T. 1307 . 


------ 


கம்பராமாயணம் 


இரண்டாவது 


அயோத்தியா காண்டம் 


வை . மு . கோபாலக்ருஷ்ணமாசார்யர் 


( 17 -தெளிசிங்கப்பெருமாள் கோயில் தெரு , திருவல்லிக்கேணி ) 


இயற்றிய 


உரையுடன் 


ன 


சென்னை 


ஆர்டிஸான் அச்சுக்கூடத்திற் 


பதிப்பித்தது . 


1928 , 


விபவ 


விலை ரூபா 


ரூபா - ரு 


வைகாசிமீன 


வைகாசி 


0 * 0 


ரு 


0 


. 


ச 


0 


3 


0 


உ 
க 


0 


O 


0 


0 


கா 


O 


இதனடியிற் குறித்துள்ள புத்தகங்கள் வை . மு . கோபால 
கிருஷ்ணமாசார்யர் , 17 -தெளிசிங்கப்பெருமாள் கோயில் தெரு , திரு 
வல்லிக்கேணி என்ற விலாசத்திற் கிடைக்கும் . 
கம்பராமாயணம் : 

ரூ . அ.பை. 
பாலகாண்டம் 
அயோத்தியாகாண்டம் 
ஆரணியகாண்டம் 
கிட்கிந்தாகாண்டம் 
சுந்தரகாண்டம் 

0 0 
ஏரெழுபது 

அச்சில் 
நாலடியார் உரையுடன் 

0 .0 
நன்னூற்காண்டிகையுரை 
வில்லிபாரதம் உத்தியோகபருவம் உரையுடன் 

அ 0 
சபாபருவம் 
திருப்பாவை உரையுடன் 
சடகோபரந்தாதி . உரையுடன் 
சரசுவதியந்தாதிஉரையுடள் 
திருவேங்கடக்கலம்பகம் உரையுடன் 
அழகர்கலம்பகம் உரையுடன் 
மதுரைக்கலம்பகம் உரையுடன் 
அஷ்டப்ரபந்தம் விரிவுரையுடன் 
ஐந்திணையெழுபது உரையுடன் 
சோழமண்டலசதகம் பாடப்பட்டோர் வாலாற்றுடன் 
புறத்திரட்டு ( முதற்பகுதி ) 
நாலாயிரதிவ்யப்ரபந்தம் 

அ 0 
- தனித்தனியாயிரம் ஒரு ரூபாய்வீதம் 
நித்யா நுசந்தானம் 
திருமந் பார்த்தம் 
குருபரம்பராப் பாவம் - ஆறாயிரப்படி 
யதீந்த்ரப்ரவணப்ரபாவம் 
திருப்பாவைவ்யாக்யாநம் 
ஆசார்யஹ்ருதயம் வ்யாக்யாநம் 
ஸ்தோத்ரபாடம் 
முகுந்தமாலை உரையுடன் 


0 


0 


. 


க 0 


0 


0 


க 0 


0 


0 


க 0 


0 


0 


0 


0 


0 


0 


ந 


க 0 


க 

கூ 


8 


0 


0 


2 . 


0 


... 


0 


0 


இப்புத்தகத்தில் அடங்கியவை : 


பக்கம் : 


1 


9 


க 


என் 


6 . 


கங. ( 


முகவுரை 

சோதனபத்திரம் 
அயோத்தியா காண்டம் : 

மந்திரப்படலம் 
மந்தரைசூழ்ச்சிப்படலம் 
கைகேசி சூழ்வினைப்படலம் 
நகர்நீங்குபடலம், 
தைலமாட்டுபடலம் 
கங்கைப்படலம் 

வனம்புகுபடலம் 
அ . சித்திரகூடப்படலம் 

பள்ளிபடைப்படலம் 


- 


உகக 


சுகர் 


சா 


சகா 


ச அகூ 


(நிகக 


நடுங் 


சுகள 


சு எச 


க 0 ஆறுசெல்படலம் 
கக குகப்படலம் 
கஉ திருவடிசூட்டுபடலம் 
செய்யுண் முதற்குறிப்பகராதி 
அரும்பதவகராதி முதலியன 


67.க 


அகசு 


அஉரு 


FOET 





முகவுரை 
ஒன்றா யிரண்டு சுடராயொரு மூன்று மாகிப் 
பொன்றாத வேத மொருநான்கொடைம் பூத மாகி 
யன்றாகி யண்டத் தகத்தாகியப் புறத்து மாகி 

பனாருவன் னனள்கழ னெஞ்சில் வைப்பாம் . 
தோத்தலர்பூஞ் சர்குழற் கைகேசி சொல்லாற் றொன்னக ரந் 
துறந்து துறைக்கங்கை தன்னைப் , பத்தியுடைக் குகன்கடத்த வனம் 
போய்ட் புக்குப் பரதனுக்குப் பாதுகமு மரசு மீந்து , சித்திர கூடத் 
திருந்தான் றன்னைத் தில்லைநகர்த் திருச்சித்திர கூடந் தன்னு , 
ளெத்தனையுங் கண்குளிரக் காணப் பெற்ற விருநிலத்தார்க் கிமைய 
வர்நே ரொவ்வார் தாமே . 

அயர்வறுமமார்கட்கு அதிபதியான திருமால் நல்லோரைப்பாதுகாக் 
கவும் தீயோரைநலியவும் அறத்தைநிலைநாட்டவும் தான் மேற்கொண்ட அவ 
தாரங்கள் பலவற்றுள் பூர்ணாவதாரமாகப் பிரசித்தமான அவதாரங்கள் , ராமாவ 
தாரமும் க்ருஷ்ணாவதாரமு மாகும் . அவற்றுள்ளும் , மானுடத்தன்மையில் 
தெய்வத்தன்மை மறைந்து நிற்கத் தன்னுடைய மாசற்ற ஒழுக்கத்தால் . உலகத் 
தோர்க்கு நல்லறிவூட்டியது இராமாவதாரமேயாகும் . -ஆன துகுறித்தே , பல 
பாஷைகளிலுமுள்ள கவிஞர் பலரும் , இந்த ராமமூர்த்தியினிடம் ஈடுபட்டுத் 
தம்முடைய வாக்கை அந்தப்பிரான் திறத்துத் தந்து தமதுவாய்படைத்த பய 
னைப் பெறுவாராயினர் . 

ஆயினும் , இராமசரிதத்தைச் செய்யுளாலியற்றியவர்களுள் முதன்மையான 
கவி , ஸ்ரீவான்மீகி முனிவரேயாவர் : வடமொழியில் வேதத்தில் மாத்திரமிருந்த 
செய்யுணடையை இவர் தாம் உலகத்திலும் இயற்றியவராவர் . ஆன துபற்றியே 
இவரை ஆதிகவி யென்பது . 

நமது அமிழ்தினுமினிய தமிழ்மொழியில் வடமொழிவான்மீகத்தோடு 
ஒப்பத் துலங்குஞ் சீர்மையையுடையது , கம்பரென்னும் பெருங்கவிஞர் செய்த 
இராமாயணமாகும் : இந்தப்பெருங்கவிஞர் வான்மீகிமுனிவர் வடமொழியிற் 
கூறியதை யொட்டித் தமிழில் இராமசரிதையைக் கூறவேணுமென்று கருதினா 
ரென்றாலும் , படிப்போர்க்கு இனிமைதோன் றுமாறு கதைப்பகுதியை நயம் 
படுத்துப் பேசுவாராயினர் . இத்தன்மையைப் பாலகாண்டத்திற்கு உரையெழுதி 
வெளியிட்டதில் ஆங்காங்குக் காட்டியுள்ளேன் . 

இந்த அயோத்தியாகாண்டத்திலும் நுட்பமாக ஒப்பிட்டுப்பார்க்குமிடத் 
துப் பாலகாண்டத்திற்போலவே யுள்ளமையை இயன்றவரையிலூன்றி நோக்கி 


. 


ஆங்காங்குக் காட்டியுள்ளேன் . பெரும்புலவராகிய இந்தக்கம்பர் அங்ங்னம் மாற்றி 
யதற்குக் காரணம் என்னவாயிருக்கலாமென்று கற்போர் ஆராய்ந்தால் , ஆங்காங் 
குத் தக்க காரணம் புலப்படும்: அங்ஙனம் கம்பர் மாற்றிக்கூறுவது மேற் 
கோளில்லாமலேயாகுமென்று திண்ணமாய்ச் சொல்லுதற்கும் இயலாது. வட 
மொழியில் இராமபிரான்விஷயமாகவுள்ள பல நூல்களைப் படித்துப்பார்த்துச் 
செல்வோமாயின் , ஒவ்வோரிடத்து இக்கம்பர் -மாற்றிக்கூறியது போலவே 
கூறியிருப்பதைக் காணலாகும் ; தென்மொழியில் ஆழ்வார் ஸ்ரீஸூக்திகளிலும் 
இரண்டொன்று காணப்படும் . படிப்போர்க்கு இப்பொருள் விளங்குமாறு 
பெரியதொருவிஷயத்தைத் திருட்டாந்தமாகக் கூறுவேன் : உலகமாதாவாகிப் 
புருஷோத்தமன- து பத்தினியாகிய ஸ்ரீசானகிப்பிராட்டியாரை நீசனாகிய இரா 
வணன் கையால் தீண்டியெடுத்துச் சென்றா னென்று கூறுவதற்குக் கூசிய 
இந்தமகாகவி " ஆண்டாயிடை தீயவ னாயிழையைத் , தீண்டாலெனு மேலுரை 
சிந்தைசெயாத் , தூண்டானெனலாமுயர்தோள் வலியாற் , கீண்டானிலம்யோ 
சனை கீழொடுமேல் , ” கொண்டானுயர் தேர் மிசை ” என்றுகூறினார் : இவ்விஷ 
யம் வடமொழியில் அத்யாத்மராமாயணத்திலே சாயாசீதையைப் பூமியோடு 
பிளந்து தேரின் மீதுவைத்துச் சென்றா னென்னும் பொருள் பட , ததோவி 
தார்யதாணீம் நகைருத்தருத்யபாஹுபி: - தோலயித்வாரதேக்ஷிப்த்வாயயௌ 
க்ஷிபாம் விஹாயஸா என்று கூறியுள்ளது . ந்ருஸிம்ஹபுராணத்திலும் இவ் 
வண்ணமே கூறியுள்ள தென்கின்றனர் . இக்கம்பர் கூறிய சரிதை மாறுதல்களும் 
சிற்சில வருணனைப்பகுதியும் வடமொழியிலுள்ள நூல்களிற் காணப்படுவது 
கொண்டு , மகாகவியாகிய இந்தக்கம்பர் வடமொழியிலும் வல்லவரென்று சிலர் 
கொள்கின்றனர் : கேள்வியின் மூலமாகக் கதைப்பகுதிகளின் மாறுதல்களை எளி 
திலறிந்துகொள்ள வியலுமாதலாலும் , பெருங்கவியாகிய இக்கம்பர்க்கு வரு 
ணனைப் பகுதியிற் பிறர்கூறியதைக்கொண்டு கூறவேண் வேதின்றித் தமது 
இயற்கைப்போறிவாலேயே கற்பித்துக் கூறுதற்கு ஏற்ற பேராற்ற லிருப்ப 
தாலும் வடமொழியிலிருந்தே இங்ஙனம் இசைத்தன ரென்று கொள்ளவேண் 
டுவது அவசியமன்று . 


இம்முறைபற்றியே , நாட்டைவிட்டுப் புறப்பட்ட இராமபிரானைக் கங்கைக் 
கரைவரையிலும் தேரின்மீது ஏற்றிச்சென்ற சுமந்திரன் கங்கையைத் தேரைக் 
கொண்டு கடத்தலியலாதாகையால் இராமனிடத்துப் பேரன்புபூண்ட குகப் 
பெருமானுடனே தங்கியிருந்து இராமபிரான் சித்திரகூடஞ் சேர்ந்தானென்ற 
செய்தியை அந்தக்குகனுடைய ஒற்றர்வந்துகூறவே இனி இராமன் வனத்தி 
னின்று மீண்டுவரான் என்று துணிவுகொண்டு பின்னர் அங்குநின்று மீண்டு 
வந்து அயோத்திசார்ந்து தசரதனுக்குச் செய்திசொல்ல அச்செய்தியைக் 
கேட்டபிறகே - தசரதனது ஆவி நீங்கிற் றென்று ஸ்ரீவான்மீகி முனிவர் கூறி 
யிருக்கவும் , ஒப்புயர்வில்லாப் பண்புகள் யாவும் நிறைந்து தனது அன்பிற்கெல்லாம் 
ஒரேபற்றுக்கோடான இராமனைப்பிரிந்து அவனது தந்தையான தசரதன் 


3 


பலநாள் உயிரோடிருந்தா னெனின் அவனை வன்கண்ண் னெனக் 
கூறியதாகு மெனக்கொண்டு , மகாகவியாகிய - 

கம்பர் , கானகம் புறப்பட்ட 
அன்று இரவில்தானே சுமந்திரன் இராமனைவிட்டுப்பிரிந்து அயோத்தி 
வந்துசேர்ந்து இராமன் வனத்திற்குச் சென்றிட்டானென்ற செய்தியைத் 
தெரிவிக்க , உடனே தசரதசக்கரவர்த்தியின் ஆவிபோயிற்றென்று கூறு 
கின்றார் : இவ்வாறான கோட்பாட்டுடனே தான் மகாகவியாகிய கம்பர் தாம் 
கூறியிருக்கின்றா ரென்பது கேட்டேயிருந்தேனெனினுங் கிளர்வானின் 
றேயடைய , மாட்டேனுகிலன்றே வன்கணென்கண்மைந்தா ” என்று 
தசரதன் புலம்பலில் அம்மன்னவர்பிரான்வாக்காகக் கூறியுள்ள திற் புலனாதல் 
காண்க. இங்கனம் கம்பர் 

கூறுவதனால் தசரதன் இராமபிரானிடத் 
துக் கொண்ட பேரன்பு எவ்வளவு விளங்குகின்றது என்பது , 

வான் 
மீகத்தையும் கம்பர்கவியையும் ஒப்புநோக்கிப் படிப்போர்க்கு நன்கு விளங்கும் . 
இவ்வண்ணம் சுவைமிகுமாறு இனிமைப்படுத்துக் கூறுவதையே கம்பர் 
மேற்கொண்டிருத்தலால் , இவாது காப்பியத்தைக் கம்பநாடகமென்றும் சிலர் 
வழங்குவாராயினர் . இங்குப் படிப்போர் ஊன்றி நோக்கற்பாலது ஒரு 
பொருளுண்டு . கம்பர் சுமந்திரன் வனத்திற்குப்புறப்பட்ட அந்நாளே இராம 
பிரானை ஒரு சோலையில்விட்டுத் திரும்பிவந்தான் என்றுகூறி , பரதன் இராம 
பிரானை மீட்டு அழைத்துக் கொணரவேணுமென்று செல்லுகையிற் கங்கைக் 
கரை சேர்ந்தபின் , குகனைப்பற்றி உங்கள் குலத்தனிநாதற் குயிர்த்துணைவன் 
என்று பரதனுடன் சென்ற அச்சுமந்திரன் கூற்றாகச் சொல்லுவது எங்ஙனம் 
பொருந்து மென்பது : இதற்குச் சமாதானம் ஆங்குக் கூறியுள்ளேன் . 

இந்த ராமாயணத்தில் இவ்வயோத்தியா காண்டமே , உயிர்நிலையானது : 
எவ்வாறெனில் , கூனியின் சூழ்ச்சியாற் கைகேயி தன்மனம் மாறுபட்டு இராம 
பிரானை வனத்திற்செலுத்த , அதுவே இராவணவதத்துக்கு ஏதுவாகி இராம 
பிரானது சரித்திரந் தோன்றக் காரணமா தலா லென்க . இவ்விஷயத்தைப் 
பெரும்புலவராகிய கம்பரே " அரக்கர்பாவமு மல்லவரியற்றியவ றமுந் , துரக்க 
நல்லருடுறந்தனள் தூய்மொழி மடமா, னிரக்க மின்மையன்றோ வின்றிவ்வுல 
கங்களி ராமன் , பாக்குந்தொல்புக ழமுதினைப் பருகுகின்றதுவே என்ற பாசு 
ரத்தினாற் சொல்லிப்போந்தார் . 


இந்தக்காண்டத்தில் தசரதகுமாரராகப்பிறந்த நால்வர் குணமும் , “ அகல 
கில்லேனிறையும் என்றிருக்கும் பிராட்டியின் தன்மையும் விளங்குவது காண 
லாம் . அன்றியும் , அரசியலைநடத்தவேண்டியமுறை அரசர்தம் து முதுமைக் 
காலத்து நிகழ்த்தவேண்டியவகை அரசுபுரிவோர்மேற்கொள்ள வேண்டிய 
தன்மை அரசனில்லாச்சமயத்து நாட்டை நடத்தவேண்டிய நீதி பணியாளர் 
நடந்தகொள்ளவேண்டியநிலை முதலிய அரசுக்குரியனவும் , நட்பின் சிறப்பு , 
பகவானுடைய சம்பந்தம் முக்கியமேயன்றிப் பிறப்பினாற் பயனின்மையென் 
பது , ஒருத்தர் ஒரு தீமையைச்செய்வது அவரைச்சார்ந்தார்க்கும் தீமைவிளைப்ப 


4 


தாகை , பெரியோரிடத்து நடந்தகொள்ள வேண்டிய விதம் , பாகவதர்களின் 
சிறப்பு முதலியனவும் ஆங்காங்கு வெளியாம் . அன்றியும் வசிட்ட முனிவன் இராம 
னுக்கு உபதேசித்தது , இராமபிரான் தன்வனவாசத்தைக் குறித்து வருந்திய 
கோசலையாரைத் தேற்றியது , வனவாசத்தைச் செவியேற்றுச் சீற்றங் 
கொண்ட இலக்குமணனது சினத்தை இராமபிரான் மாற்றியது , சுமித்திரை 
இலட்சுமணனுக்குச் சொன்னது , சீதைதான் கானகஞ்செல்வேனென்னப்போந் 
தது , சுமந்திரனை மீண்டுசெல்லுமாறு பணிக்கையில் அவன் வருந்தத் தேற்றி 
யது , பரதன் தன்னைப் பிறர் அயிர்க்கப்போகின்றனரே யென்று ஐயுற்றுப் பிர 
திஞ்ஞைசெய்தது , தசாதமாணத்தா லிராமன் வருந்துகையில் வசிட்டமுனி 
வன் அவனைத் தேற்றியது , இராமபாத சம்வாதம் முதலிய இடங்களில் பற்பல 
நீதிகள் செம்பொருளாகவும் கருத்துப்பொருளாகவும் விளங்குவதைக் காண 
லாம் . இந்த அயோத்தியாகாண்டத்தில் " ஈசுவரன் சேததனை யங்கீகரித்தால் 
இச்சேதநனுக்கு உய்வுண்டாகலாமேதவிர , இச்சேதநனுடைய முயற்சி 
யால் எம்பெருமானைக் கால் கட்டிக்கொள்ளுகிறேமென்பது இயலாது 
என்ற அரும்பொருள் , முக்கியமாக விளங்குமென்பர் . இங்ஙனம் அறத்தையுணா 
வேணுமென்னுங் கருத்துக்கொண்டார்க்குப் பொதுவாகவும் சிறப்பாகவு 
முள்ள தருமத்தைத் தெரிவிப்பதும் , ஆத்திகர்க்கு இம்மைமறுமைப்பயனை 
விளைப்பதும் , பிறவிப்பெருங்கடலை நீந்துவார்க்குப் புணைபோல்வதுமாகிச் 
சுவைமிகுந்து துலங்குகின்றது , இந்த அயோத்தியாகாண்டம் . 


பாலகாண்டத்தை அச்சிட்டு வெளிப்படுத்தியபின் அயோத்தியாகாண்டத் 
தையும் அங்ஙனமே அச்சிட்டு வெளிப்படுத்தவேணுமென்னும் விருப்பத்துடன் 
அடியேன் உரையெழுதிவருகையில் , எனதுஉத்தியோகசாலையில் தலைவராயுள்ள 
திருவாளர் S. வையாபுரிபிள்ளை B. A. , B. L , அவர்கள் தாம் பலஏட்டுப் 
பிரதிகளை யொப்புநோக்கிப் பாடபேதங்களைக் குறித்துவைத்திருப்பதாகச் 
சொல்லி , அங்ஙனங்குறித்துள்ள தமது புத்தகத்தைத் தந்தனர் . அந்தப்புத்தகத் 
திற் பாடபேதங்குறிக்கப்பட்டிருந்ததோடு , அக்காண்டத்தில் முன்பின் வரும் 
ஒப்புமைப்பகுதிகளும் பிற நூலின் ஒப்புமைப்பகுதிகளும் சில குறிக்கப்பட்டிருந் 
தன : அவர்களது அருமையான உழைப்பு அவர்களின் புத்தகத்தை நேரிற்கண் 
டோர்க்குத்தான் தெரியும் . இதுவேயுமன்றி , இந்தக்கம்பராமாயண அயோத் 
தியாகாண்டத்தை ஒப்பிட்டுப்பார்க்க , எனது உத்தியோகசாலையில் தலைமைப் 
பண்டிதராயிருக்கும் ஸ்ரீ உ . வே . மு . ராகவையங்கார் ஸ்வாமிகளின் எட்டுப் 
பிரதியும் , அரசாங்கக்கையெழுத்துப் புத்தகசாலையினின்று ஐந்து எட்டுப் 
பிரதிகளும் கிடைத்தன : இவற்றோடு திருவாளர் மயிலை-ஸி . சிவஞானம் 
பிள்ளையவர்கள் - தி . அ . கனகசுந்தரம்பிள்ளையவர்களின் திருத்தங்குறிக்கப் 
பேட்ட பிரதி என்று ஒருபிரதியும் , வேறொரு அச்சிட்டபழம்பிரதியும் தந்த 
னர் : பிறகு , எனது உத்தியோகசாலையில் தானே பண்டிதராகவுள்ள இலக்கண 
விளக்கபரம்பரை - சோமசுந்தரதேசிகரவர்கள் தமது ஏட்டுப்பிரதியை 


5 


யுதவினார்கள் . யான் முன்னமே அவ்வப்போது ஆராய்ச்சியிற் குறித்திருந்த 
வற்றோடு கிடைத்த இந்தப்பிரதிகளின் பாடங்களும் இந்தப்பதிப்பிற்கு உத 
வின . இவ்வயோத்தியா காண்டப்பதிப்பு திருத்தம்பெறவேணுமென்ற ஒன் 
றையே கருதி தமது பிரதிகளை இம்மகோபகாரிகள் உதவியதற்காக , யானும் 
இப்பதிப்பாற் பயனை நுகர்வோரும் இவர்கள் திறத்து நன்றிபாராட்டக் 
கடமைப்பட்டுள்ளோம் . 

இந்தக் காண்டத்தில் முழுவதையும் ஒப்பிட்டுப்பார்த்தவிடத்துப் பெரும் 
பாலும் எல்லாப்பாடல்களிலும் பாடபேதம் காணப்பட்டதோடு அச்சிட்ட 
பிரதியிற் காணப்படாத சிலபாடல்களும் காணப்பட்டன . அவை - மந்திரப் 
படலத்தில் மன்ன மேதினியை , தீங்கிழை என்று தொடங்கும் பாடல் 
களும் , நறைக்குழல் என்பது முதலாகவுள்ள பதினான்கு பாடல்களும் : நகர் 
நீங்குபடலத்தில் என்றென்றறிவித்து " வானமேயனையதோர் என்று 
தொடங்கும் பாடல்களும் , தைலமாட்டுபடலத்தில் " வந்தமுனிவன் " என்ற 
பாடலும் : கங்கைப்படலத்தில் “ நின்றானெஞ்சிற் ” , “ அடி தொழுது ”, 
வெயில்விரில் , மறக்கண்வாள் " , " மற்றவளிறைஞ்சி " என்ற பாடல்களும் : 
சித்திரகூடப்படலத்தில் எய்தவின்னல் ” என்ற பாடலும் : பள்ளிபடைப் 
படலத்தில் " கவ்வரவிதுவென் , " என்று கொண்டுமாதவன் ” என்ற பாடல் 
களுமாம் , சீவகசிந்தாமணியில் கந்தியார்பாடல் இடைச்செருகலாய்ச் சேர்ந் 
திருப்பதுபோல , இந்தக் கம்பராமாயணத்தில் வெள்ளியம்பலத்தம்பிரா 
னென்ற ஒருவர் இடைச்செருகலாய்ச் சிற்சில பாடல்களைப் பாடிச்சேர்த்தா 
ரென்பது , பிரசித்தமாக வழங்குகின்றது . அவை இன்னவையென்று இக் 
காலத்துப் பிரித்து எல்லாவற்றையுஞ் சொல்லமுடியாவிடினும் , மந்திரப் 
படலத்தில் " மூவெழுமுறைமை என்பதன் பின் நறைக்குழற் சீதையும் 
என்பது முதலாகவுள்ள பதினான் குபாடல்கள் அவ்வகைப்பாடலாக இருக்க 
லாமென்று தோன்றுகின்றது . 


இக்காண்டத்திலுள்ள 

பன்னிரண்டுபடலங்களுள் க - மந்திரப்படலம் , 
எ -வன்ம்புகுப்படலம் , அ -சித்திரகூடப்படலம் என்பவை தவிர மற்றையவற்றில் 
படலப்பெயரும் மாறிக்காணப்பட்டன ; எங்கனமெனின் ? --2 - ஆவது மந்த 
ரைப்படலம் என்றும், கூ - ஆவது கைகேசிப்படலம் என்றும் , ஈ.ஆவது நகரி 
னீங்குப்படலம் என்றும் , டூ- ஆவது இலம்பாட்டுப்படலம் என்றும் , சு - ஆவது 
குகப்படலம் என்றும் , கூ - ஆவது பள்ளிபடைப்படலம் என்றும் , க 0 - ஆவது ஆறு 
செல்படலமென்றும் , கக - ஆவது கங்கைப்படலம் அல்லது கங்கை காண்படலம் 
என்றும், கஉ - ஆவது திருவடி சூட்டுபடலம் என்றுமாம் . இங்ஙனம் அச்சிட்ட 
பிரதிக்கு மாறாகக் காணப்பட்டவைகளுள் கூ - ஆவது பள்ளிபடைப்படலம் 
என்ற பெயரையும் , க 0 - ஆவது ஆறுசெல்படலம் என்ற பெயரையும் , க 2 - ஆவது 
திருவடிசூட்டுபடலமென்ற பெயரையும் இந்தப்பதிப்பிற் பிரதானமாகக் 
கொண்டு அதற்குக் காரணமும் ஆங்காங்குக் கூறியுள்ளேன் . மற்றவற்றுள் , 


யமையு 


மென்று 




6 
ரு - ஆவது இலம்பாட்டுப்படலம் என்பது தசரதன் இல்லாமற்பட்டதை 
( இறந்ததை ) த் தெரிவிக்கும்படல மெனப் பொருள்பட்டு இனிது கதைப் 
போக்கைத் தெரிவிப்பதற்கு உதவுவதாயினும் , இலம்பாடு என்பது மாண 
மென்ற இப்பொருளில் வழங்கியதற்கு மேற்கோள் கிடைக்காமையால் 
அதனைக் கொள்ளவில்லை : மேற்கோள் கிடைப்பின் இலம்பாட்டுப்படலமென் 
பதே மிகவும் பொருத்தமான தாகும் . பல ஏட்டுப்பிரதிகளிலும் சு - ஆவது . 
கங்கைப்படலம் என்பதற்குக் குகப்படலம் என்ற பெயர் காணப்படுவது 
மிகவும் பொருத்தமாயிருப்பினும் அச்சிட்ட பிரதிகளின் மூலமாய் கக - ஆவது 
படலத்திற்கே குகப்படல்மென்ற்பெயர் உலகத்திற் பரவியிருத்தலால் , இப் , 
போது மாற்றி சு - ஆவதுப்டலத்திற்குக் குகப்படலமென்றும் கக - ஆவது பட 
லத்திற்குக் கங்கைப்படலமென்றும் பதிப்பித்தால் , உலகத்தோர்க்கு மயக்க 
முண்டாகக்கூடுமென்று கருதி யான் அங்ஙனஞ் செய்திலேன் : ஆயினும் , 
- ஆம்படலத்திற்குக் குகப்படலமென்றபெயரும் , கக -ஆம் படலத்திற்குக் 
கைப்படலம் . அல்லது 

கங்கை காண்படலமென்ற பெயருமே 
வற்புறுத்துக் கூறுகின்றேன் . மற்றை உ - ங - சா - படலங்கட்கு 
எங்ஙனமிருப்பினும் வேற்றுமை யில்லையாதலால் , முன்னுள்ளவாறே பதிப்பிக்க 
லாயிற்று. அன்றியும் , படலமுடிவு மற்றைப்படலங்களிலெல்லாம் ஒத்துக்காணப் 
லினை " என்ற ( அச ) பாடலோடு முடிய , கைகேசிசூழ்வினைப்படலம் " கூனி 
போனபின் என்ற மந்தரைசூழ்ச்சிப்படலத்து எண்பத்தைந்தாம் பாடல் முதற் 
கொண்டே தொடங்கியுள்ளது . 

பலபாடங்களுள்ளவிடத்துப் பொருட்பொலிவு சொற்செறிவு துசைநயம் 
பிரசித்தமாக வழங்குகை பொருள் கூற அரியதாகை முதலிய காரணங்களை 
முன்னிட்டு இந்தப்பதிப்பில் ஒருபாடத்தை முக்கியமாகக்கொண்டு , மற்ற 
வற்றைப் பிரதிபேதத்திற் கூறியுள்ளேன் . பிரதிபேதத்திற்காட்டியவற்றிற் சில 
பிரதானமாகக் கொள்ளத்தக்கனவாகவுஞ் சிலர்க்குத் தோன்றலாம் . லோகோ 
பிந்தருசி ( உலகம் பல்வேறுசுவையுடைத்து ] என்பவாதலால் எல்லாவிடத் 
தும் யாவரும் இதுவே தக்கதென்று ஒருமனமாக எங்கும் ஒப்புமாறுசெய்வது , 
இயலாதசெயலாகுமன்றோ ? 

இவ்வாறு பாடபேதம் மிகுதியாகத்தோன்றுவதற்கு யாதுகாரணமென்ற 
ஆராய்ச்சி கற்போர்மனத்துத் தோன்றலாம் : ஒரு நூல் மிகச்சுவையுடைத்தாய் 
அந்நாட்டுப்போறிஞர் பலராலும் பெரிதும் போற்றப்பட்டு, இக்காலத்துப்போல் 
அச்சின்மையால் , ஒன்றைப் பார்த்து ஒன்றாகப் பலபிரதிகள் செய்யப்படுமிடத்து 
எழுதுவோர் யாவரும் தக்கநல்லறிவுவாய்ந்தவராக இராமைபற்றி உள்ளதை 
யுள்ளபடியே படித்து எழுதுவது அருமையாதலும் , அறிஞர் பிரதிசெய்யினும் 
ஒவ்வோரிடத்து மூலப்பிரதிக்கு வேறாக ஒரு சொல்லுள்ளவிடத்து வேறொரு 
சொல் எழுத்தில் வந்து விடுவது முதலியன இயல்பேயாதலும் , ஏட்டுப்பிரதி 


7 


களைப் படிக்கும் அறிஞரும் படித்துச்செல்கையில் ஓரெழுத்தை மற்றோரெழுத் 
தாக மாறுபடக்கருதிப்படித்தலும் , படிப்போர்கள் தத்தமது அறிவுக்கு ஏற்பச் சிற் 
சிலஇடத்து இவ்வண்ணமிருப்பின் நலமென்று கருதித் திருத்துவதும், இயற் 
றிய கவியே தாம் முன் எழுதியபாடம் உலகத்திற்பரவியிருக்க அவ்வப்போது 
தமக்குத்தோன்றிய திருத்தங்களைச் செய்து கொண்டுவர அத்திருத்தமான பாட 
மும் பரவுவதும் என்ற இன்னோரன்னவை யென்க . 

கிடைத்த பிரதிகளிலுள்ள பாடபேதங்களையெல்லாம் விடாமற்பதிப்பிக்க 
வேணுமென்ற நோக்கத்தோடு இந்நூலைப் பரிசோதித்துள்ளேன் : ஆயினும் , 
தக்க துணையின்மையால் என் கருத்து முற்றிலும் நிறைவேறிற்றா என்று துணிந்து 
சொல்ல இயலவில்லை : இன்னும் பலபிரதிகளைத் தேடிப்பெற்று ஒப்பிட்டுப் 
பார்த்தாலும் , ஆங்காங்குச் சிறந்த பாடபேதங்கள் இரண்டொன்றுகிடைக் 
கக்கூடும் , 

என் போன்றார்க்கு இராமாயணத்துக்குத் திருத்தமுற உரைகாண்டல் 
பயலா தாயினும் இந்நூலினிடமுள்ள விருப்பத்தால் அடியேன் இராமபிரானது 
திருவருளை முன்னிட்டு இப்பெருந்தொழிலில் தலையிடலானேன் . அடியே 
னுக்குத் தமிழாசிரியரும் தமையன் முறையானவரும் உரையெழுதுவதில் மிக்க 
சீர்த்திவாய்ந்தவரும் கும்பகோணம் கவர்ன்மெண்ட் காலேஜில் தமிழ்ப்பண்டித் 
ராகவிளங்கி எம்மனோரது தீப்பேற்றால் இளம்பிராயத்திற்றானே பாமபதித்த 
வருமான ஸ்ரீ உ . வே . வை . மு . சடகோபராமாநுஜாசார்ய ஸ்வாமிகளும் , 
அந்தச்சுவாமிகளுடைய தமிழாசிரியரும் சென்னை பிரஸிடென்ஸி காலேஜில் - 
தமிழ்ப்பண்டிதராயிருந்து காலஞ்சென்றவருமான ஸ்ரீ உ . வே . பு . மா . 
ஸ்ரீநிவாஸாசார்யஸ்வாமிகளும் இந்தக்காண்டத்திற் 

இந்தக்காண்டத்திற் சிற்சிலப்படலங்கட்கு 
எழுதி வெளியிட்டிருந்த உரைகள் இங்ஙனம் யான் அயோத்தியாகாண்டம் 
முழுவதற்கும் உரையெழுதி வெளியிடுவதற்குப் பெருந்துணையாயுதவின . 

இந்த அயோத்தியாகாண்டத்திலும் பாலகாண்டத்திற் போலவே , சீர்பிரி 
த்தசெய்யுளும் பதவுரையும் என்பவற்றோடு பாடலிற்கூறியுள்ள விடயம் விளங்கு 
மாறு எல்லாச்செய்யுட்குந் தலைப்பு , கருத்து பதசாரம் தொனிப்பொருள் 
மற்றுங் கூறற்குரிய உரைகள் இலக்கணக்குறிப்புக்கள் அணிகள் ஒத்தபகுதிமேற் 
கோள்கள் புராணகதைகள் முதலியன காட்டப்பட்டுள்ளன : அன்றியும் ஒவ் 
வொரு படலத்துக்கும் அவ்வப்படலத்துக் கதைச்சுருக்கமும் காட்டப்பட் 
டுள்ளது . பள்ளியிற்படிக்கும் மாணவகர்க்கு விலக்குதற்குஉரிய பாடல்கள் 
தலையில் இவ்வுடுக்குறியிடப்பெற்றுள்ளன : அன்றியும், செய்யுண் முதற்குறிப் 
பகராதியும் அரும்பதவகராதி முதலியனவுஞ் சேர்க்கப்பட்டுள்ளன . 

பெரியோரிடத்துக் கற்றுங்கேட்டுமுள்ளவற்றில் மறப்பெனும் பகைவன் 
வாரிக்கொண்டதொழிய அவன்கையில் அகப்படாதபடி நெஞ்சென்னுந் துணை 
வன் நிறுத்திவைத்தவற்றைக்கொண்டு எழுதிய இந்தவுரையில் , சிறப்புக்கள் 
காணப்படின் அவை எனது ஆசிரியர் முதலியோருடையனவென்றும் , குற்றங் 


8 


காணப்படின் அவை என்னுடையன வென்றுங் கருதுக . என்னுடைய திரீ 
புணர்ச்சி சோர்வு அறியாமை முதலியவற்றால் இவ்வுரையிற் காணக்கூடிய 
குற்றங்குறைகளை விவேகிகள் பொறுப்பதன்றி , தாம் கண்ட அக்குறைவுகளை 
யேனும் அடியேனுக்குப்புலப்படாத அரியபெரியவிஷயங்களையேனும் எடுத்து 
எவரேனும் தெரிவிப்பராயின் , அவர்களிடத்துப் பெருமகிழ்வோடு நன்றி 
பாராட்டி இனி எழுதுமாறுகருதியிருக்கும் பகுதிகளில் அவ்வகைக்குறைகள் 
நேராவண்ணம் இயன்றவரை முயல்வதோடு அவ்விஷயங்களை அவர்பெய 
ருடனே பிரசுரஞ்செய்து உலகோர்க்குப் பயன்படுமாறு செய்யவும் முயல் 
வேன் . 


எமது உரைகளை உபயோகித்தும் உபயோகிக்குமாறு தூண்டியும் எமக்கு 
ஊக்கத்தைவிளைத்துவருகிற மகான்கள் திறத்தில் என்றும் நன்றிபாராட்டக் 
கடமைப்பட்டிருக்கிறேன் . 

காப்பியச்சிரேட்டமாகிய இந்தக் கம்பராமாயணத்துக்கு உரையெழுது 
மாறு சிற்றறிவுடைய சிறியேனுக்கு விருப்பையுண்டாக்கி , விக்கினகாரியென்று 
பிரசித்தமாகிய இந்த அயோத்தியாகாண்டத்தின் உரையை முற்றுமாறு 
தோன்றாத்துணையாய்நின்று திருவருள்புரிந்த ஸ்ரீராமபிரானது திருவடித் 
தாமரைகளை என்றுங் கருத்திற்கொண்டு வழுத்துவேன் . 


குற்றங்களைந்து குறைபெய்து வாசித்தல் 
கற்றறிந்த மாந்தர்கடன் . " 


இங்ஙனம் 


வை . மு . கோபாலக்ருஷ்ணன் . 


9 


2 ஆவ் 


வுயிர் 
அவ் 


19 


முகன் 


உதா 


வன்னமு 


அனை 


சோதன பத்திரம் . 
பக்கம் வரி பிழை 

திருத்தம் பக்கம் வரி பிழை திருத்தம் 
9 8 னாணையின் னாணையிற் 301 5 தாகிய ளாகிய 
10 31 னுமும் 

மும் 309 2 இன் ச 

அன் சா 
11 6 முதல் 

முதல 324 23 என்னுடன் நான் உடன் 
16 4,5 வாராயிருத்த வராயிருந்த 332 

332 12 அழிக்குந் ஓட்டுந் 
19 21 ருப் 

339 4 ஸ்ரீராமன் 
26 15 நிறைது 

நிறைகுணத்து 360 28 ராய பராய 
31 38 மெதலூாழி தொழிலும் 374 33 நீங்கியதனு நீங்கியதனா 
49 2 வேண்டி வேண்டிய 376 34 வுயிர் 

வுயர் 
53 24 ஒரேபாரா 

36 யால 

யிரல 
66 34 வர்யி 

382 14 நிலை ச்சொல் 
84 

383 7 கொண்டுள்ள கொண்டு 
89 32 செம் கரும் 

19 முதம் 

முதல் 
90 3 உ உஎ 

413 34 முதன் 
37 யென்றதற்கு யென்றற்கு 428 4 காத்தை நகரத்தை 
94 

429 14 யாகுமெ யாகுமாதலாலெ 
102 8 தாயைக் 

தாயை 

438 24 வன்ன 
105 33 பெருமை பெருமைத் 440 18 மிளர் மிளிர் 
107 14 எக்குன எனக்கு 449 8 போக்கி போக்கிக் 
109 19 அணை 

474 13 பரிகாரம் பரிகரம் 
111 28 அ கூனி அக்கூனி 

486 16 செய்து சுரந்து 
115 17 உறுக வினர் உறு கவினர் | 501 7 பல்கி மல்கி 
119 10 உயிர்முதலிய உயிரும்மூ 534 26 (உச ) 

26 ( உச ) - (உசு ) 
சிறந்தபொருள்கள் லதனமும் 544 12 தமரை தாமரை 
128 6 கரசு 

குரித்தரசு 566 38 யலுப்பது யறுப்பது 
141 

4 5 இன்று அன்று 567 30 கொண் கொண் 
157 2 கைகே கைகேயி 588 26 மூன்றையும் மூன்றுமே 

31 யுரைத்தலு யுரைத்தலும் 589 15 பரதன் 
164 33 தீயோ 

603 17 றோன் றேன் 
170 14 பபட்டற் ப்பட்டாற் 614 37 ப்ரூண சிசு 
199 10 சில 

சிலர் 

620 24 என் தன் 
205 6 த்த கோலச் ந்தகோலச் 622 17 வெளி வெள்ளி 
21 வல்லவ வல்லவர் 

புவி 
நீராடி , 662 

6 அரிவையம் அரிவையர் 
213 14 தக்துக 

671 22 கட . மாறுக- கெட..மாறு 
217 18 மும்மை உண்டு மும்மை 681 

வாடும் 
252 11 பதினொரு பன்னிரண்டு 692 

துன்று 
260 31 த்தான் 

705 15 அன்ன 
270 5 சுரோசனன்என் , சுரோச 753 8 குனிப்பன் குனிப்பன 

( னன் என் 754 30 மிக 
271 26 காண்டிட கொண்டிட 756 26 வாய 
280 29 கைக் 

வாயு 
கைம் 

764 8 புணல் 
289 

கைக் 

864 2 இந்திர 
முடி 
மற்றுங் காணப்படினுந் திருத்திக்கொள்க. 


5 


647 17 புவு 


208 30 ராடி , 


தக்கது 


7 வாழும் 
4 தின்று 


மிக்க 


புனல் 


7 கை 
297 13 முடு 


கம்பராமாயணம் . 


இரண்டாவது 
அயோத்தியாகாண்டம் . 
அயோத்தியில் நிகழ்ந்த விருத்தாந்தங்களைத் தெரிவிக்கும் பாகமென்பது 
பொருள். இராமன் கங்காநதியைத்தாண்டியது முதல் நடந்தவையெல்லாம் 
அரணியசம்பந்தமானவை யாயினும் , பரதன் அயோத்தியிலிருந்து வருதல் 
முதலியகள் 

யகதைகள் கூறப்படுதலால் அவையனைத்தும் அயோத்தியாகாண்டத் 
தின்பாற்பட்டன . 

கீழ்ப் பாலகாண்டத்தில் வஷ்யமாண தர்மாநுஷ்டானஉபயோகமாக ராமா 
யணபுருஷர்களுக்கு மஹாகுலப்ரஸுதத்வம் , மஹாகுருக்ருபாலப்ததநூர் 
வேதரஹஸ்யத்வம் , தத்ஸம்வாதபூத தாடகாதாடகேயாதிநிராஸம் , ஹாதநுர்ப் 
பங்கம் , வைஷ்ணவசாப்பரிக்ரஹம் முதலிய குணங்களும் தர்மபத்நீயோக 
மும் ஸவிஸ்தாரமாகச் சொல்லப்பட்டன ; இக்காண்டத்தில் அவர்களால் 
அநுஷ்டிக்கப்பட்ட பித்ருவசநபரிபாலனம் முதலிய சாமானிய தருமங்களும் , பக 
வத்சேஷத்வம் , பாரதந்தர்யம் , பாகவதாபிமாநநிஷ்டை முதலிய விசேஷதர்ம 
ங்களும் சொல்லப்படுகின்றன . முன்காண்டத்தில் லக்ஷ்மீயோகமும் இதில் பூமி 
யோகமுஞ் சொல்லப்படுகின்றன என்றும் , முன் பாத்வமும் இங்குச் சௌலப் 
பியமுஞ் சொல்லப்படுகின்றன என்றுஞ் சொல்வர் . முன் லக்ஷ்மீ விசிஷ்டமா 
ப்ராப்யஸ்வரூபம் ( சேதான் அடையவேண்டிய பொருள் ) சொல்லப்பட்டது ; 
இங்கு ப்ராப்தாவின் ( கடவுளைப்பேற்றின் பொருட்டுப் பற்றுபவனான சேதந் 
னது ) ஸ்வரூபம் சொல்லப்படுகின்றது என்றலு முண்டு . 

க 

ஆவது மந்திரப் படலம் , 
சக்கரவர்த்தி தன் திருமகனுக்கு முடிசூட்டக்கருதிக் குலகுருவாகிய 
வசிஷ்டனோடும் சுமந்திரன் முதலிய மந்திரிகளோடும் ஆலோசித்த கதையைச் 
சொல்லும் சிறிய பிரிவுஎன்பது பொருள் : மந்திரம் - ஆலோசனை . தசரதசக்கா 
வர்த்திக்கு நரை தோன்றியதாக , அச்சக்கரவர்த்தி ஒருநாள் தன்வடிவத்தைக் 
கண்ணாடியிற்கண்டு நரைதோன்றியதை நன்குணர்ந்து மகனுக்கு முடிசூட் 
டித் தான் பரகதிக்கு வேண்டியவற்றைத் தேடுமாறு முயலக் கருதிச் சபாமண் 
டபத்தையுடைந்து மந்திரிமாரை வரவழைக்க , அவர்கள்யாவரும் வந்துகூடிய 
பின், தன்கருத்தை அவர்கட்குத் தெரிவித்து அவர்கள் யாவரும் இராமனுக்கு 
முடிசூட்டுவதைமிகப்பாராட்டிய துகண்டு , சுமந்திரனைக்கொண்டு இராமனைவா 
வழைத்து அப்பிரானிடத்துத் தன்கருத்தைத் தெரிவிக்க , அவ்விராகவபிரானும் 
தந்தையின்பணியென்றகாரணத்தினால் , மறுக்காமல் முடிசூடுவதற்கு இசைய , 


மான 


உ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சக்கரவர்த்தி மனமுவந்து எல்லாவரசர்க்கும் ஓலைபோக்கிவரவழைத்து யாவர் 
க்கும் தான் . இராமபிரானுக்கு முடிசூட்டக்கருதியிருப்பதைத் தெரிவிக்க,யாவ் 
ரும் மகிழ்ச்சியோடு உடன்படவே, சோதிடம்வல்லோரைக்கொண்டு பட்டாபி 
ஷேகத்துக்கு நாளேற்படுத்தச் சென்றனன் . இது இங்ஙனமாக : நால்வர் 
பெண்பிள்ளைகள் கோசலையிடஞ்சென்று இராமனுக்குப்பட்டங்கட்டச் சக்கர 
வர்த்தி கருதியிருப்பதைத்தெரிவிக்க,. அந்தத்தேவி . அரசன் துறப்பானென்பத 
னால் ஒருபால்துயாம் தோன்றவும் மங்களச்செய்தி சொன்னவர்க்கு வெகுமதி 
யளித்து அந்தணர்க்குப்பலவகைத்தானங்களைச்செய்து , இட்சுவாகுவமிசத்தார்க் 
குக்குலதெய்வமான ஸ்ரீமந்நாராயணமூர்த்தியின் சந்நிதிக்குச்சென்று அப்பரம 
னது திருவடிகளைவணங்கிவலம்வந்து தன்மகன துநன்மையின் 

பொருட்டுப் பல 
வகைநோன்புகளை நோற்றுக்கொண்டிருந்தன ளென்ற செய்தி இப்படலத்துக் 
கூறப்படுகின்றது . 

க : - கடவுள் வாழ்த்து . 
வானின் றிழிந்து வரம்பிகந்த மாபூ தத்தின் வைப்பெங்கு 
மூனு முயிரு முணர்வும்போ லுள்ளும் புறனு முளனென்ப 
கூனுஞ் சிறிய கோத்தாயுங் கொடுமை யிழைப்பக் 5 கோற்றுறந்து 
கானுங் கடலுங் கடந்திமையேர் ரிடுக்கண் டீர்த்தகழல் வேந்தே. 

( இதன்பொருள் .) கூன் உம் - கூனியும், கோ சிறிய தாய் உம் - க்ஷத்திரதர் 
மத்தையுடையசிற்றன்னையும் , கொடுமை இழைப்ப - பொல்லாங்கானகாரியத்தைச் 
செய்தமையால் , கோல் துறந்து- (தனக்குஉரிய ) செங்கோன்மையை விட்டு , கான் 
உம் - காட்டையும் , கடல்உம்- கடலையும் ,கடந்து- தாண்டி , இமையோர் - தேவர்களு 
டையவும் ,(இம்மையோர் ) . இவ்வுலகத்தவர்களுடையவும் , இடுக்கண் தீர்த்த- துன் 
பத்தைப்போக்கியருளிய, கழல்- திருவடிகளையுடைய , வேந்தே - ஸ்ரீராமபிரானே , 
- வான்நின்று - மூலப்பிரகிருதியிலிருந்து , இழிந்து தோன்றி ,வரம்பு இகந்த 
வரம்புகடந்துபரந்த , மா பூதத்தின் வைப்பு எங்குஉம் - ஐம்பெரும்பூதங்களின் 
காரியமாய்ப் பரவியிராநின்றுள்ள பௌதிக பதார்த்தங்கள் தோறும் (ஜகமெங் 
கும் ) ,ஊன்உம் உயிர்உம் ( போல் )-உடலும் உயிரும் போலவும் , (உயிர் உம் ) உணர்வு 
உம்போல்- உயிரும்உணர்வும் போலவும் , உள்உம் புறன்உம் -உள்ளும் புறத்தும் , 
உளன் . - (நிறைந்து ) இருப்பான் , என்ப என்று சொல்லுவர் (ஞானி 
கள் ) ; ( என்றவாறு . ) 


பரமபுருஷனாகிய மன்றலர் துளவினானே , தசரதன் மதலையாய் ஸ்ரீராமனா. 
கத்திருவவதரித்து இந்தக்காப்பியவரதனத்துக்குக்கதாநாயகனாக இருத்தலால், 
கவிச்சக்கரவர்த்தியாகியகம்பர் ஈடுமெடுப்புமில்லாத இவ்வுத்தமநாயகனையேவாழ் 
த்தல்வேண்டு தவின் காண்டந்தோறும் அவன் விஷயமாகவே கடவுள்வாழ்த்துக் 
கூறத்துணிந்து , பாலகாண்டத்தில் சுவரூபோபாயபுருஷார்த்தங்களைச் சொல் 
லுகிற முறையாலே மூன்றுகவிகளாற் கடவுள்வாழ்த்துக்கூறி அயோத்தியா 


காண்டம் 


க .-- மந்திரப்படலம் 





காண்டத்தின் இம்முதற்கவியால் , அவன் தன்மையைக்காட்டும் வஸ்துநீர்த்தேச 
ரூபமுகத்தாலே இக்காப்பியத்தலைவனாகிய ஸ்ரீராமபிரான் , ஜகச்சரீரகனான 
ஸர்வேசுவர னென்கிறார் . 

வான் -- மூலப்பிரகிருதி ; அது சுரரறிவருநிலை ” என்னும் திருவாய் 
மொழிப்பாசுரத்தில் விண்ணென்னும் பதத்திற்குப் பூர்வாசார்யர்கள் செய்தரு 
ளிய வியாக்கியானங்களா லறிக . பஞ்சபூதவிகாரமன்றிப் பிரபஞ்சமென்பது 
ஒன்று இல்லையாதலாலும் , இப்பிரபஞ்சகாரணமாகிய அவைதாம் இத்துணை 
யவெனஇவ்வுலகத்து எவராலும் துணியப்படாமையாலும் வரம்பிகந்தமாபூதம் 
என்றார் . ஆகாயத்திலிருந்து வாயுவும் , வாயுவிலிருந்து அக்கினியும் , அக்கினியி 
லிருந்து அப்பும் , அப்பிலிருந்து பூமியுமெனப் பூதங்கள் தோன்றும் முறையை 
வேதங்கூறுதலால் வானின்றிழிந்து ... மாபூதம் என்றாரெனினும் பொருந்தும் : 
" வானும் நிலனும் முதலீறில் வாம்பில்பூதம் என்பர் , மேல் நகர் நீங்குப்படலத்தில் 
இங்கு உணர்வென்பது - தர்மபூதஜ்ஞாநம் . ஊனுமுயிருமுணர்வும்போ லுள் 
ளும் புறனு முளனென்ப் என்னுமிடத்து திடவிசும்பெரிவளி நீர்நிலமிவை 
மிசைப் , படர்பொருண் முழுவதுமா யவையவைதொறு , முடன்மிசை யுயி 
ரெனக் கரந்தெங்கும் பரந்துளன் ” என்னும் பாசுரத்தின் விசேஷார்த்தங்கள் 
விசாரித்தறியத்தகும் . உள்ளேயிருப்பதற்கு ஊனுக்குள் உயிரிருப்பதும் , வெளி 
ப்பட்டும் இருப்பதற்கு உயிரில் உணர்வு இருப்பதும் உவமையென்க . உயிரும் என் 
பதை ஆவ்ருத்திசெய்துகொண்டு பொரு ளுரைக்கப்பட்டது . 

கூனி - மந்தரை ; கைகேயிக்குச் சூழ்ச்சி கூறினவ ளாதலின் இவளை 
முற்கூறினார் . சுமித்திரையும் ஸ்ரீராமனுக்குச் சிறியதாயாதலின் அவளை 
விலக்குதற்கு கோத்தாய் என்றார் . சக்கரவர்த்தி சம்பாசுரனுடன் அமர் 
புரிகையில் , கைகேயி , க்ஷத்ரியாணியாய் அவனுக்குப் போர்த்துணையாகி க்ஷத்ர 
குணத்தைக்காட்டினவ ளாதலின் கோத்தாயாயினள் : அவள் அக்காலத்துப் 
பெற்றவரங்களாலே ஸ்ரீராமபிரானுக்குக்கொடுமையிழைக்கநேர்ந்ததென்பதைக் 
குறிக்கின்றதனால் , கருத்துடையடை கொளியணி இது . ஸ்ரீராமபிரான் திரு 
வவதரித்தகாரியம் தலைக்கட்டுதற்குக் காரணமாயிருந்தவளாதலின் , கோத்தா 
யென்றாரென்னவுமாம்; அன்றிக்கே , சிறிய கோததாய் எனக்கொண்டு , இளவர 
சனானபாதன் தாய் என்றாரென்னவுமாம் ; இனி , இகழ்ச்சிக்குறிப்பாய்க் கோத்தா 
யென்றா ரெனக்கொண்டு , அற்பகுணமுள்ள. தாய் எனவும் .--பொருள் கொள்ள 
லாம் . கொடுமையிழைத்தல் - மாலைமுடி நீத்து மலர்பொன்னடிநோவப் பெரு 
வனத்திடைப் பதினான்குவருடங்கள் 

பதினான்குவருடங்கள் நகரிலிருந்துபெயர்ந்து திரிதரச் 
செய்தது . கோல் துறத்தல் 

அரசாட்சியை அகங்குளிர்ந்து தானே நீக்கல் . 
காட்டைக் கடத்தல் -- தண்டகம் முதலிய 

அரணியங்களைக் 

கடத்தல் . 
கடலைக்கடத்தல் 

- கடலில் திருவணைகட்டி இலங்கைசேறல் , இரட்டுற 
மொழிதலால் - இமையோர்க்கு என்பதற்கு - இவ்வுலகத்திலுள்ள தண்ட 
காரணியவாசிகளாகிய மாமுனிகட்கு எனவும் உரைக்கப்பட்டது . அவரிடுக் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கண் தீர்த்தலாவது இராவணன் முதலிய இராக்கதரால் நேர்ந்த துன்பத் 
தைப் போக்குதல் . அண்டர்புகழும் அயோத்திமாநகரந் துறந்து தண்டகாரணி 
யஞ்சென்று தாரமிழந்து வானரசேனையோடு வாரிதியில் வாரதிகட்டி இலங்கை 
யைக்கிட்டித் தன்மனைவியைக்கவர்ந்த மாபாதகனைமாள்வித்து , அவற்கு ஈனத் 
தொழில் புரிந்துநின்ற இந்திராதியரை விடுவித்துத் தந்தொழிலில் நிறுத்திய 
பின்பு அயோத்தியடைந்து பட்டாபிஷேகம் பெற்றுப் பதினாயிரம் வருடம் அர 
சுபுரிந்தமைதோன்ற வேந்து என்றார் . 

இனி இக்கவியுள் வானின்றிழிந்து என்றதனால் தரும்த்தை நிலைநாட்டு 
கைக்காக ஸ்ரீமந்நாராயணன் ஆதியஞ்சோதியுருவை யங்குவைத்து இங்கு 
அயோத்தியில்சக்கரவர்த்தித்திருமகனாயவதரித்துப்போந்த் பாலகாண்ட சரிதை 
யும் , கூனுஞ்சிறிய கோத்தாயுங் கொடுமையிழைப்பக் கோற்றுறந்து என்றத் 
னால் இவ்வயோத்தியாகாண்டசரிதையும் , புருஷகாரபூதையான பிராட்டி 
யின்பிரிவுக்கஞ்சி • கானும் என்ற ஒரேசொல்லால் ஆரணியகாண்டசரிதை 
யும் , கைங்கரியதுாந்தார்களான சிறிய திருவடிமுதலியோரைக் கண்டதுபிராட் 
டியைத்தேடுகைக்காதலின் அக்கருத்தையுள்ளடக்கி கடலுங்கடந்து என்னும் 
இரண்டுமொழிகளால் கிஷ்கிந்தாகர்ண்ட சுந்தரகாண்டசரிதைகளும் ; இராவ 
ணன் வதைக்குப்பயன் தேவர் துயர் தீர்தலும் பெரும்புகழ்விளைதலும் அனைத் 
துயிரும் அடிபணிய வீற்றிருத்தலுமே யாதலின் , இமையோரிடுக்கண் தீர்த்த 
கழல்வேந்து என்றதனால் யுத்தகாண்டசரிதையும் , பெருநாடுகாணச் 
சரங்களைவைகுந்தத்துஏற்றித் தானும் அங்குச் சென்றிருத்தல்தோன்ற , உளின் 
என்றதனால் உத்தரகாண்டசரிதயுைம் ஆக ஸ்ரீராமாயணசரிதமுழுதும் ஒரு 
வாறு குறிப்பிக்கப்பட்டமை காண்க . 


சரா 


எங்கும் முற்றும்மை . ஊன் , கூன் , கொடுமை , கோல் , கழல் , வேந்து - ஆகு 
பெயர்கள் : என்ப என்னும் முற்றுச்சொல்லுக்கு , ஞானிகள் என்னும் தோன்றா 
வெழுவாய் வருவித்து முடிக்க 

பிர்திபேதம் : - வரம்பிகழ்ந்த எய்தி புறத்தும் 4உரைப்ப , 
குடை. கோத்த , 1 வேந்தை , வேந்தன் , 

இது - மூன்றாஞ்சீரும் ஆறாஞ்சீரும்காய்ச்சீர்களும் , மற்றைநான்கும் மாச்சீர் 
களுமாய்நின்ற அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
உ.- தசாதமன்னவனுக்கு நரை தோன்றுதல் . 

வேறு . 
t மன்னனே யவனியை மகனுக் கீந்து நீ 

பன்னருந் தவம்புரி பருவ மீதெனக் 
+ இச் செய்யுளும் , அடுத்த செய்யுளும் , சில ஏட்டுப்பிரதிகளிற் காணப் 
படுகின்றன . இவை கதைதொடர்ச்சிக்குப்பொருத்தமாயிருத்தலாற் 
கொள்ளத் 
தக்கன . 


காண்டம் 


க .-- மந்திர்ப்படலம் . 


கன்ன மூலத்தினிற் கழற வந்தென 

4 மின்னருங் கருமைபோய் வெளுத்த தோர்மயிர் . 
* ( இ - ள் . ) மன்னனே - அரசனே ! நீ_ , அவனியை - பூமியை - ( இராச் 
சிய பாரத்தை ), மகனுக்கு - ( மூத்த ) குமாரனாகிய இராமனுக்கு , 

ஈந்து - 
கொடுத்துவிட்டு , பன்ன அரு தவம் புரி - சொல்லுதற்குமுடியாத ( பெருஞ் 
சிறப்பையுடைய ) தவத்தைச் செய்வதற்கு ஏற்ற , பருவம் - காலமாகும் , இது 
இந்தக் கிழப்பருவம் , என - என்று , கன்ன மூலத்தினில் - காதினடியிலே , 
கழற-(இரகசியமாகச் ) சொல்ல , வந்( த ) து என - வந்ததுபோல , மயிர் - மயிரா 
னது , கருமை - (தனது )கறுத்திருக்குந் தன்மை , போய் - நீங்கி , மின் என - 
னலைப்போல , வெளுத்தது - வெளுத்துத் தோன்றலாயிற்று ; ( எ - று .) - ஓர் - 


மின் 


அசை . 


தசாதமன்னவனுக்குக் காதினடியில் நரைதோன்றியது , இராமனுக்கு அர 
சைக் கொடுத்திட்டுத் தவஞ்செய்யச்செல்வாயென் ஒருவன் உபதேசிப்பதைப் 
போலு மெனக் குறித்தார் ; தற்குறிப்பேற்றவணி . காதினடியில் நரைதோன் 
றியது , இனி நாம் இராமனுக்குப் பட்டாபிஷேகஞ் செய்யவேணுமென்ற 
கருத்துத் தசரதனுக்குத் தோன்றக் காரண மர்தலின் , இங்ஙனம் வரு 
ணிக்கப்பட்டது. பன்னவரு என்பது , பன்னிரு என விகாரப்பட்டது . கன்ன 
மூலம் - கர்ணமூலம் என்ற வடசொல் திரிந்துவந்தது . பி - ம் : - , மேதினி 
யையும் . 2 மூலத்திலே . 3 வந்தன . மின்னெனக் , மென்னருங் . 

(உ ) 


B.- தனக்கு நரைதோன்றியதைத் தசரதன் கண்ணாடியிற் காணுதல் . 


தீங்கிழை யிராவணன் செய்த 2தீமைதா 
னாங்கொரு நரையதா 4 வணுகிற் றாமெனப் 
பாங்கில்வந் திடுநரை படிமக் கண்ணடி 
யோங்கதிற் கண்டன னவனி காவலன் . 


( இ - ள் . ) தீங்கு இழை- ( உலகத்தார்க்கெல்லாந்) தீமையைச்செய்கின்ற , 
இராவணன்- , செய்த - செய்துள்ள, தீமை - பாவமானது , தான்- , ஆங்கு - அப் 
பொழுது , ஒருநரையது ஆ - ஒருநரையாக , அணுகிற்றுஆம் - நெருங்கிவந்து 
சேர்ந்ததாகும் , என - என்று கருதும்படி , பாங்கில் வந்திடு நரை தன் 
னிடத்தே வந்துசேர்ந்த நரையை , படிமம் கண்ணடி அதில் - வடிவத்தைக் 
காணக்கூடிய 

கண்ணாடியிலே , அவனி காவலன் பூமியைப்பாதுகாத்துக் 


சு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கொண்டிருந்தவனான தசரதன் , கண்டனன். - ; (எ - று .) - நான்காமடியில் , 
ஆங்கு - அசை : அப்பொழுது எனினுமாம் . 


இந்தத் தசரதன் தான் நரையுற்றிருப்பதைக் கண்ணாடியிற்கண்ட கார 
ணத்தினால் இனி இராச்சியபாரத்தை இராமபிரானிடத்து வைக்கவேண் 
டுமேதவிர , நாம் கைக்கொண்டிருத்தல் தகாது என்ற எண்ணத்தைக் 
கொண்டு இராமபட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய செயலை மேன் மேற்செய்ய , 
அதனால் இராமபட்டாபிஷேகத்தை யுணர்ந்த மந்தரையென்ற கூனியான 
கைகேயியின்தோழி கைகேயியின் புத்தியைக்கலைத்து இராமபிரானைக் கான 
கம் புகுத்த , அந்தஇராமபிரானது வனவாசமே இராவனசங்காரத்துக்குக் 
காரண மாதல்பற்றி , இராவணன் செய்த தீமைதானாங்கொருநரையதா வணு 
கிற்றோ என்று நினைக்குமா றாயிற் றென்க . பி - ப் : -1உழல் , 2 பாவம் . 
நரையதாய் . 4 அணுகிற்றாலென . அணுகிற்றோவென். படிவக்கண்ணடி, 
படிமத்தின் வடிவு. ஆங்கெதிர் . 


ச .-- தன் நரையைக் கண்ட தசரதசக்கரவர்த்தி 
இராம பட்டாபிடேகத்தைக்குறித்து ஆலோசிக்க மந்திரச்சபைசேர்தல் . 


மண்ணுறு முரசின மழையி னார்ப்புறப் 
பண்ணுறு படர்சினப் பரும் யானையான் 
கண்ணுறு 1 கவரியங் கற்றை சுற்றுற் 
வெண்ணுறு சூழ்ச்சியி னிருக்கை யெய்தினான் . 


( இ - ள் . ) பண் உறு - அலங்கரிக்கப்பட்ட , படர் சினம் - மிக்க கோபத்தை 
யும் , பருமம் - தவிசினையுமுடைய ,யானையான் - யானைப்படையையுடைய தசரத 
சக்கரவர்த்தி , மண் உறு- மார்ச்சனையமைந்த , முரசு இனம் - பேரிகைக்கூட்டம் , 
மழையின் ஆர்ப்புற - மேகம்போல் முழங்கவும் , கண் உறு - பெருமைபொருந் 
திய , கவரிக்கற்றை சுற்று உற -சாமரைத்திரள் சூழ்ந்துவரவும் ,(அரண்மனையினி 
ன்றும் புறப்பட்டுவந்து ), எண் உறு-( காரியங்களை ) ஆலோசித்தற்குப் பொருத்த 
மாகிய , சூழ்ச்சியின் இருக்கை மந்திராலோசனைச்சபையை , எய்தினான் 
அடைந்தான் ; ( எ - று . ) 


முரசினமார்ப்பக் கவரிக்கற்றைவீசத் தசரதன் சூழ்ச்சியிருக்கையையடை 
ந்தனனென்க. சூழ்ச்சியிருக்கை - ஆலோசனை மண்டபம் . கவரி - சமரமென்னும் 


ய 


மேஉபலக்ஷணம் ; அன்றி , 
காண்டம் . க . --மந்திரப்படலம் 

எ 
மானின் வால்மயிரைக்கொண்டு செய்யப்படுவதோரிராச்சின்னம் . பருமம் - கல் 
லணை : அது , யானை முதுகின் முற்புறத்து . அரசர் ஏறிவீற்றிருத்தற்கு அமைக்கும் 

, 
முர்சுஇனம் என்பதற்கு - பேரிகையும் அதற்கு 

இனமாய மற்றைவாச்சியவிசே 
டங்களும் எனினும் பொருந்தும் . கண் உறு என்பதற்கு விளக்கம் பொருந்திய 
எனினுமாம் . கவரியங்கற்றை - அம் - அல்வழிச்சாரியை; அழகுமாம் . தன்கோபத் 
தை மறைத்தற்குரிய காலத்தேமறைத்து . வெளிப்படுத்தற்கு உரியகாலத்தே வெ 
ளிப்படுத்தலால் , படர்சினயானை என்றார் : “ கடுஞ்சினங்கடிந்த காட்சியர் ” 
என்ற இடத்து ஆசிரியர்நச்சினார்க்கினியர் சினமென்பது கோபத்தின் பின்னாகச் 
சிறிதுபொழுதுநிற்பது எனக்கூறியது இங்குக்காணத்தக்கது . யானையான் என் 
றது , நால்வகைப்படையுள்ளும் யானை சிறந்தமைபற்றி ; அது " படைதனக்கியானை 
வனப்பாகும் " என்பதனா லறிக் . யானையான் - யானை போன்றவன் என்றுரைத் 
தலுமொன்று.ஆர்ப்புற , சுற்றுற - வினைச்செவ்வெண் , பி - ம் : - 1 கவரியின் . ( ச ) 


ரு .-- மந்திரச்சபையையடைந்த மன்னவன் யாவரையும் 

போக்கித் தனிய னாதல் . 


புக்க பின் னிருபரும் பொருவில் சுற்றமும் 
பக்கமும் பெயர்கெனப் பரிவி னீக்கினா 
னொக்க நின் றுலகளித் 2 தியோகினெய்திய 
சக்கரத் தவனெனத் தமிய னாயினான் . 


( இ - ள் . ) புக்க பின் - ( அவ்வாறு ) மந்திராலோசனைச்சபையை அடைந்த 
பின்பு , நிருபர் உம்- (தன்னுடன்வந்த )அரசர்களையும் , பொருவு இல் - ஒப்பு இல்லாத, 
சுற்றம் உம்- உறவினரையும் , பக்கம் உம் -சினேகிதர்களையும் , பெயர்கஎன்- நீங்குக 
வென்று சொல்லி , பரிவின் - அன்புள்ள வசனங்களால் ,நீக்கினான் - நீக்கி , - ஒக்க 
நின்று - ( யாவரிடத்துஞ்) சமமாகநின்று , உலகு அளித்து உலகங்களைக் 
காக்க , யோகின் எய்திய - யோகநித்திரை செய்கின்ற ( அறிதுயிலமர்கின்ற ), 
சக்கரத்தவன் என - சக்ரபாணியாகிய திருமாலைப்போல , தமியன் ஆயினான் - 
தனித்தவனானான் ; ( எ - று .) 


- 


" சருவேசுவரனான அச்சக்கரத்தவன் சகலலே. கங்களையுங் காத்தற்குத் 
தமியனாகி யோகநித்திரைசெய்யுமாறுபோல் இச்சக்கரத்தவனும் தன்நாடு 
கர்த்தற்கு வேண்டும் உபாயத்தை ஆலோசிக்கத் தனித்திருந்தா னென்றவாறு. 
அச்சக்காத்தவன் என்றதில் சக்கரம் - திருவாழி : இச்சக்கரத்தவன் என்றதில், 
சக்கரம் - ஆஜ்ஞாசக்கரம் . சகலஜகத்காரணனான சருவேசுவரனைத் தனக்குப் புத் 
திரனாகப்பெற்ற புண்ணிய முடைமை நோக்கி , இச்சக்கரத்தவனுக்கு அச்சக் 
காத்தவனை உவமை கூறினார் ; உவமையணி . பெருங்காரியமெண்ணு வோர் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


획 


தனித்திருந்து எண்ணுதல் வழக்காதலால் , தமியனாயினானென்றார் , அதிகாரத்தி 
னால் யாவரையும் போகச்செய்தல் சக்கரவர்த்திக்கு அமையுமாயினும் அவனது 
நற்குணந்தோன்றப் பரிவினீக்கினானென்க . நிருபர் என்றது - சக்கரவர்த்தி 
யாகிய தமக்குத் திறையுய்க்கவந்த அந்நிய தேசத்தரசர்களை , பக்கம் - அன்பு 
என்னும் பொருளுள்ள பக்ஷமென்ற வடசொல்லின் சிதைவு . சுற்றம் , பக்கம் 
- ஆகுபெயர்கள் . பெயர்கென - வியங்கோள் விகாரம் . யோகு - யோகமென்னும் 
வடசொற்றிரிபு . உலகளித்தியோகு - குற்றியலுகரம் : இயோகு என்று 
பிரித்தலுமாம் . திருமால் யோகநித்திரை புரிபவனென்பதை உறங்குவான் 
போல்யோகு செய்தபெருமான் , யோகொடு கறையற முயல்வதோர்கடவுள் 
என்ற விடங்களிலுங் காண்க , பி - ம் : -1 பெயர்கென . 2 யோகம் . 


சு .. - தனித் திருந்த மன்னவன் மந்திரிமார் வருக என்று ஏவுதல் . 


சந்திரற் குவமைசெய் தரள வெண்குடை 
யந்தரத் தளவுநின் றளிக்கு மாணையா 
னிந்திரற் கிமையவர் குருவை யேய்ந்ததன் 
மந்திரக் கிழவரை வருகென் 2 றேவினான் . 


( இ - ள் . ) சந்திரற்கு உவமை செய் - சந்திரனுக்கு உவமையாக்குதற் 
குரிய , தரளம் - முத்துக்களாலாகிய , வெண் குடை - வெண்மையாகிய குடை 
யானது , அந்தரத்து அளவுஉம் - ஆகாயத்தளவும் , நின்று - ( ஓங்கி நிழலைச் 
செய்து ) நிற்ப , அளிக்கும்- ( அங்குள்ள தேவர்களையும் ) காக்கின்ற , ஆணையான் 
ஆணையையுடையவனாகியசக்ரவர்த்தி , - இந்திரற்கு - தேவராசனுக்கு , இமைய 
வர் குருவை ஏய்ந்த - பிருஹஸ்பதிபகவானையொத்த , தன் மந்திரம் கிழவரை - 
தன் மந்திராலோசனைக்கு உரியவர்களை , வருக என்று ஏவினான் - வருகவென்று 
நியமித்தான் ; ( எ - று . ) 


தசரதசக்கரவர்த்தியின் குடைக்குச் சந்திரனும் உபமானமாயிருக்கத்தக்க 
தல்ல வென்பது தோன்ற , அதனை உபமேயமாக் கொண்டு “ சந்திரற்குவமை 
செய் தாளவெண்குடை என்றார் : இது , எதிர்நிலையுவமையணியாம் . 
சம்பரனைத்தொலைத்து வாசவன் முடியை நிலைநாட்டியமை தோன்ற அந் 
தாத்தளவுநின் றளிக்குமாணையான் என்றது . தசரதனுடைய மந்திரக்கிழவர் ஒவ் 

பிருஹஸ்பதிபகவானுக்குச்சமானரென்பது இந்திரற்கிமைய 
வர்குருவையேய்ந்த மந்திரக்கிழவர் என்றதன் பொருள் , மந்திரக்கிழவர் - 
புரோகிதரும் , மந்திரிகளும் . த்ருஷ்டி ஜயந்தன் விசயன் சித்தார்த்தன் அர்த்த 
சாதகன் அசோகன் மந்திரபாலன் சுமந்திரன் என்று எண்மர் மந்திரிமாரும் , 
வசிஷ்டர் வாமதேவர் என்று இருவர் புரோகிதரும் முக்கியமாக இருந்தன 
ரென்றும் , இவர்களைத் தவிரவும் வேறும் மந்திரிமாரும் புரோகிதருமிருந்தன 


வொருவரும் 


காண்டம் 


க .-- மந்திரப்படலம் 


s 


ரென்றும் வான்மீகத்தா- லுணரப்படும் . இமையவர்குரு ப்ருஹஸ்பதிபகவா 
னுக்கு ஒருபெயர் ; இது ஸுராசார்ய : என்னும் வடசொல்லின் மொழி 
பெயர்ப்பு.நின்று - செயவெனெச்சத்திரிபு.பி - ம் : - ஏய்ந்தனன் , எய்ந்தன , எய் 
தன . 2 ஏயினான் . 

எ.- வசிட்டழனிவன் வருதல் . 
பூவரு பொலங்கழற் பொருவின் மன்னவன் 
2 காவலி னோணையின் கடவு ளாமெனத் 
தேவரு முனிவரு முணருந் தேவர்கள் 

மூவரி னால்வனா முனிவந் தெய்தினான் . 
( இ - ள் . ) பூ வரு- அழகுபொருந்திய , பொலம் கழல் - பொன்னாற்செய்த 
வீரக்கழலையணிந்த , பொருவு இல் மன்னவன் - ஒப்பில்லாத தசரதசக்கரவர்த் 
திக்கு , காவலின் - ( புரோகிதமாகிய ) காவலினாலும் , ஆணையின் - கட்டளையினா 
லும் , தேவர்உம் முனிவர் உம் - தேவர்களும் இருடிகளும் , கடவுள் ஆம் என 
உணரும் - ( அவன துகுல தெய்வமென்று மதிக்கத்தக்கவனும் , தேவர்கள் 
மூவரின்நால்வன் ஆம்- திரிமூர்த்திகளிடையே (சேர்த்துச்சொல்லத்தக்க ) நான் 
காமவனுமான , முனி - வசிட்டமாமுனிவன் , வந்து எய்தினான் - வந்துசேர்ந் 
தான் ; ( எ - று . ) 

மந்திரியருள் முக்கியனும் , , புரோஹிதனும் , குலகுருவும் , பிரம 
ரிஷியுமான தலைமைநோக்கி வசிட்டன் வரவு முதலிற் கூறப்பட்டது . பூவரு - 
பூவின் தன்மை யமைந்த என்றும் , பூ அரு - பூவையொத்த அரிய என்றும் 
உரைத்தலுமாம் . பொன் + கழல் = பொலங்கழல் ; " பொன்னென்கிளவியீர் று 
கெடமுறையின் , முன்னர்த்தோன்றும் லகாரமகாரஞ், செய்யுண் மருங்கிற் 
றொடரியலான் என்பது விதி : பொலம் என்றே தனியாக ஒரு சொல் கொள் 
ளுவர் பிற்காலத்தார் . பொரு வில்எனக்கொண்டு - யுத்தஞ் செய்தற்குரிய வில் 
லைத்தாங்கிய என்றுகூறலு மொன்று . மன்னவன் காவலி னாணையின் கடவுள் 
ஆம் என என்பதற்கு - சக்கரவர்த்தியினது காவற்றொழிலில் ஆணையின்கடவு 
ளாவன் என்று உலகத்தோர்சொல்ல , தேவரும் முனிவரும்-, உணரும் - தியா 
னிக்கின்ற, தேவர்கள் மூவரின் மூன்றுதேவரோடு சேர்த்துச்சொல்லத்தக்க, 
நால்வன் ஆம் முனி என்றும் உரைக்கலாம் . ஆணையின்கடவுள் ஆஜ்ஞா 
சக்கரத்துக்கு அதிதேவதை. முனிவர் - மனனசீலர் . என என்னும் எச்சம் 
உணரும் என்பதனோடு முடியும் . மும்மூர்த்திகளிடத்துந் தனித்தனியே முக்கி 
யமாயுள்ள ஆக்கலும் காத்தலும் அழித்தலுமாகிய மூன்றுசக்திகளையும் இவன் 
ஒருங்கேயுடையனென்பார் , மூவரினால்வனா முனிவன் என்றா ரென்னலுமாம் . 
பி - ம் : -1 பொலன் . 2 காவலில் . 3 ஆணை செய் , ஆணையங் , ஆணையே. 4 தேடும் 
5 நால்வராம் . 

( எ ) 
அ . - இது முதல் ஆறு கவிகள் - ஒரு தொடர் : பல்வகைக் குணங்களும் 

நிரம்பிய மந்திரிமார் வருகையைக் கூறும் . 
குலமுதற் றொன்மையுங் கலையின் குப்பையும் 

பலமுதற் கேள்வியும் பயனு மெய்தினார் 
2 


- 


- 


க 0 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


நலமுத னவியினு நடுவு நோக்குவார் 

சலமுத லறுத்தருந் தருமந் தாங்கினார் . 
( இ - ள். ) குலம் முதல் தொன்மைஉம் - குலத்தினது முதன்மையாகிய 
பழமையையும் , கலையின் குப்பைஉம் - அறுபத்தினான்குகலைகளின் மிகுதியை 
யும் , பல முதல் கேள்விஉம்- பலசிறந்த கேள்விகளையும் , பயன்உம்- ( அவற்றாலுள் 
வாம் ) பயனையும் , எய்தினார் - அடைந்தவர்களும் , நலம் முதல் நலியின் உம் 
( தமக்குவரும் ) நன்மைகள் அடியோடு அழிவதாயிருப்பினும் , நடுவு நோக்குவார் - 
நடுவுநிலைமையையே நோக்குபவர்களும் , சலம் முதல் - கோபம் முதலானவை 
களை , அறுத்து - வேரோடுகளைந்து , அரு தருமம் - அருமையாகிய தருமங் 
களை , தாங்கினார் - மேற்கொண்டவர்களும் , - ( எ - று . ) இதனால் , குடிப் 
பிறப்பு கலைஞானம் கேள்வி மேற்கொண்ட செயலைப்பயன் தோன்றுமளவும் 
முயல்கை நடுவுநிலை சினமின்மை அறச்செயலை மேற்கொள்கை என்ற குணங் 
களைப் பெற்றுள்ளார் அந்த அமைச்ச ரென்க . 

தசரதனுக்கு மந்திரிமார் அறுபதினாயிரவர் வந்தனரென்பதைக்கூறத் 
தொடங்கிய , கவி முதலைந்துகவிகளால் அம்மந்திரிமார் அமைச்சுக்குணம் 
நிரம்பியவ ரென்பதைக் காட்டுகின்றார் . தொல்குடிப்பிறந்தோர் . கருத்தும் 
சொல்லும் செயலும் தம்முண்மாறாகாமையையும் பழிபாவங்கட்கு அஞ்சு 
தலையும் பிறர்கற்பித்தலாலும்கல்வியாலுமன்றி இயற்கையில் தாமே யுடை 
யராதல் நோக்கி குலமுத்ற்றொன்மை என்றும் , யாவர்க்கும் நன்மை புகட்டி 
வயப்படுத்தற்கும் எல்லாவிடத்துஞ் சென்று ஆங்காங்குள்ள நல்லோரிடத்து 
மிகப்பயின்று ஐயந்திரிபறப் பொருள் கோடற்கும் பலகலைகள் இன்றியமை 
யாதிருத்தல் நோக்கி - கலையின் குப்பை - என்றும் , கல்விகற்றவழியும் ஊழ் 
வினைவயத்தால்மதிமயங்குகையில் நிலைநிறுத்துவனவும் அடக்கம் முதலிய பயப் 
பனவும் ஆன்றோரிடத்துக்கேட்ட வெளிறிலாக்கேள்வியேயாதலின் ‘பலமுதற் 
கேள்வி என்றும் , அரியகல்விகேள்விகளையுடையார்க்கும் வினைவயத்தால் 
தக்கபயன் கிடைத்தல் அருமையாயினும் இவர்களுக்கு அது அருமையின்றி 
எளிதாகக்கிடைத்தலின் ‘ பயனும் என்றும், தங்களுக்குப் பெரும்பொருளழி 
வதாகவரினும் ஊசிமுனையளவும் தமதுசமநிலைமாறாமைநோக்கி நலமுதனலியி 
நடுவுநோக்குவார் என்றும் ,எல்லா நன்மைகளையும் அழிப்பதற்கு ஏதுவாகிய கோப 
னுமும் அதனோடு ஒற்றுமையுடையனவாகியகாமலோபமோகமதமாற்சரியங்களும் 
ஒருங்குசேர்ந்து , கோள் ஸாஹஸம் துரோகம் பொறாமை பிறன் குணஞ்சகியா 
மை ஒருவன்பொருளையபகரித்தல் காரணமின்றியடித்தல் திட்டுதல் ஆகிய எட் 
டுத்துக்கங்களையும் உண்டாக்குந் தன்மையனவாதலின் அவற்றை நீக்கினாரென்ற 
மைதோன்ற சலமுதலறுத்து என்றும் , பிறராலறிதற்கும் அநுட்டித்தற்கும் 
அரிய தருமங்களை யறிந்து அவற்றிற்குஏற்ப ஒழுகுதலுடைமைதோன்ற ‘ அருந் 
தருமந் தாங்கினார் என்றுங்கூறினார் . சலமுதலறுத்தருதருமந்ததாங்கினார் என்ப 
தற்கு - அரசன் தம்மைக்கோபித்தபோதிலும் அதனை நோக்காது தருமத்தையே 


காண்டம் 


க .-- மந்திரப்படலம் 


நாடிச் சொல்பவரென்றும் , நலம் முதல்நலியினும் என்பதற்கு- தமதுநன்மைக்குக் 
காரணமான செல்வம் அழிவதாயிருந்தாலும் என்றும் உரைகூறுவதுமுண்டு : 
குப்பை - கும்பம் என்றவடசொல் திரிந்துவந்தது . சலம் என்றவட சொல்லுக்கு 
வஞ்சனையென்றும்பொருள்கூறலாம் . கலை - கலாசப்தபவம் . நோக்குவார் என்பது 
எதிர்காலத்தைக்குறியாது தன்மை குறித்து நின்றது . முதல் -முதல் வென்ப 
தன் விகாரமாகக்கொண்டு , முதலியவையெனவும் கொள்ளலாம் . பி = ம் : 


1 பலனும் . 


வேறு . 


கூ . உற்றது கொண்டு மேல்வந் துறுபொரு ளுணருங் கோளார் 

மற்றது வினையின் வந்த தாயினு மாற்ற லாற்றும் 
பெற்றியர் பிறப்பின் மேன்மைப் பெரியவ ரரிய நூலுங் 
கற்றவர் மான நோக்கிற் கவரிமா வனைய நீரார் . 

( இ - ள். )உற்றது கொண்டு - நேர்ந்தகாரியத்தைக்கொண்டு , மேல்வந்து உறு 
பொருள் - மேல் விளையுங்காரியத்தை , உணரும் -ஊகித்தறியவல்ல , கோளார்- புத்தி 
பலமுள்ளவர்களும் , அது - அந்த (வேண்டாத ) காரியம் , வினையின் வந்தது ஆயின் 
உம் - கர்மா நுகுணமாக வந்ததானாலும் , மாற்றல் ஆற்றும் - ( அதனை ) மாற்ற 
வல்ல, பெற்றியர் - முயற்சித்திறமுடையவர்களும் ,பிறப்பின் மேன்மை பெரியவர் - 
குடிப்பிறப்பிற்குத்தக்க மேம்பாடு அமைந்த பெரியோர்களும் , அரிய நூல் உம் 
கற்றவர் -கற்றற்கு அருமையான அறிவு நூல்களையும் கற்றவர்களும் , மானம் நோக் 
கில் - மானத்தை நோக்குமிடத்தில் , கவரி மா அனைய நீரார் - கவரிமாவை 
ஒத்தகுணமுடையவர்களும் , - ( எ - று . ) 

இச்செய்யுளினால் , அந்தமந்திரிமார்களின் ஊகிக்குந் திறனும் பின்வாங் 
காது முயலுந்தன்மையும் , குடிப்பிறப்பிற்கு ஏற்ற ஒழுக்கமுடைமையும் , கல்வி 
யறிவும் , மானமுடைமையுங் கூறப்பட்டன. தனது ஊழ்வினைக்கு ஏற்ப 
வந்த காலனையும் கண்ணுதற்கடவுளாற் கடிவித்த காளையாகிய மார்க்கண் 
டேயனைப்போல் ஊழையும் உப்பக்கங்காணவல்லா ரென்பது தோன்ற , 
வினையின்வந்ததாயினு மாற்ற லாற்றும்பெற்றியர் என்றார் : " ஊழைய 
முப்பக்கங்காண்ப ருலைவின்றித் , தாழாது. ஞற்றுபவர் ” என்றார் நாயனாரும் . 
அரிய நூலாவன - ப்ரஹ்மவித்தையாகிய வேதாந்தம் முதலியன : அமைச்சர்க்கு 
உரிய 

நூலுமாம் . மானமாவது - எந்நாளும் தந்நிலையிற்றாழாமையும் ஊழாற்றாழ்வு 
வந்தவிடத்து உயிர்வாழாமையுமாம் . மயிர்நீப்பின் வாழாக் கவரிமாப்போல மா 
னங்கெடவரின் இவர் உயிர்நீப்பரென்பது தோன்ற , மானநோக்கிற் கவரிமாவ 
னைய நீரார் என்றார் . பி - ம் :-ஒன்றுக்கொள்ளார். 

(க ) 
க . காலமு மிடனு 1 மேற்ற கருவியுந் தெரியக் கற்ற 

நூலுற நோக்கித் தெய்வ 2 நுணித்தறங் 3 குணித்த மேலோர் 
சீலமும் புகழ்க்கு வேண்டுஞ் செய்கையுந் தெரிந்து கொண்டு 
பால்வரு முறுதி யாவுந் தலைவற்குப் பயக்கு நீரார் . 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


( இ - ள். ) ஏற்ற காலம்உம் - (வினை செய்தற்கு ஏற்ற காலத்தையும் , இடன் 
உம்- அது செய்தற்கேற்ற இடத்தையும் , கருவிஉம்- ( அதற்கேற்ற சாதனங்களையும் , 
கற்ற - ( தாம் )படித்த , நூல்உற- அரசநீதிநூற்பொருள்களுக்கு ஏற்ப, தெரிய நோ 
க்கி - தெளிய ஆலோசித்து , தெய்வம் நுணித்து - தெய்வாநுகூல்யத்தையும் 
நுட்பமாக ஆராய்ந்து , அறம்குணித்த -இராசதருமத்தைப்பெருக்கிய , மேலோர் 
பெரியோர்களும் , சீலம் உம் - நல்லொழுக்கத்தையும் , புகழ்க்கு வேண்டும் செய் 
கைஉம் - (தமக்கும் தம்மிறைவற்கும் ) கீர்த்தியுண்டாதற்குக் காரணமான காரி 
யத்தையும் , தெரிந்துகொண்டு - அறிந்துகொண்டு , பால் வரும் - ( அவைகளின் ) 
பங்காக வருகின்ற, உறுதி யாஉம் -உறுதிப்பொருள்களெல்லாவற்றையும் , தலைவ 
ற்கு-( தம் ) இறைவனுக்கு ,பயக்கும்- கொடுக்கின்ற, நீரார் - குணமுள்ளவர்களும் , - 
( எ - று . ) 

இதனால் அவ்வமைச்சர் தொழில்செய்யும்வகை உரைக்கப்பட்டது . 
ஒருகாரியத்தைச் செய்யுங்கால் , அதற்குத்தக்க காலத்தையும் இடத்தையும் 
கருவியையும் தாம் படித்த ராஜநீதிசாஸ்திரங்களுக்குஏற்பத் தெளிந்து, ஊழ்வி 
னைகளை யாலோசித்துத் தருமங்களை விருத்தி செய்து , நல்லொழுக்கமும் நற்செ 
ய்கையுமுடையராய் , அக்காரியத்தில் வரும் நற்பயனைத் தம்மிறைவற்குச் சேர்க் 
குந்தன்மையுடையவர் அவ்வமைச்சர் என்பதுகருத்து . பால் - பலனென்றுமாம் . 
உறுதி - ஆகுபெயர் . ஏற்ற வென்பதனைக் காலமும் இடனும் என்பவற்றோடுங் 
கூட்டுக . பிடம் : -1பெற்ற , 2 நுனித்து . 3 குறித்தமேலோர் , குறித்து 
நல்லோர் . 4 செல்வமும் , 5 கொண்டே . 6 தலைவற்கே . 

( க 0 ) 
கக . தம்முயிர்க் குறுதி யெண்ணார் தலைமகன் வெகுண்ட போதும் 

1 வெம்மையைத் தாங்கி நீதி விடாது நின் றுரைக்கும் 2 வீரர் 
செம்மையிற் றிறம்பல் செல்லாத் தேற்றத்தார் தெரியுங்ககால 
மும்மையு முணர வல்லா ரொருமையே மொழியு நீரார் . 

( இ - ள். ) தலைமகன் வெகுண்ட போதுஉம் - (தம் ) இறைவன் கோபித்த 
காலத்திலும், தம் உயிர்க்கு உறுதி எண்ணார் - தம் பிராணனுக்கு நன்மையை 
நினையா ராய் , வெம்மையை தாங்கி- (அக்கோபத்தினது ) கொடுமையை ( த் தாம் ) 
ஏற்றுக்கொண்டு , விடாது நின்று - ( தம் கொள்கையைக் கைவிடாமல் நின்று , 
நீதி உரைக்கும் வீரர் -நீதியையே யிடித்துச்சொல்லும் வீரத்தன்மையுள்ளவர் 
களும், செம்மையில் திறம்பல் செல்லா தேற்றத்தார் - சன்மார்க்கத்தினின்று 
தவறாத தேர்ச்சியுள்ளவர்களும் , தெரியும் காலம் மும்மை உம் - ( நூல்களால் அறி 
யத்தக்க ) முக்காலக்காரியங்களையும் , உணரவல்லார்- அறியவல்லவர்களும் , ஒரு 
மை ஏ மொழியும் நீரார் - ஒரு பரிசே பேசுமியல்பினரும் , - ( எ - று . ) 

இதனால் , அவ்வமைச்சர்கள் தலைவனுறுதியையே நாடி மந்திராலோசனை 
சொல்லும் தன்மை விளக்கப்பட்டது . வெகுண்டபோதும் வெம்மையைத் 
தாங்கி நீதிவிடாது நின்றுரைக்கும் வீரரெனவே , அரசன் முனியினும் உறுதி 
நோக்கி பிடித்துக்கூறல் அமைச்சர்க்கு இன்றியமையாக்குணமென்பது பெறப் 


காண்டம் ) 

- 


க .-- மந்திரப்படலம் 


க்கூ 


பட்டது . தம் நிலை மாறக்கூடிய காலத்தும் மாறாதுநின்று இடித்துச் சொல்ல 
வல்ல மனத்திட்பமுடையராதல்பற்றி , வீரரெனப்பட்டார் . வெம்மை , செம் 
மை - ஆகுபெயர்கள் . மும்மை , ஒருமையென்பன - தன்மையுணர்த்தாது 
" இருமை வகைதெரிந்து என்ற இடத்திற்போல எண்ணினையுணர்த்தி , ஆகு 
பெயரான் எண்ணுடைப் பொருளைக் காட்டின . ஒருமையேமொழியுநீரார் என் 
றது - ஒருகாலைக்குஒருகால் மாறிப்பேசுமியல்பினால்லரென்றபடி ; அமைச் 
சர் பலராயிருந்தும் ஒருபடிப்பட ஆலோசனை சொல்பவ ரெனினுமாம் 
பி - ம் : -1 மெய்ம்மையை , 

2 -நீரார், 3 செய்யா . 4 காலை . 5 ஒருமையும் . 
6 மொழியவல்லார் . 

( கக ) 
கஉ . நல்லவுந் தீயவு நாடி நாயகற் 

கெல்லையின் மருத்துவ னியல்பி னெண்ணுவா 
ரொல்லைவந் துறுவன வுற்ற பெற்றியிற் 

சொல்லை நல் வினையென வுதவுஞ் சூழ்ச்சியார் . 
( இ - ள் . ) நாயகற்கு - ( தம் ) இறைவனுக்கு , நல்லஉம் - நன்மையைத்தரு 
வனவற்றையும் , தீய உம் - தீங்கைத்தருவனவற்றையும் , நாடி - ஆலோசித்து , 
எல்லையில் - கடைசியில் , மருத்துவன் இயல்பின் - வைத்தியன் சுபாவம்போல , 
எண்ணுவார்- இதத்தையே எண்ணுபவர்களும் , - ஒல்லை வந்து உறுவன- விரை 
வில் வந்து நேர்பவையாகிய துன்பங்கள் , உற்ற பெற்றியின் - நேர்ந்தகாலத் 
தில், ( அவற்றைப் போக்குதற்கு) , தொல்லை நல்வினை என உதவும் - பூர்வபுண் 
ணியப் பயன் போல , வந்து தவுகின்ற சூழ்ச்சியார் - ஆலோசனைத்திறமுள்ளவர் 
களும் , - (எ - று . ) 

பிணியாளனுக்கு விருப்பமில்லாவிடினும் மருத்துவன் அவனுக்கு இத 
மானவற்றையே செய்ய முயலுதல்போல , இம்மந்திரிமாரும் அரசனுடைய 
விருப்பத்தைப்பற்றிக் கருதாமல் அவனுக்கு அஷ்டமாகஇருப்பினும் நன்மை 
பயக்குஞ்செயலையே யெண்ணிச்சொல்லுந் தன்மைய ரென முன்னிரண்டடிக 
ளால் விளக்கியவாறு . கீழ்ச்செய்யுளில் முன்னிரண்டடிகளாற் கூறியதையே 
இங்குக் கூறினும் , உபமானமுகத்தால் வேறுவகையாகவிளக்குதல்பற்றிக் 
கூறியது கூறலென்னுங் குற்றத்திற்கு இடமின்மை யறிக . ஆபத்துநேர்ந்திடி 
னும் அவற்றைப் போக்க முயலுந் தன்மை பின்னிரண்டடிகளிற்கூறப்பட் 
டது . பி - ம் : -1 மருத்துவர் . 

( க 2 ) 
க ங . அறுபதி னாயிர ரேனு மாண்ட கைக் 

2 குறுதியி லொன்றிவர்க்குணர்வென் றுன்னலாம் 
பெறலருஞ் சூழ்ச்சியர் திருவின் 4 பெட்பினர் 

மறிதிரைக் கடலென வந்து சுற்றினார் . 
( இ - ள் . ) திருவின் பெட்பினர் - செல்வப்பெருக்கமுள்ளவர்களும் ஆகிய , 
அறுபதினாயிரர் என்உம் - அறுபதினாயிரவரேயாயினும் , ஆண் தகைக்கு - சக் 
கரவர்த்திக்கு , உறுதியில் - நன்மைபயக்கும்விஷயத்தில் , இவர்க்கு - இவர்க 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


ளெல்லாருக்கும் , உணர்வு - அறிவானது , ஒன்று என்று உன்னல் ஆம் - ஒன்றே 
என்று நினைக்கத்தக்க , பெறல் அரு சூழ்ச்சியர் - பெறுதற்கரிய மந்திராலோ 
சனையையுடைய மந்திரிகள் , மறி திரை கடல் என - மடங்கி வீழ்கின்ற அலை 
களையுடைய கடல்போல் , வந்து சுற்றினார் - வந்து ( ஆலோசனை மண்டபத்தில்) 
நிறைந்தார்கள் ; ( எ - று . ) 

ஆண்டகை - ஆண்மைக் குணமுள்ளவன் : தகை - தகுதி- அதாவது சற் 
குணம் ; உடையவனுக்கு ஆகுபெயர் . அறிவுசூழ்ச்சிகளையுடையரேனும் , வறிய 
பாயின் ஒருகால் மாறுவராதலின் இவர் அவ்வாறு மாறுதற்கு உரியால்லரென் 
பார் ‘திருவின்பெட்பினர் என்றார் . கடல் - பரந்தகாட்சிக்கு உவமம் . பி - ம் : 
1 எனினும் , எண்ணும் , என்னும் . 2 உறுதியின் , 3 ஆய் . 4 பெட்பினார் . 

எய்தினாரும் நோக்குவாரும் - தாங்கினாரும் , ( அ ) கோளாரும் பெற்றி 
யரும் கற்றவரும் நீராரும் , ( கூ ) மேலோரும் நீராரும் , ( க ) வீரரும் தேற்றத் 
தாரும் வல்லாரும் நீராரும் , ( கக ) எண்ணுவாரும் சூழ்ச்சியாரும் , ( க ) பெட் 
பினரும் ஆகிய சூழ்ச்சியர் வந்து சுற்றினார். (கங) என முடிக்க . 

( கங ) 
கசு . - வந்த அமைச்சர்கள் வசிட்டனையும் மன்ன வனையும் 

தொழது வான் முறையே யிருத்தல் . 
முறைமையி னெய்தினர் முந்தி யந்தமி 
லறிவனை வணங்கித்தம் மரசைக் கைதொழு 
திறையிடை வரன் முறை யேறி யேற்ற சொற் 

றுறையறி பெருமையா னருளுஞ் சூடினார் . 
( இ - ள் .) முறைமையின் எய்தினர் - ( சூழ்ச்சிமண்டபத்துக்குச் செல்ல 
வேண்டிய ) முறைப்படியே வந்தடைந்த அவ்வமைச்சர்கள், - முந்தி - முற்பட்டு , 
அந்தம் இல் அறிவனை வணங்கி - முடிவில்லாத போறிவுடையனாகிய வசிட்ட 
மாமுனிவனைப் பணிந்து ( தண்டனிட்டு ) , தம் அரசை கைதொழுது- (பிந்தித்) 
தம்மிறைவனைக் கையாற்றொழுது (அஞ்சலி செய்து ) , இறையிடை - (தத்தமக் 
குரிய ) இருக்கைகளில் , வரல் முறை ஏறி - வரலாற்று முறையே யேறி , ஏற்ற 
சொல் துறை அறி பெருமையான் - தகுதியாகிய சொற்றுறைகளை முற்று 
முணர்ந்த பெருமையுள்ள தசரதசக்கரவர்த்தியினது , அருள்உம் - அருள்நோக் 
கத்தையும் , சூடினார் - பெற்றார்கள் ; ( எ - று . ) 

வந்த அமைச்சர்கள் வசிட்டனையும் தசரதனையும் வணங்கித் தமக்குரிய 
ஆசனத்தையடைந்தவளவில் , வரவேண்டியவர் யாவரும் வந்தனரா ? என்று 
அறியத் தசரதமன்னவன் தன் திருவருணோக்கத்தைச் செலுத்தினனென்க . வந்த 
வர்கள் வசிட்டபகவானுக்குத் தண்டன் சமர்ப்பித்துச் சக்கரவர்த்திக்கு அஞ்சலி 
பண்ணினார்களென்பது தோன்ற வணங்கி என்றும் , கைதொழுது என்றும் 
கூறினார் . முந்தி யென்பதற்கேற்பப் பிந்தியென்பது வருவிக்கப்பட்டது 
இறையிடைவரன் முறையேறி யென்பதற்கு - சக்கரவர்த்தியினிடத்து வான் 


காண்டம் 


க.- மந்திரப்படலம் 


கரு 


முறையாக் கிட்டிச்சென்று என்றும் உரைக்கலாம் . சூடினாரென்பதற்கேற்ப 
அருளைப் பூவாகக்கொள்க . முன் கடவுளென்றதற்கேற்ப , இங்கு , அந்தமிலறிவ 
னென்றார் . அரசு - ஆகுபெயர் . எய்தின ரென்பதை , முற்றெச்சமாகக் 
கொண்டுஉரைப்பது முண்டு. அளுள் -இங்கே, அருளோடு கூடிய பார்வை . ( கச ) 
கரு.-- வந்தவர்களைநோக்கித் தசரதன் தன் கருத்தைக்கூறுவேனெனல் . 

அன்னவ னருளமைந் திருந்த வாண்டையின் 
மன்னவ னவர்மூக மரபினோக்கினா 
னுன்னிய 2 தரும்பெற லுறுதி 3 யொன்றுள 

தென்னுணர் வனைய நீ ரினிது 4 கேண்மெனா. 
துமுதல் ஆதலாலிராமனுக்கு (ஙங ) ” என்னுங் கவியளவும் ஒரு தொடர் . 

( இ - ள் .) அன்னவன் - அந்தத்தசரதமன்னவனது , அருள் அமைந்து- அருளைப் 
பெற்று , இருந்த - ( மந்திரிகள் ஆசனத்து ) இருந்த , ஆண்டையின் - காலத்தில் , 
மன்னவன் - சக்காவர்த்தி , அவர் முகம் - அவர்களுடைய முகங்களை , மரபின் 
நோக்கினான் - முறையாகப்பார்த்து , உன்னியது- (என்னால் )நினைக்கப்பட்டதா 
கிய , அரும் பெறல்உறுதி ஒன்று - பெறுதற்கு அரிய உறுதிப்பொருளொன்று , 
உளது.உள்ளது ; (அதை ) , என் உணர்வு அனைய நீர் - என்னறிவையொத்த நீங் 
கள், இனிது கேண்ம் -நன்றாகக் கேட்பீர்கள் , எனா - என்று சொல்லத்தொடங் 

( எ - று . ) -- ஙக ஆங்கவியில் யாது நுங்கருத்தென என்பதிலுள்ள என 
என்பதனோடு தொடரும் . 

தசரதமன்னவன் அமைச்சர்யாவரும் தத்தமக்கு ஏற்றஇடத்து இருந்தபின் 
அவர்முகங்களையெல்லாம் பார்த்து “ ஓர்உறுதிப்பொருளெண்ணியுள்ளேன் : அத 
னைக் கேண்மின் என்று கூறலாயின னென்க . அறிவு நன்மை தீமைகளைப்பாகு 
படுத்துணர்த்துமாறுபோலப் பாகுபடுத்துணர்த்த வல்லுநராதலின் என்னுணர் 
வனைய நீர் என்றான் . உறுதிப்பொருள் இனிது கேட்டற்கு உரியதாதலால் , 
கேண்மின் என்றான் . கேண்ம் - கேளுமென்னுஞ் செய்யுமென் முற்றின் 
ஈற்றுயிர் சென்றதில் அடக்கலாம் : கேண்மினெனா என்பதன் விகார மென் 
னலுமுண்டு : “ இரிந்ததேன் ” என்னுஞ்சிந்தாமணிச்செய்யுளில் , கொண்மென 
என்ற விடத்து , கொண்மின் - விகாரம் என நச்சினார்க்கினியர் கூறியிருத் 
தல் காண்க . பி - ம் : -1 மன்னனும் . 2 தருமம்போல் . 3 என்று . 4 கேட் 

( கரு) 
கசு.-- இது முதற் பதினெட்டுக் கவிகளால் , தசரதன் மந்திரிமாரை 
நோக்கி , தான் வெதகாலம் அரசுசெய்து கீழத்தனத்தை 
யடைந்தமையால் இராமனு க்கு முடி சூட்டி இனி 

திருக்க எண்ணியதைத் தெரிவிக்கின்றன் . 
வெய்யவன் குலமுதல் வேந்தர் மேலவர் 
செய்கையி னொருமுறை திறம்ப லின்றியே 


கெனா. 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


1 வையம்யா னாண்டவாண்டுங்கண் மாட்சியா 

லையமி லறுபதி னாயி ரம்மரோ . 
( இ - ள் .) வெய்யவன் குலம் முதல் வேந்தர் - சூரிய குலத்தில் முதல்வாராயி 
ருத்த அரசர்களாகிய , மேலவர் - (மனு இட்சுவாகுமுதலிய ) மேலோர்கள்து , 
செய்கையின் - ஒழுக்கத்தில் , ஒரு முறை திறம்பல் இன்றிஏ - ஒருமுறையும் 
வழுவுதலில்லாமலே , உங்கள் மாட்சியால் - உங்கள் பெருமையால் , யான் வையம் 
ஆண்ட ஆண்டு - நான் உலகையாண்ட வருடங்கள் , அறுபதினாயிரம் - அறுப 
தினாயிரமாகும் : ஐயம் இல் - (இதிற் ) சந்தேகமில்லை ; ( எ - று . ) 

யான் அறுபதினா பிரம் வருடம் உங்கள் துணையைக்கொண்டு அரசு 
ஆட்சி செய்தே னென்பதாம் . முறையும் என்னும் உம்மை - விகாரத்தாற் 
றொக்கது . உங்கள் மாட்சியால் - உங்கள் பேருதவியாலென்றபடி , ஆயிரம் 
மரோ- விரித்தல் . வெய்யவன் - தபான் , என்னும் வடமொழியின் மொழி 
பெயர்ப்பு . பி - ம் : -1 வையகமாண்டதும் நுங்கண் , வையமென்புயத்திடை 
நுங்கண் . 2 ஜ்ரண்டாயிரத்தாறுதாங்கினேன் . 

( கசு ) 
கஎ . கன்னியர்க் கமைவருங் கற்பின் மாநிலந் 

1 .தன்னையித் தகைதரத் தருமங் கைதர 
மன்னு பிர்க் குறுவதே செய்து வைகினே 

னென் னுயிர்க் குறுவதுஞ் செய்ப வெண்ணினேன் . 
( இ - ள் . ) கன்னியர்க்கு - பெண்களுக்கு , அமைவு அரு கற்பின் - பொருந் 
துதலையுடைய அரிய கற்பினோடு , மா நிலந்தன்னை - பெரிய பூமியை , இ தகை 
தா - இத்தன்மையான அன்பு பொருந்தவும் , தருமம் கைதா - தருமந் தழைக்க 
வும் ( தாங்கி ), மன் உயிர்க்கு - நிலைபேறுடைய உயிர்களுக்கு , உறுவதுஏ செய்து 
வைகினேன் - இதத்தையே செய்துகொண்டிருந்தேன் ; (இனி), என் உயிர்க்கு 
உறுவது உம் செய்ய - என்னுயிர்க்கு இதத்தையுஞ் செய்வதற்கு , எண்ணினேன் 
- கருதினேன் ; ( எ- று. ) 

இதுவரையில் உலகிலுள்ள ஜீவராசிகளுக்கு ஹிதம் செய்துவந்தேன் : இனி 
என்னுயிர்க்கு ஹிதம் செய்துகொள்ள வெண்ணினேனென்பதாம் . மாற்றாச 
ரின்றி நானே ஏகசக்ராதிபதியாய் ஆண்டுவந்தன னென்பான் : கன்னியர்க்கமை 
வருங் கற்பின் என்றும் , அன்பும் அறனும் வழுவாது அரசுபுரிந்துவந்தனனென் 
பார் இத்தகைதரத் தருமங்கைதர என்றுங் கூறினான் . முன்னிரண்டடிகளில் 
கட்டுடைக்காவலிற் காமர்கன்னியே " என்ற சிந்தாமணியடி ஒப்புநோக்கத்தக் 
கது . மாநிலந் தன்னை யென்பதற்குத் தாங்கியென ஒர்முடிக்குஞ்சொல்வருவித்து 
உரைக்கப்பட்டது . என்னுயிர் - இராகுதலையென்றாற்போல , ஒற்றுமைக்கிழ 
மைப்பொருளில்வந்த ஆறாம்வெற்றுமைத்தொகை , கன்னி - கந்யா ; ஆரியந் 
திரிந்தவடசொல். அமைவரும் என்பதனை வரிப்புனைபந்து என்பதுபோலக் 
கொண்டு , பொருந்திவருங் கற்புஎன்றலுமாம் . கற்பு - தொழிற்பெயர் : பாதிவ்ரத் 


உம் - பெரியபிடரையுடைய ஆதிசேனும், இசைந்த யானை உம்- (திக்குக்களிற் 
காண்டம் , க .-- மந்திரப்படலம் 

கள் 
யத்துக்கு ஆகுபெயர். பாதிவ்ரத்யத்தைக் கற்பென்ற தென்னையெனின் , - கொ 
ண்டானிற் சிறந்த தெய்வம் இன்றெனவும் அவனை இன்னவாறுவழிபடுகவென 
வும் இருமுதுகுரவர் கற்பித்தலானும் , அந்தணர் திறத்தும் சான்றோர்தேஎத்தும் 
ஐயர்பாங்கினும் அமரர்ச்சுட்டியும் ஒழுகும் ஒழுக்கந் தலைமகன் கற்பித்தலானும் 
என்க . உடம்பு அழியினும் உயிர் தானழியாது வேறுஉடம்புபெற்றுநிற்கு மாத 
லின் , மன்னுயிர் என்றான் . உயிரெனப்பொதுப்படக்கூறியவதனால் , விலங்கு , 
பறவை முதலியவும் கொள்க , உறுவது செய்தல் - பகை பிணி முதலியவற்றால் 
துன்பம் வராமற் காத்தல் , பி - ம் : - தன்மையிற்றகைதா . 

( கஏ ) 
க.வு. விரும்பிய மூப்பெனும் வீடு 1 கண்டயா 

உனிரும்பிய லனந்தனு 3 மிசைந்த யானையும் 
பெரும்பெயர்க் கிரிகளும் 4 பெயரத் தாங்கிய 

வரும்பொறை யினிச்சிறி தாற்ற வாற்றலேன் . 
( இ - ள். ) விரும்பிய - ( தவத்தை ) விரும்புமாறு , மூப்பு எனும் வீடு - மூப் 
பென்ற வீட்டை , 

கண்ட யான் நான் , 

அனந்தன் 


இரு பியல் 


பொருந்திய) யானைகளும் ( திக்கஜங்களும் ), பெரு பெயர் கிரிகள் உம் - மிக்க 
பிரசித்திபெற்ற குலாசலங்களும் , பெயர - ( தம் பாரம்) நீங்கியிருக்கும்படி , தாங் 
கிய -சுமந்திருந்த, அரு பொறை- ( பொறுத்தற்கு ) அரிய இவ்விராச்சியபாரத்தை, 
இனி - இனிமேல் , சிறிது - கொஞ்சமும் , ஆற்ற - சுமக்க , ஆற்றலேன் - வல் 
லேனல்லேன் ; ( எ - று .) 

தன்னுயிர்க்கு உறுதி செய்ய வெண்ணினே னென்ற மன்னவன் , இப்போது 
மூப்பு மேலிட்டுள்ளதனால் இராச்சியபாரத்தைச் சுமத்தல் தனக்கு வருத்தமா 
யிருக்கின்ற தென்கின்றான் . மூப்பெனும் வீடுகண்ட என்றமையால் , புரு 
ஷார்த்தங்களிற் சிறந்த வீடு காணாமை சொல்லாமலேயமையும் . பிரவிருத்திமார்க் 
கத்தைவிட்டு நிவிருத்தி மார்க்கத்திற் செலுத்துவதனால் மூப்பெனும் வீடு எனப் 
பட்டது , தவத்தில் மனஞ்செல்லும்படி செய்கின்றது மூப்பு என்பான் விரும் 
பிய மூப்பு என்றான் ; இராச்சியத்தை யாண்டு அலுத்தவனுக்கு இளைப்பாறு 
வற்கு ஏது வாதலால் , அம்மூப்பு விரும்பப்படுவதாயிற் றென்றலும் ஒன்று . 
ஆதிசேஷனும் ,திக்கஜங்களும் , குலாசலங்களும் தாங்கும் பூபாரத்தை அரசன் 
தன்மகிமையால் தாங்குகிறானென்பது , நூற்றுணிபு. பொறை - சுமக்கப்படுவது ; 
செயப்படுபொருள் விகுதிபெற்றுநின்றபெயர் . பி- ம் : - கண்டு . 2 இரும்பயில். 
இனத்த , எழினல் . 4 பெரிதும் . 

( கஅ ) 
ககூ . . நங்குலக் குரவர்க ணவையி னீங்கினார் . 

தங்குலப் புதல்வரே தரணி தாங்கப்போய் 
* " குணவத்தரோபிதம்ரிய : பரிணாமேஹி திலீபவம்பஜா:- பதவீம் தரு 
வல்க வாஸஸாம் ப்ரயதாஸ் ஸம்யமிநாம்ப்ரபேதிரே " என்ற ரகுவம் பார்லோகம் 
இங்குக் காணத்தக்கது , 

3 


3 


கவு . 


அயோத்தியா 


கம்பராமாயணம் - 


வெங்குலப் புலன்கெட வீடு நண்ணினா 

ரெங்குலப் புறுவரென் றெண்ணி நோக்குகேன் . 
( இ - ள் .) நவையின் நீங்கினார்- குற்றமற்றவர்களாகிய , நம் குலம் குரவர்கள் 
எங்கள் குலத்திலவதரித்த பெரியோர்கள் , முதுமைப்பருவத்தில் , தம் குலம் 
புதல்வர்ஏ - தம்முடைய மேலான புத்திரர்களே , தாணி தாங்க - பூபாரத்தைத் 
தாங்க , போய்-( தாம் அரணியத்திற்குப் போய் , வெம் குலம் புலன் கெட-வெவ் 
விய கூட்டமாகிய ஐம்புலவாசை கெட , வீடு நண்ணினார் - மோக்ஷமடைந்தார் 
கள் , எங்கு உலப்புஉறுவர் - எங்குமுடிவு பெறுவார்கள் , என்று - , எண்ணி 
நோக்குகேன் - எண்ணிப்பார்க்கின்றேன் ( சிந்திக்கிறேன் ) ; ( எ - று . ) - எண் 
ணிப்பார்க்க , அவர்கள் உலப்பற்றவரா யிருக்கின்றன ரென்றபடி . 

எங்கள் குலத்து முன்னோர் குற்றமற அரசாட்சி செய்து மூப்பு அடைந்தபிறகு 
தமது புதல்வர். அரசாளத் தாம் தவஞ்செய்து மோட்சமடைந்தவரை எண்ணிப் 
பார்க்க , அவர்கள் மிகப்பலராயிருக்கின்றன ரென்பதாம் . நங்குலத்துதித்தவர் 
நவையுணீங்கின , ரெங்குலப்புறுவர்களெண்ணில் என்று மேல் கிளை கண்டுநீங்கு 
படலத்தில் இச்செய்யுளடிகளின் சொல்லும் பொருளும் அமைந்துவருதல்காண்க . 
எங்கு உலப்புறுவர். - அளவிடமுடியாது மிகப்பல ரென்றவாறு . எங்கு உலப் 
புறுவனென்று பாடங்கொண்டு - ( நான் ) எவ்வாறு ஒழிவுபெறுவேனென 
ஓதுவாருமுளர். குரவர் ( குரவ 8) என்னும் 

வடமொழியின் திரிபு . ஐம் 
புலன் சுவையொளியூறோசைநாற்றமென்பன . 

எண்ணின் . 
3 நோக்குவேன் , நோக்கிலேன் . 

( கக ) 
20. வெள்ள நீ ருலகினில் விண்ணி னாகரிற் 

றள்ளரும் பகையெலாந் தவிர்த்து நின்றயான் 
2.கள்ளரிற் கரந்துறை காம 3 மாதியா 

4 முள்ளுறை பகைஞருக் கொதுங்கி வாழ்வெனோ 
( இ - ள். ) வெள்ளம் நீர் உலகினில்- கடலாற் சூழப்பட்ட நிலவுலகத்திலும் , 
விண் (உலகு) இல் - சுவர்க்கலோகத்திலும் , நாகர். ( உலகு ) இல் - பாதாள 
லோகத்திலும் , தள்ள அரு பகை எலாம் - நீக்குதற்கு அரிய பகைவரையெல் 
லாம் , தவிர்த்து நின்ற - ஜயித்துநின்ற , யான் -நான் , கள்ளரின் - கள்வர்போல , 
காந்து உறை - மறைந்து வசிக்கிற , காமம் ஆதி ஆம் - காமம் முதலாகிய , உள் 
உறை பகைஞருக்கு - உட்பகைவர்க்கு , ஒதுங்கி வாழ்வென்ஓ - அஞ்சிவாழ் 
வேனோ ? ( வாழ்தல் தக்கதன்று என்றபடி ); (எ - று. ) 

மூவுலகிலுமுள்ள புறப்பகைக்குப் பின்னிடாது பொருது வெற்றிபெற்ற 
நான் அகப்பகைக்கு அஞ்சி வாழ்தல் தகுதியோ ? அன்று : ஆதலால் , 
வரைப் புறப்பகைவரை வென்ற யான் அகப்பகையை வெல்லக்கருதியுள்ளே 
னென்றவாறு. காமமாதி என்றது - காமம் , குரோதம் , லோபம், மோஹம் 
மதம் , மாத்ஸரியம் என்பவற்றை ; இவைகளை வடநூலார் அரிஷட்வர்க்கமென் 


அது 


காண்டம் - 


க .-- மந்திரப்படலம் 


பர் . தமிழ் நூலார் காமம், வெகுளி , மயக்கம் என்ற மூன்றில் அவ்வாறனையும் 
அடக்குவர் . ஞானவரசனைக்கண்டு பயப்படுதலின். கள்ளரின் என்றும் , அஜ் 
ஞானவிருளினால் மறைந்து கிடத்தலின் கரந்து என்றும் கூறினார் . வாழ்வெனோ, 
ஓகாரம் - தகுதியின்மை குறிக்கும் . பி - ம் : -- 1 உலகிடை , 2 கள்வரிற் . 
ஆதியா . உள்ளுறும் . முற்பகைக்கு , பகைவருக்கு . வோழ்வதோ, வாழ்வனோ. 
உக . பஞ்சிமென் றளிரடிப் பாவை கோல்கொள 

வெஞ்சினத் தவுணர்தேர் பத்தும் வென்றுளேற் 
கெஞ்சலின் மனமெனு மிழுதை 2 யேறிய 

வஞ்சுதேர் வெல்லுமீ தருமை யாவதோ . 
( இ - ள் . ) பஞ்சி மேல் தளிர் அடி - செம்பஞ்சுஊட்டிய மெதுவாகிய தளிரை 
யொத்த பாதங்களையுடைய , பாவை - கைகேயியானவள் , கோல்கொள - சாட் 
டைகொண்டு சாரத்தியஞ்செய்ய , வெம் சினத்து அவுணர் தேர் பத்து உம் - 
வெவ்விய கோபத்தையுடைய அசுரர்களின் பத்துத்தேர்களையும், வென்று 
உளேற்கு - வென்றிருப்பவனாகிய எனக்கு, எஞ்சல் இல் - குறைவு அற்ற ,மனம் 
எனும் - மனமென்கிற , இழுதை - பேய் , ஏறிய - ஏறிநடத்துகிற , அஞ்சு தேர் 
ஐந்துதேர்களை , வெல்லும் ஈது - வெல்லுந்தொழிலாகிய இது , அருமை ஆவ 
துஓ - அருமையாகக்கூடியதோ ? ( அருமையன் றென்றபடி ); ( எ று . ) 

சம்பராதியரது பத்துத்தேர் வென்ற எனக்கு ஐந்துதேர் வெல்லுவது அரு 
மையாகக்கூடுமோ ? கூடாதென்பதாம் . இது - தொடர்நிலைச் செய்யுட் பொ 
ருப்பேறணியாம் . இதனால்ஐம்பொறிகளையடக்குதல் தனக்கு எளிது என்கின் 
றனன் . அவுணர் தேர்பத்து என்றது- அவுணரைக்கொல்லப் பத்துத்திசையிலுஞ் 
சென்றதேர் என்றவாறு ; இதுபற்றியே , இவனுக்குத் தசரதெனென்ற பெயர்வந் 
ததும் . பத்துத்திசையாவன - நான்குபெருந்திக்குக்களும் , நான்கு மூலைத்திக்கு 
களும் , விண்ணும் , மண்ணும் . மனத்துக்கு எஞ்சலின்மையாவது - புல நுகர்ச்சி 
யின் பூர்த்தி . அஞ்சுதேர் - ஐம்பொறி ; அவை - மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி 
யென்பன . பாவை - ஆகுபெயர். பாவை கோல்கொள் - மடந்தை கோல் 
கொள்ள என்றார் சிந்தாமணியாரும் . கோல்கொள்ளுதலாகிய காரணம் 
தேரைச் செலுத்தலாகிய காரியத்தை யுணர்த்திற்று ; உபசாரவழக்கு. 
மெனுமிழுதை - " இழுதைநெஞ்சினோன் என்பர் பள்ளியடைப்படலத்தில் . 
பி - ம் : -1 பஞ்சின் , பஞ்சு. 2. ஏவிய .3 ஆவதே. 

(உக ) 
22. ஒட்டிய பகைஞர் வந் துருத்த போரிடைப் 

பட்டவ ரல்லரேற் பரம ஞானம் போய்த் 
தெட்டவ ரல்லரேற் செல்வ 2 மீண்டென 
விட்டவ சல்லரே லியாவர் 3 வீடுளார் . 


மன 


( இ - ள் . ) ஒட்டிய - ( நால்வகைச்சேனையுடன் ) பொருந்திய , பகைஞர் - 
பகைவர் , வந்து - எதிர்த்துவந்து , உருத்த -சினந்து செய்த , போரிடை - போர்க் 


( 51 


20 

அயோத்தியா 
கம்பராமாயணம் : 
களத்தில் , பட்டவர் அல்லர்எல் - இறந்தவரல்லராயின் , ப்ரமம் ஞானம் போய் 
தெட்டவர் அல்லர்எல் மேலாகியஞானமானது கைவந்து தெளிந்தவரல்ல 
பாயின் , செல்வம் ஈண்டு என விட்டவர் அல்லர்எல் - சகலஐசுவரியமும் இவ் 
வுலகத்ததே யென்று ( அந்தச் சகல ஐசுவரியத்தையும் துறந்து ) கைவிட்டவர் 
அல்லராயின் , யாவர் வீடு உளார் - யாவர் மோக்ஷத்தை யடைபவ சாவார் ? 
(எ - று . ) 

மன்னராயினோர் , களத்திடைமடிந் தாயினும் உண்மைஞானம்பிறந்து 
தெளிந்தாயினும் , செல்வநிலையாமை நோக்கித் துறந்தாயினும் வீடுபெறலாமே 
யன்றி வேறுவகையால் வீடுபெற முடியா தென்பது கருத்து . பரமஞானமா 
வது - ஈசுவரனே உபாயமும் உபேயமு மென்றிருக்கை. முன்னிரண்டு 
தனக்கு இல்லாமையால் , மூன்றாம்வழியே தான் மேற்கொள்ளவேண்டிய 
தாயிற்றெனத் தசரதன் கூறுகின்றா னென்க . ஈண்டென - விரைவாகஎனினு 
மாம் . தெட்டவர் - தெளிவு என்னும் பொருளுள்ள தெட்டு என்னும் பெயர்ச் 
சொல்லினடியாகப் பிறந்தபெயர் . பி - ம் : -1 பகைவர் . 2 உண்டென . 3 வீடு 
ளோர், வீட்டுளார் . 

( உஉ ) 
உங . இறப்பெனு மெய்ம்மையை யிம்மை யாவர்க்கு 

மறப்பெனு மதனின்மேற் கேடு மற்றுண்டோ 
4 துறப்பெனுந் தெப்பமே துணைசெ யாவிடிற் 

பிறப்பெனும் பெருங்கடல் பிழைக்க லாகுமோ . 
( இ - ள் . ) இம்மை - இப்பிறப்பில் , யாவர்க்குஉம் - எல்லாருக்கும் , இறப்பு 
-மாணம் (உண்டு ), எனும் - என்கிற, மெய்ம்மையை -உண்மையை மறப்பு எனும் 
அதனின் மேல் - மறத்தலென்பதற்கு மேற்பட , கேடு - கெடுதி , மற்று உண் 
டு ஓ - வேறுண்டோ ? ( இல்லை ) ; துறப்பு எனும் - துறத்தலென்கிற , தெப்பம் 
ஏ - மிதவையே , துணை செயாவிடில் - உதவிசெய்யாவிட்டால் , பிறப்பு எ 

எனும் 
பெரு கடல் - பிறவியென்கிற பெரியகடலினின்று, பிழைக்கல் ஆகும்ஓ - 
தப்புதல் கூடுமோ ? கூடாது ) ; ( எ - று .) 

சாவாதவில்லை பிறந்தவுயிரெல்லாம் என்பது முதலியவற்றாற் கூறிய 
இறப்புண்மை யை ஒருவன் மறந்தானாயின் , அவனுடைய மனம் திடங்கொண்டு 
மிக்கதீவினையுட் புகுத்த, அதனாற் பெரும்பாவம் விளைந்து , நாகத்துள் 
அழுந் திநிற்குமாறு நேரும் : ஆகையால் , உலகத்திற் பிறந்தோன் மாணம் 
நேர்வது திண்ணம் என்ற இவ்வுண்மையை மறவாது மனத்துக்கொண்டு,பிறவி 
யை யொழித்தற்கு இன்றியமையாத துறவினை மேற்கொள்ள வேண்டும் . 
அங்ஙனம் துறவை மேற்கொண்டால் , பிறப்பெனும்பெருங்கடலைப் பிழைக்க 
லாகு மென்றவாறு . மற்று - இங்கு , பிறிதென்னும் பொருளது . ஓகாரமிரண்டும் - 
எதிர்மறைப்பொருளன . துறத்தலைத் தெப்பமாகவும் , பிறவியைக்கடலாகவும் 
உருவகப்படுத்தினமையின் , இது - உருவகவணி . துணைசெய்தல் - கடத் 


காண்டம் 


க.-- மந்திரப்படலம்.. 


கி 


6 


- 


தற்குக் கருவியாய்நிற்றல் . பிழைத்தல் - கரைசேர்தல் . பிறவியைப் பெருங்கட 
லென்றது - காரண காரியத்தொடர்ச்சியாய்க் கரையின்றிவருதலின் : " பிறவிப் 
பெருங்கடல் என நாயனார் கூறியதுங் காண்க . பி - ம் : -1 இறப்பரு. 
2 மெய்ம்மையே , மேன்மையை . 3 இன்மையென்றதை . துறப்பரும் . துணைச். 
ஆவதோ . 

( உங ) 
உசு . அருஞ் சிறப் பமைவருந் துறவு மவ்வழி 

தெரிஞ்சுற வெனமிகுந் தெளிவு மாய்வரும் 
பெருஞ்சிறை யுளவெனிற் பிறவி யென்னுமிவ் 

விருஞ்சிறை 4 கடத்தலி 5 னினியதி யோவதே . 
( இ - ள் . ) அரு சிறப்பு அமைவரும் துறவு உம்- ( அடைதற்கு ) அரிய சிறப்புப் 
பொருந்திய துறவும் , அ வழி - அந்தத்துறவுமார்க்கத்தை , தெரிஞ்சு - தெரிந்து 
கொள்ளுதலால் (உண்டாகிற) , உறவு என ( அத்துறவுமார்க்கத்துக்கு ) 
இனமென்று , மிகும் சிறந்துள்ள , தெளிவு உம் தெள்ளுணர்வும் , ஆய் - 
ஆகி ,வரும் - வருகின்ற , பெரு சிறை-பெரியசிறைகள் (சிறகுகள் ) , உள்எனின் 
உண்டாயின் , பிறவி என்னும் - பிறப்பென்கிற , இ இரு சிறை கடத்தலின் - 
இந்தப் பெரியசிறையை ( காவற்சாலையை ) க் கடப்பதினும் , இனியது - இனி 
மையைத் தருவது , யாவது - எது ? ( ஒன்றுமில்லை ); ( எ - று. ) ஏ - 

ஈற்றசை. 
ஆன்மாவாகிய பறவைக்குத் துறவையடைதலே மறுமைப்பயனைக்கூட்டு 
விக்கு மென்கிற தெளிந்த அறிவும் , அத்தெள்ளுணர்வினைப் பெற்றதற்கு 
ஏற்பத் துறவினை மேற்கொள்ளுதலு மென்ற இருசிறைகளுளவாயின் , பிறவிச் 
சிறையிலிருந்து தப்பி விண்ணுலகத்திற்குப் பறந்து செல்லலா மென்றவாறு . 
“ பாடக்ரமத்தினும் பொருள்கொள்ளும்முறையே மிக்கது ( பாடக்ரமாபேக்ஷயா 
அர்த்தக்ரமஸ்ய பலீயஸ்த்வம் ) " என்ற நியாயம்பற்றித் துறவினை முந்திக்கூறி , 
அதனைப் பெறுதற்கு உரிய தெள்ளுணர்வைப் பிந்திக்கூறினாராயினும் , தெள் 
ளுணர்வே துறவை மேற்கொள்ளுதற்குக் காரணமாகையால் , இங்ஙன் கருத்துக் 
கொள்ளப்பட்டது: உபாப்யாமேவபட்சாப்யாம் ஆகாபோபட்சிணாம்கதி3-ததை 
வஜ்ஞாநகர்மப்யாம் ப்ராப்யதேபுருஷோத்தம : ( வானத்தில் இரண்டுசிறகுகளி 
னால் பறவைகட்குச் செல்லுதல் இயலும் . அவ்வாறே தெள்ளுணர்வும் அதற்கு 
ஏற்ற செயலும் என்பவைகளால் தான் ( இந்த ஸம்ஸாரத்தினின்று ) புரு 
ஷோத்தமனான திருமாலை யடைதல் கூடும் ) " என்ற மேற்கோள் இங்குக் 
காணத்தக்கது . அருஞ் சிறப்பு அமை வரும் என்பதற்கு 

அடை 
தற்கு அரிய மோட்சத்தை யடைதற்குக் காரணமான என்றும் உரைக்க 
லாம் . சிறப்பென்பது மோட்ச மென்னும் பொருள தாதலை 
பீனும் என்ற குறளிலும் காண்க . இது - ஏகதேசவுருவகம் , சிறையென் 
பது - தடுத்துக்காத்தல் : இது இப்பொருளதாதலை சிறைகாக்குங்காப்பெவன் 
செய்யும் , ” சிறைகனியுடைந்த சேயரிமழைக்கண் , " “ கொலைச்சிறையுய்ந்து 
போகுமொருவனை என்றாற்போல்வன பலசெய்யுளாலும் , சிறைக்கால் , நீர்ச் 


- 


( < சிறப் 


* 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


22 


3 சிறகு . 


சிறை என்னும் வழக்காலும் உணர்க . இஃது - ஆகுபெயராய்ச் சிறைவைத் 
தானென்றதிற்போலச் சிறைக்கோட்டத்தை யுணர்த்திற்று. தெரிஞ்சு தெரிந்து 
என்பதன் 

போலி . பி - ம் : - சிறை, 2 உறவாவரும் , உறவாமிகு. 
4 கிடத்தலின் . 5 இனிது . யோவதோ, 
உரு . இனியது போலுமிவ் வரசை யெண்ணுமோ 

துனிவரு நலனெனத் தொடர்ந்து 2 தோற்கலர் . 
நனிவரும் பெரும்பகை நவையி னீங்கியத் 

தனியர 4 சாட்சியிற் றாழு முள்ளமே . 
( இ - ள் . ) து ( ன் ) னி வரும் - நெருங்கி வருகின்ற , நலன் என - இன்பம் என்று 
சொல்லும்படி , தொடர்ந்து- ( ஒன்றன்பின்னொன்றாகத்) தொடர்ந்து , தோற்கலா - 
தோல்வியடையாது , நனி வரும் - மிகுதியாகவருகின்ற, பெரு பகை - (விஷ 
யங்களாகிய ) பெரியபகைவர்களால் வரும் , நவையின் நீங்கி - குற்றத்தினின்று 
நீங்கி , அ - அந்த, தனி - ஒப்பற்ற, அரசு ஆட்சியில் - மோக்ஷசாம்ராஜ்யத்தை 
யாளுவதில் , தாழும் - விரும்புகின்ற , உள்ளம் - ( என் ) மன மானது , இனியது 
போலும் -இனியது போலக்காணப்படுகிற , இஅரசை- இவ்வுலகத்தரசாட்சியை, 
எண்ணும் ஓ- (ஒருபொருளாக ) மதிக்குமோ?( மதியாது ) ; ( எ - று .) 

சுகதுக்கங்களை விட்டு மோட்சத்தையடைய விரும்பும் என் மனம் இவ் 
வுலக வாழ்வை விரும்பா தென்பதாம் . விஷயசுகங்கள் இன்பம்பயப்பனபோ 
லத் தோன்றி ஆன்மாவை நற்கதியிற் சோவொட்டாது கெடுத்தலால் அவற் 
றை நலனெனத் தொடர்ந்து தோற்கலாநனிவரும் பெரும்பகை என்றும் , 
இவ்வுலகத்தரசாட்சி விளைவில் துன்பரூபமாயிருத்தலால் , இனியதுபோலு மிவ் 
வரசு என்றும் கூறினார் . கீழ் மூன்று கவிகளால் துறவின்சிறப்பை யுணர்த்தி , 
இக்கவியால் அவ்வகைத்துறவில் தன் மனம் செல்வதைத் தெரிவிக்கின்றான் . 

ஆகுபெயர் . பி - ம் : -1 புலனென . 2 தோற்கிலா . 3 நவையு ணீங்கிய . 
4 ஆட்சியுட்டாழும் . 

(உரு 
உசு . 1 உம்மையா 2 னுடைமையி னுலகம் யாவையுஞ் 

செம்மையி னோம்பிநல் லறமுஞ் செய்தன 
னிம்மையி னுதவிகநல் லிசை டாயநீ 

ரம்மையு முதவுதற் கமைய வேண்டுமால் . 
( இ- ள். ) யான் - நான் , உம்மைஉடைமையின் - உங்களை ( மந்திரக்கிழவராகப் 
பெற்றிருத்தலால் , உலகம் யாவை உம் - எல்லாவுலகங்களையும் , செம்மையின் 
- ஓம்பி - முறைமைப்படி பாதுகாத்து , நல் அறம்உம் செய்தனென் - சிறந்த தரு 
மங்களையும் செய்தேன் ; ( இப்படி எனக்கு), இம்மையின்உதவி - இவ்வுலகத்துக்கு 
வேண்டுங்காரியங்களில் உதவி செய்து , நல் இசை நடாய- நல்லபுகழை யுண்டா 
க்கிய , நீர் - நீங்கள் , அம்மைஉம்- அவ்வுலகப்பேற்றுக்கும் , உதவுதற்கு - துணை 
செய்தற்கு , அமைய வேண்டும் - உடன்படவேண்டும் ; ( எ - று .) 


பகை 


- 


காண்டம் : 


க - மந்திரப்படலம் 


உங 


நீங்கள் துணையாயமைந்தமையால் முறைதிறம்பாது இராச்சியத்தைப் 
பாதுகாத்து அறத்தையும் பேணினேன்: அப்படிப்பட்ட நீங்கள் மறுமையில் நற் 
கதி யடைவதற்கும் துணைசெய்யவேண்டு மெனத் தசா தன் அம்மந்திரிமாரை 
வேண்டுகின்றனனென்க, சகலசற்குண ஸாகரமாகிய சருவேசுவரனைப் 
பிள்ளையாகப் பெற்றுவந்த புகழுக்கு இவர்களே காரணமென்பார் இம்மையி 
னுதவி நல்லிசை நடாயநீர் என்றான் . அமைய மேண்டும் - வியங்கோண் 
முற்று . . 

பி - ம் : -- 1உம்மையே . 2உடைமையிவ் , உடைமையால் , செய் 
தனன் . 4 என்னிசை . 5நடாயினீர்க்கு , நடாயினீர் . 6 அருளுதற்கு . 7 அருள , 
ஐயம் . 8 வேண்டுமோ . 

( உசு ) 
உஎ . இழைத்த தீ வினை தனைக் கடக்கு மெண் ணுறத் 

தழைத்தபே ரருளுடைத் தவத்தி னாகுமேற் 
குழைத்ததோ 3 ரமிர் தினை க்கோட னீக்கிவே 

றழைத்ததீ விடத்தினை யருந்த 4 லாவதே 1 . 
( இ - ள் . ) இழைத்த - ( ஒருவன் தான் ) செய்த , தீவினைதனை - பாவத்தி 
னின்று , கடக்கும் தப்பவேண்டுமென்கின்ற, எண் 

நினைவு, உற - 
தோன்ற , ( அந்த எண்ணத்தை நிறைவேற்றுதல் ), தழைத்த - மிகுந்த , பேர் 
அருள் உடை - பெரிய அருளையுடைய , தவத்தின் - தவத்தினால் , ஆகும்எல் 
அமையுமானால் , - குழைத்தது - அமைக்கப்பட்ட தாகிய , ஓர் - ஒப்பற்ற , அமிர் 
தினை - அமிருதத்தை, கோடல் - பெற்றுக்கொள்வதை; நீக்கி - விட்டிட்டு, 
வேறு அழைத்த - ( அதற்குப் ) பிரதியாகச் சொல்லப்பட்ட , தீ விடத்தினை - 
கொடிய விஷத்தை , அருந்தல் - உண்ணுதல் , ஆவது ஓ - தகுமோ ( தகாது ) ; 
( எ - று . ) - அதுபோலத் தவத்தினைச்செய்யாது சமுசாரத்துள் முழுகியிருத்தல் 
கூடாது என்றபடி , 

தவத்தினால் எல்லாம் எய்தலாயிருக்க அதனைவிட்டு வேறுகருமங்களில் 
முயலுதல் , அமுதத்தைவிட்டு விஷத்தை யுண்பது போலு மென்பது 
கருத்து . குழைத்தல் - முக்கனி சர்க்கரை கற்கண்டு பால் முதலியவற்றைக் 
கூட்டிக்குழைத்தலுமாம் . இந்தச்செய்யுளில் , தீவினையைக்கடத்தல் தவத்தா 
லாவ தாயிருக்க , அமுதத்தினைநீக்கி விடத்தை யருந்தலாகாது என்று முன் 
னிரண்டடிகளிற் கூறியவர்ணியத்தில் வர்ண்யமல்லாத ஒன்றைத் தொடர்பு 
படுத்திக் கூறியது - வனப்புநிலையென்னும் லலிதாலங்காசம் . “ தவத்தின் முன் 
னில்லாதாம்பாவம் " என்ற நாலடியாராலும் தவத்தினால் தீவினையைப் போக்க 
லாகுமென்பதை யறியலாம் . தவமுடையார்க்கு அருள் சிறந்ததாகலின் , போரு 
ளுடைத் தவம் எனப்பட்டது . பி - ம் : -1 தொல்வினையையும் , தீவினையையுங் .. 
கடக்கவெண்ணுதல். 3 அமுதுடைக்கோரநீக்கி . 4 ஆகுமோ . ( உஎ ) 
உவு . கச்சையங் கடகரிக் கழுத்தின் கண்ணுறப் 

பிச்சமூங் கவிகையும் பெய்யு மின்னிழ 


2 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


உசு . 


நாட 


னிச்சய மன்றெனி னெடிது நாளுண் ! 

வெச்சிலை 4 நுகருவ தின்ப மாகுமோ. 
( இ - ள் . ) கச்சை - கழுத்திடுகயிற்றையுடைய , கடம் கரி- மதயானையின் , 
கழுத்தின்கண் - பிடர்மீது , உற - பொருந்த , பிச்சம்உம் கவிகைஉம் பெய்யும் - 
பீலிக்குஞ்சங்களும் வெண்கொற்றக்குடையும் கொடுக்கின்ற , இன் நிழல் 
இனியநிழலானது , நிச்சயம் அன்று எனின் - சாசுவதமல்லவென்றால் , நெடிது 
நாள் உண்ட - அநேகநாள்களா யநுபவித்த , எச்சிலை - உச்சிட்டத்தை ( மிகுதி 
யை ) , நுகருவது - உண்பது , இன்பம் ஆகும்ஓ - இன்பந் தருவ தாகுமோ ? 
( ஆகாது ); ( எ - று . ) 

யானையின்மே லேறிக்கொண்டு குடை சாமரை முதலிய விருதுகளுடன் 
பவனிவரும் இவ்வரசச்செல்வம் நிலையில்லை 

யென்றால் , வெகுநா 
ளனுபவித்த இதையே மறுபடியும் அனுபவித்துக்கொண்டிருத்தல் இன் 
பந் தராது ; ஆதலால் , மறுமையை 

வேண்டுவதே நீல மென் 
பது கருத்து . " ஒருநாயகமா யோட வுலகுடனாண்டவர் , கருநாய் கவர்ந்த காலர் 
சிதைகியபானையர் , பெருநாடுகாண விம்மையிலே பிச்சைதாங்கொள்வர் . 
திருநாரணன்றாள் காலம்பெறச்சிந்தித்துய்ம்மினோ," " யானையெருத்தம்பொலி 
யக் குடைநிழற்கீழ்ச், சேனைத்தலைவராய்ச் சென்றோரும் - ஏனை , வினையுலப்ப 
வேறாகி வீழ்வர் தாங்கொண்ட , மனையாளை மாற்றார் கொள் என்பவை முத 
லியன காணத்தக்கன . முதலடி - மற்றுமோனை . கச்சையங்கடகரி , அம் - 
அல்வழிச்சாரியை . பிச்சம் - பிஞ்சமென்னும் வடமொழிச்சிதைவு . பி - ம் : -- 
1 கச்சடு, 2 பிடரில் , 3 கண்ணகன். 4 நுகர்வதின் , நுகருமது . இழுக்கமாவ 

( உ.அ ) 
உக . மைந்தரை பயின்மையின் வரம்பில் காலமு 

நொந்தன னிசாமனென் னோவை நீக்குவான் 
வந்தன 2 னினியவன் வருந்த யான் பிழைத் 

துய்ந்தனன் போவதோ ருறுதி யெண்ணினேன் . 
( இ - ள் . ) மைந் தரை இன்மையின் - புத்திரரை யுடையனாயில்லாமையால் , 
வரம்பு இல் காலம் உம் - அளவற்றகாலமும் , நொந்தனன் - (மனம் )வருந்தினே 
ன் ; என் நோவை நீக்குவான் - என்மனவருத்தத்தைத் தீர்க்கும் பொருட்டு , 
இராமன் வந்தனன் - இராமன் வந்துபிறந்தான் ; இனி அவன் வருந்த - இனி 
அவன் வருத்தப்பட , யான் பிழைத்து - நான் பிழைத்து , உய்ந்தனன் போ 
வது - கடைத்தேறிப்போவதாகிய , ஓர் உறுதி - ஓர் உறுதியான காரியத்தை , 
எண்ணினேன் - ஆலோசித்தேன் ; ( எ - று .) 

இராமனிட்த்துப் பூமியைக்காக்கும் பொறுப்பை வைத்திட்டு நான் 
துறக்க வெண்ணினே னென்பது கருத்து . மற்றைச் செல்வமனைத்தும் இருந் 
தும் மக்கட்செல்வம் ஒன்று இல்லையானால் அவையனைத்தும் இல்லையானாற்போ 


5 


தோ . 


காண்டம் 


க.- மந்திரப்படலம் 


லாகி மனத்துப் பெருவருத்தத்தை விளைக்கு மாதலால் , மைந்தரையின்மையின் 
வரம்பில்காலமும் நொந்தனன் என்றும் , இராமனென்ற சொல் - மகிழச் செய்பவ 
னென்று பொருள் படுதலால் , அவன் என்னோவை நீக்க எனது . -தவத்தினா 
லன்றித் திருவுளமிரங்கித் தானே வந்து தோன்றினனென்பார் , இராமன் வந்தன 
ன் என்றும் கூறினான் . தசரதன் மனம் நொந்ததற்குக்காரணம் தான் காத்து 
வந்த பிரசைகள் தன்காலத்துக்குப்பின் காப்பாரில்லாமற்போவரேயென்ற 
கருத்தினாலாகும் . பி - ம் : -- இன்மையின் . அவனின் . 

இனி இப்பாட்டில் , அவன்வருந்த யான் பிழைத்துய்ந்தனன் போவதோ 
ருறுதி யெண்ணினேன் என்னுஞ் சொற்றொடரால்- அவன் நாடு துறந்து காடு 
சென்று வருந்த , யான் அச்சமயத்தில் இவ்வுடலைத்துறந்து பொன்னாடு போவ 
தாகிய ஒருறுதியை யெண்ணினே னென மேல்விளைவைக் குறிப்பிக்கும் ஓர் 
கருத்துத் தோன்றுதலும் காண்க . 
நாடு . இறந்திலன் செருக்களத் திராமன் றாதைதா 

னறந்தலை 1 நிரம்பமூப் படைந்த பின்னருந் 
துறந்தில னென்பதோர் சொல்லுண் டாயபின் 

2 பிறந்தில னென்பதிற் பிறிதுண் டாகுமோ. 
( இ - ள் . ) இராமன் தாதை- இராமன் தந்தையான தசரதன் , செரு களத்து 
இறந் திலன் - போர்க்களத்தி லிறந்தானில்லை ; நிரம்ப மூப்பு அடைந்த பின்னர் 
உம் - மிகுதியாகக் கிழத்தனத்தை யடைந்த பிறகும் , அறந்தலை- தருமமார்க்கத் 
தினின்று , துறந்திலன் - ( இருவகைப்பற்றுக்களையும் ) துறந்தானில்லை , என் 
பது - என்பதாகிய , ஓர் சொல் - ஒருபழிச்சொல் , உண்டு ஆய பின்-உண்டான 
பின்பு , பிறந் திலன் என்பதின் - பிறந்திலே னென்பதினும் , பிறிது உண்டா 
கும்ஓ - வேறுஉண்டோ? ( எ - று . ) 

பிறவிப்பயனெய்தாமையின் பிறந்திலனென்பதிற்பிறி துண்டாகுமோ என் 
றான் . " ஒட்டிய பகைஞர் என்னும் கவியிற் சொல்லிய பொதுத்தன்மையை 
இங்குத் தனக்கு ஆக்கிக்கூறுகின்றான்.பிறந்ததன் பயனையடையாத மாந்தர் பிறந் 
தும் பிறவாதாரேயாவரென்க : " ஆற்ற , வறஞ்செய் தருளுடையீராகுமின் யா 
ரும் , பிறந்தும்பிறவாதாரில் " என்ற நாலடி இங்குக் காணத்தக்கது . அறமாவது 
மநுமுதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் , விலக்கியனஒழிதலும் . தாதை 
தாத என்னும் வடமொழிச்சிதைவு , பி - ம் : -1 நிரம்பி . 2 பிறந்தன 

( ங O ) 
ஙக , பெருமக னென்வயிற் பிறக்கச் சீதையாந் 

திருமகண் மணவினை தெரியக் கண்டயா 
னரு மக ணிறைகுணத் தவனி மாதெனு 

மொருமகண் மணமுங்கண் 2 டுவப்ப 3 வுன்னினேன் . 
( இ - ள் . ) பெரு மகன் -ஆணிற்சிறந்தோனாகிய ஸ்ரீராமன் , என் வயின் பிற 
க்க - என்னிடத்திற் பிறக்க , ( அவ்வி ராமனுக்கு ),சீதைஆம் - சீதையாகிய , திரு 

4 


- 


னென்றலாற் . 


உசு 


கம்பராமாயணம் ... 


அயோத்தியா 


( ஙக) 


மகள் - திருமகளது , மணவினை - மணக்கோலத்தை , தெரிய கண்ட யான் - கண் 
ணாரக் கண்ட நான் , அரு மகள் - அருமையாகிய பெண்ணிற்குஉரிய , நிறை 
குணத்து - நிறைந்தகுணத்தையுடைய ( கற்பையுடைய ) , அவனி மாது எனும் 
பூமிதேவி என்கிற , ஒருமகள் - ஒருபெண்ணினது , மணம் உம் - மணக்கோலத் 
தையும் , கண்டுஉவப்ப -கண்டுகளிக்க , உன்னினேன் - எண்ணினேன் ; ( எ-று .) 

கீழே தான் துறந்து நற்கதிபெறவேண்டு மெனக் கூறின தசரதன் , இராம 
னுக்குத் திருமணம் நடந்ததைக் கண்டு களித்த யான் பட்டாபிஷேகஞ் செய் 
வித்துப் பார்க்கவும் போவாக்கொள்கின்றேன் என்கின்றன் னென்க . பெரு 
மகன், திருமகள் , அவனிமாது என்னுஞ் சொன்னிலையால் பெருமாளுக்குப் 
பிராட்டிகளிருவருள் ஸ்ரீதேவியின்யோகத்தைக் கண்டு களித்தேன் ; இனிப் 
பூதேவியின் யோகத்தைக் காணவிரும்புகிறேன் என்றதாகப் பொருள் தோன்று 
மாறு அறிக . பெருமகன் = புருஷோத்தமன் . அகழ்வாரையுந் தாங்குமவளாத 
லால் , பூமிதேவியை , நிறைகுணத்தவனி என்றது . 

நிறைகுணத்தவனி என்றது . பி - ம் : -1 மறை 
நிறைது . 2 உவப்பது . 3 ஆயினேன் , ஒங்கினேன் . 
ஙஉ , நிவப்புறு நிலனெனு நிரம்பு நங்கையுஞ் 

சிவப்புறு மலர்மிசைச் 1சிறந்த செல்வியு 
முவப்புறு கணவனை யுயிரி னெய்திய 

தவப்பயன் 2 றாழ்ப்பது தரும மன்றரோ . 
( இ - ள் .) நிவப்புஉறு - உயர்வுபெற்ற, நிலன் எனும் - பூமி யென்கிற , 
நிரம்பும் - (பெண்மைக்குணங்கள் நிறைந்த , நங்கைஉம் - பெண்ணும் , சிவப்பு 
உறு மலர்மிசை சிறந்த செல்வி உம் - செந்தாமரைமலரின்மேல் வீற்றிருக்கிற 
மேலான சீதேவியும் ( சம்பத்தும் ) , உவப்பு உறு - விரும்பத்தக்க , கண 
வனை- , உயிரின் எய்திய - ( தம் ) உயிர்போல அடைவதற்குக் காரணமான , 
தவம் பயன் - தவப்பலனை , தாழ்ப்பது - (நான் ) தாமதிக்கச்செய்வது , தருமம் 
அன்று - தருமமல்ல ; ( எ - று . ) - அரோ-ஈற்றசை . 

கீழே தான் இராமபிரானுக்கு முடிசூட்டிச் சகலஐசுவரியங்களையும் ஆட்சி 
புரியுமாறு செய்யவேண்டுமென்று விரும்பியதைத் தெரிவித்த தசரதன் , இத 
னால் அந்தமுடிசூட்டுவிபவத்தைத் தாழ்க்காது விரைவிற்செய்ய வேண்டுமென் 
கின்றன னென்க . தனக்குக் கிழத்தன்மை தோன்றியதோடு தான் கண்ட 
தீக்கனாக்களும் பூமியில்தோன்றும் உற்பாதங்களும் தனக்கு மரணமோ 
பட்டாபிஷேகத்துக்கு இடையூறோ உண்டாகு மெனத் தெரிவிப்பதுபற்றி 
இராமனுக்கு முடிசூட்டத் தசாதன் விரைகின்றா னென்பது , முதனூலாற் 
பெறப்படும் . பட்டாபிஷேகஞ் செய்யப்பெறுகின்ற அரசனைப் பூமியோடு 
சகலஐசுவரியங்களும் அடைவதால் மண்மகளுக்கும் பொன்மகளுக்கும் அவன் 
கணவனாவ னென்க . பூமிக்குஉயர்வாவது - எல்லாப்பொருள்களையும் தாங்கும் 
ஆற்றலுடைமை , வளம் முதலியவற்றாற் சிறந்திருத்தல் . சீதேவிக்குச் 
சிறப்பாவது - யாவர்க்குஞ் செல்வப்பெருக்கை யுண்டாக்கி இகபரசுகங்களை யனு 


காண்டம் 


க .-- மந்திரப்படலம் 


உள் 


பவிக்கச்செய்தல் . உயிரினெய்திய - உயிர்போல மகனாகப் பெற்ற எனப்பொருள் 
கொண்டு , இவ்விராமனை என்உயிரினும் அரியமகனாகப்பெற்ற, தவத்தின் பயனை 
யான் பெறாது வீணிற்கழிப்பது தரும மன்றெனக் கூறினானெனவும் கொள்ள 
லாம் . தவப்பயன் தாழ்த்தலாவது - அவனுக்கு முடிசூட்டாமலும் தான் தவம் 
புரியாமலுமிருத்தல் . உயர்ந்த மக்களைப் பெறுதல் உயிர்க்கு உறுதிதேடுகைக்கு 
ஆதலின் , உடனே அதனை நிறைவேற்றிக்கொள்ள வேண்டுமென்றெண்ணுகிறே 
னென்றா னென்க . வேந்தர்க்குச் சிறந்தது புவியாதலின் அதனை முற்கூறினார் . 
இனி, நிவப்புறுநிலனெனு நிரம்புநங்கையும் சிவப்புறுமலர்மிசைச் சிறந்த செல் 
வியும் உவப்புறு கணவனை யுயிரினெய்திய என்பதற்கு - நிலமகளும் மலர்மகளும் 
உவந்து கொண்ட கணவனாகிய ஸ்ரீமகாவிஷ்ணவை மகனாகப்பெற்ற எனவும் 
பொருள் தோன்றுமாற்றிக . பி - ம் : -1 பெரிய . 2 இழப்பது . 

( ங 2 ) 
கூகூ . 1 ஆதலா லிராமனுக் கரசை நல்கியிப் 

2 பேதமை தாய்வரும் பிறப்பை நீக்குவான் 
மாதவந் 4 தொடங்கிய வனத்தை 5 நண்ணுவேன் 

யாது நுங் கருத்தென வினைய கூறினான் . 
( இ - ள் . ) ஆதலால் - ஆகையால் , இராமனுக்கு அரசை நல்கி - இராமனு 
க்கு அரசாட்சியைக்கொடுத்து , இ - இந்த , பேதமை தாய் வரும் - அறியாமை 
தாவிவருவதால் தோன்றுந் தன்மையதான , பிறப்பை - பிறவியை , நீக்குவான் - 
-நீக்குதற்கு , மா தவம் தொடங்கிய - பெரியதவத்தைச் செய்யத்தொடங்க , வன 
த்தை நண்ணுவேன் - அரணியத்தை யடையப்போகின்றேன் ; ( இவ்விஷயத் 
தில் ) , நும் கருத்து யாது - உங்கள் கருத்து என்ன ? என - என்று , இனைய 
கூறினான் - இவைகளைச் சொன்னான் ; (எ- று . ) 

பேதமை = பேதைமை - அஜ்ஞாநம் : அது நிலையில்லதை நிலையுள்ள தென 
மாறிநினைக்கும் அவிவேகம் அது , பிறவிக்கு வித்தாகலின் , பேதைமை தாய்வ 
ரும் பிறப்பு என்றார் : பிறப்பென்னும் பேதைமை என்றார் , நாயனாரும் . இனி , 
பேதமைதாய்வரும் என்பதற்கு - பேதைமை நிறைந்துவரும் எனப்பொருள் 
கொண்டு , நிலையாப்பொருளை நிலையினவாகவெண்ணி அதனைத் தேடுகைக் 
காக மிக்கவருத்தமுற்றுப் பண்டே அவன்றொண்டாம் உயிரைத் தன்னதென் 
னுங் களவுமுதலியன செய்து மிக்கபாவந்தேடி நரகிற்புகப்பண்ணும் பிறப்பு 
எனவும் கருத்துக்கொள்ளலாம் ; இனைய என்பது - கீழ் வெய்யவன் குல 
முதல் ” ( கசு ) என்பது தொடங்கி இச்செய்யுள்வரையுங் கூறியதைச் சுட்டும் . 
ஸ்ரீராமனுக்கு இளவாசுப்பட்டங்கட்டமாத்திரம் ஆலோசித்ததாக முதனூலிற் 
பெறப்படும் . தொடங்கிய - செய்யியவென்னும் வினையெச்சம் . பி - ம் : -1 ஆத 
லின் . பேதைமைத்தா . நீக்குறும் . தொடங்குவான் . நண்ணுவேற்கு. 


6 இனிது . 


இனி , இக்கவியுள் - பேது அமை தாய்- கூனியால் ( மனம் ) பேதித்தலமைந்த 
தாயான கைகேயி , வரும் - ( கொடியவார்த்தைகளைச்சொல்ல )வரும் : ( ஆதலால் ) , 


உவு கம்பராமாயணம் 

அயோத்தியர் 
இராமனுக்கு - அப்போது அவ்விடத்திலில்லாத அரசனாகியபாதனுக்கு , அரசை 
நல்கி - இராச்சியங்கொடுத்து , பிறப்பை நீக்குவான்- ( என் ) பிறப்பை நீக்கும்பொ 
ருட்டு உதித்தவனாகிய ( தான் இல்லாச்சமயத்து என்னை உயிர் துறக்கப் பண்ணு 
பவனாகிய ) ஸ்ரீராமன், மாது அவம் தொடங்கிய -சீதையாகியபெண் தன்னிடத்து 
இல்லாமற் போதலாகிய தன்மையைத் தொடங்கும் 

பொருட்டு, வனத்தை , நண் 
ணுவேற்கு ( = நண்ணுவிப்பேற்கு )-அடைவிக்க எண்ணங்கொண்ட என்விஷ 
பயத்தில் , நுங் கருத்துயாது- ? என்று தசரதன் கூறினான் என்று ஓர் அமங்கலப் 
பொருள் தோன்றுமாறு அமைந்துள்ளதென்பர் . மாதவந்தொடங்கிய வனத் 
தை நண்ணுவேற்குஎன்பதில் ஒற்றொழித்துப் பதினான்கெழுத்துக்க ளுள 
வாதலின் வனத்தைநண்ணுதல் பதினான் குவருடகால மென்பதும் குறிப்பிக் 
கப்பட்டதென்பர் . 

(ஙங ) 
கூச . - தசாதனுடைய சொல்லைக் கேட்ட அமைச்சரது மனநிலை . 

வேறு . 
/ திரண்ட 1தோளின னிப்படிச் செப்பலுஞ் சிந்தை 

புரண்டு மீதிடப் பொங்கிய 3 வுவகைய ராங்கே 
வெருண்டு மன்னவன் 4பிரிவெனும் விம்முறு 5.நிலையா 
லிரண்டு கன்றினுக் கிரங்குமோ ராவென விருந்தார். 
- ( இ - ள் . ) திரண்ட தோளினன் - திரண்ட தோள்களை யுடையவனாகிய 
சக்ரவர்த்தி , இப்படி செப்பலும் - இவ்வாறு சொல்லுதலும் , சிந்தை புரண்டு 
மீதிட பொங்கிய - மனத்தினின்று பொங்கி மேலிடவழிந்த, உவகையர் - 
சந்தோஷத்தையுடையவர்களாய் , (அவ்வமைச்சர் ) ,--- ஆங்கு - அப்பொழுது , மன் 
னவன் - சக்ரவர்த்தியின் , பிரிவுஎனும் - பிரிவென்கிற , விம்முறு நிலையால் - 
இரங்குதற்குஉரிய நிலைமையால் , வெருண்டு - பயந்து , இரண்டு கன்றினுக்கு - 
இரண்டுகன்றுகளுக்கு , இரங்கும் - இரங்குகின்ற , ஒரு ஆ என - ஒருபசுவைப் 
போல , இருந்தார்- ; ( எ - று . ) 

ஸ்ரீராமபட்டாபிஷேகத்தைக் கருதுவதாற் பொங்கிய வுவகையராயினும் , 
மன்னவன் பிரிவிற் பிரியமில்லாது வருந்தின ராதலின் , இரண்டுகன்றினுக்கு 
இரங்கும் ஆ அம்மந்திரிகளுக்கு உபமானமாக்கப்பட்டது . இரண்டுகன்றினுக் 
கிரங்கும்ஆ - இளைய கன்றினிடத்தே மிக்க அவாவுடையதாயினும் , மூத்த கன் 
றை மறுத்துவிட மனமில்லாத பசு: இதனால் , அதிகாரத்துக்கு அடங்கியவராகாது 
அன்புக்கு அடங்கியவரென்றதாயிற்று . பி - ம் :-- 1 தோளணல் . செப்பவும் . 
3.உவகையாங்கெய்த, உவகையாங்கெய்தா. பிரிவென . நிலையார். 

( நச ) 
நரு.- தசாதன து சொல்லுக்கு மந்திரிமா நடன்படுதல் . 
அன்ன ராயினு மரசனுக் கதுவல துறுதி 
பின்ன ரில்லெனக் கருதியும் பெருநில வரைப்பின் 
மன்னு மன்னுயிர்க் கிராமனிற் சிறந்தவ ரில்லை 
யென்ன வுன்னியும் விதியது வலியினு மிசைந்தார் . 


- 


காண்டம் 


க .-- மந்திரப்படலம் 


தக் 


ங சா. 


( இ - ள் . ) ( மந்திரிமார் ) , அன்னர் ஆயின் உம் - அத்தன்மையராயினும் , அரச 
னுக்கு - சக்ரவர்த்திக்கு , அது அலது - அவ்வாறு செய்வதன்றி , உறுதி-இதம் , 
பின்னர் இல் - வேறில்லை என -என்று , கருதிஉம் - ஆலோசித்தும் , பெரு நிலம் , 
வரைப்பில் பெரிய நிலவுலகத்தில் , மன்னும் அதிகரித்திருக்கிற, மன் உயிர்க்கு 
நிலைபேறுடைய உயிர்களுக்கு , இராமனின் - ஸ்ரீராமபிரான் போல , சிறந்தவர் - 
சிறந்துதோன்றுபவர் , இல்லை- , என்ன - , உன்னிஉம் - நினைத்தும் , விதியது 
வலியின்உம் - விதிபலத்தினாலும் , இசைந்தார் - (சக்கரவர்த்தியின் கருத்துக்கு ) 
இணங்கினார்கள் ; ( எ - று .) 

கருதியும் உன்னியும் வலியினும் இசைந்தா ரென வியைக்க . இங்கு விதி 
யென்றது - எம்பெருமான் ஆதியிற்கொண்ட சங்கற்பவிசேடத்தை . பி - ம். 
1 அரசற்கும் , அதுவலதரசனுக்கு . 2 மன்னவர் . 

(கூரு) 
- வசிட்டன் கூறத் தொடங்குதல் . 
இருந்த மந்திரக் கிழவர்த மெண்ணமு மகன்பாற் 
பரிந்த 3சிந்தனை மன்னவன் கருதிய பயனும் 
பொருந்து மன்னுயிர்க் குறுதியும் பொதுவுற நோக்கித் 
4 தெரிந்து நான்மறைத் திசைமுகன் 5 மகனிவை செப்பும் . 

(( இ - ள் .) நால் மறை - நான்கு வேதங்களையுடைய , திசைமுகன் - பிரம 
தேவனுக்கு , மகன் - புத்திரனாகிய வசிட்டமுனிவன் , - இருந்த- ( அவ்வாறிசை 
ந்து ) இருந்த , மந்திரம் கிழவர்தம் எண்ணம் உம் - மந்திரிகளுடைய கருத்தையும் , 
மகன்பால் - ( தன் ) மகனிடத்தில் , பரிந்த - விசுவாசம்பூண்ட , சிந்தனை - மனத் 
தையுடைய , மன்னவன் - அச்சக்கரவர்த்தி , கருதிய நினைத்த , பயன்உம் - 
நினைப்பையும் , பொருந்தும் - பொருந்திய , மன் உயிர்க்கு உறுதி உம் - நிலை 
பேறுடைய உயிர்களுக்கு இதத்தையும் , பொது உற நோக்கி - பொதுவாகப் 
பார்த்து , தெரிந்து - (சாரம் இதுவென்று ) தெளிந்து , இவை செப்பும் - இவ் 
வார்த்தைகளைச் சொல்பவனானான் ; ( எ - று . ) - அது மேற்கூறுகின்றார் . 

பொதுவுறநோக்கல் - பக்ஷபாதமின்றி நாடல் . திசை - நான்கு : நான்கு 
முகங்களையுடைமையால் பிரமதேவனுக்குத் திசைமுகனென்பது , ஒருபெயர் . 
பிரமதேவனுடைய மானஸபுரத்தினாதலின் , வசிட்டனை திசைமுகன்மகன் 
என்றார் . பி - ம் : 1கிழவரது . 2 தன்பால் . 3சிந்தையம் . 4 தெரிந்த , 5திருமகன் . 
ங எ.- இ துழதல்-ஏழகவிகள் ஒரு தொடர் : வசிட்டன் தான் இராம 
பட்டாபிஷேகத்தை யுடன் பட்டதைக் கூறுதலைத் தெரிவிக்கும் . 
நிருப நின் குல மன்னவர் நேமிபண் இருட்டிப் 
பெருமை யெய்தினர் யாவரே யிராமனைப் பெற்றார் 
2 கரும மேயிது 3 கற்றுணர்ந் தோய்க்கினிக் கடவ 
தரும மும்மிது தக்கதே 4 நினைத்தனை தகவோய் . 

( இ - ள் . ) நிருப - சக்கரவர்த்தியே ! பண்டு - பூர்வத்தில் , நின் குலம் மன்ன 
வர்- உன் வமிசத்து அரசர்களாகத் தோன்றி , நேமி உருட்டி - ஆஜ்ஞாசக்கரத் 


ho 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


தைச் செலுத்தி , பெருமை எய்தினர் - பெருமையடைந்தவர்களுக்குள்ளே , 
இராமனை பெற்றார் - ஸ்ரீராமனைப் போன்ற புதல்வனைப் பெற்றவர்கள் , யாவர் 
எவர் ? ( ஒருவருமில்லை ) ; கற்றுஉணர்ந்தோய்க்கு - ( கற்றற்குரிய நூல்களைக் ) 
கற்று ( அவற்றின் பொருளையுள்ளவாறு ) அறிந்த உனக்கு , இது கருமம் ஏ 
இது தகுதியான காரியந்தான் : இனி கடவ தருமம்உம் இது- இனிச்செய்யத் 
தக்கதாகிய தருமமும் இது தான் ; தகவோய் - அறிவுடையோனே ! தக்கது 
நினைத்தனை - தக்க காரியத்ேைய ( செய்ய ) ஆலோசித்தாய் ; ( எ - று . ) 

உனக்கு முன்னிருந்த சக்கரவர்த்திகள் உன்னைப்போற் பெருமைமாத்திரம் 
பெற்றனரேயன்றி ஸ்ரீராமனைப்போன்ற சகலகுணசம்பந்தனானந் ற்புதல்வனைப் 
பெற்றிலர் என்பதாம் . இராமனது குணத்தில் ஈடுபட்டிருத்தலால் அவனுக்குப் 
பட்டாபிஷேகஞ் செய்வதைப்பற்றி மாறானகருத்து எவர்க்கும் நிகழாதென்று 
தெரிவிக்கும் பொருட்டு இராமனை யாவரே பெற்றார் என்று அவனது பிறர்க் 
கிலாச்சிறப்பைத் தொனிக்கவைத்தான் . சக்கரவர்த்தி யெண்ணத்துக்கு மகிழ் 
கூர்ந்தவனாதலால் நிருபவென்றவளவிலமையாது தகவோய் எனவுங் கூறினான். 
ஆணையைச் சக்கரமென்றல் வழக்கு . இது - தான் மறுமைக்கு முயலுமாறு 
புதல்வனிடத்து இராச்சியபாரத்தை வைத்தல் . இதுதருமம் - மறுமையின் 
பொருட்டுத்துறத்தல் முறைமையே . கற்றற்குரிய 

நூல்களாவன - அறநூலும் நீதி 
நூலும் யானை குதிரை தேர் படைக்கலம் என்ற இவற்றின் நூல்களும் முதலிய 
அரசுக்கு உரியனவும் , மறுமைக்கு உரிய வேதாந்தமும் . பி - ம் : - மரபினோர் , 
முதலினோர் . கருமமும்மிது . கற்றுணர்ந்தோர்க்கு . 4உரைத்தனை . 5 தகவாய் . 
கூவு . புண்ணி யந்தொடர் வேள்விகள் யாவையும் புரிந்த 

வண்ண லேயினி யருந்தவ மியற்றவு மடுக்கும் 
வண்ண மேகலை நிலமகண் மற்றுனைப் பிரிந்து 
கண்ணி ழந்தில ளெனச்செயு நீ தந்த கழலோன் . 

( இ - ள் . ) புண்ணியம் தொடர் - புண்ணியந்தோன்றக் காரணமான , 
வேள்விகள் யாவைஉம் - யாகங்கள் எல்லாவற்றையும் , புரிந்த - முட்டின்றி 
முடித்த , அண்ணலே - பெரியோனே ! இனி -இனிமேல் , அரு தவம் இயற்ற 
உம் அடுக்கும்- ( நீ ) செய்தற்கு அரிய தவத்தைச் செய்யவுந் தகும் ; நீ தந்த - நீ 
பெற்ற , கழலோன் - வீரக்கழலை யணிந்த ஸ்ரீராமபிரான் , வண்ணம் - அழகிய , 
மேகலை - மேகலாபரணத்தை யணிந்த , நிலமகள் - பூமிதேவி, உனை பிரிந்து - 
உன்னை நீங்கியதனால் , கண் இழந் திலள் என - கண்ணிழவா தவளாயிருக்கிறா 
ளென்று சொல்லும்படி , செய்யும் - இராச்சியபாலனஞ் செய்வான் ; ( எ- று . ) 

கீழ் இராச்சியபாரத்தை இராமனிடத்துவைத்துத் துறந்து செல்லுதல் 
தக்கது , என்ற வசிட்டமுனிவன் இனி இராமன் ஒரு குறைவின்றி அரசு 
செலுத்தவல்லவனென்பதைக் காரணத்தோடு நிரூபிக்கின்றா னென்க . வேள்வி 
யைச் செய்வதினுஞ் சிறந்ததென்பார் அருந்தவம் என்றும், சிற்றின்பப்பயிற்சி 


காண்டம் 


க .-- மந்திரப்படலம் 


கூக 


| 


யற்றுப் பேரின்ப மெய்த வழிதேடுதல் இன்றியமையா தாதலின் அடுக்கும் 
என்றும் , நிலமகள் என்னைப்பிரிந்து யாதாவ்ளோ வென்று நீ கலங்க வேண்டா! 
உன்னினும் உன்மகன் ஆயிரமடங்கு அதிகமாக அரசுபுரிவனென்பான் கண் 
ணிழந் திலளாமெனச் செய்யும் என்றும் , அவன் அத்துணையாற்றலுடையனோ 
வென்று நீ அதிசங்கை செய்ய வேண்டா வென்பார் கழலோன் என்றுங் கூறி 
னான் . அரசன் அன்பானாயினும் அச்சத்தானாயினுங் குடிகளை அறத்தின்வழிநிறு 
த்தி அவனியைப் புரத்தலால் , அவனை நிலமகளுக்கு நேத்திரஸ்தானமாகச் சாஸ் 
திரஞ் சொல்லுகையால் , நின்னைப்பிரிந்து நிலமகள் கண்ணிழந்தவளல்லளாகச் 
செய்வன் நின்மகன் என்றான் . யாருஞ்செய்யாத யாகமிவன் செய்து மறந்த " 
என்று பாலகாண்டத்துக் கூறியபடி எல்லாயாகமுஞ் செய்த நீயே அருந்தவம் 
முயலுவதற்குத் தக் கவனென்பது வேள்விகள்யாவும் புரிந்த அண்ணலே! இனி 
யருந்தவம் மியற்றவுமடுக்கும் என்ற தொடரிற் போதரும் . கண் - 

கண் - பெரு 
மையுமாம் . மேகலை - மாதரிடையிலணியும் எண்கோவையணி ; “ எண்கோவை 
மேகலை " என்றது கரண்க . பி - ம் : --புரி . 

இனி, கழலோனென்ற சொல்லாற்றலால் - சரணாகதரக்ஷகனான ஸ்ரீராமன் 
ஞானக்கண் தந்து சராசரமனைத்தையும் வைகுந்தத்தேற்றி வீறுபெறச்செய்ய 
முன்னடியிடுந் தன்மையுடையோ னென்னும் விசேஷார்த்தத்தையும் உட் 
கொண்டு வசிஷ்டமுனிவன் வெளியிட்டதாக உய்த்துணரக்கிடக்கின்றது 
இந்தச்செய்யு ளென்பர் . 
கூகூ . புறத்து நாமொரு பொருளினிப் புகல்கின்ற தெவனோ 

வறத்தின் மூர்த்திவந் தவதரித் தானென்ப தல்லாற் 
2 பிறத்தி யாவையுங் காத்தவை பின்னுறத் துடைக்குந் 

திறத்து மூவருந் திருந்திடத் திருத்துமத் திறலோன் . 
( இ - ள் . ) அறத்தின் மூர்த்தி-தருமமூர்த்தியே , வந்து அவதரித்தான் - , என் 
பது அல்லால் - என்று சொல்லுவதன்றி , இனி- , நாம் - யாம், ஒரு பொருள் 
புறத்து புகல்கின்றது - ஒருபொருளைப் புறத்ததாக எடுத்துச்சொல்லுவது , 
எவன் - யாது ? அ திறலோன் - அந்தவெற்றியுடையான் , யாவைஉம் - எல்லாப் 
பொருள்களையும் , பிறத்து - உண்டாக்கி , காத்து - காப்பாற்றி , பின் - முடிவில் , 
அவை உறதுடைக்கும் திறத்து - அவற்றை மிகவும் அழிக்குந்திறனுள்ள , மூவர் 
உம் - மும்மூர்த்திகளின் செயலும் , திருந்திட - திருத்தமடைய , திருத்தும் 
திருத்துவான் ; ( எ- று. ) 

இராமபிரான் காக்குந் தொழிற்கடவுளாகிய திருமாலேயென்று கூறிவிட் 
டால் , பிறகு இராச்சியபாரத்தை அவனிடத்து வைக்கலாமா ? அவனாற் காக்க 
முடியுமா ? என்பவை முதலிய வினாக்கட்கு வழியில்லையென்பது , புறத்து 
நாமொரு பொருளினிப்புகல்கின்ற தெவனோ? என்பதன் கருத்து. பிரமனுக் 
குள் அந்தர்யாமியாகிப் படைத்தும் , உபேந்திரமூர்த்திக்குள் அந்தர்யாமியாகிக் 
--காத்தும், உருத்திரமூர்த்திக்குள் அந்தர்யாமியாகி அழித்தும் முத்தெலூழி 


( ஙசி ) 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ஒழுங்குபெற நடக்குமாறு செய்தலின் மூவருந் திருந்திடத்திருத்தும் என்றார் ; 
“ மூவர் காரியமுந் திருத்து மம்முதல்வன் ” என்றார் பெரியாரும் . பிறத்து - 
பிறந்தென்னுந் தன்வினையின் பிறவினை ; பிறப்பித்து என்பதன் விகாரம் 
எனவுங்கூறலாம் . யாவையும் - எனப் பொருட்டன்மைநோக்கிக் கூறின 
ராயினும், இயங்கியற் பொருள் நிலையியற் பொருள் என்னும் இருவகைப் பொரு 
ளுங் கொள்க . 

பிரமவிருடி யாதலின் , வசிஷ்டமகாமுனிவன் ஸ்ரீராம 
னுடைய நற்குணக்கடலி லாழ்ந்து மெய்ம்மறந்து தத்துவத்தைத் தசரதனுக்கு 
ஒருவாற்றால் விளக்குகின்றா னென்க , பி - ப் : - பொருளினை . பிறத்தல் , 
3 பின்னின்று . திறத்தின் . 5திருத்தின , திருத்திய , 

( ஙக ) 


ச 0 . பொன்னு யிர்த்தபூ மடந்தையும் புவியெனுந் திருவு 

மின்னு யிர்த்துணை யிவனென நினைக்கின்ற விராமன் 
/ 

றன்னு யிர்க் கென்கை புல்லிது தற்பயந் தெடுத்த 
வுன்னு யிர்க்கென நல்லன் மன் னுயிர்க்கெலா முரவோய் . 

( இ - ள் ,) உரவோய் - அறிவின் திட்பமுடையாய் ! பொன் உயிர்த்த - அழ 
கைப்பெற்ற , பூ மடந்தைஉம் - சீதேவியும் ( செல்வமும் ) , புவி எனும் திரு 
உம் - பூதேவியும் , இவன் - இவனே , இன் உயிர் துணை - இனிய உயிர் 
போன்ற துணைவன் ( பிராணநாயகன் ) என - என்று , 

நினைக்கின்ற . 
நினைக்கப்பெறுகின்ற, இராமன் - ஸ்ரீராமன் , தன் உயிர்க்கு (நல்லன் ) என்கை 
புல்லிது-தன்னுயிருக்கு இனியானென்று சொல்லுவது தகுதியற்றது : தன் பய 
ந்து எடுத்த - தன்னைப் பெற்றெடுத்த, உன் உயிர்க்கு என -உனதுஉயிர்க்கு (நல் 
லனாதல் ) போல , மன் உயிர்க்கு எலாம் - நிலைபேறுடைய உயிர்களுக்கெல்லாம் , 
நல்லன் - நல்லவன் ; ( எ - று .) 


கீழ் இராமபிரானைத் திருமாலின்வதாரமென்று கூறிய வசிட்டமுனிவன் 
அவ்விராமன து குணங்களைத் தொகுத்துச்சொல்லுகின்றான் . உன்னுயிர்க்குறுதி 
செய்யுமாறுபோல உலகத்துயிர்க்கெல்லாம் இராமன் உறுதியே செய்வானென்ற 
வாறு . உலகத்து மன்னவர் மன்னுயிரைக் காப்பினும் தன்னுயிரினிடத்தும் நசை 
யுள்ளவராவர்; இவ்விராமனோ தனக்குரித்தல்லாப் பிறர்க்குரியாளனென்பான் , 
தன்னுயிர்க்கென்கைபுல்லிது என்றான். இறந்துபோகினுநன்றி துவல்லது , 
பிறந்துயான் பெறும்பேறென்ப்தியாவதோ, " ஆவுக்காயினுமந்தணர்க்காயினும் , 
யாவர்க்கேனுமெளியவர்க்காயினுஞ், சாவப்பெற்றவரேதகைவானுறை , தேவர்க் 
--குந்தொழுந்தேவர்களாகுவார் என்று மேல் அகத்தியப்படலத்து ஸ்ரீராமபிரான் 
கூறுவதால், அப்பிரான் பிறர்பொருட்டுத் தன்னுயிரையும் ஈயுங் கருத்துள்ள 
வனாதல் பெறப்படுத லறிக . உடற்றிட்பம் இம்மைமறுமைகளைப் பயவாமை 
யின் , உரமென்பதற்கு - அறிவின்றிட்பம் என்று உரைக்கப்பட்டது ; இனி 
அரியாசனத்தின் மேலிருந்து அரசுபுரிந்து ஒன்னலரையொறுத்து உடலைப் 
பாதுகாத்துவந்த உனக்கு அவ்வுத்தமன்செயல் தெரியுமோவென ஓர்பொருள் 


காண்டம் 


க .-- மந்திரப்படலம் 


கூக 


தொனிக்குமாறு உரவோய் என விளித்துக் கூறினா னென்னவுமாம் . நல்லன் 
என்பது முன்னுங் கூட்டப்பட்டது . பி - ம் : - உரவோன் . 

( 50 ) 
சாக . வார மென்னினிப் பகர்வது வைகலு மனையான் 

பேரி னால்வரு மிடையுறு பெயர்கின்ற பயத்தால் 
வீர நின்குல மைந்தனை வேதியர் முதலோர் 
யாரும் யாஞ்செய்த நல்லறப் 4 பயனென விருப்பார் . 

( இ - ள் .) வீர - பராக்கிரமசாலியே ! வைகல்உம் - நாடோறும் , வரும் . 
உண்டாகின்ற , இடையுறு - துன்பங்கள் , அனையான் பேரினால் - அந்த ஸ்ரீராம் 
னது திருநாமத்தை யுச்சரிப்பதனால் , பெயர்கின்ற - விலகிப்போகின்ற , பயத் 
தால் - பயனுள்ள தால் , வேதியர் முதலோர் யார்உம் - அந்தணர் முதலியோ 
ரெல்லாரும் , நின் குலம் மைந்தனை - உன துஜ்யேஷ்டகுமாரனை , யாம் செய்த 
நல் அறம் பயன் என -நாங்கள் செய்த சிறந்த தருமபலன் என்று , இருப்பார்-நினை 
த்திருப்பார்கள் : ( என்றால் ), இனி- , வாரம் - (பிரஜைகளுக்கு அவன்விஷயத் 
திலுள்ள ) அன்பை , என் பகர்வது - என்ன சொல்லுவது ? ( எ - று . ) 

ஒருவனுடையபேரைச் சொன்னமாத்திரத்திலேயே இடையூறுயாவும் போ 
மாயின் , நேரே அவனைக்காண்பவர்க்கு எவ்வளவு அன்புஎன்று அளவிட்டு நம் 
மாற் கூறமுடியுமோ? என்று கைமுதிகநியாயத்தால் யாவருக்கும் அவ்விராமனி 
டத்து அன்புடைமையை எடுத்துக்காட்டுகின்றான் . வாச்யப்ரபாவத்தைவிட 
தாரகமந்திரமான வாசகத்தின் ப்ரபாவமே சிறந்தமையின் , பேரினால்வருமிடை 
யுறு பெயர்கின்றபயத்தால் என்றான் . இடையுறு - இடையூறு என்பதன் விகாரம் . 
வீர என விளித்தலால் , பகைவரைப்புடைக்குந்தொழிலை மேற்கொண்ட 
உனக்குப் பத்தரைப் புரக்குந்தொழிலைமேற்கொண்ட அப்புருஷோத்தமனது 
அவதாரப்பயன் தெரியாது என ஒருபொருள் தொனிக்குமாறு கூறினா னென் 
னவுமாம் . பி - ம் :-1இடையூறு. 2 பெயர்க்கின்ற . 3 தாம் , நாம் . 4 ஆமென . (சக) 
சஉ , மண்ணினு நல்லண் 2 மலர்மகள் கலைமகள் கலையூர் 

பெண்ணினு நல்லள் பெரும்புகழ்ச் 3 சனகியோ நல்லள் 
கண்ணினு 4 நல்லன் கற்றவர் கற்றிலா தவரு 
முண்ணு நீரினு முயிரினு மவனை யேயுவப்பார் . 

( இ - ள் . ) பெரு புகழ் - பெருங்கீர்த்தியையுடைய , சனகிஓ - ஜாநகியே 
வென்றால் , மண்ணின்உம் நல்லள் -பூமிதேவியினும் நல்லவள் : மலர்மகள் கலை 
மகள் கலை ஊர் பெண்ணின்உம் நல்லள் - திருமகள் சரசுவதி பார்வதி என் 
னும் இவர்களினும் நல்லவள் : ( ஸ்ரீராமனோ) , நல்லள் கண்ணின்உம் - ( அத் 
திறத்த ) நல்லவளுடைய கண்களைக் காட்டிலும் , நல்லன் - நல்லவன் ; ( ஆகை 
யால் ), கற்றவர் கற்றிலா தவர்உம் - கற்றவரும் மற்றவரும் , உண்ணும் நீரின் 
உம் - பருகுகின்ற நீரைப்பார்க்கினும் , உயிரின் உம் - உயிரைப்பார்க்கினும் , 
அவனை ஏ உவப்பார் - அவனையே (மேலானவனாக வெண்ணி ) விரும்புவார்கள் . 

5 


கம்பராமாயணம் 


அயோத்தியா | 


அரசன் நல்லவனாயினும் இராணி - நற்குணமுடையவளின்றியிருப்பின் 
அரசன் மனந்திரிய நல்லாசாட்சியின்றி விடு மாதலின் , இச்செய்யுளில் இராம 
பிரானோடு அவனதுமனைவியுங் குணஞ்சிறந்திருத்தலைக் கூறுகின்றான் . பொறு 
மையிற் சிறந்தமையின் மண்ணினும் நல்லள் என்றும் , அழகிற் சிறந்தமை 
யின் மலர்மகளினும் நல்லள் என்றும் , ஞானத்திற் சிறந்தமையின் கலைமக 
ளினும் நல்லள் என்றும் , கற்பிற்சிறந்தமையின் கலையூர் பெண்ணினுநல்லள் 
என்றும் கூறினான் . 

கூறினான் . எல்லாப்பெண்களிடத்துமுள்ள நற்குணங்கள் யாவும் 
ஒருங்கேயுடைய இவள் பிறவிப்பெருங்கடலைநீந்திக் கரையேறமாட்டாத ஆன் 
மாக்களைக் கண்டு கண்கலுழ்ந்து தன்கணவற்கு உரைத்து ஈடேற்றிவைக்கும் 
இலக்குமியைப்போலன்றி , வானவர் துயர்தீரத் தானே சிறையிருந்தமையால் 
விசேஷமுடைய ளாயினள் : ஆயினும் , இவள் தன்றிறத்து அபராதம்பண்ணின 
இராவணன் இறந்ததற்குச் சிறிதும் இரங்காதிருக்க , தான் இரங்கி மிகக்கலுழ்ந்து 
அவன் தம்பியை அவற்குச் சரமக்கிரியை செய்யும்படி யேவினானாதலால் , அவளி 
னும் இவ்விராமனிடத்து இரக்கமுடைமை யதிகரித்திருப்பதை யோகத்தா 
லறிந்தவனாதலின் நல்லள் கண்ணினும் நல்லன் என்றான் . தன்னடியார் 

திறத் 
தகத்துத் தாமரையாளாகிலுஞ் சிதகுரைக்குமே , லென்னடியா ரது செய்யார் 
செய்தாரேல் நன்று செய்தா ரென்பர்போலும் ” என்ப வதலால் இவ்வாறு 
கூறினானுமாம் . ராமநாமாம்ருதத்துக்கு ஒப்பாவ தின்றா தலானும் , அவ் 
விராமன் உயிர்க்கு உறுதி செய்பவனாதலானும் , உண்ணுநீரினு முயிரினு 
முவப்பார் என்றான் ; யாவரும் இராமனிடத்திலே அன்புகொண்டிருக்கிறா 
ரென்பது கருத்து . இனி , உண்ணுநீரினும் உயிரினும் - அவனையே 
உவப்பார் என்பதற்கு உண்ணு நீரைப்போலவும் உயிரைப்போலவும் 
அவ்விராமனை மகிழ்ந்து போற்றுவா ரென்றலுமுண்டு : உண்ணுஞ்சோறுபருகு 
நீர் தின்னும்வெற்றிலையுமெல்லாங் கண்ணன் என்பது , ஆழ்வார்பாசுரம் . 
கலையூர் பெண் - மானைவாகனமாகவுடைய பார்வதி . ஜனகி = ஜாங்கீ : ஜனக 

மகள் : தத்திதாந்தநாமம் . பி - ம் : - நல்லன் . 2 கலைமகள் , மலர்மகள் . 
3 சனகியும்கல்லோர் , சனகி பேருலகின் , நல்லர் . உவரினும் உகப்பார் . ( ச 2 ) 
சங . மனிதர் வானவர் மற்றுளோ சற்றங்காத் தளிப்பா 

ரினி உயிம் மன்னுயிர்க் கிராமனிற் சிறந்தவ ரில்லை 
( 

யேனைய னாதலி 4 னரசுநிற் குறுபொருளறியிற் 
புனித மாதவ மல்லதொன் றில்லெனப் புகன்றான் . 

( இ- ள்.) அரச - சக்ரவர்த்தியே ! மனிதர் -மானுடரும் , வானவர் - தேவ 
ரும் , மற்றுஉளோர் - வேறுள்ளநாகரும்ஆகிய , இ மன் உயிர்க்கு - இந்த நிலை 
பேறுள்ள வுயிர்களுக்கு , அற்றம் - வருத்தங்களை , காத்து - வரவொட்டாமல் 
தடுத்து அளிப்பார் - பாதுகாப்பவர் , இராமனின் இனி சிறந்தவர் - ஸ்ரீராம 
பிரானினும் மேலாகச்சிறப்புற்றவர் , இல்லை - ( ஒருவரும் ) இல்லை ; அனையன் 
ஆதலின் - ( இராமபிரான் ) அப்படிப்பட்டவனாதலால் , நிற்கு உறு பொருள் 


காண்டம் 


க .-- மந்திரப்படலம் 


அறியின் -உனக்குச் செய்யவடுப்பதாகிய காரியத்தை ஆலோசிக்குமிடத்து , 
புனிதம் - பரிசுத்தமான , மா தவம் அல்லது - பெரிய தவமன்றி , ஒன்று இல் 
வேறொன்றில்லை , என புகன்றான் - என்று சொல்லி முடித்தான் , (வசிட் 
டன் ); ( எ - ம் . ) 

மக்கள் தேவர் நரகர் என்னும் மூவுலகத்தோரையும் யாதொருவருத்தமும் 
நேராத்படி பாதுகாப்பதில் இராமனைவிடச் சிறந்தவ ரில்லையாதலால் , அவ 
னிடத்து இராச்சியத்தை யொப்புவித்து விட்டு , நீ தவஞ்செய்யச் செல்லுதல் 
தகுதியென்று வசிட்டன் கூறிமுடித்தன னென்க . கீழ் கூரு - ஆம் பாடலில் 
" அரசனுக்கதுவல துறுதி , பின்னரில்லெனக்கருதியும் ........ மன்னுமன்னுயிர்க் 
கிராமனிற் சிறந்தவரில்லை, யென்ன வன்னியும் " என வந்தது காண்க . 
வேண்டிய வேண்டியாங்கெய்தற் பயத்ததாகலின் , புனிதமாதவம் என்றார் . 
பி- ம் :-மற்றுளவறங்கள் காத்தளிப்போர் , மற்றுளாரறங்கள் காத்தளிப்பார் . 
2 அம் . 8 அனையது . 4 அரசனுக்கு . 

(சங ) 
சச.- அதுகேட்டு மன்னவன் மகிழ்ச்சியடைதல் 
- மற்ற வன் சொன்ன வாசகங் கேட்டலு மகனைப் 
பெற்ற வன்றினும் பிஞ்ஞகன் 1 பிடிக்குமப் பெருவி 
லிற்ற வன்றினு மெறிமழு வாளவ னிழுக்க 
முற்ற வன்றினும் பெரியதோ ருவகைய னானான் . 

( இ - ள் . ) அவன் - அவ்வசிட்டமுனிவன் , சொன்ன- , வாசகம் - வார்த் 
தையை , கேட்டலும் - (சக்ரவர்த்தி) கேட்டவளவில் , - மகனை புத்திரனை , 
பெற்ற அன்றின் உம் - பெற்ற அந்நாளினும் , பிஞ்ஞகன் பிடிக்கும்- உருத்திரன் 
( கையிற்) பிடிப்பதான , அ பெரு வில் -அந்தப்பெரிய வில்லானது , இற்ற - ஒடிந்த , 
அன்றின் உம் - அந்நாளினும் , எறி மழுவாளவன் இழுக்கம் உற்ற அன்றின் உம் - 
வீசுகின்ற குந்தாலிப்படையையுடைய பரசுராமன் தோல்வியடைந்த அந்தாளி 
னும் , பெரியது பெரியதாகிய , ஒர் - ஒப்பற்ற , உவகையன் - சந்தோஷத்தை 
யுடையவனாக , ஆனான்- ; ( எ - று .) 

பிஞ்ஞகன் வில்லென்றது - மயனாற் செய்யப்பட்டதும் சிவன் எடுத்து யுத் 
தஞ்செய்து நிமிவமிசத்தில் தேவராதனிடத்திற் கொடுக்கப்பட்டு குலமுறை 
யாய்ச் சனகனாற் பூசிக்கப்பட்டுவந்ததுமாகிய ஜானகியின்மணத்துக்கு வீரசுக் 
மாக ஏற்படுத்தியிருந்த வில் : ஸ்ரீராமன் கையி லெடுக்க அது முறிந்த , 
தென்க . மகனைப்பெற்ற உவகையிலும் மருமகளைப்பெற்றஉவகை மேல 
தாய் , மாற்றானை முகம்வணக்கப் பார்த்த உவகை அதனினும் மேலதாயினும் , 
இப்போது வசிட்டன்வார்த்தையாலுண்டாகிய உவகை அதனினும் மேற்பட்ட 
தென்க : மேன் மேலுயர்ச்சியணி . ஈன்றகாலத்தினும் வீரனென்று கேள் 
விப்பட்டபோது மகனிடத்து மகிழ்ச்சி மிக , அவ்வீரத்தன்மையோடு சான்றோ 
னெனப் பெரியோர் தன்மகனைப் புகழ்ந்து கூறக் கேட்டபோது உவகை விஞ் 
சியதென்க . " தந்தைமகற்காற்று நன்றியவையத்து , முந்தியிருப்பச்செயல் , 


நசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


என்றவாறு. தான் செய்யவேண்டிய கடமை நிரம்பியமைபற்றி , உவகைய்னா 
யினானுமாம் . மற்று - வினைமாற்று . பி - ம் : - 1 பிடித்த 

( சச ) 
சாரு.-- இதுவும் அடுத்த கவியும் தளகம் - தசரதன் வசிட்டனைப் புனைந்து 

கூறுதல் . 
அனைய தாகிய வுவகையன் கண்கணீ ரரும்ப 
முனிவன் மாமலர்ப் பாதங்கண் முறைமையி னிறைஞ்சி 
யினிய சொல்லினை யெம்பெரு மானருள் 1 வழியின் 
றனிய னானிலந் தாங்கிய தவற்கிது தகாதோ. 

( இ - ள் .) அனையது ஆகிய உவகையன் - அத்தன்மையதாகிய சந்தோ 
ஷத்தையுடையவனாகிய தசரதன் , கண்கள் நீர் அரும்ப - கண்கள் நீர்சொரியா 
நிற்க , முனிவன் - வசிட்டமுனிவனது , மா - பெருமையமைந்த , மலர் - தாம 
ரைமலர்போன்ற , பாதங்கள் - அடிகளை , முறைமையின் இறைஞ்சி - (வணங்க 
வேண்டிய ) முறைமையோடு வணங்கி , - எம்பெருமான் எம்மிறைவனே ! 
இனிய சொல்லினை -இனியனவே சொன்னாய் : அருள் வழியின் - ( தேவரீரது ) 
அருளினால் , தனியன் - அடியேன் , நானிலம் தாங்கியது- பூபாரத்தைச்சுமந்தது ; 
அவற்கு - அந்த இராமனுக்கு , இது தகாது - இச்செய்கை தகுதியற்றதோ ? 

ஒருபாற்கோடாது உரைத்தது பற்றி வசிட்டனை வணங்கி , யானே நுமது 
கருணையால் இவ்வுலகத்தை யாண்டிருக்க , சகலகுணசம்பன்னனான . அவ்விரா 
மனுக்கு இவ்வாசாட்சி மிகவும் ஏற்கு மென்றன னென்றவாறு . - ஆகந்தாதி 
சயத்தாற் கண்கள் நீரரும்பின . இனி, இப்பாட்டின் சொற்போக்கினால் , இரா 
மன் இனியடையுந்தன்மை போக்கிக் கண்களில் நீர் பெருக வசிஷ்டமுனிவ 
னுடைய திருவடித்தாமரைகளை முறைமையின் வணங்கி , தேவர் முனிவர் 
துயர் தீர்தலாகிய இனியகாரியத்துக்குத் தக்கபடியே சொல்லியருளினீர் ; உலக 
முழுதும்உண்டுமிழ்ந்தளிக்கும் உத்தமன் இவ்வுலகத்தை யளித்தற்கு வந்தவ 
னாதலின் உம்முடையஅருள்நோக்கால் . தாங்கிய என் அரசாட்சி இராமனுக்கு 
உடனே தகாது என்றதாக வேறோர் பொருள்படு மென்பர் . இறைஞ்சியென்ற 
வினையெச்சம் அடுத்த செய்யுளில் என்றுரைசெய்து என்றதனோடு இயையும் . 
பி - ம் : - 1 அன்றோ, விழியின் . அது . 

( சரு ) 
சசு . எந்தை நீயுவந் திதஞ்சொல வெங்குலத் தாச 

ரந்த மில்லரும் பெரும்புக ழவனியி உனிறுவி 
முந்து வேள்வியு முடித்துத்தம் மிருவினை முடித்தார் 
வந்த தவ்வரு ளெனக்குமென் றுரை செய்து மகிழ்ந்தான் . 

( இ - ள் .) எந்தை என் தந்தைபோன்றவனே ! நீ-- , உவந்து - மனம் 
மகிழ்ந்து , இதம் சொல - நன்மைகளைச் சொல்ல , எம் குலத்து அரசர் - என் 
கள் குலத்துத்தோன்றிய வேந்தர்கள் , அந்தம் இல் - முடிவில்லாத , அரு பெரு 
புகழ் - பெறுதற்கரிய பெருங்கீர்த்தியை , அவனியில் நிறுவி - உலகத்தில் 
நிலைபெறுத்தி , முந்து - முற்பட்ட , வேள்வி உம் - யாகங்களையும் , முடித்து - 


- 





பாலாது 
காண்டம் - க . - மந்திரப்படலம் 

நள் 
நிறைவேற்றி , தம் - தம்முடைய , இரு வினை - இருவினைகளையும் , முடித்தார் - 
வென்றார் ; எனக்குஉம் - அடியேனுக்கும் , அ அருள் வந்தது . அந்தக்கிருபை 
வாய்த்தது , 

என்று - , உரைசெய்து - சொல்லி , மகிழ்ந்தான் - களித்தான், 
( தசரதன் ) . 

அரசாண்டுபெரும்புகழ்படைத்து வேள்விமுற்றியிருந்த தசரதன் தான் 
இருவினை நீங்கிப் பேரின்பமடையுமாறு, வசிட்டன் ‘புனிதமாதவ மல்லதொ 
ன்று இல் என்று புகன்றாதனாதலால் , வந்ததவ்வருளெனக்கும் என்று பாராட் 
டிக் கூறுகின்றான் . இதஞ்சொல்வதில் தந்தை சிறந்தவ னாதலால் , எந்தை 
நீயுவந்திதஞ்சொல் என்றான் . இம்முனிவனது ஹிதவார்த்தை பிறரது ஹித 
வார்த்தை ரது இம்மையிற் பெரும்புகழ்நிறுவுதற்கும் , முந்துவேள்வி 
முடித்தற்கும் , மறுமையில் இருவினை யொழித்து இன்பமடைதற்கும் உதவின 
வென்பதாம் . முந்துவேள்வியென்றது - அரசர்க்குச் சிறந்த அசுவமேதம் முதலா 
யினவற்றை . பி -ம் : - 1 இல்லதோர் , 2 நிறுத்தி . 

( சசு ) 
சாஎ.-- மந்திரிமார்கருத்தைச் சுமந்திரன் கூறத்தொடங்குதல் . 
பழுதின் மாதவன் பின்னொன்றும் பணித்தில னிருந்தான் 
முழுது 1 மெண்ணுறு மந்திரக் கிழவர் தம் முகத்தா 
லெழுதி மீட்டிய விங்கித மிறைமகற் 2 கேற்கத் 
தொழுத கையினன் சுமந்திரன் முன்னின்று சொல்லும் . 

( இ - ள் . ) பழுது இல் - குற்றமற்ற , மாதவன் - பெருந்தவத்தோனான வசிட்ட 
முனிவன் , பின் - அதற்குமேல் , ஒன்று உம் பணித்திலன் இருந்தான் - ஒன்றுஞ் 
சொல்லாதிருந்தான் ; ( அப்பொழுது) , முழுது உம் எண் உறும் - ( ராஜகாரியம் ) 
முழுதும் ஆலோசிக்கவல்ல , மந்திரக்கிழவர் - மந்திரிகள் , தம் முகத்தால் 
எழுதி நீட்டிய - தங்கள் முகத்தினா லெழுதிக்கொடுத்த ( குறிப்பித்த ) , இங்கி 
தம் - அபிப்பிராயத்தை, இறைமகற்கு - சக்கரவர்த்திக்கு, ஏற்க - பொருந்த, 
சுமந்திரன் - சுமந்திரனென்னும் முதன் மந்திரி , தொழுத கையினன் - கூப்பின 
கைகளையுடையவனாய் , முன் நின்று - எதிரில் நின்று , சொல்லும் - சொல்லு 
பவனானான் ; ( எ - று .) - அதனை மேல் இரண்டுகவிகளாற் கூறுகின்றார் . 

புரோகிதனாகிய வசிட்டன் தன் கருத்தைத் தெரிவித்த பின் , மற்றை 
மந்திரிமார் குறிப்பாகத் தெரிவித்த கருத்தை மன்னவனிடத்துச் - சுமந்திரன் 
கூறத் தொடங்கலாயின னென்க . தவமாவது - உற்றநோய் நோன்ற லுயிர்க் 
தறுகண் செய்யாமை , யற்றே தவத்திற்குரு ” என்பதனா லறிக . தவத்திற்குப் 
பழுதாவன - பொய் வெகுளி முதலியன . இங்கிதம் - குறிப்பினிகழும்உறுப் 
பின்தொழில் ; அது , இங்கு அவ்வுறுப்பின்றொழிலாற் குறிக்கப்படுங் கருத்திற்கு 
ஆகியது . சுமந்திரன் - நல்ல ஆலோசனையுடையவன் . பிம் : - எண்ணும். 

(சஎ ) 


எற . 


கூவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சஅ . - இதுவும் அடுத்த கவியும் -சுமந்திரன் வார்த்தை . 


D 


உறத்த கும்மர சிராமற்கென் றுவக்கின்ற மனத்தைத் 
துறத்தி நீயெனுஞ் சொற்சுடு 1நின் குலத் தொல்லோர் 
மறத்தல் 2 செய்கிலாத் தருமத்தை மறப்பதும் வழக்கன் 
ற்றத்தி 4 னூங்கினிக் கொடிதென லாவ தொன்றி யொதோ . 

( இ - ள் .) அரசு அரசச்செல்வம் , இராமற்- , உற பொருந்தல் , 
தகும்- , என்று- , உவக்கின்ற - சந்தோஷிக்கிற , மனத்தை . , நீ துறத்தி 
எனும் சொல் - நீ ( எங்களைப் ) பிரிகிறா யென்கிற சொல்லானது , சுடும் - சுடா 
நிற்கும் ; நின் குலம் - உன்குலத்தில் தோன்றிய , தொல்லோர் - பெரியோர் , 
மறத்தல் செய்கிலா - மறவாத , தருமத்தை - , மறப்பது உம் - ( நீ ) மறந்து 
விடுவதும் , வழக்கு அன்று - முறைமையல்ல ; ( ஆதலால் ) , இனி- , அறத்தின் 
ஊங்கு - தருமத்தின் மேற்பட , கொடிது எனல் ஆவது - கொடியதென்று 
சொல்லுதற்கு ஏற்றதாகிய , ஒன்று - ஒரு பொருள், யாது - எது ? ( எ -று . ) 

இராமன் அரசனாகின்றானென்பதை நினைக்க மனம் உவக்கின்றது ; 
நீ துறக்கின்றாயென்பதை நினைக்க , அது மனத்தைச் சுடுகின்றது ; ஆனால் , 
இப்போது செய்யவேண்டுவது எது என்பாயோ , பெரியோர்கள் பூண்ட 
தருமத்தை மேற்கொள்ள வேண்டுவதே யாகும் . அறத்தை நோக்குமிடத்து 
நீ துறக்கவேண்டுவது இன்றியமையாததென்று ஏற்படுவதனால் , அறம் மிகக் 
கொடிதெனத் தோன்றுகின்ற தென்றன னென்க . மறத்தல் செய்கிலாத்தரும 
மாவது - மூத்தமகனுக்கு முடிசூட்டித் தாம் இப்பேதைமை தாய்வரும் பிறப்பை 
நீக்குவான் வனத்தைநண்ணி மாதவமியற்றுதல் பி - ம் : -1உன் . 2 செய்கலா . 
3 மறப்பது . 4 ஈங்கினி . இங்கு . யோதே . 

( சஅ ) 
சகூ . புரசை 1 மாகரி நிருபர்க்கும் உபரத்துறை வோர்க்கு 

முரைசெய் மந்திரக் கிழவர்க்கு முனிவர்க்கு மகிழ்வாய் 
முரச மார்ப்பநின் முதன்மணிப் புதல்வனை முறையா 
லரச னாக்கிப்பின் னப்புறத் தடுத்தது புரிவாய் . 

( இ -ள் .) புரசை - கழுத்தணிகயிற்றையுடைய , மா - பெரிய , கரி- யானைச் 
சேனையையுடைய , நிருபர்க்கு உம் - அரசர்களுக்கும் , புரத்து உறைவோர்க்கு உம் 
பட்டணத்து ஜநங்களுக்கும் , உரை செய் மந்திரக்கிழவர்க்குஉம் - (இப்படி 
தமது அபிப்பிராயத்தைக் )குறிப்பித்த மந்திரிகளுக்கும் , முனிவர்க்கு உம் 
( வசிட்டன் முதலிய ) முனிவருக்கும் , மகிழ்வு ஆய் - சந்தோஷமாக , முரசம்ஆர்ப்ப 
மங்களவாத்தியம் ஒலிக்க , நின் - உனது , மணி - நீலமணிபோன்ற மேனியை 
யுடைய , முதல் புதல்வனை - மூத்தகுமாரனை , முறையால் - கிரமமாக , அரசன் 
ஆக்கி - அரசனாகச்செய்து , பின் - பின்பு, அ புறத்து அடுத்தது - (உனக்கு ) 
மறுமைக்கு ஹிதமானதை, புரிவாய் - செய்யக்கடவாய் ; ( எ - று .) 


காண்டம் 


க .-- மந்திரப்படலம் 


கூக் 


- 


கீழ்ச்செய்யுளில் இராமனுக்குப்பட்டாபிஷேகமும் தசரதமன்னவனுக்குத் 
துறவும் ஆக இரண்டு நேர்பட்டுள்ளன என்று கூறிய சுமந்திரன் , இதனால் , 
இராமபட்டாபிஷேகத்தை முதலில் நடத்திவிட்டுப் பிறகு துறவுக்குச் செல்ல 
வேண்டுமென்கிறான் . ஸ்ரீராமன் நீலமணிபோலுநிறமுள்ளவனென்பதை “ நின் 
சிறுவர் நால்வரினுங் கரிய செம்மல் ஒருவனைத் தந்திடுதி " என முன் விசுவா 
மித்திரன் கூறியதனாலு முணர்க . பி - ம் : -1 மாற் . புறத்து , உள்ளம் . ( சக ) 
ரு . அரசன் சுயந்திரனைநோக்கி இராமனையழைத்து வருக வெனல் . 

என்ற வாசகஞ் சுமந்திர னியம்பலு மிறைவ 
னன்று சொல்லினை நம்பியை நளிமுடி சூட்டி 
நின்று நின்றது செய்வது விரைவினி னீயே 
சென்று கொண்டணை திருமகள் கொழுநனை யென்றான் . 

( இ - ள் . ) என்ற வாசகம் - என்ற வார்த்தையை , சுமந்திரன்-, இயம் 
பலும் - சொன்னவளவில் , - இறைவன் சக்ரவர்த்தி , ( சுமந்திரனை நோக்கி ) 
நன்று சொல்லினை - நல்லதையே சொன்னாய் ; நம்பியை - இராமனுக்கு நளி 
முடி சூட்டிநின்று பெருமைபொருந்திய கிரீடத்தைச் சூடச்செய்து , 
( பின் ), நின்றது செய்வது - எஞ்சிநின்றது செய்க : ( அதற்கு ஏற்ப ) , நீயே - 
விரைவினில் சென்று - விரைவாகப்போய் , திருமகள் கொழுநனை கொண்டு 
அணை - திருமகளையொத்த பெண்ணாகிய சீதையின் கணவனை [ இராமனை) 
அழைத்துக்கொண்டுவா , என்றான்-- ; ( எ - று . ) 

சுமந்திரன் சொல்லியதை இசைந்து தசரதமன்னவன் அவனையே இராமனை 
யழைத்து வருமாறு கூறின னென்க . மநுமுதற்கொண்டு வருஞ் சிறப்பினை 
யுடைய முடி யென்பார் நளிமுடி என்றார் : " தடவுங்கயவும் நளியும்பெருமை 
என்பது , தொல்காப்பியம் . செய்வது - வியங்கோள் : திருக்கோவையாரில் 
“ மறப்பதறிவிலேன் கூற்றுக்களே என்றவிடத்து மறப்பது - வியங்கோள் 
என்று பேராசிரியர் உரைத்தமை காண்க : செய்வது - செய்யத்தக்கது எனக் 
கொள்ளுதலும் ஒன்று . பி - ம்.- 1 நளிர் . 

( 50 ) 
ருக .-- சுமந்திரன் அவ்விடத்தினின்று தேருடன் 

இராகவன் திருமனையிற் புதுதல் . 
அலங்கல் மன்னனை யடிதொழு தவன்மன மனையான் 
விலங்கன் மாளிகை 1 வீதியின் விரைவொடு 2 சென்றான் 
றலங்கள் யாவையும் பெற்றன 3 னாமெனத் தளிர்ப்பான் 
4 பொலங்கொ டேசொடு மிராகவன் றிருமனை புக்கான் . 

( இ - ள் .) ( அதைக்கேட்டு ) , அலங்கல் மன்னனை - பூமாலையை யணிந்த 
சக்ரவர்த்தியை, அடி தொழுது - அடிவணங்கி , அவன் மனம் அனையான் - 
அத்தசரதன் மனத்தை யொத்தவனான சுமந்திரன் , விலங்கல் மாளிகை வீதி 
யின் - மலைபோன்ற மாளிகைகள் நெருங்கிய ராஜவீதியில் , விரைவொடு சென் 


- 


ராக 


. 


, 
கம்பராமாயணம் 

அயோத்தியா 
றான் 

விரைவாகப்போய் , - தலங்கள் யாவை உம் பெற்றனன் ஆம் என - 
உலகங்களெல்லாவற்றையும் அடைந்தவன் போல் , தளிர்ப்பான் - உள்ளங் 
வன் திருமனை புக்கான் - ஸ்ரீராமனது திருமாளிகைக்குட் பிரவேசித்தான் . 

இராமபிரானுக்குப் பட்டாபிஷேகம் நடக்கப்போவதைக் கருதித் 
தனக்குத்தான் இராச்சியங் கிடைப்பதுபோல மனக்கிளர்ச்சியடைந் தவனாகிச் 
சுமந்திரன் : தசரதனது திருமாளிகைக்கு இராமபிரானை அழைத்துக்கொண்டு 
போக ஒரு தேருடனே இராமனது திருமாளிகைவாயிலை யடைந்து , தேரை 
நிறுத்திவிட்டுத் தான் மனையினுள்ளே சென்றன னென்க . அரசன் தான் 
வேண்டும் பொருளைப் பெறுதல் எளிதாக இயலு மாதலாலும் , இராமபிரான் 
அவ்வவர்குறையை வினவி அவற்றைதீர்க்க முயல்பவ னாதலாலும் , தலங்கள் 
யாவையும் பெற்றனனாமெனத் தளிர்ப்பானாயினனென்க : தத்தமக்குற்றவர 
செனத் தழைக்கின்றமனத்தர் என எஅ - ஆங் கவியில் வருவதுங் காண்க . 
மன்னவன் குறிப்பறிந்து நடப்பவ னென்பார் , அவன் மனமனையான் என் 
றார் . இராகவன் - இரகுவமிசத்திற் பிறந்தவன் ; இது தத்திதாந்தநாமபதம் . 
பி - ம் : - 1 வீதியில் . 2 செல்வான் . தானென . புலன் . 

( ரு .5 ) 
ரு - இலக்குமணனோடும் மனைவியோடும் இருந்த ஸ்ரீராமனைச் 

சுமந்திரன் காணுதல் . 
பெண்ணி னின்னமு தன்னவ டன்னொடும் பிரியா 
வண்ண வெஞ்சிலைக் குரிசிலு மருங்கினி திருப்ப 
வண்ண லாண்டிருந் தானழ கரு நற வெனத்தன் 
கண்ணு முள்ளமும் வண்டெனக் களிப்புறக் கண்டான் . 

( இ-ள் . ) பிரியா- (தன்னைவிட்டு ஒருகாலும் ) நீங்காத , வண்ணம் - அழகிய , 
வெம் சிலை குரிசில்உம் - உக்கிரமான வில்லையேந்திய இலக்குமணனும் , மரு 
ங்கு - பக்கத்தில் , இனிது இருப்ப - இனிதாக இருக்க , - பெண்ணின் இன் 
அமுது அன்னவள் தன்னொடு உம் - பெண்களுக்குள் இனிய அமிருதத்தை ஒத் 
தவளாகிய சீதாபிராட்டியோடும், அண்ணல் - ஸ்ரீராமபிரான் , ஆண்டு இருந் 
தான் - அவ்விடத்திருந்தான் ; அழகு - ( அச்சேர்த்தியின் ) அழகானது, அரு 
நறவு என - அரிய தேன்போன்று இருக்க , தன் கண் உம் உள்ளம் உம் வண்டு 
என - தன்கண்களும் மனமும் ( அத்தேனை யுண்ணும் ) வண்டுகள் போல , களிப் 
புற - சந்தோஷிக்க , கண்டான் - ( சுமந்திரன் ) பார்த்தான் ; ( எ - று .) 

எல்லாநிலையிலும் . பிரியாதிருந்து தொண்டுபூண்டுநடக்கும் இளையபெரு 
மாளும் “ அகலகில்லேனிறையும் " என்று உறையும் அம் மலர்மகளும் , தன் 
னிடத்து ஒக்கவிருக்கப் பச்சைமாமலை போன்மேனியச்சுதன் இவ்வயோத்தியுள் 
ளும் அத்திருமாமணிமண்டபச்செல்வச்சிறப்பை யனுபவித்துக்கொண்டிருக்க , 
அவ்வழகை நித்திய சூரிகள் கண்டு அனுபவிக்குமாபோல் , கொற்றவனகத்துக் 


_ - 


காண்டம் 


க . - மந்திரப்படலம் 


சக 


என்று , 


குற்றேவல்புரியுஞ் சுமந்திரனும் தன் தவப்பயனாற் கண்டு மகிழ்ந்தனனென்க. 
அங்ஙன்ம் அவ்வழகைக்கண்டு . களிப்படைந்த சுமந்திரனுக்கு நறவுண்டுகளிக் 
கும் வண்டை உவமை கூறினார் . பெண்ணின் இன் அமுது அன்னவள் என்ப 
தற்கு - பெண்ணுருவத்தையுடைய இனிய அமிருதமொன்றிருந்ததாயின் அதனை 
ஒத்தவள் என்றலு மொன்று ; இது . இல்பொருளுவமை . பி - ம் : - நறவென்ன . 
ருங . - தந்தையின் கட்டளையைச் சுமந்திரன் தெரிவிக்க், 

ஸ்ரீராமன் தேர் மீது ஏறுதல் . 
கண்டு கைதொழு தையவிக் கடலுடைக் கிழவோ 
னுண்டொர் காரியம் வருகென வுரைத்தன னெனலும் 
புண்ட ரீகக்கட் புரவலன் பொருக்கென வெழுந்தோர் 
கொண்டல் 4 போலவன் கொடிநெடுந் தேர்மிசைக் கொண்டான் . 

( இ - ள் .) கண்டு - ( அச்சேர்த்தியிலே ஸ்ரீராமனைப் ) பார்த்து , கைதொ 
ழுது - கைகூப்பிவணங்கி , ஐய - ஐயனே ! இ கடலுடை - இந்தஉலகத்து 
க்கு , கிழவோன் - உரியவனாகிய சக்ரவர்த்தி , ஒர் காரியம் உண்டு - ஓர்காரிய 
முளது : ( ஆதலால் ) , வருக - ( ஸ்ரீராமனை ) அழைத்துவருக , என - 
உரைத்தனன் - நியமித்தார் , எனலும் - என்று சொன்ன அளவில் , - புண்டரீகம் 
கண் புரவலன் - தா மரைக்கண்ணனாகிய ஸ்ரீராமபிரான் , பொருக்கென எழு 
ந்து - விரைவாக எழுந்து , ஓர் கொண்டல் போல் - ஒருகரியமேகம்போல , 
அவன் - அந்தச் சுமந்திரனது , கொடி நெடு தேர் மிசைக்கொண்டான் - கொடி 
கள் கட்டிய நெடிய தேரை மேற்கொண்டான் ; ( எ - று . ) 

தந்தை வரச்சொன்னானென்றதைக் கேட்டுப் பொருக்கென ஸ்ரீராமன் எழு 
ந்து தேர்மீதுஏறின னென்க . இராமபிரான் இப்போது எழுந்து செல்வது அரக்க 
ராகிய கோடையால் வாடியுள்ள தேவர் முனிவர்களாகிய பயிர்க்கு அவ்வெப்பந் 
தணிவதற்குப் 

பரம்பரையாகக்காரணமாகப்போவதனால் , கொண்டல்போல் 
தேர்மிசைக்கொண்டான் என்றார் . ஐய - அழகுள்ளவனே! என்றலுமாம். கடலு 

- கடலைஆடையாகவுடையது : பூமி : வடமொழியில் அப்திமேகலா என 
ஒருபெயர் பூமிக்கு உள்ளதுங் காண்க . கடலிடை என்றபாடத்துக்கு - " பணி 
வரும் என்று தொடங்குஞ் சிந்தாமணிச்செய்யுளில் கடலைத்தன்னிடத்துடைய 
தென்பதுபற்றி கடலகம் என்ற தொடர்க்கு -உலகு எனப் பொருள் கொண்டாற் 
போலப் பூமியென்றே பொருள் கொள்க . மிசைக்கொள்ளல்- ஏறுதல் . " பழமுதிர் 
சோலை மலைகிழவோனே " என்றதிற்போல , கிழவன் - கிழவோனாயிற்று . புண் 
ட்ரீகம் என்னும் பெயர் வெண்டாமரைக்கே வழங்குவதாயினும் , இங்கு ஸ்ரீராம் 
பிரானது திருக்கண்களுக்கு ஒப்பிடப்பட்டமையின் , செந்தாமரைக்குக் கொள் 
ளத்தக்கது : “ செந்தாமரைக் , கண்ணன் செங்கனிவாய்க்கருமாணிக்கம் ” என் 
றார் பெரியோரும் . கொண்டல் - கார்மேகம் . பி - ம் : -1 கடற்புவி . 2 கிழவன் . 
எழுந்தான் . 4 போல்பவன் , போற்சென்று . 

(ருங ) 
6 


டை 


கம்பராமாயணம் 


அயோத்தியா ! 


ருச . - இராமபிரான் தேர்மீது செல்லுதல் . 
முலறயின் மொய்ம்முகி லெனமுர சார்த்திட மடவா 
ரிறைக ழன்று சங் கார்த்திட விமையவ ரெங்கள் 
குறைமுடிந்ததென் றார்த்திடக் குஞ்சியைச் சூழ்ந்த 
நறைய லங்கல்வண் டார்த்திடத் தேர்மிசை நடந்தான் . 

( இ - ள் .) முரசு - பேரிகைகள் , முறையின் - வரிசையாக , மொய் முகில் 
என - நெருங்கிய மேகம்போல , ஆர்த்திட - முழங்கவும் , --மடவார் - மாதர்களு 
டைய , இறை கழன்று - முன்னங்கையினின்றும் கழன்று , சங்கு - சங்கவளை 
யல்கள் , ஆர்த்திட - ( ஒன்றோடொன்று தாக்குண்டு) ஒலிக்கவும் , - இமையவர் 
தேவர்கள் , எங்கள் குறை முடிந்தது என்று - எங்கள் குறைதீர்ந்ததென்று 
சொல்லி , ஆர்த்திட -ஆரவாரிக்கவும் - குஞ்சியை சூழ்ந்த- ( தனது )திருமுடியைச் 
சுற்றியிருந்த , நறை அலங்கல் - தேனுள்ள பூமாலையில் , வண்டு - ( மொய்த்த ) 
வண்டுகள் , ஆர்த்திட - ஒலிக்கவும் , தேர்மிசை நடந்தான் - தேரேறிச் சென்றான் . 

இடியுண்டாவது நீர்கொண்ட மேகத்தினிடத்திலேயே யாதலால் , நீர் 
கொண்ட மேகத்தை மொய்ம் முகில் என்றார் . முரசு - மங்களமுரசு . அரச 
குமாரன் செல்வதுநோக்கி முரசறைந் தனரென்க. மடவார் இறைகழன்று சங்கு 
ஆர்த்திட என்றது - மாதர் இராமனது அழகிலீடுபட்டு மெலியக் கழன்ற சங்கு 
வளையல்கள் ஒலித்துக்கொண்டு வீழ்வதனை . இமையவர் - கண்ணிமையாமை 
யாகிய விசேடமுடையவர் ; தேவர் . சூழ்ந்த அலங்கல் என இயையும் . ஆர்க்க 
என்னாது ஆர்த்திட என்றது , இடையறாமையுணர்த்துதற்கு . சங்கு-ஆகுபெயர் . 
தங்கள் பிரார்த்தனையால் இவ்வுலகில் அவதரித்த எம்பெருமான் அக்காரியத்தைத் 
தலைக்கட்டநினைத்துச் செல்கின்றா னென்னு முண்மை யுணர்ந்தவராதலின் , 
தேவர் ஆர்த்தனர்.சுமங்கலிகளின் கைவளை கழலுதலும் , தலையிலுள்ள பூக்களில் 
வண்டுமிதித்துக்கூவுதலும் அபசகுனங்க ளென்பர் . ஒலிக்கஎன்னும் பொருளு 
ள்ள ஆர்த்திட என்ற சொல் பலமுறைவந்தது - சொற்பொருட்பின் வருநிலையணி . 
பி - ம் : -கழன்ற. 

( ருச ) 
ருரு .-- இதுமுதல் ஐந்துகவிகள் - ஸ்ரீராமனை வீதியிற்செல்லும்போது 

கண்ட மாதரார் நிலைமையைக் கூறும் . 
பணை 1 நி ரந்தன பாட்டொலி 2 நிரந்தன வனங்கன் 
கணை 1நிரந்தன நாணொலி கறங்கின நிறைப்பே 
ரணை 1 நிரந்தன வறிவெனும் பெரும்புன லனையார் 
பிணை நிரந்தெனப் பரந்தனர் நாணமும் பிரிந்தார் . 

( இ - ள் . ) பணை நிரந்தன வாத்தியகோஷங்கள் நிரம்பின ; பாட்டு 
ஒலி நிரந்தன - பாடலின் ஓசைகள் நிரம்பின ; அனங்கன் கணை நிரந்தன - மன் 
மதபாணங்கள் நிரம்பின ; நாண் ஒலி கறங்கின - நாணோசை நிரம்பின ; ( அங் 
குள்ளமாதர்களது ), அறிவு எனும் பெரு புனல் - இராமனைப்பற்றிய எண்ண 


- 


காண்டம் 


க் .-- மந்திரப்படலம் 


மாகிய வெள்ளம் , நிறை -மனவடக்கமாகிய , பேர் அணை - பெரிதாகிய அணையை. 
நிரந்தன - கடந்தன் ; அனையார் - ( அறிவு அணைகடக்கப்பெற்றவராகிய ) அம் 
மாதர்கள் , நாணம் உம் பிரிந்தார் - நாணத்தையும் விட்டவர்களாய் , பிணை 
நிரந்து என- பெண் மான்கள் நிரம்பினபோல , பரந்தனர்- ( வீதியில்வந்து ) நிறை 
ந்தார்கள் ; ( எ - று . ) 

ஸ்ரீராமன் வீதியிலெழுந்தருளுகையில் பலவாத்தியங்கள் - முழங்கவும் 
மங்களவாழ்த்துப் பாடல் பாடவும் , அவைகேட்டு அங்குள்ள மகளிர் தமதுநிறை 
யைக் கடந்து வீதிவழியேசென்று அவ்விராமபிரானழகிலீடுபட்டு நாணத்தை 
விட்டு எங்கும்பாந் தன ரென்பது கருத்து , பணை - கருவியாற்பிறப்பதற்கும் , 
பாட்டு கண்டத்தாற் பிறப்பதற்குங் கொள்க. அனங்கன் - உருவில்லாதவன் . 
அனங்கனுக்கு மலர்கள் கணையும் வண்டுகள் நாணியுமாதலின் , கணை நிரந்தன 
காணொலிகறங்கின 

என்பதற்கு - அப்பொழுது பூமாரிபொழிய , அவற்றின் தே 
னுண்ணவந்த வண்டுகள் ஒலித்தனவெனப் பொருள் கொள்ளினுமமையும் . அறி 
வைட்புனலென் றமைக்கேற்ப, நிறையை அணையென்றார் . அறிவு என்பது - இராம 
பிரானிடத்து ஈடுபாடு . எல்லாரிடத்துங் கலந்து நிற்கும் புருஷோத்தமனாத 
லின் , இராமபிரானிடத்து ஈடுபாட்டினால் மகளிர்கற்புக்கு இழுக்கின்மையறிக . 
நாணமும் , உம் - உயர்வுசிறப்போடு இறந்தது தழுவியது . பி -1 : -- 1நிரைந்தன . 
2 நிரம்பின , நிரைந்தன . 

(குரு ) 
ருசு . நீளெழுத்தொடர் 1 வாயினுங் குழையொடு நெகிழ்ந்த 

வாள கத்தினொ டாமியத் தலத்தினு மலர்ந்த 
வாள ரத்தவேல் வண்டொடு கெண்டைகண் 2 மயங்கச் 
சாள ரத்தினும் பூத்தன தாமரை மலர்கள் . 

( இ - ள் .) தாமரை மலர்கள் - , - நீள் எழு தொடர் வாயின் உம் - நீண்ட 
தூண்கள் அமைந்த வாயில்களிலும் , 

குழையொடு குண்டலங்களோடும் , 
நகிழ்ந்த ஆளகத்தினொடு- அவிழ்ந்தகூந்தலோடும் , அரமியம் தலத்தின் உம் -உபரி 
கைகளிலும் , அலர்ந்த - மலர்ந்தன ; வண்டொடு - வண்டுகளோடு , வாள் - வாள் 
களும் , அரத்தம் வேல் - உதிரந்தோய்ந்த வேல்களும் , கெண்டைகள் - கெண் 
டைகளும் , மயங்க -- கலந்துநிற்க , சாளரத்தின் உம் - பலகணிகளிலும் ,, 
பூத்தன- ; ( எ - று . ) 

நிறைகடந்து வீதியில்வந்து ஸ்ரீராமனைப் பார்க்கத்துணியாத பெண்கள் 
வாயில்களிலும் , உபரிகைகளிலும் , சாளரங்களிலுமிருந்து பார்த்தன ரென்பது 
கருத்து . தாமரைமலர்கள் - பெண்களின் முகங்கள் . பெண்களின் முகத் 
தைத் தாமரையாக உருவகஞ் செய்தமைக்கேற்ப , வாயில் முதலியவற்றை நீர் 
நிலையாகஉருவகஞ்செய்யாமையின் , இது - ஏகதேசவுருவகவணி . நீர்த்தாமரை 
மலர்களில் வண்டொன்றுமே தங்குவதியல்பு ; இம்முகத்தாமரைமலர்களிலோ 
வண்டொடு வாளும் வேலும் கெண்டைகளும் மயங்கின என்றது , உருவக 
வுயர்வு நவிற்சியணி . புருவம் வாளாகவும் , செவ்வரிபடர்ந்த கண் அரத்த 


- 


சச 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


வேலாகவும் , கருவிழி வண்டாகவும் , இடம்வலமாகப் பிறழ்தல்வாய்ந்த கண்கள் 
கெண்டையாகவும் கொள்ளப்பட்டன . வாள் முதலிய மூன்றும் கண்களையே 
குறிக்குமெனக்கொண்டு , இயற்கையாகக்காணப்படும்போது கண்கள் வாளையும் , 
பிறர்மீதுபடும் போது அரத்தவேலையும் , பிறழும்போது கெண்டையை 
யும் போலு மென்னலும் ஒன்று . மயிரின் நீட்சிதோன்ற அளகமென்ற 
வடசொல்லை ஆள்கம் என நீட்டல்விகாரங் கொடுத்துக் கூறினார். 
அர்மியம் . 

- ஹர்ம்யம் : வடசொல் . இனி , தாமரைமலர்கள் வாயிலே குழை 
யோடு நெகிழ்ந்து ( மலர்ந்து ) இருந்தன : அரமியத்தலத்து அளகத்தினோடு 
மலர்ந்திருந்தன : சாளரத்தில் மயங்கப் பூத்திருந்தன என மூன்றுமுற் 
முக்கவுமாம் . 

2மறுக என்ற பாடத்திற்கு , முன்னிரண்டடி - மாதரார் 
முகத்தையும் , பின்னிரண்டடி அவர்கண்களையும் கூறியனவாக வுரைக்க . 
இனி இச்செய்யுட்கு- தாமரைமலர்கள் குழையோடும் நெகிழ்ந்தவாளகத்தி 
னோடும் மலர்ந்த ( விளக்கமுள்ள ) வாள் அரத்தவேல் கெண்டைகள் மயங்க , 
எழுத்தொடர்வாயினும் அரமியத்தலத்தினும் சாளரத்தினும் பூத்தன என்று 
ஒருமுடிபாக்கியுரைத்தலும் ஒன்று . பி - ம் : - வாயினில் . 

( ருசு ) 
ருள். மண்ட லந்தரு மதிகெழு மழைமுகி லனைய 

வண்டர் நாயகன் வரைபுரை 2 யகலத்து ளலங்கற் 
றொண்டை வாய்ச்சியர் 3 நிறையொடு நாணொடுந் தொடர்ந்த 
கெண்டை யும்முள கிளைபயில் 4 வண்டொடுங் கிடந்த . 
( இ - ள் .) மண்டலம் 

தரு 

மதி கெழு - வட்டவடிவாகிய சந்திர 
னமைந்த ( சந்திரனைப்போலும் முகத்தையுடைய ) , மழை முகில் அனைய 
கார்மேகத்தையொத்த , அண்டர் நாயகன் - தெய்வநாயகனாகிய ஸ்ரீராமபிரா 
னது , வரை புரை அகலத்துள் - மலை போன்ற மார்பிலுள்ள , அலங்கல் - பூமாலை 
யில் , தொண்டை வாய்ச்சியர் - கொவ்வைக்கனி போன்ற வாயையுடைய 
தரது , நிறையொடு உம் நாணொடு உம் தொடர்ந்த - நிறையும் நாணமும் பின்தொட 
ரப்பெற்ற, கெண்டைஉம் - ( விழிகளாகிய ) கெண்டைகளும் , உள - ( அவ்வலங் 
கலில் ) உள்ளனவாகிய , கிளை பயில் வண்டொடுஉம் - கிளையென்னும் இசை 
யைப் பழகின வண்டுகளோடு , கிடந்த - தங்கின ; ( எ - று . ) 
தேனை நாடிவந்த வண்டுகளோடு மார்பழகை 

நாடி வந்த கெண் 
டைகளும் மயங்கிக் கிடந்தன என்பதாம் . ஸ்ரீராமனைக் கண்டவுடனே 
நிறையும்நாணும் மகளிரினின்று நீங்கின வென்பார் நிறையொடு நாணொடும் 
தொடர்ந்த கெண்டை என்றார் ; எனவே , மகளிர் . ஸ்ரீராமனைப் பார்த்த 
வுடனே அவ்விராமபிரானழகிலீடுபட்டு ஆசைகொண்டன ரென்றதாயிற்று . 
முழுமதியென்பார் மண்டலந் தருமதி என்றார் . மண்டலந்தருமதி இராம 
னுடைய திருமுகத்துக்கும் , மழைமுகில் - திருமேனிக்கும் உவமை . பரிபாட 
லில் “ கிளைக்குற்றவுழைச் சுரும்பின் என்றாற்போல , * கிளைபயில்வண்டு 
என்றார் . பி - ம் : - மலை . 2 ஆகத்துள். நிறையொடுந் . 4 வண்டொடு . ( ரு.எ ) 


காண்டம் 


க் .-- மந்திரப்படலம் 


சடு 


ருவு . * சரிந்த பூவுள் மழையொடு 2 கலையுறத் தோழப் 

பரிந்த பூவுள் பனிக்கடை முத்தினம் படைப்ப 
வெரிந்த பூவுள விளமுலை 4 யிழையிடை நுழைய 

5 மீனுடை வோனின்றும் வீழ்வ . 


விரிந்த பூவுள் 


உள 


கடை 


- 


இ - ள் .) மழையொடு - மேகங்களோடு , கலை - சந்திரகலைகள் , உற தாழ = 
மிகத்தாழ்தலால் , சரிந்த -கீழேசிந்திய , பூ - புட்பங்கள், உள -உள்ளன ; ( அங்ஙனந் 
தாழநோக்கிய முகத்தினின்று ) , பரிந்த பூ 

இரங்கிய குவளைப் 
பூக்களின் றன்மை யுள்ளனவாகிய , பனி 

குளிர்ச்சி பொருந்திய 
கடைக்கண்கள் , முத்து இனம் படைப்ப - முத்துக்கூட்டங்களை யுண்டாக்கு 
வன ; எரிந்த பூ உள - தீந்த பூக்களுள்ளனவாகிய , இள முலை - இளமை 
பொருந்திய தனங்கள் , இழை இடை நுழைய ( பூரித்து ) ஆபரணங்களி 
னிடையே நுழைய , -- விரிந்த பூ உள - மலர்ந்த தாமரைப்பூக்களுள்ளன 
வாகி , மீன் உடை - மின்னுதலையுடைய வஸ்திரங்கள் , வானின்றும் - ஆகாயத் 
தினின்றும் , வீழ்வ - வீழ்வன ; ( எ - று .) 


கலை - சந்திரன்பங்கு . மீன் - முதனிலை திரிந்த தொழிற்பெயர் . கூந் 
தலை மழையாகவும் , நெற்றியைக் கலையாகவும் , கண்களைக் குவளை மலராகவும் , 
கண்ணீரை முத்தினமாகவும் , கைகளைத் தாமரைப்பூக்களாகவும் இடையை 
வானாகவும் உருவகித்தார் . மழையொடு கலையுறத்தாழ் எனவே , மகளிர் மேன் 
மாளிகைகளினின்று குனிந்துநோக்கினா ரன்றதாயிற்று ; நோக்கின வள 
வில் அவ்விராமபிரா னழகி லீடுபட்டு ஆசைகொண்டா ரென்க . கண்ணீர்துளித் 
தலும் , இளமுலை பூரித்தலும் , கலைநெகிழ்தலும் - ஸ்திரீகளுக்குக் காமவிகா 
ரங்களால் நிகழ்ந்தன . உடை நெகிழ்வதனையறிந்து கரங்களாற் பற்றிக்கொண்டும் 
அவைநெகிழ்ந் தன வென்பார், விரிந்தபூவுள மீனுடைவானின்றும் வீழ்வ என் 
றார் . விரிந்த பூக்கள் - கைகளென்க. இனி , மழையொடு- ( அவிழ்ந்த ) கூந்தலுட 
னே , கலை - உடைகளும் , தாழ- சோர்ந்துநிற்க , சரிந்த - ( அக்கூந்தலினின்று ) 
சொரிந்த , பூ உள் - : பனிகடை முத்து இனம் படைப்ப -குளிர்ந்த ஓரங்கள் முத் 
தினம்போலும் கண்ணீரைச் சொரிய , பரிந்த - வருந்திய , பூ - குவளை மலர்போலும் 
கண்கள் , உள- ; இளமுலை- , இழை இடை நுழைய ( தாம் பூரித்து ) அணிவடத் 
திலே நுழைந்து வெளிவர , ( அம்முலையிலே), எரிந்த பூ உள்- மதன் வெப்பத்தால் 
தீய்ந்துபோன மலர்களுள்ளன ; ( இராமபிரான்மீது மகளிர் மேன் மாளிகையி 
னின்று சொரிதலால் ) , மீனுடைவானின்று வீழ்வனவாகிய விரிந்த பூவுள என 
ப்பொருள் காணலுமாம் . சொற்பொருட்பின் வருநிலையணி , இழை அணிவட : 
மாதலை , “ ஆரம் ... மாலை யிழைமாதரணிவடப்பெயரே என்ற பிங்கலந்தை 
யாலும் அறிக . மீனுடைவானின்றும் வீழ்வ என்ற தொடர் - ஆகாயத்தினின்று 
நட்சத்திரங்கள் வீழ்வன வென்றும் பொருள் கொள்ளக் - கிடத்தலின் , 


சக் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


இராமனுக்கு அபசகுனமாயிற்றென்ற பொருளும் தோன்றுமென்பர் . பி - ம் : 
மழையொடும் . 2 கலையற . 3 தாழ்வ . 4இடையொடு . . 5 வியனுடை , அந்தர . 
6 வானின்று . 

( ருஅ ) 
ருக . * வள்ளு றைகழித் தொளிர்வன வாணிமிர் மதியந் 

தள்ளு றச்சுமந் தெழுதருந் தமனியக் கொம்பிற் 
புள்ளி நுண்பனி பொடிப்பன பொன்னினிற் பொதிந்த 
வெள்ளு டைப்பொரி 5 விரிவன வுளசில விளநீர் . 

( இ- ள் . ) வள் உறை கழித்து - வாரினாலியன்ற உறைகளை நீக்கி , ஒளிர்வன - 
பிரகாசிக்கின்றனவாகிய , வாள் - வாள்களுடன் , நிமிர் - நிமிர்ந்த , மதியம் - 
சந்திரனை , தள்ளுற - தள்ளாடும்படி , சுமந்து - சுமந்துகொண்டு , எழுதரும் - எழு 
கின்ற , தமனியம் கொம்பில் - பொற்கொடிகளில் , உள சில இளநீர் - உள்ளன 
வாகிய இரண்டு இளநீர்கள் , - புள்ளி நுண் பனி பொடிப்பன் -புள்ளிகளாகிய 
நுட்பமான பனி யரும்புவனவும் , பொன்னினில் பொதிந்த- ( இடையிடையே ) 
பொற்பொடிபொதியப்பெற்றனவு மாய் , எள் உடை பொரி விரிவன - எட் 
பொரி ஆங்காங்கு விரியப்பெற்றன ; ( எ - று . ) 

தமனியம்- தபநீயம் என்னும் வடமொழிச்சிதைவு . இமைகளை உறையாக 
வும் , கண்களை வாளாகவும் , முகத்தை மதியாகவும் , மாதரைக் கொம்பாகவும் , 
வியர்வையைப் பனியாகவும் , தேமலைப் பொன்னாகவும் , பசலையை எட்பொரி 
யாகவும் , தனங்களை இளநீராகவும் உருவகப்படுத்தினார் ; உருவகவுயர்வு நவிற் 
சியணி . இராமனைக்கண்டமாதராரின் தேமலைக்கொண்டதனங்களில் வியர்வை 
யும் பசலையும் உண்டாயினவென்றவாறு . மகளிர் இவ்வாறானது ஸ்ரீராமனிடத் 
துக்கொண்ட ஆசையினாலென்க.சில என்பது இரண்டு என்னும் பொருளில் வரு 
தலை திருமுருகாற்றுப்படையில் சில்காழல்குல் என்பதற்கு “ சில்காழ் - இரண் 
டுமணிவடங்கள் ” என்று ஆசிரியர் நச்சினார்க்கினியர் உரைத்துள்ளமையாலும் 
அறிக பி - ம் : - வானுறை, வாண்மிளிர் , வான்மிளிர் . 2 எழுதரு , 

எழுதர . 
3 பொன்னிடைப் . 4 எள்ளிடை , விரவின . 
சு . - இராமன் தம்பியோடு தேரிலேறிச்சேன்று தசரதனிருந்த 

இடத்தைச் சேர்தல் . 
ஆய தவ்வழி நிகழ்தர வாடவ ரெல்லாந் 
தாயை முன்னிய கன்றென நின்றுயிர் 1 தளிர்ப்பத் 
தூய தம்பியுந் தானுமச் சுமந்திரன் றேர்மேற் 
போய கங்குளிர் புரவல னிருந்துழிப் புக்கான் . 

( இ - ள் . ) ஆயது - அத்தன்மையதாகிய செய்தி , அ வழி அவ்விடத்து , 
நிகழ்தர - நிகழாநிற்க , ஆடவர் எல்லாம் - புருஷரெல்லாம் , தாயை முன்னிய 
தாய்ப்பசுவை கினைத்த , கன்று என நின்று - கன்றைப்போல நின்று , உயிர் தளி 
ர்ப்ப - மனம் மகிழாநிற்க ,- தூய - பரிசுத்தனாகிய , தம்பி உம் - தம்பியாகியலக்ஷ் 
மணனும், தான்உம் - தானுமாக , அ சுமந்திரன் தேர்மேல்போய்- , அகம் 


- 


காண்டம் 


க .-- மந்திரப்படலம் 


ச 


குளிர் - மனங்குளிர்ந்திருக்கின்ற , புரவலன் சக்கரவர்த்தி , இருந்தஉழி - இருந்த 
விடத்தில் , புக்கான் - பிரவேசித்தான் ; (எ - று .) 

இணைபிரியாத் தம்பியாதலின் , தசரதன் இராமனையழைத்துவரக்கட்டளை 
யிட்டபோது இலக்குமணனும் உடன் சென்றா னென்றார் . இலக்குமணனும் 
உடன் சென்றதாக முதனூலிற் கூறப்பட்டிலது . சீவாத்துமாக்கள் பரமாத்து 
மாவைக் கண்டுழிக் களித்த லியல்பாதலின் , தாயை முன்னிய கன்றென நின்று 
உயிர்தளிர்ப்ப என்றா ரென்னலாம் . உயிர் -ஈண்டு , மனத்தின் மேற்று . தம்பி 
யுந்தானும் புக்கான் என்றது - “ தானுர் தேரும் பாகனும் வந்தென்னல்னுண் 
டான் என்புழிப்போலப் பால்வழுவமைதி . இருந்துழி - விசாரம் . பி - ம் : -- 
தரிப்ப . 

( ச O) 
சுக - ஸ்ரீராமன் வசிட்டமுனிவனை வணங்கிவிட்டுத் தசரதனை 
வணங்கினனாக , அச்சகீகாவர்த்தி இராமனைத் தழவிக்கொள்ளுதல் . 
மாத வன்றனை வரன்முறை வணங்கிவா ளுழவன் 
பாத பங்கயம் பணிந்தனன் பணிதலு மனையான் 
காதல் பொங்கிடக் கண்பனி யுகுத்திடக்கவிர்வாய்ச் 
சீதை கொண்கனைத் திருவுறை மார்பகஞ் சேர்த்தான் . 

( இ - ள் . ) ( அவ்வாறு புகுந்த இராமன் ) , மாதவன் தனை - பெரிய தபோ 
நிதியாகிய வசிட்டமுனிவனை , வரல் முறை - முறைப்படி , வணங்கி - தொழுது , 
( பிறகு ), வாள் உழவன் - சக்ரவர்த்தியின் , பாதம் பங்கயம் - தாமரை மலர் 
போன்ற பாதங்களை , பணிந்தனன் - வணங்கினான் : பணிதலும் - வணங்கின 
வளவில் , அனையான் - அச்சக்கரவர்த்தி , காதல் பொங்கிட - அன்பு மிகவும் , 
கண் பனி உகுத்திட- (தன் ) கண்கள் நீர்த்துளிகளைச் சிந்தவும் , கவிர் வாய் 
சீதை கொண்கனை - முருக்கமலர்போன்ற (சிவந்த ) வாயையுடைய சீதா 
பிராட்டிக்கு நாயகனாகிய ஸ்ரீராமபிரானை , திரு உறை மார்பு அகம் சேர்த்தான் 
அரசச்செல்வி வீற்றிருக்கப்பெற்ற மார்பினிடத்து அணைத்துக்கொண்டான் . 

வாள்உழவன் - வாட்போரில் சமர்த்தன் ; வில்லேருழவர் என்றார் 
நாயனாரும் . பாதபங்கயம் - வடநூன் முடிபு. இனி , பொங்கு + இடக்கண் என். 
பிரித்து , இடக்கண் துடிப்பதோடே நீரைப் பெருக்க எனவும் பொருள்படும் ; 
ஆகவே , இடக்கண் துடித்தல் ஆடவர்க்கு அபசகுன மாதலால் , சக்கரவர்த்தி 
இராமனைத்தழுவும் பொழுது அபசகுனமாயிற் றென்னவுமாம் . பி 
கனிவாய் . 

( காக ) 
சுஉ.- சகீகாவர்த்தி இராமபிரானைத் தழவியதன் வருணனை . 
நலங்கொண் மைந்தனைத் தழுவின னென்பதென் னளிநீர் 
நிலங்க டாங்குறு நிலையினை நிலையிட நினைந்தான் 
விலங்க லன்ன திண் டோளையு மெய்த்திரு விருக்கு 
மலங்கன் மார்பையுந் தனது தோள் மார்பு கொண் டளந்தான் . 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


நலமாவன 


சுள்ளி 


- ( இ - ள் . ) நலம் " கொள் மைந்தனை - நன்மைகளை ( த் தன்னிடத்துக் ) 
கொண்டிருக்கிற புத்திரனாகிய ஸ்ரீராமபிரானை , தழுவினன் - தழுவிக்கொண் 
டான் , என்பது என் - என்று சொல்வது என்ன ? நளி நீர் . 

என்ன ? நளி நீர் - கடல் சூழ்ந்த , 
நிலங்கள் நிலவுலகங்களை , தாங்குறும்- சுமத்தற்கு உரிய , நிலையினை - நிலையை , 
நிலையிட - அளவிட்டறிய , நினைந்தான் - நினைந்து , (அவ்விராமபிரானுடைய ), 
விலங்கல் அன்ன திண் தோளை உம் - மலையையொத்த திடமான தோள்களை 
யும் , மெய் திரு இருக்கும் அலங்கல் மார்பை உம் - உண்மையாகிய திருமகள் 
தங்குகிற பூமாலையையணிந்த மார்பினையும் , தனது தோள் மார்பு கொண்டு 
தனது தோளையும் மார்பையும் ( அளவுகோலாகக் ) கொண்டு , அளந்தான் - அள 
விட்டான் , ( தசரதன் ) ; ( எ - று . ) 

இப்பூபாரத்தைத் தாங்குவதற்கு உரிய தோள்களின்பரப்பும் , மார்பின் 
பரப்பும் உள்ளனவோ என்று தன் தோள்மார்புகளால் அளந்து பார்ப்பதற் 
காகவே இராமனைத் தசரதன் கட்டிக்கொண்டான் போலு மென்பது கருத்து . 
தழுவுதலைமறுத்து மார்புகொண்டளந்ததாகக் கூறியது , அபநுதியணியாம் . 
நல்லறிவு அடக்கம் , 

பொறுமை , வல்லமை , மனவுறுதி 
முதலியன . திருமகளுக்குத் தன் மார்பைப் படைவீடாக்கித் தந்து 
சகலைசுவரிய சம்பன்னனாய்ச் சகலலோகநியந்தாவா யிருக்குங் கள்ள 
மாயப்பிரானாருடைய கனத்த தோள்களையும் மார்பையும் , 
கொண்டு கடலாழம்பார்ப்பாரைப்போலச் சக்கரவர்த்தி அளந்து பார்த்தது , 
பிள்ளை யென்றெண்ணிய பேரபிமானமேயென்று வியக்கின்றார் கவி யென்க . 
நளி - பெருமை: கடலினும் பெருநீர் இன்மையின் , நளிநீர் என்றது - கடலுக் 
காயிற்று ; நளி -குளிர்ச்சியுமாம் . நிலங்கள் தாங்குறும் விலைக்கேற்ப , மைந்தன் என்ப 
தற்கு - திண்ணியன் என்று உரைப்பினும் அமையும் . பி - ம் : - நளிர் . ( சுஉ ) 
சுசு.- தசரதன் தான் சொல்லவேண்டுவது ஒன்று உண்டு என்று 

இராமனிடம் கூறத்தொடங்குதல் . 
ஆண்டு தன்மருங் 1 கி . இயுவந் தன்புற நோக்கிப் 
பூண்ட போர் மழு வுடையவன் 2 பெரும்புகழ் குறுக 
நீண்ட தோளினாய் நிற்பயர் தெடுத்தயா னின்னை 
வேண்டி பெய்திட 5விரைவதொன் றுளதென விளம்பும் . 

( இ- ள் . ) ஆண்டு- அவ்விடத்து , தன் மருங்கு இரீஇ - ( இராமனைத்) தன்பக் 
கத்தில் இருத்திக்கொண்டு, உவந்து - மனமகிழ்ந்து , அன்பு உற - அன்புமிக , நோ 
க்கி - பார்த்து , பூண்ட- தரித்த , போர் - போர்க்கு உரிய , மழு - மழுவாயுதத்தை, 
உடையவன் 

உடையவனாகிய பரசுரா மனது , பெரு புகழ் குறுக - பெரிய 
கீர்த்தி சுருங்கும்படி , நீண்ட - நிமிர்ந்த , தோளினாய் - தோள்களையுடையவனே ! 
நின் பயந்து எடுத்த யான் - உன்னைப் பெற்றெடுத்த நான், நின்னை வேண்டி 
எய்திட - உன்னைப் பிரார்த்தித்து அ - புமாறு , ஒன்றுவிரைவது - விரை 


. 


. 


காச . 


பதறுக 
காண்டம் 

க.- மந்திரப்படலம் 
ந்து நிகழவேண்டி செயல் ஒன்று , உளது . , என - என்று , விளம்பும் சொல்லு 
வான் ; ( எ - று . ) - அது மேற்கூறுகின்றார் . 

மாமுடிபுனைந்து மாநிலம்புரக்க வேண்டு மென மேற்கூறுதலின் , அதற்கு 
உரிய ஆற்றல் இராமனிடத்து அமைந்துள தென்பதை அவனுக்கு அறிவிக்கு 
மாறு பரசுராமனை வென்றதைக் கூறுகின்றான். முன்னவதாரமான பரசுராம 
னதுவலியும் பின்னவதாரமான் ஸ்ரீராமனுக்கு வந்துவிட்ட தென்பது தோன்ற , 
காண்க . உன்னைப் பெற்றதற்குப்பயன் இப்போது யான் வேண்டுவதைத் 
தருவதே யென்பான் ‘ நிற்பயந்தெடுத்தயான் , நின்னை வேண்டியெய் திட 
விரைவது என்றான் . இரீஇ- இருத்தியென்பது விகாரப்பட்டு அளபெடுத்தது . 
எய்திட - எய்தியிட என்பதன்விகாரம் . விளம்பும் - செய்யுமென்முற்று ஆண்பா 
லுக்குவந்தது . பி - ம் :-1இருத்தியங்கு . நெடும் . 3 தோளைய . 4 நான் , 5 ஈவது . 
6உண்டென . 

( சங ) 
- இதுமுதல் எட்டுக்கவிகள் - ஒரு தொடர் : தசாதன் 
தான் வேண்டுவதைக் காரணத்தோடு விரித் துரைத்தல் . 
ஐய சாலவு மலசின னரும்பெரு 2 மூப்பும் 
மெய்ய தாயது 4 மேவிடப் பெரும்பரம். 5 விசித்த 
6 தொய்யன் மாநிலச் சுமையுறு சிறைதுறந் தினியா 
னுய்ய லாவதொர் நெறிபுக வுதவிட வேண்டும் . 

( இ -ள் . ) ஐய - ஐயனே! சாலஉம் அலசினன் - மிகவும் வருந்தினேன் ; அரு 
பெரு மூப்பு உம்- (நீக்கிக்கொள்வதற்கு ) அரிதாகிய பெரிய முதுமையும் , மெய் 
யது ஆயது- (என் ) உடம்பில் தோன்றிவிட்டது ; ( ஆதலால்) , பெரு பரம் மேவிட 
விசித்த - பெரியபாரத்தைப் பொருந்தத் தொடக்கிய , தொய்யல் - துன்பத்திற்குக் 
காரணமாகிய , மா நிலம் சுமை - பெரியபூபாரமென்கிற , உறு சிறை - மிக்க 
சிறையை , துறந்து- நீங்கி , இனி யான் உய்யல் ஆவது-இனிநான் பிழைக்கலாவ 
தாகிய, ஒர் நெறி புக - ஒப்பற்ற நன்மார்க்கத்திற் பிரவேசிக்க, உதவிடல் வேண் 
டும் - உதவி செய்யவேண்டும் ; ( எ - று .) 

பலநாள் பூபாரத்தைத் தாங்கி யிளைத்த நிலையில் முதுமையும்மிக்குத்தோன் 
றியதனால் , யான் இந்தப்பூமியைத் தாங்குவதாகியசிறையினின்று விடுபட்டு 
மோட்சநெறிக்குச் செல்லும்வழியைத் தேடுமாறு நீ உதவவேண்டுமென்று இத 
னால் ருத்தைத் தசரதன் சுருக்கமாகக் கூறுகின்றனனென்க . அலசினதே 
யன்றி எனப்பொருள்தரலால் மூப்பும் என்றஉம்மை - இறந்தது தழுவியது . 
தொய்யல் - துவட்சியாய் , நிலையற்றதென உரைப்பினும் ஆம் , நன்னெறிக்கு 
ஒப்பின்மையின் ஒர்நெறி என்றான் . பி - ம் : - அலசினென் . 2 மூப்பு . வெய்யது . 
4வியனிடம் , வியலிடப் . 5 விசித்து , தொய்யறாழ் நுகம் , தொய்யன்மாநிலஞ். 
முழுவதுஞ்சுமையுறுசிறை. 8உதவிடல் , 

( சுச ) 
7 


ரு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சுரு . 1உரிமை மைந்தரைப் பெறுகின்ற துறு துயர் நீங்கி 

3யிருமை யும்பெறற் கென்பது பெரியவ ரியற்கை 
தரும் மன்னநிற் றந்தயான் றளர்வது தகவோ 
கரும மென்வயிற் செய்யிலென் கட்டுரை கோடி . 
( இ - ள் . ) - உரிமை மைந்தரை பெறுகின்றது எல்லாவுரிமைகளையு 
முடைய புத்திரரை ஒருவர் பெறுவது , உறு துயர் நீங்கி - மிக்க துன்பத்தி 
னின்று நீங்கி , இருமைஉம் -இருமையின்பங்களையும் , பெறற்கு - அடைதற்பொ 
ருட்டாகும் , என்பது - என்று சொல்லுவது ; பெரியவர் இயற்கை - பெரியோரது 
இயல்பாயிருக்கின்றது; ( அங்ஙனமாக ) , தருமம் அன்ன நின் தந்த யான் - தரும 
தேவதையையொத்த உன்னைப் பெற்ற நான் , தளர்வது - தளர்ச்சியடைவது , 
தகவுஓ- தகுதியோ? ( அன்று ) ; ( ஆதலால் ), என்வயின் - என்னிடத்து ,கருமம்செய் 
யில் -உரிய தொழிலைச் செய்ய விரும்பினையாயின் , என் கட்டுரை கோடி - எனது 
உறுதிவார்த்தையைக்கொள்வாயாக ; ( எ - று .) 

சாமானியமாகப் புத்திரரைப்பெறுதல் இருமையும் பெறுதற்கு என்பது 
பிரசித்தமாயிருக்க , தருமமே வடிவு படைத்தாற்போன்றுள்ள நான் இங்கனம் 
தளர்வது தகுதியன்றாதலால் , யான் வேண்டியதை நிறைவேற்றவேணுமென் 
கின்றான் தசரதன் . கல்வி கேள்விகளால் நிறைந்து சகலசற்குணங்களுக்கும் 
இருப்பிடமாகிச் சற்காரியங்களைச் செய்து சான்றோராற் புகழப்பெற்று அகங் 
களிக்கச் செய்தலின் இம்மையையும் , நீர்க்கடன் முதலியன செய்து நற்கதி 
யடைவித்தலின் மறுமையையும் பெறச்செய்தலின் மைந்தரைப்பெறுகின்றது 
இருமையும் பெறற்கு என்றார் ; “ பராவரும் புதல்வரைப் பயக்கயாவரு , முரா 
வருந்துயரைவிட் டுறுதிகாண்பரால் " எனக் கைகேசி சொல்லாக வருவதும் 
இங்குக் காணத்தக்கது . பி - ம் : - 1 உருமை . 2பிணி , வலி . பெருமையும் , 
4 பெறும் . முன்பினோர் . செய்யின் . 

( சுரு ) 
சுசு . மைந்த நங்குல மரபினின் 2 வந்தருள் வேந்தர் 

தந்த மக்களே கடைமுறை நெடுநிலந் தாங்க 
வைந்தொ 3 டாகிய முப்பகை மருங்கற வகற்றி 
யுய்ந்து போயின ரூழிநின் றெண்ணினு முலவார் . 

( இ - ள் .) மைந்த - புத்திரனே ! நம் குலம் மரபினில் - நமது சிறந்த வமி 
சத்தில் , வந்தருள் - தோன்றிய , வேந்தர்- அரசர் , தம்தம் மக்கள் ஏ- தந்தம்புதல் 
வரே , கடை முறை - முதுமைப்பருவத்தில் , நெடு நிலம் தாங்க - நெடிய பூபா 
ரத்தை வகிக்க , ஐந்தொடு ஆகிய -பஞ்சேந்திரியங்களாலுண்டாகிய , முப் பகை 
முப்பகையையும், மருங்கு அற அகற்றி - சுவடுகெட நீக்கி , ஊழி நின்று - (மறு 
மைக்கு வேண்டிய ) முறைமையிலிருந்து ,உய்ந்து போயினர் - பிழைத்துப்போனார் 
கள் ; ( அவ்வாறுஉய்ந்து போயினவர் ), எண்ணின்உம் - எண்ணினாலும்,உலவார் - 
குறையார் ( எண்ணிறந்தோரென்றபடி ) ; ( எ- று .) 


காண்டம், 


க்.-- மந்திரப்படலம் 


பஞ்சேந்திரியங்களினாலாகிய முப்பகைகளை அடியோடறுத்தாலல்லது 
துறவுண்டாகி முத்தி பெறுதல் அருமைபற்றி மருங்கறவகற்றி என்றார் . மெய் 
வாய் கண் மூக்குச் செவி யெனப்பேர்பெற்ற, வைவாய வேட்கையவாவினைக் 
கை வாய்க் ,கலங்காமற் காத்துய்க்குமாற்றலுடையான் , விலங்காது வீடுபெறும் 
என்றார் பிறரும் . முன் ககூ - ஆங் கவியில் “ நங்குலக்குரவர்கள் ” என்று சொல் 
லிய விஷயத்தையே இங்குத தன்மகனுக்குச் சொல்லுகின்றான் . ஊழி என்ப 
தற்கு - இவ்வுலகத்திலிருந்து என்றுமாம் : ஊழி உலகென்னும் பொருள் தர்தலை 
"ஊழியேழானவொருவா என்ற இடத்துங் காண்க . இனி ஊழிநின்று எண் 
ணினும் உலவார்என்று இயைத்து -ஊழிக்காலமிருந்து எண்ணினாலும் குறை 
படா ரென்றுமாம் . ஐந்தொடு என்புழி ஒடு உருபு ஐந்தாலெனப் பொருள்பட்டு 
வினை முதற்பொருளாயிற்று; கொடியொடு துவக்குண்டான் என்புழிப்போல் . 
முப்பகை- காமம் , வெகுளி , மயக்கம். பி - ம் : -மரபினில் . மணிமுடி . 3 ஆதி 
4 போயினார் . 
சாஎ . முன்னை யூழ்வினைப் பயத்தினு முற்றிய வேள்விப் 

பின்னை யெய்திய நலத்தினு மரிதினிற் பெற்றே 
2 னின்னம் யானிந்த வாசிய 3 லிடும்பையி னின்றா 
னின்னை யீன்றுள 4 பயத்தினி கனிரம்புவ தியாதோ. 

( இ - ள் . ) முன்னை ஊழ் வினை பயத்தின்உம் - முற்பிறப்பிற் செய்த 
நல்வினைப்பயனாலும் , பின்னை முற்றிய வேள்வி எய்திய நிலத்தின்உம் . 
இப்பிறப்பில் முடித்த யாகங்களின் பயனை யடைந்த 

நன்மையாலும் , 
அரிதின் - அருமையாக , நின் 

பெற்றேன் உன்னைப் 

பெற்றேன் ; 
( பெற்றும் ), இன்னம் - இன்னமும் , யான்-- , இந்த அரசு இயல் - இந்த அர 
சியலைப்பற்றிய , இடும்பையில் - துன்பத்தில் , நின்றால் - இருந்தால் , நின்னை 

உள பயத்தினின் - உன்னைப் பெற்ற பயனால் , நிரம்புவது - நிறைவது , 
யாது ? ( எ - று .) 

* உன்னைப் பெற்றதற்குப் பயன் , இந்த அரசியலிடும்பையிலிருத்தலோ ? 
அன்று : இதனினின்று நீங்குவதே என்பது கருத்து . முற்றிய வேள்வி- அசுவ 
மேதம் , புத்திரகாமேஷ்டி முதலியன . பிள்ளையின்றி வெகுகாலம் வருந்திப் 
பெரும்பேறாகப்பெற்றன னென்பான் அரிதினிற் பெற்றேன் என்றான் . 
பி - ம் - பயத்தினை . இன்னும். இடும்பையனென்றால் , இடும்பையனின்றால் . 
*பயத்தினுள் நிரம்பியது . 
கூவு ஒருத்தலைப்பரத் தொருத்தலைப் பங்குவி னூர்தி 

2 யெருத்தி னீங்குநின் றியல்வரக் குழைந்திட ருழக்கும் 
வருத்த 5 நீங்கியவ் வரம்பறு திருவினை மருவு 
மருத்தி யுண்டெனக் கைய தருளிட வேண்டும் . 
( இ - ள் . ) ஒரு தலை பரத்து-ஒருபக்கம் பாரத்தையும் , ஒரு தலை பங் 

பங்குவின் 
ஒருபக்கத்தில் நொண்டியாயிருக்குந் தன்மையையுங்கொண்ட , ஊர்தி எருத் 


ஈன்று 


டூஉ 


1 


ஒருபக் 
கம்பராமாயணம் 

அயோத்தியா 
-தின் - பண்டியிற்கட்டிய எருத்தினுடைய , இயல் - தன்மை , வர - 

பொருந்த , 
ஈங்குநின்று- இவ்வுலகத்திலிருந்து , குழைந்து - வாடி , இடர் உழக்கும் - துன் 
பத்தை யனுபவிக்கச் செய்கின்ற , வருத்தம் - துக்க ரூபமாகிய அரசாட்சியி 
னின்று , நீங்கி - , வரம்பு - அறு - எல்லையற்ற , அ திருவினை - அந்தமோட்ச 
சாமிராச்சியத்தை , மருவும் - அனுபவிக்கவேண்டுமென்கிற , அருத்தி - ஆசை , 
எனக்கு உண்டு - எனக்கு உள்ளது ; ஐய - இராமா ! ஈது - இதனை , அருளிட 
வேண்டும் - ( நீ ) கொடுக்கவேண்டும் ; ( எ - று . ) 
கம் பாரமும் ஒருபக்கம் நொண்டிக்காலுமாயுள்ள வண்டியிற்கட்டிய எருது 
எவ்வாறுகுழைவுறுமோ அவ்வாறு குழைவுற்றுள்ளேன் ; என்னை இதனி 
னின்று விடுவிப்பாயாக என்கிறான் தசரதன் . பாரத்தைத் தாங்கும் வல்லமை 
போன கிழத்தனத்தோடு தான் இராச்சியச்சுமையைத் தாங்கிநிற்றலின் , தசர 
என் தனக்குப் பெரும்பாரத்தைக் கொண்ட பண்டியிற் பூட்டிய நொண்டி 
யெருத்தை உவமையாக் கூறுகின்றான் . வண்டியிற்பூட்டிய எருதுக்குப் பெரும் 
பாரமும் நொண்டித்தன்மையும் என்று இருவகையானவருத்தமும் நேர்பட்டாற் 
போலுமென்பான் ஒருத்தலைப்பரத்தொருத்தலைப்பங்குவினூர்தியெருத்தினி 
யல்வர என்றான் . எருது என்னும் உயிர்த் தொடர்க்குற்றிய லுகரத்தின் தகர 
வொற்று வேற்றுமையில் இரட்டி , இன் சாரியை பெற்று எருத்தின் 
என வந்தது . ஊர்தி - ஏறிச்செல்லுதற்கு உரியது என்ற காரணம்பற்றி , 
பண்டியைக் காட்டிற்று . இனி , ஊர்தி எருத்து என்பதற்கு - எருதினது 
கழுத்து (ஊர்தி - எருது ; எருத்து .. பிடர் ) என்று பொருள் கொண்டு, இத் 
தொடர்க்கு ஒருபக்கமான பாரத்தையுடைய வண்டியில் ஒருபக்கத்துப்பூட்டிய 
பங்குவாகிய எருதினதுபிடரின் தன்மை பொருந்த என்று கூறுவாருமுளர் . 
அரசாட்சி சகடமாகக் கூறப்படுவதை “ கால்பார்கோத்து ஞாலத்தியங்குங் , 
காவற்சாகாடு ” என்ற புறநானூற்றிலும் காண்க . இனி , முதலடிக்கு - 
ஒருபக்கமான பாரத்தைக்கொண்ட வண்டியிற்பூட்டிய ஒருத்தலை - ( எரு 
தை ) ப் போலவும் , நொண்டியைச் சுமக்கின்ற வாகனத்தின் எருத்தம் 
( பிடரி) போலவும் என்று இரண்டு உவமை வந்துள்ளனவாக உரைகூறினாரு 
முளர் . அன்னார் மிக்கவருத்தத்தையுண்டாக்குதற்கு முதலுபமானமும் , எங்க 
னம் முடவன் ஊர்தியின் மூலமாகவே செல்லவேண்டுமோ அங்ஙனமே அர 
சும் ஆள்வோன் மூலமாகவே செல்லவேண்டு மென்பதற்கு இரண்டாவது உப 
மானமும் கூறிய தென்பர் . அந்தமில்பேரின்பமென்பான் வரம்பறுதிரு 
என்றான் . சுட்டு, உலகறிபொருண்மேற்று , பெருவீடாகிய மோட்சத்துக்கு 
உடையவனாகிக் கண்டாரை நிலைகலக்குங் கட்டழகமைந்த கருமாணிக்கத்தைக் 
காணவே தான் மெய்ம்மறந்து உடலுருகி ஞானந் தலைசிறப்ப நின்ற தசரதனது 
வாக்கில் - 

அருளிடவேண்டும் என வந்ததென்னலாம் . ஒருத்தலை யெனத்தகர 
மிரட்டியது , எதுகைநோக்கியும் சந்தவின்நோக்கியு மென்க . பங்குவின் , 
இன்- அசை . பங்கு - வடசொல் . பி - ம் :-ஒருதலை . 2 எருத்தம் வீங்க 


* 


காண்டம் 


க்.-- மந்திரப்படலம் 


நின்றலம்வா , எருத்தம் வீங்கிநின்றுயல்வர , எருத்தம் வீங்கிநின் றலமர . 3 சுமந் 
திடர் . உழைக்கும் . 5நீக்கி , அதருளிட , ஈதருளிடல் . 

( அ ) 
சுக. ஆளு நன்னெறிக் கமைவரு மமைதியின் றா 

நாளு நங்குல நாயக னறைவிரி கமலத் 
தாளி னல்கிய கங்கையைத் தந்து தந்தையரை 
3 மீள்வி லின்னுல கேற்றினா னொருமகன் மேனாள் . 

( இ - ள் . ) மேல் நாள் - முற்காலத்தில் , ஒரு மகன் -ஒருபுருடன் [ பகீரதன் ) , 
ஆளும் - பெறுதற்குரிய , நல் நெறிக்கு - நல்லவழிக்கு, அமைவரும் - பொருந் 
திய , அமைதி - தன்மை , இன்று ஆக - (தனது மூதாதையர்க்கு ) இல்லாமற் 
போனதனால் , ( அவர்களை நற்கதியிற்சேர்க்க விரும்பி) , நாள்உம் - எந்நாளும் , 
நம் குலம் நாயகன் - நம்முடைய குலதெய்வமாகிய ஸ்ரீமந்நாராயணனுடைய , 
நிறை 

விரி கமலம் தாளின் - தேனோடுமலர்கின்ற திருவடித்தாமரையினால் , நல் 
கிய - தரப்பெற்ற கங்கையை - கங்காநதியை, தந்து- ( இவ்வுலகிற் ) கொணர்ந்து 
தந்தையரை-(தன்) மூதாதைகளை ( சகரபுத்திரர்களை ) , மீள்வு இல் இன் உலகு - 
மீளுதலில்லாத இனிய முத்தியுலகத்தில் , ஏற்றினான் - ஏறச்செய்தனன் ; ( எ - று . ) 

உய்யலாவதோர் நெறிபுக வுதவிடுதல் என்னாற் கூடுமோ? என்னும் 
ஆசங்கையைப் பரிகரித்தற்கும் , அரியபெரியகாரியஞ்செய்தாயினும் தந்தை 
யை மகன் நல்வழியிற் சேர்க்கவேண்டு மென்பதை வற்புறுத்தற்கும் , அது நம் 
முடைய குலவழக்க மென்று உணர்த்தப் பகீரதன் சரிதையை யெடுத்துக்காட்டு 
கின்றான் தசரதன் . திருமால் மாவலி வேள்வியிற்புக்கு ஒரு குறளாய் மூவடிமண் 
வேண்டி உலகனைத்தும் ஈரடியா யௗந்தநாளில் அவன் சேவடியை நான் 
முகன் குண்டிகைநீர்பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்திக் கழுவிய 
நீரான கங்கையைச் சிவபெருமான் ஒரேபாரா சென்னிமேலேறக் கொணர்ந்து 
கபிலசாபத்தாலிறந்த தன் மூதாதையரைப் பகீரதன் பரகதியடைவித்தானென் 
பது இங்குக்குறித்த கதை . இது , பாலகாண்டத்தி லுணர்த்தப்பட்டது. பிரமன் 
ஆராதித்த திருமால் இட்சுவாகுமன்னவனால் தவஞ்செய்து சத்தியலோகத்தி 
னின்று திருவயோத்திக்குக் கொணரப்பெற்றுச் சூரியகுலமன்னவரால் ஆரா 
திக்கப்பட்டதனால் , நங்குலநாயகன் என்கிறான். அபேதம்பற்றித் திரிவிக்கிர 
மனையும் இத்திருமாலையும் ஒன்றாகக்காண்க . மீள்விலின்னுலகு - பாமபதம் . 
பலதந்தையரைக்காத்த பகீரதன் குலத்துதித்த உனக்கு என்னொருவனைக் 
காத்தல் அரிதன் றென்று குறிப்பித்தபடி, பி - ம் : - 1 அமைவினனாகி .உதாழ்த்து . 
மீள்விலா. 

( காக ) 
எ 0 . மன்னர் 1 வானவ ரல்லர்மேல் வானவர்க் கரசாம் 

பொன்னின் வார்கழற் புரந்தரன் 2 போலிய சல்லர் 
பின்னு மாதவந் 4 தொடங்கி நோன் பிழைத்தவர் பிறரார் 
சொன்ம ராமகற் பெற்றவ ரருந்துயர் துறந்தார் . 


ருசு 


கம்பராமாயணம் 


பராமாயண 


அயோத்தியா , 


-ள் . ) அரு துயர் துறந்தார் - துறத்தற்கரிய துன்பத்தினின்று நீங்கின 
வர்கள் -- மன்னர் ( அல்லர் ) - இவ்வுலகத்தரசால்லர்; வானவர் அல்லர் - தேவர் 
களல்லர் ; மேல் - மேலும் , வானவர்க்கு அரசுஆம் - தேவர்க்காசனாகிய , பொன் 
னின் வார் கழல் புரந்தரன் போலியர் - பொன்னாற் செய்த நெடிய வீரக் 
கழலையணிந்த இந்திரனைப் போன்றவரும் , அல்லர்-; பின் உம் .அன்றியும், மாத 
வம் தொடங்கி நோன்பு இழைத்தவர் ( அல்லர்) - பெரியதவத்தைத் தொடங்கி 
விரதங்களை யநுஷ்டித்தவரு மல்லர் ; பிறர் ஆர் - வேறுயாவரெனில் , சொல் - 
மறா மகன் பெற்றவர் - தஞ்சொல்லை மறுக்காத புத்திரனைப் பெற்றவரே யாவர். 


Y 


* / 


மண்ணவரும் விண்ணவரும் மாதவரும் துயர் துறந்தா ரல்லர்; தஞ்சொன் 
மறா மகற் பெற்றவரே துயர் துறந்தவராவரென்பது கருத்து . எழுபிறப்புத் 
தீயவை தீண்டா பழி பிறங்காப் , பண்புடை மக்கட்பெறின் என்ற திருக் 
குறள் இங்குக் காணத்தக்கது . எவ்வகைச் செல்வமிருப்பினும் பயனில்லை ; 
நற்குணமுள்ள மகனைப்பெற்றால் எவ்வகைத் தீமையும் தீண்டப்பெறாது 
இனிது வாழ லாகு மென்க . யாமெய்யாக் கண்டவற்றுளில்லை யறிவறிந்த , 
மக்கட்பேறல்லபிற " என்றது திருக்குறள் . இனி , இச்செய்யுட்கு- அரும் 
துயர் துறந்தாரும் மாதவந்தொடங்கிநோன்புஇழைத்தவரும் மன்னர் முதலியோ 
சல்லர் ; சொன்மறாமகற் பெற்றவரே : பிறரில்லையெனப்பொருள் கூறலுமாம் . 
பி - : --ஆனவர் . 2 நேரியர் . அல்லால் . 4 தொடங்கி நோய் பிழைத்தவர், தொ 
டங்கினோர் பிழைத்தவர் . 5 அல்லர் . மேகப் , 

( எஸ் ) 
எக . அனைய தாதலி னருந்துபர்ப் பெரும்பர மரசன் 

வினையி னென்வயின் வைத்தன னெனக் கொளல் 2 வேண்டா 
புனையு மாமுடி புனைந்திந்த நல்லறம் புரக்க 
4.நினைய வேண்டும்யா னின் வயிற் பெறுவதீ தென்றான் . 

( இ - ள் . ) அனையது . - ஆதலின் - அப்படியாகையினால் ( தந்தையின் பா 
ரத்தைத் தனயன் நீக்குவதே அரசகுலத்தார்க்கு முறையாதலால் ) , அரசன் 
அரு துயர் - அரிய துன்பத்தையுடைய , பெரு பரம் பெரியபூபாரத்தை , வினை 
யின் - கபடத்தினால் , என்வயின் - என்னிடத்தில் , வைத்தனன்-, என . 
என்று , கொளல்வேண்டா - நினைத்துக்கொள்ளவேண்டா; புனையும் - அலக் 
கரிக்கின்ற, மா முடி - பெருமைபெற்ற கிரீடத்தை, புனைந்து - அணிந்து 
கொண்டு , இந்த நல் அறம் புரக்க -இந்த அரசுபுரிதலாகிய ) நல்லதருமத்தைப் 
பரிபாலிக்க , நினையல்வேண்டும் - நினைப்பாயாக ; யான்-- , நின்வயின் -உன்னி 
டத்து , பெறுவது - பெறத்தக்கது ஈது . இதுவே , என்றான் - ; ( எ - று .) 

உட்பகை புறப்பகைகளைக் களைந்து எவரெவர் எத்திறத்தரோ அவ 
ரவர்க்கு அத்திறத்தனாக நின்று ஆவன செய்து அறம்வழுவாது நடத்தல் மிகக் 
கடுமைபற்றி , பெரும்பரம் என்றான் . தருமவியாசத்தால் அரசாட்சியைத் 


கடமையென்றும். 
காண்டம் 

க .-- மந்திரப்படலம் 
தன்னிடத்துவைத்தா னென்றெண்ணாது அரசற்கு ஈது இன்றியமையாத் தரும் 
மென வெண்ணி இதை மேற்கொள்ளவேண்டு மென்றா னென்க . கருமமென் 
வயிற் செய்யின் என் கட்டுரை கோடி என்றதை , இதனால் தசரதன் விளக்கு 
கின்றா னென்க . பி - ம் : -1 கொள . 2 வேண்டாம் . புகனீ. 4 நினைய . (எக ) 
எஉ .--தாதைகட்டளையென்ற காரணத்தால் பட்டாபிஷேகஞ் 

செய்துகொள்ள இராமன் இசைதல் . 
தாதை யப்பரி சுரைசெயத் தாமரைக் கண்ணன் 
காத லுற்றில னிகழ்ந்திலன் கடனிதென் றுணர்ந்தும் 
யாது கொற்றவ 2 னே விய தது செய லன்றோ 
தி யெற்கென 3 நினைந்து மப் பணிதலை நின்றான் . 
( இ - ள் .) தாதை - தகப்பன் , அ பரிசு - அவ்விதமாக , உரை செய் . சொ 
ல்ல , தாமரை கண்ணன் - புண்டரீகாட்சனான ஸ்ரீராமன் காதல் உற்றிலன் - (இரா 
ச்சியங்கிடைத்தது என்ற ) விருப்பத்தைக் கொள்ளா தவனாகியும் , இகழ்ந்திலன் 
( இராச்சியத்தைவகித்தல் பாரமாயிற்றே என்று ) மறுக்கா தவனாகியும் , இது - 

, 
அரசன் , உணர்ந்து - ஆராய்ந்து , ஏவியது - ஏவினது , யாது - எதுவோ , அது . 
அதனை , செயல் அன்றோ - செய்தலல்லவா , எற்கு - எனக்கு , நீதி - நியாயம் , 
என . , நினைந்து உம்-- , அ பணி- (இராச்சியத்தையாள ஒப்புக்கொள்ளுதலாகிய ) 
அக்காரியத்தை , தலைகின்றான் - மேற்கொண்டு நின்றான் ; ( எ.று ) 

அரசைக் கைக்கொண்டு தந்தையின் துயரத்தை நீக்கல் தனக்குக்கடமை 
யாயினும் , பித்ருவாக்கிய பரிபாலனரூப தருமத்தையே மேலாகக் கருதியிருந்த 
மையைத் தோற்றுவிக்க, யாது கொற்றவனேவியது அது செயலன்றோ நீதி 
யெற்கென நினைந்து தலைநின்றான் என்றார் ; விருப்பும் வெறுப்பும் உண்டாய 
வழி அதன் குணதோஷர் தோன்றா வாதலினாலும் , பெரியவரியற்கை யவ்வா 
றாதலினாலும் அவ்விரண்டுமின்றிக் கடனெனத் தான் ஒப்புக்கொண்டமை 
தோன்றநின்றானென்பதாம் . பி - ம் : -- உணர்ந்து , உணர்ந்தது, உணர்ந்தே . 
2 ஏவினன் . நினைந்து தன் , நினைத்துமப் , 

( எஉ ) 
எ ..-- இராமன் உடன்பாட்டையுணர்ந்த தசரதன் அவனைத் தழவி 

விட்டுத் தன்ன ரண்மனையைச் சேர்தல் . 
1 குரிசில் சிந்தையை மனக் கொண்ட கொற்றவெண் குடையான் 
றருதி யிவ்வர மெனச் சொலி யுயிருறத் தழுவிச் 
சுருதி யன்ன தன் 4 மந்திரச் சுற்றமுஞ் சுற்றப் 
பொருவின் மேருவும் பொருவருங் கோயில் போய்ப் புக்கான் . 

" துரிதைரபிகர்த்துமாத்மஸாத் ப்ரயதந்தேந்ருபஸ் நவோஹியத - தது 
பஸ்தி தமக்ர ஹீதஜ: பிதுராஜ்ஞேதிருபோகத்ருஷ்ணயா என்ற ரகுவம் 
ஸ்லோகம் இங்குக் காணத்தக்கது . 


. 


பவித்தது உயிராதல் பற்றி , உயிருறத்தழுவி என்றார் ; உயிரோடொப்பத்தழுவி 
கம்பராமாயணம் 

அயோத்தியா 
( இ - ள் . ) குரிசில் - ஸ்ரீராமனுடைய , சிந்தையை - மனக்கருத்தை, மனம் 
கொண்ட - மனத்துட்கொண்ட , கொற்றம் வெண் குடையான் - சயம்பெற்ற 
வெள்ளியகுடையையுடையவனாகிய தசரதன் , இ வரம் -இந்தவரத்தை , தருதி 
தருவாய் , என சொலி - என்று சொல்லி , உயிர் உற தழுவி - ( அவனைத் ) 
தன்னுயிரோடுபொருந்தும்படி கட்டிக்கொண்டு ( இறுகப்புல்லி ) , ( பின்பு ), 
சுருதி அன்ன - வேதத்தையொத்த , மந்திரம்சுற்றம் உம் - மந்திரிகளின் கூட்டமும் , 
தன் சுற்ற- தன்னைச் சூழ்ந்துவர , பொருவு இல் மேருஉம் - ஒப்பில்லாத மேரு 
மலையும் , பொருவு அரு - ஒப்பாவதற்கரிய , கோயில் - (தன் அரண்மனையில் , 
போய் புக்கான் - போய்ச்சேர்ந்தான் ; ( எ - று . ) 

இங்கிதத்தால் பட்டாபிஷேகஞ்செய்து கொள்ளுவதற்கு இராமன் இசைந் 
ததை உணர்ந்த தசரதன் வற்புறுத்துதற்பொருட்டு நான் வேண்டும். இவ்வரம் 
தரவேணும் என்று மீண்டுஞ்சொல்லி இறுகத்தழுவிப் பிறகு மந்திரிமார் 
சூழ்ந்துவா ஆலோசனை மண்டபத்தினின்று அரண்மனைபோய்ச் சேர்ந்தா 
னென்க மார்புடன் இறுகப்புல்லிக்கொள்ளுதலா லுண்டாகிய சுகத்தை யது 


யென்றுமாம் . நன்மைதீமைகளை யாராய்ந்து நடுவுநிலைமையாய்ச்சொல்லி , அர 
சனை நீதிவழிநிறுத்துதல் பற்றி , மந்திரிகளுக்குச் சுருதியை யுவமையாக்கி 

க்கினார் . 
அன்றி , " திருவுடைமன்னரைக்காணிற் றிருமாலைக்கண்டேனே என்றபடி 
மன்னவர் திருமாலின் அமிச மாதலாலும் , திருமால் இத்தசரதனைத் தகப்ப 
னாகக்கொண்டமையாலும் இவனை மந்திரிகள் சூழ்ந்துவருவதற்குச் சுருதி 
யை யுவமையாக் கூறினா ரென்னவுமாம் . மேருவை வாசத்தலமாகக்கொண் 
டிருக்கும் வானவர்க்கரசனான இந்திரன் இத்தசரதனிடத்தும் இவனுடைய 
வமிசத்தாரிடத்தும் யாசகனாகியும் , வாகன மாகியுங்கிடத்தலால் அவனது வாசத் 
தலம் எவ்வாறுஒக்கு மென்பார் , மேருவும் பொருவருங் கோயில் என்றார் . 
பிம் குருசில் . 2 கொண்டு . 3 சொல்லி . 4 மந்திரத்தலைவரும் , சென்றடைந்தான் . 

எச - இராமன் - தன்னரண்மனையைச் சேர்தல் . 
நிவந்த வந்தணர் நெடுந்தகை மன்னவர் நகரத் 
துவந்த மைந்தர் கண் மடந்தைய உருழையுழை தொடாச் 
சுமந்தி ரன் 2 றடந் தேர்மிசைச் சுந்தரத் 3 திரடோ 
4 ள மைந்த மைந்தனுந் தன்னெடுங் கோயில்சென் றடைந்தான் . 

( இ -ள் ) நிவந்த - மேலான , அந்தணர் - வேதியரும் , நெடுந் தகை மன்ன 
வர் - பெருங்குணமுள்ள அரசர்களும் , நகரத்து - நகரத்திலுள்ள, உவந்த - 
( தன்னை ) விரும்பின , மைந்தர்கள் -புருஷர்களும் , மடந்தையர் - பெண்களும் , 
உழை உழை தொடர் - அருகே தொடர்ந்துவா , சுந்தரம் திரள் தோள் அமைந்த 
அழகாகிய - திரண்ட தோள்களையுடைய , மைந்தன்உம் - ஸ்ரீராமபிரானும் , 
சுமந்திரன் - சுமந்திரனது , தட தேர் மிசை - பெரியதேரின்மீது ( ஏறி ), தன் 


காண்டம் 


க . - மந்திரப்படலம் 


ருஎ 


நெடு கோயில் சென்று அடைந்தான் - தனது பெரிய திருமாளிகையிற்சென்று 
சேர்ந்தான் ; ( எ - று .) 

மன்னவர் முதலியோர் அன்போடு அருகே தொடர்ந்துவர , சுமந்திரன் 
கொணர்ந்த தேரின் மீது இராகவபிரான் ஏறிக்கொண்டு தன்னரண்மனைக்குச் 
சென்றன னென்க . மைந்தனும் , உம்மை - இறந்தது தழுவியது. அழகிய தட் 
பத்தினையுடையராய் அதனால்உயர்ந்தவராதலால் , நிவந்த அந்தணர் என்றார் . 
தாடகை முதலியோர் மிடுக்கையழித்து நீலகண்டன்வில்லை நீறுபடவொழித் 
துப் பரசுராமன்வலியைப் பழித்துப் பரந்து திரண்டு பார்த்தவர்கண்களைக் 
கவரும் போழகு அமைந்த தோ ளென்பார் சுந்தரத்திரடோள் என்றார் . 
பி - ம் : - 1உழையர்பின் . 2தனி. 3 தடந்தோள் . இவர்ந்த ... இருந்தான் . ( எச ) 

எரு . - தசரதன் மன்னவர்க்குச் செய்தி தெரிவிக்குமாறு 
ஒலைபோக்கி, முடிகவித்தற்கு வேண்டுவன இயற்றுமாறு 

வசிட்டனிடங் கூறுதல் . 
வென்றி வேந்தரை வருகென 2 வுவணம் வீற்றிருந்த 
பொன்றி ணிந்ததோட் டரும் + பெற லிலச்சினை போக்கி 
நன்று சித்திர நளிமுடி கவித்தற்கு நல்லோய் 
சென்று வேண்டுவ வரன்முறை யமைக்கெனச் 7 செப்ப . 

இதுவும் அடுத்த கவியும் - குளகம் . 
( இ - ள் .) ( தசரதன் தன் கோயிலை யடைந்தபின் ) , வென்றி வேந்தரை - 
வெற்றிபொருந்திய அரசர்களை , வருக- (இவ்விடத்திற்கு ) வரவேண்டும் , என - 
என்று எழுதி , பொன் திணிந்த தோடு - ( அங்கனம் கட்டளையெழுதப் 
பெற்ற) பொன்னாலாகிய பத்திரிகைகளில் , உவணம் - கருடன துவடிவம் , வீறு 
இருந்த - பெருமையோடிருந்த , பெறல் அரு - பெறுதற்கு அரிய , இலச்சினை - 
முத்திரையை (இட்டு ), போக்கி - அனுப்பி , - (பின்பு வசிஷ்ட முனிவனை 
நோக்கி ), நல்லோய் - பகவானே ! நன்று - நன்மையாகிய , சித்திரம் - விசித்திர 
மாகச் செய்யப்பட்ட , நளி முடி - பெருமை பெற்ற கிரீடத்தை , கவித்தற்கு - 
( இராமனுக்குச்) சூட்டுதற்கு , வேண்டுவ - வேண்டியவைகளை , வால்முறை.கிர 
மப்படி , சென்று அமைக்க- சென்று சித்தஞ் செய்தருள்க , என செப்ப - என்று 
சொல்ல , - ( எ று . ) - உரியமாதவ னொள்ளிதென்றுவந்தனன் என அடுத்த 
கவியோடு தொடரும் . 

கீழ் மந்திரிமாரோடு ஆலோசித்து இராமனுக்குப்பட்டங்கட்டுவதைத் தீர்மா 
னித்தபின் , பலநாட்டுவேந்தர்கட்கும் தான் இராமபிரானுக்கு முடிசூட்டக்கருதி 
யிருப்பதைத் தெரிவித்து அவர்களுடைய உடன்பாட்டையும் பெறக்கருதிய 
தசரதன் , அவ்வரசர்கட்கெல்லாம் பொன்னோலைகளில் இங்கே வருக என்று 
தன் கட்டளையெழுதித் தனக்குஉரிய கருடமுத்திரையை அவற்றின் மேலிட்டு 
அனுப்பியபின்னர் , வசிட்டபகவானை நோக்கி மகுடாபிஷேகத்திற்கு வேண்டிய 

8 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


. 


அவணம் . 


வற்றையெல்லாஞ் சித்தஞ்செய்யுமாறு கூறினனென்பதாம் . பலநாட்டிலுமுள்ள 
அரசர்களையும் ஜகங்களையும் தன் கருத்தைத் தெரிவிக்குமாறு பத்திரிகை 
யெழுதி வரவழைத்த தசரதன் கேகயதேசத்தரசனுக்கும் மிதிலாநகரத்தரச 
னாகிய ஜநகனுக்கும் அவர்கள் நாடுவெகு தூரத்திலிருப்பது பற்றிச் செய்தி 
தெரிவிக்காது இந்தநற்செய்தியைக் கேகய நாட்டரசனும் ஜநகனும் கேட்டுப் 
பின்னர் இன்பம் அடையட்டு மெனக் கருதினா னென்று முதனூலி லுள்ளது 
அரசர் முதலியோர் பிறர்க்கு எழுதும் ஓலையில் தமது இலச்சினையையிட்டுப் 
போக்குதல் , மரபு . சூரிய குலத்து இட்சுவாகுமன்னவன் முதல் மன்னவர்யாவரும் 
திருமாலைத் தமக்குக் குலதெய்வமாகக்கொண்டு பூசித்துவந்த வைஷ்ணவராத 
லால் , அம்மன்னவர்கள் அத்திருமாலினது கொடியாகிய கருடபகவானையே 
தமது இலச்சினையாகக்கொண்டுள்ளா ரெனக் கம்பர் கருதினர் போலும் , உவ 
ணம் = ஸுபர்ண : இலச்சினை - லாஞ்சகம் என்ற வடசொற்களின் சிதைவு 
கள் . 3 வீற்றிருந்து என்ற பாடத்தைக்கொண்டு , உவணம்உயர்ச்சி என்று 
திவாகரத்திற் கூறியிருத்தலால் , உவணமென்ற சொல் - ஆகுபெயரால் உயர்ந்த 
ஆசனமாகிய சிங்கா தனத்தை யுணர்த்தியதாகக்கொண்டு , சிங்காதனத்து வீற் 
றிருந்து என்று உரைகூறினாரு முளர் . பி - ம் : - வருகவென்று . 
4 பெறும் . நளிர் . நல்லீர் . செப்பும் . 

( எடு ) 
எசு.- வசிட்டன் செல்ல , வந்த மன்னவரிடம் இராமனுக்கு முடிகவிக்கக் 

கருதியதைத் தசரதன் தெரிவித்தல் . 
உரிய மாதவ னொள்ளிதென் றுவந்தனன் விரைந்தோர் 
பொருவி றேர்மிசை யந்தணர் குழாத்தொடும் போக 
நிருபர் கேண்மின்க ளிராமற்கு நெறிமுறை மையினாற் 
றிருவும் பூமியுஞ் சிந்தையிற் சிறந்தன வென்றான் . 

( இ-ள் . ) ( அதைக்கேட்டு ), உரிய மாதவன் - ( சூரியவமிசத்தாசர்களுக்குப் 
புரோகிதஞ் செய்தற்கு ) உரியவனாகிய வசிட்டபகவான் , ஒள்ளிது என்று உவ 
ந்தனன் - நல்லதென்று மகிழ்ந்தவனாகி , விரைந்து- , பொருவு இல் - ஒப் 
பில்லாத , ஓர் தேர்மிசை - ஒருதேர்மேல் ( ஏறி ) , அந்தணர் குழாத்தொடு உம் 
போக - வேதியர் கூட்டத்தோடும்போக , - ( சக்கரவர்த்தியானவன் தான் ஓலைபோக் 
கியதனால் வந்துசேர்ந்த அரசர்களை நோக்கி), நிருபர்- அரசர்களே ! கேண்மின் 
கள் - கேளுங்கள் ; நெறி முறைமையினால் - அரசநீதிமுறைப்படி , இராமற்கு - 
இராமனுக்கு ,திருஉம் பூமி உம் - ஐசுவரியமும் இராச்சியமும் , சிந்தையின் சிறந் 
தன- (என் )மனத்திற் சிறந்தன , என்றான் - என்று சொன்னான் ; ( எ - று .) 

இராச்சியத்தையும் அதற்குஉரிய செல்வத்தையும் தொன்றுதொட்டு 
வந்த முறைப்படியே இராமனுக்குத் தருதல் தக்கதாகு மென மனத்திற் கருதி 
யுள்ளே னென்று தசரதன் வந்த மன்னவர்களிடம் தன் கருத்தைத் தெரிவித்தா 
னென்க . சிந்தையின் - மனம்போல என்று உரைத்து , என் மனம் இராமபிரா 
னிடத்துச் சிறந்து நிற்பதுபோலத் திருவும் பூமியும் இராமபிரானிடத்துச் 


காண்டம் 


க . - மந்திரப்படலம் 


ருகூ 


எஎ . 


சிறந்துநிற்கு மெனப் பொருள் காணலு மாம் . நெறிமுறைமையினால் 
இராமற்குத் திருவும் பூமியுஞ் சிந்தையிற் சிறந்தன என்னுஞ் சொற்றொட 
பால் , கைகேயிகூறும் வரமென்னும் வழிமுறையால் ஈங்கிராத மன்னனாகிய 
பரதனுக்குக் ( இரா - இங்கேயிராத , மன் - அரசன் . ) கொடுக்க அரசச்செல்வமும் 
பூமியும் என்மனத்திற் சிறந்தன என அத்தசரதன்கருத்துக்கு மாறாக வேறோர் 
பொருள் தோன்றுதல் காண்க . பி - ம் :- அமைந்தனன் . 

( எசு ) 
அச்சொல்லைக் கேட்டவர் யாவரும் பெருமகிழ்ச்சியடைதல் . 
இறைவன் சொல்லெனு மின்னற வருந்தினர் யாரு 
முறையி னின்றிலர் 1 முந்துறு 2 களிப்பிடை மூழ்கி 
நிறையு நெஞ்சிடை யுவகை போய் மயிர்வழி நிமிர 
வுறையும் விண்ணக முடலொடு மெய்தின ரொத்தார் . 

( இ - ள் . ) இறைவன் சொல் எனும் - சக்கரவர்த்தியின் சொல்லென்கிற , 
இன் நறவு - இனியமதுவை , அருந்தினர் யார்உம் - ( செவியாகிய வாயினால் ) 
உண்டவர்களெல்லாரும் , -- முறையில் நின்றிலர் - முறையில் நில்லாதவர்களாய் , 
முந்து உறு களிப்பிடை மூழ்கி - விரைந்துதோன்றுகின்ற களிப்புக்கடலில் 
முழுகி , நிறையும் நெஞ்சிடை உவகை - நிறைந்த மனத்தின் சந்தோஷம் , 
போய் - மிகுந்து , மயிர் வழி நிமிர - ( தம்மளவில் நில்லாது ) உரோமங்களின் 
வழியாய் வெளிப்பட , உடலொடு உம் - சரீரத்தோடும் , உறையும் விண்ணகம் - 
( யாவரும் ) தங்குதற்குவிரும்புகின்ற சுவர்க்கலோகத்தை , எய்தினர் - அடைந்த 
வர்களை , ஒத்தார்- ; ( எ - று .) 

அரசன் பேச்சைக்கேட்டோர் யாவரும் நறவருந்தினர்போலநிலை தடுமாறி 
ஆநந்தத்துண்மூழ்கித் தம்மனத்துள் தோன்றிய உவகையானது உள்ளடங்காது 
மயிர்க்கூச்சமென்ற வியாசத்தால் வெளிப்பட்டுத் தோன்ற , இவ்வுடம்புடனே 
சுவர்க்கலோகத்தைச் சார்ந்தவர் போன்று பெருமகிழ்ச்சியடைந்தனரென்பதாம் . 
உடம்பொடுதுறக்கநக ருற்றவரை யொத்தார் என்றார் , கடிமணப்படலத் 
தும் . ஆநந்தா நுபவத்துக்குக்காரணமாகிய சுவர்க்கம் உடலொழிந்தபின் 
கிடைப்பதன்றி முன்புகிடைத்த லருமைபற்றி இவர் உடலொடு விண்ணக் 
மெய்தினரொத்தார் என்றார் . மூழ்கியென்றதற்கேற்ப , களியைக் கடலென்க . 
முறையினில்லாமைக்குக் காரணமாயினமையால் , நறவு என்றதற்கு - மது 
வென்று 

கூறப்பட்டது . மயிர்வழிநிமிர்தல் - மயிர்க்கூச்செறிதல் . 
பி - ம் : - 1 முகந்துறு , முந்துறை . 2களியிடை , 3 உயிரொடும் . 

( என் ) 
எஅ . - அவர்கள் யாவரும் தசரதனைத் தொழுது நீ செய்யக்கருதியது 

நன்றெனத் தெரிவிக்கத் தொடங்குதல் . 
ஒத்த 1சிந்தைய கருவகையி னொருவரி னொருவர் 
தத்தமக் குற்ற வரசெனத் தழைக்கின்ற மனத்தர் . 


உரை 


சும் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


முத்த வெண்குடை மன்னனை முறைமுறை 

6 வ 

தொழுதா 
ரத்த நன்றென வன்பினொ டறிவிப்ப தானார் . 

( இ - ள் .) ஒத்த சிந்தையர் - ( இராமனுடைய பட்டாபிஷேக விஷயத்தில் ) 
ஒரு தன்மையாக இசைந்த எண்ணத்தை யுடையவர்களும் , ஒருவரின் ஒருவர் 
அரசு தத்தமக்கு உற்ற( து ) என உவ்கையின் தழைக்கின்ற மனத்தர் ஒருவரைக் 
காட்டிலும் ஒருவர் இராச்சியம் தத்தமக்குக்கிடைத்தது போல ( நினைத்து ) 
மகிழ்ச்சிகொண்டு களிக்கின்ற மனத்தையுடையவர்களுமான அவ்வாசர்கள் , 
முறைமுறை - வரிசைவரிசையாய்நின்று , முத்தம் வெள் குடை மன்னனை 
முத்தினாற்செய்த வெண்கொற்றக்குடையையுடைய சக்கரவர்த்தியை , தொழு 
தார் - வணங்கி , ( அவனை நோக்கி ), அத்த - ஐயனே ! நன்று - ( நீர் நினைத்தது ) 
நல்லகாரியமே , என- என்று , அன்பினொடு உள்ளன்போடு , அறிவிப்பது ஆனார் 
விண்ணப்பஞ் செய்வாராயினர் ; ( எ - று .) - அதனை மேற்கவியிற் காண்க . 

இராமபிரான் செருக்கின்றி யாவரோடும் ஒரு நீரனாகப் பயின்று அவர் 
கள் குறைவை நீக்குவதனால் அவனுக்கு அரசு கிடைப்பதைத் தமக்குக் கிடைப் 
பதுபோல யா வரும் பாராட்டுவாராயின ரென்க : கீழ்ச் சுமந்திரனைப்பற்றி 
“ தலங்கள் யாவையும் பெற்றனன் றானெனத் தளிர்ப்பான் என்று கூறிய 
துங் காண்க . பி - ம் : - 1சிந்தையின். 2 உவகையர் . ஒருவர்க்கங்கொருவர் , 
ஒருவரையொருவர். +தளிர்க்கின்ற. மனத்தார் . தொழுவார். அறிவிக்கலுற்றார் . 
எசு.-- இவ்விராமனுக்கு மகுடாபிஷேகஞ் செய்தல் தக்கதேயென்று 

மன்னவர் கூறுதல் . 

வேறு . 
மூவெழு முறைமையெங் குலங்கண் 1 முற்றுறப் 
பூவெழு மழுவினாற் பொருது போக்கிய 
சேவகன் சேவகஞ் செகுத்த சேவகற் 
2 காவவிவ் வுலகமீ தறனென் றாரரோ . 

( இ - ள் . ) மூ எழு முறைமை - இருபத்தொரு தலைமுறை , எம் குலங்கள் 
முற்றுற - எம்முடைய ( பாஜ ) குலங்கள் முடிவையடைய , பூ எழு மழுவினால் - 
கூர்மைமிகுந்த மழுவாயுதத்தால் , பொருது - சண்டைசெய்து , போக்கிய - 
அழித்த, சேவகன் - பராக்கிரமசாலியாகிய பரசுராமனது , சேவகம் - வீரத்தை , 
செகுத்த - கெடுத்த , சேவகற்கு - மகாவீரனாகிய ஸ்ரீராமனுக்கு , 

ஸ்ரீராமனுக்கு , இ உலகம் - 
இந்த ராஜ்யம் , ஆவ - அதீனமாகக்கடவது ; ஈது - இது , அறன் - தருமமே , 
என்றார்- ; ( எ- று .) 

இவ்விராமபிரான் மன்னவர் யாவரையும் இருபத்தொருதலைமுறை 
கட்டழித்த பரசுராமனையும் வலியடக்கிய மகாவீர னாதலால் , இவனுக்கு 
இப்பூமியை யதீனமாக்குதல் தக்கதென்றா சென்க . மூன்றாமடி - முற்று 
மோனை . தமது துயரத்தைத் தீர்த்த மகாவீர னென்பதும் , இனியும் எம் 


காண்டம் 


க .-- மந்திரப்படலம் 


சுக . 


குறைகளைத் தீர்த்தருளக்தக்கவனென்று தாம் கருதியமையும் தோன்ற , 
மழுவினாற் போக்கிய சேவகன் சேவகஞ்செகுத்த வீரன் என்றார்கள் . ஆவ 
அகாவீற்று வியங்கோள் - பூ கூர்மை யாதலை “ மலருங்கூர்மையும் ... பூவெனல் 
என்ற நிகண்டினாலும் , “ பூவாட்கோவலர் என்ற புறநானூற்றாலும் அறிக . 
பி - ம் : - மூப்புற . 2 ஆவல் , ஆக. 

நறைக்குழற் சீதையு ஞால நங்கையு 
மறுத்துமிங் கொருவற்கு மணத்தின் பாலசோ 
கறுத்தமா மிடறுடைக் கடவுட் 1 காலவில் 
லிறுத்தவற் கன்றியென் றிரட்டர் கூறினார் . 

பிம் : -காவல்வில் . 


க . 


> 


ங . 


ஏத்தவந் துலகெலா மீன்ற வேந்தனைப் 
பூத்தவ னல்லனேற் புனித வேள்வியைக் 
காத்தவ னுலகினைக் காத்த னன்றென 
வேத்தவை வியப்புற விதர்ப்பர் கூறினார் . 
பெருமையா லுலகினைப் பின்னு முன்னுநின் 
அரிமையொ டோம்புதற் குரிமை பூண்டவத் 
தருமமே தாங்கலிற் றக்கதீண்டொரு 
கருமம்வே றிலதெனக் கலிங்கர் கூறினார் . 
1 கேடகல் படியினைக் கெடுத்துக் கேடிலாத் 
தாடகை வலிக்கொரு சரமன் றேவிய 
வாட்க வில்லிகே யாக பாரெனாத் 
2 தோடவிழ் மலர்முடித் துருக்கர் சொல்லினார் . 

பி - ம் : - 1 கேடகமணியினை . 2 தோடகமலர் . 
ரு . கற்றநான் மறையவர் கண்ணை மன்னுயிர் 

பெற்றதா யெனவருள் பிறக்கும் வாரியை 
யுற்றதே லுலகினி வுறுதி யாதெனக் 
கொற்றவேற் கனைகழற் குருக்கள் கூறினார் . 

பி - ம் : -- தாயினை . பிறங்கும் . 
சு . வாட்டொழி லூழவ நீ 1 யுலகை வைகலு 

மூட்டினை யருளமு துரிமை மைந்தனைப் 
பூட்டினை யாதலிற் பொருவி னன்னெறி 
காட்டினை நன்றெனக் கலிங்கர் கூறினார் . 

பி - ம் : - உலகின் . 
எ . தொழுகழல் வேந்தநின் றொல்கு லத்துளோர் 

முழுமுத லிழித்தகை முறைமை யாக்கியீண் 
இப்பாடல் தஞ்சைப்பிரதியி லுள்ள தென்கின்றனர் . 


சு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


டெழுமுகில் வண்ணனுக் களித்த விச்செல்வம் 

விழுமிது பெரிதென மிலேச்சர் கூறினார் . 
வு . கொங்கலர் நறுவிரைக் கோதை மோலியாய் 

சங்கநீ உருலகத்துட் டவத்தின் றன்மையா 
லங்கண னரசுசெய் தருளு மாயிடிற் 
சிங்கள ரிங்கிதிற் சிறந்த தில்லென்றார் . 

பிம்: - 1 மௌலியாய் , 2 உலகத்து . 
கூ . ஆதியின் மனுவுநின் னரிய மைந்தற்குப் 

பாதியு மாகிலன் பரிந்து வாழ்த்துதல் 
வேதியர் தவப்பயன் விளைந்த தாமெனச் 
சேதிபர் 3சிந்தனை தெரியச் சேப்பினார் . 

பி - ம் : -மனுவினூலமைந்த . 2 வாழ்த்துமவ் , சோதனை . 
க 0 . அளம்படு குரைகட லகழி யேழுடை 

வளம்படு நெடுநில மன்னர் மன்னனே 
1 யுளம்படிந் துயிரெலா முவப்ப தோர்பொருள் 
விளம்பினை பெரிதென விராடர் கூறினார் . 

பி - ம் : - உளம்படியுயிர் . 
வாய்கனி புரந்தமா மனுவி னூன் முறைத் 
தாய்நனி புரந்தனை தரும் வேலினாய் 
நீநனி புரத்தலி னெடிது காலநின் 
சேய்நனி புரக்கெனத் தெலுங்கர் கூறினார் . 

பி - ம் : - 1 புரந்தெனத். 2 வேலியாய் . 
கஉ . வையமும் வானமு மதியு ஞாயிறு 

மெய்திய வெய்துப் பதிகழும் யாண்டெலா 
நெய்தவழ் வேலினாய் நிற்கும் வாசகஞ் 
செய்தவம் பெரிதெனச் சேரர் கூறினார் . 

பி - ம் : - 1நிகழும் . 
கங . பேரிசை பெற்றனை பெறாத தென்னினிச் 

சீரிய தெண்ணினை செப்புகின்றதெ 
பனாரிய நங்குடிக் கதிய நீயுமொர் 
1 சூரிய னாமெனச் சோழர் சொல்லினார் . 

பி- ம் :-1 ஆரியனங்குடிக்கமானீயும். 
t இது முதலுள்ள நான்கு பாடல்கள் சில பிரதியில் ரு - ஆவது 
பாடலுக்குப் பின் காணப்படுகின்றன் . 


கக . 


காண்டம் 


க . - மந்திரப்படலம் 


சுகூ 


, 


கச . ஒன்றிய வுவகைய ரொருங்கு சிந்தையர் 

தன்றமிழ் சேணுற வளர்த்த தென்னரு 
மென்றுநின் புகழொடு 1 தரும மேமுற 
நின்றது நிலையென நினைந்து கூறினார் . 

பி - ம் : -- தருமமேயுற . 
என்கிற இப் பதினான்கு கவிகள் “ மூவெழுமுறை ” என்ற இப்பாடலுக் 
குப்பின் சிலபிரதியிற் காணப்படுகின்றனவாயினும் பல பிரதிகளிலும் இல்லை ; 
இவை பயிலவழங்கா வென்பர் : மேல் “ வேறெலா மன்னரும் " என்று பாட 
மிருப்பதை நோக்குமிடத்து இப்பாடல்கள் இருத்தல் கூடுமெனத் தோன்றி. 
னமையால் , உரையெழுதாவிடினும் பதிப்பிக்கப்பட்டன . 

- ( எக ) 
அ0.- தசரதன் அவர்கள் கருத்தையறிய மீண்டும் வின்வத்தொடங்கல் . 

1 வேறிலா 2 மன்னரும் விரும்பி யேன்னது 
கூறினாரது மனங் கொண்ட கொற்றவ 

னூறிய வுவகையை யொளிக்குஞ் சிந்தையான் 

மாறுமோ சளவைசால் வாய்மை கூறினான் . 
( இ - ள் . ) வேறு இலா மன்னர் உம் - மாறுபடுதலில்லாத அரசரும் , அன்னது 
அத்தன்மையான வாக்கியத்தை , விரும்பி கூறினார் - விரும்பிச்சொன்னார்கள் 
அது மனம் கொண்ட கொற்றவன் - அதனை உள்ளத்தடைத்த சக்கரவர்த்தி 
ஊறிய - (உள்ளே ) சுரக்கின்ற , உவகையை - சந்தோஷத்தை , ஒளிக்கும் - 
அடக்கிக்கொண்ட , சிந்தையான் - மனத்தையுடையவனாகி , மாறுஉம் - மற்றும் , 
ஓர் அளவை சால் வாய்மை கூறினான் - ஒரு பிரமாணமான வார்த்தையைச் 
சொன்னான் ; (எ - று. ) 

இராமனுக்குப் பட்டங்கட்டத் தசரதன் கருதியதை யாவரும் மாறு 
படாது ஒரேமனமாக 

ஒரேமனமாக ஒப்பித் தனது புத்திரனது பெருமையைப் புகழ்ந்து 
கூறக் கேட்ட சக்கரவர்த்தி பெருங்களி கூர்ந்தும் , அதனை மனத்திலடக்கிக் 
கொண்டு அவர்கள் கருத்தை உள்ளபடி யுணருமாறு 

வேறுவகையாக வினவு 
கின்றனனென்பதாம் . வேறெலாமன்னரும் என்ற பாடத்துக்கு - வெவ்வேறு 
நாட்டினராக வுள்ள எல்லா அரசர்களும் இராமனுக்குப் பட்டாபிஷேகஞ் 
செய்வது தகுதியே என ஆமோதித்தனரென்க . பி-ம் : - 

1 வேறலா . மன்னவர் . 
3 இன்னது. மனக் . ஊறினான் . 

( அ ) 
அக.- நீங்கள் இராமனுக்குப் பட்டங்கட்ட விரும்புவது எதனாலென்று 

மன்னவன் மீளவும் வினாவுதல் . 
1 மகன்வயி 2 னன் பினான் மயங்கி யானிது 
புகலநீர் புகன்ற விப் பொம்மல் வாசக 
முகவையின் மொழிந்ததோ வுள்ள நோக்கியோ 
தகவென 5 நினைந்ததெத் தன்மையா லென்றான் . 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சுச 


( இ - ள் .) ( அரசர்களே ! ) யான் . மகன்வயின் அன்பினால் மயங்கி - புத்திர 
னிடத்து அன்பினால் மதிமயங்கி , இது புகல - இந்தவார்த்தையைச்சொல்ல , 
( கேட்டு ), நீர் புகன்ற - நீங்கள் சொல்லிய , இ பொம்மல் வாசகம் - இந்தப் 
பொலிவாகிய வார்த்தை , உகவையின் மொழிந்தது ஓ - மனஞ்சந்தோஷித்துச் 
சொன்னதோ ? உள்ளம் நோக்கி ஓ - என் கருத்து நோக்கியோ ? தகவு என 
நினைந்தது - தகுதியென்று நினைத்தது , எ தன்மையால் - எவ்வகையினால் ? 
எனறான் - என்று (உண்மை கூறுமாறு ) வினவினான் , ( தசரதன் ) ; ( எ - று . ) 

எனக்கு இராமனிடத்துள்ள அன்பினால் அவனை இராச்சியத்தை 
யாளும் வல்லமையுடையவ னென்று எண்ணி அவனுக்குப் பட்டங்கட்ட 
வேணுமென்று கருதியிருக்கின்றேன் . “ இந்த என்கருத்து தக்கதோ அல் 
லது தகுதியற்றதோ ? என்பது எனக்குத் தெரியாது . நீங்கள் நடுநிலையாகச் 
சொல்லுவீர்களென்ற எண்ணத்தினால் தான் உங்களை வினாவினேன் . நீங்கள் 
இராமனுக்குப் பட்டங்கட்டுதல் தக்க தென்பது , மனமுவந்து சொன்ன 
சொல்லா ? அன்றி , என் முகத்துக்கு இச்சையாகச் சொல்லவேணுமென்று 
சொன்ன சொல்லா ? எந்தக்காரணத்தால் இராமனுக்கு மகுடாபிஷேகஞ்செய் 
வது தகுதியென்கிறீர்கள் ? இதனைப் பிரமாணமாகச் சொல்லவேண்டுமென்று 
தசரதன் வினவின னென்க . ஓ - ஐயப்பொருளன . உகவை - தொழிற் 
பெயர் ; உக - பகுதி . பி - ம் : -1 மக . நானிலம்வழங்க . 3 அது . 4 அப்பொருமல் . 
5 நினைந்ததோ தன்மையென் . 
அஉ.- இதுமுதல் நான்கு கவிகள் - ஒருதொடர் : மன்னவர் 
இராம மகுடாபிஷேகத்திற்கு இசைந்ததற்குக் 

காரணம் கூறுதலைத் தெரிவிக்கும் . 
இவ்வகை யுரைசெய விருந்த 1 வேந்தவை 
2 செவ்விய நின்றிரு மகற்குத் தேயத்தோ 
புரவ்வவர்க் 5 கவ்வவ ராற்ற வோற்றுறு 

மெவ்வமி . லன்பினை யினிது 7 கேளெனா. 
( இ - ள் . ) இ வகை உரைசெய - இந்தப்பிரகாரம் ( சக்ரவர்த்தி ) கேட்க , 
இருந்த வேந்து அவை - ( அவ்விடத்து ) இருந்த அரசர்சபை , ( சக்ரவர்த்தியை 
நோக்கி ), செவ்விய நின் திருமகற்கு - செவ்வைக்குணமுள்ள உனது புதல் 
வன்மீது, தேயத்தோர் அவ்வ்வர்க்கு.- அங்கங்கே பற்பல தேசத்துள்ளோருள் , 
அவ்வவர் - யாவரும் , ஆற்ற - மிகவும் , ஆற்றுறும் - செய்கின்ற , எவ்வம் இல் 
அன்பினை - குறைவில்லாத அன்பின் தன்மையை , இனிது கேள் -இனிதாகக் 
கேட்பாய் , எனா - என்று சொல்லத்தொடங்கி , - ( எ - று . ) - என்றன 
அரு ஆங் கவியில் முடியும் . 

இராமபிரானிடத்து எல்லாத் தேயத்தவரும் அன்பு செய்யும் தன்மையைக் 
கூறுவோ மென்றன ரென்க , தேயத்தோரவ்வவர்க்கு என்பதில் அவ்வவர்க்கு 
என்பது சொல்லுருபா யுடன்வந்தது ; இச்சொல்லில் கு ஏழனுருபில் வந்தது , 


என - 


இயைக 


" 


- ஆற்றுமென்று. 
காண்டம் 

க .-- மந்திரப்படலம் 
உருபுமயக்கம். அவ்வவர் - யாவருமென்றபடி , பி - ம் : -1 வேந்தர்கள் . செவ்வி 
யோய் , 3 தேர்ந்துளோர் ... 4 அவ்வவர் . 
கேளென்றார் . 

( 42 ) 
வு ந . தானமுந் தருமமுந் தகவுந் தன்மை சேர் 

ஞானமு நல்லவர்ப் பேணு நன்மையு 
மானவ 3வெவையுநின் மகற்கு 4 வைகுமா 

லீன மில் செல்வம் வந் தியைக வென்னவே . 
( இ - ள் . ) மானவ - மநுவமிசத்துக்குத்தலைவனே ! தானம்உம் - கொடை 
யும் , தருமம் உம் - அறமும் , தகவுஉம் - ஒழுக்கமும் , தன்மை சேர் ஞானம் உம் - 
மேன்மை பொருந்திய மெய்யுணர்வும் , நல்லவர் பேணும் நன்மைஉம் - பெரி 
யோர்களை விரும்பி வழிபடுகின்ற நலமும் , ( முதலிய ), எவை உம் - எல்லாக் 
குணங்களும் , ‘ ஈனம் இல் - குறைவற்ற , செல்வம் அரசச்செல்வம் , வந்து 

வந்து பொருந்தக்கடவது , என்ன என்று சொல்வதுபோல் , 
நின் மகற்கு -உன் பிள்ளைக்கு , வைகும் - நிலையாகப் பொருந்தியுள்ளன; ( எ - று .) 
ஆல் - ஈற்றசை. 

நாங்கள் உன்மகனது மகுடாபிஷேகத்தைப்பற்றி மகிழ்ந்து கூறுவதற் 
குக் காரணம் அவனிடத்துள்ள நற்குணங்களேயாகு மென்றன ரென்க . 
இராமனது குணம் எங்களை மகிழ்ந்து கூறுமாறு செய்ததன்றி வேறு உன்முகத் 
துக்கு இச்சகமாகச் சொல்லவேணு மென்று இராமபட்டாபிஷேகத்தை 
மகிழ்ந்து கூறினோ மில்லை யென்றன ரென்றவாறு . பஹவோ ந்ருப கல்யாண 
குணா புத்ரஸ்யஸத்திதே ( மன்னவனே ! உன் புதல்வனிடத்துப் பல கல்யாண 
குணங்கள் உள்ளன ) ” என்று வான்மீகத்திற்கூறியது கருதத்தக்கது . நல்ல 
வர்ப்பேணும் நன்மையாவது - மூவிருகுற்றமும் முறைமையிற்கடிந்து காவற் 
சாகாடு உகைத்தற்குஉரியனாய் , தன்னைத்தீநெறிவிலக்கி நன்னெறிச்செலுத்துந் 
தவத்தாற் பெரியராய முனிவர்மேலும் ஆற்றலாற்சிறந்தோ ராய அரசர்மேலும் 
அறிவாற்சிறந்தோராய அமைச்சர்மேலும் பிழைபாராட்டித் தவறு கூறித் தவி 
யாது , பலவூசிகளையும் தன்வயத்துக்கவாவல்ல காந்தம்போல யாவருடைய 
கருத்தையும் தன்பணிவாற்கவர்ந்து ஒழுகுந் திற மென்பர் . பி - ம் : தவமும் . 
2 பேறும் . 3 ஐய , கேட்டி , 4 வைகலும் , இயைவது , எதிர்ந்தது . 

( அங ) 
வுச . ஊருணி நிறையவு முதவு மாடுயர் 

பார் 2 கெழு 3 பயன் மரம் பழுத்தற் றாகவுங் 
கார்மழை பொழியவுங் கழனி 4 வாய்க தி 

வார்புனல் பெருகவு மறுக்கின் றார்கள் யார் . 
( இ - ள் . ) உதவும் - ( யாவர்க்கும் ) உதவுகின்ற , ஊருணி - குளம் , நிறைய உம் 
நீர்நிறையவும் , - பார் - ஊரின் , மாடு - நடுவே , கெழு - பொருந்திய , உயர் - 
உயர்ந்த , பயன் மரம் - பயன்படுமரம் , பழுத்தற்று ஆகஉம் - பழுத்ததாகவும் , 
- கார்- மேகம், மழை - மழையை , பொழிய உம் - சொரியுவும் , - கழனிவாய் - கழனி 

9 


காக 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


மாம் . 


களில், நதி - ஆற்றின் , வார் புனல் - மிக்கநீர், பெருகஉம் - , மறுக்கின்றார்கள் - 
(வேண்டாமென்று ) தடுக்கின்றவர்கள், யார் - யாவர் ? ( எ - று . ) 

பாழ்போகாதுநெடிதுநின்று எல்லார்க்கும் எளிதில் வேண்டும் பலன் 
களைத் தப்பாது கொடுத்து உதவுகின்ற ஊருணிமுதலியனவற்றிற்கு நீர்நிரம் 
புகைமுதலியன நேர்படுகையில் அவற்றைத் தடைசெய்வார் இல்லையானாற் 
போல , பெருநன்மை செய்ய நின்மகன் மன்னுயிர்களைப் பாதுகாக்குமாறு மகு 
டஞ்சூடுதல் உலகத்துப்பிராணிகள் நன்மைபெறுதற்கே காரணமா மாதலால் 
அதனை மறுப்பார் ஒருவருமில்லை யென்றதாயிற்று . உபமானங்கள் உபமேயப் 
பொருளத் தெரிவித்தலால் , இச்செய்யுள் - பிறிதுமொழிதலணி . ஊருணி 
யும் பயன்மரமும் - எல்லாராலும் எளிதிற்கொள்ளுமாறு உதவுவதிலும், 
கார்.மழை கைம்மாறு கருதாது ஈவதிலும் , கழனியிற் பெருகும் நதிப் 
புனல் யாவர்க்கும் பெரும்பயன்விளைத்தலிலும் உவமையாம் . மாடு உயர் 
என எடுத்து - பக்கங்களுயர்ந்த ( சுற்றிலும் வேதிகை போடப்பட்ட ] எனினு 

" ஊருணி நீர்நிறைந்தற்றே யுலகவாம் , போறிவாளன் திரு " , நடு 
வூருள் வேதிகைச் சுற்றுக்கோட் புக்க , படுபனையன்னர் பலர் நச்சவாழ்வார் , 
குடிகொழுத்தக் கண்ணுங் கொடுத்துண்ணா மாக்க , ளிடுகாட்டுளேற்றைப்பனை , 
" கற்றையஞ் சுடர்மணி கனகமேனைய , பிற்றையென்னாதருள் பெரியர் வண் 
மை போன் , மற்றவணுள்ளபன் மரமுந்தம்பய, னொற்றையு முலப்புறா தீகை 
சான்றவே ” என்றவை இங்கு ஒப்பு நோக்கத்தக்கவை . ஊருணி - ஊராரால் 
நீருண்ணப்படுவது : குளம் ; இ - செயப்படுபொருள்விகுதி . நிறைதலென்னும் 
இடத்துநிகழ் பொருளின்றொழில் இடத்தின்மே லேற்றப்பட்டது . பார் 
பூமியின் ஏக தேசத்தைக் காட்டிற்று . பி - ம் :-- 1 ஆயுயர் . 2 நுகர் . 3பழு . 4 பாய் . 

( அச) 
வுரு . பனையவா நெடுங்காப் பரும் யானையாய் 

நினையவார் 2 தன்மையை 3 நிமிர்ந்த மன்னுயிர்க் 
கெனையவா றன்பின னிராம னீண்டவற் 

கனையவா றன்பின வவையு 4மென் றனர் . 
( இ - ள் .) பனை அவாம் நெடு கரம் பருமம் யானை பாய் - பனைபோன்ற 
( நீண்ட ) கைகளையும் ஒப்பனையையுமுடைய யானைப்படையையுடையவனே !. 
நினை அவாம் தன்மையை - உன்னை விரும்புத் தன்மையை , நிமிர்ந்த - மிகுதி 
யாகக் கொண்டிருந்த , மன் உயிர்க்கு - நிலைபேறுடைய உயிர்களிடத்தில் , 
இராமன்- , எனைய ஆறு அன்பினன் - எத்தன்மையான அன்புடையவனா 
யிருக்கின்றனனோ, அவை உம் - அவ்வுர்யிகளும் , ஈண்டு - இவ்வுலகத்தில் , 
அவற்கு - அந்த இராமனிடத்தில் , அனைய ஆறு அன்பின - அத்தன்மையான 
அன்புடையனவாயிருக்கின்றன , என்றனர் 

என்றனர் - என்று சொன்னார்கள்; ( எ - று . ) 
நின்னிடத்து விருப்பம் வைத்திருக்கும் உலகத்துயிர்களிடத்தெல்லாம் 
இராமன் போன்பு காட்டி வருதலால் , அவ்வுயிர் யாவும் இராமபிரானிடத்துப் 


5 ஆர் . 


காண்டம் 


க் .-- மந்திரப்படலம் 


சுள் 


பேரன்பு பூண்டுள்ளன : ஆதலால் , அவ்வுயிர்கள் இராமன் மகுடஞ் சூடுதலிற் 
பெருமகிழ்ச்சி கொள்ளலாயினவென வேத்தவையோர் கூறின ரென்க . என் 
றனரென்பதற்கு , அஉ - ஆங் கவியிலுள்ள வேத்தவை என்பது எழுவாய் 
இராமபிரான் இளம்பிராயந் தொடங்கி யாவரிடத்தும் அன்பு பூண்டு விசாரிக் 
குந் தன்மையுட னிருக்கின்றனனென்பதையும் , உலகத்தவர் அவ்விராமன் 
இராச்சியத்தை யாட்சிபுரிய வேணுமெனக் கருதியிருக்கின் றனரென்பதையும் , 
கீழ்த் திருவவதாரப்படலத்தில் " எதிர்வருமவர்களை யெமையுடை யிறைவன் , 
முதிர்தரு கருணையின் முகமலரொளிரா, வெதுவினையிடரிலை யினிது நுமனை 
யும் , மதிதருகுமாரும் வலியர்கொலெனவே , ” + அஃதைய நினதெமதரசென 
வுடையே , மிஃதொருபொருளல வெமதுயிருடனேழ் , மகிதலமுழுதையுமுறுக 
விமலரோ , னுகுபகலளவென வுரைநனி புரிவார் என்று வந்தவற்றாலு 
முணரலாம் . பனையவாநெடுங்கர பருமயானையாய் என்ற இயல்பான பாடத் 
துக்கு , பனையவாம் நெடுங்கா - பனையையொத்த நீண்டகைகளை யுடையவனே ! 
என்று விளியாகக்கொள்க ; “ பனைத் திரண்டனைய தோளாய் ” என்றார் சிந்தா 
மணியாரும் . அவாம் - அவாவுமென்பது ஈற்றுமிசையுகரம் மெய்யொடுங் கெட் 
டது . ஈண்டு உயிரென்றது பெரும்பாலும் , மக்களுயிர்மேனின்றது . உயிர்க்கு , 
அவற்கு என்பன . உருபுமயக்கம் . பி - : -- 1 இவர் . 2 தன்மையின். நினைந்த , 
நினைந்து . 4 என்பவே . 
அசு.-- அரசன் வேத்தவையோர் சொற்கேட்டு மகிழ்ந்து 

கூறத் தொடங்குதல் . 
மொழிந்தது கேட்டலு மொய்த்து 2 நெஞ்சினைப் 
பொழிந்தபே ருவகையிற் பொங்கு 4 காதலன் 
கழிந்ததோ ரிடரினன் களிக்குஞ் சிந்தையன் 

வழிந்தகண் ணீரினன் மன்னன் கூறுவான் . 
( இ - ள் .) மொழிந்தது ( அவ்வாறு சபையில் வந்தவர் ) சொன்னதை , 
கேட்டலும் - கேட்டவுடனே, - மன்னன் - தசரதன் , நெஞ்சினை மனத்தி 
னில் , மொய்த்து - நெருங்கி , பொழிந்த - சொரிந்த , பேர்உவகையின் - மிக்க 
களிப்பினால் , பொங்கு காதலன் - அதிகரிக்கின்ற அன்பையுடையவனும் , 
கழிந்தது ஓர் இடரினன் - நீங்கின ஒப்பற்ற துன்பத்தையுடையவனும் , களிக் 
கும் சிந்தையன் -சந்தோஷிக்கும் மனமுடையவனும் , வழிந்த கண் நீரினன் - 
ஆநந்தத்தால் ( தன்னடைவே ) பெருகின 

கண்ணீரையுடையவனுமாகி , 
கூறுவான் ( அவர்களை நோக்கிச் ) சொல்வானாயினன் ; ( எ- று . ) - அதனை 
மேற்கவியிற் காண்க . 

தன்மகனைப்பற்றி வேத்தவையோர் கொண்டாடிச் சொன்னது கேட்ட 
தசரதன் , தன் மனத்தினுள்ளடங்காது மிக்குத் தோன்றிய மகிழ்ச்சியினால் 
இராமபிரானிடத்துப் பரிவு பொங்கத் தான் கொண்ட துயரமெல்லாந் தீர்ந்து 
தன துமிக்கமகிழ்ச்சி ஆனந்தபாஷ்பமாக வெளிப்பட்டுத் தோன்ற அந்த 


- 


. 


வெம்மையி னொழுக்கத்தின் 2 மேன் மை 3மேவி 
சுவு கம்பராமாயணம் 

அயோத்தியா 
வேத்தவையோரை நோக்கிக் கூறலானா னென்க . எல்லா - வுலகத்தை 
யும் பாதுகாக்கும் பேராற்றல்வாய்ந்த ஸ்ரீராமனை அவ்வேத்தவையோரின் 
கையடை யென மேற்கூறுவது அவ்விராமனிடத்துப் பெருவிருப்பத்தினா 
லெழுந்த பேரன்பின் செய லென்பார் பேருவகையிற் பொங்கு காதலன் 
கூறுவான் என்றார் . கழிந்ததோரிடரினன் - வடமொழிநடை , இடர் ; 
தன்மூப்பைக் கருதியதனாலான 

துன்ப 

மென்னலாம் . பி - ம் : 
மொய்த்த . நெஞ்சினில் , உவகையான் . சுகர்தலான் . 5 பேர் . 6 துயரினன் , 
இடரினான் . சிந்தையான் . 8 நீரினான் . 

( அசு ) 
அஎ.-- தசரதன் தன் மகனை வேத்தவையோர்க்கு அடைக்கலமெனல்: 

செம்மையிற் றருமத்திற் செயலிற் றீங்கின்பால் 
ரென்மக னென்பதென் 4னெறியி னீங்கிவ 

னும்மகன் கையடை நோக்கு மீங்கென்றான் . 
( இ - ள் . ) செம்மையின் - நடுவுநிலையாலும் , தருமத்தின் - அறத்தினாலும் , 
செயலின் - நற்செய்கையினாலும் , தீங்கின்பால் வெம்மையின் - தீயவைகளி 
னிடத்துக் கடுமையாகக் காட்டும் வெறுப்பினாலும் , ஒழுக்கத்தின் - ஆசாரத்தினா 
லும் , மேன்மை மேவினீர்- மேன்மையைப் பொருந்தியிருக்கின்ற அரசர்களே ! 
ஈங்கு இவன் - இதோ இருக்கிற இவன் , என் மகன் என்பது எ 

என் 
புதல்வனென்று சொல்லுவதென்ன ? நெறியின் - முறைமையினால் , நும் 
மகன் - ( இவன் ) நும் புதல்வனே ; ( இவனை ) , கையடை - அடைக்கலமாகக் 
கொண்டு , ஈங்கு - இங்கே , நோக்கும் - பார்த்துக்கொள்ளுங்கள் , என்றான் 
என்று சொன்னான் , (தசரதன் ) ; ( எ- று . ) 

இவனை என்மக னென்னவேண்டா : உம் மகன் போலவே கருதி , இவ 
னுக்கு யாதொருகுறைவும் வராமல் நோக்குங்க ளெனத் தசரதன் கூறின 
னென்க. நோக்கும் என்னும் உம்மீறு பன்மையுணர்த்தி முன்னிலையாய் 
நிற்றல் " இர் ஈர் மின்னென் வரூஉ மூன்றும் , பல்லோர் மருங்கினும் பலவற்று 
மருங்கினுஞ், சொல்லோரனைய வென்மனார் புலவர் என்றதனுள் ஆசிரியர் 
நச்சினார்க்கினியர் கூறியதனா லுணர்க . பி - ம் : -1 தீங்கென்பார் , தீர்கிற்பான் . 
2 மெய்ம்மை . 3 மேயநீர் . 4இனிதினூங்கவன் , அறியிரீ திவன் . 5 நோக்குமூங் 
கென்எறான் , நுமக்கென்றோதினான் . 

( அஎ ) 
அஅ .-- அரசர்களை யனுப்பிவிட்டுத் தசாதன் இராமபட்டாபிஷேகத் 
துக்குச் சோதிடரைக்கொண்டு நல்ல நாள் நோக்குதல் . 

1 அரசவை விடுத்தபி ஞாணை 2 மன்னவன் 
புரை தபு 3 நாளொடு பொழுது 4 நோக்குவா 
னுரைதெரி கணிதரை யொருங்கு கொண்டொரு 
வரைபொரு மண்டப மருங்கு போயினான் . 


- என் 


.. 


மற்ற தினத்தோடு பாழுது 
காண்டம் , க.--மந்திரப்படலம் 

சுகூ 
( இ - ள் .) அரசு அவை - இராச்சபையை , விடுத்த பின் - அனுப்பியபின்பு , 
ஆணை மன்னவன் - ஆஜ்ஞையையுடைய தசரதன் , புரை தபு நாளொடு - குற்ற 
பார்ப்பதற்கு, உரை தெரி கணிதரை - சோதிடநூலை யறிந்தவர்களை , ஒருங்கு 
கொண்டு - உடன் அழைத்துக் கொண்டு , ஒரு- ஒப்பற்ற , வரை பொரு மண்ட 

மருங்கு - மலைபோன்ற மண்டபத்தில் , போயினான் - போய்ப்புக்கான் . 

பட்டாபிஷேகத்துக்கு ஏற்ற நல்லநாளைப் பார்க்கும் பொருட்டுச் சோதி 
டரையழைத்துக்கொண்டு அரசன் ஒருமண்டபஞ் சேர்ந்தா னென்க . நாளொடு 
--பொழுது - நட்சத்திரத்தோடு முகூர்த்தத்தையும் எனினுமாம் .. நாளொடு 
பொழுது போக்குவான் என்ற பாடத்துக்கு , நாளொடு -நாளில் ( நாள் பார்ப் 
பதில் ) , பொழுது போக்குவான் - பொழுதுபோக்கும்படி என்று வலிந்து 
பொருள் கொள்ளவேணும் . “ உப்பகார மொன்றென மொழிப, விருவயி 
னிலையும் பொருட்டா கும்மே என்றதனால் , இங்கு ‘ தபு என்பது, படுத்துக் 
கூறுதலாகிய ஓசைவேற்றுமை பற்றித் தன்வினையிடத்து வந்தது . ஆணை - 
ஆஜ்ஞா என்பதன் சிதைவு . நோக்குவான் எச்சம் . பி - ம் : -1 அரசரை . 
2 மன்னனும் . நாளொடும் . 

( அஅ ) 
அகூ .-- பட்டாபிஷேகச் செய்தியையுணர்ந்த மங்கையர் நால்வர் 
அதனைக் கௌசலைக்கு அறிவிக்கச் செல்லுதல் . 

வேறு . 
ஆண்ட வந்நிலை யாக 2 வறிந்தவர் 
பூண்ட காதலர் பூட்டவிழ் கொங்கையர் 
நீண்ட கூந்தலர் நீள் கலை தாங்கல 

ரீண்ட வோடின பிரிட்டிடை 4 யிற்றிலர் . 
( இ - ள் .) ஆண்டு- அவ்விடத்து , அ நிலை ஆக- அவ்வாறிருக்க, -- அறிந்தவர் 
( இராம பட்டாபிஷேக சமாசாரத்தை ) அறிந்தவர்களாகிய , ( மங்கையர் நால் 
வர் ) - நான்கு பெண்கள் , பூண்ட காதலர் - அன்பு கொண்டவர்களும் , பூட்டு 
அவிழ் கொங்கையர் ( கக்சின்) முடி அவிழப்பெற்ற தனங்களையுடையவர் 
களும், நீண்ட கூந்தலர் - தாழ்ந்த கூந்தலையுடைவர்களும் , நீள் கலை தாங்கலர் - 
நீண்ட ஆடைகளைத் தாங்காதவர்களும் , இட்டிடை இற்றிலர் - நேரிய இடை 
யிறாதவர்களுமாய் , ஈண்ட - நெருங்க ஓடினர் - ( கோசலையின் கோயிலுக்கு ) 
ஓடினார்கள் ; ( எ- று . ) 

மங்கையர்க்குக் களிப்பின் மிகுதியால் உடல் பூரித்துப் பெருக்கக் கச்சின் முடி 
தானே யவிழ , ஓடுகின்ற விசையால் தலையவிழ்ந்து கலைநெகிழ்ந்த தென்பதாம் . 
இவரைக் கோசலையின் சேடிய ரென்னலாம் . மங்கையர் நால்வ ரென்பது , 
மேலைக்கவியால் விளங்கும் . இட்டிடை - இப்பொருட்டாதல் “ இட்டிடைப் , 
பின்னை கேள்வன் என்னுந் திருச்சந்தவிருத்தத்திலுங் காண்க . ஓடுகின்ற 
விசையைப் பார்த்தால் இடை இற்றுவிடுமோ என்று கருதுமாறு இருந்த 


* 1 


என 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


தென்பது , இட்டிடையிற்றிலர் என்பதன் கருத்து . ஓடினர் என்பதற்கு 
எழுவாய் வருவிக்க . பி- ம் : -1 ஆண்டவன்னிலை , ஆண்டையந்நிலை , ஆண்டை 
யானிலை . 2 அறிந்தனர் . இற்றிடை . 4 இற்றிலார் . 

(அக ) 
கூ 0 .-- செய்தியறிவிக்கக் கோசலையிடஞ் சென்ற மங்கைமாரின் மகிழ்ச்சி . 

ஆடு கின்றனர் பண்டையி னன்றியே 
பாடு கின்றனர் பார்த்தவர்க் கேகரஞ் 
சூடு கின்றனர் சொல்லுவ 2 தோர்கிலர் 

மாடு சென்றனர் மங்கையர் நால்வரே . 
( இ -ள் . ) ஆடுகின்றனர் ஆடுகின்றவர்களும் , பண்டையின் அன்றி 
இதற்கு முன் தாங்கள்இருந்த நிலையாகவல்லாமல் ( பெருமகிழ்ச்சியால் தம்நிலை 
மாறி யென்றபடி ), பாடுகின்றனர் - பாடுகின்றவர்களும் , பார்த்தவர்க்கு - (தாங் 
கள் ) பார்த்தவரெல்லாருக்கும் , கரம் சூடுகின் றனர் - அஞ்சலி செய்கின்றவர்க 
ளும் , சொல்லுவது ஒர்கிலர் - சொல்லுவது இன்னதென்று அறியாதவர்களு 
மாகி , மங்கையர் நால்வர் - அந்நான்கு பெண்களும் , மாடு - ( கோசலையின் ) 
சமீபத்தில் , சென்றனர் - போயினர் ; ( எ - று . ) 

ஆடுதல் முதலிய இச்செயல்களெல்லாம் ஆநந்தப்பெருக்கா லுண்டான 
வை யென்க . பி - ம் : - பண்ணடையின்றியே. ஓர்கிலார் . 

( கO) 
-உமது உவகைக்காரணத்தைச் சொல்லுங்களென்று 

கோசலை வினவுதல். 
கண்ட மாதரைக் காதலி னோக்கினாள் 
கொண்டல் வண்ணனை நல்கிய கோசலை 
யுண்டு பேருவ கைப்பொரு ளன்னது 

தொண்டை வாயினிர் சொல்லுமி னீண்டென்றாள் . 
( இ - ள் . ) கொண்டல் வண்ணனை - நீலமேகவர்ணனாகிய ஸ்ரீராமனை , நல் 
கிய - பெற்ற , கோசலை- , - கண்ட - (இவ்வாறாகவந்து ) தன்னைக் கண்ட , மாத 
ரை - பெண்களை , காதலின் - விருப்பத்தோடு , நோக்கினாள் பார்த்தவளாகி , 
தொண்டை வாயினிர் - கொவ்வைக்கனிபோன்ற வாயை யுடையவர்களே ! 
( உங்களைப்பார்த்தால் ), பேர் உவகை பொருள் - பெரியசந்தோஷ சமாசாரம் , - 
உண்டு - உள்ளதாகத் தோன்றுகின்றது : அன்னது - அதனை , ஈண்டு - இப் 
பொழுதே, சொல்லுமின்-சொல்லுங்கள் , என்றாள் - என்றுவினவினாள்; ( எ - று .) 

" இங்கிதஜ்ஞாஸ்து கோஸலாம் ( கோசலநாட்டவர் இங்கிதத்தினால் அறி 
பவர்கள் ) என்பதற்கு ஏற்ப , அம்மங்கையர் கருதியவதனை அவர் கூறாம 

மலே 
குறிப்பான் அறிந்தாளாதலின் , பேருவகைப்பொருள் உண்டு என்றா ளென்ன 
லாம் . தொண்டை - ஆகுபெயர் . கோசலை - கௌஸல்யா என்னும் வடசொல் 
லின் திரிபு ; கோசலதேசத்தரசன்மகள் என்பது பொருள் . கோசலம் -- உத் 
தரகோசலம் , தக்ஷிணகோசலம் என இரண்டு பிரிவுள்ளது : அவற்றுள் தக்ஷிண 
கோசலத்தரசன்மகள் இவள் . பி- ம் : - என்றலும் . 

( கூக ) 


. .-- தசரதன் இராமனு கீதப் பட்டாபிஷேகஞ் செய்ய 
காண்டம் 

க .-- மந்திரப்படலம் 


எக 


நிச்சயித்திருப்பதை மங்கைமார் தெரிவித்தல் . 
மன்னெடுங்கழல் வந்து வணங்கிடப் 
பன்னெடும்பகல் பாரளிப் பாயென 
நின்னெ டும்புதல் வன் றனை நேமியான் 

றொன்னெ டும்முடி 1 சூட்டுகின் றானென்றார் . 
( இ -ள் . ) மன் - அரசர்கள் , நெடு கழல் - பெரியவீரக்கழலையணிந்த பாத 
ங்களில் , வந்து வணங்கிட- , பல் நெடு பகல் - அனேகநாள்கள் , பார் அளிப் 
பாய் - பூமியைக் காப்பாய் , என என்று சொல்லி , நின் நெடு புதல்வன் 

தனை - 
உனது ஜ்யேஷ்ட குமாரனாகிய ஸ்ரீராமனுக்கு , நேமியான் - சக்ரவர்த்தி , தொல் 
நெடு முடி - பழமையாகிய பெரிய கிரீடத்தை , சூட்டுகின்றான் - சூட்டப்போ 
கின்றான் , என்றார் - என்று ( அம் மங்கையர் ) செய்தி தெரிவித்தார்கள் ; ( எ - று .) 

தசரதன் இராமனைவரவழைத்து நீ இந்தப் பூமியை யரசாட்சி செய்வாய் 
என்று சொன்னான் : இனி விரைவில்தானே குலமுறையாய் வந்த முடியைச் 
சூட்டப்போகின்றா னென்று அம்மங்கையர் கோசலையிடம் நிகழ்ந்த செய்தி 
யைத் தெரிவித்தன ரென்க . கோசலை இராமன் முதலிய நால்வரையும் தன் 
புதல்வர்போலவே கருதி அன்பு செய்பவளாதலின் * நின்னெடும் புதல்வன் 
றனை என்றது . மன் , கழல் ஆகுபெயர்கள் . வணங்கி + இட எனப் 
பிரித்து , வணங்கிக் காணிக்கைகளைக் கொணர்ந்துகொடுக்க என்றுபொ 
ருள் உரைத்தலுமாம் . தொழுத்தையர் சக்ரவர்த்தி.யின் இயற்பெயரைச் 
சொல்லார்களாதலால் , நேமியான் என்றார் . பரம்பரையாய்வந்த தென்பது 
விளங்க “தொன்முடி எனப்பட்டது . முடி - முடிக்கப்படுவதென்னும் பொரு 
ளில் ‘ ஐ விகுதி புணர்ந்து கெட்ட காரணச்சிறப்புப்பெயர் . புதல்வன்றனை - 
உருபுமயக்கம் . நெடும்முடி - விரித்தல் . விரைவில் நிகழுமென்பது பற்றி , சூட்டு 
கின்றானென்று நிகழ்காலத்தாற் கூறியது . பி - ம் : -1 சூட்டுகென்றான் . ( கூ ) 

கூகூ .--- கௌசலைக்கு இராமபட்டாபிஷேகத்தால் தோன்றிய 
உவகையை மன்ன வன் துறப்பானென்ற கருத்து மாற்றுதல் . 

சிறக்குஞ் செல்வ மகற்கெனச் சிந்தையிற் 
பிறக்கும் பேருவ கைக்கடல் பெட்பற 
வறக்கு மாவட வைக்கன 2 லான தாற் 

றுறக்கு மன்னவ னென்னுந் துணுக்கமே . 
( இ - ள் . ) ( அதைக்கேட்ட கோசலைக்கு ), மன்னவன் - சக்கரவர்த்தி , துறக் 

என்னும் துணுக்கம் - துறந்து செல்வா னென்னும் அச்சமானது , 
மகற்கு - ஸ்ரீராமனுக்கு , செல்வம் சிறக்கும் என - அரசச்செல்வம் சிறக்கு 
மென்று , சிந்தையில் பிறக்கும் - மனத்திற் றோன்றுகின்ற , பேர் உவகை 
கடல் - பெரிய சந்தோஷமாகிற கடலானது , பெட்பு அற - பெருமையற , 


கும் 


எஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


வறக்கும் ஆ - வற்றும்படி , வடவை கனல் ஆனது - வடவைத் தீயையொத் 
திருந்தது ; ( எ- று .) 

மகன் முடிசூடுவானென் றதனாலுண்டாகிய களிப்பு, மன்னவன் துறப் 
பானென்றதனா லுண்டாகிய அச்சத்தால் மிகுதிப்படாமல் அடங்கி நின்ற 
தென்க . வடவை - வடமொழிச்சிதைவு ; இஃது , கடலினிடையில் நின்று 
அதிகரிக்கும் 

உறிஞ்சிப்பருகுமாறு முகத்துக்கனல் பெற்றதோர் 
பெண்குதிரை. வறக்கும் மா வடவைக்கனல் - வற்றச்செய்கின்ற பெரிய பட 
பாக்நியென்றுமாம் . 
றுமாம் . பி - ம் : -1மகற்கெனுஞ் 2 ஆகுமால் . 

( ங ) 
கூசு : -கோசலை மங்கலச்செய்தி சொன்னவர்கட்கு வெகுமதியளித்துச் 
சுமித்திரையோடு ஸ்ரீமந்நாராயணழர்த்தியின் கோயிலுக்குப் போதல் . 

அன்ன ளாயு மரும்பெற லாரமு 
1 நன்னி திக்குவை யுந்நனி நல்கித்தன் 
றுன்னு காதற் சுமித்திரை யோடும் போய் 

மின்னு நேமியன் 3 மேவிட 4 மேவினாள் . 
( இ - ள் . ) ( கோசலை ), அன்னள் ஆயும் - அத்தன்மையளாகியும் , , அரு 
பெறல் - அரியபெறுதலையடைய , ஆரம்உம் -மணிவடங்களையும் நல் நிதி குவை 
உம் - உயர்ந்த திரவியங்களின் குவியல்களையும் , நனி நல்கி - ( செய்தி 
சொன்ன மங்கையர்கால்வர்க்கு )) மிகவும் கொடுத்து , ( அவர்களை யனுப்பி 
விட்டு ) , "தன் - காதல் - துன்னு - தன்னாசைக்கு விஷயமாகிய , சுமித்திரை 
யோடும் - சுமித்திரையுடனே , போய்-, மின்னும் நேமியன் - விளங்குகினற 
( சுதரிசனமென்னுஞ்) சக்கரத்தை ( க் கையில் ) தரித்த ஸ்ரீரங்கநாதன் , மேவு 
டம் - பொருந்தியிருக்குந் திருக்கோயிலை , மேவினாள் - அடைந்தாள் ; ( எ - று .) 

தன்கணவன் துறக்கப்போகின்றானே யென்பதைக் கருதி மனத்திற் 
றுணுக்க மெய்தினளாயினும் , கோசலை மங்கலச்செய்தி சொன்னவர்கட்குச் 
சிறந்த மணிவடம் முதலியன கொடுத்துப் பின்பு தன்புதல்வனுக்கு நன் 
மையை வேண்டி, இட்சுவாகுகாலந் தொடங்கிச் சூரியகுலமன்னர்க்குக் 
குலதெய்வமாகவிளங்கும் ஸ்ரீமந்நாராயணமூர்த்தியின் கோயிலுக்குச் சுமித் 
திரையோடுஞ் சென்றனளென்பதாம் . கைகேயி இப்பொழுதே வேறாயிருந் 
தனளென்பது குறிப்பு ... நனி - விசேடித்த வுரிச்சொல் . முதலடி - முற்று 
மோனை . சுமித்திரை = ஸுமித்ரா: நல்லமித்திரரையுடையவள் ; இயற்கையில் 
நற்குணமுடையவளேயன்றிச் செயற்கையிலும் அவ்வாறிருப்பவளென்பது 
பொருள் . பி - ம் : - பன்மணி . பல நல்கி , 3 வைகிடம் . 4 மேயினாள் . ( கூசு ) 

கூரு. - கோசலை திருமாலின் திருவடிகளை வணங்குதல் . 
மேவி மென்மல ராணில மாதெனுந் 
தேவி மாரொடுந் தேவர்கள் யாவர்க்கு 
மாவி யும்மறி வும் ! முதலாயவன் 

லா மலர்ப்பாதம் வணங்கினாள் . 


உமாவு 


காண்டம் 


க . - மந்திரப்படலம் 


எங் 


( இ- ள் . ) ( கோசலை ), மேவி - (அங்ஙனம் ) அடைந்து , மலராள் - திருமகள் , 
நிலமாது - நிலமகள், எனும் - , தேவிமாரொடுஉம் - தேவியர்களோடும் , - தேவர் 
கள் யாவர்க்குஉம் - எல்லாத்தேவர்களுக்கும் , ஆவிஉம் - உயிரும் , அறிவுஉம் - 
ஞானமும் , முதல்( உம் ) - ஆதியும் , ஆயவன் - ஆனவனாகிய ஸ்ரீமந்நாராயணனு 
டைய , மா உலாம் மலர் பாதம் - வண்டுகள் ( தேனை யுண்ணும் பொருட்டு ) 
உலாவுகின்ற தாமரை மலர் போன்ற பாதங்களை , வணங்கினாள் - ; ( எ 

( எ- று . ) 
தேவிமாரொடுமுள்ள முதலாயவன் பாதங்களைக் கோசலை வணங்கினா 
ளென்பதாம் . வாவிமாமலர் என்ற பாடத்துக்கு , வாடாமலரென்பார் வாவிமா 
மலர் என்றாரென்க . தேவர் முதலிய யாவர்க்கும் ஆவியும் அறிவும் நாதனும் 
நம்நாராயணனேயாவ னென்பது , மூன்றாமடியிற் கூறிய பொருள் . பி - ம் : 
அமுதாயவன் . 

( கூரு.) 
கூசு. -- வணங்கிய பெருமானிடத் துகீ கோசலை இராமனு நீதத் 

திருவருள்புரியவேண்டுதல் . 
என்வ யிற்றரு மைந்தற் கினியரு 
பளுன்வ யத்ததென் றாளுல கியாவையு 
மன் 2வ யிற்றி னடக்கிய மாயனைத் 

தன் 2 வ யிற்றி னடக்குந் தவத்தினாள் . 
( இ - ள் . ) உலகு யாவை உம் - எல்லாவுலகங்களையும் , மன் வயிற்றின் - 
பெருமைபெற்ற ( தன் ) திருவுதரத்துள் , அடக்கிய - அடக்கிக்கொண்ட , 
மாயனை - நாராயணனை , தன் வயிற்றின் - தன்னுடைய வயிற்றிலே, அடக் 
கும் - அடக்கிய , தவத்தினாள் - தவத்தையுடைய கோசலை , - ( அத்தேவர் 
பிரானை நோக்கி ) , இனி - இப்பொழுது , என்வயின் தரும் மைந்தற்கு - என் 
னிடத்துப் பிறந்த ஸ்ரீராமனுக்கு , அருள் - அநுக்கிரகம்புரிவது , உன் வயத் 
தது -உன்னதீனத்துளது , என்றாள் - என்றுபிரார்த்தித்தனள் ; ( எ - று . ) 

இராமபிரானது நன்மை உன் திருவருளாற் குறைவின்றிப் பெருக் 
வேண்டு மெனத் திருமாலினிடத்து வேண்டின ளென்க . இந்தச் செய்யு 
ளின் பின்னிரண்டடிகளில் , உலகியாவையு மன்வயிற்றினடக்கிய - மாயவ 
னென்று ஆதேயத்திற்குப் பெருமையைக் கூறி , அப்படிப்பட்டவனை யடக்கிய 
வயிற்றவளென்று , ஆதாரத்துக்கு ( ஆதேயம் - தாங்கப்படு பொருள் : ஆதாரம் - 
தாங்கும் பொருள். ) மேன்மையைக் கூறியதனால் , இது பெருமையணி : ஊழிக் 
காலத்து உறங்கிக்கிடந்த ஆலிலைபோலேயாயிற்று , இவள் வயிறு; அதில் , வினை 
யானன்றி இச்சையாலே இவள் தவத்தாற் பிணிப்புண்டு கிடந்தர் னென்பது 
தோன்ற , தவத்தினால் என்றார் : இதுபற்றியே , " என்ன நோன்பு நோற் 
றாள் கொலோ விவனைப் பெற்ற வயிறுடையாள் ” என்றார் பெரியோரும் . 
மர்யன் - மாயையையுடையவன் ; மாயையாவது - கூடாததையுங் கூட்டுவிக் 
குந்திறம் , அகடித் கடநாஸாமர்த்தியம் ; பிரபஞ்சகாரணமாகிய - பிரகிருதியு " 

10 


எ.சு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


மாம் . மாயவன் என்பதற்கும் இதுவே பொருள் : கருநிறமுள்ள வனென்றலு 
முண்டு . பி - ம் : -1உன்வயிற்றது , உன்வயத்தன் . 2 வயிற்றில் . ( கசு ) 
கூ எ . - கோசலை திருமாலை வணங்கியபின் , தவசியர்க்குக் 

கோதர்னங்கள் புரிதல் . 
என்றி றைஞ்சியவ் விந்திரை கேள்வனுக் 
கொன்று நான்மறை யோதிய பூசனை 
நன்றி ழைத்தவ ணல்ல தவர்க்கெலாங் 

கன்று டைப்பசு வின்கட னல்கினாள் . 
( இ -ள் . ) என்று - , இறைஞ்சி - வணங்கி , அ இந்திரை கேள்வனுக்கு - 
அந்த இலக்குமிநாயகனாகிய நாராயணனுக்கு , ஒன்றும் - தகுந்த , நால் மறை 
ஓதிய பூசனை நான்குவேதங்களிலுஞ் சொல்லிய ஆராதனையை , நன்று 
இழைத்து - விசேஷமாகச் செய்வித்து , அவண் - அவ்விடத்திருந்த, நல்ல 
தவர்க்கு எலாம் - நல்ல தவசிகளுக்கெல்லாம் , கன்று உடை பசுவின் கடல் 
கன்றையுடைய பசுவின் திரள்களை , நல்கினாள் - (தானஞ் செய்தாள் ; ( எ - று .) 

அவள் + நல்ல எனப்பிரித்து , எழுவாயாகவுமாம் . பசு - பால்பகாவஃறி 
ணைப் பெயர் . கடனல்கினாள் என்பதைக் கடன் நல்கினாள் என்று பிரித்து , 
பசுவின் என்பதிலுள்ள 4 இன் சாரியையைக் கடன் என்பதனோடு கூட்டி , 

பசுவை , கடனின் - முறைப்படி , நல்கினாள் என்று உரை கூறினாரு 
முளர் . பி - ம் : -- நல்கித். 

( கஎ ) 
கூஅ . - கோசலை அந்தணர்க்குப் பலவகைத் தானங்களைப் புரிதல் . 

பொன்னு மாமணி யும்புனை சாந்தமுங் 
கன்னி மாரொடு காசினி யீட்டமு 
மின்ன யாவையு மீந்தன ளந்தணர்க் 

கன்னமுந் தளி ராடையு நல்கினாள் . 
( இ - ள் . ) அந்தணர்க்கு - வேதியர்களுக்கு , பொன்உம் - பொன்னையும் , 
மா மணிஉம் - பெருமைபெற்ற நவரத்தங்களையும் , புனை - பூசுதற்குரிய , சாந் 
தம்உம் - சந்தனத்தையும் , கன்னிமாரொடு - பெண்களையும் , காசினி ஈட்ட 
உம் - பூமியின் கூட்டத்தையும் , இன்ன- இவைபோல்வனவாய , யாவைஉம்-எல் 
லாவற்றையும் , ஈந்தனள் - கொடுத்தாள் ; ( பின்னும் ) , அன்னம்உம் அந்தத் 
தையும் , தளிர் ஆடைஉம் - தளிர்போன்றுள்ள வஸ்திரத்தையும் , நல்கினாள் 
கொடுத்தாள் ; ( எ - று . ) 

முதலில் நற்றவர்களுக்குத் தானஞ் செய்து , பின் மற்றவர்களுக்கெல் 
லாம் பொன் முதலிய கணக்கிறந்தன தந்து அன்னவஸ்திராதிகளும் அளித்தன 
ளென்க . கன்னிமார் , மார் - பலர்பாற்பெயர்விகுதி . உம்மைகள் - எண்ணுப் 
பொருளன . மா -உரிச்சொல் ; மஹாஎன்னும் வடமொழிச்சிதைவுமாம் . நவரத் 
நங்களாவன - கோமேதகம் , நீலம், பவளம் , புட்பராகம் , மரகதம் , மாணிக் 


காண்டம் 


க . - மந்திரப்படலம் 


எரு 


கம் , முத்து , வைடூரியம் , வைரம்என்பன . சாந்தம் , காசினி , சந்தரும் , காய்யபீ 
என்னும் வடசொற்களின் சிதைவு ; காயபீ - பரசுராமனால் கஸ்யப முனிவ 
னுக்கு யஜ்ஞதக்ஷிணையாகக்கொடுக்கப்பட்டது . ஈட்டம் - தொழிற்பெயர் ; 
ஈண்டு - முதனிலை . இவை போன்ற தானங்கள் - பூதானம் , தானியதானம் 
முதலியன . அந்தத்தை அணவுவார் - அந்தணர் : என்றது , வேதாந்தத்தையே 
பொருளென்று மேற்கொண்டு பார்ப்பாரென்றவாறு ; " அந்தணரென்போரற 
வோர் மற்றெவ்வுயிர்க்குஞ், செந்தண்மை பூண்டொழுகலான் என்றவாறு 
அழகிய தட்பத்தை ( அருளை ) யுடையா ரென ஏதுப்பெயராகவு மாம் . பி - ம் : 
தானமும் . 

( அ ) 
கூகூ.- திருமாலை வணங்கி வலஞ்செய்து பின் கோசலை 

நோன்புகள் தொடங்குதல் . 
நல்கி நாயக னாண்மலர்ப்பாதத்தைப் 
புல்லிப் போற்றி வணங்கிப் புரையிலா 
மல்லன் 3 மாளிகைக் கோயில் வலங்கொளாத 

தொல்லை நோன்புகள் யாவுந் தொடங்கினாள் . 
(இ- ள் . ) நல்கி - ( அங்ஙனம் ) தானஞ்செய்து , நாயகன் - அவ்வரங்கநாதனது , 
நாள் மலர் பாதத்தை - அன்றலர்ந்த தாமரைமலர்போன்ற திருவடிகளை , புல்லி 
தழுவி , போற்றி - (பலவகையாகத் ) துதித்து , வணங்கி - சேவித்து , கோயில் . 
அவ்வாலயத்தை , வலம்கொளா - பிரதக்ஷிணஞ்செய்து , (பின் ), புரைஇலா 
குற்றமற்ற , மல்லல் - வளப்பம் பெற்ற, மாளிகை - அரண்மனையில் , தொல்லை - 
பழைய , 

நோன்புகள் யாஉம் - விரதங்களெல்லாவற்றையும் , தொடங்கினாள் 
( செய்யத் தொடங்கினாள் ; ( எ - று . ) 
தானங்களெல்லாஞ் செய்தது கோயிலிலேயே யென்க . 

கோசலை அங் 
ஙனம் தானஞ்செய்தபின் மீண்டும் அத்திருமாலின் பாதங்களைச் சென்று 
அடைந்து வணங்கி வலஞ்செய்து தன்னிருக்கை சேர்ந்து நோன்புகள் நோற் 
றிருந்தனளென்க . இக்குலத்துதித்த அரசர்க்கெல்லாம் முடிசூட்டுங்கால் 
அவ்வவர் தாய்மார் செய்துவந்த நோன்பென்பார் தொல்லைநோன்பு என்றார் . 
மாளிகைக்கோயில் - அரண்மனையிலுள்ள எம்பிரான் கோயி 

லென்னவுமாம் . 
நல்கினாள் ” என்ற முற்றுக்கு எழுவாய் வருவிக்க ; சென்ற பாடலிலும் இங்க 
னமே . இப்பாடல் சிலபிரதியிலில்லை . பி - ம் : - பாதங்கள் . புரையிலாள் . 
மாமணி : 

மந்திரப்படலம் முற்றிற்று . 


. 


- 


( க்கூ ) 


ஆவது மந்தரைசூழ்ச்சிப் படலம் . 


ஸ்ரீராமபட்டாபிஷேகத்தையறிந்து , கைகேயியின் தாதியாகிய மந்தரை 
யென்பாள் கைகேயிக்குக் கலகஞ்செய்த கதையைச் சொல்லுஞ் சிறிய பிரி 
வென்பது பொருள் . ( மந்தரை - மனத்தைக்கலக்குபவள் என்று காரணப் 
பொருள்படும் மந்தரா என்ற வடசொல்லின் திரிபு : இவள் -- கைகேயியின் 
பாங்கி . சூழ்ச்சி யென்பது - சுழற்சி: சூழ்வருவானைச் சுழல்வருமென்பவாகலின் ; 
அஃதாவது - மனத்தடுமாற்றம் . அது விசாரம் , ஆலோசனை ; இது இப்பொருட் 
டாதல் “ சூழ்வார் கண்ணாக வொழுகலான் மன்னவன் , சூழ்வாரைச் சூழ்ந்து 
கொளல் , " சூழ்ச்சி முடிவுதுணிவெய்தல் , சொல்லாறு கேளானனி சூழ்ச்சி 
யுட்டோற்றவாறும் " என்பவற்றானு முணர்க . இங்கே சூழ்ச்சி - தூராலோசனை .) 

தசரதசக்கரவர்த்தி சோதிடர்களை நோக்கி * நல்ல நாளையாராய்ந்து 
சொல்லுக என்று வினவ , அச்சோதிடர்களும் ஆராய்ந்து நாளைக்கு நல்ல 
நாள் என்றாராக , பிறகு சக்கரவர்த்தி வசிட்டனை வரவழைத்து மகுடா 
பிஷேகத்திற்கு ஏற்ற நாள் நாளைக்கு ஆதலால் , இராமபிரானுக்கு முதனாளே 
செய்யவேண்டிய சடங்குகளைச் செய்து உறுதிப்பொருளையும் உபதேசிக்க 
என்ன , வசிட்டனும் உவகை மேலிட்டவனாய் இராமபிரா னிருக்குமிடஞ் 
சென்று தன்னை வணங்கி வழிபட்ட அப்பிரானை நோக்கி , உத்தம ! நாளைக்கு 
மன்னவன் உனக்கு முடிசூட்டப்போகின்றான் : ஆதலால் , சில உறுதிப்பொருள் 
கூறுகின்றேன் என்று சிறந்த உபதேசமொழிகள் பலகூறிப் பின்பு அவ்விராம் 
பிரானோடு ஸ்ரீமந்நாராயணமூர்த்தியின் கோயிலுக்குச்சென்று அப்பிரானுக்குத் 
திருமஞ்சனம் முதலியன செய்து வழிபட்டுப் பிறகு இராமபிரானுக்கு மகுடா 
பிஷேகதினத்துக்கு முன்னாள் செய்யவேண்டிய சடங்குகளைச் செய்து 
அப்பால் மன்னவனுக்கு அறிவிக்க , அத்தசரதமன்னவன் நகரத்தை யலங் 
கரிக்குமாறு பறைசாற்றித் தெரிவிக்கும்படி கட்டளையிட , வள்ளுவர் தசரத் 
னது அக் கட்டளையைப் பறைசாற்றித் தெரிவித்தனர் . இராமபிரானுக்கு 
மணமுடிபுனையுந் திருவிழா நாளைக்கு என் றதைக் கேட்ட நகரத்து மாந்தர் 
யாவரும் பெருங் குதூகலத்துடன் நகரத்தை யலங்கரிக்கலாயினர் . இராமன் 
பாலகனாயிருக்கையில் சுண்டுவில்லில் மண்ணுண்டை 

வைத்துத் தன் 
கூனின் மேலெய்ததனால் அவன்மீது கறுவுகொண்டிருந்த கூனியானவள் நகரத் 
தவர் அங்ஙனம் பேரார்ப்பரவத்துடன் நகரத்தை யணிவதைக் கண்டு , இராம 
பட்டாபிஷேகத்தை யுணர்ந்து மனம் பொறாது வெதும்பி , கைகேயியின் அரண் 
மனைக்குச் சரேலென்றுபோய் அணையிற் பள்ளிகொண்டிருக்கும் அக் கைகேயி 
யை விரைவிலணுகித் துயின்றுகொண்டிருந்த அவளை யெழுப்பி , • பெருக் 
துயரம் நேர விருக்கையிலும் இங்ஙனம் துயில்வது தகுதியோ ? என்று கூறி 
இராமன் பட்டம் புனையப்போவதைத் தெரிவிக்க , கைகேயி அகமகிழ்ந்து 
சிறந்ததோராரத்தை அந்தக் கூனிக்குத் தந்தனள் . அப்போது அந்தக் கூனி 


காண்டம் 


2 .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


என் 


அதனைக் கழற்றி யெறிந்துவிட்டுப் பலவகைத் துர்போதனைகளாற் கைகேயி 
யின் மனத்தைக் கலக்க , முதலில் மந்தரையின் பேச்சுக்குச் சிறிதும் 
இணங்கா திருந்த கைகேயி பிறகு மனங் கலங்கி அவள் பேச்சுக்கு இசைந்து 
அவளை நோக்கி , இப்போது யான் செய்யவேண்டிய உபாயம் யாது ? என்ன , 
முன்னே சம்பராசுரயுத்தத்திலே உதவியதற்காக மன்னவன் இரண்டுவாங் 
கள் உனக்குக் கொடுத்திருக்கின்றானே , அவற்றில் ஒன்றினால் இராமனைப் பதி 
னான்குவருஷம் காட்டிற்குச் செல்லவும் , மற்றொரு வரத்தினால் பரதனுக்கு 
முடிசூட்டவும் வேண்டுவாய் என்று உபாயங்கூறினாள் . அங்ஙனம் உபாயங் 
கூறிய கூனியைக் கைகேயி புகழ்ந்து கொண்டாடிச் சற்கரித்து அனுப்பி 
விட்டுப் பின் தன் ஆபரணங்களையெல்லாங் களைந்தெறிந்து தலைவிரி கோலத் 
துடன் பூமியின்மீது புரண்டவண்ணம் மூதேவிபோற் கிடந்தன ளென்பது , 
இப்படலத்திற் கூறும் பொருள் . 
க .-- சோதிடர்களை முடிபுனைய நல்லநாள் கூறுமாறு தசரதன் 

வினவுதல் . 


வேறு . 


கடிகமழ் தாரினான் 1 கணித மாக்களை 
2 முடிவுற நோக்கியோர் முகமன் கூறிப்பின் 
வடிமழு வாளவற் கடந்த மைந்தற்கு 

முடிபுனை 4 முதன்மை நாண் மொழிமி னென்றனன் . 
( இ- ள் . ) ( கணிதரை ஒருங்குகொண்டு ஒரு மண்டபத்தின் மருங்குபோன ) , 
கடி கமழ் தாரினான் - வாசனை வீசுகின்ற மாலையையுடைய சக்கரவர்த்தி , - கணி 
தம் மாக்களை - அச்சோ திடநூல்வல்லோரை , முடிவு உற நோக்கி - கடை 
பொருந்தப்பார்த்து , ஓர் முகமன் கூறி - ( முன்னே ) சிறப்பு வார்த்தையைச் 
சொல்லி , பின் - பின்பு , வடி மழு வாளவன் கடந்த மைந்தற்கு - கூர்மை 
பொருந்திய மழுவாயுதத்தையுடையவனை (பரசுராமனை ] வென்ற வீரனாகிய 
இராமனுக்கு , முடி புனை முதன்மை நாள் - முடிசூட்டுதற்கு உரிய சிறந்த நாளை , 
மொழிமின் - சொல்லுங்கள் , என்றனன் - என்றான் ; ( எ - று . ) 

இச்செய்யுள் “ உரைதெரிகணிதரை யொருங்குகொண்டொரு , வரை 
பொரு மண்டப மருங்கு போயினான் என்று வந்த அகூ - ஆஞ் செய்யுளோடு 
தொடர்புடையது . கணிதமாக்கள் - சோதிடர் . மாக்கள் - மக்களென்பதன் 
விகாரம் . மாக்களெனப்படுவார் மனவுணர்ச்சியில்லாதரர் , மக்களெனப்படுவார் 
ஐம்பொறி யுணர்வேயன்றி மனமென்பதோரறிவுமுடையார் ; இதனை " மாவு 
மாக்களுமையறிவினவே , மக்கடாமேயாறறிவுயிரே என்னும் மரபியற் 
சூத்திரங்களானுமுணர்க ; ஆதலின் , இவரை மாக்களென்பது பொருந்தாமை 
தெற்றென வுணர்க . இனி இச்சோதிடர் கூறுஞ்சோதிடம் பயன்படாமை 
பற்றிக் கவி மாக்கள் எனப் பழித்துக்கூறினா ரென்னலுமாம் . முடிவுற 
நோக்கி * நன்குநோக்கியென்றபடி , பின் என்றதனால் , முன் என்பது 


회 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


வருவிக்கப்பட்டது , வாள் - இங்கு ஆயுதமென்னும்மாத்திரையாய் நின்றது . 
மழு ஆளவன் எனப் பிரித்து , மழுவையாளுதலையுடையவன் என்றுமாம் .. 

மெல்லெழுத்து மிகுவழி " என்னுஞ் சூத்திரத்து உயர்திணை மருங்கி னொழி 
யாதுவருதலும் ” என்றதன்கண் ஒழியாது என்னும் இலேசால் வாளவனை . என் 
னும் உருபுதொக்கது . வடிமழுவாளவற் கடந்தமைந்தனென அவன் இளமை 
யிற்புரிந்த ஆண்டொழிலையெடுத்துக் கூறவே , முடிபுனைந்து மூவுலகுங் காக் 
கும் வீரமுடைய னென்பது கூறியதாயிற்று . கீழ் எக - ஆஞ் செய்யுளில் “ மழு 
வினாற் பொருது போக்கிய சேவகன் சேவகஞ் செகுத்தவீரற்கு ஆவ இவ்வுல 
கம் என வந்ததுங் காண்க . பி - ம் : - கடிகை . 2 முதன்மை . முடியற . கடிகை. 


2 .-- நாளை நல்லநாளென்று கணிதமாக்கள் கூறவே , 

தசரதன் வசிட்டனை வரவழைத்தல். 


பொருந்துநா ணாளை யுன் புதல்வற் கென்றலுந் 
திருந்தினா ரினியசொற் கேட்ட செய்கழற் 
பெருந்திண் 4 மா லியானையான் பிழைப்பில் செய்தவ 
மருந்தனான் வருகென வசிட்ட னெய்தினான் . 


( இ - ள் . ) திருந்தினார்.- ( நூல்களில் ) தேறினவராகிய முகூர்த்தவிதானிகள் , 
“ உன் புதல்வற்கு - உனது புத்திரனுக்கு (ப்பட்டாபிஷேகஞ் செய்தற்கு ), பொரு 
ந்தும்-( எவ்லாநன்மைகளும் ) பொருந்திய, நாள் -முகூர்த்ததினம் , நாளை- நாளைக் 
கேயாகும் , என்றலும் - என்று சொன்ன வளவில் , --இனிய சொல் கேட்ட . 
அந்த இனிமையான வார்த்தையைக் கேட்ட , செய் கழல் செம்மையாகிய 
வீரக்கழலையணிந்த, பெரு திண் மால் யானையான் - பெரிய வலிய மதயானை 
போன்ற சக்கரவர்த்தி , பிழைப்பு இல் செய் தவம் - குற்றமில்லாத தவத்தைச் 
செய்துள்ள , மருந்து அனான் - தேவாமிருதம்போற்சிறந் தவனான , வசிட்டன் 
- வசிட்டபகவான் , வருக - வருவானாக , என - என்று கூற , எய்தினான் 
( அம்முனிவன் ) வந்தான் ; ( எ - று. ) 


விரைவில் இராமபிரானுக்கு முடிசூட்டவேணுமென்று கருதியிருக்கை - 
யில் , உன்புதல்வற்குப் பொருந்துநாள் நாளை என்று முகூர்த்தவிதானிகள் 
சொல்லியதனால் இனிய சொல் என்றார் . முகூர்த்தவிதானிகள் -முகூர்த்தம் 
விதிப்பவர். கழல் - வீரர்காலணி ; " வீரத்தில்வீக்கியகழலே , யாடவர் 
கான்மிசையணிவடம் என்பதனானறிக . செம்பொற்கழலா தலால் செய்கழல் . 
என்றார் ; செம்மையின் மை போய் முன்னின்ற மெய் திரிந்தது; வினைத்தெ 
கையாய்க் கட்டியகழல் என்றும் , கழல்- ஆகுபெயராய் , அழகியபாதங்களென்று 
மாம் . வசிட்டன் - ஞானம் தன்னிடத்துக்குடிகொண்டவன் . பி.ம் : - நின் . 
2 என்றனர் , என்றுவந்து . 3 அன்ன . 4 மால்யானை . செய்தவம் வருந்தினான் . 


காண்டம் 


2 .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


எகூ 


ஈ.- நாளைக்குப் பட்டாபிஷேகமாதலால் இன்று செய்விக்கவேண்டிய 
சடங்குகளை இராமனுக்குச் செய்விக்க என்று தசாதன் சொல்லுதல் . 

நல்லியன் மங்கல நாளு நாளையவ் 
வில்லிய றோளவற் 1 கின்று வேண்டுவ 
2 வொல்லையி 3 னியற்றிநல் லுறுதி 4 வாய்மையுஞ் 

சொல்லுதி பெரிதெனத் தொழுது சொல்லினான் . 
( இ - ள் . ) ( அப்பொழுது சக்கரவர்த்தி வசிட்டனை நோக்கி ), நாளை நல் இயல் 
மங்கலம் நாள் உம் - நாளை நல்ல முகூர்த்தத்தையுடைய சுபதினம் : ( ஆதலால் ) , 
அவில் இயல் தோளவற்கு - அந்தக்கோதண்டம் பொருந்திய புயங்களையுடைய 
இராமனுக்கு , இன்று - இன்றைய தினம் , வேண்டுவ - செய்ய வேண்டுவனவா 
ய சடங்குகளை , ஒல்லையின் - விரைவாக , இயற்றி - செய்து , நல் உறுதி 
வாய்மை உம் . மிக்க நன்மையைத்தருவனவாகிய உபதேசவார்த்தையையும் , 
பெரிது சொல்லுதி- மிகுதியுஞ்சொல்லுவீராக , என - என்று , தொழுது - அஞ் 
சலி செய்து , சொல்லினான் - சொன்னான் ; ( எ - று . ) 

வில்லியல்தோளென்றது - சிவனுடையவில்லை யொடித்ததற்கும் , விஷ் 
ணுவின துவில்லை வளைத்ததற்குங் குறிப்பு . மகுடாபிஷேகத்து முன்னாளிற் 
செய்யவேண்டிய விரதம் முதலியவைகளை இராமனுக்குச் செய்வித்து , இராச் 
சியத்தை நடத்தவேண்டிய முறைமையைப்பற்றி உறுதிபயக்கும் நீதிகளையும் 
உபதேசிக்குமாறு வசிட்டனை வேண்டினன் தசரத னென்க . பட்டங்கட்டுப் 
வர்க்குப் பலவகை அரசநீதிகளை யுபதேசித்தல் , இயல்பு : அங்ஙனம் உபதே 
சிப்பதைப் பல நூல்களிலுங் காணலாம் . தசரதன் தானே பலவகை நீதிகளையும் 
தேசித்தனனென்று முதனூல் கூறும் . நாளும் , உம்மை . உயர்வுசிறப்பு ; 
அசையுமாம் . ம் : - ஈண்டு . ஒல்லையில் . 3 இயற்றிய . 4 வார்த்தையும் . 
சொல்லுதிர் . 6 நீயென , போயென . 

( க 02 ) 
ச .-- இராமபிரானது மாளிகைக்கு வசிட்டன் செல்ல , ஸ்ரீராமன் 

முனிவனை யெதிர்கொண்டு தன்னிருக்கை சேர்தல் . 
முனிவனு முவகையுந் தானு முந்துவான் 
மனுகுல நாயகன் வாயின் மன்னி 
னனையவன் வரவுகேட் டலங்கன் 3 மார்பனு 

மினிதெதிர் கொண்டு தன் னிருக்கை யெய்தினான் . 
( இ - ள் . ) முனிவன் உம் - வசிட்டமுனிவனும் , உவகை உம் தான் உம் 
முந்துவான் - சந்தோஷமுந் தானும் முற்பட்டுச் செல்பவனாய் , மனு குலம் நாய 
கன் - வைவசுவதமனுவின துவமிசத்திற் பிறந்தவனாகிய ஸ்ரீராமனது , வாயில் 
மன்னினான் 

மாளிகைவாயிலை யடைந்தான் ; அனையவன் வரவு கேட்டு . 
அம்முனிவன துவாவைக் ( கடைகாப்பாளர் சொல்லக் ) கேட்டு , அலங்கல் மார் 
பன்உம் - மாலையையணிந்த மார்பையுடைய ஸ்ரீராமனும் , இனிது எதிர்கொ 


ை 


40 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ண்டு - இனிதாக எதிர்கொண்டு ( எழுந்தருளப்பண்ணி ), தன் இருக்கை - தன் 
னிருப்பிடத்தை, எய்தினான் - அடைந் தான் ; ( எ - று .) 

வசிட்டமுனிவன் தேரின் மீது ஏறியவண்ணம் இராமபிரானது அரண் 
மனையினுள்ளே சென்றனனென முதனூல் கூறும் . முனிவனு முவகையுந் 
தானு முந்துவான் - முனிவன் மிக்ககளிப்போடு விரைவிற்சென்றென்றபடி , 
முந்துவான் - முற்றெச்சம் , அலங்கல் - தொழிலாகுபெயர் , பி - ம் :-வாயல் . 
2 முன்னினான் . வீரனும் .- 

(கங ) 
ரு ..- நாளைக்கு உனக்குப் பட்டாபிஷேகமென்று வசிட்டன் 

தெரிவித்தல் . 


வேறு . 


ஒல்க லில் தவத் துத்தம னோது நூன் 
மல்கு 1 கேள்விய வள்ளலை நோக்கினான் 
புல்கு காதற் புரவலன் போர்வலாய் 

நல்கு நானில் நாளை 2 நினக்கென்றான் . 
( இ - ள் .) ஒல்கல் இல் தவத்து - தளர்ச்சியில்லாத தவத்தையுடைய ,, 
உத்தமன் - உத்தமனாகிய வசிட்டன் , ஓதும் நூல் - கற்றற்குஉரிய நூல்களையும் , 
மல்கு கேள்விய - நிறைந்தகேள்வியையுமுடைய, வள்ளலை - அவ்விராமனை ,, 
நோக்கினான் - பார்த்து , போர் வலாய் - யுத்தத்தில் வல்லவனே ! புல்கு காதல் 
புரவலன் - ( நின்னிடத்து ) விருப்பத்தையுடைய அரசன் , நினக்கு - உனக்கு , 
நாளை - நாளைக்கு , நானிலம் - பூமியை , நல்கும் - கொடுப்பன் , என்றான் - 
என்று சொன்னான் ; ( எ- று . ) 

அரசன் அன்போடு உனக்கு நானிலத்தைத் தருதலால் , அவனது அன்பு 
பெருக நீ நானிலத்தையாளவேண்டுமென்பான் ( புல்கு காதற் புரவலன் நல்கு 
நானிலம் நாளை நினக்கு என்றும் , உன் தந்தையின் வேண்டுகோளை யும் 
மறுக்காமல் நிறைவேற்றவேண்டு மென்பான் வள்ளல் என்றும், ஆளவல்ல 
வல்லமையுள்ளவன் நீ யென்பான் போர்வலாய் என்றுங் கூறினான் . கேள்வி 
யாவது கேட்கப்படும் நூற்பொருள்களைக் கற்றறிந்தார் கூறக் கேட் 
டல் ; கற்றவழி அதனினய அறிவை வலியுறுத்தலானும் , கல்லாதவழியும் 
அதனையுண்டாக்குதலானும் 

நூலின்பின் 

வைக்கப்பட்டது . 
ளல் 

வரையாது கொடுப்பவன் . நானிலம் பண்புத்தொகைப் புறத் 
துப்பிறந்த அன்மொழித்தொகை ; நான் காகிய நிலத்தினையுடையது ; ஆகு 
பெயருமம். நான்கு நிலங்களாவன- குறிஞ்சி , முல்லை , பாலை , மருதம் , 
நெய்தல் என்பவைகளில் , பாலைநீங்க நன்மக்கள் குடியிருப்பதற்குரிய மற்ற 
நான்குமாம் ; பாலைக்கு நிலமில்லை : நடுவணைந்திணை நடுவணதொழியப் , படு 
திரைவையம் பாத்தியபண்பே , ” “ மாயோன் மேய காடுறையுலகமுஞ், சே 
யோன் மேய மைவரையுலகமும் , வேந்தன் மேய தீம்புனலுலகமும் , வருணன் 


வள் 


. 


காண்டம் 


2 .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


அக் 


என்று , 


மேய பெருமணலுலகமு , முல்லைகுறிஞ்சிமருதநெய்தலெனச், சொல்லியமுறை 
யாற் சொல்லவும்படுமே என்றார் , ஆசிரியர் தொல்காப்பியனார் . நானிலம் 
வாய்க்கொண்டு நன்னீ ரறமென்று கோது கொண்ட , வேனிலஞ் செல்வன் 
சுவைத்துமிழ்பாலை ” என்பதும் இக்கருத்தேபற்றி வந்தது . நானிலம் - நாற் 
கடல் சூழ்ந்த நில மென வுரைப்பாருமுளர் . கேள்விய - குறிப்புப்பெயரெச்சம் . 
பி - ம் :-- 1 கேள்வியவ்வள்ளலை , கேள்வியன் வள்ளலை . 2 நினக்கென . 

(கச ) 
சா . - இராமனை நோக்கி , வசிட்டன் உறுதிப்பொருளைக் 

கூறுவேன் எனல் . 
என்று பின்னு மிராமனை நோக்கிதா 
னொன்று கூறுவ உதுண்டுறு திப்பொரு 
ணன்று கேட்டுக் கடைப்பிடி 3 நன்கெனாத் 

துன்று 4 தாரவற் சொல்லுதன் மேயினான் . 
( இ - ள் .) என்று என்று சொல்லி , பின் உம்- , இராமனை நோக்கி - 
இராமனைப்பார்த்து , நான் கூறுவது - நான் சொல்லவேண்டுவதாகிய , உறுதி 
பொருள் ஒன்று - நன்மையைத்தருவதாகிய ஒருவிஷயம் , உண்டு - உளது ; 
( அதனை) , நன்று கேட்டு - நன்றாகக்கேட்டு, நன்கு கடைப்பிடி - நன்றாய் உறுதி 
யாகக்கொள் , எனா 

துன்று தாரவன் - நெருங்கியமாலையை 
யுடைய அவ்விராமனைக்குறித்து , சொல்லுதல் மேயினான்-( வசிட்டன் ) சொல் 
லத்தொடங்கினான் ; ( எ -று . ) - உறுதிப்பொருள் கூறுவதை மேற்பதினைந்து 
கவிகளிற் காண்க . 

நானொன்று கூறுவதுண்டுறுதிப்பொருள் என்றதனால் , இதனை அலட் 
சியஞ் செய்யலாகா தெனக் குறிப்பித்தபடியாம் . ஒன்று என்பதை உறுதிப் 
பொருளோடுகூட்டி , வினைத்தொகையாக, ஒன்று - பொருந்திய ( கூறவேண் 
டுவதாகிய ) , உறுதிப்பொருள் உளது எனினுமாம் . கேட்டவரெல்லாம் அவ் 
வாறு நடத்த லரிதாதலின் , நன்குகடைப்பிடி என்றான் . பி - ம் : - 1 நோக்கி 
னான் . ஒன்று . நன்றெனத் . 4 தாரவன் . 

(காரு ) 
எ .-- இதுழதற் பதினைந்துகவிகள் - இராமபிரானுக்கு வசிட்டன் 

கூறிய உறுதிமொழிகளைத் தெரிவிக்கும் . 
கரிய மாலினுங் கண்ணுத லானினு 
முரிய தாமரை மேலுறை வானினும் 
விரியும் பூதமொ ரைந்தினு மெய்யினும் 

பெரிய ரந்தணர் 1பேணுதி யுள்ளத்தால் . 
இதுமுதல் " ஏனை நீதி ( உ.உ ) என்னுங் கவியளவும் - ஒருதொடர் . 

தைவாதீதம் ஜகத்ஸர்வம் மந்த்ராதீநம்துதைவதம் - தந்மந்த்ரம் ப்ராஹ்ம 
ணாதீநம் 

ப்ராஹ்மணா - மம தேவதா என்று ஸ்ரீமஹாபாரதத்திலே ஸ்ரீ 
க்ருஷ்ணபகவான் அருளிச் செய்துள்ளது கருதத்தக்கது . இதன் பொருள் - 
உலகமுழுதுந் தெய்வத்தின்வயத்தது ; அத்தெய்வம் மந்திரத்தின் வயத்தது ; 
அம்மந்திரம் அந்தண்ர் வயத்தது ; அவ்வந் தணர் எமக்குக் கடவுளாவ் ரென்பது . 

11 


5 


வுஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் .) அந்தணர் - வேதியர்,-கரிய மாலின் உம் - கருநிறத்தை யுடைய 
திருமாலைக்காட்டிலும் , கண் நுதலானின்உம் - நெற்றிக்கண்ணனாகிய பரம 
சிவனைக்காட்டிலும் , உரிய தாமரைமேல் உறைவானின் உம்- (இருத்தற்கு ) உரிய 
(திருமாலினது திருவுந்திக் ) கமலத்தில் வசிக்கின்ற பிரமதேவனைக்காட்டிலும் , 
விரியும் பூதம் ஓர் ஐந்தின்உம்- விரிகின்ற ஒப்பற்ற பஞ்சபூதங்களைக்காட்டிலும் , 
மெய்யின்உம் - சத்தியத்தைக் காட்டிலும் , பெரியர் - பெருமையையுடையர் ; . 
( ஆதலின் அவ்வந்தணரை) , உள்ளத்தால் பேணு தி - நன்மனத்தோடு ஆதரிப்பா 
யர்க ; ( எ - று . ) 

பூதமைந்து - இலக்கணையால் , பாஞ்சபௌதிகமயமான லோகம் : இது வடிவத் 
தாற்பெரியது . அந்தணரது பெருமை இந்தவுலகத்திலும் அடங்காது ; ஏனெனின் 
வானுலகத்துத் தேவர்களினும் பெரியர் அந்தண ரென்று நூல்கள் ஓதுதலா 
லென்க . அந்தணர் பெருமையைக் கூறவந்தவர் சத்தியம் மிகச் சிறந்ததென்று 
அதன்பெருமையையும் பெற வைத்தார். மெய்யினும் பெரியர் அந்தண 
ரென்று அந்தணரைச் சார மெய்யை வைத்தது , அவர்க்குச் சத்தியம் வேண்டு 
மென்பதைக் குறிப்பிக்கும் . மும்மூர்த்திகளெனவே , பிரபஞ்ச காரணங் 
கூறிய தாயிற்று ; விரியும் பூகமொரைந்தெனவே , காரியமாகிய பிரபஞ்சன் 
கூறியதாயிற்று , மெய் - பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாகிய சத்தியம் : இவை 
யனைத்தினும் உயர்ந்தோர் அந்தண ரெனவே , அவரையன்றி உலகம் நின்று 
நிலவா தாதலின் , உலகம் அளிக்கும் அரசர்க்கு அவரைப் பேணுதல் இன்றி 
யமையாத தென்றதாயிற்று . பூதமைந்து 
து - நிலம் , நீர் , தீ , காற்று , விசும்பு 
என்பன . உள்ளத்தால் 

உள்ளத்தால் என . ஆலுருபு உடனிகழ்ச்சிப்பொருளில் வந்தது . 
உரிய - உரிமையான எனினுமாம் . பி - ம் : - 1 பேசுதி . 

( காசு ) 
வு . அந்த ணாளர் முனியவு மாங்கவர் 

சிந்தை யாலருள் செய்யவுந் 1 தேவரி 
2 னொந்து ளாரையு நொய் துயர்ந் தாரையு 

மைந்த வெண்ண வரம்பு முண் டாங்கொலோ . 
( இ -ள். ) மைந்த - குழந்தாய் ! அந்தணாளர்- அந்தணர் , முனிய உம் - கோபி 
க்கவும் , சிந்தையால் - மனத்தால் , அவர்- , அருள் செய்ய உம் - கருணைபுரிய 
வும் , தேவரில் - தேவர்களுள் , நொந்து உளாரைஉம் - வருந்தியிருப்பவரையும் , 
நொய்து உயர்ந்தாரை உம் விரைவாக உயர்வு பெற்றவரையும் , எண்ண - 
கணக்கிட , வரம்புஉம் உண்டுஓ - அளவும் இருக்கின்றதோ ? ( இல்லை யென்றபடி ) . 

தேவர்களில் அந்தணரின்முனிவால் இழிந்தோரும் அநுக்கிரகத்தால் 
மேன்மையடைந்தோரும் பலர் காணப்படுகின்றனரென்று காரணங்காட்டிக் 
கீழ்ச்செய்யுளில் தேவரைக்காட்டிலும் பெரியர் அந்தணரென்றதனை நிலைநாட்டு 
கின்றான் வசிட்டனென்க . அருளிக்கூறினும் வெகுண்டுகூறினும் அவ்வப்பயன் 
களைப் பயந்தேவிடும் நிறைமொழிமாந்தராதலின் , இவ்வாறுகூறினார் . நொய் 
தை நொந்துளாரோடுங்கூட்டுக . நொந்துளார்க்கு - துருவாசமுனிவன் சாபத் 


காண்டம் 


2 .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


வங் 


உ 


தினால் இந்திரன் தன்பதமிழந்து தாமரைத்தண்டி லொளித்ததும் , இந்திர 
பதவி பெற்ற நகுஷன் அகத்திய முனிவன் சாபத்தினால் மலைப்பாம்பாயின் 
மையும் : அருளினால் மேம்பட்டதற்கு-பிருகுமுனிவனால் திருமால் பரம்பொரு 
ளென்று விளக்கப்பட்டமையும் முதலியன காண்க . பி - ம் : -- 1 தேவருள் . 
2உந்தினாரையும் உணர்ந்தாரையும் . 4உண்டாகுமோ 

( க o எ ) 
கூ . அனைய ராதலி னைய விவ் வெய்ய தீ 

வினையி னீங்கிய 3 மேலவர் தாளினைப் 
புனையுஞ் சென்னியை யாய்ப் புகழ்ந் தேத்துதி 

m 
யினிய கூறிநின் றேயின செய்தியால் . 
( இ - ள் .) அனையர் ஆதலின் - ( அந்தணர் ) அத்தன்மையராதலால் , ஐய - குழந் 
தாய் ! வெய்ய தீவினையின் - கொடியபாவத்தினின்று , நீங்கிய - விலகின , இ 
மேலவர் - இம்மேன்மையையுடைய அந்தணாது , தாளினை - திருவடிகளை , 
புனையும் , சென்னியை ஆப் - அணியும் முடியை யுடையவனாகி , புகழ்ந்து எத் 
துதி - மிகவும் துதிப்பாயாக ; ( இன்னும் ) , இனிய கூறி -இனியமொழிகளைச் 
சொல்லி , நின்று - ( நல்லொழுக்கத்தில் ) நின்று , ஏயின - ( அவர் ) ஏவினகைங்கரி 
யங்களை , செய்தி - செய்வாயாக ; ( எ - று . ) 

முதலில் அந்தணாளர் பெரியராதலால் அவரைப் பேணவேணுமென்று கூறி , 
கீழ்ச் செய்யுளால் தேவர்களைக்காட்டிலும் அவர் சிறந்தவரென்பதற்குக் கார 
ணங் கூறி , இதனால் அந்த ஏழாஞ் செய்யுளிற் கூறிய விஷயத்தை முடிக் 
கின்றான் . ஐயவென்றது 

ஐயவென்றது - மரபுவழுவமைதி . இன் - நீக்கம் . . சென்னியை ,, 
ஐ - முன்னிலையொருமைவிகுதி . பி.ம் : -1 அனையது. " இயைய நீ , அவ் 
வெய்யதீ . 3 வேதியர் . *தாளிணை . வாய் . புகன்று . ஏயது. 8 செய்தியே . ( க 04 ) 
க 0 . ஆவ தற்கு மழிவ தற் கும்மவ 

ரேவ நிற்கும் 1 விதியுமென் றாலினி 
யாவ 2 தெப்பொரு ளிம்மையு மம்மையுந் 

தேவ ரைப்பர வுந்துணை சீர்த்ததே . 
( இ- ள் . ) ஆவதற்கு உம் - (ஒருவர் ) மேம்படுதற்கும் , அழிவதற்கு உம் - கெடு 
வதற்கும் , அவர் எவ் - அவ்வந்தணரேவலின்படி , விதிஉம் - ஊழும் , நிற்கும் 
காத்திருக்கும் , என்றால்-, இனி-- , இம்மைஉம் - இப்பிறப்பிலும் , அம்மை 
உம் - மறுபிறப்பிலும் , தேவரை - (பூமி )வானவரான அந்தணரை, பாவும் - 
கொண்டாடுகின்ற , துணை - அளவு , சீர்த்தது - சிறப்பினையுடையது , -- ஆவது 
பொருந்திய , எப்பொருள் - எந்தப் பொருள் ? ( எதுவுமில்லை ); ( எ - று .) 

கீழ் இரண்டு செய்யுளிற் கூறியதே மனத்திற்படும் பொருட்டு வேறு 
வகையாகக் கூறப்படுகின்றது . நல்லொழுக்கமுடைய அந்தணர் ஒருவனைப் 
பார்த்து இவனுக்கு நன்மை பெருகவேண்டுமென்று கூறினாலும் இவன் 
அழிந்திடவேண்டுமென்று கூறினாலும் , விதியும் அவர் ஏவலின்படி நிற்பு 


* IS 


அச் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


1 


தால் ஆவ்வந்தணரைக்காட்டிலுஞ் சிறந்தது எப்பொருள் ? எதுவுமில்லை ; 
தேவர்களைப்பரவுவது இவ்வந்தணரைப் பேணுவதைக்காட்டிலுஞ் சிறந்த 
அளவையுடையதாகுமோ ? என்பது , பொருளாகும் . ஆகூழ், போகூழ் என் 
பனபற்றி , ஆவதற்கு மழிவதற்கும் என்றான் . தெய்வமும் தான் அந்தணர்க்கு 
ஏவல் செய்யு மென்பதாம் . விதியும் - உயர்வுசிறப்பு . பின்னிரண்டடிகள் : 
யாவதிப்பொருளின்மையத் தன்மையாற்..... செய்தியோ என்றுங் காணப் 
படுகின்றன. பி - ம் : -1 வினையும் . இப்பொருள் . 3 எம்மையும் , இம்மைக்கும் . 
4 அம்மைக்கும் , மெய்ம்மைக்கும் . 

( க 0 க ) 
கக . உருளு நேமியு மொண்கவ ரெஃக்மு 

மருளில் வாணியும் வல்லவர் மூவர்க்குந் 
தெருளு நல்லற மும்மனச் செம்மையு 

3 மருளு நீத்தபி னாவதுண் டாகுமோ. 
( இ - ள் .) உருளும் நேமி உம் - வட்டவடிவாகிய சக்கரத்தையும் , கவர் 
ஒள் எஃகம்உம் - ( பகைவருயிரைக் ) கொள்ளையிடுகின்ற ஒள்ளிய மழுவையும் , 
மருள் இல் வாணிஉம் -மயக்கமில்லாத சரச்சுவ்தியையும் , வல்லவர்- படையாகக் 
கொண்டு வல்லமை பெற்றவராகிய , மூவர்க்குஉம் - மும்மூர்த்திகட்கும் , தெரு 
ளும் - தெளிவாகிய , நல் அறம்உம் - நல்ல தருமமும் , மனம் செம்மை உம் 
மனத்தினதுசெப்பமும் , அருள் உம் - தயையும் , ( ஆகிய இவற்றை ), நீத்த பின் - 
விட்டபின்பு, ஆவது - நன்மையாவது , உண்டாகும்ஓ - உளதாகுமோ ? ( ஆகா 
தென்றபடி ) ; ( எ - று .) 

முத்தேவரும் தாம் மேற்கொண்டுள்ள தொழில் இனிது நிறைவேறுதற்கு 
அறம் முதலியவற்றைக் கைக்கொண்டிருக்கின்றனர் ; எனவே , தன்னுயிர்க் 
கேயன்றி மன்னுயிர்க்கும் பயன்படுகின்ற அரசர்க்கு , நல்லறமும் செம்மையும் 
அருளும் இன்றியமையாவென்றானாயிற்று. “ சீலமுந் தருமமுஞ் சிதைவில் செய் 
கையும் , சூலமுந் திகிரியுஞ் சொல்லுந் தாங்கிய, மூலம்வந்து தவிய மூவர் என்று 
கிளைகண்டுநீங்குபடலத்து வருவது இங்கு நினைக்கத்தக்கது . எஃகு - ஆகு 
பெயர் ; அம் - அசை . அரியும் அரனும் நேமியையும் எஃகத்தையுங்கொண்டு 
துஷ்டநிக்கிரக சிஷ்டபரிபாலனஞ்செய்தல்போல , வாய்மொழியைக்கொண் 
டே அதனைச்செய்தலால் , அயனை ‘ வாணிவல்லவன் என்றார் . முதலில் அந்த 
ணாளரைப் போற்றவேண்டுமென்பதைக் காரணத்தோடு கூறி, இதனால் - அறம் 
முதலிய நற்குணங்களைக் கைக்கொள்ள வேண்டுமென்கிறான் . நீத்தபின் - வினை 
யெச்சம் , பி - ம் : -- மருளும்பாசமும். 2 செய்கையும் . 3 அருளின் . ( கக O ) 
கஉ . சூது முந்துறச் சொல்லிய மாத்துயர் 

நீதி மைந்த 2 நினக்கிலை யாயினு 
மேத மென்பன யாவையு மெய்துதற் 
கோது மூல மவையென 4 வோர் தியே . 


20 


1 . 


விரும்பவேண்டியது 
,. 
காண்டம் - 2 .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 

வுரு 
( இ - ள் . ) நீதி மைந்த - நியாயமுறைமையையுடைய குழந்தாய் ! சூது 
முந்துற - சூது முதலாக , சொல்லிய - சொல்லப்பட்ட , மா துயர் - பெரிய 
துன்பங்கள் , நினக்கு இலை ஆயின்உம் - உன்னிடத்தில் இல்லையானாலும் , 
ஏதம் என்பன யாவைஉம் -- குற்றமென்னப்பட்ட அனைத்தையும் , எய்துதற்கு 
அடைவதற்கு , ஓதும் மூலம் - சொல்லப்படுகின்ற காரணம் , அவை - அவை 
யாகும் , என -என்று , ஓர்தி - அறிவாயாக ; ( எ - று .) 

சூது முதலிய துயரங்கள் - பெருங்குற்றத்தைவிளைக்கு மாதலால் என் 
றும் அவை உன்னிடத்துச் சேராது பார்த்துக்கொள்ள வேண்டு மெனக் கூறி 
யபடியாம் . மிக்க துன்பத்தை விளைக்குஞ் சூது முதலியன இன்னவை 
யென்பதை “ வேட்டங் கடுஞ்சொன் மிகுதண்டம் -சூது பொரு , ளீட்டங் 
காமமோடேழு ” என்பதனானறிக . இவற்றை வடநூலார் வ்யஸாமெனக் 
கூறுவாரா தலின் , சூது முந்துறச் சொல்லிய மாத்துயர் என்றார் . சூதாடு 
தல் , வேட்டையாடுதல் , பகலிற்றூங்குதல் , வம்பளத்தல் , ஸ்திரீலோலனாயிருத் 
தல் , குடித்தல் , பாட்டு , கூத்து , வாத்திய முதலியவற்றில் பெருவிருப்ப 
முள்ளவனா யிருத்தல் , வீணான திரிச்சல் என்னுங் காமத்தினாலுண்டாகும் 
பத்துத்துக்கங்களென்றலு முண்டு . சொல்லிய -செய்ப்பாட்டு வினைப்பொருளில் 
வந்த செய்வினை . நினக்கு - உருபுமயக்கம் - யாவினா - எஞ்சாமைப்பொருளது . 
பி - ம் : - மாதுயர் . 2 நினைந்து புரிவரேல் , நினக்கிலையாமெனின் .. 3 அதுவென . 
ஓதியே , 

( ககக ) 
க ங , யாரொடும் மனக் கோளில் தென்றபின் 

போரொ டுங்கும் புகழொடுங் காது தன் 
றாரொ டுங்கல் செய்யாதது 4 தக்கபின் 

வேரொடுங்கெடல் வேண்டலுண் டாகுமோ . 
இ - ள் .) ( ஒருவனுக்கு ), யாரொடு உம் - எவரோடும் , மனம் கோள் - நெஞ் 
சில் மாறுபாடு ( விரோதம் ) , இலது - இல்லை , என்ற பின்-, போர் ஒடுங்கும் 
- யுத்தம் அடங்கும் ; தன் புகழ் ஒடுங்காது - அவனது கீர்த்திசுருங்காது ( வள 
ரும்) ; தார் ஒடுங்கல் செய்யாது - ( அவனது ) படையும் - கெடாது ; அது தக்க 
பின் - அத்தகைய நன்மை யுண்டான பின்பு , வேரொடுஉம் கெடல் - ( பகை ) 
( எ - று . ) 

மனத்தின் மாறுபாடே போர்நிகழ்ச்சிக்குக் காரணமாதலால் , எவரோடும் 
மனம்மாறுபாடுகொள்ளாவிடின் , போர் உண்டாவதற்கே வழியில்லை : எவ 
போடும் பொருவதில்லாவிடின் புகழ் குறையுமோ என்று கருதவேண்டா : 
சந்தியை நாடுவது சாதுக்களின் செயலாதலால் , அதனாற் புகழே பெருகும் : 
மேலும் , படைகட்குஞ் சேதமில்லை : யாவரும் நண்பினராகவே யிருத்தலால் 
பகைவர் வேருடன் அழியவேணுமென்று கருதுதற்கும் இடனில்லை யென்ற 
படி . இதனால் , காரணமின்றிப் பகைகொள்ளா திருக்கவேணு மெனக் கூறிய 


21 


- 


கம்பராமாயணம் 


அயோத்தியா , 


அசு 


வாறு , புகழாவது - இம்மைப்பயனாகி இவ்வுலகின்கண் நிகழ்ந்து இறவாது 
நிற்குங் கீர்த்தி . பி - ம் : -1 ஆரொடும் . பகைகொள்ளிலனென்றபின் , மனக் 
கோளிலதானபின் . 3 செல்லாது . 4தந்தபின் . கெட , 6உண்டாடாகுமோ ( ககஉ ) 
கசு . கோளு மைம்பொறி யுங்குறை யப்பொரு 

ணாளுங் கொண்டு 3 நடுவுறு நோன்மையி 
னாளு மவ்வர 4 சேயர சன்னது 

/ 
வாளின் மேல்வரு மாதவ 5 மைந்தனே .. 
( இ - ள் . ) கோளும் - (தத்தமக்கேற்ற புலன்களைக் ) கொள்ளுகின்ற , ஐம் 
பொறிஉம் - பஞ்சேந்திரியங்களும் , குறைய - தணிந்திருக்க , பொருள் - சம் 
பத்தை , நாள்உம் கொண்டு - தினந்தோறும் ஈட்டி , நடுஉறு நோன்மையின் 
ஆளும் நடுநிலையோடு பொருந்திய மனவுறுதியோடு ஆளுகின்ற , அ அரசுஏ 
அந்த அரசாட்சியே, அரசு - அரசாகும் ; மைந்தனே - குழந்தாய் ! அன்னது - 
அப்படிப்பட்ட அரசாட்சி , வாளின் மேல் வரும் மா தவம் - வாளாயுதத்தின் 
மேல் நின்று செய்யும் பெருந்தவ மாகும் ; ( எ - று . ) 

ஜநங்களைப் பாதுகாத்தற்குப் பொருள் வேண்டியிருப்பதுபற்றி நாடோ 
றும் வருவாயைப் பெருக்கி ஐம்புலன்களை யடக்கி நடுவுநிலை பொருந்த 
மனவுறுதியோடு இராச்சியத்தைப் - பாதுகாப்பது , வாள் கொண்டு - செய்யுந் 
தவ மென்றவாறு . இங்கனம் அரசாட்சி செய்யின் முனிவர் ஐம்பொறிகளை 
யொறுத்துப் புரியும் . தவத்தாற் பெறலாகும் பயனைப் பெறலாமென்பது , 
கருத்து . இதனால் , அரசு புரியவேண்டிய 

உணர்த்தப்பட்டது . 
கோளும் - கொள்ளுமென்பதன்விகாரம் . வாளின் மேல்வரும் மாதவம் என் 
பதற்கு - வாளைக்கொண்டு ஆள்வதைக் காட்டிலும் சிறந்துள்ள தாகித் தவ 
மென்று சொல்லத் தக்கதா மென்று உரைத்தலும் ஒன்று , பி - ம் : -1பெரு . 
2 கண்டு. 3நடுக்குறு , நகைக்குறு . 4 எய்தரிது . 5 மன்னனே . 

( ககங) 
கரு . உமைக்கு நாதற்கு மோங்குபுள் ஹர்திக்கு 

மிமைப்பி னாட்டமொ ரெட்டுடை யானுக்குஞ் 
1 சமைத்த 2 தோள்வலி தாங்கின ராயினு 

மமைச்சர் சொல்வழி யாற்றுத லாற்றலே. 
( இ-ள் . ) உமைக்கு நாதற்குஉம் - பார்வதிக்குக் கணவனாகிய சிவபெருமா 
னுக்கும் , ஓங்கு புள் ஊர்திக்குஉம் -உயர்ந்த கருடவாகனனாகிய திருமாலுக்கும் , 
இமைப்பு இல் நாட்டம் ஒர் எட்டு உடையானுக்கு உம் - இமைத்தலில்லாத ஒப்ப 
ற்ற எட்டுக்கண்களையுடைய பிரமனுக்கும் , சமைத்த - உள்ள, தோள் வலி - 
புஜபலத்தை , தாங்கினர் ஆயின் உம் பெற்றிருந்தாரானாலும் , ( அம்மன்னவர் ), 
அமைச்சர் சொல் வழி ஆற்றுதல் - மந்திரிகளினது சொற்படி (காரியங்களைச் 
செய்தல் , ஆற்றல் - ( அவர்க்கு ) வலியைத்தருவதாகும் ; ( எ - று . ) 


வகை 


13 


19 


காண்டம் . உ.- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


அவ 


21 


த்ரிமூர்த்தியர் போலத்தோள்வலி பெற்றிருப்பாராயினும் அமைச்சர் சொல் 
வழி மன்னர் நிற்கவேண்டுமென்று இதனாற் கூறப்பட்டது . உமை - உமா : 
மலைமகளான இவள் இளம்பிராயத்தில் தவஞ்செய்யச் சென்றபோது பெற் 
றோர்கள் "உ [ அம்ம )! மா ( வேண்டா) - என்று கூறியது பற்றி, இவட்கு 
இப்பெயர் வந்தது . முகம் நான்காதலால் கண் எட்டாயின . சமைந்த வெனற் 
பாலது சமைத்த வென வலிந்து நின்றது . அமைச்சர் = அமாத்யர் ; ஆலோ 
சனை சொல்லுமாறு அரசனுடைய அருகிலேயிருப்பவரென்று பொருள் . 
ஆற்றலைத் தருவதனை ஆற்றலென்று உபசரித்தார் . பி - ம் : - சமைக்கும் . தொல் 
வினை . தாயினும் . 

( ககச ) 
கசு . என்பு தோலுடை யார்க்கு 1 மிலார்க்குந்த தம் 

வன்பு லப்பகை மாசற 4 மாய்ப்பதென் 
முன்பு நின்றுயிர் மூன்றுல கத்தினு 

மன்பி னல்லதொ ராக்கமுண் டாகுமோ . 
( இ - ள் .) என்பு தோல் உடையார்க்கு உம் - எலும்பையும் தோலையும் 
உடையவர்களுக்கும் ( மனிதர்க்கும் ), இலார்க்குஉம் - அவை யில்லாதவர்களுக் 
கும் ( தேவர்க்கும்) , தம் வன் பகை புலன் - தமது வலியசத்துருவாகிய இந்தி 
ரியங்களை மாசு அற - குற்றமில்லாமல் , மாய்ப்பது நிக்கிரகிப்பது , -என் 
யாது பயனைத் தரும் ? முன்பு நின்று உயர் - வெகுகாலமாக ( அனாதியாக ) 
உயர்ந்து தோன்றுகின்ற , மூன்று உலகத்தின்உம் - மூன்றுலோகங்களிலும் , அன் 
பின் அல்லது 

அன்பினாலல்லாமல் , ஓர் ஆக்கம் - ஒரு செல்வம் , உண்டா 
குமோ - ? (உண்டாகாது ) ; (எ -று . ) 

என்பு , தோல் என்பன - மற்றைத்தாதுக்களுக்கும் உபலக்ஷணம் : 
அவற்றையுடையார் என்றது - எழுவகைத்தாதுக்களாலமைந்த யாக்கையை 
யுடையமானுடரை. இலார் என்றது . அத்தன்மைய யாக்கைய ரல்லாத தேவர் 
களை . யாவாராயினும் அன்பி லார்க்கு ஆக்கமில்லை யென்பதாம் . அன்பு இல் 
லாவிடின் ஆக்கமறுமென்பதும் , அது தான் மண்ணுலகத்தோர்க்கு அன்றி 
மற்றையவுலகத்தோர்க்கும் இன்றியமையாததென்பதுந் தோன்ற மூன்றுலகத் 
தினும் என்றுக் கூறினார் . அன்பால் அருளும் , அருளால் அறமும் , அறத் 
தால் நற்கதியும் உளவாதல் பற்றி , அன்பே எல்லாவற்றிற்கும் மூலமென்க. 
இனி என்புதோலுடையார் என்றதற்கு - காயிலைதின்றுந் தீயிடைநின்றுங் 
கானிலுறைந்தும் ஐம்புலவாசையை ஆசறவறுத்து உடலையுலர்த்தி முற்றத் 
துறந்த முனிவ ரெனவும் பொருள் கொள்ளலாம் . முற்றத் துறந்த முனிவர்க்கே 
அன்பு இன்றியமையா தெனின் , மன்னுபிரனைத்து தன்னுபிர்போலக் 
காக்கும் மன்னவர்க்குச் சொல்லவேண்டாதாயிற்று . உடையார்க்கும் இலார்க் 
கும் மாய்ப்பது - நான்கனுருபு வினைமுதற்பொருளில் வந்தது : ஒன்று 
மூன்று நான் காறெனு முருபொடு , வருமே வினைமுத லென வகுத்தனரே 


의의 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


என்பது இலக்கணக்கொத்து . -பி - ம் : -- எவர்க்கும் . 2 தன் , பகைப்புலன் . 
4மாய்ப்பரேன் . 5பின்பற்றி , பின்பது , பின் பின்றி . மூவுலகத்தினும் . அன்றி 
யோர் . 

( ககடு ) 
கஎ . வைய மன்னுயி ராகவம் மன்னுயி 

ருய்யத் தாங்கு முடலன்ன 2 மன்னனுக் 
கைய மின்றி யறங்கட வாதருள் 

மெய்யி னின்றபின் வேள்வியும் வேண்டுமோ . 
( இ - ள் .) வையம் மன் உயிர் ஆக - உலகத்தவர் பெருமையையுடைய 
உயிராக , 

அ மன்உயிர் - அந்த நிறைந்த உயிர்களை , உய்ய தாங்கும் 
பிழைக்கும்படி தரிக்கின்ற, உடல் அன்ன மன்னனுக்கு . உடம்பையொத்த அர 
சலுக்கு , அறம் கடவாது - தருமத்தைத் தவறாமல் , அருள் - கருணை , 

, மெய் 
யின் - உண்மையாக , ஜ்யம் இன்றி - சந்தேகமில்லாமல் , நின்ற பின் -இருந்த 
பின்பு , வேள்விஉம் - வேண்டும் ஓ - யாகமும் வேண்டுமோ ? ( வேண்டுவ 
தில்லை ) ; ( எ - று . ) 

எனவே , அசுவமேதம் வாஜபேயம் முதலிய யாகங்களாற் பெறும் 
பயனை , உயிர்கள் மாட்டு - அருள் மெய்ம்மையாயிருக்குமாயின் 

அதுவே 
தரு மென்றபடி . வையம் - ஆகுபெயர் . " தன்னுயி ராமென வுலகிற் றங்கிய , 
மன்னுயிரனைத்தையும் புரக்கு மாட்சியான் என்றது , முதலிரண்டடியில் ஒரு 
சார் ஒப்பு நோக்கத்தக்கது . அருள் - அருளானது , மெய்யின் - வாய்மையோடு 
என்று உரைத்து அருளும் வாய்மையும் , இருக்குமாயின் , வேறு வேள்விகள் 
வேண்டா எனக் கூறினுமாம் . உயிரைத் தாங்குதல் - காத்தல் . உயிரில்லாதவழி 
உடல் இல்லாதது போலக் குடிகளில்லாதவழி அரச னில்லை யாதலின் , உலகை 
அரசர்க்கு உயிரெனக் கூறினார் . வேள்வியும் வேண்டுமோ எனலால் , அருள் 
மெய்யினில்லாதாயின் அருள் கடந்த அம்மன்னவன் எத்துணை வேள்விகளைப் 
புரிந்தாலும் அவற்றாற் பயனெய்தா னென்பதும் பெறப்படும் : நின்றபின் 
இல்லாதுவிட்டபின் என்க . பி - ம் : - 1 ஆகவும் . 2 மன்னருக்கு . 

( ககசு ) 
கவு . 1 இனிய சொல்லின னீகைய னெண்ணினன் 

2 வினையன் றூயன் விழுமியன் வென்றிய 
னினையு நீதி நெறிகட வானெனி 

லனைய மன்னற் கழிவு முண் டாங்கொலோ . 
(இ - ள் . ) ( ஒருமன்னவன் ) , - இனிய சொல்லினன் ( கேட்பவர்க்கு 
இனிய ) மொழியை யுடையவன் : ஈகையன் - தானத்தையுடையவன் : எண் 
ணினன் ஆராய்ச்சியையுடையவன் : வினையன் - முயற்சியையுடையவன் : 

பரிசுத்தியையுடையவன் : விழுமியன் - சீர்மையையுடையவன் : 
வென்றியன் - வெற்றியையுடையவன் : நீதி நினையும் - நியாயமுறைமையை 
நினைப்பவன் : நெறி கடவான் - சன்மார்க்கத்தினின்றும் விலகான் , எனில் - 
என்றால் , அனைய மன்னற்கு - அத்தகைய அரசனுக்கு , அழிவுஉம் உண்டு 
ஆம் கொல் - கேடு உண்டாகுமோ [உண்டாகாது ) ( எ - று .) 


- 


- 


தூயன் 


காண்டம் 


2 .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


வுகூ 


கீழ்ப்பாடல்களில் அன்பும் அருளும் இன்றியமையாவெனக் கூறிய ஆசி 
ரியர் இச்செய்யுளினால் மன்னவர்க்கு இன்சொல் முதலியன வேண்டுமென் 
கிறார் . இனியசொல் - மனத்தின்கண் உவகையை வெளிப்படுப்பனவாகிய 
இனிய சொற்களைச் சொல்லுதல் . ஈகையாவது - வறியராய் ஏற்றார்க்கு 
மாற்றாது கொடுத்தல் . 

எண் தான் செய்யும் வினைகளை 

யாராய்ந்து 
செய்யுந் திறம் ; வலியறிதல் , காலமறிதல் , இடனறிதல் முதலியன இதனு 
ளடங்கும் . வினையாவது - மேற்சேறன் முதல் வேறலீறாய தொழில் ; எனவே 
இடைவிடாத மெய்ம்முயற்சியுடையனாதல் வேண்டு மென்க . விழுமியன் , 
விழுமமென்னும் பண்படியாகப் பிறந்த பெயர் . விழுமம் என்பது இப் 
பொருட்டாதல் " விழுமஞ் சீர்மையுஞ் சிறப்புமிடும்பையும் என்றதனாலுணர்க 
நினையும் நீதி நெறியைக் கடவான் எனவுங் கூட்டிப் பொருள் கூறலாம் . இனிய 
சொல் முதலியனஉடையனேனும் , நீதியிறந்தவழி நிந்தையும் கேடு முண் 
டாதல்பற்றி நெறிகடவானெனில் என்றார் . பி - ம் ; -- 1 இனைய , 2 வினையுந் , 
வினையின் , 2எனின் . 4உண்டாகுமே, உண்டாகுமோ . 

(ககஎ) 


. 


ககூ . சீல மல்லன நீக்கிச் செம்பொற்றுலைத் 

தால மன்ன 2 தனிநிலை தாங்கிய 
ஞால மன்னற்கு நல்லவர் நோக்கிய > 

கால மல்லது கண்ணு முண் டாகுமோ . 
( இ - ள் .) சீலம் அல்லன நீக்கி - நல்லொழுக்கத்தின்பாற் படாதவைகளை 
யகற்றி , செம் பொன் துலை தாலம் அன்ன - சிவந்த பொன்னை நிறுக்கின்ற 
துலைநாவை யொத்த , தனி - ஒப்பற்ற , நிலை - நடுவுநிலைமையை , தாங்கிய - 
உடைய , ஞாலம் மன்னற்கு - உலகத்தரசனுக்கு , நல்லவர் - நன்மையையுடைய 
அமைச்சரின் , நோக்கிய - நோக்கம் பெற்ற , காலம் அல்லது - பொழுது அல்லா 
மல் , கண் உம் - வேறேகண்ணும் , உண்டாகுமோ - ? ( இல்லை ) ; ( எ - று .) 

நடுவுநிலைமையாவது - பகை , நொதுமல் , நண்பு என்னும் மூன்றுபகுதி 
யினிடத்தும் அறத்தின்வழுவாது ஒப்பநிற்கும் நிலைமை ; சமன் செய்தலும் , சீர் 
தூக்குதலும் , அமைதலும் ஒருபாற்கோடாமையும் , ஐயந்தீரப்பொருளை யுணர்த் 
தலும் , மெய்ந்நடுநிலையும் , மிகினுங்குறையினும் நில்லாதாகலும் முதலிய பற்றி , 
நடுவு நிலைமைக்குத் துலாக்கோல் உவ மையாக்கப்பட்டது ; " சமன்செய்து சீர் 
தூக்குங்கோல்போலமைந்தொருபாற் , கோடாமைசான்றோர்க்கணி ” என்றார் 
நாயனாரும் . செம்பொன் , வெண்பொன் முதலிய நிறுக்குங்கால் தாலஞ்சிறிது 
கோடினும் அதனான்வரும் ஊதியக்குறைவு சிறிதேயாதலின் , இது மிகப் பெரி 
தெனத் தோன்ற , செம்பொற்றுலைத்தாலம் என்றார் . துலை - துலாஎன்னும் 
வடமொழித்திரிபு . தாலம் - தாலு என்னும் வடமொழிச்சிதைவு. காலம் - வலி 
யினால் மிகுந்தவனாய்ப் பகைமேற்சேறலுற்ற அரசனுக்கு அச்செலவுக்கு ஏற்ற 

12 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


காலம் . வெற்றியைக்காண்டற்குக் கருவியாகலிம் , அது கண்ணெனப்பட்டது . 
இது ; சிலபிரதிகளில் உஉஎ- வது பாடலாக வுள்ளது . பி - ம் : - 1 என்னத். 
2 தனிநிலம் , தரணியைத் 3 மன்னர்க்கு . 

( ககஅ ) 
20. ஓர்வி னல்வினை 2 யூற்றத்தி னாருரை 

3 பேர்வி றொல்விதி பெற்றுள் 4தென்றரோ 
தீர்வி லன்புசெலுத்தலிற் செவ்வியோ 

ரார்வம் மன்னவற் கோயுத் மாவதே . 
( இ - ள் . ) ஓர்வு இல் நல் வினை ஊற்றத்தினார் - ஆராய்தற்கு இடமில்லாத 
நல்லதொழில்களாகிய பற்றுக்கோட்டையுடைய முனிவருடைய , உரை 
வார்த்தையை , பேர்வு இல் தொல் விதி - ( தன்னிலையினின்று ) பெயர் தலில் 
லாத பழைய ஊழும் , பெற்று உளது - ( அடைந்து ) அங்கனமேநடக்கின்றது ,, 
என்று- என்றெண்ணி , தீர்வு இல் அன்பு நீங்குதலில்லாத பக்தியை , செலுத்த 
லின் - ( அவரிடம் ) செய்வதனால் , செவ்வியோர் ஆர்வம் - நன்மையையுடைய 
அப்பெரியோரதன்பு , அன்னவற்கு - அவ்வாறு பக்தி செலுத்துகின்றவனுக்கு , 
ஆயுதம் ஆவதே - படைக்கலமாகும் ; ( எ - று . ) 

தன்னுபதேசத்தை முடிக்கப்போவதனால் , முனிவன் ; இதனால் இதனைக் 
கொள்ளவேண்டுமென்றும் , அடுத்தசெய்யுளால் தள்ளவேண்டியது இது 
வென்றுந் தொகுத்துக் கூறுகிறான். ஆர்வமன்னவற் காயுதமாவதே - 
மற்றுமே.னை . ஆர்வம் மன்னவற்கு எனவும்பிரிக்கலாம் . அவரருள் 
பகைவரையழித்தற்குக் கருவியாய்நிற்றலால் , ஆயுதமாவது என்றார் . பி - : 
ஓரின் . 2ஊற்றத்தினால் . 3 சோர்விறொல்வினை . 4 அன்று . மன்னவர்க்கு . 
அற்புதமாயதே . 

( ககசு) 
உக . * தூம கேது புவிக்கெனத் தோன்றிய 

வாம மேகலை மங்கைய ரால்வருங் 
காம மில்லை யெனிற்கடுங் கேடெனு 
மில்லை நரகமு 

மில்லையே . 
( இ - ள் . ) புவிக்கு - பூமியில் , தூமகேது என - வால்நட்சத்திரம் போல , 
தோன்றிய உண்டான , வாமம் மேகலை மங்கையரால் - அழகிய மேகலாபாணத் 
தையுடைய மகளிரால் , வரும்-- , காமம் - காமநோய் , இல்லை எனில் - இல்லையா 
னால் , கடுங் கேடு எனும் - மிக்க்கெடுதியென் கிற , நாமம் - பெயரும் , இல்லை - ; 
நரகம் உம் இல்லை - நரகத்துன்பமும் இல்லை ; ( எ - று .) 

கீழ் அரசர்க்கு அன்பு இன்றியமையாது எனக்கூறியதனால் , அந்த அன்பு 
மாதராரிடத்து மிகுதியாகக் கொள்ளலாகாதென் இதனால் மறுத்தவாறு . தூம 
கேது தோன்றுமாயின் , பின் பெருங்கேடு விளை தற்கு அது ஓர் உத்பாதமாகு 
மென்பது நூற்றுணிபு . இங்குக் காமமென்பது - பெண்ணாசையின் மிகுதி 
யை , அதனால் விளையுங்கேட்டினும் பெருங்கேடு பிறிதில்லை யென்றதற்கு , 
" கடுங்கேடு என்றான் . காமமிகுதி அரசர்க்கு அநர்த்தஹேது என்பதனைச் சச்சந் 
தன் முதலானார் சரித்திரத்துக் காண்க . மங்கை - வேட்கைபிறந்தபருவத்து 


நாம் 


காண்டம் 


உ .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


- 


பெயர் ; மடந்தை , அரிவை , தெரிவை என்பனவும் இவ்வாறே . காமத்தால் 
வருவன நேரேபகையல்லவாயினும் , ஆக்கஞ்சிதைத்தல் அழிவுதலைத்தருதல் 
என்னுந் தொழில்களாற் பகையோடொத்தலின் இவ்வாறு கூறினார் . மேற் 
கிட்கிந்தாகாண்டத்தில் மங்கையர்பொருட்டா லெய்து மாந்தர்க்கு மரண 
மென்றல் , சங்கையின்றுணர்தி வாலி செய்கையாற் சாலு மின்னு , மங்கவர் 
திறத்தினானே யல்லலும் யழியுமாத , லெங்களிற் காண்டியன்றே யிதற்குவே 
றேதியாதோ என்பதும் இதுபற்றி யென்க . நாம் 

அச்சமாயின் , 
அம் - அசை . நாமம் என்னும் எச்சவும்மையாற் றழுவப்படும் எஞ்சுபொருட் 
கிளவி உம்மையில் சொல்லாதலால் , அவ்வும்மையில் சொல் அவ்வும்மைத்தொடர்க் 
குப் பின் சொல்லாது முன் சொல்லப்பட்டது . பி - ம் :-ஏது . தழற்கு , கனற்கு , 
புகழ்க்கு . 

( க20 ) 
உஉ.- உபதேசித்தபிறகு வசிட்டழனிவன் ஸ்ரீராமனோடு 

ஸ்ரீமந்நாராயணனது கோயிலுக்குச் செல்லுதல் . 
ஏனை நீதி யினியன 2 வையகப் 
போன கற்கு விளம்பிப் 3 புலன்கொளீஇ 

30 
யான வன்னொடு மாயிர 4 மௌலியான் 

றான நண்ணினன் றத்துவ நண்ணினான் . 
( இ - ள் .) தத்துவம் நண்ணினான்-தத்துவத்தையறிந்த வசிட்டமுனிவன் , 
இனியன - இனிமையைத் தருவனவாகிய, ஏனை நீதி இவைபோன்ற பல 
நீதிகளை , வையகம் போனகற்கு - உலகங்களை யுண்டியாகக்கொண்ட இராம 
னுக்கு , விளம்பி -- , புலன் கொளீஇ - அறிவு கொளுத்தி , ஆனவன்னொடு உம் 
அவனுடன் , ஆயிரம்மௌலியான் - திருமாலினது , தானம் - கோயிலை, நண்ணி 
னன் - அடைந்தான் ; ( எ - று .) 

ஊழியிறுதியில் உலகமுண்டபெருவாயனது - ஓரவதாரமாதலால் , ஸ்ரீரா 
மனை வையகப்போனகன் என்றார் . " ஸஹஸ்ர லீர்ஷா புருஷ ( புருஷனென் 
னத்தக்க கடவுள் ஆயிரஞ்சிரசைக் கொண்டவன் ) ” என்று வேதங் கூறுவதற்கு 
ஏற்ப ஆயிர மௌலியான் என்றார் . ஆயிரமென்றது - மிகப்பலவாய எண் 
ணிற்கு ஒன்று காட்டியவாறு . தத்துவநண்ணுதல் - தத்துவஞானம் : அஃதா 
வது - பிறப்பு வீடுகளையும் அவற்றின் காரணங்களையும் ஐயந் திரிபுகளானன்றி 
உண்மையாலுணர்தல் ; இதனை மெய்யுணர்வென்பர் . இங்கு ஆயிரமௌலியான் 
என்றது, இஷ்வாகுசக்ரவர்த்தி பிணியரங்கவினையகலப் பெருங்காலந் தவம் 
பேணி மலரயனைவழிபட்டுக் கொணர்ந்த பணியாங்கப்பெரும்பாயற் பாஞ்சுட 
ராகிய அணியரங்கநாதனை . ஸ்ரீராமன் திருமாலாக இருந்தும் அவன் கொண்ட 
வேஷத்திற்குஏற்ப உபதேசித்தனனே யன்றி இராமன் பரம்பொருளென்பதை 
யுணராதவ னல்லன் வசிட்டமுனிவ னென்பார் தத்துவ நண்ணினான் வைய 
கப் போன கற்கு விளம்பிப்புலன் கொளீஇ என்றார். பி - ம் - 1இனையன . 
யகம் , புலங்கொளீஇ , பொலங்கொளி . மோலியான் . நண்ணுவான் . (கஉக) 


. 


2 வை 


கூஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா * 


உங . - வசிட்டன் இராமனுக்குப் பட்டாபிஷேகத்தின் முன்னாட் 

செய்யவேண்டிய சடங்கு செய்வித்தல் . 
நண்ணி நாகணை வள்ளலை நான்மறைப் 
புண்ணி யப்புன லாட்டிப் புலமையோ 
ரெண்ணு நல்வினை முற்றுவித் தேற்றினான் 

2 வெண்ணி றத்த தருப்பை விரித்தரோ, 
( இ - ள் . ) நாகம் அணை வள்ளலை நண்ணி - பாம்பணையிற்பள்ளி கொள்ளும் 
அரங்கநாதனைச் சேர்ந்து சேவித்து , ( அக்கடவுளின் முன் இராமனை ) , நான் 
மறை - நான்குவேதங்களால் மந்திரிக்கப்பட்ட , புண்ணியம்புனல் - பரிசுத்த 
மான தீர்த்தத்தால் , ஆட்டி - ஸ்நானஞ் செய்வித்து , புலிமையோர் எண்ணும் 
அறிவையுடையவர் ( அரசனுக்கென்று ) எண்ணுகின்ற , நல் வினை நல்ல 
சடங்குகளை , முற்றுவித்து - முடியச்செய்து , வெள் நிறத்த தருப்பை விரித்து 
வெண்மையாகிய நிறத்தையுடையனவாகிய தர்ப்பைகளைப் பரப்பி , ஏற்றினான் - 
அவற்றில் ஏறப்பண்ணினான் , (வசிட்டன் ); ( எ- று . ) 

ஸ்ரீமந்நாராயணனது சன்னிதியில் இராமபிரானை நீராட்டுவித்து , பட்டங் 
கட்டுவோர்க்கு முன்னாள் செய்ய வேண்டிய காப்புநாண் முதலிய சடங்குகளை 
யும் அப்பிரானுக்குச் செய்வித்து அவ்விராமனை உபவாசமிருக்கும்படி தருப்பா 
சனத்திலிருக்கச் சொல்லினன் வசிட்டமுனிவ னென்க , நாகணை வள்ளலை - 
இராமபிரானை யென்று உரைத்தலும் ஒன்று , நாகணை - விகாரம் . தருப்பை- 
தர்ப்பம் . இனி , இச்செய்யுளுக்கு - நாகணை வள்ளலைநண்ணி , வெண்ணிறத்த 
தருப்பைவிரித்து , அவற்றில் அவனை நான்மறைப் புண்ணியப்புனலாட்டிப் 
புலமையோரெண்ணும் நல்வினையாகிய ஷோடசோபசாரங்களையும் முடியச் 
செய்து விளக்கேற்றினான் என்பது பொருளாக உரைப்பாருமுளர் . புலமை 
யோர் - ரவ்வீற்றயலாகாரமோவாயிற்று . இச்செய்யுள் அந்தாதித்தொடையாக 
வந்தது . பி- ம் : - புலமையோடு . 2வெண்ணிறத் தருப்பை விரித்தானரோ. 
உச . - நான் முன்னாட் சடங்கு செய்வித்ததை முனிவன் அறிவிக்க , 

பின் தசரதன் நகரை யலங்கரிக்க ஏவுதல். 


வேறு . 


1 ஏற்றிட வாண்டகை யினி2 தி ருந்துழி 
நூற்றட மார்பனு நொய்தி னெய்தப்போ 
4 யாற்றல்சா லோசனுக் கேறிவித் தானவன் 

சாற்றுக நகரணி சமைக்க வென்றனன் . 
( இ- ள். ) ஏற்றிட - (வசிட்டன் தருப்பாசனத்தில் ) இருக்கச்செய்ய , ஆண் 

இராமன் , இனிது இருந்த உழி - இனிமையாகவிருந்த காலத்தில் , 
நூல் தட மார்பன்உம் - முப்புரி நூலைத் தரித்த அகன்றமார்பினையுடைய வசிட் 


தகை 


காண்டம் 


க .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


கூரு 


டனும் , நொய் தின் எய்த போய் - விரைவாக அடையச் சென்று , ஆற்றல் சால் 
அரசனுக்கு வலிமை மிகுந்த சக்ரவர்த்திக்கு , அறிவித்தான் - ( அதனைத்) தெரி 
வித்தான் ; அவன் - அம்மன்னவன் , நகர் அணி சமைக்க - பட்டணத்தை அலங் 
காரஞ்செய்யும்படி , சாற்றுக - பறையறைவிப்பீராக , என்றனன்- ; ( எ - று . )) 


. 


கீழ்ச் செய்யுளிற் கூறியவாறு முன்னாட் செய்ய வேண்டிய சடங்குகளை 
முற்றுவித்து அவனை உபவாசமிருக்குமாறு சொல்லித் தருப்பாசனத்தில் 
வீற்றிருக்கச் செய்தபின் , வசிட்டமுனிவன் அதனைத் தசரதமன்னவனுக்குத் 
தெரிவிக்க , தசரதன் நகரத்தை யலங்கரிக்குமாறு பறைசாற்ற ஏவினனென்க . 
ஏற்றிட , இருந்துழி - விகாரம் . பி - ம் : -1 ஏற்றிய . 2 இருந்தபினூற்றொடர் . 
எய்தி . 4 ஆற்றலின் . மன்னவற்கு . உணர்த்தினான் . 

(கஉங) 
ரு .-- வள்ளுவர் நாளை இராமபட்டாபிஷேகமென்று , 

பறையறைந்து தெரிவித்தல் . 
1 ஏவின வள்ளுவரிராம னாளையே 
பூமகள் கொழுகனாய்ப் புனையு 3 மௌலியிக் 
4 கோநக ரணிகெனக் கொட்டும் 5 பேரியந் 

6 தேவருங் களிகொளத் திரிந்து சாற்றினார் . 
( இ - ள். ) ஏவின வள்ளுவர் - ( அரசனால் ) ஏவப்பட்ட வள்ளுவர்கள் , " இரா 
மன்- , நாளைஏ- , பூமகள் கொழுநன் ஆய் - நிலமகளுக்கு இறைவனாக , 
மௌலி புனையும் - முடி தரிக்கப் போகிறான் : ( ஆதலால் ) , இ கோ நகர் - 
இந்தச் சிறந்தநகரத்தை , அணிக - அலங்கரிப்பீராக, என் - என்று சொல்லி ,, 
கொட்டும் -முழக்குகின்ற , பேரியம் -முரசத்தை, தேவர் உம் களி கொள் - தேவர் 
களும் ஆநந்தத்தையடையும்படி , திரிந்து - (நாற்புறமும்) ஓடி , சாற்றினார் - 
அறைந்தார்கள் ; ( எ - று . ) 


வள்ளுவர் பறையறைந்து இராமபட்டாபிஷேகத்தைத் தெரிவிக்க , 
அதனையுணர்ந்து இவ்வுலகத்தவரே யன்றி விண்ணுலகத்தவரும் களிகொள்வா 
ராயின ரென்பதாம் . இராமன் அடவிசென்று அரக்கர்குலம் அழிக்குஞ் 
சமயம் அணுகியதெனவுணர்ந்து தேவர் களிகொள்ள லாயின ரென்றற்கு , 
தேவரும் களிகொள் என்றாரென்னலாம் . வள்ளுவர் - பறையறைவோர் . ஆய் - 
ஆக : எச்சத்திரிபு . பேரியம் - பேரிகா என்றவடசொல்லின் விகாரம் : பெரு இயம் 
என்று பிரித்து உரைத்தலும் ஒன்று . தேவரும் என்ற எச்சவும்மை முனிவர் 
முதலிய கணங்களையும் உணர்த்துகின்றது ; உயர்வு சிறப்புமாம் . இவ்வுலகத் 
தோர் யாவருந் தவஞ்செய்து ஏறுவா னாதரிக்கின்ற அவ்வுலகத்தோரும் இழி 
வதற்கு அருத்திபுரிகின்ற நகர மாதலால் , அயோத்தியை கோநகர் என்றார் . 
பி - ம் : - எவிய , ஏவலின் . வள்ளுவன் . மோலி , 4 கோவணிநகர் . பெல்லியந் , 
பேரியத் . ஏவரும் , 7 திரிதந்தெற்றினார் , திரிந்து சாற்றினான் . ( கஉச ) 


ன்பத்தை 
கம்பராமாயணம் அயோத்தியா 
உசு -- நகாத்தவர்கீது வள்ளுவர் சொல் மகிழ்ச்சியளித்தல். 

கவியமை கீர்த்தியக் காளை நாளையே 
புவியமை மணிமுடிபுனையு மென்றசொல் 
செவியமை 2 நுகர்ச்சிய தெனினுந் தேவர்த 

மவியமு 3 தானதந் நகரு ளார்க்கெலாம் . 
( இ - ள் . ) -கவி அமை கீர்த்தி அ காளை - பாடல்களிலமைத்துப் பாடப் , 
படுகின்ற புகழையுடைய அவ்விராமன் , நாளை ஏ புவி அமை மணி முடி புனை 
யும் - நாளைக்கே . இராச்சியபாரத்துக்கு உரிய அரதனகிரீடத்தைச் சூடிக் 
கொள்வான் , என்ற என்று ( பறையறைந்து ) தெரிவித்த , சொல் - வார்த்தை , 
யுடையதாயினும் , அநகர் உளார்க்கு எலாம் - அந்தப்பட்டணத்திலுள்ளவர்களுக் 
கெல்லாம் , தேவர் தம் அவி அமுது ஆனது - தேவர்களுடைய அவியுணவை 
யும் அமிருதத்தையும் ஒத்திருந்தது ; ( எ - று .) 

செவியினால் நுகரும் நுகர்ச்சியினும் நாவில் நுகரும் நுகர்ச்சி மிக்க இன்பந் 
தருவ தாதலின் , தேவர்தம் அவியமுதானது என்றார் . எனவே , அச்சொல்லைக் 
கேட்டவுடனே அந்நகாத்தாரனைவரும் தேவர்கள் அவிசைப் பெற்றாற்போல 
வும் அமிருதபானம்பண்ணினாற்போலவும் பேராநந்தமடைந்தனரென்றதா 
யிற்று . 

மதுரம் , சித்திரம் , விஸ்தாரம் என்பன . புகழ் 
தான் = உரையும் பாட்டு மென இருவகைப்படும் : அவற்றுள், ( கவி 
யமைகீர்த்தி எனப் புலவர்க்கே யுரிய செய்யுளையே யெடுத்தா ராயினும் , 
இனம்பற்றி எல்லார்க்கு முரிய வழக்குங் கொள்ளப்படும் ; ஆகவே , உரை 
யமை கீர்த்தி யென்பதூஉம் பெற்றாம் . காளை - உவமவாகுபெயர் . வமிசபரம் 
பரையாய் வருதல்பற்றி , புவியமை முடி என்றார் . அவி, அமுது - ஹவிஸ், 
அம்ருதம் என்னும் வடமொழிச்சிதைவுகள் . அவி - தேவர்க்கு மந்திரபூர்வக 
மாகத் தீயிற்கொடுப்பது . அமுது-திருமாலாற் பாற்கடலைக் கடைந் 

டந்தெடுத்துக் 
கொடுக்கப்பட்டது . அவியமுது - உம்மைத்தொகை . பி - ம் : - செவியுற . 
உநுகர்ச்சிய , ஆன , அன்ன . 

( கஉரு ) 
உஎ.-- நகாத்தவரின் பெருங்களிப்புச்செயல் . 
ஆர்த்தனர் களித்தன ராடிப் பாடினர் 
வேர்த்தனர் தடித்தனர் 1 சிலிர்த்து மெய்ம்மயிர் 
2. போர்த்தனர் மன்னனைப் புதழ்ந்து வாழ்த்தினர் 

தூர்த்தனர் 3 $ ணிதி சொல்லி னார்க்கெலாம் . 
( இ - ள் .) ( அச்சொல் அமுதம் போன்றிருந்ததனால் அதனைப் பருகிய அந் 
நகரத்து மாந்தர் ), - ஆர்த்தனர் - ஆரவாரித்தனர் ; களித்தனர் - ஆநந்தித்தனர் ; 
ஆடி பாடினர் - கூத்தாடுதலும் பாட்டுப்பாடுதலுஞ் செய்தனர் ; வேர்த்தனர் - 
உடல் வியர்த்தனர் ; தடித்தனர் - ( ஆதந்தத்தால் உடல் ) பூரித்தனர் ; மெய் . 


கவி - ஆசு , 


காண்டம் 


க . --- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


உடம்பில் , மயிர் சிலிர்த்து போர்த்தனர் - மயிர்க்கூச்சுக்கொண்டு மூடப்பெற்ற 
னர் ; மன்னனை - அரசனை , புகழ்ந்து - துதித்து , வாழ்த்தினர் - ; சொல்லி 
னார்க்கு எலாம் - ( இம்மங்களத்தைச் ) சொல்லினவர் யாவர்க்கும் , நீள் நிதி 
மிகுந்த திரவியத்தை , தூர்த்தனர் - நிரிப்பினார்கள் ; ( எ - று .) 

அமிருதபானஞ்செய்ததனால் அவர்கள் மெய்ம்மறிந்து இவ்வாறாயின் 
சென்க ! இது- த் அமைதவிற்சியணி . மெய் - மங்கலவழக்கு எல்லாமென்பது 
இருதிணைக்கும் பொது . இச் செய்யுள் ஒரு பிரதியில் இல்லை . பிம் : - சிலிர்த்த 
மெய்யினர் , சிலிர்த்த மெய்ம்மயிர் . போர்த்தொழில் : 3 இருநிதி. ( கச ) 

உஅ . - மாந்தர் நகரினை யலங்கரித்தல் . 
திணிசுட ரிரவிபைத் திருத்து மாறுமப் 
பணியிடைப் பள்ளிபான் 3 பரந்த மார்பிடை 
4 மணியினை வேகடம் வகுக்கு மாறும்போ 

லணிநக ரணிந்தன பருத்தி மாக்களே . 
( இ - ள் . ) அருத்தி மாக்கள் - அன்பையுடைய அந்நகரத்துமாந்தர் , - திணி 
சுடர் இரவியை - நெருங்கிய கிரணங்களையுடைய சூரியனை , திருத்தும் 
உம் - சீர்திருத்தலையும் , அ பணியிடை பள்ளியான் - அந்த ஆதிசேஷனில் 
* அறிதுயிலமர்ந்த திருமாலினது , பாந்த மார்பிடை - அகன்ற மார்பிலுள்ள , 
மணியினை - கௌஸ்துபமணியை , வேகடம் வகுக்கும் ஆறு உம் - சாணைபிடித்த 
லையும் , போல் - போல , அணி நகர் - அழகிய பட்டணத்தை , அணிந்தனர் 
அலங்கரித்தார்கள் ; ( எ - று .) 

ஒப்பாரும் மிக்காருமில்லாத மாமாயனுதித்தானாதலாலும் , அவ்வயோத்தி 
யின் ( வைகுண்டத்தின் பெயரைத் தான் பூண்டிருப்பதனாலுமே இயற்கை 
யழகு பெறப்படும் : அவ்வழகிய நகர்க்கு இப்போது செயற்கையழகு செய்தா 
ரென்பதாம் . உவமை.பணி சந்திராக்கினியர்போலப் பதினாறு ஏழுகிரணங் 
களை யுடையதாகாமல் , அவர்க்குக் கொடுத்து மீளவுங் கவர்கின்ற ஆயிரங்கதிர் 
களையுடைமை தோன்ற , திணிசுடரிரவி என்றார் . பணி - பணத்தையுடையது ; 
பணம் - படம் . அகாச்சுட்டு , பணியை விசேடித்து நின்றது . திருவீற்றிருக்கு 
மார்பென்பார் பரந்தமார்பு என்றார் . அருத்தி - அர்த்திங் என்னும் வட 
மொழிச்சிதைவு . மாக்கள் - விகாரம் அருத்திமாக்கள் கருத்துடையடை 
கொளி . பி - ம் : - 1 ஆறுபைப் , ஆறுமைப் . 2உடை , அடை , பாரம் . மணி 
யுடை . ஆறு . 

( கஉஎ) 
உசு .-- இதுழதல் " ஏய்ந்தெழசெல்வழம் " (x . அ ) என்னுங்கவியளவும் 

அந்நகரை அலங்கரித்த சிறப்புக் கூறப்படு கின்றது . 
வெள்ளிய கரியன 1 செய்ய வேறுள 
கொள்ளைவான் கொடி 2 நிரைக் குழாங்க டோன்றுவ 
கள்ளவிழ் கோதையான் செல்வங் காணிய 
புள்ளெலாந் 4.திருநகர் புகுந்த போன்றவே : 


. 


கூக 


கம்பராமாயணம் - 


அயோத்தியா 


- 


( இ - ள் .) வெள்ளிய - வெண்ணிறத்தை யுடையனவும் , கரியன - கருநிற 
த்தையுடையனவும் , செய்ய - செம்மைநிறத்தை யுடையனவும் , வேறுஉள் - 
வேறுநிறங்களை யுடையனவுமாகி , தோன்றுவ - தெரிவனவாகிய , கொள்ளை 
மிகுதியையுடைய , வான் - பெரிய , நிரை - வரிசையாகிய , கொடி - துவசங் 
களின் , குழாங்கள் - கூட்டங்கள் , - கள் அவிழ் கோதையான் - தேனொழுகுகின்ற 
மலர் மாலையையுடைய ஸ்ரீராமனது , செல்வம் - ஐசுவரியத்தை, காணிய - பார்க் 
கும்பொருட்டு , புள் எலாம் - பறவைகளெல்லாம் , திரு நகர் - அழகிய பட்டண 
த்தை , புகுந்த போன்ற - அடைந்தவைபோன்றன ; ( எ - று . ) 

பலவகைக்கொடிகள் கட்டப்பட்டவற்றின் வருணனை . புள் 
பலவேறுநிறமுடையன. புள்ளரசையூர் தியாகவுடையவ னாதலின் , அவன் செல் 
வத்தைப் பார்க்க , புள்ளெலாம்புகுந்தபோன்ற என்றார் . வேறு - பசுமை , 
பொன்மைமுதலியன. நிரை - ஒன்றன்கூட்டம். குழாம் - பலவினீட்டம் . 
தோன்றுவ - படுத்தலோசையாற் பெயராய் நின்றது . திருவென்பது - கண்டா 
ரால் விரும்பப் படுந்தன்மைநோக்கம் : அழகு ; திருமகள் தங்கும் நகரெனினுமமை 
யும் . தற்குறிப்பேற்றவணி . வெள்ளிய கரியன செய்ய - முரண்டொடை . 
பி - ம் : - சிவந்த . 2 நகர்க் குழாங்கொண்டாடுவ , குழாங்கொண்டோடுவ , குழாங் 
கொடாடுவ . ஒருவழி . 

(கஉ அ) 
mo . * மங்கையர் குறங்கென வகுத்த வாழைக 

ளங்கவர் கழுத்தெனக் கமுக மார்ந்தன 
தங்கொளி முறுவலிற் றாம் நான் றன 

2 கொங்கையி னிரைத்தன கனக கும்பமே . 
( இ - ள் .) அங்கு - அந்நகரத்தில் , மங்கையர் குறங்கு என - மாதரது தொ 
போல , வாழைகள் - வாழைமரங்கள் , வகுத்த - அமைக்கப்பட்டன ; அவர் 
கழுத்து என . அவரது கழுத்துப்போல , கமுகம் - பாக்குமரங்கள் , ஆர்ந் 
தன நிறைந்தன ; தங்கு ஒளி முறுவலின் - ( அவரது ) நிறைந்த காந்தியை 
யுடைய பல்வரிசைபோல , தாமம் - முத்து மாலைகள் , நான்றன - தொங்கின ; 
கொங்கையின் - ( அவரது ) ஸ்தநங்கள் போல , கனக கும்பம் - பொன்மயமான 
பூர்ண கும்பங்கள் , நிரைத்தன -வரிசையாயமைக்கப்பட்டன ; ( எ - று .) 

இதனால், அந்நகரத்தவர் ஆங்காங்கு வாழைமரங்களையும் கமுகமரங்களையும் 
கட்டி , முத்துமாலைகள் நாலவிட்டுப் பூர்ணகும்பங்கள் அமைத்தமை கூறப் 
படுகின்றது . வாழை - திரட்சிக்கும் , கமுகம் - வரையிற்கும் நெய்ப்பிற்கும் , 
தாமம் - வெண்மைக்கும் வரிசைக்கும் உவமை . குறங்கு முதலியன- சாதிப் 
பெயர் . வகுத்த - முற்றுவினை . கமுகம் = க்ரமுகம் : வடமொழி . இங்கு உபமானங் 
களாகிய வாழைமுதலியவற்றை உபமேயங்களாகக்கூறியது - எதிர்நிலையுவமை 
யணி . 

செய்பவன்வினையாகிய வகுத்தல் முதலியவற்றைச் செயப்படுபொரு 
ளின் வினையாகக்கூறியது , செயப்படுபொருளைச் செய்தது போலத் தொழிற் 
படக்கிளத்தலும் வழக்கியன் மரபு ஆதலின் .. நான்றன , நால்- முதனிலை . 
பி - ம் : -கமுகுமான் றன, கமுகமான்றன . கொங்கையை நிகர்த்தன . 3 கனகக் , 


டை 


காண்டம் 


உ .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


கஎ 


ஒரு கவின் 


தன 


நக . முதிரொளி 1 யுயிர்த்தன முடுகிக் காலையிற் 

கதிரவன் வேறொரு 2 கவின் கொண் டானென 
மதிதொட 3 நிவந்தன மகர 

3 நிவந்தன மகர தோரணம் 
புதியன வலர்ந்தன 4 புதவ ராசியே . 
( இ - ள் . ) மதி தொட நிவந்தன - சந்திரனைத் தீண்டும்படி யுயர்ந் தனவும் . 
புதியன - புதியவையும் , மகரதோரணம் அலர்ந்தன - மகரதோரணங்கள் விளங் 
கப் பெற்றனவுமான , புதவம் ராசி - கோபுரவாயிலினெழுங்குகள் , -- காலையில் 
கதிரவன் - விடியற்காலத்திலுள்ள இளஞ்சூரியன் , முடுகி -விரைந்து , வேறு 

முன்னினும் வேறாகிய ஒப்பற்ற அழகை , கொண்டான் என 
கொண்டன னென்று சொல்லும்படி , முதிர் ஒளி - மிக்ககாந்தியை , உயிர்த் 

வீசின ; ( எ - று . ) 

இதனால் , கோபுரவாயில்கள் விளங்கியமை வருணிக்கப்படுகின்றது . புதா 
கதவு ; இச்சொல் , குறியதன்கீழ் ஆக் குறுகி அம்முச்சாரியை பெற்று புதவம் 
என்றாகி , இலக்கணையாற் கதவுகளைக்கொண்ட கோபுரவாயிலைக் காட்டிற் 
றென்பர் : தோரணவாயிற்கதவுகளின் வருணனை யெனக் கொள்ளினுமாம் . 
மேன்மேலும் விளங்கின என்பதாம் . புதவு கதவாதலை “ கதவு மொரு விகற் 
பப் புள்ளும் புதவே என்னும் பிங்கலந்தையாலும் அறிக . மகரதோரணம் 
வாயலிற்றூக்குந் தோரணம் : மகரவடிவத்தைத்தாங்கிய கட்டுவாயி லென்றல் 
பொருந்தும் . பி - ம் : - 1 நிகர்த்தன . 2கவின்கள் காட்டின . நிவந்துயர் , நிவந்த 
தோர் . 4 புலவராகியே . 

( கங O ) 
கூஉ . 1 துனியறு செம்மணித் தூண நீறுதோய் 

வனிதையோர் கூற்றினன் வடிவு காட்டின 
புனை துகி லுறைதொறும் 4 பொதிந்து தோன்றி 
பனிபொதி கதிரெனப் பவளத் துண்களே . 

( இ - ள் . ) துனி அறு செம் மணி தூணம் - குற்றமற்ற சிவந்தரத்தினமய 
மான கம்பங்கள் , -தொறும் - இடங்கள்தோறும் , புனை துகில் உறை பொதிந்து 
அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை வஸ்திரத்தினாலாகிய உறைகளில் மறைந்து , நீறு 
தோய் - திருநீற்றைப் பூசிய , வனிதை ஓர் கூற்றினன் - பார்வதியை யொருபக் 
கத்திற்கொண்ட சிவபெருமானது , வடிவு - உருவத்தை , காட்டின - ஒத்து விளங் 
ன ; பவளம் தூண்கள் - பவழமயமான கம்பங்கள் , ( புனை துகில் உறைதொறும் 
பொதிந்து ), பனி பொதி கதிர் என - ( பெய் ) பனியில் மறைந்த சூரியனைப் 
போல , தோன்றின- ; ( எ - று . ) -- புனை துகிலுறைதொறும் பொதிந்து - மத்திம 
தீபம் . 

இதனால் , செம்மணித் தூண்களும் பவளத் தூண்களும் உறையோடு விளங் 
கியமை வருணிக்கப்படுகின்றது , செம்மணித் தூண்கள் வெள்ளுறைபொதிந் 
தவை -மேனிமுழுதும் திருநீறுபூசிய சிவபெருமானையும் , அங்ஙனம் உறைபொ 
திந்துள்ள பவளத் தூண்கள் - பனிபொதிகதிரினையும் போலு மென்றார் : தற் 

13 


கூவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


தூணம் 


குறிப்பேற்றவுவமையணி . 

ஸ்தூணா 

என்னும் வடமொழிச் 
சிதைவு . ஓர்கூறு - வாமபாகம் . துகில் - வெண்டுகில் . உறை - மூடும்உறை 
பவளம் - ப்ரவாளம் என்னும் வடமொழிச்சிதைவு . பி - ம் :-- துனியுறு . 
" கூறினன் . 3 அணி . 4 பொலிந்து . 5 தோன்றுவ . தூணெலாம் , ( கஙக ) 
நந . முத்தினின் முழு நில வெறிப்ப மொய்ம்மணிப் 

பேத்தியி னிளவெயில் பரப்ப நீலத்தின் 
4 றொத்தின மிருள்வாத் துண்டச் சோதிட 

வித்தகர் 5 விரித்தநா ளொத்த வீதியே . 
(இ- ள் . ) வீதி - அந்நகரத்துத் தெருக்கள் , - முத்தினின் முழு நிலவு 
எறிப்ப - ( அலங்கரித்திருக்கும் ) முத்துக்களினால் ( ஒருபுறத்தில் ) பூரணசந்திர 
கிரணத்தை வீசுதலாலும் , மொய் மணி பத்தியின் - நெருங்கிய ( பதுமராக ) 
மணிகளின்வரிசைகளால் , இள வெயில் பரப்ப - ( ஒருபுறத்தில் ) இளஞாயிற்றி 
னொளியை வீசுதலாலும் , நிலத்தின் தொத்து இனம் - நீலமணிகளின் 
பூங்கொத்துப்போன்ற திரள் , இருள் வா தூண்ட - (ஒருபுறத்தில் ) அந்தகார 
முண்டாம்படி விளங்குதலாலும் , சோதிடம் வித்தகர் விரித்த நாள் ஒத்த - 
சோதிடசாஸ்திரஜ்ஞர்கள் விளங்கச்செய்த தினங்களை யொத்தன ; ( எ- று . ) 

முத்து - முக்தா என்னும் வடமொழிச்சிதைவு. வீதிகள் தமது இரு 
புறத் துமுள்ள மாளிகைகளிலும் கட்டுவாயில்களிலும் முத்து பதுமராகம் 
நீலமணி என்பவற்றால் அலங்கரிக்கப்பெற்று நிலவு வெயில் இருள் என்ற 
வைகளையுண்டாக்குதலால் , அவ்வீதியை நாளையொக்குமென வருணித்தார் : 
தற்குறிப்பேற்றவணி . இந்தப்பாடல் சிலபிரதிகளில் கூ 0 - ஆம் பாடலுக்குப் 
பின்னே காணப்படுகின்றது . பத்தி - பங்க்தி யென்னும் வடமொழிச் 
சிதைவு . நீலம் - ஆகுபெயர் . நீலத்தின் தொத்து இருளினம்வர எனவுங் கூட் 
டலாம் . பி - ம் : - முத்தினான் , முத்திடை . 2.நிலாமுளைத்த . பேத்தியான் , 
பத்தியால் . 4 தொத்தினால் . விதித்த. 

( கஙஉ ) 
நச . ஆடன் மான் றேர்க்குழா மவனி காணிய 

1 வீடெனு முலகின் வீழ் விமானம் போன்றன 
வோடை மாக் கடகளி றுதய மால்வரை 

தேடருங் கதிரொடுந் திரிவ போன்றவே . 
( இ -ள் . ) ஆடல் மான் தேர் குழாம் - கூத்தாடுதலை யுடைய குதிரைகளைப் 
பூட்டிய இரதங்களின் சமூகம் , - அவனி காணிய - பூமியைப் பார்க்கும் பொரு 
ட்டு , வீடு எனும் உலகின் வீழ் - சுவர்க்கமன்ற உலகத்தினின்றும் இறங்கு 
கின்ற , விமானம் போன்றன - தேவரதங்களை யொத்தன ; ஓடை மா 
களிறு - முகபடாத்தையுடைய பெரிய மதயானைகள் , - உதயம் மால் வரை 
பெரிய உதய பருவதங்கள் , தேடு அரு கதிரொடு உம் திரிவ - ( உவமை ) தேடு 
தற்கு அரிய சூரியனோடும் திரிவனவற்றை , போன்ற - ஒத்தன ; ( எ - று . ) 


கட 


காண்டம் 


2 .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


கீழே வீதியை வருணித்த கவி , இச்செய்யுளினால் அவ்வீதியிற் செல்லு 
வனவான தேரிலே பூட்டப்பட்டுச் செல்லுங்கு திரைகளையும் , முகபடாத்தைக் 
கொண்டுள்ள மதயானைகளையும் வருணிக்கின்றார் . பொற்றோாதலின், பொ 
ன்னுலகினின்றும் வீழ்கின்ற விமானத்தை யுவமான மாக்கினார் . வீடு - இலக் 
கணையால் , சுவர்க்கத்தைக் காட்டிற்று . இன் - நீக்கம் . கடம் - மத்தகமுமாம் . 
உதயமால்வரைகள் தேடருங்கதிரொடுந் திரிதல் - இல்பொருளுவமை . மயூர 
கதி , மல்லகதி , வாநரகதி , விடபசதி , வியாக்கிரகதி என்னும்ஐங்கதியு முடை 
மைபற்றி ஆடன்மான் என்றார் ; ஐங்கதியை " விக்கிதம் வற்கிதம் வெல்லு 
முபகண்ட , மத்திமஞ் சாரியோடைந்து ” ” என்றலு முண்டு . திரிவ - பெயர் . 
பி.ம் : - வீடுசேர். 2 ஒண் , வெங் . 

( கநங ) 


நரு . வளங்கெழு திருநகர் வைகும் வைகலும் 

பளிங்குடை நெடுஞ்சுவ பரடுத்த பத்தியிற் 
கிளர்ந்தெரி சுடர்மணி யிருளைக் கீறலாற் 

3 றளர்ந்தில் 4 பிரிந்தில் செக்ர வாளமே . 
( இ - ள் .) வளம் கெழு திரு நகர் - வளப்பம்மிகுந்த அழகிய அந்தநகரத் 
தில் , வைகும் - பொருந்திய , பளிங்கு உடை நெடு சுவர் - பளிங்குக்கற்களை 
யுடைய உயர்ந்த சுவர்களினது , அடுத்த பத்தியில் - சேர்ந்த வரிசைகளில் , 
கிளர்ந்து - நிறைந்து , சுடர் - பிரகாசிக்கின்ற , எரி மணி - பதுமராகங்கள் , 
இருளை கீறலால் - அந்தகாரத்தைப் பிளத்தலால் , --- வைகல்உம் - எந்நாளும் , 
சக்ரவாளம் - சக்கரவாகப் பறவைகள் , பிரிந்தில - (ஆணும் பெண்ணும் ) 
விட்டுநீங்காதனவாகி , தளர்ந்தில - மனத்தளர்ச்சியின்றி மகிழ்ச்சியுற்றிருந்தன ; 

( எ - று .) 
பளிக்குச்சுவரிற் பதித்துள்ள பதுமராகக் கற்களினொளி இருளைப் 
போக்குவது பற்றி எப்போதும் பகல்போலவே யிருத்தலால் , பகற்பொழு 
தெல்லாம் ஆணும் பெண்ணுமாயிருக்கும் தன்மையவா ன சக்கரவாகப் பறவை 
கள் இரவிலும் பிரியாது மகிழ்ந்திருந்தன வென்றபடி . ஈற்றடியில் , வளர்ந் 
தில் பிரிந்தில் செக்கர்வானமே என்ற பாடத்திற்கு - செவ்வானம் அந்நகரில் 
புதிதாகத் தோன்றியனவு மில்லை , நீங்கினவுமில்லை யென்க : இப்பொருளில் , 
பதுமராகத்தின் செந்நிறத்தை வானம் எப்பொழுதும் பெற்றிருந்ததாகக் 
கூறியது - பிறிதின் குணம் பெறலணி: இது , உவமையோடு கலந்து வந்தது . 
வளம் - ஆகரங்களிற்படுவனவும் , வயலினுந் தண்டலையினும் விளைவனவுமாம் . 
வைகுஞ் சுவரென இயையும் . வைகலும் - முற்றும்மை , பளிங்கு - ஸ்படி 
கம் : வடமொழிச்சிதைவ . உதயகிரியில் சிந்தூர அருவிவீழ்ந்த சிந்தூராகரத்திற் 
- பிறந்து பதினாறு சதுர்யுகம் சிவப்பேறின முழுமாணிக்கம் இருளைக் கெடுத் 
தலின் மணியிருளைக் கீறலால் என்றார் . செக்கர் -சிவப்பு : பண்புப்பெயர் . 
பிம்: - முத்தின் . எழு : 3தெளிந்தில . பிறிந்தில் . சக்கரவாளமே . (கஙச .) 


400 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


ஙகா . பூமழை புனன்மழை புதுமென் சுண்ணத்தின் 

றூமழை தரளத்தின் 1 றோமில் வெண்மழை 
தாமிழை 2 நெரிதலிற் றகர்ந்த பொன் மழை 

மாமழை நிகர்த்தன மாட வீதியே. 
( இ - ள் . ) மாடம் வீதி - மாளிகைகளையுடைய தெருக்களில் , பூ, மழை - 
புஷ்ப வர்ஷமும் , புனல் மழை - நீரின் வர்ஷமும் , புது மென் சுண்ணத்தின் 
புதிய மெல்லிய வாசனைப்பொடியின் , தூ மழை - பரிசுத்தமான வர்ஷமும் , 
தோம் இல் வெண் தரளத்தின் மழை - குற்றமற்ற வெள்ளிய முத்துவர்ஷமும் , 
இழை தாம் நெரிதலின் - ஆபாணங்கள் நெருங்குதலால் , தகர்ந்த - ( அவை ) 
உடைந்து தோன்றிய , பொன் மழை - சுவர்ணங்களின் வர்ஷமும் , மா மழை - 
பெரியமேகவர்ஷத்தை , நிகர்த்தன - ஒத்தன ; ( எ - று .) 

அந்நகாத்தவர் நீர்தெளித்து மலர்களையும் சுண்ணங்களையும் முத்துப் 
பவழங்களையுந் தூவி வீதியை யலங்கரித்தன ரென்க . புனல் - பனிநீருமாம் . 
இராமபிரான் கானகஞ்சென்று ராவணசங்காரஞ்செய்வானென்ற மகிழ்ச்சியால் 
தேவர்கள் கற்பகமலர்மாரி பொழிந்தாரெனக் கொள்ளுதலும் உண்டு . சுண்ணத் 
திற்கு மென்மை - கண்களுக்கினிதாகிய மென்மையும் , தன்னை மோந்தார் பிறிது 
மோவாமல் தடுக்கும் மென்மையும் . சுண்ணம் - சூர்ணம் : வடமொழிச்சிதைவு . 
பொன்னணிகலங்களைப்பூண்ட ஜனங்கள் வீதியில் மிகுதியாகநெருங்கிச் செல் 
லும்போது அவ்வணிகலங்கள் ஒன்றோடொன்று தாக்கித் தகர்ந்து பொடியாக 
மழைபோலப் பொற்பொடி யுதிர்கின்ற தென்பது , ‘ தாமிழை நெரிதலிற்ற 
கர்ந்த பொன் மழை என்பதன் பொருள் . தாம் - அசை . பி - ம் : - தொ 
ழில் . 2 நெரித்தலின் , நெரிதரத் 
நஎ . * 1 காரொடு தொடர்மதக் களிறு சென்றன 

2 வாரொடு தொடர்கழன் மைந்த ராமெனத் 
தாரொடு நடந்தன பிடிக் டாழ்கலைத் 

தேரொடு நடக்குமத் தெரிவை மாரினே . 
( இ - ள் . ) காரொடு தொடர் மதம் களிறு - மேகத்தையொத்த மதத்தை 
யுடைய யானைகள் , -- வாரொடு தொடர் கழல் மைந்தர் ஆம் என - கவசத்தோடு 
பொருந்திய வீரக்கழலையுடைய வீரர்போல , சென்றன - ; பிடிகள் - பெண் 
யானைகள், தாழ் கலை தேரொடு நடக்கும் அ தெரிவைமாரின் - தொங்குகின்ற 
மேகலையையுடைய அல்குலோடு செல்கின்ற அந்நாட்டுமகளிரைப்போல் , தா 
ரொடு - கிண்கிணிமாலையுடன் , நடந்தன - ; (எ- று . ) 

விலங்குகளும் இராமபட்டாபிஷேகத்தை யுணர்ந்து குதூகலங்கொண்டு 
திரிந்த தென்பதற்காகக் களிறும் பிடியும் உல்லாசமாகநடப்பதைக் கூறினார் . 
களிறு - கம்பீரத்தன்மைக்கும் , பிடி -நடைக்கும் உவமம் ; இங்கு உபமானங்களை 
உபமேயங்களாகக் கூறினார் : எதிர்நிலையுவமையணி . காரொடு , ஒடு - உருபு 


( கஙரு ) 


காண்டம் 


2 .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


கலக 


- 


( 9 


மயக்கம் . தொடர் - உவமவுருபு . யானைக்கும் , மேகத்திற்கும் - கருமை , பொதுத் 
தன்மை . இனி , காரொடு தொடர் மதக்களிறு என்பதற்கு - மழைநீரையொத்த 
மதநீரையுடைய களிறென்றுமாம் . வாரொடு தொடர் கழல் 

கயிற்றாற் 
கட்டிய கழல் என்றுமாம் . ஆம் - அசை . கலை - மேகலையென்பதன் முதற் 
குறை . - தேர் - உவமவாகுபெயர் . தெரிவையென்பது , வேட்கைபிறந்த பரு 
வத்துப் பெயர் . பி - ம் : - காரொடும் . வாரொடும் . பிடிகண்மேகலைத் . ( கஙசு ) 
கூ.வு. ஏய்ந்தெழு செல்வமு மழகு மின்பமுந் 

1 தேய்ந்தில வனையது 2 தெரிகி லாமையா 
லோய்ந்தனர் பெருகவு மமா 4.ரிம்பரிற் 

போந்தவர் போந்தில மென்னும் புந்தியால் . 

-ள் .) ஏய்ந்து எழு செல்வம்உம் பொருந்தி மேன்மேலும் வளர்கின்ற 
ஐசுவரியமும் , அழகு உம் - சௌந்தரியமும் , இன்பம் உம் - சுகமும் , தேய்ந்தில் - 
(பொன்னகரத்தினும் இந்நகரில் ) குறைந்திருக்கவில்லை ; அனையது தெரிகி 
லாமையால் - அதனை யறியாமையால் , இம்பரில் போந்தவர் - ( இராம பட்டா 
பிஷேகங் காண ) இவ்வுலகத்தி லிழிந்து வந்தவராகிய , அமரர்- தேவர் , போந்தி 
லம் என்னும் புந்தியால்- (இன்னும் திருவயோத்தி வந்தோமில்லையே யென்னு 
மெண்ணத்தால் , பெருக உம் ஆய்ந்தனர் - மிகவும் ஆலோசித்தனர் ; ( எ - று .) 

செல்வம் முதலிய தேய்ந்திலாமையால் தேவர்க்குத் திருவயோத்தி பொன் 
னகரெனத் தோன்ற , மயங்கின ரென்பது கருத்து . பொன்னகரம் போன் 
றிருந்தது , இந்நகரமென்பதாம் . இச்செய்யுளில் , செல்வம்முதலியவை சுவர்க்க 
லோகத்தோடொப்ப இவ்வயோத்திமாநகரிலும் சுருங்காது நிரம்பியிருத்தல் 
பற்றி , ஒப்புமையால் , வானவர் சுவர்க்கத்திற்கும் இந்த அயோத்திக்குமுள்ள 
வேறுபாட்டையுணராமையால் இங்குவந்தும் தம்நகரத்திலிருந்து இன்னும் 
வந்துசேரவில்லையே யெனக் கருதினாராகக்கூறிய இது - மறை வணியாம் : 
இதனை வடநூலார் மீலிதாலங்காரமென்பர் . பி - ம் : - 1 தேய்ந்திலர் , தேய்ந்திலர் . 
2 தெரிந்திலாமையால் , தெரிகலாமையின் , தெரிக்கிலாமையின் . 3 ஆய்ந்துணர், 
ஆய்ந்தன . 4 உம்பரில் . 

(கஙஎ ) 
ங கூ . - நகரலங்கரிக்கப்படுதலைக் கூனி காணுதல் . 
அந்நக ரணிவுறு மமலை வானவர் 
பொன்னக 2 ரியல்பெனப் பொலியு 3 மெல்வையி 
லின்னல்செ யிராவண னிழைத்த 4 தீமைபோற் 

றுன்னருங் கொடுமனக் கூனி தோன்றினாள் . 
( இ - ள் . ) அநகர் -அவ்வயோத்திமாநகரத்தை , அணிவுறும் - அலங்கரிக்கின்ற , 
அமலை - பேராரவாரத்தால் ,- வானவர் பொன் --நகர் இயல்பு எனன - தேவலோகத் 
தினது தன்மைபோல , பொலியும் . எல்வையில் ( அந்நகர் ) விளங்குங் 
காலத்தில் , -- இன்னல் செய் - ( எல்லாவுலகத்துக்கும் ) துன்பத்தைச் செய் 


- 


கம் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கின்ற , இராவணன் - தசமுகன் , இழைத்த - ( முற்பிறப்பிற் ) செய்த , தீமை 
போல்- தீவினை ( இப்பிறப்பில் ஒருருவத்தை யெடுத்து வந்தது ) போல் , துன்ன 
அரு கொடு மனம் கூனி - (பிறராற் ) பெறுதற்கரிய கொடுமையையுற்ற மனத் 
தையுடைய மந்தரை , தோன்றினாள் - வெளிப்பட்டுப்பார்த்தாள் ; ( எ - று , ). 

மந்தரையென்று பேருள்ள கூனி, அரசமாளிகையின் உபரிகைமீது ஏறி 
நகரம் அலங்கரிக்கப்படுவதையும் யாவருங் குதூகலத்துட னிருப்பதை 
யும் கண்டு , தன்னருகேயிருந்த இராமனது செவிலித்தாயைக்நோக்கி5 இராம் 
னது தாய் செல்வத்தை மிகுதியாகக் கொடுப்பதற்கும் ஜநங்கள் குதூகலமா 
யிருப்பதற்கும் நகரம் அலங்கரிக்கப்படுவதற்கும் யாது காரணம் ? 

என்று 
வினாவி , அவளால் இராமபட்டாபிஷேகத்தை யுணர்ந்தா ளென்று முதனூல் 
கூறும் . இப்பொழுது மந்தரை செய்யுஞ்சூழ்ச்சியால் இராமன் நாட்டை 
விட்டுக் காட்டையடைந்து இராவணனைச் சங்கரிப்பதனால் இராவண 
னிழைத்த தீமைபோல் என்றார் . ஒப்புயர்வில்லாத கொடுமையென்பார் துன் 
னருங்கொடுமை என்றார் . இனி , கிட்டி நட்புக்கொள்ளுதற்குத்தகாத கூனி 
யென்றுமாம் : நாமத்தாலும் , ரூபத்தாலும் கூனியாதலன்றி மனத்தாலுங் கூனி 
யென்பதாம் ; கூன் - வளைவு . “ கூனுலாவிய மடந்தை ” என்றார் பெரியாரும். 
இராமனது பட்டாபிஷேகத்தைக் கெடுப்பதற்கு எங்கிருந்தோ இந்தக்கூனிவந் 
தாளே என்று வெறுப்பினால் , கவி, கூனி தோன்றினாள் என்கிறார் . இராம் 
பிரான் இராவணனைத் தொலைப்பதற்காகக் கைகேயிக்கும் ஸ்ரீராமனிடத்து 
மனமாறுபாடு உண்டாகுமாறு தேவதைகளே அவளை யனுப்பினார்களா 
கையால் , அந்தத் தேவரகசியத்தை மனத்துட்கொண்டு கூனி தோன்றி 
னாள் என்றாருமாம் . அமலையால் தோன்றினாளென்க , ராவணன் - கூவின் 
வன் , கூச்சலிடச்செய்தவன் ; கைலாசமலையின் கீழ்க்கையகப்பட்டுக் கொண்ட 
போது பேராவமிட்டானாதலாலும் , அதனாற்சகமெல்லாங் கூச்சலிடும்படியான 
தாதலாலும் , அதுமுதல் இவனுக்கு இப்பெயர் வழங்கிற்று என்றும் , விச்சிர 
வசின்மகனென்னும் பொருளில் ஆதேசம்வந்து ராவணனென்றாயிற்று என் 
றும் இப்பெயர்க்குக் காரணங் கூறுவர் . பிம் : -1 அணியுறுமமலை , அணியு 
மவ்வமலை . 2 இதுவென . 3 எல்லையின் , காலையில் . 4 தீமையால் . ( கஙஅ ) 

ச0.- இதுமுதல் மூன்று கவிகள் ஒரு தொடர் : கூனி 
கடுஞ்சினங்கொண்டு கைகேயி படுத்திருக்கும் இடத்தைச் சேர்தல் . 

தோன்றிய கூனியுந் துடிக்கு நெஞ்சினா 
ரூன்றிய 2 வெகுளியா 3 ஜூளைக்கு 4 முள்ளத்தாள் 
கான்றெரி 5 நயனத்தாள் கேலிக்குஞ் சொல்லினாண் 

மூன் றுல கினுக்குமோ 9 ரிடுக்கண் மூட்டுவாள் . 
( இ - ள். ) தோன்றிய கூனிஉம் - அங்கனம் வெளிப்பட்டு (நகர் அல நரிக் 
கப்படுவது ) கண்ட கூனியும் , - (இராமபட்டாபிஷேகத்தை யுணர்ந்து ) , துடிக் 
கும் நெஞ்சினாள் - ( கோபத்தால் ) துடிக்கின்ற மனத்தையுடையவளும் , ஊன்றிய 





காண்டம் உ.- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 

காங 
வெகுளியாள் - நிலைநின்ற கோபமுடையவளும் , உளைக்கும் உள்ளத்தாள் - 
வேதனைப்படுகின்ற மனமுடையவளும் , எரி கான்ற நயனத்தாள் -தீயைக் கக் 
குகின்ற கண்களையுடையவளும் , கலிக்கும் சொல்லினாள் - தடுமாறுகின்ற பேச் 
சையுடையவளும் , மூன்று உலகினுக்கு உம்- , ஓர் இடுக்கண் - ஒப்பற்றதுன்பத் 
தை , மூட்டுவாள் - செய்யப்போகின்றவளும் , - ( எ - று .) 

யாவரும் மகிழ்ச்சியோடிருக்கையில் , கூனி இராமபட்டாபிஷேகத்தை 
யுணர்ந்து பொறாமையால் நெஞ்சு துடிக்க மனக்கொதிப்பால் மிகவருந்திக் 
கண்களில் தீப்பொறிபறக்க உரை தடுமாற , மூன்றுலகிற்கும் பெருந்துயாத்தை 
விளக்குமாறு வழிதேடுவாளாயின ளென்க . கலித்தல் - ஸ்கலித்தல் . இது கீழ்ச் 
செய்யுளோடு அந்தாதித்தொடையா னமைந்தது ; பின்னுஞ் சிலவிடத்து இது 
வரும் . பி . ம் : -நெஞ்சினள். 2வெகுளியள் . கொதிக்கும் , உழைக்கும் . உள்ளத் 
தள் . 5 நயனத்தள் . 8 நதிக்கும் . 7 சொல்லினள் . 8 உலகிற்கும் . 9உறுதி . கஙக ) 
சக . தொண்டைவாய்க் 1 கேகயன் றோகை 2 கோயின்மேன் 

மண்டினாள் வெகுளியின் மடித்த வாயினாள் 
பண்டைநாளிராகவன் பாணி வில்லுமி 

4 ழுண்டையுண் டதனைத் தன் னுள்ளத் துள்ளுவாள் . 
( இ - ள் . ) பண்டை நாள் - முற்காலத்தில் , இராகவன் - ஸ்ரீராமனது , பாணி 
வில்- கையிலுள்ள வில்லினால் , உமிழ் வெளிப்படுத்தப்பட்ட , உண்டை -- திரளை , 
உண்டதனை - ( மேற் ) பட்டதனை , தன் உள்ளத்து - தன்மனத்தில் , உள்ளுவாள் - 
நினைத்து , வெகுளியின் - கோபத்தினால் , மடித்த வாயினாள் - மடிக்கப்பட்ட 
யையுடையவளுமாகி , -- தொண்டை வாய் கேகயன் தோகை - கொவ்வைக்கனி 
போன்ற அதரத்தையுடைய கைகேயியினது , கோயின் மேல் - மாளிகையில் , 
மண்டினாள் - நெருங்கி , - ( எ - று . ) - எய்தினாள் என அடுத்தகவியோடு முடியும் . 

தொண்டை முதலாகுபெயர் . வாய் - அதரம் . தோகை 
படியாகுபெயர் . பண்டை - ஐயீற்றுடைக்குற்றுகரம் . பண்டென்றது . இளமை 
யிலென்றபடி . இராகவன் - இரகுமகாராஜனின் வமிசத்திலவதரித்தவன் . ஸ்ரீரா 
மன் , சிறுவனாயிருந்தகாலையில் , கையிற்சிறுவில்லும் மண் உண்டையுங்கொண்டு 
குளத்தினருகே விளையாடி வருகையில் , இங்கூனி குடங்கொண்டு நீர்மொண்டு 
மங்கையர்குழாத்துட் கலந்து நடக்க , இவன் தன் வீட்டு வேலைக்காரிதானே 
இவள் எனச் சொந்தம்பாராட்டி மண்ணுண் டையை இவள்மே லேவ , அத 
னால் இவள் கைநெகிழ்ந்து குடம் வீழ யாவரும் பெருநகை நகைத்தன ராக , 
வள் கடுங்கோபமுற்று அரசன்மைந்தனாதலின் ஒன்றுஞ்செய்ய இயலாது 
வாளாசென்று தனக்கு வாய்க்குந் தருணத்தை நோக்கிக்கொண்டிருந்தனளென் 
பது கதை . இந்த விருத்தாந்தம் முதனூலாகிய வான்மீகத்தி லில்லையாகிலும் , 
" கூனகம் புகத்தெறித்த கொற்றவில்லி என்றும் , “ கொண்டைகொண்ட 
கோதைமீது தேனுலாவுகூனிகூ , னுண்டைகொண் டாங்கவோட்டியுண் 
மகிழ்ந்த நாதன் ” என்றும் , " கூனேசிதையவுண்டைவின் னிறத்திற்றெறித் 


வா 


- 


காச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


தாய் என்றும் மயர்வறமதிநலமருளப்பெற்ற ஆழ்வார்கள் அருளிச்செய்தி 
ருக்கின்றனர் . தேவர்களால்னுப்பப்பட்டுவந்த அக்கூனிக்கு , இராமபட்டா 
பிஷேகத்தைக் கலைப்பதற்கு , அப்பிரான் சிறுபிராயத்திற்செய்த இந்த விளை 
யாட்டுத்தொழில் ஒரு வியாஜமாயிற் றென்க . பி -ம் : - 1 கைகயன் . கோயிலின் . 
3 வாயினள் . 4உண்டையான் மெலிந்ததை. 

( கச ) 
சஉ . நாற்கடற் படுமணி நளினம் பூத்ததோர் 

பாற்கடற் படுதிரைப் பவள வல்லியே 
போற்கடைக் 1 கண்ணளி பொழியப் பொங்கணை 

மேற்கிடந் தாடனை விரைவி னெய் தினாள் . 
( இ - ள் . ) நால் கடல் படு மணி - நான்குசமுத்திரங்களிலுமுண்டாகிய ரத்த 
ங்களோடுகூடி , நளினம் - தாமரை , பூத்தது - 

தாமரை , பூத்தது - மலரப்பெற்றதாகிய , ஓர் - 
ஒப்பற்ற , பால் கடல் - பாற்கடலின் , திரை - அலையில் , படு - அமைந்த , பவளம் 
வல்லிஏ போல் - பவழக்கொடிபோல , கடைக்கண் அளி பொழிய - கண்ணின் 
கடை அருளைச் சொரிய, பொங்கு அணைமேல் கிடந்தாள் தனை 

விளங்கு 
கின்ற போணைமேற் சயனித்துக்கொண்டிருந்த கைகேயியை , விரைவின் 
எய்தினாள் - சீக்கிரமாக அடைந்தாள் ; ( எ - று . ) 

படுக்கையிற் சயனித்திருந்த கைகேயியை மந்தரை கிட்டினளென்க . 
நளினம் பூத்ததோர் பாற்கடற் படு திரைப் பவளவல்லி - இல்பொருளுவமை . 
நாற்கடற்படு மணி என்றது - ஆபரணங்களை . கடலில் மணியுண்டாகு மென் 
பதனை , ரத்நாகரம் என்னும் அதன்பெயரானு முணர்க . நாற்கடல் - நான்கு 
புறத்தினுஞ் சூழ்ந்த கடல் , நளினமென்றது - கண், கை , கால் , முகமாகிய 
அவயவங்களை . பாற்கடல் என்றது - பள்ளியை . பவளவல்லி யென்றது - 
சரீரத்தை . படுக்கை பாற்கடற் படுதிரைபோலிருக்க , கைகேயி பவளக்கொடி 
போன்றிருந்தன ளென்க. இனி , பாற்கடலிற் படு திரையிற் றோன்றிய 
பவளக்கொடி என்றே , தூயகுலத்துத் தோன்றிய கைகேயியைக் கவி 
கூறினா ரெனினுமாம் . பாற்கடன் முளைத்ததோர் பவளப் பூங்கொடி , 
போற்சுடர்ந் திலங்கொளிப்பொன்செய்கோதை , ” “ பௌவநீர்ப் பவளக்கொடி 
போல்பவள் ” என்ற சிந்தாமணிப் பகுதிகள் இங்குக் காணத்தக்கன . அளி - 
அன்பு காரணத்தாற் றோன்றும் அருள் . மந்தரையின் தீய உபதேசத்தின் 
பின்பே கைகேயியின் மனம் மாறுதலால் அதற்குமுன் அருளோடு இருந்தனள் 
என்பார் கடைக்கண்ணளி பொழிய என்றார் . அவளைக் காணும் பொழுதே 
இவளிடத்து அருளுள்ளதெனத் தெரியுமென்க . இராமனது நாயகத்தன்மை 
யும் , இலக்குவனது அடிமைத்திறமும் , பரதனது கட்டளை கடவாப்பெருந்தன் 
மையும் , சத்துருக்கனனது அடியார்க்கடிமை செய் திறமும் , ஆஞ்சநேயரின் 
சிறந்தபக்தியும் , மகாராசரின் நட்புத்திறனும் , இன்னும் மற்றுமுள்ளோர் களின் 
மங்கலகுணங்களும் வெளிப்படுகைக்கும் , இராவணாதியர்களின் இழிவு 
தோற்றுகைக்கும் , இமையோரிடுக்கண் நீங்குதற்கும் , காரண மாய்த் திருமா 


காண்டம் 


க .-- மந்தரை சூழ்ச்சிப்படலம் 


கரு , 


லின் ஆதிசங்கற்பத்தோடொக்கமின்று தக்க காலத்தே யுதவினமையின், 
அக்கருத்தையுட்கொண்டு அளிபொழிய என்றா ரென்னலும் ஒன்று .. 
ஐந்தாயவொன்றும் மும்மூன்றாகப் படுத்த வமளியாதலால் , பொங்கணை 
என்றார் . தன் - அசை . இனி , நாற்கடற் படு மணி பொங்கணையென்றுங் 
கூட்டலாம் , படுதிரையென்பதுக்கு - ஆற்றொழுக்காக படுதிரைவையம் ”, என் 
புழிப்போல ஒலிக்கும், திரை யென்னவு மாம் . பி - ம் : - கண்ணருள் , 
கண்ணொளி . 

( கசக) 
சங .-- கைகேயியின் பாதங்களை மந்தரை மெல்லத்தீண்டுதல் . 

1 எய்தியக் 2 கேகயன் மடந்தை யேடவிழ் 
நொய்தலர் தாமரை நோற்ற நோன்பினாற் 
3 செய்தபே ருவமைசால் செம்பொற் 4 சீறடி 

கைகளிற் றீண்டினாள் காலக் கோளனாள் . 
( இ - ள் . ) காலம் . கோள் அனாள் - உத்பாதகாலத்தைக் குறிக்கத்தோன்றுந் 
தீக்கோளைப் போன்றவளாகிய அக்கூனி, எய்தி - ( அவளை ) அடைந்து , -- அ 
கேகயன் மடந்தை - அந்தக்கைகேயியினது , ஏடு : அவிழ் - இதழ் நெகிழ்கின்ற , 
நொய்து அலர்- மென்மையாக மலர்ந்த , தாமரை - தாமரைமலர்கள் , நோற்ற - 
செய்த , நோன்பினால் - தவத்தினால் , செய்த பேர் உவமை சால் - பெற்ற மிக்க 
உவமத்தன்மை பொருந்திய , செம் பொன் சிறு அடி -சிவந்த பொன்னினாலாகிய 
ஆபரணங்களையணிந்த சிறிய பாதங்களை , கைகளின் தீண்டினாள் - ( தன் ) 
இருகைகளாலும் தடவினாள் ; (எ- று. ) 

கைகேயி படுக்கையிற் கண்ணயர்ந்திருந்ததனால் மந்தரை அவளை 
யுணர்த்துமாறு அவளுடைய சீறடிகளைக் கைகளினால் தீண்டின ளென்க . 
மகாசுகுமாரனான இராமபிரானைக் காட்டிற்குச்செலுத்தும்படி தோன்றின 
பாவி யாதலால் , மந்தரையை காலக்கோளனாள் என்றார் : எங்கேயோ 
கிடந்தவள் இங்குத் தோன்றியது , பெருந்துன்பத்தை விளைக்கும் உற்பாதத் 
கோள் தோன்றியதுபோலு மென்க . தாமரைமலர் வனத்திற்சென்று ஒருதாளா 
னின்று மனங்குழைந்து சூரியனை நோக்கி ஆனந்தக்கண்ணீர் பொழிந்து 
யோகஞ்செய்து அந்தயோகத்திற்குப் பயனாகக் கைகேயியின் பதஸாரூப் 
யத்திற் சிறிது பெற்றனவென்னும் தற்குறிப்பேற்றவணி :பின் பொருள் கொள்ள 
ஏடவிழ் தாமரை நோற்ற நோன்பினாற் செய்த பேருவமைசால் செம்பொற் 
சீறடி 

என்றார் ; சீறடி - " நுதலடி நுசுப்பெனும் மூவழிச்சிறுகி என்ற 
கலித்தொகை காண்க , பி - ம் : - எய்திய, 2 கைகயன் , 3 செய்தவப் பெருமைகூ 
தாம் . 4சீரடி . 

( கசஉ ) 
சச .-- கைகேயி சிறிது துயிலுணர்கையில் மந்தரை 

கூறத்தொடங்குதல் . 
தீண்டலு முணர்ந்தவத் தெய்வக் கற்பினா 
ணீண்டகண் ணனந்தரு நீங்கு கிற்றிலள் 
மூண்டெழு பெரும்பழி முடிக்கும் 2 வெவ்வினை 
தூண்டிடக் கட்டுரை சொல்லன் மேயினாள் 

14 


SOET 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


( இ - ள் . ) தீண்டலும்- ( அவள் ) தடவியவளவில் , - ( துயிலினின்று ) , உணர்ந்த 
உணர்ச்சி பெற்ற , அ தெய்வம் கற்பினாள் - அந்தத்தெய்வத்தன்மை பொருந்திய 
கற்பினையுடைய கைகேயி , நீண்ட கண் - நீட்சியையுடைய கண்களினின்று , 
அனந்தர்உம் நீங்குகிற்றிலள் - துயிலும் நன்கு நீங்கப்பெற்றாளில்லை ; ( அவ்வளவில் 
தானேகூனி) , மூண்டு எழு பெரு பழி - அதிகரித்தெழுகின்ற மிக்க நிந்தையை , 
முடிக்கும் சூட்டுதற்காகிய , வெவ் வினை - பாவம் , தூண்டிட - ஏவுதலால் , 
கட்டுரை - கட்டிக்கூறுஞ் சொல்லை , சொல்லல் மேயினாள் - சொல்லத்தொடங் 
கினாள் ; ( எ - று .) - அதனை மேற்கவியிற் காண்க . 

அனந்தர் - தூக்கமயக்கம் . மர் தரை பின் துர்ப்போதனையேறாத நிலையில் 
கணவன் கொள்கைக்கு மாறுபடாதிருப்பவ ளென்பதைக் குறிப்பிக்க , இங்குக் 
கைகேயியை தெய்வக் கற்பினாள் என்கிறார் . தெய்வக்கற்பு- தெய்வத்தன்மை 
யையுடைய அருந்ததிபோலுங் கற்பென்றுமாம் . கண் அனந்தர் நீங்குகிற்றிலன் - 
சினைவினை முதலொடுமுடிந்தது . பி - ம் : - 1 நீங்கநிற்கலாள் . வேல்வினை . ( கசங ) 
சரு. - பேரிடர் வரவும் வருந்தாது துயிலலாமோ 

என்று கூனி கூறுதல் . 
அணங்குவாள் விடவரா வணுகு மெல்லையுங் 
குணங்கெடா தொளிவிரி குளிர்வெண்டிங்கள் போற் 
பிணங்குவான் பேரிடர் பிணிக்க நண்ணவு 
முணங்குவா யல்லை நீ யுறங்கு வாயென்றாள் . 
( இ - ள் . ) அணங்கு - துன்பஞ்செய்கின்ற , வாள் - வாள்போன்ற , விடம் 
அரா - விஷத்தையுடைய பாம்பாகிய இராகு , அணுகும் - சமீபிக்கின்ற, எல்லை 
உம் - வரையிலும் , குணம் கெடாது - தன்மை மாறாமல் , ஒளி விரி - கிரணங் 
களை வீசுகின்ற , குளிர் வெள் திங்கள் போல் - குளிர்ச்சியையுடைய வெள்ளிய 
சந்திரன் போல , பிணங்குவான் - வருந்தும்படி , பேர் இடர் - பெருந்துன்பம் , 
பிணிக்க - கட்ட , நண்ணஉம் - சமீபிக்கவும் , உணங்குவாய் அல்லை - (அதற்கு) 
வருந்துவாயல்லை : நீ உறங்குவாய் - நீ தூங்குவாய் , என்றாள் - ; (எ- று . ) 

விடவராவணுகும் எல்லையும் ஒளிவிரிகின்ற திங்கள் போல , நீ செல்வ 
மெல்லாம் இழக்கவருகின்ற இப்போதும் சிறிதுங் கவலை கொள்ளாமல் பெரு 
மகிழ்ச்சியோடு தூங்குகின்றாயே யென்றன ளென்பதாம் . உவமையணி . 
உணங்குவாய் , உறங்குவாய் - காலவழுவமைதி . பெரும்பழிப்பை யுண்டாக் 
குஞ் செயலை முடித்தற்கு உரிய தீவினை மந்தரைக்குக் கிடத்தலால் , அது 
தூண்டக் கைகேயி துயிலுணர்ந்தும்உணராதும் இருக்கையில்தானே ஒரு 
சொல்லைக் கட்டிச் சொல்லலானா ளென்க . கட்டுரை - தானே படைத்துக் 
கொண்டு சொல்லு சொல் . அணங்கு என்பதற்கு - கைகேயியை விளிக்கும் 
விளியாக , தெய்வப்பெண்ணே ! என்றும் , பிணங்குவானென்றதற்கு - மன 
மாறுபட்டவனாகிய சக்ரவர்த்தியென்றும் பொருள் கூறுவாரு முளர். பி - ம் : 
கொழு . வாள் , 

( கசசு ) 


காண்டம் 


உ .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


W எ 


. 


சசு.-- கைகேயி என் புதல்வர் யாவரும் அறந்திறம்பாதவராயிருக்கையில் 

எனக்கு என்ன துன்ப மெனல் . 
வெவ்விட மனையவள் விளம்ப வேற்கணா 
டெவ்வடு சிலைக்கையென் 1 சிறுவர் செவ்விய 
சவ்வவர் துறைதொறு மறந்தி றம்பல 

ரெவ்விட ரெனக்குவந் தடுப்ப 2தீண்டெனா 
இதுவும் அடுத்த கலியும் - ஒரு தொடர் . 

(இ- ள் . ) வெவ்விடம் அனையவள் - கொடிய நஞ்சையொத்த கூனி, விளம்ப . 
அங்ஙனஞ்சொல்ல , - வேல் கணாள் - வேல்போலுங்கண்களையுடைய கைகேயி , 
( அவளை நோக்கி ) , தெவ் அடு சிலை கை என் சிறுவர் - பகைவரை வெல்லு 
கின்ற வில்லைத்தாங்கிய கையையுடைய என்மைந்தர்கள் , செவ்வியர் - சுகமா 
விருக்கின்றனர் ; அ அவர் - அந்தமைந்தர்கள் , துறைதொறும் தொழில்களி 
லெல்லாம் , அறம் திறம்பலர் - தருமத்தினின்று தவறாமலிருக்கின்றனர்; எக்குன 

இத்தகைய எனக்கு , ஈண்டு - இப்பொழுது , வந்து அடுப்பது - வந்துநேர்வது , 
எ இடர் 

இடர் - என்னதுன்பம் ? எனா - என்றுகூறி , - ( எ - று . ) - என்றாள் என 
அடுத்த கவியோடு முடியும் . 

தன்சொல்லைக் கேட்டார்க்குக் கேடு உண்டாகுமாறு துன்பஞ்செய்தலால் , 
* வெவ்விடமனையவள் என்றும் , கடுஞ்சொற் கூறிய கூ.னியை விழித்துப் 
பார்த்தனள் கைகேயி யென்பார் - வேற்கணாள் என்றுங்கூறினார் . வேற்க 
ணாள் - கருத்துடையடைகொளி. வெவ்விடம் என்றது - பாற்கடலிற் பிறந்த 
ஹாலாஹலத்தை . தெவ்வடுசிலைக்கைச் சிறுவர் என்பதனால் , பிறரால் தீங்கு 
வாராது பாதுகாத்துக்கொள்ள வல்லவ ரென்றவாறு . சிறுவர்க்கு தெவ்வடு 
சிலைக்கை என்று அடைமொழிகொடுத்தது- கருத்துடையடைமொழி ; நால் 
வரையுங்குறித்து சிறுவர் எனப் பன்மையாற் கூறினாள் . அவ்வவர் துறை 
யென்றது - ஸ்ரீராமன் பெற்றோர் சொல்லைப் பேணுதல் , இளைய பெருமாள் 
ஸ்ரீராமனிடத்து அடிமை பூண்டொழுகுகை , பரதன் இராமன் சொன்ன 
சொற்படியே அவனுக்குப் பரதந்திரனாக நடக்கை , சத்துருக்கினன் ஸ்ரீராம 
பிரானிடத்துப் பரதன்போலப் பாதனிடத்துப் பாதந்திரனாக இருக்கை 
முதலியன . வந்தடுப்பதென்றதனால் , இதுகாறும் இடரின்மை யுணர்க . 
இரண்டாமடி - முற்றுமோனை . பி - ம் : - மைந்தர் . ஈங்கெனா, ஈண்டென்றாள் . 
சாஎ .-- இராமன் புதல்வனுயிருக்கையில் கைகேயி தனக்கு 

இடருண்டாகா தெனல் . 
பராவரும் புதல்வரைப் பயக்க யாவரு 
முராவரு 

வருந் துயரைவிட் டுறுதி காண்பரால் 
விராவரும் புவிக்கெலாம் வேத மே 2 யன 
விராமனைப் பயந்தவெற் கிடருண் டோவென்றாள் . 


க 04. 


கிம்பராமாயணம் 


அயோத்தியார் 


( இ - ள். ) பராவ அரு புதல்வரை - புகழ்தற்கு அரிய புத்திரர்களை , பயக்க - 
பெறுவதனால் , யாவர்உம் - எவரும் ; உராவ அரு துயரம் விட்டு - வருதற்கரிய 
[ மிக்க ) துன்பத்தை நீங்கி , உறுதி காண்பர் - நன்மையை யடைவர் ; ஆல் - 
ஆதலால் , விராவ வரு புவிக்கு எலாம் - பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் தோன் 
றுவதான பூமியிலெல்லாம் , வேதமே அன - வேதத்தையேயொத்துத்தோன்று 
கின்ற , இராமனை- , பயந்த - பெற்ற , எற்கு - எனக்கு , இடர் உண்டு ஓ - 
துன்பம் உளதாகுமோ ? என்றாள் - என்றுங் கூறினாள் ; ( எ - று .) 

முறைதிறம்பாதவராய்ப் பெருவீரரான புதல்வர் நால்வர் இருக்கையில் 
-ருண்டோ ? என்று கீழேகூறிய கைகேயி , இச்செய்யுளில் ‘மற்றவர்களைப் 
பற்றி நான் நினைக்கவேண்டியதும் இல்லை: இராமபிரான் எனக்குப்புதல்வனாக 
இருக்கையில் , எனக்குத் துயரம் உண்டாகுமோ ? உண்டாகாது எனத் தான் 
இராமபிரானிடத்துப் பேரன்புவைத்திருத்தல்தோன்றக் கூறினளென்க. பரா 
வரும்புதல்வர்நற்குணமுள்ள புதல்வரென்றபடி . புதல்வர் இம்மையில் மனத் 
துயரையகற்றிப் பெருமகிழ்ச்சியை விளைத்தலாலும் , மறுமையில் புத்தென்னும் 
கரகம் நேரவொட்டாது பெற்றோர்களைக் காத்தலாலும் , பராவரும்புதல் 
வரைப்பயக்க யாவருமுராவருந்துயரைவிட்டுறுதிகாண்பர் என்றது . முன்னி 
ரண்டடிகளிற் கூறிய பொதுப்பொருளைப் பின்னிரண்டடிகளிற்கூறிய சிறப் 
புப்பொருள் சமர்த்தித்துநின்றது . வேற்றுப்பொருள்வைப்பணியின் பாற் 
படும் . வேதமேயன்ன இராமன் - வேதம்போல் நித்தியமான் ப்ரபிரமசொரூப் 
மாகிய இராமன் : “ சுருதியன்னசேவகன் ” என்பர் . கடறாவுப்டலத்தும் , விதி 
விலக்குக்களை யுணர்ந்து அறிவிப்பவ னெனினுமாம் : பரா வரும் , உரா வரும் ; 
சாவ அரும் எனப் பிரித்தும் பொருள் கூறலாம் . காண்பர், காணுதல் - இலக் 
கணையாய்ப் , பெறுதற்பொருட்டாயிற்று . வேதம் " - நன்மை - தீமைகளை :-) 
யறிவிப்பது . பி - ம் : --துயரை. என. 

( கசசு) 
அ.- மந்தரை கைகேயிக்குப் பொறுமை தோன்றுமாறு கோசலை 

வாழ்ச்சி பெற்றனளெனல் . 
ஆழ்ந்தபே ரன்பினா ளனைய கூறலுஞ் 
சூழ்ந்ததீ வினை நிகர் கூனி சொல்லுவாள் 
வீழ்ந்தது நின்னலந் திருவும் 1 வீந்தது 

வாழ்ந்தனள் கோசலை மதியி னாலென்றாள் . 
(இ - ள். ) ஆழ்ந்த பேர் அன்பினாள் - (இராமனிடத்து ) மிகுந்த அன்பாகிய 
கடலில் அழுந்தினவளாகிய கைகேயி , அனைய - அவ்வார்த்தைகளை , கூற 
லும் - சொன்னவளவில் , - சூழ்ந்த தீவினை நிகர் கூனி - வளைந்துகொண்ட 
( அவளது ) பாவத்தையொத்த மந்தரை , சொல்லுவாள் - பேசத்தொடங்கி , 
நின் நலம் வீழ்ந்தது - உனது நன்மை யழிந்தது ; திருஉம் - ஐசுவரியமும் 
வீழ்ந்தது - (உனக்கு ) ஒழிந்தது ; கோசலை - கௌசல்யை , மதியினால் புத்தி 
யினால் , வாழ்ந்தனள் - செல்வம்பெற்றுவாழ்ந்தாள் , என்றாள் -- ( எ - று .) 


காண்டம் 


க் .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


கிகி 


இராமபிரானிடத்து அன்பு பொங்கக் கைகேயி அங்ஙனம்கூறினவளவில் , 
கூனி, அந்தக்கை கேயிக்குப் பொறாமையுண்டாக்கவேணுமென்ற கருத்தினால் 
அவளை நோக்கி , உன் செல்வாக்கும் செல்வமும் ஒழிய, உன்சக்களத்தியாகிய 
கோசலை தன்மதியின் வல்லமையால் எல்லாநன்மையும் பெற்றுவிட்டாளாத 
லால் , இனிவாழ்வாள் என்று கைகேயியைத்தாழ்த்திக் கோசலை மேம்படுவ 
தைக் குத்துப்பாடாக எடுத்துக்கூறின ளென்க . ஆழ்ந்தபோன்பினாள் - விகுதி 
பிரித்துக் கூட்டப்பட்டது . பழியையுண்டாக்குதலால் , தீவினையை யுவமை 
யாக்கினார் . வீழ்ந்தது முதலியன - தெளிவினால் எதிர்காலம் இறந்தகாலமாகச் 
சொல்லப்பட்டன ; விரைவினாலுமாம் . மதியாவது - நல்லதனலனுந் தீயதன் 
றீமையும் உள்ளவாறு உணர்தல் ; சாமர்த்தியமுமாம் . பி - ம் : - வீழ்ந்தது , 
வீய்ந்தது . மதியினாள் . 

( கசஎ ) 


சகூ.- கோசலைக்கு ஏற்கவே ஏற்பட்டுள்ள பெருவாழ்வினைக்கைகேயி 

பாராட்டிக்கூறுதல் 
அன்ன சொ லனையவள் கூற வாயிழை 
மன்னவர் மன்னனேற் கணவன் மைந்தனேற் 

னரும் பெரும்புகழ்ப் பரதன் பார் தனி 
லென் 4 னிதன் 5 மேலவட் கெய்தும் வாழ்வென்றாள் . 
( இ - ள் .) அணையவள்- அந்தக்கூனி, அன்ன சொல் கூற - அந்தவார்த்தை 
யைச்சொல்ல ; - ஆயிழை - ஆராய்ந்தெடுத்தணிந்த ஆபரணங்களையுடைய கை 
கேயி, கணவன் - நாயகன் , மன்னவர் மன்னன் ஏல் - சக்கரவர்த்தியானால் , மை 
ந்தன் - புத்திரன் , பன்ன . அரு பெரு புகழ் பரதன்ஏல் - புகழ்தற்கு அரிய மிக்க 
கீர்த்தியையுடைய பரதனானால் , - இதன்ழேல் - -இதனினும் மேலாக , அவட்கு 
அக்கோசலைக்கு , பார்தனில் - பூமியில் , எய்தும் - வரக்கடவதாகிய, வாழ்வு- , 
என் - யாது ? என்றாள் - ; (எ-று .), க க 

சக்கரவர்த்தி கணவன் : பர் தன் மைந்தன் என்றால் , இதனினும் மேலாக 
அவளுக்கு வரும் வாழ்வுயாது ? என்பதாம் : புதிதாக அந்தக்கௌசலைக்கு வாழ்ச்சி 
வரவேண்டியது இல்லை ; ஏற்கவே , நல்வாழ்வு அமைந்திருக்கின்ற தெனக் 
கூறியவாறு . அன்புடைமைப்ற்றிக் கௌசல்யையைப் பரதன் தாயாகக் கூறி 
னாள் . இனி எனக்குக் கணவன் மன்னவர் மன்னவ்னென்றால் , மைந்தன் 
பன்னரும் பெரும்புகழ்ப் பரதன் என்றால் , என்னினும் மேலாக அவ 
ளுக்கு வரும் வாழ்ச்சி யாது ? என்பது கருத்தாக வுரைப்பாரு முளர், பரதன் 
பர்ம் = பாரம் , இதனையுடையவன் , பரதன் : லௌகிகவை திககாரியங்களை 
நிர்வகிக்கவல்லவன் என்பது கருத்து ; இராச்சியபாரத்தை எம்பெருமான் 
திருவடிநிலையில் வைத்து ஆண்டவன் என்றுங் கொள்ளலாம் . பி - ம் : - 1 அன்ன 
வளவ்வுரை . உரைப்ப் , என் , எங், அதன் . மேலும்வந்து . 

( கசஅ ) 


ககள் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ரு.- மந்தரை கௌசலைக்கு வரும் வாழ்வை எடுத்துக் கூறுதல் . 

ஆடவர் நகையுற வாண்மை மாசுறத் 
தாடகை யெனும்பெயர்த் தைய லாள்படக் 
கோடிய வரிசிலை யிராமன் கோமுடி 

டுவ னாளைவாழ் 2 விதெனச் சொல்லினாள் . 
( இ - ள் .) (கூனி), ஆடவர் நகை உற - வீரர்கள் பரிகசிக்கவும் , ஆண்மை 
மாசுஉற - ஆண் தன்மை குற்றமடையவும் , தாடகை எனும் பெயர் தையலாள் - 
தாடகையென்னும் பெயரையுடைய பெண் , பட - அழியும்படி , கோடிய - வளை 
ந்த , வரி சிலை - கட்டமைந் தவில்லினையுடைய , இராமன்- , நாளை 
முடி - அரசுக்கு உரிய கிரீடத்தை , சூடுவன் - சூடிக்கொள்வான் : இதுவாழ்வு - 
( அவளுக்கு வரும் ) வாழ்வு இதுவே , என - என்று , சொல்லினாள்- ; ( எ - று .) 

புத்திரன் பட்டமடைதல் உன்வாழ்வினும் மேலானவாழ்வென்பதாம் . 
இராமன் பெண்பாலார் திறத்தில் இரக்கமின்றித் தவறுசெய்பவனென்பாள், 
* தாடகையெனுந்தையலாள் படக் கோடியசிலையிராமன் என்றாள் : இந்த அடை 
மொழி கொடுத்துக்கூறியது , உன் திறத்துக் கொடுமைபுரிதலிலும் பின்வாங்க 
மாட்டான் அவ்விராம னென்பதை யுணர்த்தற்பொருட்டாகும் . மாசுறுதற்குக் 
காரணம் , பெண்கொலைபுரிதல் . தையலாள் - அழகுடையவள் . கோடியசிலை 
அநீதியாகிய தொழிலில் முயன்ற சிலை யென்றுமாம்.பி.ம் : - மாசுண . 2 இது 
வெனச்சொல்லினாள் , இதுவெனச்சொனாள் , இதுவெனச் சொன்னாள் . ( கசசு) 
ருக.- இராமபட்டாபிஷேகத்தைக் கேட்டுக் கைகேயி கோசலைபோல 

மகிழ்தல் . 
மாற்றமஃ துரைசெய மங்கை யுள்ள மு 
மாற்றல்சால் கோசலை யறிவு மொத்தவால் 
வேற்றுமை யுற்றிலள் 3 வீரன் றாதைபுக் 

4 கேற்றவ ளிருதயத் திருக்க வேகொலாம் . 
( இ - ள் .) அஃது மாற்றம் உரை செய - அந்தவார்த்தையை(க்கூனி) சொல்ல , 
மங்கை உள்ளம் உம் - கைகேயியின்மனமும் , ஆற்றல் சால் கோசலை அறிஉம் - 
பெருமைமிகுந்த கௌசல்யையினது புத்தியும் , ஒத்த - ஒத்திருந்தன ; ஆல் - ஆத 
லால் , வேற்றுமை உற்றிலன் - ( கைகேயி ) வேறுபாடு அடையவில்லை; ( அதற்குக் 
காரணம் ) , வீரன் தாதை- இராமன் தந்தையாகிய தசரதன் , அவள் இருதயத்து . 
அவள் மனத்தில் , புக்கு ஏற்று - புகுந்து இணங்கி , இருக்கஏகொல்ஆம்- இருந்தத 
னாற்போலும் ; ( எ - று . ) 

இது . கவிக்கூற்று வீரமாதாவா தலாலும் , சருவேசுவரனைத் திருமகனாகப் 
பெற்றதனாலும் , தசரதன்மனைவியர் அநேகர்க்குள். பிரதானமானவர் மூவருள் 
ளும் முதல்தாரமாய்ப் பட்டம் பெற்றவளாதலாலும், ஆற்றல் சால்கோசலை என் 
றார் . இராமபட்டாபிஷேகத்தைச் செவியுற்றதனால் கோசலைக்கு எவ்வளவு 


காண்டம் 


உ .-- மந்தரை சூழ்ச்சிப்படலம் 


வாறு . 


ருஉ 


- 


களிப்புண்டாயிற்றோ, அவ்வளவுகளிப்பு கைகேயிக்கும் உண்டாயிற்று என்ற 

இங்ஙனம் மாற்றாள்புதல்வனுக்கு முடிசூடு தலிற் பெற்றதாய் போல் 
இந்தக் கைகேயிக்கு மனமகிழ்ச்சி தோன்றிய காரணம் , எப்பொழுதும் அக் 
கைகேயியின் மனத்தில் தசரதனிருப்பதால் , அவன் மனமே அவள் மனமாவ 
தன்றி வேறு இல்லாமையாலெனக் கவி பின்னடிகளால் வருணிக்கின்றாரென்க. 
ஆல் - விகாரம் . இராமன் தன்னறிவும் ஒழுக்கமுங்கண்டார் இவன் தந்தை 
இவனைப்பெறுதற்கு என்ன தவஞ்செய்தான் கொல்லோ என்று சொல்லுஞ் 
சொல்லை நிகழ்த்தியொழுகுமவ னாதலால் , தயரதனை வீரன் தாதை என்றார் . 
நான்காமடி - மற்று மோனை பி - ம் :-ஒத்ததால் . 2 உற்றில. 3 இராமன்றாதையும் , 
வீரர் வீரனும், வீரர் வீரன்புக்கு 4 ஏற்றவர். 5 இதயத்தில் இதயத்தின் . ( கரு 0 ) 
- இராமபட்டாபிஷேகச் செய்தியைக் கூறியதற்காகக் கைகேயி 

மந்தரைக்கு மணிமாலையளித்தல் . 
ஆயபே ரன்பெனு மளக்க ரார்த்தெழத் 
தேய்விலா முகமதி விளங்கித் தேசுறத் 
தூயவ ளுவகை போய் மிகச்சு டர்க்கெலா 
நாயக மனையதோர் மாலை நல்கினாள் 

. 
( இ - ள் .) தூயவள் - கைகேயி , -ஆய -உண்டாகிய , பேர் அன்பு எனும் - 
மிக்க விருப்பமாகிய , அளக்கர் - கடல் , ஆர்த்து எழ - ஒலித்துக்கொண்டு 
கிளரவும் , தேய்வு இலா மதி முகம் - (கிருஷ்ணபட்சத்திலும் ) தேய்தல் இல் 
லாத பூர்ணசந்திரன் போன்ற முகம் , விளங்கி தேசு உற - தெளிந்து ஒளி 
யடையவும் , உவகை போய் மிக - மகிழ்ச்சி எல்லைகடந்து அதிகரிக்கவும் , 
சுடர்க்கு எலாம் நாயகம் அனையது - முச்சுடர்க்கும் தலைமை பெற்றது 
போன்றதாகிய , ஓர் மாலை - ஒருஇரத்தின மாலையை , நல்கினாள் ( இராம 
பட்டாபிஷேகமென்ற மகிழ்ச்சிச் செய்தியைக் கூறிய அந்த மந்தனரயென்னுங் 
கூனிக்குக் ) கொடுத்தாள் ; ( எ - று .) 

இராமபட்டாபிஷேகத்தைச் செவியுற்றதனால் கைகேயிக்கு மனத்துக்கு 
உள்ளே மகிழ்ச்சியடங்காது முகத்தில்வெளித்தோன்ற , அ கூனி சொல்லிய 
கொடுஞ்சொல்லைப் பொருட்படுத்தாது கைகேயி பேரொளியுள்ள அரதனமாலை 
யை மகிழ்ச்சியைத்தெரிவித்த அவட்குக் கொடுத்தனளென்க. முகத்தின் 
ஒளி நாடோறும் வளர்ந்து வருதலே யன்றிக் குறைதலில்லையாதலால் தேய்வி 
லாமதியை யுவமை யாக்கினர் . தூயவள் - சுத்தமுடையவள் : மனத்திற் 
களங்கமற்றவள் ; கருத்துடையடைகொளி. முச்சுடராவன - சந்திரன் சூரி 
யன் அக்கினி யென்பன . இனி, சுடர் - துவாதசாதித்தருமாம் . சுடர்க்கு 
எலாம்நாயகம் - சூரியனென்னுங்கடவுள் எனினுமாம் . பி - ம் : -- 1உவகையான் . 

ருகூ.- மந்தரை பெருவருத்தமடைந்து செய்த செயல் . 
தெழித்தன ஞரப்பினள் 2சிறுக்கண் டீயுக 
விழித்தனள் வைதனள் வெய்து யிர்த்தன 
ழித்தன ளழுதன ளம்பொன் மாலையாற் 
குழித்தன ணிலத்தையக் கொடிய கூனியே . 


- 


* 


ககஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இரன் .), கொடிய அ கூனி - , தெழித்தனள் - இரைந்தாள் ; உரப்பி 
னள் - அதட்டினாள் ; சிறு கண் தீ உக - சிறிய கண்களினின்றும் நெருப்புப் 
பொறி சிந்த , விழித்தனள் - பார்த்தாள் ; வை தனள் - திட்டினாள் ; வெய்து 
உயிர்த்தனள் - வெப்பமாகப் பெருமூச்சுவிட்டாள் ; அழித்தனள் - ( தன்கோலத் 
தைக் ) கெடுத்தாள் ; அழுதனள் - புலம்பினாள் ; அம் பொன் மாலையால் -- 
( உ.வகைச்செய்தி சொன்னதற்காகக் கைகேயி கொடுத்த ) அழகிய பொன்னாரத்தி 
னால் , நிலத்தை - பூமியை , குழித்தனள் - குழியாக்கினாள் ; (எ - று . ) 

நிலங்குழிபடப் பொன்மாலையைத் தரையி லெறிந்தா ளென்பார் , குழித்த 
னணிலத்தை என்றார் . அரதனமாலையேயாயினும் பொன்னிற்பதித்துச்செய்ய 
வேண்டு தலால் , அவ்வரதனமாலை பொன்மாலை யென்ப்பட்டது . கொடுமை 
பெயரிலும் , - உடலிலும் , சொல்லிலும் , குணத்திலும் , செயலிலுமுள்ளது . 
பி - ம் : - 1 உயிர்த்தனள். 2 சிறுகண். 3உரப்பினள் , 

( கருஉ ) 
ருசு . - கூனி, நீ துயர்படச்சம்மதித்தாலும் கோசலையின் தாதியர்க்கு 

அடிமை செய்ய நான் உடம்படேன்ேனல் . 
வேதனைக் கூனிபின் வெகுண்டு நோக்கியே 
2 பேதை நீ பேதின்றிப் பிறந்த சேயொடு 
3 மாதுயர் படுகநா 4 னெடிதுன் மாற்றவ 

டாதியர்க் காட்செயத் தரிக்கி லேனென்றாள் . 
( இ - ள் . ) வேதனை- கூனி- துயரத்தைச் செய்கின்ற கூனியானவள் , பின் - 
பின்பு , வெகுண்டு நோக்கி- ( அந்தக்கைகேயியைக் ) கோபித்துப் பார்த்து , நீ 
பேதை- அறிவுகெட்டவள் : பேது இன்றி .( நாம் வேறு கௌசலைவேறு என்ற ) 
பேத புத்தியில்லாமையால் , பிறந்த சேயொடு உம் - ( நினது வயிற்றிற்) பிறந்த 
மகனாகிய பரதனோடும் , மா துயர் படுக-பெருந்துன்ப மடைவாயாக ; நான்- , 
உன் மாற்றவள் தாதியர்க்கு - உனது சக்களத்தி ( கௌசலையின் ) தாதிகளுக்கு , 
நெடிது - வெகுகாலம் , ஆள் செய - அடிமை செய்ய , தரிக்கிலேன் - பொறுக்க 
மாட்டேன் , என்றாள்.- ; ( எ - று . ) 

அந்தக்கூனி கைசேயியைச்சினந்துநோக்கி நீ அறிவுகெட்டவள் : - அத 
னால் , நாம் வேறு, கௌசலை வேறு : அவளுக்கு ஏற்றம்வந்தால் அது நமதுவாழ் 
வுக்குக் குறைவே என்ற உண்மையையறியமாட்டாமல் மகிழ்கிறாய் : கௌசலை 
மகனோடு துயாமுற்றுக்கிடப்பாய் : நானோ தன்மகன் இராச்சியம் பெற்றதனாற் 
பெருமிதங்கொண்ட கோசலையின் தாதியர்க்கு அடிமை செய்து பிழைக்க 
மனம்பொறேன் என்றன ளென்க . மாற்றவளின் தாதியர்க்கு ஆட்செயப் 
பொறேன் என்று மந்தரை கூறியது- நீ கோசலையின் தாதியர்க்கு ஆட்செய்யும் 
படி நேரு மெனக் குறிப்பித்தபடியாம் . பி - ம் :-1வெகுண்ட நோக்கியப் , 
வெகுண்டநோக்கியப் . 2 பேதை நீ பித்தனில் , பேதையைப்பித்திநிற் . 3 நீ துயர்ப் , 
நீ துயர் . 4 நெடிதுமற்றவள் . 

( கருங) 


காண்டம் 


உ .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


கககூ 


ருரு .-- இராமன் பத்தினியுடன் சிங்காசனத்திருக்க , நின்மகன் 

தரையிலிருக்கவேணுமேயெனல் . 
சிவந்தவாய்ச் சீதையுங் கரிய செம்மலு 
நிவந்தவா சனத்தினி 2 திருப்ப நின்மக 
3 னவந்தனாய் 4 வெறுநிலத் 5 திருக்க லானபோ 

துவந்தவோ றென்னிதற் குறுதி யாதென்றாள் . 
( இ- ள் . ) சிவந்த வாய் சீதைஉம் - சிவந்தவாயினையுடைய சீதையும் , கரிய 
செம்மல்உம் - கருநிறத்தையுடைய இராமனும் , நிவந்த ஆசனத்து - உயர்ந்த 
சிங்காதனத்தில் , இனிது இருப்ப - இனிமையாக வீற்றிருக்க , - பின்மகன் 
பரதன் , அவம் ஆய் - வீணாய் , வெறு நிலத்து - சிங்காதனமில்லாத நிலத்தில் , 
இருக்கல் ஆன போது - இருக்க நேர்ந்த காலத்தில் , உவந்த ஆறு - சந்தோ 
ஷித்த காரணம் , என் - யாது ? இதற்கு உறுதி யாது - இதனுக்கு நீ கொண்ட 
மனவுறுதி யென்ன ? என்றாள்- ; ( எ - று . ) 

சக்களத்திமகனான இராமன் தன்மனைவியோடு சிங்காதனத்திலேறி 
வீற்றிருக்க , அவர்கள் பாதத்தின் கீழ் வெறுந்தரையில் உன் மகன் யாதொரு 
பெருமையுமின்றிக் கைகட்டிநிற்கவேணுமே ! இவ்வாறான நிலை நிகழ்வதா 
யிருக்கவும் மனத்தில் என்ன உறுதிகொண்டு மகிழ்கின்றா யென மந்தரை 
வினாவுகின்றன ளென்க . சிவந்த வாய்ச் சீதை யென்பதனால் 
அவளது 
இனிதிருப்பையும் , இராமபிரானிடத்துள்ள சினத்தினால் கரிய செம்மல் என்று 
அவனது கொடுமையையும் விளக்குகின்றா ளென்பர் . அவம்என்பதன்பின் 
தன் - சாரியை . அவந்தன் - அவத்தெனென்பதன் விகாரமுமாம் ; வீணானவன் : 
அவந்த்யன் என்ற வடமொழித் திரிபாகக்கொண்டு - வணங்குதற்கு உரிய 
னல்லாதவன் ( அதாவது - எவராலும் இலட்சியம் பண்ணப்படாதவன் ) 
எனக் கூறுதலு மொன்று . பி - ம் : - 1 ஆசனத்தின்மேல் . 2 இருக்க, 3 அவந்தனால் . 
4 வறு . 5 இருக்க . ஆள் . 7 என்னிதின் , என்னிழுக்கு. 

( கருச ) 
ருசு .-- கோசலையினால் இராமன் அரசுபெற்று மேன்மையடையப் 
பரதன் தாழ்ச்சி பெறுவதை மந்தரை யெடுத்துக்காட்டல் . 

மறந்திலள் கோசலை யுறுதி மைந்தனுஞ் 
1சிறந்தனன் றிருவினிற் றிருவு 2.நீங்கினா 
னிறந்தில னிருந்தில னென்செய் தாற்றுவான் 

பிறந்திலன் பரதனீ 4 பெறுத லாலென்றாள் . 
( இ - ள் . ) கோசலை - கௌசல்யை , உறுதி - நன்மையை , மறந்திலள் - 
மறந்தாளில்லை ; ( அதனால் ) , மைந்தன்உம் - அவள் மகனும், திருவினில் 
இராச்சிய சம்பத்தால் , சிறந் தனன் - மேம்பட்டான் ; பாதன் -- பாதனோ , திரு 
உம் நீங்கினான் - செல்வத்தையும் இழந்தான் ; ( செல்வமில்லாத அவன் ) , இறந் 

15 


- 


ககச் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


திலன் - செத்தானில்லை ; இருந்திலன் - (நல்வாழ்க்கையோடு ) இருந்தானு 
மில்லை ; என் செய்து - என்ன செய்து , ஆற்றுவான் - துயர் தீர்வான் ; நீ 
பெறுதலால் - நீ யீன்றதனால் , பிறந்திலன் - உற்பவித்தானில்லை , என்றாள் 

கோசலை தன்னுறுதியை நாடுபவளாய்த் தசரதசக்கரவர்த்தியைக்கொண்டு 
தன்மகனுக்குப் பட்டங்கட்டுவித்தலால் , இராச்சியசம்பத்தை யெல்லாம் பெ 
ற்று இராமன் மேம்பட்டு நிற்க , பரதன் இப்போதிருக்குஞ் செல்வ வாழ்க்கை 
யும் குறைய உயிர்ப்பிணம்போல இவ்வுலகில் தடுமாறித் திரியுமாறு நேரு 
மென மந்தரை குத்திக் காட்டுகின்றன ளென்க . பரதனுக்கு இராச்சியத்தை 
வாங்கித்தருமாறு கைகேயிக்குத் துர்ப்போதனை செய்யும் மந்தரை , கோசலை 
தன்னுறுதியைநாடி இராமனுக்கு இராச்சியத்தை வாங்கித்தந்ததாகக் கூறுகின் 
றனள் . பரதன் இறந்திருப்பானாயின் துயர் தீர்வான் என்று இரங்குவாள் போன்று 
இறந்திலன் என்றும் , நல்வாழ்வின்றியிருப்பது இறந்ததுபோலவேயாகு மென் 
பாள் இருந் திலன் என்றும் , இத்தீங்கு தந்தை தாயர் காரணமாக வந்ததனால் 
* என்செய்தாற்றுவான் என்றும் கூறினாள் . நீ - மாற்றாளின் செல்வங் 
கண்டுகளிக்கும் நீ . உலகிற்பிறந்ததனால் ஒருபயனையும் எய்தாமைபற்றிப் 
பரதன் பிறந்திலன் என்கிறாள் ; முன் “ பிறந்தில னென்பதிற் பிறி 
துண்டாகுமோ என்ற தூஉம் இக்கருத்தே பற்றி வந்தது . இரண்டாமடியில் , 
சிறந்தநற்றிருவினிற் றிருவு மெய்தினாள் என்ற பாடத்திற்கு - சீதையாகிய 
இலக்குமியோடு ராஜலக்ஷ்மியுஞ் சேர்ந்தாளென்று பொருள் காண்க , பி - ம் : -- 
1சிறந்தநற் . 2நீங்கினாள் , எய்தினான் . 3 இறந்தனன் . 4 பெற்றதால் . ( கருரு ) 


ருஎ.-- மந்தரை பரதசத்துருக்கினர் தவஞ்செய்யச் செல்லலாமெனல் . 

சரதமிப் புவியெலாந் தம்பி யோடுமிவ் 
வரதனே காக்கு மேல் வரம்பில் காலமும் 
பரதனு மிளவலும் பதியி னீங்கிப்போய் 
விரதமா தவஞ்செய 4 விடுத னன்றென்றாள் . 


( இ -ள் . ) இ புவி எலாம் இவ்வுலகமனைத்தையும் , சரதம் - மெய்யாக , இ வர 
தன் ஏ இவ்விராமனே , தம்பியோடு உம்- தம்பியாகிய லக்ஷ்மணனுடன் , காக் 
கும் ஏல் - ஆள்வானானால் , வரம்பு இல் காலம் உம் - அளவில்லாத காலமுழுவதிலும் , 
பரதன்உம் இளவல் உம் - பரதனும் அவன் தம்பியாகிய சத்துருக்கினனும் ( ஆகிய 
இவர்களிருவரையும் ) , பதியின் நீங்கி போய் - நாட்டினின்றும் பிரிந்துபோய் , 
விரதம் மா தவம் செய - விரதங்களோடுகூடிய பெரியதவத்தைச் செய்வதற்கு , 
விடுதல் - (காட்டுக்கு ) அனுப்புதல் , நன்று - நல்லதாகும் , என்றாள் - ; ( எ - று . ) 

" பரதனுமிளவலு மொருநொடிபகிரா திரதமுமிவுளியு மிவரினுமறைள் , 
லுரைதரூ பொழுதினு மொழிகில் ரெனையாள் . வரதனுமிளவலு மெனமருவின 
ரே என ஒருவரையொருவர் விடாது தொடர்தல் கூறப்பட்டதனால் , இலக்கு 


காண்டம் 


உ.- மந்தரை சூழ்ச்சிப்படலம் 


மணனை இராமன்றம்பியென்றும் , சத்துருக்கினனைப் பரதன்றம்பியென்றும் 
கூறினாள் . பதியின் நீங்கி - அரசனினின்றும் நீங்கியென்றுமாம் . இன் - நீக்கம் . 
அரசின்றி நகரவாசஞ்செய்வதினும் வனவாசஞ்செய்தல் மேன்மையுடைத்து 
என்பதாம் . பாதனால் யாதுநேருமோ என்று அச்சங்கொண்டு இராமன் 
பரதனை உயிர்மாய்த்தலுங் கூடுமாதலால் , அங்ஙனம் நேராதபடி அந்தப் பரத 
னைத் தம்பியோடு தவஞ்செய்யுமாறு காட்டுக்கு அனுப்புவது நன்று என 
மந்தரை கூறினாளென்று முதனூல்கொண்டு கருத்துக்காண்க . பி.ம் : -1 அவ் . 
2 ஆல் . 3 செய்து . 4 விடுகை . 

( கருசு ) 
ரு அ . - பரதன் அரசர் வரிசையில் சேரப்பெறவிடில் இறத்தலே 

நன்று எனல் . 
பண்ணுறு கடகரிப் பரதன் பார்மகள் 
கண்ணுறு கவினரா யினிது காத்தவம் 
மண்ணுறு முரசுடை மன்னர் மாலையி 

லெண்ணுறப் பிறந்தில னிறத்த னன்றென்றாள் . 
( இ - ள் . ) பரதன்- , பண் உறு கடம் கரி - கல்லணைபொருந்திய மத 
யானைச்சேனையையுடையனாகி ( அரசனாகி ) , - பார்மகள் கண் உறுக வினர் ஆய் 
இனிது காத்த - நிலமகள் விரும்பத்தக்க அழகையுடையவராய் இனிமையாக 
ஆண்ட , மண் உறும் முரசு உடை - மார்ச்சனைபொருந்திய பேரிகைகளையு 
டைய , அ மன்னர் மாலையில் அவ்வரசரது வரிசையில் , 
கணக்கிடும்படியாக , பிறந்திலன்-; ( ஆதலால் ) , இறத்தல்- , நன்று-- , என்றாள் - 

உலகத்திற் செல்வமில்லா திருப்பது உயிர் நீங்கிய நிலைக்கே ஒப்பாமாத 
லால் அரசச்செல்வமின்றிக் கிடக்கும் பரதன் இளிவரவோடு உயிர்வைத்துக் 
கொண்டிருப்பதினும் இறந்துவிடுவதே நல மென்று மந்தரை கூறுகின்றன 
ளென்க . மனு இட்சுவாகு மாந்தாதா முதலாகக் குலமுறைகிளத்துப்படலத்திற் 
கூறியவாறு சொல்லப்படும் அரசர்கோஷ்டியிற் சேரப்பெற்றிலனேயென்பாள் 
‘ மன்னர்மாலையி லெண்ணுறப் பிறந்திலன் என்றாள் . இப்பாடலினெதுகை 
மந்திரப்படலத்தின் ச -ஆஞ்செய்யு ளோடு ஒத்துவருதல் காண்க . கரி 
மற்றையங்கங்களுக்கும் உபலட்சணம் . ஈண்டுக் கவின் என்றது -நீதிமுறை 
பிறழாத செங்கோலினதழகை. மிக்கபெயல் , பெயலின்மை , எலி , விட்டில் , 
கிளி , அரசண்யை என்றிவற்றான்வருங் கேடு தோன்றாதபடி காக்கவேண் 
டுதலின் , இனிது காத்த என்றார் . இதனானே , ஆறலைப்பார் கள்வர் குறளை 
கூறுவார் முதலிய மாக்களும் , பன்றி புலி கரடி முதலிய விலங்குகளுமாகிய 
பகையின்மையும் பெற்றாம் . மண்ணுறுத்தல் ஆவுதிமண்ணி என்றாற் 
போலப் பண்ணுதலுமாம் . இறத்தல்நன்று என்றவிடத்து இறத்தலே நன்று 
என்று பொரு ளாதலால் , ஏகாரம் -விகாரத்தால் தொக்கதென்க . தோன்றிற் 
புகழொடு தோன்றுக வஃதிலார் , தோன் றலிற் றோன்றாமை நன்று என்ற 
திருக்குறள் இக்குக் காணத்தக்கது . பி - ம் :-மாலையின் . 

( கருஎ ) 


- 


எண் உற 


. 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


ருகூ.- கேகயநாட்டிற்குப் பரதனையனுப்பியதன் காரணம் 

விளங்கிற்றென்றல் . 
பாக்கியம் புரிந்திலாப் பரதன் றன்னைப்பண் 
டாக்கிய பொலங்கழ லரச னாணையாற் 
2 றேக்குயர் 3 கல்லதர் கடிது சேணிடைப் 

போக்கிய பொருளெனக் கின்று 4 போந்ததால் . 
( இ-ள் . ) பாக்கியம் புரிந்து இலா பரதன் தன்னை - ( அரசாளுதற்குப் 
பொருந்திய ) நல்வினையைச் செய்யாத பரதனை , பொலம் ஆக்கிய கழல் அரசன் 
பொன்னாற்செய்த வீரக்கழலையணிந்த சக்ரவர்த்தி . பண்டு - முன்னே , ஆணை 
யால் - (தனது ) ஏவலினால் , தேக்கு உயர் கல் அதர் - தேக்குமரங்கள் உயரப் 
பெற்ற மலையைச்சார்ந்த பெருவழியாக , சேண் இடை - வெகு தூரத்தில் , ( கே 
கய நாட்டில் ) , கடிது - விரைவாக , போக்கிய - அனுப்பிய, பொருள் - காரணம் , 
எனக்கு இன்று போந்தது - எனக்கு இப்பொழுது தெரியவந்தது ; ( என்று 
மந்தரை கூறினாள்) ; ( எ- று . ) 

சேணிடைப்போக்கியது என்றது, தசரதன் பரதனைக் கேகயதேசத்தர 
சனாகிய அவன்மா மன் யுதாஜித்து அழைக்கச் சத்துருக்கனோடு கூட்டி யனுப் 
பியதனை ; இதனை ஆணைநின்றன் முதுதாதையையநிற் , காணியவிழைவதோர் 
கருத்தனாதலாற் , கேணியில்வளை முரல் கேகயம்புகப் , பூனொளிமார்பநீ போதி 
யென் றனன் என்பது முதலாகப் பரசுராமப்படலத்திற் கூறியதனா லுணர்க . 
இராமனுக்குப் பட்டங்கட்டுதற்குப் பரதன் ஒருகால் தடையாயிருப்பானோ 
என்ற காரணத்தினாலே யனுப்பியதாக மந்தரை கூறுகின்றாள் . சில பிரதி 
களில் 4 கல்வியும் " என்று தொடங்கும் சுஉ ஆம் பாடல் இங்கேயுள்ளது . 
பி -ம்.- 1 புரிந்திலான் , 2 தேக்குறு , தேக்கிய . கேவலதர் . 4 போயிற்றால் , போய்த் 
தென்றாள் . 

( கரு அ ) 
சு.- பரதனைக் குறித்து மந்தரை யிரங்குதல் . 
மந்தரை பின்னரும் 1வகைந்து கூறுவா 
ளந்தரந் 2தீர்ந்துல களிக்கு நீரினாற் 
3 றந்தையும் கொடியனற் றாயுந் தீயளா 

லெந்தையே பரதனே யென்செய் வாயென்றாள் . 
( இ - ள் . ) மந்தரை- , பின்னர் உம் - பின்பும் , வகைந்து கூறுவாள் - 
வகைப்படுத்துச் சொல்லுபவளாகி , - அந்தரம் தீர்ந்து - வேற்றுமை கொண்டு , 
உலகு- இராச்சியத்தை , அளிக்கும் - ( இராமனுக்குக்) கொடுக்கின்ற , நீரினால் - 
தன்மையினால் , தந்தைஉம் கொடியன் தகப்பனும் கொடியவன் ; ( அது 
கேட்டு மனம் உவக்கின்ற ), நல் தாய் உம் பெற்ற தாயும் , தீயள் - கொடியவள் ; 
எந்தையே - என் தந்தையே ! பரதனே- ! என் செய்வாய் - (இனி ) யாது செய் 
வாய் ? என்றாள்- ; ( எ - று. ) 


காண்டம் 


உ .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


கக் 


தகப்பனான தசரதனோ உன்னிடத்து அன்பின்றிப் பட்சபாதமாக இரா 
மனுக்கு முடிசூட்டுகின்றான் . பெற்ற தாயாகிய இந்தக்கை கேயியாவது அதனைத் 
தடுத்து உனக்கு முடிசூட்ட முயலலாமே ; நான் சொல்லியும் அவ்விஷயத்திற் 
சிறிதும் இவள் மனத்தைச் செலுத்துகின்றாளில்லை ; அந்த இராம பட்டாபி 
ஷேகத்துக்கு மனமுவக்கின்றாள் ; இப்படி தகப்பனோடு பெற்றதாயோடு வாசி 
யறக்கொடியராயிருக்கப்பெற்ற நீ , ஐயோ இனிஎன் செய்வாய் ! என்று பரத 
னைக் குறித்து மந்தரை இரங்கிக்கூறினளென்க . எந்தையேயென்றது மரபுவழு 
வமைதி . பி - ம் : -வகுந்து , வரைந்து . தீர்த்துலகு , இனி துனக்கு, எந்தையும் 
4கடியன் . 

சுக.- மீண்டும் மந்தரை கைகேயியை யிடித்துக்கூறுதல் . 

1 அரசரிற் பிறந்து பின் னரசரில்வளர்ந் 
தரசரிற் புகுந்துபே ரரசி யான நீ 
கரைசெயற் கருந்துயர்க் கடலில் வீழ்கின்றா 

யுரைசெயக் கேட்கிலை யுணர்தி யோவென்றாள் . 
( இ- ள் ) . (மந்தரை ) மீண்டும் கைகேயியைப்பார்த்து ) , அரசர் இல் பிறந்து 
அரசவமிசத்தில் உற்பவித்து , பின் - , அரசர் இல் வளர்ந்து - வேந்தர் வீட்டில் 
வளர்ந்து , அரசர் இல் புகுந்து - வேந்தர் வீட்டில் வாழ்க்கைப்பட்டு , பேர் அாசி 
ஆன நீ - பெரிய ராஜமகிஷியான நீ , கரை செயற்கு அரு - கரைகாணுதற்கு 
அரிதாகிய , துயர் கடலில் - துக்கசாகரத்தில் , வீழ்கின்றாய் - விழப்போகின் 
றாய் ; உரை செய கேட்கிலை- ( நான் ) சொல்லவும் கேட்கின்றாயில்லை ; உணர் திஓ 
(உனக்கு ) உணர்ச்சியுள்ளதோ ? (இல்லையென்று தோன்றுகின்றது ) , என்றாள்-. 

சாமானியமானகுலத்துப் பெண்ணாயிருந்தால் அவள் அரசியலையறியா 
ளாதலால் மாற்றாளின் மகன் அரசனாவதைப்பற்றி அப்படிப்பட்டவட்குக் கவலை 
யுண்டாகாமலிருப்பது இயற்கையே ; நீ அரசகுலத்திற்பிறந்தாய் : பிறந்தது 
மாத்திரமன்றி அரசரில்லிலேயே வளர்ந்தாய் : அம்மாத்திரமன்றி அரசரில்லிற் 
புகுந்து பட்டமகிஷியுமானாய் : இப்படிப்பட்ட நீ உன்மகனுக்கு அரசியல் 
நேராது மாற்றாளின்மகன் அரசாட்சியைப் பெறுவது உனக்குப் பெருந்துயரை 
விளைக்கப்போகின்ற தென்பதையும் உணராமலிருக்கின்றாயே ! என்று கைகே 
யிக்கு இடித்து மந்தரை மதி புகட்டியவாறு , வீழ்கின்றாய் - தெளிவுபற்றி 
எதிர்காலம் நிகழ்காலமாகக் கூறப்பட்ட காலவழுவமைதி . உணர்தியோ , ஓ . 
எதிர்மறை . பி - ம் : -1 அரைசரிற் , அரசியற் . 2உணர் விலோயென்றாள் . ( கசு 0 ) 
சுஉ . - மந்தரை பரதனது அரசியற் குணங்கள் எல்லாம் 

பயனற்றுப்போவதற்கு இரங்குதல் . 
கல்வியு மிளமையுங் கணக்கி லாற்றலும் 
வில்வினை யுரிமையு மழகும் வீரமு 
மெல்லையில் குணங்களும் பாதற் 1 கேயது 
புல்லிடை யுகுத்தமு தேயும் போலென்றாள் , 


} 


கக்வு 


கம்பரர்மாயணம் 


அயோத்தியர் 


( இ - ள் .) கல்வி உம் -வித்தையும் , இளமை உம் - யௌவனமும் , கணக்கு 
இல் ஆற்றல் உம் - அளவில்லாத வல்லமையும் , வில் வினை உரிமை உம் - தனூர் 
வித்தையிலுள்ள சாமர்த்தியமும் , அழகுஉம் - எழிலும் , வீரம்.உம் - வீரியமும் , 
எல்லை இல் குணங்கள் உம் - மற்ற அளவில்லாத நற்குணங்களும் , பரதற்கு 
ஏயது- பரதனுக்குப் பொருந்தியுள்ளது , புல் இடை உகுத்த அமுது ஏயும் - புல் 
தரையில் சொரிந்த அமிருதத்தையொக்கும் , என்றாள்- ; ( எ - று .) 

அரசர்க்கு உரிய கல்வி முதலிய யாவும் பரதனிடத்து அமைந் திருந்தும் 
அரசு பெற்றாலன்றி வேறு வகையில் அவை விளங்காவாதலால் புல்லிலே 
சிந்திவிட்ட அமுதம்போல வீணாகுமென்பதாம் . உகுத்தவென்னும் பெய 
ரெச்சத்து அகாவீறு தொகுத்தல் . போல் - அசை . உம்என்பதைப் போல் 
என்பதோடு இயைத்து அமுதேபோலும் என்று உரை கூறுவாருமுளர் . 
பி - ம் : -1 எய்திய , எய்துபு , புல்லிடையுக்கமுதேயும் , புல்லிதுபுல்லுகுமமுதம் . 
சுந . - மந்தரையின் கொடுஞ்சொற் கேட்டுக் கைகேயி சினந்து 

கூறத்தொடங்குதல் . 
வாய்க யப்புற மந்தரை வழங்கிய வெஞ்சொல் 
காய்கனற்றலை நெய்சொரிந் தெனக்கதங் கனற்றக் 
2 கேக யர்க்கிறை திருமகள் கிளரிள வரிக 

டோய்க யற்கண்கள் சிவப்புற நோக்கினள் சொல்லும் . 
( இ - ள் .) வாய் கயப்பு உற - வாய் கசக்கும்படி , மந்தரை- , வழங்கிய -கூறிய , 
வெம் சொல் - கொடிய வார்த்தை , காய் கனல்தலை - எரிகிற நெருப்பில் , 
நெய் சொரிந்து என - நெய்யைவார்த்தாற்போல , கதம் கனற்ற - கோபத்தை 
மிகுவிக்க , கேகயர்க்கு இறை திருமகள்- கைகேயி , கிளர் இள வரிகள் தோய் 
விளங்குகின்ற சிறிய செவ்வரிகள் பொருந்திய , கயல் கண்கள் - கெண்டை 
போன்ற கண்கள் , சிவப்பு உற - ( கோபத்தாற் ) செம்மையடையும்படி , நோக்கி 
னள் - பார்த்தவளாய் , சொல்லும் - சொல்லுவாள் ; ( எ - று . )-- கைகேயி சினந்து 
கூறுவதை மேல் நான்கு கவிகளிற் கூறுகின்றார் . 

நெய்விடுந்தோறும் தீ முண்டெரிதல்போல மந்தரை கடுஞ்சொல் வழங் 
குந்தோறும் கைகேயிக்குச் சினம் மிகுந்துவருதலின் காய்கனற்றலை நெய் 
சொரிந்தெனக் கதங்கனற்ற என்று உவமைமுகத்தால் விளக்கினார் . மந்தரை 
கைகேயிக்கும் அவள் மகனுக்கும் மேன்மையுண்டாக்குமாறு கூறினாளேயா 
யினும் , இராமனிடத்துச் சினங்கொண்டு கூறிய சொற்களாதலின் , யாவ 
ரேதினினுங் கைக்குமாம் வேம்பு என்ற நியாயம்பற்றி அக்கடுஞ்சொற்கள் 
சொன்ன அவட்குங் கயப்பை விளைக்கு மென்பார் , கவி வாய்கயப்புற 
என்றார் : இதனால் அவள் கூறிய இன்னாச்சொல்லின்தீமை விளக்கப்பட்டது . 
கயப்பு - கசப்பு . சொரிந்தென - விகாரம் . பி - ம் : - எரித்தலை , 2 கேகயத் 
திறை. 

( கசு உ ) 


* காண்டம் 


உ .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


கக்க 


உற 


சுசு.-- இதுமுதல் நான்கு கவிகள் - ஒருதொடர் : 

கைகேயி மந்தரையைக் கடிந்து கூறுதல் . 
வெயின்மு றைக் குலக் கதிரவன் 2 முதலிய மேலோ 
ருயிர் மு தற்பொரு டிறம்பினு 4 முறைதிறம் பாதோர் 
மயின்முறைக்குலத் துரிமையை மனுமுதன் மரபைச் 
5 செயிரு றப்புலைச் சிந்தையா லென்சொனாய் தீயோய் . 

( இ - ள் . ) வெயில் முறை குலம் கதிரவன் முதலிய மேலோர் - கிரணங் 
களின் வரிசையையுடைய சிறந்த சூரியன் முதலாகிய பெரியோர் , உயிர் முதல் 
பொருள் திறம்பின்உம் -உயிர் முதலிய சிறந்தபொருள்கள் தவறினாலும் , முறை 
திறம்பாதோர் - நீதிமுறை தவறாதவர் ; மயில் முறை குலத்து உரிமையை - 
( நான்பிறந்த ) கேகயகுலத்தினது உரிமையையும் , மனு முதல் மரபை - வைவச் 
சுவதமனுவினது சிறந்தவமிசத்தையும் , செயிர் 2 குற்றமடையும்படி , தீ 
யோய் - கொடியவளே! புலை சிந்தையால் - புன்மைக்குணமுள்ள மனத்தினால் , 
என் சொனாய் - யாது சொன்னாய் ? ( எ - று . ) 

குலத்திற்கு ஆதிபுருஷனாதலாற் சூரியனையும் , அவன்மகனாதலாலும் 
- அவனே அரசாட்சியை மேற்கொண்ட முதல்வனாதலானும் மனுவையும் 
கூறினார் . உயிர்முதல்பொருள் - உம்மைத்தொகை. இனி , உயிர்முதலிய 
சிறந்த பொருள்க ளென்றுமாம் . பிறந்த இடத்திலும் நான் புக்க இடத்திலும் 
நிகழும் நிகழ்ச்சிக்கு மாறுபாடாக மூத்தவனிருக்க இளையவனுக்குப் பட்டங் 
கட்ட முயலுமாறு உன் இழிந்த மனப்போக்கின்படி தூராலோசனை கூறுகின் 
றாயே ; அடி துஷ்டை ! யாரிடத்தில் என்ன சொன்னாய் ? என்று கைகேயி 
மந்தரையை யதட்டுகின்றன ளென்க . அரசகுலங்களில் தான்பிறந் தகுலம் புக்க 
குலம் இவ்விரண்டின் முறைமையை நன்கு உணர்ந்தவ ளாதலால் , அவ்விரண் 

யெடுத்துக் கூறினாள் . மயின்முறைக்குலத்துரிமையை மனு முதன் 
மரபை யென்பதற்கு - மயிலினது முறைமையைக்கொண்ட குலத்துரிமையை 
யுடைய மனுமரபையென்று கூறி , மயில் முட்டையிட்டுப் பொரிக்கும்போது 
முதற்பார்ப்பின் கலாபத்துப் பீலி பொன்னிறமடைய மற்றைப்பார்ப்புக்களின் 
கலாபங்களின் பீலிகள் பொன்னிறமடையாதவாறு போல , முதற்குமாரனே 
மணிமுடிபுனைய மற்றையோர் முடிபுனையாமையை யுடையது மனுகுலமெனக் 
கருத்துவிரிப்பர் : இத்தொடர்க்கு , இன்னும் வெவ்வேறு வகையாகவும் உரைப் 
பர் . செயிராவ்து - முறைபிறழ்வும் , உலகநிந்தையும் , பி - ம் : -குலத்திறை 
யவன் , குலத்திறைவனை . 2 முதலினர் . 3 முறைப் . 4உரை . செயிர்முறைப் . 
புலவு . சொன்னாய் . 

( கசுங) 
சாரு . எனக்கு நல்லையு மல்லை நீ யென்மகன் பரதன் 

றனக்கு நல்லையு மல்லையத் தருமமே நோக்கி 
னுனக்கு நல்லையு மல்லை 2 வந் தூழ்வினை தூண்ட 
மனக்கு நல்லன சொல்லினை 3 மதியிலா 4 மனத்தோய் . 


டை 


க 20 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் . ) நீ எனக்கு நல்லைஉம் அல்லை - நீ எனக்கு நன்மையைச்செய்பவ 
ளுமன்று ; என் மகன் பாதன் தனக்குஉம் நல்லைஉம் அல்லை- ; அ தருமம் நோக் 
கின் - அந்தராஜதருமத்தை நோக்குமிடத்து , உனக்கு நல்லைஉம் அல்லை- ; மதி 
இலா மனத்தோய் - அறிவில்லாத நெஞ்சினையுடையவளே ! ஊழ்வினை வந்து 
தூண்ட - பழவினை வந்து தூண்டுதலினால் , மனக்கு நல்லன - (உன்) மனத் 
துக்கு நன்றாயிருப்பவைகளை , சொல்லினை - சொன்னாய் ; ( எ - று . ) 

நீ எனக்கு நல்லவள் போலவும் என்மகனிடத்து நல்லவள் போலவுஞ். 
சொல்லுகின்றாயானாலும் உன்சொற்களைக்கேட்டு நாங்கள் நடந்தால் அது பழி 
பாவங்கட்கு ஏதுவாமாதலால், நீ எனக்கு நல்லையுமல்லை யென்மகன் பரதனுக் 
கும் நல்லையுமல்லை என்கின்றாள் . தன் தலைவிக்கும் , அவள் மகனுக்குமே தீங்கி 
ழைத்தல்பற்றி அத்தருமமேநோக்கின் உனக்குநல்லையுமல்லை என்கிறா ளென்க. 
தீயவற்றை மனத்தினாற் கருதிச்சொல்லுதலும் பாவத்தை விளைக்குமாத 
லின் உனக்கு நல்லவழியில் மனஞ்செல்லாதது உன்னூழ்வினையே யென்பாள் , 
ஊழ்வினை தூண்ட மனக்குநல்லன சொல்லினை என்றாள் . மனக்கு - அத்துச் 
சாரியை பொதுநின்றது . உன்மனத்துக்கு நல்லன என்றதனால் , சொல்லிற் 
குஞ் செயலுக்கும் நல்லவையல்லாதவை யென்பதூஉம் , பிறர்மனத்திற்கு நல் 
லவையல்லாதவை யென்பது உம் பெற்றாம். பி- ம் : -15. 26, 3மதியிலி . 

3 
4 மறந்தாய் , 

( கசுசு ) 
சுசு பிறந்தி றந்துபோய்ப் பெறுவது மிழப்பதும் .1 புகழே 

னிறந்தி றம்பினு நியாயமே திறம்பினு நெறியின் 
றிறந்தி றம்பினுஞ் செய்தவந் திறம்பினுஞ் 2 செயிர்தீர் 

மறந்தி றம்பினும் வரன்முறை திறம்புதல் வழக்கோ . 
( இ- ள் ) பிறந்து இறந்து போய் - (மனிதர் ) பிறந்தாயினும் இறந்தாயி 
னும் , பெறுவதுஉம் - அடையும் பயனும் , இழப்பது உம் - இழந்து போகும் 
பயனும் , புகழ்ஏல் - கீர்த்தியென்றால் , நிறம் திறம்பின்உம் - குணம் மாறுபடி 
னும் , நியாயம் ஏ திறம்பின்உம் - நீதி மாறுபடினும் , நெறியின் திறம் திறம்பின் 
உம் - சந்மார்க்கத்தினது தன்மை மாறுபடினும் , செய் தவம் திறம்பின்உம் 
செய்யப்படுவதாய தவம் மாறுபடினும் , செயிர் தீர் மறம் திறம்பின்உம் - குற்ற 
மற்ற வீரம் மாறுபடினும் , வரன்முதை திறம்புதல் - தன்குலத்தினது ஒழுங்கு 
தவறுதல் , வழக்குா - நியாயமோ ? ( எ - று . ) 

ஒருவர் கருத்தோடு பெறவேண்டுவது புகழே யாதலால் , எதுபோவதானா 
லும் புகழ்போகாமற் பார்த்துக்கொள்ளவேண்டும் ; வரன்முறை தவறிநடக்க 
முயன்றாற் புகழ்கெடு மாதலால் அங்ஙனம் - புகழ்கெட வான்முறைதிறம்புதல் 
வழக்கன்று என்றவாறு : “ தோன்றிற் புகழொடு தோன்றுக ” என்றது, குறள் . 
திறம்பினும் என்றவும்மைகள் , திறம்பாமையுணர்த்தி நின்றன . செய்தவம் 
திறம்புதல் - மேற்கதி வீடுபேறு முதலியவற்றைப் பெறுவித்தலில் மாறுபடல் 


காண்டம் 


உ .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


கஉக 


வழக்குத் திறம்புதல் வரன்முறையோ என்றுங் கூட்டியுரைக்கலாம் . - ஓ - எதிர் 
மறை . பி - ம் :-- 1 புகழே . ஊமைதீர் , தீரா . மயின்முறை , உயர்முறை . அறன் 
முறை . 

( கசுரு) 
சுஎ . போதி யென்னெதிர் 1 நின்றுநின் புன்பொறி நாவைச் 

சேதி யா திது 2பொறுத்தனன் புறஞ்சில ரறியி 
m தி யல்லவு நெறிமுறை 3 பல்லவு நினைந்தா 

யாதி யாதலி னறிவிலி யடங்குதி யென்றாள் . 
(இ - ள். ) என் எதிர் நின்று - என்னெதிரிலிருந்து , போதி - ( அப்புறம் ) 
போகக்கடவை ; நின் புன் பொறி நாவை - அற்பப்பேச்சுக்களுக்கிடமாகிய உன் 
புல்லியநாக்கை , சேதியாது - அறுத்தெறியாமல் , இது - இக்குற்றத்தை , பொறுத்த 
னன் - சகித்துக்கொண்டேன் ; புறம் சிலர் அறியின் - ( என்னையன்றி ) வேறு 
சிலர் இதனையறிந்தால் , நீதி அல்ல உம் நெறி முறை அல்லஉம் - நியாயமல்லாத 
வையும் நல்லொழுக்கமல்லாதவையுமாகியவற்றை , நினைந்தாய் ஆதி - நினைந்து 
சொன்ன குற்றத்துக்கு உள்ளாவாய் ; ஆதலின் - ஆகையால் , அறிவிலி- அறிவு 
கெட்டவளே ! அடங்குதி - வாயை மூடு : என்றாள் -- ; ( எ -று . ) 

நீ சொன்னதற்கு உன் நாவைத் தோண்டி பறுக்கவேணும் : என் தோழி 
யாதலின் பொறுத்தேன் : புறத்தாரறியின் குற்றத்திற்கு உள்ளாவாய் ; புறத்தா 
ரறியாதபடி உன்வாயை மூடு என்று கைகேசி மந்தரையைக் கடிந்து கூறின 
ளென்க . இராமன் முடிபுனைவதற்குப் பொறாதுகூறின நாவாதலின் , புன் 
பொறி நா என்றாள் , பொறிநா - இருபெயரொட்டு . பி - ம் : - 1 நின்று முன் , 
நின்றநின் . பொறுத்தனென் . 3 அல்லன . 

( கசுசு ) 
காஅ . - நீ சினந்தாலும் உனக்கு உறுதிகூறப் பின் வாங்கே 
னென்று காலில் வீழ்ந்து மந்தரை கூறத்தொடங்குதல் . 

அஞ்சி மந்தரை யகன் றில ளம்மொழிகேட்டு 
நஞ்சு தீர்க்கினுந் தீர்கிலா ததுநலிந் தென்னத் 
தஞ்ச மேயுனக் குறுபொரு ளுணர்த்துகை தவிரேன் 

வஞ்சி போலியென் றடிமிசை 2 வீழ்ந்துரை வழங்கும் .. 
( இ - ள் . ) நஞ்சு தீர்க்கின்உம் - விடத்தை நீக்கினாலும் , அது தீர்கிலாது - 
அது நீங்காது , நலிந்( த) துஎன்ன - வருத்துதல் போல் , மந்தரை- , அ மொழி 
கேட்டுஉம் --,அஞ்சி அகன்றிலள் - பயந்து விலகாதவளாகி , - வஞ்சி போலி -வஞ் 
சிக்கொடி போல்பவளே ! தஞ்சமே - ( எனக்குப் ) பற்றுக்கோடா யிருப்பவளே ! 
உனக்கு உறு பொருள் உணர்த்துகை-( நீ சினந்தாலும் ) உனக்குப் பொருந்திய 
நற்காரியங்களை அறிவித்தலினின்று , தவிரேன் - நீங்கேன் , என்று -- , அடி 
மிசை வீழ்ந்து - ( அக்கைகேயியின் ) காலில் வீழ்ந்து , உரை வழங்கும் - (மீண்டுஞ் 
சில ) சொற்களைச் சொல்வாள் ; ( எ - று . ) -- கூறுவதை மேல் எட்டுச் செய்யுள் 
களிற்காண்க . 

16 


கஉஉ . 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


னேத்து 


கடிந்துகூறினும் மந்தரை மீண்டுபோகாமல் கைகேயியின் மனத்தைக் 
கெடுக்குமாறு மறுபடியுங் கூறுவதனால் , நஞ்சுதீர்க்கினும் தீர்க்கிலாதது நலிந் 
தென்ன என்றார் . நலிந்து - நலிந்தது : விகாரம் . தஞ்சமே துணை 
யாக என்றுமாம் . சிலபிரதிகளில் , ஈற்றடி பஞ்சுகோலியவடிமிசைப்படிந்திவை 
பகரும் என்று காண்கிறது . பி - ம் : -- 1 அடியிணை . 2 வீழ்ந்திவை . ( கசுஎ) 
காசு.--இதுமுதல் எட்டுக்கவிகள் - மந்தரையின் துர்ப்போதனை . 
மூத்தவற்குரித் தர செனு முறைமையி னுலகங் 
காத்த மன்னனி விளையனன் றோகடல் வண்ண 

2 நீண்முடி புனைவதற் 3கிசைந்தன னென்றான் 
4 மீத்தருஞ் செல்வம் பரதனை விலக்குமா றெவனோ. 
( இ - ள் . ) மூத்தவற்கு அரசு உரித்து - ( வயதில் ) முதிர்ந்தவனுக்கு இராச் 
சியபாரம் உரிமையுடையது , எனும் - என்கிற, முறைமையின் -கிரமப்படி ( பார்த் 
தால் ) , உலகம் காத்த மன்னனில் - இராச்சியத்தையாண்ட சக்ரவர்த்தியினும் , 
கடல்வண்ணன் - கடல் போலும் நிறத்தையுடைய இராமன் , இளையன் அன்றோ 
சிறியவ னல்லவோ ; ( அவ்வாறிருக்கச் சக்ரவர்த்தி அவனுக்கு ), ஏத்தும் நீள் 
முடி புனைவதற்கு இசைந்தனன் - (யாவராலும் ) புகழப்படுகின்ற பெரியகிரீட 
த்தைச்.சூ ட்டுவதற்குச் சம்மதித்தனன் : என்றால் - ஆனால் , மீ தரும் செல்வம் - 
மேன்மையைத் தருகின்ற அவ்வை சுவரியம் , பரதனை விலக்கும் ஆறு - ( அவனி 
னும் இளையோனான ) பரதனை ( த் தகாதவனென்று ) நீக்கும் விதம் , எவன்ஓ 
எங்ஙனமோ ? ( எ - று .) 

மூத்தவனிருக்க இளையவன் அரசு புரிதல் கோத்தரும மன்று என்றால் , 
மூத்தவனாகிய சக்ரவர்த்தி தான் இருக்கத் தன்னினும் இளையவனாகிய இராமனு 
க்கு முடிசூட்ட முயலுதல் எங்க னம் ? அது அமையும்பொழுது அவனினுஞ் 
சிறியனானபாதனுக்கு முடிசூட்டத் தடை யாது ? என்பதாம் . கடல்வண்ணன் 
என்ற தொடர் -கடல் போன்ற தன்மையுடையவனெனப் பொருள்பட்டு, கடலைக் 
கடைந்தபோது அது அமுதத்தைப் பயந்தது போல இராமபிரானைக் காட்டிற் 
குப்போமாறு அலைத்தால் அரசச்செல்வத்தைப் பரதனுக்குத்தருவா னென்ற 
கருத்தைப்புலப்படுத்து மென்பர் , ஒருசாரார் . பி - ம் : -1எனின் , 2 நன். இயைக் 
தனன் . 4 பார்த்தரும் , பாத்தரும் . 

( சசுஅ ) 
எ 0 . 1 அறநி ரம்பிய வருளுடை யருந்தவர்க் கேனும் 

பெறல ருந்திருப் பெற்றபின் சிந்தனை பிறிதா , 
மறநி னைந்து மை வலிகில ராயினு மனத்தா 

லிற் றும்படி யியற்றுவ ரிடையறா வின்னல் . 
( இ- ள் . ) அறம் நிரம்பிய - துறவறம் நிறைவதற்குக் காரணமாகிய , அருள் 
உடை - கருணையையுடைய , அரு தவர்க்கு என் உம் - செய்தற்கு அரிய தவத் 
தினையுடைய முனிவர்க்காயினும் , பெறல் அரு திரு பெற்றபின் - பெறுதற்கு 
அரிய ( மிக்க ] செல்வத்தை யடைந்தபின்பு, சிந்தனை பிறிது ஆம் - எண்ணம் 


1 


காண்டம் 


உ .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


உங் 


* என் 


வேறாகும் ; ( ஆதலால் , இராமன் முதலியோர்), மறம் நினைந்து - கொடுமையை 
யெண்ணி , உமை வலிகிலர் ஆயின் உம் - ( இதுவரை ) உங்களை உபத்திரவப்படுத் 
தாதவர்களானாலும் , மனத்தால் இறல் உறும்படி - நெஞ்சினால் துன்பமடையும் 
படி; இடை அறா இன்னல் - நீங்காத தீங்கை , இயற்றுவர் - ( திருப் பெற்றபின் ) 
செய்வர் ; (எ- று . ) 

பாதன் - அரசினைப் பெறலா மென்று காட்டிய மந்தரை , இராமன் 
அரசைப்பெற்றால் உண்டாகுந் தீமையை இனி எடுத்துக்காட்டுகின்றாள் . 
அருந்தவர்க்கேனும் என்றதனால் , முற்றத் துறந்த முனிவர்க்கே இங்ஙன 
மாயின் துறவாத இல்லறத்தார்க்குக் கூறல்வேண்டு மோ ? என்றதாயிற்று . 
கைமுதிகநியாயம்பற்றி முன்னடிகள் பின்னடிகளைச் சமர்த்தித்துநின்றது 
தொடர்நிலைச் செய்யுட்பொருட்பேறணி : வடநூலார் காவ்யார்த்தாபத்தியெ 
ன்பர் . 

சிறுவர் செவ்வியர் , அவ்வவர் துறைதொறு , மறந்திறம் 
பலர் , விராவரும்புவிக்கெலாம் வேதமேயன , விராமனைப்பயந்த வெற்கிட 
ருண்டோ ” என்று கைகேயி கொண்டுள்ள எண்ணத்தை மாற்றக் கூனி 
கூறிய தாகும் , இது . இறல் - சாவுஎனினுமாம் . பி - ம் : - 1 அறனிரம்பிய 
2 மெய் வலியிலர் , உமைநலிகிலர் . 

( கசுக ) 
எக . புரியுந் தன்மக னாசெனிற் பூதல மெல்லா 

2 மெரியுஞ் சிந்தனைக் கோசலைக் குடைமையா மென்றாற் 
பரியு நின்குலப் புதல்வற்கு முனக்குமிப் 4 படிமே 

லுரிய தென்னவளுதவிய வொருபொரு ளல்லால் . 
( இ - ள் .) தன் மகன் அரசு புரியும் எனின் - தன்புத்திரன் அரசையாளுவ 
னென்றால் , பூதலம் எல்லாம் - இந்நிலவுலக முழுவதும் , எரியும் சிந்தனை கோச 
லைக்கு - (பிறருடைய பெருமையிற்) பொறாமை கொள்ளும் மனத்தையுடைய 
-கௌசல்யைக்கு , உடைமை ஆம் - உரிமையாகும் : என்றால்- , நின் பரி 
யும் குலம் புதல்வற்குஉம்- உனது அன்பிற்கு உரிய சிறந்த புத்திரனுக்கும் ( பரத 
னுக்கும் ) , உனக்குஉம்-- , இ படிமேல் - இவ்வுலகத்தில் , அவள் உதவிய ஒரு 
பொருள் அல்லால் - அவள் கொடுத்த ஒரு ( சிறிது) செல்வ மல்லாமல் , உரியது 
என் - உரிமையையுடையது (வேறு ) யாது ? ( எ - று .) 

கௌசலை பிறர் பெருமையைப் பொறாளாதலால் , தன் சொற்படி கேட்கும் 
மகன் இராமன் அரசுபெற்றா னென்றால் , அக்கௌசலை இப்போது இருப்பது 
போலச் செல்வாக்கு உனக்கு இருக்கும்படி விடாள் : அவள் பார்த்துக் 
கொடுத்த சிறுபொருளைக்கொண்டே நீயும் உன்மகனும் வாழ வேண்டுமென்ற 
னள் மந்தரையென்க . பிறந்த சேயொடும் , நீதுயர்ப்படு க ( Fr ) " " கரை 
செயற்கருந்துயர்க்கடலில் வீழ்கின்றாய் ( சுக ) என்று கீழ்க்கூறியவற்றை இ . 

மனி 
மந்தரை விவரித்துக்காட்டுகின்றனளென்க . இவ்வுலகத்துக்கு இன்றியமையாத 
பொருளை விருப்பின்படி இனிப்பெற முடியா தென எடுத்துக்காட்டியவாறு . 
2 விரியுஞ்சிந்தனை என்ற பாடத்திற்கு - பிறரேற்றத்தைக்கண்டாற் பொறாமல் 


கஉசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


விரிந்துபோகும் மனத்தையுடைய என்று பொருள்காண்க: விசாலித்த மனத்தை 
யுடைய என்று பொருள் கொள்வது மேற்கூறுவதோடு பொருந்தாதாம் . பி - ம்: 
தன்மகற்கு . .இரியும் . நினக்கும் . பார்மேல் , 5 உரிய . 6 அவர் . ( கஎ0 ) 
எஉ , தூண்டு மின்னலும் வறுமையுந் தொடர் தரத் துயரா 

லீண்டு வந்துனை யிரந்தவர்க் கிரு நிதி 2 யவளை 
வேண்டி வீதியோ 3வெள் குதி யோவிம்ம் னோபான் 
மாண்டு போதியோ மறுத்தியோ வெங்கனம் வாழ்தி . 

( இ - ள் . ) தூண்டும் - (பிறரிடத்துப் போய் இரக்குமாறு ) ஏவுகின்ற , இன் 
னல்உம் - துன்பமும் , வறுமைஉம் - இல்லாமையும் , தொடர்தர - (தம்மிடத்துத்) 
தொடர்ந்துநிற்க, துயரால் - துன்பத்தோடு , ஈண்டு வந்து - 

வந்து - இவ்விடத்தில் 
வந்து , உனை- , இரந்தவர்க்கு - யாசித்தவர்க்கு, இரு நிதி - மிக்க செல்வத்தை , 
அவளை வேண்டி ஈதிஓ - அக்கோசலையை யாசித்து ( அவளிடத்தினின்றுபெற் 
றுக் ) கொடுப்பாயோ ? வெள் குதி ஒ - ( ஒன்றும் கொடுக்க இயலாதிருப்பது 
பற்றி ) நாணுவாயோ ? விம்மல் நோயால் மாண்டு போதிஓ - (இரப்பவர்க்குக் 
கொடுக்க இயலவில்லையே என்ற காரணத்தினால் மனத்துத்தோன்றுகின்ற) 
வருத்தமாகிய நோயினால் இறந்து போவாயோ ? மறுத்தி ஓ - ( அவர்க்கு 
இல்லையென்று) கொடாதிருப்பாயோ ? எங்கனம் வாழ்தி - எவ்வாறு சீவிக்கப் 
போகிறாய் ? ( எ - று .) 

இராமன் அரசுபுரிவானாபின் , கௌசலை தந்த சிறு பொருளே பெற்று வா 
வேண்டு மென்று கூறிய மந்தரை , சிறுபொருளைப் பெறுவதால் விளையும் வருத் 
தத்தை இங்கு எடுத்துக்காட்டுகின்றாள் . பொருள் சுருங்குவதால் நேருந் தீ 
கை இதனாலும் அடுத்த செய்யுளினாலும் எடுத்துக்காட்டியவாறு , ஈண்டு - 
சுட்டு நீண்டது . புகழே இன்றியமையாதது என்று கூறிய கைகேயிக்கு, 
பொருளில்லாவிடின் இரப்பார்க்கொன்றீவார்மேல் நிற்கும் புகழ் எய்தலாகா 
தென்றுணர்த்த , இரப்போர்க்கீய வியலா தெனக் காட்டுகின்றா ளென்னலாம் . 
" சாதலி - னின்னாத தில்லை யினிததூஉ, மீத லியையாக் கடை என்ப 
வாகலான் , மாண்டு போதியோ என்றாள் . பி - ம்: -- துயராய் . 2 முகந்து . 
3 வெஃகுதியோ . 

( கஎக ) 
எங . சிந்தை யென்செயத் திகைத்தனை யினிச்சில நாளிற் 

றந்த மின்மையு மெளிமையு நிற்கொண்டு தவிர்க்க 
வுந்தை 2 யுன்னையுன் கிளைஞர் மற் றுன்குலத் 3 துள்ளோர் 
வந்து 4 காண்பதுன் மாற்றவள் செல்வமோ மதிபாய் . 
(இ - ள் . ) என் செய - என்ன செய்யலாமென்று கருதி, சிந்தை - உன் 
மனம் , திகைத்தனை - திகைப்படைந்தாய் ? இனி சில நாளில்- , தம் தம் 
இன்மை உம் - தத்தம் இல்லாமையையும் , எளிமை உம் - ( அதனாலுண்டாகிய ) 
தாழ்வையும் , நின் கொண்டு தவிர்க்க - உன்னாற் போக்கிக் கொள்ள, உந்தை 


காண்டம் 


2.-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


வாறு . 


1 


உன் தந்தையோ , ( அல்லது ), உன்னை உன் அன்னையோ , ( அல்லது ) , உன் 
கிளைஞர் - உனதுசுற்றத்தவரோ , மற்று உன் " குலத்து உள்ளோர் - ( அன்றி ) 
உன்னுடைய குலத்து உள்ளவராகிய மற்றவரோ, வந்து உன்னிடம் வந்தால் , 
காண்பது- அவர்கள் பார்ப்பது , உன் மாற்றவள் செல்வம் ஓ - நினது சக்களத்தி 
யினது செல்வத்தையோ ? மதியாய் - ஆராய்ந்து பார் ; ( எ - று .) 

பொருளில்லாமையால் வந்த இரப்பாளர்க்கு உதவ இயலாது என்று காட் 
• டிய மந்தரை , இதனால் உன்னைச்சார்ந்தவர் ஒருகால் குறையுற்று வந்தாலும் 
உதவவியலா தென்கின்றனளென்க . உன்னைச்சேர்ந்தவரெளிமையைப் போக்க 
வியலாது அவரெதிரில் நீ இளிவரவுட னிருக்கநேருமெனக் காட்டிய 

இன்மை - நுகரப்படுவன யாவுமில்லாமை . மதியாய் என இகழ்ந்து 
விளித்தன ளென்னவுமாம் . சிந்தையென்செய எனத் தனிவாக்கியமுமாம் . 
பி - ம் : -1 செய்கையில் . 2 அன்னை . 3 உள்ளார் . 4 காண்பது மாற்றவள் . ( கஎஉ ) 
எசு . காதலுன்பெருங் கணவனை யஞ்சியக் கனிவாய்ச் 

சீதை தந்தையுன் றாதையைத் தெறுகில னிராமன் 
மாது லன்னவ னுந்தைக்கு வாழ்வினி யுண்டோ 

பேதை யுன்றுணை யாருளர் 2 பழிபடப் பிறந்தார் .. 
( இ - ள் .) காதல் உன் பெரு கணவனை - விருப்பத்தினையுடைய உனதுபெ 
ருமையையுடைய கணவனுக்கு , அஞ்சி - பயந்து, அகனி வாய் சீதை தந்தை 
கொவ்வைக்கனி போன்ற அதரத்தினையுடைய அந்தச்சீதையினது தகப்பனும் , 
இராமன் மாதுலன்- இராமனுக்குமாமனுமாகிய , அன்னவன் - அந்தச்சநகராசன் , 
உன் தாதையை தெறுகிலன் -உன் தந்தையை அழித்தானில்லை ; இனி நுந்தைக்கு 
வாழ்வு உண்டு ஓ - இனிமேல் நினது தந்தைக்கு வாழ்த லுளதோ ? ( இல்லையா 
தலால் ), பேதை - அறிவிலாய் ! உன் துணை - உன்னைப்போல , பழிபட பிறக் 
தார் - நிந்தையடையும்படி பிறந்தவர் , யார் உளர் - எவர் இருக்கின்றனர் ? 
[ ஒருவருமில்லை ) ; ( எ - று .) 

நீ பொருளின்மையால் வருந்தவேண்டு மென்று காட்டிய மந்தரை , உன் 
பெற்றோரையும் வருத்தத்திற்கு உள்ளாக்குபவ ளாவா யென்று இதனாற் காட்டு 
கின்றனளென்க . புகழே இன்றியமையாததென்று கூறிய கைகேயிக்கு இரா 
மன் அரசுபெற்றால் உனக்குப் புகழைப்பெறுதலாகாதென்று கீழே நிரூபித்துக் 
காட்டி , இதனாற் பழியு முண்டாகு மென்று காட்டுகின்றாள் . 
னுடைய தாட்சிணியத்துக்குக் கட்டுப்பட்டுச் சனகமகாராசன் கேகயவரசன் 
மீது படையெடாதிருக்கின்றா னாதலால் , தன்மருமகன் அரசுக்குவந்தால் உட 
னே உன் தந்தையின் இராச்சியத்தைச் சனகன் கைப்பற்றுவன் : ஆதலால் இனி 
அவனுக்கும் வாழ்வில்லாது போகும் . ஆகவே , பெற்றோரின் தீமைக்குக் காரண 
மான நீ பெரும்பழிக்கும் பாத்திரமாவா யென்றவாறு . மாதுலன் என்பதற்குத் 
தா யோடுபிறந்தவ னென்பதே பொருளாயினும் , அம்மான் பெண்ணை மணம் 
புரிவது தென்னாட்டவர் வழக்க மாதலானும் , மாமனென்று மனைவியின் தகப் 


கட்சு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


உள் 


- 


. 


பனுக்கும் வழங்குதலானும் ஈண்டு மனைவியின் தந்தையை மாதுல னென்றார் ; 
கீழ்ப்பாலகாண்டத்திலும் “ நம்பன்மாதுலன் " என்றது காண்க . இராமன் 
மாதுலன் - இராமனதுமாதுலனாகிய கோசலதேசத்தரசன் எனப் பொருள் 
கொள்வாரு முளர் . உந்தைக்கு என்றும் பிரிக்கலாம் . பி - ம் : - Iஉந்தை 
வாழ்வுண்டதுமதியாய் . 2 வழிகெட . 

( கஎங ) 
எரு . மற்று நுந்தைக்கு வான்பகை பெரிதுள மறத்தார் 

செற்ற போதிவர் சென்றுத வாரெனிற் செருவிற் 
கொற்ற மென்பதொன் றெவ்வழி யுண்டது கூறாய் 
சுற்ற முங்கெடச் சுடுதுபர்க் கடல்விழத் துணிந்தாய் . 
( இ - ள் . ) மற்றுஉம் - , நுந்தைக்கு - உன் தந்தைக்கு , பெரிது வான்பகை 

மிகவும் பெரியபகைவராகவுள்ள , மறத்தார் . கொடுமையையுடையவர் ,, 
செற்றபோது - நெருங்கிப்போர்செய்கின்ற காலத்தில் , - இவர் - இந்தக் கோசல 
நாட்டாசர் , சென்று உதவார் எனின்-- , செருவில் - போரில் , கொற்றம் என் 
பது ஒன்று - வெற்றியென்று சொல்லப்படுகின்ற ஒரு பொருள் , எவ்வழி 
உண்டு எவ்விதத்தினா லுளதர்கும் ? அது கூறாய் - அதனைச்சொல்லு ; ( நீ ) , 
சுற்றம் உம் கெட - உறவினருங் கெடும்படி , சுடு துயர் கடல் - அழிக்கின்ற துன் 
பமாகிய கடலில், விழ விழுவதற்கு, துணிந்தாய் உறுதிகொண்டாய் 
போலும் ; ( எ - று .) 

இராமன் உலகாள்வானானால் நின் தந்தைக்குப் போர்த்துணை யாகான் ; 
ஆதலால் நின் தந்தையும் உறவினருங் கெடுவ ரென்பதாம் . சனகன் பொரா 
விட்டாலும் மற்றும்இருக்கின்ற பல பகைவரும் பொருவராயின் , அப்போது 
துணையாவா ரில்லையே யென்று எடுத்துக்காட்டியவாறு . என்னுடைய பெற் 
றோர்கள் பேரரசராதலால் யான் . உதவவேண்டிய நிலைமை அவர்கட்கு நேரா 
தேயென்று கைகேயி கருதக்கூடுமாதலால் , போன செய்யுளாலும் இந்தச் 
செய்யுளாலும் பெற்ற குலத்தோர்க்கு இழிநிலைநேர்தற்கு உரிய வழியை மந் 
தரை யெடுத்துக்காட்டின ளென்க . துணிந்தாய் - விளியாகவுமாம் . சுற்றமும் - 
எச்சவும்மை . பி - ம் : - மற்றுன்றந்தைக்கும் . மறத்தாற் . 3 கடுந்துயர். (கஎச ) 
எசு . கெடுத்தொ ழிந்தனை யுனக்கரும் புதல்வனைக் கிளர் 

ருடுத்த பாரக முடையவ னொருமகற் கெனவே 
கொடுத்த பேரா சவன்குலக் கோமைந்தர் தமக்கு 

மடுத்த 3 தம்பிக்கு மாம்பிறர்க் காகுமோ வென்றாள் , 
(இ- ள் . ) உனக்கு அரு புதல்வனை - நினது பெறுதற்கரிய புத்திரனை ( பா 
தனை ) , கெடுத்து ஒழிந்தனை - அழித்து விட்டாய் ; கிளர் நீர் உடுத்த பார் 
அகம் உடையவன் - விளங்குகின்ற கடலை யாடையாகவுடுத்திய பூமியை யுடைய 
சக்ரவர்த்தி , ஒரு மகற்கு என ஏ - ஒப்பற்றபுத்திரனுக்கென்றே , கொடுத்த - , 
பேர் அரசு - பெரிய இராச்சியபாரம் , அவன் குலம் கோ . மைந்தர் தமக்குஉம் . 


காண்டம் 


உ . - மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


கஉஎ. 


அம்மகனது குலத்திற் பிறந்த சிறந்த புத்திரர்க்கும் , அடுத்த தம்பிக்குஉம் 
அவனைச் சார்ந்த தம்பிக்கும் , ஆம் - (உரியது ) ஆகும் ; பிறர்க்கு ஆகும் ஓ 
அயலார்க்கு உரியதாகுமோ ? ( ஆகாது ) : என்றாள் - என்று ( மந்தரை ) கூறினாள் . 

பரதம்சாபிராமஸ்ய த்ருவம் வர்ஷதாத்பரம் - பித்ருபைதாமாஹம் 
ராஜ்யம் அவாப்தாபுருஷர்ஷபம் ( இராமன் நூறு வருஷம் ஆண்டபின் புருஷ 
சிரேஷ்டனான பரதனும் குலமுறையாகவந்த இராச்சியத்தை யடையப்போ 
கிறான் ) என்று சொன்ன . கைகேயியின் சொல்லை மறுத்து , பவிதாராக 
வோ ராஜா ராகவஸ்யா நுயஸ்ஸுத3 - ராஜவம்பாத்துகைகேயி பர தபேரிஹாஸ் 
யதே-நஹிராஜ்ஞஸ்ஸுதாஸ்ஸர்வே ராஜ்யேதிஷ்டந்திபாமி.சி (இராமன் அரச 
வா கப்போகிறான் ; அவன்பின் அவனது மகன் : ஆதலால் , அரசர் மாலை பினின்று 
பாதன் நீக்கப்படுவான் . செல்வீ ! அரசரின் எல்லாப் புதல்வரும் இராச்சியத் 
தைப் பெறார் ) " என்று மந்தரை கூறிய சொல்லின் கருத்தை உட்கொண்டது , 
இச் செய்யுள் : ஆகவே , தசரதன் இராமனுக்குக்கொடுத்த இராச்சியம் அவ் 
விராமனுக்கும் அவனை விட்டுப் பிரியாத தம்பியாகிய இலக்குமணனுக்கும் , அவ் 
விராமன் காலத்துக்குப்பின் அவன் சந்ததியார்க்கும் அனுபவிக்க உரியதாகுமே 
யன்றி , பரதனுக்கு வருமாறு இல்லை ; பரதனுக்கு இராச்சியங்கிடைக்க உபாயந் 
--தேடாமையால் அப்பரதனையுங் கெடுத்து நீயும் கெட்டொழிகின்றாயென்று 
கூனி கூறுகின்றாளென்பதே இச் செய்யுளின் பொருள் . இச்செய்யுட்கு வேறு 
வகையாகப் பொருள்கூறுவது , கவியின் கருத்துக்கும் முதனூலுக்கும் முரண் 
படுவதாகும் . இராமன் அரசையெய்தினால் விளையுந்தீங்கு இன்னவை 
யென்று கூறிய மந்தரை , இதனால் பரதனுக்கும் அவன் வழியில்வருபவர்க்கும் 
அரசவுரிமையெய்தாதென்றுகூறித் தன்பேச்சை முடிக்கின்றா ளென்க . கோ 
மைந்தரென்றது - அரசாள்வதற்குரிய மூத்தமைந்தரை . அடுத்ததம்பியென்றது - 
“ நெய்குழலுறுமிழையெனநிலைதிரிவார் ” என்றவாறு விடாது பின் சென்று 
தொடர்ந்து கைங்கர்யஞ்செய்யுந் தம்பியாகிய இலக்குமணனை . பி - ம் : - பாரெ 
லாம் . 2 போதவன் றன் . நம்பிக்கும் . 

( கஎரு ) 
எஎ. - மந்தரையின் போதனையினற் கைகேயியின் மன்ம் 

மாறுபடுதல் . 
தீய மந்தரை யிவ்வுரை செப்பலுந் தேவி 
தூய 1சிந்தையுந் திரிந்தது சூழ்ச்சியி னிமையோர் 
மாயை யும்மவர் 2 பெற்றுள 3 வரமுண்மை யாலு 
மாய வந்தண ரியற்றிய 4 வருந்தவத் தாலும் . 

( இ - ள் . ) தீய மந்தரை இ உரை செப்பலும் - கொடிய கூனி இவ்வார்த் 
தையைச் சொன்னவுடனே , இமைபோர் மாயை உம் - தேவர்களினது மாயத் 
தாலும் , அவர் பெற்றுள வரம் உண்மையால்உம் - அத்தேவர் பெற்ற சிறந்த 
வரந்தவறாமையினாலும் , ஆய அந்தணர் - அறவோராகிய வேதியர் , இயற்றிய 


விளை தரு கடுவுடை விரிகொள்பாயலு, மிளைஞர்களெனவடி பரவ வேகி 
கவு 

கம்பராமாயணம் --- அயோத்தியா - 
செய்த , அரு தவத்தால்உம் - ( செய்தற்கு ) அரிய தவத்தினாலும் , தேவி தூய 
சிந்தைஉம் - கைகேயியினது நல்லமனமும் , - சூழ்ச்சியின் - ( மந்தரையின் ) தீய 
ஆலோசனைப்படி , திரிந்தது - மாறிற்று ; ( எ - று . ) 

இதுமுதல் இரண்டுகவிகள் - கவிக்கூற்று . இவ்வுரையென்றது - மூத் 
தவற்கரசு ( சுக ) ” என்று தொடங்கி , “ கெடுத்தொழிந்தனை " ( எசு ) என்ற 
பாடல் வரையிற் கூறிய விஷயங்களையெல்லாஞ் சுட்டும் : அவையாவன 
மூத்தவரிருக்க இளையவர் அரசு புரியலாமென்பதும் , அரசினால் எப்படிப்பட்ட 
வரும் சிந்தனைமாறி இடரியற்றுவரென்பதும் , கோசலையின் : பொருளாலேயே 
நீ வாழவேண்டுமென்பதும் , இரப்பவர் சுற்றத்தாரேனும் மற்றையோரேனும் 
அவர்க்கு உதவ வியலாதென்பதும் , மாற்றாரால் உன்னைப்பெற்றோன் இராச்சிய 
மிழக்க நேரு மென்பதும் , இனி ஒருகாலும் பரதனுக்கு இராச்சியம் வரு 
மாறில்லை யென்பதும் . 
யென்பதும் , இமையோர் 

வரமென்றது 

இந்திராதி தேவர் 
பாற்கடலிற் கண்வளரும் பரமனையடைந்து பணிந்து அரக்கர் தங் கொடு 
மையைப் 

பகா , அதற்கு அவன் " வளையொடு திகிரியும் வடவைதீதா 


கசு) 


நாம் , வளைமதிலயோத்தியில் வருதும் , வஞ்சகர் தந்தலை யறுத்திடர் தணிப் 
பென் என்றதனை . திரியாத மனந்திரிந்தது என்பார் தூயசிந்தையுந் திரிந் 
தது என்றார் .. அரக்கர்மாயையே கூனியாய்வந்து கைகேயிக்குப் போதிக்க , 
முந்தியே அரக்கரைக் கொல்லுமாறு இமையோர் திருமாலினிடத்து வ 

வரம் 
பெற்றிருத்தலால் , அரக்கரால்லைப்புண்ட அந்தணர்கள் தவம்பலிக்கின்ற அக் 
காலத்துக்கு ஏற்ப , இராமபிரானிடத்துத் தன் புதல்வனிடத்திற்காட்டிலும் 
பேரன்பு கொண்டிருந்த கைகேயியின் மனமும் அப்பிரானைக் கானகம்புகுத்து 
மாறு திரிந்ததென்க . மூன்றாமடி சிலபிரதிகளில் மாயையுந் தவும் வரம்பெற்ற 
வரன்முறையாலும் என்றும் , மாயையுந் தவுமவர்பெற்றவா வுண்மையாலும் 
என்றும் காண்கிறது . அந்தணர் - தண்டகாரணியவாசிகளாகிய மாமுனிவர் . 
பி - ம் : - 1சிந்தனை . பெற்றதல் . வரவு . நல்லறத்தானும் . 

( 
எஅ . - இதுவும் அது. 
அரக்கர் பாவமு மல்லவ ரியற்றிய வறமுந் 
துரக்க 1 நல்லரு டுறந்தன 2 டூமொழி 3 மடமா 
னிரக்க மின்மையன் றோவின் றிவ் வுலகங்க ளிசாமன் 
பரக்குத் தொல்புக ழமுதினைப் பருகுகின் றதுவே . 
( இ - ள் . ) அரக்கர் ( இயற்றிய ) பாவம் உம் - இராக்கதர் செய்த தீவினையும் , 
அல்லவர் இயற்றிய அறம் உம் - தேவரும் முனிவருஞ் செய்த நல்வினையும் , துர 
க்க - ஏவுதலால் , நல் அருள் துறந்தனள் - நல்லகருணையை விட்டவளாகிய , 
தூ மொழி மடமான் - பரிசுத்தமாகிய வார்த்தைகளையுடைய இளமையை 
யுடைய மான் போன்ற கைகேயியினது , இரக்கம் இன்மை அன்றோ - கருணை 
யில்லாமையினா லன்றோ , இன்று - இப்பொழுதும் , இ உலகங்கள் - 

உலகங்கள் - இவ்வுலகத் 


காண்டம் 


உ.-மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


கஉகூ 


தவர்., இராமன் - ஸ்ரீராமபிரானது , பரக்கும் தொல் புகழ் - பரவிய பழைய 
கீர்த்தியாகிற , அமுதினை - அமிருதத்தை, பருகுகின்றது.குடிக்கின்றது ; ( எ - று .) 

கைகேயியின் மனம் மாறுபடாதிருப்பின் சிறையிருந்தவளினேற்றத்தைத் 
தெரிவிக்கின்ற ஸ்ரீராமாயணமென்ற காவியாத்தமே தோன்றாதாதலால் , கைகே 
யியின் மனத்திரிவிலும் உலகோர்க்கு நன்மையுண்டாயிற்றென்று நன்மையைத் 
தெரிந்து எடுத்து ஒதுகின்றனர் நூலாசிரிய ரென்க . இங்ஙனம் கைகேயியின் 
குற்றத்தைக் குணமாகக் கல்பித்துக் கூறியது - இலேசவணி யெனப்படும் . 
அரக்கரையழித்தற்கும் , முனிவரையுந் தேவரையும் அளித்தற்கும் , இராமன் 
புகழினைப் பெறுதற்கும் , வனம்புகுவித்த கைகேயியே காரண மாதலின் இங்க 
னங் கூறினார் . அரக்கர் - ரக்ஷஸ் என்னும் வடமொழிச்சிதைவு . புகழை யமுதென் 
றார் , கேட்போர்க்கு இனிமைபயத்தலும் பவத்துயர் துடைத்தலு முடைமை 
நோக்கி . பி - ம் : - நல்லறம் . 2 தாய்மொழி , மேடமாது . 

(கஎள ) 
எசு.- கூனியைக் கைகேயி மனமுவந்துநோக்கிப் பரதனுக்கு 

முடிசூட்ட உபாயம் கூறுமாறு வேண்டுதல் . 
அனைய தன்மைய ளாகிய கைகய னன்னம் 
வினைநிரம்பிய கூனியை விரும்பின ணோக்கி 
யெனையு வந்தனை 2 யினியையென் மகனுக்கு மனையான் 

புனையு நீண்முடி பெறும்படி புகலுதி யென்றாள் . 
( இ - ள் . ) அனைய தன்மையள் ஆகிய - அப்படிப்பட்ட ( மனநிலைமாறின ] 
தன்மையுடையவளாகிய , கைகயன் அன்னம் - கைகேயி , -- வினை நிரம்பிய - 
தீவினை நிறைந்த , கூனியை- , விரும்பினள் நோக்கி - விரும்பிப்பார்த்து , 
"((c ), எனை உவந்தனை - என்னிடத்து விருப்பம்வைத்தாய் ; என் மகனுக்குஉம் 
இனியை - என்புத்திரனுக்கும் ஈல்லவள் ; அனையான் - அவன் , புனையும் நீள் 
முடி - அலங்கரிக்கப்பெற்ற அழகிய கிரீடத்தை , பெறும் - அடைகின்ற , படி 
விதத்தை , புகலுதி - சொல்லு , என்றாள்- ; ( எ - று . ) 

‘ வினைநிரம்பிய கூனி என்றதன்கண் கைகேயிக்குச் சூழ்ச்சிகூறினமை 
யால் 

னவதரித்த தொழில் நிரம்புதற்குக் காரணமாகியவ 
ஒருபொருளுந் தோன்றுமா றறிக. கண்கள் சிவப்புறநோக்கினள் ” என்ற 
தற்கு மாறாக விரும்பினணோக்கி 

என்றும் , 

எனக்குநல்லையுமல்லை நீ 
என்றதற்கு மாறாக எனையுவந்தனை யென்றும் , " என்மகன்பரதன் றனக்கு 
நல்லையு மல்லை என்றதற்கு மாறாக இனியை என்மகனுக்கும் என்றும் ," வரன் 
முறைதிறம்புதல்வழக்கோ என்றதற்கு மாறாக புனையுநீண்முடி பெறும்படி 
புகலும் என்றும் கூறுகின்றாள் : மனந் திரிந்ததனா லென்க . மகனுக்கும் எச்ச 
வும்மை . அனையான் - ஸ்ரீராமனுமாம் . பி - ம் : -1தனயை, தனயள் , 2 என் 
மகனுக்குமிங்கனையான் . 

(கஎஅ ) 
17 


ITID 


ளென 


கஙO 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


« 0.-- என்சொல்லைக்கேட்டால் உன்மகற்கு முடிசூட்டுவிப்பேனென்று 

மந்தரை கூறுதல் . 
மாழை யொண்கணி யுரைசெயக் கேட்டமந் தரையென் 
றோழி வல்லளென் றுணை வல்ல ளென்றடி தொழுதா 
டாழு 3 மென்னினி யென்னுரை தலை நிற்பி னுலக 
மேழு 4 முன் னொரு பெருமகற் காக்குவெ னென்றாள் . 

( இ - ள் .) மாழை ஒண் கணி - மாவடுப்போலும் அழகிய கண்களையுடைய 
கைகேயி , உரை செய - அவ்வார்த்தையைச் சொல்ல , கேட்ட-- , மந்தரை-- , 
என் தோழி வல்லள் - எனது தோழி சமர்த்தை ;. என் துணை வல்லள் - என 
க்கு உதவியாயவள் சமர்த்தை , என்று - என்று ( கைகேயியைப் புகழ்ந்து ) 
சொல்லி , அடி தொழுதாள் ( அவள்) பாதங்களை வணங்கி , என் இனி தாழும் 
என்ன இனித் தாழ்ச்சியுண்டாகும் ? ( உனக்கு இனி ஒரு தாழ்வும் உண்டாகா 
தென்றபடி ) ; என் உரை தலை கிற்பின் - என் வார்த்தையின்படி நின்று செய் 
தால் , உலகம் ஏழ் உம் - ஏழுலோகங்களையும் , உன் ஒரு பெருமகற்கு - நினது 
ஒப்பற்ற பெருமையுள்ள புத்திரனுக்கு ( பரதனுக்கு ) , ஆக்குவென் - உரியன 
வாகச்செய்வேன் , என்றாள்- ; (எ - று. ) 

தன் கருத்துக்குக் கைகேயி இயைந் தமைபற்றி நயப்புரைத்தாள் . என் , 
துணைவல்லள் என்பதற்கு என்னைப்போலச் சமர்த்தை யென்று உரைத்தலு 
மொன்று . 3.மன்னிலையென்றபாடத்திற்கு , மன் ஆகுபெயராய் , மன்நிலை 
( இராமனுக்கு முடிசூட்டக்கருதிய தசரத ) மன்னவனது மனநிலைமை, தாழும் - 
மாறு மென்க; இனி, இராமன் இந்நாட்டைவிட்டுக் காட்டையடைவன் என் 
றும் உரைக்கலாம் . தலை நிற்பின் , தலை - தமிழுபசருக்கம் . உலகம் ஏழ் - ஏழு 
தீவுகளாகவுள்ள பூமி யென்னலாம் . பி - ம் :-மாழையுண் . என்றடியிணை 
யிறைஞ்சின டொழுதாள் . 3 அந்நிலை. 4 ஏழுமுன்னொருமகற்கு . ஆக்குவன் . 
அக.-- முன் மன்னவ னளித்துள்ள இரண்டுவரங்களைக் கேட்குமாறு 

மந்தரை கூறுதல் . 
நாடி யொன்று . நன் குரைசெய்வ னகுமணியனையாய் 
தோடி வர்ந்ததார்ச் சம்பான் றொலைவுற்ற வேலை 
யாடல் வென்றியா னருளிய வர மவை யிரண்டுங் 
கோடி யென்றன ளுள்ள முங் கோடிய கொடியாள் . 

( இ - ள் . ) உள்ளம்உம் கோடிய கொடியாள் - மனமும் கோணியிருக் 
கின்ற கொடிய மந்தரை , நகு மணி அனையாய் - விளங்குகின்றஇரத்தினம் 
போன்றவளே ! நன்கு நாடி ஒன்று உரைசெய்வன் - நன்றாக ஆராய்ந்து 
( உனக்கு ) ஒருகாரியத்தைச் சொல்கின்றேன் : தோடு இவர்ந்த தார் சம்பரன் - 
பூவிதழ்கள் நெருங்கிய வெற்றிமாலையையணிந்த சம்பராசுரன் , தொலைவு உற்ற , 


காண்டம் 


உ .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


க்கூக் 


வேலை - ( யுத்தத்தில் ) மடிந்த காலத்தில் , ஆடல் வென்றியான் - போரில் வெற்றி 
யையுடைய சக்ரவர்த்தி , அருளிய- ( உனக்குக் ) கொடுத்த , வரம் அவை இரண்டு 
உம்- இரண்டு வரங்களையும் , கோடி- (இப்பொழுது ) கொள்வாயாக , என்றனள் 
என்று ( கைகேயியை நோக்கிக்) கூறினாள் ; ( எ - று .) 

அருளிய என்பது - அவன் தானே உள்ளமுவந்து தந்ததாகையால் மறுக் 
கொணாது என்பதைக் குறித்தது : சம்பராசுரயுத்தத்தில் கைகேயி பிராணாபா 
யத்தினின்று மீட்டுச் சாரத்தியஞ்செய்ததற்காகக் கொடுத்த வரம் என்பதாம் , 
அவை - பகுதிப்பொருள் விகுதி . உள்ளமும் என்ற எச்சவும்மை , உடலுஞ் செய 
லும் பெயருங் கொடியவளென்பது குறித்துநின்றது . பி - ம் : -1உனக்குரை 
செய்வெ னளிர் மலர்க்கையாய் , நின்றுரைசெய்வ னலர்கதிரனையாய் , உரை 
செய்குவெ னளிர்மணிநகையாய் , நின்றுரைசெய்வனளிர்மதிநகையாய் , நன் - 
றுரைசெய்வெ னளிர்மலர்க் கையாய் . 2 இவை . 

( க « 0 ) 
அஉ , -- மந்தரை இருவரங்கள் இன்னவையெனக் குறித்தல் . 
இருவ ரத்தினு மொன்றினா லரசுகொண் டிராமன் 
பெருவ னத்திடை 2 யேழிரு பருவங்கள் பெயர்ந்து 
திரித ரச்செய்வ தொன்றினாற் செழுதில மெல்லா 
மொருவ ழிப்படு முன் மகற் குபாய தென்றாள் . 

( இ - ள் . ) இரு வரத்தின் உம் - அவ்விரண்டுவரங்களுள் , ஒன்றினால் - 
ஒருவரத்தினால் , அரசு கொண்டு - இராச்சியபாரத்தை நின தாக்கிக்கொண்டு , 
ஒன்றினால் - மற்றொன்றினால் , இராமன்- , பெரு வனத்திடை - பெரிய 
காட்டில் , ஏழ் இரு பருவங்கள் - பதினான்கு வருஷங்கள் , பெயர்ந்து- ( அயோத் 
தியினின்று ) நீங்கி , திரிதர - அலையும்படி , செய்வது - செய்க ; ( செய்தால் ) , 
உன் மகற்கு - நினதுபுத்திரனுக்கு , செழு நிலம் எல்லாம் - வளத்தையுடைய 
உலகமுழுவதும் , ஒருவழிப்படும் - அனுகூலமாய்விடும் ; ஈதுஉபாயம் -இதுவே 
உபாயம் , என்றாள் - ; ( எ - று . ) 

“ நீ முதன்முதலில் முன்னர்ச் சம்பராசுரயுத்தத்தில் எனக்குத்தந்த வரங்க 
ளிரண்டையும் இப்போது தா ? என்று மன்னவனைக் கேள் : அவன் தருகிறே 
னென்றதும் , அப்போது பரதனுக்குப் பட்டங்கட்டுமாறு ஒரு வரமும் இராமன் 
பதினான்குவருடம் வனஞ்செல்லுமாறு மற்றொருவாமும் கேட்டுப்பெறுக ; 
இவ்வாறு இரண்டுவரமும் பெற்றால் , உன் மகன் அரசுபுரிய இராமன் பதி 
னான்குவருடம் நாட்டிலில்லாமற் கானகஞ்சென்றுவிடுவன் : அதனால் , அரசின் 
கீழ்வாழும் ஜங்களெல்லாம் பரதனுக்கு வசமாகி அனுகூலமாவர் : இதுவே 
செய்யத்தக்க உபாயம் என்று மந்தரை கூறின ளென்க . வழிப்படும் - பெய 
ரெச்சமாய் , உபாயமென்னும் பெயரோடு முடிதலுமாம் . பெயர்ந்து - முடி 
சூட்டும் நிலையினின்றும் மாறியென்றுமாம் . செய்வது - வியங்கோள் ; திருக்கோ 
வையாரில் கொள்ளப்படாது மறப்பதறிவிலேன் கூற்றுக்களே என்ற 
விடத்து மறப்பது என்பதுபோல . பி - ம் : - வாத்தினில் , 2 ஈரெழு , ப 

பதினாலு . 
பேருவமும் , 4 செய்தி . 5 செல . இது , 

(கஅக ) 


கல் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


. 


அங .--இதுவும் அடுத்த கவியும் - ஒரு தொடர் : கைகேயி 

கூனியைக் கொண்டாடுதல் . 
உரைத்த கூனியை யுவந்தன ளுயிருறத் தழுவி 
நிரைத்த மாமணி யாரமு நிதியமு நீட்டி 
யிரைத்த வேலை சூ ழுலகமென் னொருமகற் கீந்தாய் 
தரைக்கு நாயகன் உறாயினி நீயெனத் 3 தணியா . 

( இ - ள் . ) உரைத்த கூனியை - (இவ்வுபாயத்தைச் சொன்ன மந்தரையை ! 
( கைகேயி ), உவந்தனள் - மகிழ்ந்தவளாய் , உயிர் உற தழுவி - இறுகத் தழுவிக் 
கொண்டு , மணி நிரைத்த - நவரத்தினங்களுமிழைத்த , மா ஆரம் உம் - விலை 
யுயர்ந்த மாலையையும் , ( மா ) நிதியம் உம் - மிக்க திரவியங்களையும் நீட்டி - 
கொடுத்து , என் ஒரு மகற்கு- எனது ஒப்பற்ற புத்திரனுக்கு , இரைத்த வேலை 
சூழ் உலகம் - ஒலிக்கின்ற கடலாற் சூழ்ந்த உலகத்தை , ஈந்தாய் - கொடுத்தாய் ; 
( ஆதலால் ) , இனி - இனிமேல் , தரைக்கு நாயகன் தாய் நீ - பூமிக்கரசனாகிய 
அவனைப் பெற்றவள் நீயே , என - என்று , தணியா - மகிழ்ந்து , -- ( எ - று . ) -- 
என்றாள் என அடுத்த கவியோடு தொடரும் . 

தன்மகனுக்குப் பட்டம் வருமாறு ஆலோசனை சொல்லித்தந்ததனால் , 
கைகேயி மந்தரையை இறுகத் தழுவிக்கொண்டு அவளுக்கு ஆரமும் - நிதியமுங் 
கொடுத்து அவளைப் புகழ்ந்தன ளென்க . பி - ம் : -1உள்ளுற . 2 தாயுநீயேயென, 
ஆகுவனினியென . துணியா, தணியாய் , தனித்தாய் . 

( கஅ 2 ) 
அசு .-- கைகேயி தன் துணிவை மந்தரைக்குக் கூறுதல் . 
1 நன்று சொல்லினை நம்பியை நளிர்முடி 2 சூட்ட 
அன்று கானத்தி லிராமனைத் துரத்த லிவ் விரண்டு 

ற தாமெனி லரசன்மு 3 னென் னுயிர் துறந்து 
பொன்றி நீங்குதல் 4 புரிவென்யான் போதிநீ யென்றாள் . 

( இ- ள் . ) நன்று சொல்லினை - ( நீ ) நல்லஉபாயத்தைச் சொல்லினாய் நம் 
பியை நளிர் முடி சூட்டல் - பரதனைப் பெருமையையுடைய கிரீடத்தைச் 
சூட்டுதலும் , இராமனை துன்று கானத்தில் துரத்தல் - இராமனை நெருங்கிய 
காட்டில் ஓட்டுதலும் , இ இரண்டும்- , அன்று எனில் - கைகூடாமற் போமா 
யின் , அரசன்முன் - சக்ரவர்த்தியினெ திரில் , என் உயிர் துறந்து - எனது 
பிராணனை விட்டு, பொன்றி - இறந்து , நீங்குதல் புரிவென்யான் - நான் ஒழி 
வேன் : நீ போதி - நீபோ , என்றாள் - ; ( எ - று . ) - ஆம் - அசை . 

நீ சொல்லியவாறு என்கணவனிடம் பரதனுக்கு முடிசூட்டவும் இராம 
னைக் காட்டுக்கு அனுப்பவும் இருவாங் கேட்பேன் : இவ்விருவரங்களையும் 
மன்னவன் கொடுத்தானானாற் சரி : கொடாவிடின் அவன் முன்னிலையில் தானே 
என்னுயிரை விடுவேன் : இதுவே என் துணிபு : நீ போய்வருக் என்றனள் 
கைகேசி யென்க . நம்பியை நம்பிக்கு : 

உருபுமயக்கம் . 

அன்று 
ஐம்பான் மூவிடத்துக்கும் பொது . அது - பகுதிப்பொருள் விகுதி. முன் - இட 
முன் . பி - ம் : -1 நன்கு . - சூட்டி , 3 ஆருயிர் : புரிகுவென் , புரிவன்யான் . (கஅசு ) - 


காண்டம் 


உ .-- மந்தரைசூழ்ச்சிப்படலம் 


கஙங் 


அரு.- இதுமுதல் மூன்று கவிகள் - கைகேயி தன்னை 
யலங்கோலமாகச் செய்துகொண்டதைத் தெரிவிக்கும் . 
கூனி போனபின் குலமலர்க் குப்பைநின் றிழிந்தாள் 
சோனை வார்குழற் கற்றையிற் சொருகிய மாலை 
2 வான வார்மழை நுழைதரு மதி 3 பிதிர்ப் பாள்போற் 
றோன வாவுறு வண்டின 5 மலமாச் சிதைத்தாள் . 

( இ - ள் . ) கூனி போன பின் - மந்தரை போயின பின்பு , ( கைகேயி ) , குலம் 
மலர் குப்பை நின்று சிறந்த மலர்களினது கூட்டத்தாலாகிய படுக்கையினின்று , 
இழிந்தாள் - இறங்கி , சோனை வார் குழல் கற்றையில் - பெருமழை பொ 
ழியும் மேகம் போற்கரிய நீண்ட கூந்தற்றொகுதியில் , சொருகிய சொருகியணிந் 
திருந்த , மாலை - பூமாலையை, வானம் வார் மழை நுழைதரும் மதி பிதிர்ப்பாள் 
போல் - ஆகாயத்திலிருக்கின்ற பெரிய கார்காலத்து மேகத்தில் நுழைந்திருக் 
கின்ற பூர்ண சந்திரனைச் சொரிவிப்பவள்போல , தேன் அவா உறு வண்டு 
இனம் - மதுவினிடத்துள்ள ஆசையினான் மொய்க்கின்ற வண்டுக்கூட்டம் 
அலமா - வருந்தும்படி , சிதைத்தாள் - கசக்கியெறிந்தாள் ; ( எ - று .) 

கூந்தலிற் செருகியிருந்த மாலையைக் கைகேயி எடுத்தெறிந்தது , மழை 
யில் நுழைந்த மதியைப் பிதிர்ப்பதுபோலுமென்றார் ; தன்மைத் தற்குறிப் 
பேற்றவணி . பொங்கணைமேற்கிடந்தாள் என்றதனை நோக்கி , குப்பை 
நின்றழிந்தாள் என்றார் . குப்பை - தொகுதி : " போதின் குப்பை என்பர் ,, 
வனம்புகுப்படலத்தும் . பி .ம் :-சுற்றிய . வானமார் , வானவா . பிதிர்ப்பான் . 
4 அவாவுறும் , அவாவற , 5 அலம்வா , 

( கஅச ) 
வுசு . விளையுந் தன்புகழ் 1 வல்லியை வேரறுத் தென்னக் 

கிளைகொண் மேகலை சிந்தினள் 2 கிண்கிணி யோடும் 
வளைது றந்தனண் மேதியினின் மறுத்துடைப் பாள் போ 
லளக வாணுத லரும்பெறற் றிலதமு மழித்தாள் . 

( இ - ள் . ) விளையும் தன் புகழ் வல்லியை - வளர்கின்ற ( தனது ) கீர்த்தி 
யாகிய கொடியை , வேர் அறுத்து என்ன - வேரோடு அறுத்தாற்போல , கிளை 
கொள் மேகலை - ஒளியைக்கொண்ட மேகலாபாணத்தை , சிந்தினள் - சிதறி , 
கிண்கிணியோடுஉம் - பாதகிண்கிணியுடன் , வளை - கைவளைகளையும் , துறந் 
தனள் - எறிந்து விட்டு , மதியினின் மறு - சந்திரனிடத்துள்ள களங்கத்தை , 
துடைப்பாள் போல் - அழிப்பவள் போல , அளகம் வாள் நுதல் - கூந்தலை 
யடுத்த ஒளியையுடைய நெற்றியிலுள்ள, அரு பெறல் திலதம் உம் - அரிய 
பெறுதலையுடைய திலகத்தையும் , அழித்தாள் - துடைத்தாள் ; ( எ - று . ) 

வெண்ணிறவரதனங்களாலியன்ற கோவைகளை யுடைமையால் , மேகலை 
யை யறுத்தெறிந்தது - தன்புகழ்வல்லியை வேரோடு அறுத்தது போலு 
மெனவும் , நெற்றியில் திலகத்தை அவித்தது - மதியை மறுத்துடைத்தது 


கச் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


. 


போலு மெனவும் வருணித்தார் . முன்னிரண்ட்டிகள் - தற்குறிப்பேற்றவணி 
யும் , பின்னிரண்டடிகள் - உவமையணியுமாம் . மேகலையறுத்தது முதலியன 
செய்வது- தன் மனமாறுபாட்டைக் காட்டுதற்கு ஆதலால் , புகழ் வல்லியைவே 
ரறுத்தென்ன என்றது . கிளை - அதற்கு இனமாகிய அணிகளுமாம் . கிண் 
கிணி - காரணப்பெயர் , பி -ம்.- வில்லியை, 2 மேகலை . 3 மதியினை . ( கஅரு ) 
வுஎ . 1 தாவின் மா மணிக் கலன் 2 முற்றுந் 3தனித்தனிச் சிதறி 

நாவி 4 யோதியை நானிலந் தைவரப் பரப்பிக் 
காவி யுண்டகண் ணஞ்சனங் கான்றிடக் கலுழாப் 
பூவு திர்ந்ததொர் கொம்பெனப் புவிமிசைப் புரண்டடாள் . 

(இ -ள் . ) தா இல் மா மணி கலன் முற்றுஉம் -குற்றமற்ற பெரிய இரத்தின 
மயமான ஆபரணங்களெல்லாவற்றையும் , தனி தனி சிதறி - தனித்தனியாகச் 
சிந்தி , - நாவி ஓதியை - கஸ்தூரியணிந்த கூந்தலை , நானிலம் தைவர - பூமி 
யைத் தடவும்படி , பரப்பி - அவிழ்த்துவிட்டு, காவி உண்ட கண் - நீலோற்பலம் 
போன்ற மையுண்ட கண்கள் , அஞ்சனம் கான்றிட - மை கரையும்படி , கலுழா - 
அழுதுகொண்டு , பூ உதிர்ந்தது ஒர் கொம்பு என - மலர்கள்உதிர்ந்ததாகிய 
ஒருவல்லிபோல , புவிமிசை பூமியில் , புரண்டாள் - விழுந்துருண்டாள் . 

காவி - நிறத்திற்கு உவமை . முன் " நளினம்பூத்ததோர்வல்லி என்ற 
தற்கு ஏற்ப பூவுதிர்ந்ததொர்கொம்பு என்றார் . அணிகலங்களை நீக்கிய 
நிலையில் பூவுதிர்ந்த கொம்பை உவமை கூறுதலை < பிடிக்கை போலுந்திரள் 
குறங்கினணியு நீக்கிப் பிணையன்னா, ளடிக்கிண்கிணியு மஞ்சிலம்பும் விரன் 
மோதிரத்தோடகற்றியபின் , கொடிப்பூத்துதிர்ந்ததோற்றம் போற் கொள்ளத் 
தோன்றி ” என்று சிந்தாமணியிற் கூறியிருத்தலுங் காண்க . மேவருங்கலங் 
களை வெறுத்த மேனியர் . , ... பூவுதிர்கொம்பென மகளிர் போயினார் என்பர் 
மேல் ஆற்றுப்படலத்தும் . பி - ம். - 1 தாவினன் மணி . மற்றும் 3 தனித் தனி 
சிதறி . 4 மென்குழல் , நன்குழல் . 5 உண் கண்கள் , ஒண்கண்கள் . கேலுழப். 
உதிர்த்தது . 8படிமிசை , பார்மிசை . 

( கஅசு ) 
அஅ . - கவிக்கூற்று : அலங்கோலமாகக்கிடந்த கைகேயியின் 

வருணனை . 
நவ்வி வீழ்ந்தென நாடக மயிறுயின் றென்னக் 
கவ்வை கூர்தரச் சனகியாங் கடிகமழ் கமலத் 
தவ்வை நீங்குமென் றயோத்திவந் தடைந்தவம் மடந்தை 
தவ்வை யாமெனக் கிடந்தனள் 1 கேகயன் 2றனயை . 

( இ - ள் .) - கேகயன் தனயை - கைகேயி , - கவ்வை கூர்தர - துன்பம் 
மிகுதலால் , நவ்வி வீழ்ந்து என - மான் விழுந்தாற்போலவும் , நாடகம் மயில் 
துயின்று என்ன குலாவிக்கூத்தாடுகின்ற மயில் ( அஃது ஒழிந்து ) 
ஒடுங்கிக்கிடந்தாற் போலவும் , - சனகி ஆம் சீதையாகிய , 

கடி கமழ் 


- 


காண்டம் 


ஈ .--- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கஙரு 


க்மலத்து அவ்வை - வாசனை வீசுகின்ற பொற்றாமரைமலரில் வீற்றிருக்கின்ற 
தாயாகிய இலக்குமி , நீங்கும் - (காட்டிற்கு ) நீங்குவாள் , என்று - ,அயோத்தி வந்து 
அடைந்த -அயோத்தியாபுரியில் வந்து சேர்ந்த , அ மடந்தை தவ்வை என - அவ் 
விலக்குமியினது மூத்தவள் போலவும் , கிடந்தனள் - விழுந்துகிடந்தாள் ; ( எ - று .) 

மனத்தின்மாறுபாடு தோன்ற அலங்கோலத்தைக் கொண்ட நிலைமையோடு 
கைகேசி பூமியிற்கிடந்தது - நவ்வி வீழ்ந்ததனையும் , மயில் கொஞ்சிக்கூத்தாடுத்த 
லொழிந்து ஒடுங்கிக்கிடந்ததனையும் , இலக்குமியாகிய சீதை நீங்குவது குறித்து 
மூதேவி குடி புகுந்ததையும் போலு மென வருணித்தார் ; முதலிரண்டும் - உவ 
மையணி . மூன்றாவது - தற்குறிப்பேற்றவணி . கவ்வை கூர்தர - காரிய 
நிமித்தமாக என்றுமாம் . அவ்வை - உலகமாதா. கவ்வை , அவ்வை - போலிகள். 
அயோத்தி - அயோத்யா என்னும் வடசொல்லின் திரிபு : சண்டையிடுவதற்குக் 
கூடாததென்பது பொருள் ; அகழி , மதிள், ஆயுதம் , சேனை முதலியவற்றால் 
தக்க காவலுடைத்தென்பது கருத்து . தவ்வை மூதேவி . ஆம் அசை. 
பி - ம் : -1 கைகயன் . தனயள் . இப்படலத்திற்கு மந்தரைப்படலம் என்ற 
பெயரும் சிலபிரதியிற் காணப்படுகின்றது . 

(கஅஎ) 


மந்தரைசூழ்ச்சிப்படலம் முற்றிற்று . 


கூ - ஆவது கைகேசிசூழ்வினைப்படலம் . 
அதாவது - கைகேயி ஸ்ரீராமபட்டாபிஷேகத்துக்கு இடையூறுசெய்ய 
ஆலோசித்த தீயசெயலைச் சொல்லும் பகுதி யென்பது பொருள் . கைகேசி - 
கைகேயி என்பதன் விகாரம் ; கேகய நாட்டாசன்மக ளென்பது பொருள் . 
இந்தப் படலத்திற்குப் பெயர் “ கைகேசிப்படலம் என்று சிலபிரதியிற் காண் 
கிறது . 

கூனியாற் கலைக்கப்பட்டு மாறுபாடுற்று அலங்கோலத்தோடு கைகேயிகிடக் 
கையில் , இராமபிரானுக்குப் பட்டங்கட்டுவ தென்று தீர்மானித்த அன்று 
நள்ளிரவில் தசரதசக்கரவர்த்தி இராமமகுடாபிஷேகத்தைக் கைகேயிக்கு 
உணர்த்துமாறு அவளதுமாளிகைக்குச் சென்று , கைகேயிபாயல் துறந்து அலங் 
கோலநிலையுடன் கிடப்பதைக் கண்டு , இவட்கு என்ன நேர்ந்ததோ ! என்று 
நெஞ்சு சோர்ந்து , தன்கைகளால் அவளை எடுக்கத்தொடங்க , கைகேயி அக்கை 
யினின்று நீங்கி மண்ணில் வீழ்ந்து நெட்டுயிர்க்க , அதுகண்ட மன்னவன் 
அஞ்சி , நிகழ்ந்தது என்னை ? யாரேனும் உனக்குத் தீங்கிழைத்திருந்தாற் 
சொல் : நான் அவர்களைச் செய்வதைக் காண் என்று தேற்ற , அதுகேட்ட 
கைகேயி , என்மீது உண்மையாக அன்புளதாயின் , முன் கொடுத்த வரங்களைத் 
தருமாறு உறுதிகூறுக , என்ன , தசரதமன்னவன் அவளதுவஞ்சனையை 
யுணராது சிரித்து இராமன் மேல் ஆணை : நீ வேண்டும் வரங்களைத் தருகி 


. 


காசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


. 


றேன் என்ன , கைகேயி என்மகன் முடிசூடுவது முதல்வரம் : இராமனைக் காட் 
டிற்கு அனுப்புவது இரண்டாம் வரம் என்று தன்கருத்தை யறிவித்தாள் . அது 
கேட்ட மன்னவன் சொல்லொணாத்துயாத்தால் கீழ்வீழ்ந்து வெய்துயிர்த்து 
நாவறள 

உயிரொடுங்க உள்ளம் புலர்ந்து ஒருபாற்கோபம் மூள வெம்பிப் புண்ணில் 
வேற்படைபுகப்பெற்ற வேழம் போல வருந்தினான் . மன்னனது அந்த நிலையைக் 
கண்டும் சிறிதும் மனமிளகாது கைகேயி நிற்க , அவளை நோக்கி மன்னன் , 

ன் , நீ 
திகைத்தது உண்டோ ? யாரேனும் துர்போதனை செய்தார்களோ ? சொல் 
என்று வினாவினான் , கைகேயியோ , எனக்குத் தூர்ப்போதனை செய்தாரும் 
இல்லை ; நான் திகைத்ததும் இல்லை : வரந்தந்தாற் கொள்கிறேன் : இன்றேல் , 
உனக்குவசையுண்டாக மாய்வேன் என்றாள் . அதுகேட்ட மன்னன் மிக வருந் 
திக் கைகேயியைப் பழித்துப் பின்பு இவளை இரந்து பார்ப்போம் என்று க 

கரு 
திப்பலபடி கெஞ்சி பூமியைக் கொடுத்துவிடுகிறேன் : இராமன் மாத்திரம் நாட்டி 
விருக்கட்டும் : இராமன் நீங்கினால் என்னுயிர் நீங்கும் : யான் உன்னடைக் 
கலம் என்று காலில் வீழ்ந்து இரந்தான் . என்ன இரந்தும் , தன் நிலையி 
னீங்காது கைகேயி விடாப்பிடியுடனிருத்தலை யறிந்து தசரதன் மிகவருந்திப் 
பலபடியாகப்பழித்துத் தரையிற்புரண்டவண்ணங்கிடந்தான் . அப்போதும் கை 
கேயி நீ வரத்தைக் கொடுத்தாற் கொடு : இல்லாவிடின் மாய்வேன் என்றனள் : 
மன்னவன் பெருந்துயரத்தோடு வரம் ஈந்தேன் ஈந்தேன் ; என்மகன் காடு 
செல்ல , நான் வானகஞ்செல்லுகின்றேன் : நீ உன்மகனோடும் வசைக்கடலில் 
அழுந்துக என்று கூறி மூர்ச்சித்தான் . தன் செயல்முற்றியது கண்டு கைகேயி 
யும் துயின்றாள் . பின்பு இரவுபோய்ப் பொழுதுவிடிந்தது . இராமபட்டாபிஷே 
கத்தைக் காண வேணுமென்று நகரத்தவர்யாவரும் அலங்காரஞ்செய்து 
கொண்டு எங்குந் திரண்டனர் . அரசர்கள் பலரும் பட்டாபிஷேகமண்டபத்து 
க்கு வந்துசேர்ந்தனர் . வசிட்டமுனிவன் பட்டாபிஷேகத்துக்குவேண்டிய 
பொருள்களைச் சித்தஞ்செய்து கொண்டு அந்தணர்களோடும் அம்மண்டபம்வந்து 
சேர்ந்தான் . இங்கனமிருக்கையிற் பட்டாபிஷேககாலம் வந்திட்டதென்று கணி 
கள் தெரிவித்ததனால் வசிட்டன் விரைவில் மன்னவனையழைத்துவருக என்று 
பணிக்க, சுமந்திரன் கைகேயியின் மாளிகையில் தசரதன் சென்றிருப்பது 
தெரிந்து அங்குச் செல்ல , கைகேயி இராமனை யழைத்துக்கொண்டுவா என்ற 
னள். அதுகேட்ட சுமந்திரன் பட்டாபிஷேகத்துக்குத்தான் அழைத்துவரச் 
சொல்லினாளென்று கருதிப் பேருவகையோடு சென்று இராமபிரானையடைந்து 
வாய்புதைத்தவண்ணம் கைகேயி யழைத்துவாச்சொன்ன செய்தியைத் தெரி 
வித்து , மகுடஞ்சூடவிரைந்து வருக என்றனன் . இராமபிரானும் ஸ்ரீமந்நாரா 
யண மூர்த்தியை வணங்கிவிட்டு அரசர்சூழவும் பலவாத்தியங்கள் ஒலிக்கவும் 
தேரேறிச்சென்று வீதிகளைக்கடந்து பேருவகையோடு அரசர் திரண்டுள்ள 
மண்டபத்திற்பு நாமல் கைகேயியின் மாளிகையிற் சென்றான் . கைகேயி தந்தை 
யை நாடி வரும் இராமபிரானுக்கு எதிர்சென்று , தன்பாதங்களை வணங்கிநின்ற 
அவ்விராமபிரானிடம் தந்தையின்எவல்ஒன்று உளது என்ன , ஸ்ரீராமன் 


சி 


காண்டம் 


ந .-- கைகேசி 

சூழ்வினைப்படலம் 


கஙஎ 





தந்தையின்பணியை நீர் உரைசெய்யமுடியுமானால் யான்உய்ந்தேன் ; நும்பணி 
யைச் சிரமேற்கொள்வேன் : பணிமின் என்ன , பரதன் உலகத்தையாள நீ பதி 
னான்குவருடம் தவக்கோலத்துடன் காட்டில் வசித்துவரவேண்டும் என்றாள் . 
அதுகேட்ட ஸ்ரீராமன் இராச்சியபாரத்தைத் தாங்கவேண்டுமென்று தந்தை 
கூறிய நாளையினும் அப்போது முகமலர்ந்து . இராச்சியச்சுமை - தன்னைவிட்டு 
நீங்கியதற்காக மனமுவந்து , மன்னவன்பணியன்றாகில் நும்பணியேயாயினும் 
மறுப்பேனோ ? என் தம்பியின் செல்வம் என்னதே யன்றோ ? நும் பணி தலை 
மேற்கொண்டேன் : கானம் போகின்றேன் ; விடைபெற்றுக்கொள்கிறேன் 
என்றானென்பது , இப்படலத்திற் கூறுகிற விஷயம் . 

க.-- தசரதன் கைகேயியின் மாளிகையை யடைதல் . 
நாழிகை கங்குலி னள்ள டைந்த பின்றை 
ழிசை யஞ்சிய 2வஞ்சொ லேழை 

ழை கோயில் 
பாழிய வென்றயின் மன்னர் . துன்ன வந்தர் 

னாழி நெடுங்ககை மடங்க லாளி யன்னான் . 
( இ - ள் .) கங்குலின் நாழிகை - இரவின் காலம், நள் அடைந்த பின்றை - 
நடுவை யடைந்த பின்பு , நெடு கை மடங்கல் ஆளி அன்ன - நீண்டகைகளை 
யுடைய ஆண் சிங்கத்தை யொத்தவனான , ஆழியான் - சக்ரவர்த்தி , -- வாழிய 
என்று - வாழ்வாயாகவென்று சொல்லி , அயில் மன்னர் - வேலைத்தாங்கிய அரசர் 
கள் . துன்ன - சூழ்ந்துவர ,- யாழ் இசை- வீணையின து ஒலியும் , அஞ்சிய - அஞ்சப் 
பெற்ற , அம் சொல்- அழகியமொழியையுடைய , ஏழை - கைகேயியினது , கோ 
யில் - மாளிகைக்கு , வந்தான்- ; ( எ - று . ) 

இராசாங்க காரியத்தை யெல்லாம் கவனித்து உண்டபின்பு நள்ளிரவில் 
கைகேயியின் கோயிலுக்குத் தசரதன் சென்றா னென்க . கைகேயியினிடத்து 
அரசனுக்குக் காதல் மிகுதியாகையால் , இராமபட்டாபிஷேகமாகிய உவகைச் 
செய்தியைத் தானே அவளிடம் நேரே தெரிவிக்கவேணுமென்று தசரதன் 
சென்றா னென்பதை முதனூலா லறிக . யாழிசையஞ்சிய சொல் - யாழிசையினும் 
சொல் இனிதென்பதுகருத்து . அஞ்சிய என்றதனால் சொல்லின் பொருட் 
கொடுமையும் , ஏழை என்றதனால் அறிவில்லாத மனத்தினது கொடுமையும் 
விளங்குகின்றன . வேந்தர்நெருங்கிய பேரவையினீங்கித் தனித்திருக்க அந்த : 
புரத்திற்குச் செல்வானோடு மன்னர் உடன் செல்லுதற்கு இயையுமோ ? எனின் , 
-மன்னர்மன்னனாதலின் வழிவிடச்சென்றா ரென்க ; அல்லது , உயிர்போலச் 
சிறந்த நட்பரசரென்று கொள்க . ஏறுபோற்பீடுநடை என்றும் , " மடங்கன் 
மொய்ம்பினார் என்றும் கூறப்படுதலால் , பெருமிதமுடையானுக்குச் சிங்கவேறு 
நடையானும் வலியானும் உவமை . மடங்கலாளி- ஒரு பொருளைக்குறித்த இரு 
சொற்கள் ; மடங்கலென வந்ததனால் , ஆளியென்பது - ஆண்பாற்பெயர்மாத் 
திரையாயிற்று . நாழிகை - நாடிகா என்பதன்சிதைவு . அன்ன ஆழியான் - 
விகுதிபிரித்துக்கூட்டல் . பி - ம் : - 1வேலை. 2 செஞ்சொல் . அயல் . 4 கண் . 

18 | 


ககூவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


உ . - தசரதன் கைகேயியை யணுகுதல் . 
1 வாயலின் மன்னர் வணங்கி நிற்ப வந்தாங் 
2 கேயின செய்யு மடந்தை மாரொ டேகிப் . 
பாய அறந்த படைத்த டங்கண் மென்றோ 
ளாயிழை தன்னை யடைந்த வாழி மன்னன் . 

இதுவும் மேலிற்க வியும் ஒருதொடர். 
( இ - ள் .) மன்னர் - ( தன்னுடன் வந்த ) அரசர், வணங்கி - தொழுது, வாய 
லின் நிற்ப - அந்தஃபுரவாயிலில் நிற்க.- ஆங்கு - அவ்விடத்தில், வந்து ஓடி 
வந்து , ஏயின செய்யும் - ஏவினபணி செய்கின்ற , மடந்தைமாரொடு - பெண் 
களோடு , ஏகி - போய் , -பாயல் துறந்த - படுக்கையைவிட்ட , படை தட கண் 
வேல்போன்ற ( கூரிய ) பெரிய கண்களையும் , மெல் தோள் - மெல்லிய 
தோள்களையுமுடைய , ஆய்இழைதன்னை - கைகேயியை , அடைந்த - சேர்ந்த , 
ஆழிமன்னன் - சக்ரவர்த்தி , - ( எ - று ) - எடுக்கலுற்றான் என அடுத்த கவி 
யோடு முடியும் . 

மந்தரையால் மனங்கலங்கலுற்ற கைகேயி தான் படுத்திருந்த இடத்தை 
விட்டுச் சினங்கொண்டபோது இருக்குங் கிருகத்திற்குப் போய் தன்னணி 
கலங்களையும் மாலைகளையும் களைந்தெறிந்து வெறுந் தரையிற் புரண்டுகிடந்தன 
ளாக , தசரதன் வழக்கமாகக் கைகேயி படுத்திருக்கும் அறையிற்போய்ப் 
பார்த்து அங்கு அவளைக் காணாமையால் மனந் திடுக்கிட்டு அக்கைகேயி கோப 
கிருகத்திற் சென்றிருப்பதையறிந்து அங்குச்சென்று அவள் வெறுந்தரையிற் 
படுத்திருப்பதைக் கண்ணுற்றா னென்று முதனூற்கு ஏற்க விரித்துரைக்க . 
ஏயின - ஏவின ; பெயர் . ஆழிமன்னன் - சுட்டு . பி- ம் : - வாயிலின். 2 ஏயது . 
மேடந்தையாரொடு , அணங்கினர் சூழ , 

( கஅக) 
சு ..-- தசரதன் மனம் வருந்திக் கைகேயியைத் தழவி யெடுக்கமுயலுதல் 

1 அடைந்தவ ணோக்கி யரந்தை யென்கொல் வந்து 
தொடர்ந்த தெனத்துயர் கொண்டு சோரு நெஞ்சன் 
மடந்தை யை 2 மானை யெடுக்கு 3 மானை யேபோற் 

றடங்கைகள் கொண்டு தழீஇ யெடுக்க லுற்றான் . 
(இ - ள். ) அவண் அடைந்து அவ்விடத்தைச் சேர்ந்து , நோக்கி - 
( அவளைப் ) பார்த்து, வந்து தொடர்ந்தது அரந்தை என் - ( இவளுக்கு ) வந்து 
பொருந்தினதாகிய துன்பம் யாது ? என - என்றெண்ணி , துயர் கொண்டு - 
துன்பது 

பத்தையுட்கொண்டு , சோரும் - தளர்கின்ற , நெஞ்சன் - மனத்தையுடைய 
வனாய் , -மானை - பெண் மானை, எடுக்கும்- ( துதிக்கைகொண்டு ) தூக்குகின்ற , 
ஆனை ஏ போல் - களிற்றைப்போல , தட கைகள் கொண்டு பெரிய கைகளால் , 
மடந்தையை - அவளை , தழீஇ - கட்டியணைத்து, எடுக்கல் உற்றான் . தூக்கத் 
தொடங்கினான் ; (எ - று. ) - என் கொல் , கொல் - அசை . 


காண்டம் 


ந .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கங்கூ 


அந்தக்கைகேயி தரையில் வீழ்ந்துகிடப்பது கண்டு பெருந்துயரமடைந்த 
தசரதன் என்ன சொல்லுவளோ ! என்ன செய்வளோ? என்ற அச்சத்தோடு 
வேடனது நஞ்சுதீற்றிய அம்பால் அடியுண்டு வீழ்ந்த பெண்யானையை நெடுங் 
காட்டில் திரியும் பெருங்களிறுபரிசிப்பதுபோலத் தன்கையாற் பரிசித்தரி 
னென்று முதனூல்கூறும் . அவள்நோக்கியெனப்பிரித்து , இரண்டனுருபு 
தொக்கதாகவுமாம் . வந்து தொடர்ந்ததென்றதனால் , இதுகாறுந் துயரமின்மை 
பெறப்பட்டது . கைகளெனப் பன்மையாற் கூறுதலால் , இருகைவேழ்த்தை 
யுவமையாக்குக . மடந்தை - வேட்கைபிறந்த பருவத்துப் பெயர் , பி - ம் : 
1 அடைந்தவன் , அடைந்தவர் , அடைந்தது . 2 மாலை . யானை . 

( ககூ0 ) 
ச . - மன்னவன்கையைத்தள்ளிக் கைகேயி பூமியில் விழந்து 

நெட்டுயிர்த்தல் . 
நின்று தொடர்ந்த நெடுங்கை 1 தம்மை நீக்கி 
மின் றுவள் கின்றது போல மண்ணில் வீழ்ந்தா 
ளொன்று மியம்பல ணீடு யிர்க்க லுற்றாண் 
2 மன்ற லருந்தொடை மன்ன 

தொடை மன்ன னாவி யன்னாள் . 
( இ - ள் ) மன்றல் அரு தொடை மன்னன் - வாசனையையுடைய (கிடைத் 
தற்கு ) அரிய மாலையைத் தரித்த சக்ரவர்த்தியினது , ஆவி அன்னாள் - உயிரை 
யொத்த கைகேயி ,-- தொடர்ந்து நின்ற - தழுவியெடுத்து நின்ற , நெடு கை 
தம்மை - ( அரசனுடைய ) பெரிய கைகளை , நீக்கி - தள்ளி , மின் துவள்கின்றது 
போல - அசைகின்ற மின்னலைப்போல , மண்ணில் வீழ்ந்தாள் - பூமியில் ( மறு 
படியும் ) விழுந்து , ஒன்று உம் இயம்பலள் - ஒன்றும் பேசாதவளாய் , நீடு உயிர் 
க்கல் உற்றாள் - பெருமூச்சுவிடத் தொடங்கினாள் ; ( எ - று . ) 

அரசனுக்கு ஆவிபோலச் சிறந்த கைகேசி தன்னைத் தழுவியெடுக்கலுற்ற 
தசரதனது கைகளைத் தள்ளி ஒரு மின்னற்கொடிபோல் துவண்டு மண்ணில் 
விழுந்து மன்னவனுக்கு மறுமாற்றமொன்றுஞ் சொல்லாமல் நெட்டுயிர்த்தன 
ளென்பதாம் . நின்றுதொடர்ந்த = தொடர்ந்துநின்ற : விகுதிபிரித்துக்கூட் 
டல் . பி - ம் : - 1 தன்னை நீக்கி , ஏழை நீக்கி , நீக்கியேழை . மன் றலர் தாரவனா 
வியன்ன மன்னாள் , மன்றுளர் தாரவனாவியன்னமன்னாள் . 

( ககூக ) 
ரு . - தசரதன் அதுகண்டு உனக்கு நிகழ்ந்ததைச் சொல் என்று 

வேண்டுதல் . 
அன்னது கண்ட வலங்கன் மன்ன னஞ்சி 
யென்னை. நிகழ்ந்த பதிஞ் ஞால மேழில் வாழ்வா 
ரூன்னை யிகழ்ந்தவர் மாள்வ ருற்ற தெல்லாஞ் 

சொன்ன பி னென்செயல் காண்டி 2 சொல்லி டென்றான் . 
( இ - ள் .) அன்னது கண்ட - அந்தக்கைகேயி மண்ணில் வீழ்ந்து நெட்டுயிர்த் 
தலைப்பார்த்த , அலங்கல் மன்னன் - மாலையையுடைய அரசன் , அஞ்சி - பயந்து , 


கா 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


‘நிகழ்ந்தது என்னை - நடந்தகாரியம் யாது ? இ ஞாலம் ஏழில் வாழ்வார் 
இவ்வேழுலகங்களில் வாழ்பவர்களுள் , உன்னை இகழ்ந்தவர் - மாள்வர் - 
உன்னை இகழ்ந்தவர். ( எவராயிருந்தாலும் அவர்கள் என்னாற்கொல்லப்பட்டு ) 
உயிரையிழப்பார்கள் ; உற்றது எல்லாம் - நடந்தது முழுவதும் , சொன்னபின் - 
( நீ ) சொன்னபின்பு , என் செயல் காண்டி - என் செய்கையைப் பார் ; சொல் 
லிடு - ( நிகழ்ந்ததைச் ) சொல்வாயாக , என்றான்- ; ( எ - று .) 

கைகேயியின் கொடிய எண்ணத்தை யுணராத தசரதன் இவள் இங்ஙனம் : 
மண்ணில் வீழ்ந்து நெட்டுயிர்த்தற்கு யாது காரணமோ ? யார் இவட்கு என்ன 
அவமானஞ் செய்தார்களோ ? அன்றி ஏதேனும் உடலில் நோய் தோன்றியுள்ள 
தோ ? என்ற எண்ணத்தினால் மனநடுக்கங்கொண்டு , உன்னை எவரேனும் 
இகழ்ந்தார்களா ? அப்படி எவரேனும் இகழ்ந்திருப்பின் அவர்களை இப்பொழு 
தே கொன்றுவிடுகிறேன் ; அன்றி , உடம்பில் ஏதேனும் நோய் தோன்றியுளதா? 
அப்படி ஏதேனும் இருப்பினும் என்னிடம் மிகச்சிறந்த மருத்துவர் இருத்தலால் 
அவர்களைக்கொண்டு ஒரு நொடியில் உன்னோயைப் போக்குவேன் : உனக்கு 
நேர்பட்டுள்ளது இன்னது என்று விவரமாகச்சொல் : சொன்னால் அதற்குத் 
தக்கபரிகாரத்தை உடனே செய்கின்றேன் : பார் என்று தசரதன் நல்வார்த்தை 
சொல்லிக் கைகேயியைத் தேற்றப்பார்த்தனனென்க . சொன்னபின் - வினை 
யெச்சம் . காண்டி - முன்னிலை யொருமைவினைமுற்று . என்னாற்கொல்லப் 
படுவரென்பான் மாள் வரெனத் தன்வினையாற் கூறினான் . பி - ம் : - 1 இவ்வேழு 
ஞாலமாள்வார் . 2 சொல்லிது . 

( கட் . ) 
சு.- தசரதன் சொல்லைக்கேட்ட கைகேயி முன்தந்தவரத்தைக் 

கொடுக்கவேண்டுதல் . 
வேண்டுளர் தாரவன் வாய்மை கேட்ட மங்கை 
1 கொண்ட னெடுங்கணி னாலி கொங்கை 2 கோப்ப 
வுண்டுகொ லாமரு ளுன்க 3 ணென்க ணொக்கிற் 

4 பண்டைய வின்று பேரிந்தளித்தி யென்றாள் . 
( இ - ள் . ) வண்டு உளர் தாரவன் வண்டுகள் ஒலிக்கின்ற மாலையை 
யுடைய அரசனது , வாய்மை - வார்த்தையை , கேட்ட - செவியுற்ற , மங்கை - 
கைகேயி ,-- கொண்டல் - நீர்கொண்டமேகம்போல , நெடுங் கணின் - பெரிய 
கண்களினின்று , ஆலி - நீர்த்துளிகள் , கொங்கை கோப்ப - தனங்களில் நிறை 
யும்படி ( அழுதுகொண்டே ), என்கண் என்னிடத்தில் , அருள் உண்டு கொல் 
கருணை இருக்கின்றதோ ? உன்கண் - உன்னிடத்தில் , ஒக்கில் - இருந்தால் , 

முன்னே கொடுத்தவற்றை, இன்று - இப்பொழுது , பரிந்து - 
விரும்பி , அளித்தி - கொடுப்பாயாக , என்றாள் -- ; ( எ- று . ) - ஆம் - அசை . 

மங்கை -பெண்மாத்திரையாய் நின்றது . கண்ணீர்த்துளிகள் முத்துக்கள் 
போலுதலால் , கோப்ப் என்றார் . பண்டைய - ஐகாரச்சாரியையை இறுதியிற் 
பெற்றுவந்த பண்டென்னும் மென்றொடர்க் குற்றியலுகரத்தடியாகப்பிறந்த , 


கை 


பண்டைய 


மின்னல் போல , மின்ன 
காண்டம் 

ஈ .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 
பலவின்பாற்பெயர் . பண்டைய வென்றது சம்பானோடு சமர்புரிகையில் 
போர்த்துணையாய் நின்றதனுக்குக் கொடுத்த வாரமிரண்டனையும் . பி - ம் : 
கொண்ட . 2 போர்ப்ப . 3 உண்மைநோக்கின் . பண்டையது . 5 இன்று . பேரிந்து 
தாவது , பரிந்துதானது . 

( ககங ) 
எ . - தன்னிடம் ஏதோவேண்டத்தான் இங்ஙனம் இருக்கின்றளென 
அறிந்த தசரதன் , வேண்டுவதைத் தருவேனென்று ஆணையிடல் . 

கள்ளவிழ் கோதை 1 கருத்துண ராத மன்னன் 
2 வெள்ள நெடுஞ்சுடர் மின்னின் மின்ன 3 நக்கா 
னுள்ள 4 முவந்தது செய்வ னொன்று லோபேன் 

வள்ள லிராம 5 னுன்மைந்த னாணை யென்றான் . 
( இ - ள் . ) கள் அவிழ் கோதை - தேன்வழிகின்ற கூந்தலையுடையவளான 
கைகேயியினது , கருத்து - எண்ணத்தை , உணராத - அறியாத , மன்னன் - சக்ர 
வர்த்தி , -வெள்ளம் நெடு சுடர் மின்னின் - மிகுந்த பெரிய ஒளியையுடைய 

, , 
தது- (உன் ) மனம் விரும்பியதை , செய்வன் - செய்வேன் ; ஒன்று உலோபேன் 
-சிறிதும் லோபஞ்செய்யேன் ; உன் மைந்தன் - நினதுபிள்ளையும் , வள்ளல் - 
வள்ளலுமாகிய , இராமன்- இராமன்மேல் , ஆணை - சத்தியம் , என்றான் - ;( எ - று .) 

நீ வேண்டியதைத் தருவேனென்று தசரதமன்னவன் சொல்லக் கேட்டுச் 
சிறிது தேறிய கைகேயியின் வேண்டுகோளினால் பிரதிஜ்ஞை செய்யத் 
தொடங்கி , அம்மன்னவன் , தனதுஉயிரைக்காட்டிலும் மேலானவனாக மதித் 
திருக்கும் இராமபிரான்மீது ஆணையிட்டு வேண்டியதைத் தருவதாகக் கைகே 
யிக்கு உறுதி கூறின னென்க . கள் - சூட்டியமலர் மாலையினின்றும் பெருகு 
வது ; வாசனையுமாம் . கள்ளவிழ் கோதை- அடையடுத்தவாகுபெயர் . நக்கான் 
பிறர்பேதைமையான் நக்க 

" உண்ணிறங்காட்டி நீரென்னுயிர்தரவு 
லோபினீரே , " எருதுகளோடு பொருதி யேது முலோபாய்காணம்பீ ” 
என்பவற்றிற்போல , உலோபேன் என்பது - லோபமென்னும் வடமொழிப் 
பெயரடியாகப் பிறந்த வினைமுற்று எதிர்மறை . லோபம் - ஈயாமை . வள்ளல் 
மன்னன் எனக் கூட்டுதல் சிறப்பு . தனக்குப்போல அவளுக்கும் இராமனிடத்து 
அன்பு இருந்தது கருதி , இராமனுன்மைந்தன் என்றான் . பி - ம் :-கருத்து 
ணர்ந்த . 2 வெள்ளை. நக்காங்கு . 4உவந்துள, ஒன்றும்லோபேன் , ஒன்றுலோ 
வேன் . 6 நின் . 

( ககச ) 
அ . - முன்னீந்தவரத்தையே கொடுக்குமாறு கைகேயி கேட்டல் . 
ஆன்றவ னவ்வுரை கூற 

1 வன்ன மன்னா 
டோன்றிய போவ லந்து டைத்த லுண்டேற் 
சான்றிமை யோர்குல மாக 3 மன்ன நீயன் 
றேன்ற வரங்க ளிரண்டு மீதி யென்றாள் . 


நகை . 


. 


கஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


-ள் . ) ஆன்றவன் - தசரதன் , அ உரை கூற - அந்த வார்த்தையைச் 
சொல்ல , அன்னம் அன்னாள் அன்னப்பறவைபோல் பவளான கைகேயி , 
தோன்றிய பெரு அவலம் துடைத்தல் உண் ஏல் - ( எனக்கு) உண்டாகிய 
மிக்கதுன்பத்தைப் போக்குவது உளதானால் , மன்ன - அரசனே ! இமையோர் 
குலம் - தேவர்கூட்டம் , சான்று ஆக - சாக்ஷியாகட்டும் : நீ அன்று என்ற 
வரங்கள் இரண்டுஉம் - நீ அக்காலத்தில் ( கொடுப்பதாய் ) அங்கீகரித்த இரண்டு 
வரங்களையும் , ஈதி - ( இப்பொழுது ) கொடுப்பாயாக , என்றாள் - ; ( எ- று . ) 

இராமன் மீது பிரதிஜ்ஞைசெய்து கொடுத்தபின்பு , கைகேயி நீ என் துய 
ரைப் போக்குமாறு பிரதிஜ்ஞைசெய்ததற்கு முப்பத்து முக்கோடி தேவர் 
களும் சந்திரசூரியர்களும் மற்றுமுள்ள தேவர்களும் முதலியோர் சாட்சி : 
நான் அபூர்வமாக ஒன்றும் உன்னைக் கேட்கவில்லை ; முன்பு உன்னால் தரப் 
பட்டு உன்னிடத்தே வேண்டிய போது கொள்ளுமாறு வைத்திருந்த இரண்டு 
வரங்களையுந்தான் கேட்கிறேன் . அவற்றைத் தருவாய் என்றனளென்க. இங் 
ஙனம் முன்னீந்தவாரத்தையே மீட்டுங்கேட்பதற்குக் கைகேயி மன்னவனைக் 
கட்டுப்படுத்துவது , தான் கேட்கப்போவது தசரதமன்னவனுக்கு மிகவும் 
அநிஷ்....மான தாகையால் எங்கே வாக்குத் தவறிவிடுவானோ என்று அஞ்சியதனா 
லென்க . ஆக - முற்று : வினையெச்சமாகக் கொண்டு உரைப்பினுமாம் . 
ஆன்றவன் - பலகுணங்களானும் நிறைந்தவன் . பி - ம் : -- 1 ஐயமில்லாள். துடைப் 
பது . 3 மன்னமுன்னீ, முன்னர்மன்ன , முன்னர் நீயன்று , 

( ககரு ) 
கூ.- தசரதன் விரும்பும்வரத்தைக் கூறுக : தருவேன் எனல் . 

வரங்கொள வித்துணை 1 மம்ம ரல்ல லெய்தி 
யிரங்கிட வேண்டுவ தில்லை யீவ னென்பாற் 
பரங்கெட 3 விப்பொழு தேப கர்ந்தி டென்றா 

னூரங்கொண் மனத்தவள் வஞ்ச மோர்கிலாதான் . 
( இ - ள் . ) ( அப்போது தசரதமன்னவன் ) , உரம் கொள் மனத்து அவள் 
வஞ்சம் ஓர்கிலாதான் - வலிமைகொண்ட நெஞ்சத்தையுடைய அக்கைகேயி 
யினது வஞ்சனையை யறியாதவனாய் , வரம் கொள்- ( கொடுப்பதாகச் சொன்ன ) 
வரங்களைப் பெற்றுக்கொள்ள , இ துணை- இவ்வளவு , மம்மர் - தடுமாற்றமும் , 
அல்லல் - வருத்தமும் , எய்தி - அடைந்து , இரங்கிட வேண்டுவது-தளரவேண் 
டுவது , இல்லை-- ; என்பால் - என்னிடத்துள்ள, பரம் -பாரம் , கெட - போம்படி , 
இப்பொழுதே- , ஈவன் 

( நீ வேண்டுவதைக் கொடுப்பேன் ; பகர்ந்திடு - 
சொல் , என்றான் - ; (எ - று . ) 

சிறிதும் ஈரமிரக்கமில்லாத கன்னெஞ்சென்பார் , உரங்கொள் மனம் 
என்றார் . அடைக்கலப்பொருளைப் பாதுகாத்துத்தர வேண்டும் பொறுப்புப் போல 
இரண்டுவரத்தைத் தரவேண்டு மென்கிற பொறுப்புத் தன்னிடத்துத் தங்கி 
யிருத்தலால் , ஈவ னென்பாற்பரங்கெட விப்பொழுதே என்கிறான் , தசரத 
னென்க . வஞ்சம் - மேற்கவியிற் கூறுவது , பி - ம் : -- மன்னும் , 2 ஈவனே 
கொள் , ஈவனேகொல். 3 இப்பகலே. ஓர்வதில்லான் . 

( ககசு ) 


காண்டம் 


நா .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கசங 


என 


க 0 .-- பரதனுக்குப்பட்டங்கட்டவும் இராமனைக் காட்டிற்கு அனுப்பவும் 

கைகேயி இரண்டுவரங் கேட்டல் . 
ஏய வரங்க ளிரண்டி னொன்றி னாலென் 
சோயுல காள்வது சீதை கேள்வ 2 னொன்றாற் 
போய்வன மாள்வ தெனப்பு கன்று நின்றா 

டீயவை யாவை யினுஞ்சி றந்த தீயாள் . 
( இ - ள் . ) தீயவை யாவையின் உம் சிறந்த தீயாள் - கொடியவை யெல்லா 
வற்றிலும் மேம்பட்ட கொடியவள் ( கைகேயி ), ஏய வரங்கள் இரண்டின் - 
( நீ ) கொடுத்த இரண்டு வரங்களுள் , ஒன்றினால் - ஒரு வரத்தினால் , என் சேய் 
உலகு ஆள்வது - எனது மகன் ( பரதன் ) இராச்சியத்தை யாளவேண்டுவது ; 
ஒன்றால் - மற்றொன்றால் , சீதை கேள்வன் - இராமன் , போய் - ( இந்நாட்டை 
விட்டுச் ) சென்று , வனம் ஆள்வது- காட்டில் வாசஞ்செய்ய வேண்டுவது , 
புகன்று - என்று (வாய்கூசாது ) சொல்லி , நின்றாள் - ( சிறிதும் மனங்கலங்காமல் 
உறுதியாக ) இருந்தாள் ; ( எ - று .) 

பகைவரும் சொல்ல வாய்கூசுங் கடுஞ்சொல்லைச் சொல்லியும் தன் மன 
வுறுதி சிறிதுங்குன்றாது கைகேயி இருந்தன ளென்பார் தீயவையாவை 
யினுஞ்சிறந்த தீயாள் நின்றாள் என்றார் . தீயவை யாவை யென்றது - 
அந்நி , யமன் , விஷம் , சர்ப்பம் முதலியன ; தீயவையெல்லாவற்றினுஞ் சிறந்த 
தீப்போன்றவ ளென்றுமாம் . வனம் ஆள்வது என்பதனால் , நாட்டைப்பற்றிய 
நினைவு இராமனுக்கு அறவொழிந்திடவேணு மென்பது குறிப்பிக்கப்படு 
மென்பர் . ஏய - ஏவிய வென்பதன் விகாரம் . பி - ம் : - நிலன் , அரசு , ஒன்றில் , 
கக .--இது முதல் ஐந்து கவிகள் - தசரதமன்னவன் கொண்ட 

வருத்தமிகுதியைத் தெரிவிக்கும் . 
நாக மெனுங்கொடி . யாட னாவின் வந்த 
சோக விடந்தொட ரத்து ணுக்க மெய்தா 
வாக மடங்கலும் வெந்தழிந்த ராவின் 

வேக மடங்கிய வேழ மென்ன வீழ்ந்தான் . 
( இ - ள் . ) நாகம் எனும் - சர்ப்பமென்று சொல்லத்தக்க , கொடியாள் தன் 
கொடுமையையுடைய கைகேயியினது , நாவின் வந்த - நாக்கில் தோன்றிய , 
சோக விடம் - துன்பத்தைத் தருகின்ற ( வார்த்தையாகிய ) விஷம் , தொடர் 

னவளவிலே , துணுக்கம் எய்தா - நடுக்கமடைந்து , ஆகம் அடங்கலும் - 
உடல் முழுவதும் , வெந்து - வெதும்பி , அழிந்து - சோர்ந்து , அராவின் பாம் 
பினால் , வேகம் அடங்கிய - தீவிரந் தணிந்த , வேழம் என்ன - யானை போல , 
( தசரதமன்னவன் ), வீழ்ந்தான் - ; ( எ - று . ) 

நாகம் - நடவாதது , ஊர்ந்து செல்வது . தலையிலும் , கொடுக்கிலும் பல் 
லிலுமுள்ள விஷத்தினும் வேற்று மைவிளங்க , நாவின்வந்த விடம் என்றார் . 


பற்றி 


கச்ச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா - 





ஆகம் வெந்து வீழ்ந்தான் - சினைவினை முதலோடு முடிந்தது . கீழ் ஆனை என் 
றதற் கேற்ப , வேழம் என்றார் . -- தொடர் என்ற விதப்பு , உலகத்து விடம் 
கொல்வது தான் உட்புக்கபின்பே ; இச்சோகவிடம் தொடர்ந்தவளவிலே கொல் 
லும் என்னும் வேற்றுமை தோன்றநின்றது : உருவகமூலமாகவந்த வேற்று 
மையணி , பி.ம் :-நாவினீந்த , நாநயந்த , 2 எய்த . 

(கஅ) 
கஉ . பூதல முற்றத னிற்பு ரண்ட மன்னன் 

மாதுய ரத்தினை யாவர் சொல்ல வல்லார் 
வேதனை முற்றிட வெந்து வெந்து கொல்ல 

னூ துலை யிற்கன லென்ன வெய்து யிர்த்தான் . 
( இ - ள். ) பூதலம் உற்று - பூமியையடைந்து (விழுந்து ) , அதனில் புர 
ண்ட மன்னன் - அதில் உருண்ட சக்ரவர்த்தியினது , மா துயரத்தினை - 
மிக்க துன்பத்தை , சொல்ல வல்லார் - ( இவ்வளவென்று ) சொல்லவல்லமை 
யுடையவர் , யாவர் - யார் ? ( ஒருவருமில்லை ) ; வேதனை முற்றிட - துன்பம் 
முதிர்ச்சியடைய , வெந்து வெந்து-( அத்தசரதன் மனம் ) மிகவெதும்பி , கொல் 
லன் ஊது உலையில் - கருமான் ஊதுகின்ற உலைக்களத்திலுள்ள , கனல் என்ன 

நெருப்புப்போல , வெய்து உயிர்த்தான் - கொடுமையாய்ப் பெருமூச்சுவிட் 
டான் ; ( எ - று . ) 

இது , கவிக்கூற்று . ஒருவராலும் அளவிட்டுச் சொல்லமுடியாததான 
சோகவேகத்தைப் பொறுக்கமாட்டாமல் தசாதமன்னவன் பூமியில் விழுந்து 
--புரண்டு வேதனைமிக உடல் வெந்து நெட்டுயிர்ப்பெறிந்தா னென்க . அம் 
மன்னவனது கெட்டுபிர்ப்பின் வெம்மைக்குக் கொல்லனது உலைக்கனலை உவ 
மைகூறினார் . வெந்துவெந்து - மிகுதிப்பொருளில் வந்த அடுக்கு . (ககக ) 
கங . உலர்ந்தது நாவுயி ரோட லுற்ற துள்ளம் 

புலர்ந்தது கண்கள் 2 பொடித்த பொங்குசோரி 
சலந்தலை மிக்கது தக்க 3தென்கொ 4 லென்றென் 

றலந்தலை யுற்ற வரும்பு லன்களைந்தும் . 
(( இ - ள் . ) ( அம்மன்னவனுக்கு ) , நா உலர்ந்தது - நாக்கு வறண்டது ; உயிர் 
ஓடல் உற்றது- பிராணன் போகத்தொடங்கியது ; உள்ளம் புலர்ந்தது - மனம் 
தளர்ந்தது ; கண்கள்- , பொங்கு சோரி பொடித்த- மிகுந்த ரக்தத்தைச் சிந்தின ; 
சலம் தலைமிக்கது - கவலை மிகுந்தது ; அரு புலன்கள் ஐந்து உம்- (நீங்குதற்கு) 
அரிய ஐந்து இந்திரியங்களும் , - தக்கது - செய்யத்தகுந்த தொழில் , என் என்று 
என்று என்னவென்றெண்ணியெண்ணி , அலம் தலையுற்ற 

சஞ்சலம் 
மிகுந்தன ; ( எ - று .) --- கொல் - அசை . 

கீழ் மன்னவனது துயரத்தை விளக்கிய கவி , இதனால் அவனுடைய 
உறுப்புக்கள் பட்ட நிலையை வருணிக்கின்றார் . புலன் - அறிவு : ஞானேந்திரி 
யங்கட்கு இலக்கணை . என்றென்று - பலமுறையென்னும் பொருளில் அடுத் 


காண்டம் 


ந . - கைகேசி சூழ்வினைப்படலம் 


கசரு 


கிற்று . அலந்தலை எனப் பிரித்து , அலத்தலை என்பதன் விகாரமாகக்கொள்ள 
லுமாம் . பெருந்துன்பத்தோடு கைகேயிபக்கங் கோபமும் அரசனுக்குத் தோன் 
றிற்றென்பார் கண்கள் பொடித்த என்றார் . அவலச்சுவையோடு வெகுளிச் 
சுவையுங் கலந்துவருவதனை மேலுங்காண்க . பி - ம் :-நாவும் . 2 புலர்ந்தன . 
பொடித்தன , பொடித்தது . 4 ஈதென்று . 

( 200 ) 
க்ச . மேவி நிலத்தி னிற்கும் 2விம்மும் வீழு 

மோவிய மொப்ப வுயிர்ப்ப டங்கி யோயும் 
பாவியை யுற்றெதிர் பற்றி யெற்ற 3 வெண்ணு 

மாவி பதைப்ப வலக்க 4 ணெய்தி நின்றான் . 
( இ - ள் . ) ஆவி பதைப்ப - உயிர் பதைக்கும்படி , அலக்கண் - துன்பத்தை , 
எய்தி நின்றான் - அடைந்திருந்த சக்ரவர்த்தி , - மேவி - ( மனத்தைத் தேற்றிக் 
கொண்டு ) எழுந்து , நிலத்தில் நிற்கும் - பூமியிற் சிலபொழுதுநிற்பான் ; விம் 
மும் - புலம்புவான் ; வீழும் - (மறுபடியும் ) விழுவான் ; உயிர்ப்பு அடங்கி மூச்சு 
அடங்கி , ஓவியம் ஒப்ப - சித்திரத்தை யொக்கும்படி , ஓயும் - செயலொடுங்கி 
விடுவன் ; பாவியை - பாவச்செய்கையையுடைய கைகேயியை , எதிர் உற்று - 
எதிரேபோய் , பற்றி - பிடித்து , எற்ற - மோத , எண்ணும் - நினைப்பான் ; ( எ - று .) 

இதனாலும் , துயரம்மிக்க மன்னவனது செய்கை உணர்த்தப்படுகின்றது . 
தசரத மன்னவனிடத்து மேவிநிற்றல் முதலிய பலதொழில் ஒருங்கு நிகழ்ந்தன 
வாகக் கூறிய இது - கூட்டவணியின்பாற்படும் : வடநூலார் ஸமுச்சயாலங்கார 
மென்பர் . மேலும் இவ்வணி காண்க . பிம் : -1 இருக்கும் . நிற்கும் . என்னும் . 
4 எய்துகின்றான் . 

( 20 க ) 
கரு . பெண்ணென 1 வுற்ற பெரும்ப ழிக்கு நாணு 

ண்ணிறை வெப்பொ டுயிர்த்து யிர்த்து லாவுங் 
கண்ணில் னொப்ப வயர்க்கும் 4வன்கை வேல்வெம் 

புண்ணுழை 5கிற்க வுழைக்கு மோனை போல்வான் . 
இ - ள் .) வல் கை வேல் - வலிய கையிலுள்ள வேலாயுதமானது , வெம் புண் 
நுழைகிற்க - கொடிய புண்ணில் நுழைவதனால் , உழைக்கும் வருந்துகின்ற , 
ஆனை போல்வான் . களிற்றையொத்த அவன் , - பெண்என - பெண்ணென்றெ 
ண்ணி , உற்ற பெரும் பழிக்கு - ( கைகேயியைப்பற்றி யெற்றுவதனால் ) வ 

வரு 
கின்ற பெரியபழிமொழிக்கு, நாணும் - நாணுவான் ; உள் நிறை வெப்பொடு - 
உள்ளே நிறைந்த தாபத்துடன் , உயிர்த்து உயிர்த்து - மிகப்பெருமூச்சுவிட்டு , 
உலாவும் - அலைவான் ; கண் இலன் ஒப்ப - கண்கெட்டுவிடப்பெற்றவன் போல , 
அயர்க்கும் - சோர்வான் ; ( எ - று . ) 

பாவியை யுற்று எதிர்பற்றி யெற்றவெண்ணிய தசரதன் , கைகேயி பெண் 
ணாயிருத்தலால் , அவளை வதைத்தாற் பெரும்பழி நேருமே யென்று நாணி அச் 
செயலினின்று நீங்கி வெய்துயிர்த்து உலாவுவான் : துயர மிகுதியாற் கண் 

19 


கசசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


. 


கெட்டவன்போன்று . சோர்ந்து விழுவானென்றவாறு . உறும்பழியை உற்ற 
பழியென்றார் , தெளிவுபற்றி : காலவழுவமைதி . பழி - உலகநிந்தை . நாணுத் 
லாவது- தனக்குஒவ்வாத இழிந்த கருமத்தில் மனமொடுங்குதல் ; ( : கருமத்தா 
னாணுத னாணுத் திருநுத , னல்லவர் நாணுப் பிற ” என்றார் நாயனாரும் . பெண் 
கொலைக்குப் பயந்தா னென்க . தான் கொடுத்த வரம் தனக்கே வருத்தத்தை 
விளைத்தலால் , கைவேல் புண்ணுழைகிற்க என்றது . பி - ம் : - உட்கும் . மிகப் 
3 கண்ணினினோக்கும் , மண்ணினை நோக்கும் . 4 மிக்ககைவேல் . தைக்க . யோனை . 
கசா - தசரதனது சோகத்தைக் கண்டு யாவரும் நிலை கலங்க , 

கைகேயி வன்னெஞ்சளாயிருத்தல் . 
கம்ப நெடுங்களி யானை யன்ன மன்னன் 
வெம்பி 1விழுந்தழும் விம்மல் கண்டு வெய்தும் 
றும்பர் நடுங்கின ரூழி பேர்வ தொத்த 

தம்பன கண்ணவ ளுள்ள மன்ன தேயால் . 
( இ - ள் . ) கம்பம் நெடு களி யானை அன்ன மன்னன் - கம்பத்திற்கட்டிய 
மிக்க மதத்தையுடைய களிற்றையொத்த சக்ரவர்த்தி , வெம்பி - வெதும்பி , 
விழுந்து - (பூமியில் ) வீழ்ந்து , அழும் - புலம்புகின்ற , விம்மல் - கலக்கத்தை, 
கண்டு- , வெய்து உற்று - பயம் மிகுந்து , உம்பர் - தேவரும் , நடுங்கினர்- ; 
ஊழி பேர்வது ஒத்தது - ( அக்காலம் ) பிரளயகாலம் வந்தது போன்றது ; 
அம்பு அன கண்ணவள் - அம்பையொத்த கண்களையுடைய கைகேயியினது , 
உள்ளம் - மனமோ, அன்ன துஏ - அவ்வாறாகவேயிருந்தது (சிறிதும் இரங்க 
வில்லையென்றபடி ) ; ( எ - று . ) - ஆல் - அசை . 

கைகேயி சொற்படி நடந்துவந்தமை தோன்ற , கம்பயானை யன்ன மன்னன் 
என்றும் , அவனது வருத்தத்திற்குஏதுவாயிருத்தல்பற்றி , அம்பன கண்ண 
வள் என்றுங்கூ.றினார் . தேவாதிதேவனான திருமாலைப் பெற்ற தந்தையாதலின் , 
இத்தசா தனது துன்பத்தைக் கண்டு தேவரும் வருந்தின ரென்க , இம்மன்ன 
வனது துயரமிகுதியைக்கண்டு உலகத்தவர்யாவரும் வருந்துதலால் , ஊழி 
பேர்வதொத்தது என்றது : இப்படி யாவரும் வருந்தவும் மனம் கல்லாயிருந்த 
அந்தக்கைகேசியின் நிலையை ஈற்றடியால் விளக்கினர் . கம்பம் மன்னன் எனக் 
கூட்டி - நடுக்கத்தையுடைய அரச னெனவும் , உள்ளம் அன்னது என்பதற்கு . 
மனமும் அவ்வம்புபோல வருத்தத்திற்கு ஏதுவாகவே யிருந்ததெனவும் 
பொருள் கொள்ளலுமாம் . கம்பரெடுங்களியானை -கட்டுத்தறியை முறிக்கின்ற 
நெடுங்களியானை என யானையி னியல்பை விளக்கும் விசேடணமுமாம் . 
பி -ம் : -1விழுந்தெழும். 

( 20x ) 
கஎ.- இதுவும் அது . 
அஞ்சல ளையன தல்லல் கண்டு முள்ள 
1நஞ்சில ணாணில ளென்ன 2 நாண மா மால் 
வஞ்சனை பண்டு மடந்தை வேட 3 மென்றே 
தஞ்சென மா தரை 4 யுள்ள லார்க டக்கோர் . 


காண்டம் 


- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கச 


( இ - ள் .) ஐயனது அல்லல் கண்டு உம் - கணவனது வருத்தத்தைப் பார்த் 
தும் , அஞ்சலள் - ( அவள் ) பயப்படவில்லை ; உள்ளம் நஞ்சிலள் - மனம் இரங்க 
வில்லை ; நாண் இலள் வெட்கப்படவுமில்லை, என்ன- என்று ( அவள் நிலையைச் ) 
சொல்ல , நாணம் ஆம் - ( சொல்லுகின்ற நமக்கே ) வெட்கமுண்டாகும் ; தக் 
கோர் - (கல்விகேள்விகளாற்) பெரியவர் , பண்டு - பழமையாய் , வஞ்சனை - 
வஞ்சகம் , மடந்தை வேடம் - பெண்ணுருவம் , என்றே - என்று எண்ணியே , 
மாதரை - பெண்களை , தஞ்சு என - பற்றுக்கோடு ( துணை) என்று , உள்ளலார் 
கள் 

நினையார்கள் ; ( எ - று .) - ஆல் - அசை . 

சக்கரவர்த்தியான தன்கணவன் பேரிடர்கொண்டு மனங்கலங்கி விம்மி 
நிற்கும்போது அவனதுமனைவியான ஒருபெண்ணின் இரக்கம் முதலியன 
இல்லாநிலைமையை எடுத்துச் சொல்வதென்றால் , சொல்ல வாய்கூசுகின்றது ; 
அதனால்தான் விவரித்துச்சொல்லவில்லையென்றுகூறி , பெரும்பாலும் மடந்தை 
மார் வஞ்சகத்தன்மையுடையராதலால் , அவர்களை நம்புவது தக்கோர்க்குத் 
தகாது என்று பின்னிரண்டடிகளாற் கவி கூறுகின்றார் ; இதனால் , கைகேயி 
யை நல்லகுணமுள்ளவ ளென்று நம்பி அவள்பால் மிக்கநேயம்வைத்தது தவறு 
என்று எடுத்துக்காட்டியவாறாயிற்று . நஞ்சு - நைந்து : போலி . தஞ்சு -தஞ்ச 
மென்பதன் விகாரம் . பி - ம் : -1 எஞ்சிலள் . 2 ஞானம் . 3 அன்றோ. 4 உள்ளு 
வரோ, உன்னலார்கள் . 

(20 ச ) 
கஅ .-- மனம் மாறுபடக் காரணம் என் ? என்று கைகேயியை 

மன்னவன் வினவுதல் . 
இந்நிலை 1 நின்றவ டன்னை பெய்த நோக்கி 
நெய்ந்நிலை வேலவ னீ 2 தி சைத்த துண்டோ 
பொய்ந்நிலை யோர்கள் புணர்த்த வஞ்ச முண்டோ 
3 வந்நிலை சொல்லென தாணை யுண்மை யென்றான் . 


( இ - ள் . ) இந்நிலை - இந்நிலைமையில் , நின்றவள் தன்னை - நின்ற அவளை , 
எய்தநோக்கி - பொருந்த ( நன்றாய் ) ப்பார்த்து , நெய் நிலை வேலவன் - நெய் 
தடவிக் கூர்செய்யப்பட்ட அழியாத வேலாயுதத்தையுடைய அவன் , நீ திசை 
த்தது உண்டுஓ - நீ பிரமித்தது உண்டோ ? பொய் நிலையோர்கள் -வஞ்சத்தன் 
மையையுடையவர்கள் , புணர்த்த - (உனக்குக்கற்பித்துச் ) சொல்லிய , வஞ்சம் - 
வஞ்சனைச்சொல் , உண்டு ஓ - உளதோ ? அந் நிலை - அத்தன்மையை , எனது 
ஆணை - 6என்மேலாணை , உண்மை நிச்சயமாய் , சொல்-- , என்றான்- . 


இதுவரையில் 

இராமனிடத்துத் தன்புதல்வனைக்காட்டிலும் அன்பு 
பாராட்டிவந்த கைகேசி அப்பிரானைக் காட்டிற்குப்போகவும் 

தன்மகனை 
நாடாளவும் வேண்டினது விபரீதமாக இருந்தமையால் , திசைத்ததுண்டோ? 
புணர்த்ததுண்டோ? என இவ்வாறு மன்னவன் வினாவலானான் : திசைத்தது 


கசவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் - 


எனக்கு உன்னிடம் உன்மையான அன்புஉண்டாஇல்லையா என்று சந்தேகித்த 
தெனவுமாம் . வேல்மன்னவனாயினும் அந்நிலை கைகேசியினிடம் செல்லாதென்ற 
கருத்தினால் ‘ நெய்ந்நிலைவேலவன் என்றது . பி - ம் : -1 ஈன்றவள் , இன்றவள். 
திகைத்தது . உன்னிலை . 

( உ os ) | 
ககூ . - கைகேயியின் மறுமொழி . 
திசைத்தது மில்லை யெனக்கு வந்து தீயோ 
ரிசைத்தது மில்லைமு னீந்த 1 விவ்வ ரங்கள் 
குசைப்பரி யோய்தரி னின்று 2 கொள்வெ னன்றேல் 
3 வசைப்பொருள் நின்வயி 4 னிற்க மாள்வெ னென்றாள் . 

( இ - ள் ) ( அதுகேட்டுக் கைகேயி ) ‘ குசை பரியோய் - கடிவாளத்தை 
யுடைய குதிரையையுடையவனே ! திசைத்தது உம் இல்லை - ( நான் ) பிரமித்த 
தும் இல்லை ; எனக்கு தீயோர் வந்து இசைத்தது உம் இல்லை - என்னிடத்தில் 
கொடியவர்வந்து (வஞ்சனையைச் ) சொன்னதும் இல்லை ; முன் ஈந்த இவரங் 
கள் - முன்னே ( வாயாற் ) கொடுத்த இவ்விரண்டுவரங்களை , இன்று - இப் 
பொழுது , தரின் - கொடுத்தால் , கொள்வென் - பெற்றுக்கொள்வேன் ; அன்று 
ஏல் - அன்றிக் கொடாமற்போவாயானால் , வசை பொருள் - பழி , நின் 
வயின் நிற்க - உன்னிடத்தில் நிலையாயிருக்குமாறு , மாள்வென் - இறப்பேன் , 
என்றாள்- ; ( எ - று . ) 

எனக்குத் திசைத்ததும் இசைத்ததுமில்லை யென்றதனால் , உனக்கு இவ் 
விரண்டும் இருந்தாலுமிருக்கலா மென்றவாறு . நீ திசைத்தது உண்டோ ? வஞ்ச 
னையோர் புணர்த்ததுஉண்டோ? என்று மன்னவன் வினாவியதுபற்றிக் கேட்ட 
வரங்களைக்கொடுக்க அவனுக்குச் சம்மதமில்லையென்று விளங்குவதனால் , வரங் 
கொடுத்தால் சரி , இல்லாவிட்டால் உயிரைமாய்ப்பது என்று தான் கொண் 
டுள்ள மனவுறுதியைக் கைகேயி இங்கு வெளியிடுகின்றன ளென்க . குசை - புற 
மயிருமாம் . பரி - பரித்தலையுடையது ; பரித்தல் - சுமத்தல் . குசைப்பரியோய் 
என்றதனால் -யான் பரி தூண்டித் தேரூர்ந்ததனாலன்றே நினக்குப் புகழுளதாயிற் 
றெனக் குறிப்பித்தவாறு , வசைப்பொருள் - இருபெயரொட்டு . பி - ம் : 
வரங்களென்பால் . 2வசைத்திறன். கொள்வன் . 4 வைத்து , மாள்வன் . (20 சு ) 
20.-- கைகேயியின் கடுமொழிகேட்டுத் தசரதன் மர்ச்சித்து 

விழதல் . 
இந்த நெடுஞ்சொலவ் வேழை 1 கூறு முன்னே 
வெந்த 2 கொடும்புணில் வேனு ழைந்த தொப்பச் 
சிந்தை 4 திரிந்து திகைத்த யர்ந்து வீழ்ந்தான் 

மைந்த னலா துயிர் வேறி லாத மன்னன் . 
( இ - ள் . ) மைந் தன் அலாது - பிள்ளையை ( இராமனை ) அல்லாமல் , உயிர் 
வேறு இலாத மன்னன் - வேறேபிராணனில்லாத சக்ரவர்த்தி , -அ ஏழை - அக் 


காண்டம் 


ந .-- கைகேசி சூழ்வினைப்படலம் 


கீசக் 


கைகேயி , இந்த நெடு சொல்- இப்பெரியவார் த்தையை , கூறும் முன்னே - சொல் 
லுதற்கு முன்னே , வெந்த கொடு புணில் - வெந்ததனாலுண்டாகிய கொடிய விர 
ணத்தில், வேல் நுழைந்தது ஒப்ப - வேல் நுழைந்ததைப்போல , சிந்தை திரிந்து. 
மனந் தடுமாறி , திகைத்து- ( மதி ) மயங்கி , அயர்ந்து - சோர்ந்து , வீழந்தான் - 

ஏற்கவே வருந்தியிருந்த மன்னவனுக்கு அவள துகடுஞ்சொல் பின்னும் 
வருத்தத்தையுண்டாக்கிற் றென்பதை , உ.வமையால் விளக்கினார் . தசரத சக் 
கரவர்த்தியின் இவ்வளவுதுயருக்கும் காரணம் புத்திரவாற்சலியமே யென்பது , 
ஈற்றடியாற் பெறப்படும் . நெடுஞ்சொல் என்றது உயிருள்ளவரையும் அவன் 
நெஞ்சுபுண்பட்டுக்கிடக்கும்படி சொன்ன கொடுமையைச் சொல்லுகிறதாயிற்று . 
ஏழை யென்றார் , அறிவில்லாமைநோக்கி , வெந்தபுண் - வெந்தகரி , உண்ட 
எச்சில் , சங்குசுட்ட சுண்ணாம்பு என்றாற்போலப் பெயரெச்சம் காரணப்பொரு 
ட்டு . பி - ம் : - 1 கூற , நெடும் . 3 புணின் . 4 கரிந்து . சாய்ந்தான் . ( உ O எ ) 
இதுமுதல்ழன்று கவிகள் - தசரதன் பட்ட வருத்தத்தைத் 

தெரிவிக்கும் . 
ஆகொடி யாயெனு மாவி காலு மந்தோ 
வோ 1 கொடி தேயற மென்னு முண்மை யொன்றுஞ் 
சாக வெனாவெழு மெய்த ளாடி வீழு 

மாகமு நாகமு மண்ணும் வென்ற வாளான் . 
( இ - ள் . ) மாகம்உம் - பெரிய மேலுலகத்தையும் , நாகம்உம் - கீழுலகத்தை 
யும் , மண்உம் - நடுவுலகத்தையும் , வென்ற - சயித்த , வாளான் - ஆயுதத் 
தையுடைய அவன் , - ஆ கொடியாய் எனும் - ஐயோ கொடுந்தன்மையையுடைய 
வளே ! என்பான் ; ஆவி காலும் - பெருமூச்சு விடுவான் ; அந்தோ ஓ கொடி 
து ஏ அறம் என்னும் - ஐயோ ! ஓ ! தருமங் கொடுமையுடையது ! என்பான் ; 
உண்மை ஒன்றும் சாக எனா எழும் - மெய்முழுவதும் அழிக வென்று எழுந்தி 
ருப்பான் ; மெய் தளாடி வீழும் - உடம்பு அசைந்துவிழுவான் ; ( எ - று . ) 

உண்மைதவறக்கூடாதென்ற உறுதியான எண்ணமே தன்னுடைய 
இவ்வளவு வருத்தத்துக்குங் காரண மாதலால் , ஓ கொடிதே யறம் : உண்மை 
யொன்றும் சாக என்றான் . ஓ கொடிதேயறம் - அறத்தினூங்கினிக்கொடிதென 
லாவதொன்றியாதோ ” என்று மந்திரப்படலத்துள் வந்துள்ளது . மூவுலகங் 
களையும் வென்று வழிப்படுத்திய மன்னவனுக்கு ஒருபெண்ணின்கீழ் நின்று 
வருந்தும்படியாயிற்றே! என்ற கருத்து இங்குத் தோன்றும் . - இது முதல் 
மூன்றுகவிகளிலும் கவி மன்னவனை ஈற்றடியாற் சிறப்பித்துக் கூறும்வகை, 
மிகவும் பாராட்டற்பாலது . ஒன்றும் - முற்றும்மை . ஒன்றும் உண்மை என 
மாறி - பெயரெச்சமாய் , பொருந்திய மெய்யென்றுமாம் . சாக - வைதற்பொரு 
ளில்வந்த வியங்கோள் . மாகம் - வடசொற்சிதைவு . பி - ம் : -1 கொடிதோ. 
2 என்றும், 3 தாளாடி , 

(20 அ ) 


கரு 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


- 


உ உ . நாரிய ரில்லை யிஞ் ஞால மெங்கு மென்னக் 

கூரிய வாள்கொடு கொன்று நீக்கி யானும் 
பூரிய ரெண்ணிடை வீழ்வ னென்று பொங்கும் 

வீரியர் வீரம் 2விழுங்கி நின்ற வேலான் . 
இ -ள் .) வீரியர் வீரம் - வீரர்களுடைய வீரத்தை , விழுங்கிநின்ற - சயித் 
துநின்ற , வேலான் - ஆயுதத்தையுடைய அவன் , -- இ ஞாலம் எங்கு உம் - இவ்வுலக , 
முழுவதிலும் , நாரியர் இல்லை என்ன - பெண்களில்லையென்று சொல்லும் 
படி , கூரிய வாள் கொடு - கூர்மையையுடையவாளால் , கொன்று நீக்கி - கொலை 
செய்து தள்ளிவிட்டு, யான்உம்- , பூரியர் எண் இடை - கீழ்மக்களது சங்கியை 
யில் , வீழ்வன் - விழுவேன் , என்று- , பொங்கும் - கோபிப்பான் ; ( எ - று . ) 

பெருவீரனான தசரதசக்கரவர்த்திக்குக் கைகேயியால் தோன்றிய 
பெருந்துயரால் உலகத்திற் பெண்பாலாரேயில்லாமற் செய்து அதனால் விளை 
யும் பழியையும் ஏற்றுக்கொள்ளலாமா ? என்ற ஓரெண்ணமும் தோன்றியது 
பற்றி , வீரியர் வீரம் விழுங்கிநின்ற வேலான் - நாரியரில்லையென்னக் கொ 
ன்று நீக்கி வீழ்வனென்று பொங்கும் என்றார் . இங்ஙனம் பலபடி தடுமாறிற்று , 
அந்தச்சக்கரவர்த்தியினது மன மென்க . நாரீ என்றவடசொல் -குறுகி , பலர்பால் 
விகுதியேற்றது . பி - ம் : - ஏழும் . 2விழுங்குகின்ற , 

( 20 க ) 
உங . கையொடு 1 கைகள் புடைக்கும் 2 வாய்க டிக்கு 

3 மெய்யுரை குற்ற மெனப் 4 புழுங்கி விம்மு 
நெய்யெரி யுற்றென நெஞ்ச ழிந்து சோரும் 

வையக முற்று நடந்த வாய்மை மன்னன் . 
( இ - ள் . ) வையகம் முற்று உம் நடந்த - உலகமுழுவதும் சென்ற, வாய்மை 
சத்தியமான ஒழுக்கத்தையுடைய , மன்னன் - தசரதன் , -- கையொடு கைகள் 
புடைக்கும் - கையுடன் கையை மோதுவான் ; வாய் கடிக்கும் - உதட்டைக் 
கடிப்பான் ; மெய் உனா குற்றம் - மெய்சொல்லுதல் தீங்கைத்தருவது , 
என- , புழுங்கி - மனம்புழுங்கி , விம்மும் - வருந்துவான் ; நெய் எரி உற்று 
என - நெய்யில் நெருப்புப்பட்டாற்போல , நெஞ்சு அழிந்து - மனமுருகி , 
சோரும் - வருந்துவான் ; ( எ- று . ) 

வாய்மை தவறாதிருக்கவேணு மென்று கொண்ட கருத்தே தான் 
இவ்வளவு வருத்தப்படுதற்குக் காரணமானது குறித்து மெய்யுரை குற்றம் 
என்கின்றான். தன்வாய்மை உலகம் முழுதுஞ்சென்ற மன்னன் மெய்யுரை 
குற்றமென்று சொல்லுமாறும் ஆயிற்றேயென்று கூறுவார் 
முற்று நடந்தவாய்மை மன்னன் - மெய்யுரைகுற்றமெனப் புழுங்கிவிம்மும் 
என்கின்றார் . மூன்றாமடிக்கு 

மூன்றாமடிக்கு - நெய் எரியி லுற்றாற்போல மனம் வெம்பி 
யெரிந்தெனினுமமையும் . பி - ம் : -1 கையை , 2நாவொடுக்கும் . 8 பொய்யுரை , 
புழுங்க . வாடும் . எரிந்து . 

(உக ) 


. 


ஒறுப்பினு மந்தர முண்மை யொன்று மோவா 
காண்டம் ந.- கைகேசிசூழ்வினைப்படலம் 
உச . - வருந்திய தசரதன் இரந்தாவதுபார்ப்போமென்று எழுதல் . 


2 விறுப்பினு மந்தர 3 மென்று வாய்மை மன்னன் 
4 பொறுப்பினு 5 மிந்நிலை 6 போகி லாளை 7 வாளா 

8 லிறுப்பினு மாவ திரப்ப தென் றெழுந்தான் . 
( இ - ள் .) வாய்மை மன்னன் - மெய்யினது தன்மையையுடைய அரசன் , 
உண்மை - மெய்யை , ஒன்றுஉம் - சிறிதும் , ஒவா - காவாமல் , ஒறுப்பின் உம் - 
( இவளைத் ) தண்டித்தாலும் , அந்தரம் - தீமை ; இறுப்பின் உம் - ( இவள் கேட் 
டபடி வரத்தைக் ) கொடுத்தாலும் , அந்தரம் - தீமை , என்று - என்றுநினைந்து , 
- பொறுப்பின்உம் - பொறுத்தலினும் , இந்நிலை போகிலாளை - இந்நிலைமை 
யினின்று விலகாதவளை , வாளால் இறுப்பின் உம் - வாளாயுதத்தாற் கொல்லு 
தலினும் , இரப்பது - (இவளை வேண்டி ) யாசிப்பதே , ஆவது - பொருந்து 
வது , என்று - என்றெண்ணி , எழுந்தான்- ; ( எ - று .) 

அந்தரம் என்பதைப் பின்னடிகளிலும் சேர்த்து . இந்நிலை போகிலாளைப் 
பொறுப்பினும் அந்தரம் , வாளால் இறுப்பினும் அந்தரம் : இரப்பது ஆவது 
எனக் கூட்டியுரைத்தலுமாம் . முன்னிரண்டடிகட்கு - இவளைத்தண்டித்தா 
லும் அந்தரம் ; உண்மையை யொப்புக்கொள்ளாமல் வாயடி கையடியாகச் 
சொன்னாலும் அந்தரமே என்று உரைகூறுதலும் உண்டு . இந்நிலைபோகிலாள் 
இவ்விடம் விட்டுப் பெயராதவள் என்றுமாம் . பி - ம் : -- இன்றொடாவி . 
ஒன்றொடொவ்வா . மறுப்பினும் . 3 என்ற . 4 மறுப்பினும் . 5 அந்நிலை . 6 சோர் 
கிலாளை . 7 வாளா . இரப்பின் இரந்தான் , இரப்பான் . 

( உகக ) 
உரு -சமாதானப்படுத்தக்கருதித் தசரதன் கைகேயியின் 

காலில்விழதல் . 

வேறு . 
கோன்மேற் கொண்டுங் குற்ற மகற்றக் குறிகொண்டார் 
போன் 2 மே லுற்ற துண்டெனி னன்றாம் பொறை யென்னாக் 
கான்மேல் வீழ்ந்தான் கந்துகொல் யானைக் களிமன்னர் 
மேன்மேல் வந்து முந்தி வணங்கி மிடைதாளான் . 

( இ - ள் . ) கந்து கொல் யானை களி மன்னர் - கட்டுத்தறியை முறிக்கின்ற 
களிறுகள் போன்ற செருக்கையுடைய அரசர் , முந்தி - முற்பட்டு, மேல் 
மேல் வந்து ஒருவர்பின்பு ஒருவர்வந்து , வணங்கி - சேவித்து , மிடை - நெரு 
ங்குகின்ற , தாளான் - பாதங்களையுடைய அத்தசரதன் , கோல் மேல் கொண்டு 
உம் - செங்கோலை மேற்கொண்டும் , குற்றம் அகற்ற - குற்றங்களை நீக்க, 
குறி கொண்டார்போல் - (மிக்க அரும்பாடு படுவதில்) தங்கருத்தைச் செலுத் 
தியவர்போல , மேல் உற்றது - இனிமேல் வரும் நன்மை , உண்டு எனின் 
இருந்தால் , பொறை நன்று ஆம் - பொறுமை நன்மையையுடையதாம் , 
என்னா - என்று எண்ணி , கால்மேல் வீழ்ந்தான் - ( கைகேயியினது ) அடியில் 
விழுந்தான் ; ( எ - று . ) 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சொல் தவறாமை 


தாம் மேம்பட்ட மன்னவராயிருந்தும் தமது ஆட்சியிற் குற்றம் நிகழாதிருக் 
கவேணுமேயென்று அரும்பாடுபட்டவர்போல , நாமும் நமது சக்ரவர்த்தித்தன் 
மையைக்கருதாது இந்தக்கைகேயியைச் சினந்தணிவித்துச் சொன்ன சொல்தவ 
றினானென்ற பேரில்லாமல் முறைகேடின்றி இராமனுக்கு முடிசூட்டவேணு 
மென்று தசரதன்கருதிக் கைகேயியின் காலில் விழுந்தா னென்பதாம் சொன்ன 

இராமனுக்கு முடிசூட்டுவேனென்பதும் , கைகேயிக்கு 
வேண்டும் வரம் கொடுப்பே னென்பதும் . கோல் - அரசனாற் செய்யப்படும் , 
முறையினது தன்மை ; அம்முறை ஒருபாற்கோடாது செவ்வியகோல்போற 
லின் , கோலெனப்பட்டது ; உவமவாகுபெயர்: வடநூலாரும் தண்டமென் 
றார் . பொறை காரணம்பற்றியாதல் மடமையானாதல் ஒருவன் தமக்கு 
மிகைசெய்தவழித் தாமும் அதனை அவர்கட்செய்யாது பொறுத்தல் . களி 
யை யானைக்குங் கூட்டுக . யானையையுடையமன்ன ரென்னிலுமாம் . மேன் 
மேலென்ற வடுக்கு , மிகுதிக்கண்வந்தது . பி - ம் : - 1 அகற்றி . 2மேற்கொண்டது . 
3 அன்னாள் . 4 கொள் . 5 கழல் . 

( உக 2 ) 
உசா. - இதுமுதல் நான்கு கவிகள் - தசரதன் கைகேயியை யிரத்தலைத் 

தெரிவிக்கும் . 
கொள்ளா னின் சே யிவ்வா சன்னான் கொண்டாலு 
நள்ளா திந்த நானில ஞாலந் தனிலென்று 
முள்ளா ரெல்லா மோத வுவக்கும் புகழ் கொள்ளா 
யெள்ளா நிற்கும் வன்பழி கொண்டென் பயனென்றான் . 

( இ - ள் . ) நின் சேய் - உனதுமகன் ( பரதன் ) , இ அரசு - இந்த அரசாட் 
சியை , கொள்ளான் - ( கொடுத்தாலும் ) பெற்றுக்கொள்ளான் ; அன்னான் 
கொண்டால் உம் - அவன் பெற்றுக்கொண்டாலும் , இந்த நானிலம் - இப்பூமியி 
லுள்ளவர் , நள்ளாது - விரும்பார் ; ( ஆதலால் நீ ) , என்றுஉம் - எக்காலத்தும் , 
ஞாலந்தனில் உள்ளார் எல்லாம் - பூமியில் இருக்கின்றவ ரனைவரும் , ஓத உவக் 
கும் - சொல்ல விரும்புகின்ற , புகழ்- கீர்த்தியை , கொள்ளாய் - பெறமாட்டாய் ; 
எள்ளாநிற்கும் - (உலகத்தார் ) நிந்திக்கின்ற , வன் பழி கொண்டு - கொடிய 
பழியை அடைவதனால் , பயன் என் - பிரயோசனம்யாது ? என்றான் .- ; ( எ - று . ) 

நீ கேட்டுவாங்கும் இராச்சியத்தை உன்மகன் அங்கீகரியான் ; ஒருகால் 
அவன் அங்கீகரித்தாலும் உலகத்தவர் உன்னையே பழிப்பர் . இப்பழியைக் 
கொண்டு உனக்கு என்பய னென்பதாம் . பரதன் நீதிநெறி தவறாதவனாதலின் 
கொள்ளான் நின்சேய் என்றும் , ஒருகால் உன்னுடைய துருபதேசத்தால் 
அந்தப்பரதனும் மனந் திரிந்து அரசைக் கைக்கொண்டாலும் உலகத்தார் பழிப்ப 
ரென்பான் கொண்டாலும் நள்ளாது இந்தநானிலம் என்றும் கூறினான் . ஞா 
லம் 

பூமியிலுள்ளார்க்கு ஆகுபெயர் . கொள்ளாய் எதிர்மறைமுற்று : 
உடன்பாடாகக்கொண்டு பொருளுரைப்பினுமாம் . சேயென. முன்வந்தமை 
யின் , பின் அன்னானெனச் சுட்டி யொழிந்தார் . கொண்டாலுமென்றவும்மை - 


- 


காண்டம் 


ந .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கருகூ 


கொள்ளுதலின் அருமை விளக்கி நின்றது . பி - ம் : - ஞாலத்தினில் . 2 கொள் 
ளாது . 

( உகங ) 
உஎ . வானோர் கொள்ளார் 1 மண்ணவ ருய்யா ரினிமற்றெ 

னேனோர் செய்கை யாரொடு நீயிவ் வரசாள்வா 
யானே சொல்லக் கொள்ள விசைந்தான் முறையாலே 
தானே நல்கு முன் மகனுக்குந் தரையென்றான் . 

( இ - ள் . ) (இராமனைக் காட்டிற்குத் துரத்திவிட்டுப் பரதன் இராச்சியம் ஆள் 
வதை ) , வானோர் கொள்ளார் - தேவர் அங்கீகரியார் ; மண்ணவர் உய்யார் - நில 
வுலகத்தாரும் (இராமனைப் பிரிவதால் ) உயிர்வைத்திரார் ; இனி - இனிமேல் , 
மற்று ஏனோர் செய்கை என் -மற்றைப் பாதாளலோகத்திலிருப்பவரின் செய்கை 
யைப்பற்றிச் சொல்லவேண்டுவதென்ன ? ( அதுவும் அவ்வாறே யென்றபடி ); ( இங் 
ஙனம் மூவுலகத்தவரும் இராமன் காட்டிற்குத் துரத்தப்படப் பரதன் அரசுபுரி 
வதைக் குறித்து உடன்படாதிருக்கும்போது ), நீ- , யாரொடு இ அரசு ஆள் 
வாய் - எவருடன் இவ்விராச்சியத்தைக் காப்பாய் ; யான் சொல்ல ஏ - நான் 
சொன்ன தனாலேயே , கொள்ள- (இவ்வரசாட்சியைப் ) பெற்றுக்கொள்ள , இசைந் 
தான் - சம்மதித்த இராமன் , -- முறையாலே - கிரமமாக , உன் மகனுக்குஉம் 
உனதுமைந்தனுக்கும் , தானே- , தரை - பூமியை , நல்கும் - கொடுப்பான் , 
என்றான் - என்றுங்கூறினான் ; ( எ - று .) 

பரதன் அரசுபுரியவேணுமென்று நீ விரும்புவாயானால் , இராமபிரானைக் 
காட்டிற்குத் துரத்தவேண்டுமென்பதில்லை ; உன் விருப்பத்தையறிந்த மாத்திரத் 
தில் இராமன் தானே பரதனுக்கு இராச்சியத்தைத் தருவன் : அப்படியிருக்க இரா 
மனைக் காட்டிற்கு அனுப்பிப் பரதனை யாளச்செய்யவேணு மென்று மூவுலகத் 
தார்க்கும் ஏற்காத செயலைச் செய்யவிரும்புதல் தக்கதன்றென்பதாம் . " உண்ணு 
நீரினுமுயிரினும் அவனையே யுவப்பார் ஆதலின் , அவன் கானகஞ்சென்றால் , 
மண்ணவருய்யார் என்றான் . இராமன் தந்தையிட்ட கட்டளையென்று 
அரசை யேற்றுக்கொண்டானே யன்றி எப்படியாவது இராச்சியத்தைக் கைப் 
பற்றவேணு மென்ற விருப்ப முள்ளவனல்ல னென்பது , யானேசொல்லக் 
கொள்ளவிசைந்தான் என்பதன் கருத்து . பி - ம் : - மன்னவர். 2 நேரொல்ல . 
3.மகனுக்குத் 

(உகச ) 
உவு . கண்ணே வேண்டு மென்னினு மீயக் கடவேனென் 

னுண்ணே ராவி வேண்டினு மின்றே யுன 2 தன்றோ 
பெண்ணே வண்மைக் 3 கைகயன் 4 மானே 5 பெறுவாயேன் 
மண்ணே கொண்ணீ மற்றைய தொன்றும் மறவென்றான் . 
( இ - ள் .) ( என்று கூறிப்பின்னரும்) , பெண்ணே- ! வண்மை- வரையாது 
கொடுக்குந் தன்மையையுடைய , கைகயன் மானே - கேகயத்தரசன்மகளே ! 
கண்எ வேண்டும் என்னின் உம் - என்கண்களே வேண்டுமென்றாலும் , ஈயக் 

20 


5 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கடவேன் கொடுப்பேன் : என் உள் நேர் ஆவி - எனது உள்ளேபொருந்திய 
உயிரை , வேண்டின் உம் - விரும்பினாலும் , ( அது ) , இன்றே - இப்பொழுதே , 
உனது அன்றோ - உன்னுடைய அதீனத்திலிருப்பதல்லவோ ? பெறுவாய் 
ஏல் - ( வரத்தைப் பெறவிரும்புவாயானால் , நீ மண் ஏ கொள் - நீ உலகத்தை 
மாத்திரம் பெற்றுக்கொள் ; மற்றையது ஒன்று உம் மற -இன்னொன்றை மாத் 
திரம் மறந்துவிடு , என்றான் - ; ( எ - று . ) 

எல்லாப்பொறிகளினுஞ் சிறந்தமைபற்றிக் கண் என்றும் , கண்ணினும் 
அருமைப்பாடு உடையதாதலின் உண்ணேராவி என்றும் , நின் தலைமுறை 
தலைமுறையாகவந்த ஈகை உனக்கும் வேண்டு மென்பான் வண்மைக்கைகயன் 
மானே என்றுங் கூறினான் . சேய் கொள்ளானென்பதைக் கருதாது பெற 
வேணுமென்று வேண்டினாயானால் என்பது பெறுவாயேல் என்பதன் பொருள் . 
இனி , வண்மைக்கைகயன் மானே பெறுவாயேல் என்பதற்கு , கொடுக்குங் 
குலத்திற் பிறந்த நீ என்வேண்டுகோளைத் தாராது என்னிடத்துப்பெற விரும் 
பினாயானா லென்று கருத்துரைத்தலும் ஒன்று . உனது - குறிப்புமுற்று . 
மற்றையது - இராமனைக் காட்டிற்கனுப்புதல் ; அதனை வாயாற் சொல்லவும் 
அஞ்சி இவ்வாறு கூறினான் . பி - ம் : - 1 நான் . 2 அன்றே, 3 கேகயன் . 4 மாதே . 
5 பெறுவானேல் , பெறுவேனோ. 

(உகரு ) 
உக . வாய் தந் தேனென் றேனினி யானோ வதுமாற்றே 

னோய்தந் தென்னை நோவன செய்து நுவலாதே 
தாய்தந் தென்னத் தன்னை யிரந்தாற் றழல் வெங்கட் 
பேய்தந் தீயு நீயிது தந்தாற் பிழையாமோ . 

இதுவும் அடுத்தகவியும் - ஒருதொடர் . 
( இ - ள் .) வாய் தந்தேன் என்றேன் - வாயாற் கொடுத்துவிட்டே னென்று 
சொன்னேன் ; இனி யான்ஓ அது மாற்றேன்- இனிமேல் நானோ அதனைத் தவ 
றேன் ; என்னை நோய் தந்து - எனக்கு வருத்தத்தைக் கொடுத்து , நோவன 
செய்து - துன்புறத்தக்கவற்றைப் பண்ணி , நுவலாதே - சொல்லாதே ; தன்னை 
இரந்தால் - தன்னை ( ஒன்று ) யாசித்தால் , தழல் வெம் கண் பேய் - நெருப்புப் 
போலும் வெவ்விய கண்களையுடைய பேயும் , தாய் தந்து என்ன - தாய் கொடுத் 
தாற்போல , தந்தீயும் - கொடுக்கும் ; ( ஆதலால் ), நீ இது தந்தால் - நீ இதனைக் 
கொடுத்தால் , பிழை ஆம் ஒ . தவறாகுமோ ? ( எ - று . ) 

நீ கேட்டவரத்தைக் கொடுப்பதாகச் சொல்லிவிட்டபடியால் , நான் கொ 
டுத்தது கொடுத்தது தான் ; அதனை மாற்றுகின்றே னென்று என்னைப்பழியாதே : 
ஆனாலும் , கேட்கும்வரம் என்னை மிகவும் வருத்துவதால் அதனை மாற்றிக்கொள் 
ளும்படி இரக்கின்றேன் : பேயும் ஒருவர் தன்னையிரந்தால் , தாய்போலத் தண் 
ணளிகொண்டு வேண்டியதைத் தருகின்றது ; ஆதலால் , நீ இரங்கி என் 
வேண்டுகோளைத் தரலாகாதா ? என்று தசரதன் கைகேயியை இரக்கின்றன 
னென்க . தழல் வெங்கண் - நெருப்பைக்காலுகின்ற வெங்கண்ணுமாம் . 
யென்பது , அதனது இரக்கமின்மையை விளக்கின்றது . என்ன - உவமவுருபு . 


காண்டம் 


ந .-- கைகேசி சூழ்வினைப்படலம் 


கருரு 


தந்தீயும் - தருமென்னும் படர்க்கை முற்று வினைத்திரிசொல் . 

பேயென்ற 
விடத்து இழிவுசிறப்பும்மை விகாரத்தால் தொக்கது . தந்து என்றதைத் 
தந்தையென்புதன் விகாரமாகக்கொண்டு , தாய் தந்து என்ன- தாயே ! தந் 
தையே ! என்றுசொல்லி யிரக்க என்று பொருள் கொள்ளுதலும் ஒன்று . 
பி - ம் : - தந்தின்றேமற்றினி, தந்தேனென்றேனனி. செய்தே . ( உகசு ) 

KO : - கைகேயி இரங்காது தசரதனை யிழித்துக் கூறுதல் . 
இன்னே பின்னே பன்னி யிரந்தா உனிகல்வேந்தன் 
றன்னே ரில்லாத் தீயவ ளுள்ளந் தடுமாறாண் 
முன்னே தந்தா யிவ்வா 3 நல்காய் முனிவாயே 
லென்னே மன்னா யாருளர் வாய்மைக் கினியென்றாள் . 

( இ - ள் . ) இகல் வேந்தன் - வெற்றியை யுடைய சக்ரவர்த்தி , - இன்னே 
இன்னே - இவ்வாறாக , பன்னி - சொல்லி , இரந்தான் - வேண்டினான் ; ( வேண் 
டியும் ) , தன் நேர் இல்லா தீயவள் - தனக்குஒப்பு ( வேறு ஒருவரும் ) இல்லாத 
கொடிய கைகேயி , உள்ளம் தடுமாறாள் - மனம்மாறி இரங்கா தவளாய் , - இவரம் 
முன்னே தந்தாய் - இந்தவரங்களை முன்னே ( வாயாற் ) கொடுத்தாய் ; நல்காய் - 
(இப்பொழுது தொழிலாற் ) கொடாமல் , முனிவாய் எல் - வெறுப்பாயானால் , 
மன்னா - சக்ரவர்த்தியே ! என்னே - ( செய்யத்தக்கது ) யாது உளது ? இனி- , 
வாய்மைக்கு - உண்மைக்கு , யார் உளர்- (இவ்வுலகத்தில் ) எவர் இருக்கின்றார் 
கள் ? என்றாள் - ; ( எ - று . ) 

உலகத்தில் தருமத்தை நிலைநாட்டவேண்டுவது மன்னவன் தொழிலே 
யாதலாலும் , வையகமுற்றும் நடந்தவாய்மையன் ” என்றவாறு உலகெங்கும் 
தன்மெய்ம்மையை நடக்கச் செய்தலாலும் , அப்படிப்பட்ட நீயே வாய்மைதவறின் 
உலகில் வாய்மையே நிலையா தென்பாள் - மன்னா யாருளர் வாய்மைக்கு இனி 
என்கிறாள் ; உன்போல வாய்மையுடையவர் வேறொருவருமில்லை யென இகழ்ச்சி 
செய்தபடியுமாம் . கீழ் “ தீயவை யாவையினுஞ்சிறந்த தீயாள் என்றதற்கேற்ப 
‘ தன்னேரில்லாத் தீயவள் என்றார் . கணவன் மனம் நொந்து இரக்கவும் அவ 
னுக்கு மனத்துயர் மிகுவதுபற்றிச் சிறிதும் சிந்தனையின்றிக் கல்லினும் வன் 
னெஞ்சளாயிருப்பதுபற்றிக் கைகேயியை இவ்வாறு கூறிய தென்க . பி - ம் : 
1இன்ன, இன்னம் . 2இயன்மன்னன் . 3 நல்கா . 

(உகஎ) 
ந.க .-- கைகேயியின் பேச்சினால் மன்னவன்ழர்ச்சித்துப் பின்பு 

தெளிந்து பேசத்தொடங்குதல் . 
அச்சொற் கேளா வாவி புழுங்கா வயர்கின்றான் 
பொய்ச்சொற் 1 கேளா வாய்மொழி மன்னன் பொறை 2 கூர 
நச்சுத் தீயே 3 பெண்ணுரு வன்றோ வென நாணா 
5 மூச்சற் றார் போற் பின்னு மிரந்தே மொழிகின்றான் . 


E 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


இதுவும் அடுத்தகவியும் ஒரு தொடர் . 
(இ- ள் . ) பொய் சொல் கேளா வாய் மொழி மன்னன் - அசத்தியமான 
வார்த்தையைக் கேட்டும் அறியாத வாய்மையுள்ள வார்த்தையையுடைய சக்ர 
வர்த்தி , -- அ சொல் கேளா- அந்தவார்த்தையைக் கேட்டு , ஆவி புழுங்கா- உயிர் 
வெதும்பி, அயர்கின்றான் - சோர்கின் றவனாகி , - பொறை கூர- (பின்பு) பொறு 
மைமிக , பெண் உரு- இந்தள் த்ரீரூபம் , நச்சு தீஏ அன்றோ - விஷமும் நெருப் 
பும் ( போன்ற தொன்று ) அல்லவோ ? என - என்றெண்ணி , நாணா - வெட்கி , 
முச்சு அற்றார் போல் - மூச்சு அற்றவரைப்போல இருந்து ( மூர்ச்சையடைந்து 
கிடந்து ) , பின்உம் - மீண்டும் , இரந்துஏ மொழிகின்றான் - இரத்தலைமேற் 
கொண்டே பேசுகின்றான் ; ( எ - று . ) - அது மேற்கூறுகின்றார் . 
எப்பொழுதும் மெய்யேபேசுபவனாதலால் தசரதமன்னன் 

< மன்னா ! 
இவ்வாம் நல்காய் : முனிவாயேல் வாய்மைக்கு யாருளர் ? என்று கைகேயி 
மொழிந்ததைக்கேட்டு உயிர்வெம்பிச் சோர மிகவருந்தி , அக்கைகேயியின் 
கொடுமையைக்கண்டு அவளிடத்துப் பேச நேர்ந்ததற்கு வெட்கி மூர்ச்சித்துப் 
பின்புதேறி மீண்டும் குறையிரந்து பேசத்தொடங்கின னென்க , மந்திரிமார் 
களையும் அரசர் முதலியோரையும் வாவழைத்து இராமனுக்குப் பட்டங்கட்ட 
விரும்புகிறேன் என்று சொல்லி அவரனும தியையெல்லாம் பெற்று இராம 
னுக்கும் இராச்சியம் அளிப்பதாகச் சொல்லிவிட்டு , ஒருபெண்ணின் பிடிவாதத் 
தினால் அச்சொல் பிறழநேர்வது குறித்து வெட்கினா னெனினுமாம் . முச்சற்றார் 
போல்- " இத்தனைகாலம் , முச்சற்றான் கொ லம்முழுமுதலோன் என்பர், 
யுத்தகாண்டத்தும் . கூர் - முன்சிறவாதுள்ளது சிறத்தலாகிய குறிப்புணர்த்தும் 
உரிச்சொல் . நச்சுத்தீ - நச்சுதலையுடைய தீயென்றுமாம் ; ( நச்சுதல் - அலட்டுதல் ). 
விஷாக்கினியுமாம் . முச்சு - மூச்சு என்பதன்விகாரம் . பி - ம் : -1பேணா . 2 நின் 
றான் . பெண்ணுருவன் றாமென. நாளும் , முச்சத்தார் . இருந்தே. (உகஅ ) 

ங உ .-- இராச்சியத்தைப் பெற்றுக்கொண்டு இராமனைக் காட்டிற்கு 
அனுப்பாதிருக்குமாறு மன்னவன் மீண்டும் கைகேயியை வேண்டுதல் . 

நின்மக னாள்வா னீயினி தாள்வாய் 1 நிலமெல்லா 
முன் 2வய மாமே யாளுதி தந்தே னுரை குன்றே 
னென்மக னென்க ணென்னுயி ரெல்லா 4 வுயிர்கட்கு 

நன்மக னிந்த நாடிற வாமை நேயவென்றான் . 
( இ - ள் .) நின் மகன் ஆள்வான் ( இராச்சியத்தை )உன துமைந்தன் 
( பரதன் ) ஆள்வானாக ; நீ இனிது ஆள்வாய் - நீ சுகமாய் அதிகாரஞ்செலுத்து 
வாயாக ; நிலம் எல்லாம் - பூமிமுழுவதும் , உன் வயம் ஆம்ஏ -உன்னுடைய வசத்த 
தாகவேயிருக்கட்டும் ; ஆளுதி - ஆள்வாயாக ; தந்தேன் - கொடுத்தேன் ; உரை குன் 
றேன் -சொன்ன சொல் தவறேன் ; என் மகன்- எனது புத்திரனும் , என் கண் 
எனக்குக் கண்போன் றவலும் , என் உயிர் - எனது உயிர்போன் றவனும் , எல்லா 
உயிர்கட்கு உம் நல் மகன்- எல்லாவுயிர்களுக்குஞ் சிறந்த புத்திரன் போன்றவனு 
மாகிய இராமன் , இந்த நாடு இறவாமை - இத்தேயத்தைவிட்டு நீங்காமையை 
மாத்திரம் , நய - விரும்பி யருள் புரிவாய் , என்றான் - ; ( எ - று . ) 


காண்டம் 


ந .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கருஎ 


யரசு 


கோசலையின் மேன்மையைப் பொறேனென்று கருதுங் கைகேயைச்சமா 
தானப்படுத்த , அதிகாரஞ்செலுத்தும்படி பரதனே முடிசூடி 
ஆளட்டும் : அவ்வரத்தைப் பின்வாங்காமற் கொடுத்தேன் . எனதுகண்மணி 
இராமனைக்காட்டிற்குச் செல்லவிடாமல் இந்தநகரத்திலேயேயிருக்குமாறு 
அருள்புரிய வேண்டுமென்று மீண்டும் நயந்து 

வேண்டுகின்றனன் 
தசரத 
னென்க . வயம் - வசம் . " தன்னுயிர்க்கென்கை புல்லிது தற்பயந்தெடுத்த , 
வுன்னுயிர்க்கென நல்லன் மன்னுயிர்க்கெலாமுரவோய் ” என்று 
வசிட்டன் கூறின தற்கேற்ப “ என்மகன் எல்லாவுயிர்கட்கும் நன்மகன் ) 
என்கிறான் . பி - ம் : - 1உலகு . 2 வசமாகும் . 3 நின்றேன் . 4 உலகுக்கும் . நாடிற 
வாமல் . நாடிகவாமல் , நல்கென்றான் . 

( 2.கக ) 
ந x .-- மன்னன் என்னுயிர்உன்னபயமெனல் . 
மெய்யே யென்றன் வேரற நூறும் வினைநோக்கி 
நையா நின்றே னாவு முலர்ந்தே னளினம்போற் 
கையா னின்றென் கண்ணெதிர் நின்றுங் கழிவானே 

லுய்யே னங்கா யுன்னபயம்மென் னுயிரென்றான் . 
( இ - ள் . ) மெய்யே - சத்தியமே , என் தன் வேர் அற நூறும் வினை 
நோக்கி - என்னுடைய அடி கெடும்படி அழிக்கின்ற தீவினையை நினைத்து , 
நையாநின்றேன் - வாடுகின்றேன் ; நாஉம் உலர்ந்தேன் நாக்கும் வறளப் 
பெற்றேன் ; நளினம் போல் கையான் - தாமரைமலர்போன்ற கைகளையுடைய 
இராமன் , இன்று - இப்பொழுது , என் கண் எதிர் நின்றுஉம் - எனது கண் 
களுடைய எதிரிலிருந்து , கழிவான் ஏல் - நீங்குவானானால் , உய்யேன் - (நான் ) 
பிழையேன் ; ( ஆதலால் ), நங்காய் - பெண்ணே ! என் உயிர் உன் அபயம் - 
எனது பிராணன் உனது அடைக்கலம் , என்றான்- ; ( எ - று . ) 

சத்தியர் தலைகாக்கு மென்பர் ; தாயே பகையாவதுபோல அந்தச்சத்தி 
யமே என்னை வேரோடு ஒழிக்குந் தீவினையாகி விட்டதால் , யான் மனம்நைந்து 
நாக்குஉலர்ந்தேன் ; தாமரைக்கையனான இராமன் என்கண்ணைவிட்டு அகன்றா 
னென்றால் யான் உயிரோடு இரேன் ; கைகேயி ! அதனால் உன்னையடைக்கல 
மாக அடைகின்றேன் : என்னுயிர் தங்கும்படி இராமனைக் காட்டிற்குாட்டாமல் 
நாட்டில் தானே இருக்கச்சொல்வாயாக என் றனன் தசரத னென்க. மெய்யே 
நையாநின்றேன் எனக் கூட்டி யுரைத்தலு ஒன்று . 

(உஉ O ) 
ந.சு.- கைகேசி ( இந்தவரத்தைத் தவிருமா கூறுதல் அறமோ ? எனல் . 
இரந்தான் சொல்லு மின்னுரை 1 கொள்ளாண் 2 முனிவெஞ்சாண் 
மரந்தா னென்னு நெஞ்சின ணாணாள் வசைபாராள் 
சரந் 4 . 

தாழ் வில்லாய் தந்த வரத்தை தவிர்கென்ற 
லுரந்தா னல்லா னல்லற மாமோ வுரையென்றாள் . 

( இ - ள் . ) (பின்னும் கைகேயி ) , இரந்தான் சொல்லும் இன் உரை கொள் 
ளாள் - வேண்டிச்சொல்லுகின்ற மன்னவனது இனியவார்த்தையை அங்கீ 
கரியாதவளும் , முனிவு எஞ்சாள்- கோபம் தணியாதவளும் , மரம் தான் என் 


கருவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


னும் நெஞ்சினள் - மரமேயென்று சொல்லத்தக்க மனத்தையுடையவளும் , 
நாணாள் - (தீச்செயலுக்கு ) வெட்கப்படாதவளும் , வசை பாராள் - பழியை (ஒரு 
பொருளாக ) இலட்சியஞ்செய்யாதவளுமாகி , சரம் தாழ்வு இல்லாய் - பானங் 
களை மிகுதியாகக்கொண்டு எய்பவனே ! தந்த வரத்தை - (முன்) கொடுத்த 
வரத்தை , தவிர்க என்றல் - கேளாது ஒழி ( நீ ) என்று சொல்லுதல் , உரம் தான் 
அல்லால் - வலியே யல்லாமல் , நல் அறம் ஆம்ஓ - நல்லதருமமாகுமோ ? உரை- 
சொல் , என்றாள்- ; ( எ - று . ) இரந்தான் சொல்லும் - விகுதிபிரித்துக்கூட்டுக . 

நீ அம்புஎய்யும் பெருவீரனாயிருந்து ஒருமெல்லியலிடம் வந்து கொடுத்த 
வரத்தைத் தவிரவேணு மென்று இரப்பவன் போலக் கேட்பது , நமக்கு அஞ்சி 
இவள் வேண்டியவரத்தை மாற்றிக்கொள்ளட்டும் என்று உன்வலியால் வற் 
புறுத்துவது ஆகுமேயன்றித் தருமம் ஆமோ ? சொல் என்று தன் மனம் சிறிதும் 
நெகிழாமல் கைகேயி கூறினளென்க : வேலொடுகின்றானிடுவென்றது வொக் 
குங் , கோலொடுநின்றா னிரவு ” என்ற குறள் கைகேயியின் பேச்சில்நினைவுக்கு 
வருகின்றது . சரந்தாழ்வில்லாய் என்ற விளி - உன்னுரை உரத்தால் தோ 
ன்றுவதுஎன்பதைத் தெரிவித்தலால் , கருத்துடையடைகொளியாம் . சரம் தாழ் 
வில்லாய் - சரத்தைவெளிவிடும் பொருட்டுத் தாழ்கின்ற வில்லையுடையவனே ! 
எனினுமாம் : இதில் , உன்னுடைய வன்மையைப் பணிவினால் வெளிப்படுத்துப் 
வன் நீ என்ற கருத்தும் தோன்றும் . நெஞ்சில் , நெகிழ்ச்சியில்லாமைக்குத் 
திருஷ்டாந்தமாக ‘ மாந்தானென்னு நெஞ்சினள் என்றார் ; மரங்கள் போல் 
வலியநெஞ்சவஞ்சனேன் ” என்றார் பெரியாரும் . பி - ம் : -1 கேளாள் . 2 முனி 
வாறாள் , முனிவஞ்சாள் . 3 அன்ன , என்ன . 4 தாவில்லாய் . என்றால் . ( உஉக ) 

கூரு.- சோகத்தால் மன்னவன் மண்ணில் விழதல் . 
கொடியாளின்ன கூறினள் கூறக் குலவேந்தன் 
முடி சூட்டாமல் 2 வெம்பரன் மொய்கா னிடைமெய்யே 
நெடியா னீங்க நீங்கு மென்னா ருயிரென்னா 
விடியே றுண்ட மால்வரை போன் மண் ணிடைவீழ்ந்தான் . 
( இ - ள் . ) கொடியாள் - கொடியவளாகியகைகேயி , - இன்ன கூறினள் 

. 
இப்படிப்பட்டவைகளைச் சொன்னாள் ; கூற சொல்ல , குலம் வேந்தன்- , 
நெடியான் - இராமன் , முடி சூட்டாமல் - கிரீடத்தைச் சூட்டப்பெறாமல், 
வெம் பரல் மொய் கான் இடை - கொடிய (உறுத்துந்தன்மையுள்ள ) பாற்கற்கள் 
நெருங்கிய காட்டில், நீங்க - பிரிய , என் ஆர் உயிர் - எனது ( உடம்பிற் ) பொருந் 
திய உயிர் , மெய்யே - உண்மையாக , நீங்கும் - பிரியும் , என்னா - என்றுசொ 
ல்லி , இடி ஏறு உண்ட - பேரிடிவிழுந்த , மால் வரை போல் - பெரியமலை 
போல , மண்ணிடை - பூமியில் , வீழ்ந்தான்- ; ( எ - று .) 

தசரதன் கைகேயியின் அக்கடுஞ்சொல்லைக்கேட்டு இனி இராமன் முடி 
சூட்டப்பெறாமல் வெம்பரற்கானிடைச் செல்வது திண்ணம் ; அவன் நீங்க 
என்னுயிரும் நீங்கும் என்று சொல்லிப் பெருந்துயரத்தாற் புவியில் வீழ்ந்தன 


காண்டம் 


ந.- கைகேசி சூழ்வினைப்படலம் 


கருகூ 


| 


அழுந்தி , 


னென்க . குலம் - சூரியகுலம் . இடியேறுண்ட மால்வரை யென்றது - முன் 
னாளிற் சிறகுள்ளனவாயிருந்து பறந்து நாடுகளின்மேல் விழுந்து 
அழித்துக்கொண்டிருந்ததனால் இந்திரனால் வச்சிராயுதங்கொண்டு சிறகரியப் 
பட்ட மலைகளை யென்னலாம் . பி - ம் : -1 சூடாமல் , 2 காத்தலும் . என்னாவி 
யினி . மூன்றாமடியில் நெடியோனீங்கு நீக்கலு நீங்கானினியென்னா என்றும் 
பாடம் .. 

((222) 
ங சு.- வீழ்ந்தமன்னவன் கைகேயியின் கொடுநெஞ்சைக்கண்டு 

வருந்தத்தொடங்கல் . 
வீழ்ந்தான் வீழா வெந்துய ரத்தின் கடல் வெள்ளத் 
தாழ்ந்தா னாழா வக்கட லுக்கோர் கரைகாணான் 
சூழ்ந்தா படுன்பஞ் சொற்கொடி யாள்சொற் கொடுநெஞ்சம் 
போழ்ந்தா கள்ளப் புன்மையை நோக்கிப் புரள்கின்றான் . 

இ - ள் .) ( தசா தமன்னவன்) , - வீழ்ந்தான் - ( பூமியில் ) விழுந்தான் ; வீழா 
விழுந்து , வெம் துயரத்தின் கடல் வெள்ளத்து - கொடிய துன்பமாகிய சமுத் 
திரத்தினது நடுவெள்ளத்தில் , ஆழ்ந்தான் - அழுந்தினான் ; ஆழா 
அ கடலுக்கு - அச்சமுத்திரத்திற்கு , ஓர் கரை காணான் - ஒரு எல்லையைக் 
காணாதவனாய் , துன்பம் சூழ்ந்தாள் - தீங்கையாலோசித்தவளும் , சொல் கொடி 
யாள் - கொடிய வார்த்தையையுடையவளும் , சொல் கொடு நெஞ்சம் போழ்ந் 
தாள் - ( தன் ) வார்த்தையால் மனத்தைப் பிளந்தவளுமாகிய கைகேயியினது , 
உள்ளம் புன்மையை - மனத்தினது அற்பத்தன்மையை , நோக்கி - பார்த்து , 
புரள்கின்றான்- ( மனஞ்சகியாமற் புவியிற்) புரள்பவனானான் ; ( எ - று .) 

கரையின்றி வருதலால் , துயரத்தின் கடலென்றார் ; பிறவிப்பெருங்கடல் 
என்றாற்போல . கரைகாணாமைக்கு , நடு வெள்ளமென்றுரைத்தாம் . நீந்தற்கு 
அருமையால் , ஆழ்ந்தான் என்றார் . சொற்கொடியாள் - கொடுஞ்சொல்லாள் என 
விகுதிபிரித்துக் கூட்டப்பட்டது . துன்பஞ்சூழ்ந்தாள் , சொற்கொடியாள் என்ப 
வை கூனியையாய் , அவள் சொற்கொடு நெஞ்சம் போழ்ந்தாளென்றுமாம் . நோக் 
குதல் - கருதுதல் . பி - ம் : -- துன்பச் . சித்தம் . என்ன . 4 புலர்கின்றான் . (உஉங ) 
ங எ .-- இதுமுதல் ஐந்துகவிகள் - ஒருதொடர் : தசரதன் கைகேயியைப் 

பலவாறு பழித்துத் துயருறுதலைத் தெரிவிக்கும் . 
1 ஒன்றா நின்ற 2 வாருயி ரோடு 3 முயர் 4 கேள்வர் 
பொன்றா முன்னம் பொன்றின ரென்னும் புகழல்லா 
6 லின்றோர் காறு மெல்வளை யார்தம் மிறையோரைக் 
கொன்றா ரில்லைக் கொல்லுதி யோநீ கொடியாளே . 

( இ - ள் . ) எல் வ்ளையார் - விளக்கமுள்ள வளையலையுடைய மகளிர் , ஒன்றா 
"நின்ற - (உடலோடு ) பொருந்திய , ஆர் உயிரோடு உம் - அரிய உயிருடனே , 
உயர் கேள்வர் ( எல்லாப்பொருளினுஞ்) சிறந்த பிராணநாயகர் , பொன்றா 
ए 


கசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


முன்னம் - இறப்பதற்குமுன்னே , பொன்றினர் .( தாம் )இறந்தனர் , என்னும் 
என்றுசொல்லப்படுகின்ற , புகழ் அல்லால் - கீர்த்தியைக் கொண்டவரல்லாமல் , 
இன்று காறுஉம்-இதுவரையிலும் , தம் இறையோரை கொன்றார் - தமதுகணவ 
ரைக் கொலைசெய்தவர் , இல்லை - எங்குமில்லை ; கொடியாளே - கொடுந் தன்மை 
யையுடையாளே ! நீ கொல்லுதிஓ - நீ கணவனை கொல்லுகின்றாயோ ? ( எ - று .) 

கணவன் இறக்கத் தாம் உயிர்வைத்துக்கொண்டிருக்க விருப்பமில் 
லாது அவருடன் மாய்ந்தா ரென்று புகழ்பெற்ற மகளிரும் பலர்உளர் : ஆனால் , 
இதுவரையில் , தன் கணவனைக் கொன்றாரென்று பேரெடுத்த மகளிர் இவ் 
வுலகி லில்லை . நீ 

கணவனுயிரைக் கொள்கின்றா யாதலால் , உன்போற் 
கொடியா ருண்டோ ? என்று தசரதன் கைகேயியைப் பழித்தன னென்க . 
கற்புடைமகளிர் கணவன் இறந்ததைக் கேட்டமாத்திரத்தில் உயிர்மாயப் 
பெறுவரென்றும் , அங்ஙனம் உயிர்போகாவிடின் குளிர்ந்த நீர்ப்பொய்கையிற் 
குளித்தல் போலத் தீக்குதித்து உயிர்மாய்ப்பரென்றும் நூல்கள் கூறும் : இவற் 
றை அரிமா னேந்திய வமளிமிசையிருந்த , திருவீழ்மார்பிற் றென்னர் கோ 
மான் , மயங்கிணர்க்கோதை தன் றுயர்பொறாஅன் , மயங்கினன் கொல்லென 
மலரடிவருடத் , தலைத்தாணெடு மொழி தன் செவிகேளாள் , கலக்கங்கொள் 
ளாள் கடுந்துயர் பெறா அண் , மன்னவன் செல்வுழிச் செல்க யானெனத் , தன் 
னுயிர்கொண்ட வனுயிர்தேடினள் போற் , பெருங்கோப்பெண்டு மொருங் 
குடன் மாய்ந் தனள் ” என்ற சிலப்பதிகாரமும் , “ காதலன் வீயக்கடுந்துயரெய்திப் , 
போதல் செய்யாவுயிரொடு புலந்து , நளியிரும் பொய்கை யாடுநர்போல , முளி 
யெரிபுகூஉ முதுக்குடிப்பிறந்த , பத்தினிப் பெண்டிர் என்ற மணிமேகலையும் , 
பெருந்தோட்கண வன் மாய்ந்தென வரும்பற , வள்ளிதழவிழ்ந்த தாமரை , நள் 
ளிரும் பொய்கையுந் தீயு மோரற்றே " என்ற புறநானூறும் , " ஒருபிராகவுணர்க 
வுடன்கலந்தார்க் , கீருபிரென்பரிடை தெரியார் - போரில் , விடனேந்தும் 
வேலோற்கும் வெள்வளையினாட்கு , முடனே யுலந்த துயிர் என்ற புறப் 
பொருள் வெண்பாமாலையும் இங்குக் காணத்தக்கன . எல் -- இடைச்சொல் ; 
இது உரிச்சொல் நீர்மைத்தாயினும் , ஆசிரியர் “ எல்லேயிலக்கம் என இடைச் 
சொல்லாக வோதினமையால் இடைச்சொல்லென்றே கொள்க . இனி , 

மெல் 
வளையார் என்றும் பிரிக்கலாம் . பி - ம் :-- 1 ஒன்றாய்நின்ற. 2 அவ்வுயிர் . 3 உயிர்க் 
4 கேள்வன் . போதினர் . இன்றே. 

( 2 உச ) 
நவு . ஏவம் பாரா யின்முறை நோக்கா யறமெண்ணா 

யாவென் பாயோ வல்லை மனத்தா லருள்கொன்றாய் 
நாவம் பாலென் னாருயி ருண்டா யினிஞாலம் 

பாவம் பாரா 2 தின்னுயிர் கொள்ளப் போகின்றாய் . 
( இ - ள் . ) ( நீ ) , ஏவம் பாராய் - குற்றத்தைக் கருதாய் ; இல் முறை நோக் 
காய் - நற்குடிப்பிறந் தமகளிர் செய்யும் கிரமத்தைப் பாராய் ; அறம் எண்ணாய் - 
தருமத்தை நினையாய் ; ஆ என்பாயோ அல்லை - அந்தோ என்று இரங்குகின் 


காண்டம் . 


ந .-- கைகேசி சூழ்வினைப்படலம் 


கசுக 


றாயுமில்லை ; மனத்தால் அருள் கொன்றாய் நெஞ்சிற் கருணையழித்து விட்டாய் ; 
நா அம்பால் (உனது ) சொல்லாகிய அம்பினால் , என் ஆர் உயிர் உண்டாய் - 
எனது அரியபிராணனை வாங்கினாய் ; இனி- , பாவம் பாராது - பாவத்தை 
" நினையாமல் , ஞாலம் - உலகத்தாரது , இன் உயிர் - இனிய பிராணனை, கொள் 
ளப்போகின்றாய் - கொலை செய்யப் போகிறாய் ; ( எ - று .) 

மிகக்கொடிய நீ உன்தாவாகிய அம்பை என்மீது எய்ததனால் , நான் 
உயிர் போகும் நிலையை யடைந் திட்டேன் : இனி , விரைவில் தானே இராம 
னைக் காட்டிற்குத் துரத்தி அதன்மூலமாய் இவ்வுலகத்தார் உயிரையே கொள்ளப் 
போகின்றாயென்று தசரதன் பழித்தவாறு . உலகத்தார் இராமபிரானிடத்துப் 
போன்புவைத்திருப்பதை யுணர்ந்ததுபற்றி , மன்னவன் ஞாலத்தின்னுயிர் 
கொள்ளப்போகின்றாய் என்கிறான் . ஏவம் - எவ்வம் என்பதன் விகாரம் . 
பாராய் , நோக்காய் , எண்ணாய் - எதிர்மறை ஆகாரவிகுதி புணர்ந்து கெட்டன ; 
உடன்பாடாகவுரைக்கவுமாம் . பி - ம் : -1இனமுறை. 2 என்னுயிர் பேடுகின்றாய் . 
ங க . ஏண்பா லோவா நாண்மட மச்ச மிவையேதம் 

பூண்பா லாகக் 2 காண்பவர் நல்லார் 3 புகழ்பேணி 
நாண்பா 4 லோரா நங்கையர் தம்பா னணுகாரே 

யோண்பா லாசே 7 பெண்பா லாசோ டடைவம்மா . 
( இ - ள் .) எண் பால் - பெருமையின் பகுதியினின்று , ஓவா - நீங்காத, 
நாண் மடம் அச்சம் இவைஎ - நாணம் மடம் அச்சம் என்பவற்றை, தம் 
பூண் பால் ஆக , தமது ஆபரணங்களின்பகுப்பிற் சேர்ந்தனவாக , காண்பவர் 
( மனத்தினாலாராய்ந்து ) கொள்பவரே , நல்லார் - மகளிரென்று சொல்லத்தக்க 
வர் ; புகழ் பேணி நாண்பால் ஓரா - புகழைவிரும்பி நாணின் பகுதியைக் 
கொள்ளவேண்டியது இன்றியமையாததாகவிருக்கவும் அதனை யறியாத , 
நங்கையர் - மாதர்கள் , - தம் பால் தமது பகுப்பாகிய பெண்பாலார் 
வர்க்கத்தில் ,நணுகார் - சேரமாட்டார் ; (பின்னை அவர் எந்தப்பாலிற் சேர்வ 
சென்னில் ), -- ஆண்பாலார்ஏ - ஆண்பால்வர்க்கத்திற் சேர்ந்தவரேயாவர் ; 
பெண்பாலாரோடு அடைவு - ( அவர்கள் உலகத்திற் ) பெண்பாலாரோடு 
ஒப்புமைபற்றிச் சேர்வது ( எவ்வாறு ? ) அம்மா - ஆச்சரியம் ! ( எ - று . ) 

நாண் - மடம் முதலிய பெண்மைக்குணம் இல்லாதவர் பார்வைக்குப் 
பெண்பாலார்போலத்தோன்றினும் ஆண்பாலாகவே கருதத்தக்கார் : 
கத்தில் அவரைப் பெண்பாலாராக வடிவு ஒப்புமை மாத்திரத்தைக் கொண்டு 
வழங்குவது வியக்கத்தக்கதேயென்றவாறு . இனிப்பின்னிரண்டடிகட்கு 
நாண் என்ற பெண்மைக்குணத்தைத் தம்மிடத்துக்கொள்ளாத மங்கையரிடத் 
துச் சோாத ஆண்பாலாரே ஆண்பாலாரென்று சொல்லுதற்கு உரியவர் ; அங் 
ஙனம் நாணமற்ற மகளிரிடத்துச்சேரும் ஆண்பாலாரோ பெண்பாலாரோடு 
சேர்த்துச் சொல்லுதற்கு உரியவ ரென்று பொருளுரைப்பாருமுளர் . 


** 


வடிவு 


உல 


கஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


நாண் மடம் அச்சம் என்பன - பயிர்ப்பென்னும் குணத்திற்கும் உபலக்ஷணம் . 
அவற்றுள் நாண் தகாதவற்றின்கண் உள்ள மொடுங்குதல் ; மடம் - எல்லாமறிந் 
தும் அறியாது போலிருத்தல் ; அச்சம் - என்றுங்காணாததைக் கண்டவிடத்து 
அஞ்சுதல் . பயிர்ப்பு - தன்கணவனல்லாதவரின் கை முதலியன மேற்படின் 
அருவருத்தல் . கடிசொல்லில்லை காலத்துப்படினே என்றதனால் , அம்மா 
வென்பது வந்ததென்க. பி - ம் : - ஒவ்வா . காண்பயனுக்குப் , காண்பயனந்தப் , 
காண்பவர் நல்ல , காண்பனநல்லார் . பயனீத்த . ஓரார் , ஒர்வார் . நணுகாதோர் , 
அணுகாரோ. ஆண்பாலொவ்வர் , ஆண்பாலாரோ. 7 அப்பொருளாரோடு, 
பேரருளாளோடு , பெண்பாலுளரோடு , பெண்பொருளாளும் . ( உஉசு ) 
ச 0 . மண்ணாள் கின்றா ராகி வலத்தான் மதியால்வைத் 

தண்ணா நின்றார் யாரையு மெல்லா விகலாலும் 
விண்ணோர் காறும் வென்ற வெனக்கொர் மனைவாழும் 
பெண்ணால் வந்த தந்தர மென்னப் பெறுவேனோ 

இ - ள் .) மண் ஆள்கின்றார் ஆகி - பூமியை ஆளுகின்றவராய் , வலத்தால் - 
பலத்தினாலும் , மதியால் - புத்தியினாலும் , வைத்து - ( மேலாக ) வைத்து , 
எண்ணா நின்றார் யாரைஉம் - எண்ணப்படுகின்ற எல்லா அரசரையும் , எல்லாம் 
இகலால்உம் - எல்லாவலியினாலும் , விண்ணோர்காறுஉம் - தேவர்வரையில் 
வென்ற - சயித்த , எனக்கு- , மனை வாழும் ஓர் பெண்ணால்- ( எனது ) வீட்டி 
வாழும் ஒருபெண்னினால் , அந்தரம் வந்தது - தீமை நேர்ந்தது , என்ன பெதும் 
வேன் ஓ - என்று சொல்லத்தக்க நிலைமையை அடைவேனே ! ( எ - று . ) 

புத்திபலம் தேகபலம் முதலியவற்றாற்சிறந்த இவ்வுலகத்த சரையும் 
விண்ணுலகத்தவரையும் வென்று பெருவீரனென்றுபேர்பெற்ற யான் அவ்விரு 
வகைவலிமையுமில்லாத வீட்டில் வாழும் பெண்ணினால் உயிர்போகும் நிலை நிக 
ழும் படியாவதே ! என்று தசரதன் வருந்துகின்றனனென்க . வைத்து - அசை 
யாகவுமாம் . எல்லாவிகலாவன - பலம் , மதிமுதலியன ; எல்லாப்போராலும் 
என்றுமாம். அந்தரம் - மரணம். ஓ - இழிவுசிறப்பு . மனைவாழும் பெண் 
மனைவியென்னவுமாம் . பி - ம் : - 1நின்றோர் . 2 என் , ஏ . பெறுகேனோ . (உஉஎ) 
சக . என்றென் றுன்னும் பன்னி 1 யுயிர்க்கு 2 மிடர்தோயு 

மொன்றொன் 3 றொவ்வா வின்ன வழக்கு 4 முயிருண்டோ 
5 வின்றின் றென்னும் வண்ண மயங்கு மிடியும்பொற் 

குன்ஃறொன் றொன்றோ டொன்றிய தென்னக் குவிதோளான் . 
( இ - ள் .) பொன் குன்று ஒன்று ஒரு பொன்மயமான மலை , ஒன்றோடு ஒன்றி 
யது என்ன - ( அத்தகையமலை ) மற்றொன்றுடன் சேர்ந்தால் ( அதைப் ) போல 
விருக்கின்ற, குவி தோளான்- திரண்டதோள்களையுடைய சக்ரவர்த்தி , -- என்று 
என்று உன்னும் - என்று பலவாறாக நினைப்பான் ; பன்னி-(வாயினாற் பலபடி 
சொல்லி , உயிர்க்கும் - பெருமூச்செறிவான் ; இடர் தோயும் - துன்பக்கடலில் 
மூழ்குவான் ; ஒன்று ஒன்று ஒவ்வா - ஒன்றோடொன்று ஒவ்வாத [ பலவகைப் 


காண்டம் 


ந .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


க்சுகூ 


பட்ட ) , இன்னல்- துன்பத்தில் , உழக்கும் - வருந்துவான் ; உயிர் உண்டோ 
பிராணன் இருக்கின்றதோ , இன்று இன்று - இல்லை இல்லை , என்னும் வண் 

என்று சொல்லும்படி , மயங்கும் - மூர்ச்சிப்பான் ; இடியும் - (நெஞ்சு) 
உடைவான் ; ( எ - று. ) 


ணம் 


தோய்தலென்னும் வினைக்கேற்ப , இடர் கடலாக உரைக்கப்பட்டது . 
பொன்குன்றொன்றொன்றோடொன்றியது - இல்பொருளுவமை . பி - ம் : 
இரக்கும் , இரங்கும் . 2 மிடலாயும் , மிடறோயும் . 3 அல்ல. 4உயிரோடும் . 5 இன் 
றென்றுன்னும் . அயர்க்கும் . 7 இடைகின்றான் , இடைதேரான் , மிடிதென் 
றான் , மடியும் பொற் . ஒன்றோடொன்று ஒன்றியவென்ன . (உஉ அ ) 
சஉ.- கைகேயி நீ உரைதப்பினால் நான் உயிர்மாய்வேன் எனல் . 
ஆழிப் பொற்றேர் மன்னவ னிவ்வா றயர்வெய்திப் 
பூழிப் பொற்றோண் முற்று மடங்கப் புரள் போழ்தி 
லூழிற் 3 பெற்றா லென்னுரை பயின்றே லுயிர்மாய்வேன் 
பாழிப் பொற்றார் மன்னவ வென்றாள் பசையற்றாள் . 

( இ - ள் .) ஆழி பொன் தேர் மன்னவன் - சக்கரத்தைக்கொண்ட பொன்மய 
மான இரதத்தையுடைய சக்கரவர்த்தி , இவ்வாறு - இங்எனம் , அயர்வு எய்தி 
தளர்வடைந்து , பொன் தோள் முற்றும்- (தன்) அழகிய புயமுழுவதிலும் , பூழி 
அடங்க- புழுதி நிறையும்படி , புரள் போழ்தில் - பூமியிற்புரளுங்காலத்தில் , - என் 
உரை - என்வரத்தை , ஊழில் பெற்றால் முறைமையாகப் பெற்றால்சரி, இன்று 
எல் - பெறாவிடின் , உயிர் மாய்வேன் - பிராணனை மாய்த்துக்கொள்வேன் ; 
பாழி பொன் தார் மன்னவ - வலியையும் அழகிய வெற்றிமாலையையுமுடைய 
அரசனே ! என்றாள் - ; (யாவளெனில் ), பசை அற்றாள் - நெஞ்சில் ஈரமில் 
லாதவளான கைகேயி ; ( எ - று .) 


< மன்னவ 


என்ற 


மன்னவன் துயரத்தாற் பலவாறு சொல்லியவண்ணம் பூமியிற் புரண்டு 
கொண்டிருக்கையில் , கைகேயி தன்மனத்திற்கொண்டுள்ள உறுதியை வெளி 
பட்டனளென்க. பெற்றால் என்ற வினையெச்சத்திற்கு உயிர்வைத்திருப்பே 
இனன்று முடிக்குஞ்சொல் வருவிக்க . ஆழிப்பொற்றேர் மன்னவன் என்பதில் , 
தசரதன் என்பதன் கருத்து அடங்கியிருக்கின்றது ; இனி , ஆழியையும் தேரையு 
முடைய மன்னவ னென்றுமாம் . 

விளி - நான் உன்னைக் 
கணவனாகக்கொண்டு உன் கொள்கைப்படி நடக்கவேணுமென்கின்ற கற்புடை 
மகளிர் நிலையிலிருந்து பேசவில்லை ; அறத்தைப் பாதுகாக்கவேண்டிய அரசன் 
முறையில் உன்னைவைத்து நீ அறம்வழுவாது சொன்ன சொல்லைப் பாதுகாக்கு 
மாறு வற்புறுத்துகின்றே னென்பதைக் குறிப்பிக்கும் . பூழி , போழ்து -புழுதி , 
பொழுது என்பவற்றின் மரூஉ . அற்றாள் - பெயர் . பசை - ஈரம் , உள்ளன்பு . 
பி - ம் : - 1 அவ்வாறு, பொற்றார் . பொய்த்தால் , 4 அன்றேல் , இன்றே . ( உஉக ) 


ககூச். 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சரு - கைகேயி நீ வரம் கொடுத்துவிட்டு இப்போது வருந்துவது 

தகாது எனல் . 
அரிந்தான் முன்னோர் மன்னவ னன்றே யருமேனி . 
வரிந்தார் வில்லாய் வாய்மை வளர்ப்பான் வரநல்கிப் 
பரிந்தா 2 லென்னா மென்றனள் போயுங் கனலேபோ 

லெரிந்தா றாதே யின்னுயி ருண்ணு மெரியன்னாள் . 
( இ - ள். ) பாயும் கனல் ஏ போல் - பரவுகின்ற தீப்போல , எரிந்து ஆறாதே 
எரிந்து தணியாமல் , இன் உயிர் உண்ணும் - இனிய பிராணனைக் குடிக்கின்ற, 
எரி அன்னாள் - நெருப்பையொத்த அந்தக் கைகேயி , வரிந்து - கணுக்களை 
யுடையதாகி , ஆர் - கட்டப்பட்ட , வில்லாய் - தனுவையுடையவனே ! ஓர் மன் 
னவன் - (உன் குலத்திற்பிறந்த ) ஒரு அரசன் , முன் - முன்னே , வாய்மை வளர்ப் 
பான் - மெய்யை வளரச்செய்யும் பொருட்டு, அரு மேனி - ( பெறுதற்கு ) அரிய 
உடலை , அரிந்தான் அன்றே - அறுத்துக்கொடுத்தானல்லவா ? ( அவன்வமிசத் 
திற்பிறந்த நீ ) , வரம் நல்கி - வரத்தைக் கொடுத்து , ( அவ்வரத்தைக் கேட்கும் 
போது ), பரிந்தால் - வருந்தினால் , என் ஆம் - யாதுபயன்உண்டாகும் ? என் 
றனள் - ; ( எ - று .) 

சிபி பிரதிஜ்ஞைசெய்தபடியே தன்னுடலைப் பருந்துக்கு அறுத்துக்கொ 
இத்துநற்கதியடைந்தான். : அலர்க்கனென்ற ராஜர்ஷியும் ஓரந்தணனுக்குத் 
தன் கண்களைப் பிடுங்கிக்கொடுத்தான் . ஸமுத்ரமும் ப்ரதிஜ்ஞைகடவாதிருக்கும் 
படி கரைகடவாது இருக்கின்றது : ஆகவே , சத்தியந்தான் முக்கியம் , சத்திய 
த்தைக்காட்டிலும் மேம்பட்ட தருமமில்லையாகையால் , உலகில் மேம்பட்டவ 
னான நீ செய்தபிரதிஞ்ஞைதவறாமல் இராமனைக் காட்டிற்கு அனுப்புவாயாக : 
மும்முறை சொல்லுகின்றேன் . நீ என்பொருட்டுச்செய்த பிரதிஜ்ஞையை 
நிறைவேற்றாவிடின். உன் முன்னிலையிற்றானேபிராணனைவிடுவேன் : என்ட 
வனுக்குப்பட்டங்கட்டி இராமனைக்காட்டிற்கு அனுப்பி எனக்கு எதிரிகளில் 
லாமற்செய்வாய் . இல்லாவிடின் பிரதிஜ்ஞைதவறிய நீ கடைத்தேற முடியாது . 
எனக் கடுமையாகக் கைகேயி கூறினளென முதனூல்பற்றி விரித்துரைக்க . 
ஓர்மன்னவன் -சிபி ; இதனை “ புறவொன்றின் பொருட்டாகத் துலைபுக்க 
பெருந்தகை , ” “ இவர்குலத்தோன் மேற்பறவை , மன்னுயிர்க்குத் தன்னுயிரை 
மாறாகவழங்கினனால் ” எனப் பாலகாண்டத்திற் கூறியவாற்றானு முணர்க. 
இதனை யெடுத்துக்கூறினாள் , அவன் வமிசத்துப் பிறந்த நீ உயிர்துறந்தாயினும் 
வாய்மையை நிலைபெறுத்தவேண்டு மென்றற்கு . தீயோ ஒருபொருளைப் பற்றி 
யெரித்தபின் ஆறிவிடுவதாயிருக்கக் கைகேயியாகிய தீயோ உயிரோடு கூடிய , 
மன்னவனைப்பற்றியெரித்தும் தணியாது அவனுயிரையுங் கொள்ளுகின்ற 
தென வேற்றுமையணி தோன்றக்கூறுவார் எரிந்தாறாதே யின்னுயிருண்ணு 
மெரியன்னாள் என்றார் . எரிந்தாறாதேயின்னுயிருண்ணு மெரியன்னாள் என்ற 
விடத்து தீயினாற்சுட்ட புணுள்ளாறு மாறாதே , நாவினாற்சுட்டவடு என்னுந் 
திருக்குறளின் பொருள் அறியத்தகும். வாய்மை - வாயினின்று தோன்றுவ 
தாகிய சத்தியம் . பி - ம் : - பிரிந்தாய் . 2 என்னை . பெய்யும் . ஏறாதே . ( உங O ) 


புதல் 


காண்டம் 


கூ .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கீகாரு 


3 


தசரதன் கைகேயிக்கு வரத்தைத் தந்தேனெனல் . 
வீந்தா ளேயிவ் வெய்யவ ளென்னா மிடல் வேந்த 
னீந்தே னீந்தே னிவ்வர மென்சேய் வனமாள 
மாய்ந்தே நான் போய் வா னுல காள்வென் வசைவெள்ள 
நீந்தாய் நீந்தாய் நின்மக னோடுந் நெடிதென்றான் . 

( இ - ள் . ) இ வெய்யவள் - இக்கொடியவள் , வீந்தாள் ஏ ( கேட்டவரத் 
தைக் கொடுக்காவிட்டால் ) இறந்தவளேயாவள் , என்னா - என்றெண்ணி , --- 
மிடல் வேந்தன் - வலியையுடைய சக்ரவர்த்தி , - இவரம் ஈந்தேன் ஈந்தேன்- 
இவ்வரத்தைக்கொடுத்தேன் கொடுத்தேன் , என் சேய் வனம் ஆள - என்மகன் 
( ராமன்) காட்டையாள , நான் மாயந்து ஏ போய்-யான் இறந்துபோய் , வான் 
உலகு ஆள்வென் - தேவலோகத்தை யாளுவேன் ; நெடிது - வெகுகாலம் நின் 
மகனோடு உம் - உனதுபிள்ளையுடன் ( பரதனுடன் ), வசை வெள்ளம் - பழியா 
கிய கடலை , நீந்தாய் நீந்தாய் . கடக்கமாட்டாமல் அதனுள் அழுந்துவாயாக , 
என்றான் - என்று சொன்னான் ; (எ - று .) 

இனி இவள் கேட்டவாத்தைக் கொடுக்கப் பின்வாங்கினால் . இப்போதே 
உயிர்விடுவள் : அங்கனம் உயிர்நீத்தால் நாம் மெய்ம்மைதவறியவனாவதோடு 
பெண்கொலைக்குக் காரணமாவதுபற்றிப் பெண்பாவமும் நம்மைத் தொடரும் : 
ஆதலால் , இவள் கேட்டவரத்தைக் கொடுத்தலே சரி என்று உறுதிகொண்ட 
தசரதன் நீ கேட்கும்வரத்தைத் தந்தேன் தந்தேன் ; உண்மை தவறாத 
நற்பயத்தினால் சுவர்க்கலோகத்தில் நான் மேன்மை பெற்றிருக்க , நீ கணவனைக் 
கொன்ற பெரும்பழி நிலைத்திருக்க , உன்மகனுடன் இனிது அரசுபுரிவாய் 
என்று தன்மனத்திலுள்ள அடங்காத்துயரமும் வெகுளியுந்தோன்றச் சத்தியத் 
துக்குக் கட்டுப்பட்டுக் கூறின னென்க. வீந்தாள் - விரைவுபற்றி எதிர் 
காலம் இறந்தகாலமாகச் சொல்லப்பட்டது ; தெளிவுபற்றியுமாம் . ஈந்தே னீந் 
தேன் , நீந்தாய் நீந்தாய் - தேற்றப்பொருளைக்காட்டும் ; வெகுளியடுக்குமாம் . 
ஆளுதல் -அடைதல் . வெள்ளம் - ஆகுபெயர் . பி - ம் : - வீய்ந்தாள் . 2 அரசாள்வன் . 
சாரு . - வரந்தந்த மன்னவன் மூர்ச்சிக்க, கைகேயி தன்னெண்ணம் 

நிறைவேறித் துயிலுதல் . 
கூறா 1 முன்னங் கூறு படுக்குங் கொலைவாளி 
னமு 2 மென்னும் வன்றுய ராகத் திடைமூழ்கத் 
தேறா னாகிச் செய்கை மறந்தான் செயன்முற்றி 

யூறா நின்ற சிந்தையி னாளுந் துயில்வுற்றாள் . 
( இ - ள் . ) கூறா முன்னம் - சொல்லுதற்கு முன்னே , -- கூறு படுக்கும் - 
பாதியாக அறுக்கின்ற , கொலை - கொல்லுதற் றொழிலையுடைய , வாளின் ஏறு 
ஆம் சிறந்த வாளோடு ஒத்ததாகும் , என்னும் - என்றுசொல்லத்தக்க , வன்- துயர் 
கொடிய துன்பம் , ஆகத்து இடை மூழ்க - மனத்தில் அழுத்து தலால் , ( அத் 


ஆடவர்தனே , நிற்கஉம் 
கசுசு கம்பராமாயணம் 

அயோத்தியர் 
தசரதன் ), தேறான் ஆகி - தணியாதவனாய் , செய்கை மறந்தான் - செயல்மறந்து 
கிடந்தான் ; செயல் முற்றி - தன்காரியத்தை முடித்துக்கொண்டு , ஊறா 
நின்ற சிந்தையினாள் உம் - களிப்புமிகுகின்ற மனத்தையுடைய கைகேயியும் ,, 
துயில்வு உற்றாள் - தூக்கத்தை யடைந்தாள் ; ( எ - று .) 

வரத்தைத் தந்தவுடனே பெருந்துயர் மனத்தில் மூளத் தசரதமன்னவன் 
திகைத்து மூர்ச்சித்தான் ; கைகேயியோ தன்னெண்ணம் முற்றியதனால் மனக் 
களிப்போடு துயிலலானாளென்க . கூறாமுன்னம் செய்கைமறந்தான் -உயர்வு 
நவிற்சி . இச்செய்யுளில் தசரதமன்னவன் பெருந்துயரினாற் செயலற்றுக்கிடக்க , 
கைகேயியும் பெருமகிழ்ச்சியால் மெய்ம்மறந்து தூங்கினாளெனத் துயருற்றாருக் 
கும் மகிழ்ச்சியடைந்தார்க்கும் ஒருநிலை நிகழ்ந்ததன்மையைக் கூறிய நயம் 
பாராட்டத்தக்கது . கூறாமுன்னம் என்பதைக் கூறுபடுக்கும் என்பதனோடு 
இயைத்து வாளுக்கு அடையாக்கி , வாளினது கூர்மையைச் சிறப்பிக்கின்ற 
தெனினுமாம் . ஆற்றல்பற்றி வாளின் ஏறென்றார் ; கீழ் “ இடியேறு ” என்றாற் 
போல . ஏறு - ஏறுதலென்றுமாம் . செயல்முற்ற லாவது - தான் கேட்ட 
வரங்களைப் பெற்றுக்கொண்டது . கூறாமுன்னம் செய்கைமறந்தா னென்று 
மாம் . பி - ம் : - மன்னன் . வண்ணம் . 3சிந்தையினானுந் துயில்வுற்றான் . (உஙஉ ) 

சாசா. - இரவுகழிதலின் வருணனை . 

வேறு , 
சேணு லாவிய நாளெ லாமுயி ரொன்று போல்வன செய்துபி 
னேணு லாவிய தோளி னானிட ரெய்த வொன்று 1 மிரங்கிலா 
வாணி லாநகை மாத ராள்செயல் கண்டு மைந்தர்மு னிற்கவு , 
நாணி னாளென வேகி னாணளிர் கங்கு லாகிய நங்கையே . 

( இ - ள் .) ( பின்பு ) , சேண் உலாவிய நாள் எலாம் - மிகுதிபொருந்திய தினங் 
களிலெல்லாம் , ஒன்று உயிர் போல்வன - ஒருஉயிரையொக்கின்றகாரியங்களை , 
செய்து- , பின் - பிறகு ( இப்போது என்றபடி ), ஏண் உலாவிய தோளி 
னான் - வலிமை பொருந்திய புயங்களையுடைய கணவன் , இடர் எய்த - துன்பம் 
தை யடைய, ( அப்பொழுதும் ) , ஒன்று உம் இரங்கிலா - சிறிதும் மனம் பு 
தபியாத , நிலா வாள் நகை மாதராள் - சந்திரகிரணம்போல் ஒளியையுடை 
புன்சிரிப்பினையுடைய கைகேயியினது , செயல் கண்டு -தீத்தொழிலைப்பார்த்து, 

, 
வெட்கப்பட்டவள் போல , நளிர் கங்குல் ஆகிய நங்கை - குளிர்ந்த இராத்திரி 
யென்கின்ற பெண் , ஏகினாள் - போனாள் ; ( எ - று . ) 

ஒருபகுப்பைச் சேர்ந்தவர் ஒருதீத்தொழிலைப் புரியின் அப்பகுப்பைச் 
சேர்ந்தவர்க்கெல்லாம் வசையுண்டாதல் உலகத்திலே யியற்கையாதலால் , பெண் 
பாலாரைச் சேர்ந்த கைகேயியொருத்தி தன் கணவன் உயிர் நீங்கும் நிலையை 
யடைந்தும் சிறிதும் இரக்கமில்லாதது குறித்துப் பெண்பாலார்க்கெல்லாம் 
வசையுண்டாகுமென்று கருதி மைந்தர்முன் நிற்கவும் நாணினாள் போலக் கங் 


காண்டம் 


ந .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கசுஎ 


குலாகிய நங்கை போயினாளென்றார் : இது ஏதுத்தற்குறிப்பேற்றவணி . இவ் 
வணிக்குக் கங்குலாகிய நங்கை என்ற உருவகவணி அங்கமாய் வந்தது . கங் 
குற்பொழுதுகழிந்ததென்றவாறு . சேண்உலாவியநாளென்றது - விவாகஞ்செய்து 
கொண்டது முதல் வரம் வேண்டிய அன்று வரையிலுமுள்ள , நாட்களை . உயிர் 
ஒன்று போல்வன - பார்ப்பவர் சக்ரவர்த்திக்கும் இவ்ளுக்கும் உடல்வேறு , 
உயிர்ஒன்றே யென்று சொல்லத்தக்க இன்செயல்கள் . எவ்வாற்றானும் 
வேறுசோக மில்லாதவ னென்பது விளங்க , ஏணுலாவிய தோளினான் என் 
றார் . ஒன்றும் - இழிவுசிறப்பு . “ வரநல்கிப்பரிந்தாலென்னாம் ” என்று கீழ்க் 
கூறியதனால் , ஒன்றுமிரங்கிலாமா தராள் என்றார் . வாள் - ஒளி: இனி , 
வாள் நிலாநகை- அரசனிறத்தற்கு ஏதுவாகலின் வாள் போன்ற நகையென் 
றுமாம் . நிற்கவும் - இழிவுசிறப்பு . வடமொழியுள் இராத்திரியென்பது பெண் 
பாற்சொல்லாதலின் , கங்குலாகிய நங்கை எனப் பெண்பாலாகக்கூறியது . 
பால்வாய்ப்பிறைப்பிள்ளை யொக்கலைக் கொண்டு பகலிழந்த , மேல்பாற்றிசைப் 
பெண்புலம்புறுமாலை " எனப் பெரியாரும் பணித்தார் . மாதராள் - அழகினை 
யுடையவள் , அல்லது விருப்பத்தையுடையவள் ; மாதர் விருப்பமாதல் மாதர் 
காதல் ” என்பதனா னுணர்க . பின் - காலம் . முன்- இடம் . இந்தச் செய்யுளில் 
பிராசமென்னுஞ் சொல்லணி காண்க . பி - ம் : - 1 இரங்கலா . ( உஙங ) 

சா எ . - கோழிகூவுதலின் வருணனை . 
ண்ட ருங்கடை சென்ற யாம மியம்பு கின்றன வேழையால் 
வண்டு தங்கிய தொங்கன் மார்பன் மயங்கி விம்மிய வாறெலாங் 
கண்டு நெஞ்சு கலங்கி யஞ்சிறை யான காமர் துணைக்கரங் 
கொண்டு 2 தம்வயி றெற்றி யெற்றி விளிப்ப போன்றன கோழியே. 

( இ - ள் .) எண் தரும் - எண்ணப்படுகின்ற ( வரையறையையுடைய ) , கடை 
சென்ற யாமம் - கடைசியாய்வந்த யாமத்தில் , இயம்புகின்றன - கூவுகின்றன 
வாகிய , கோழி - கோழிகள் , -- ஏழையால் - கைகேயியால் , வண்டு தங்கிய 
தொங்கல் மார்பன் - வண்டுகள் மொய்க்கின்ற மாலையணிந்த மார்பினையுடைய 
சக்ரவர்த்தி , மயங்கி - - 

- மதிமயங்கி , விம்மிய ஆறு எலாம் - புலம்பிக்கூறியவகை 
யல்லாவற்றையும் , கண்டு - , நெஞ்சு கலங்கி- , அம் சிறை ஆன - அழகிய 
மகுகளாகிய , காமர் துணை கரம் கொண்டு - அழகிய இரண்டு கைகளால் , தம் 
வயிறு - தம்முடைய வயிற்றில் , எற்றி எற்றி - பலமுறை யடித்துக்கொண்டு , 
வளிப்ப போன்றன - அழுவனவொத்தன ; ( எ - று . ) 

இதுமுதற் பதினாறு கவிகளால் பொழுதுவிடிகையில் நிகழும் பலவகை 
நிகழ்ச்சிகளை வருணிக்கத்தொடங்கி , இதனாற் கோழிகூவுதலை வருணிக்கின் 
மூர் . தாம் , கூவிப் பொழுதுவிடிவதைத் தெரிவிக்கின்ற கோழிகள் , ஒரு 
பெண்ணால் தசரதசக்ரவர்த்தி மதி திகைத்துப் புலம்பியதையெல்லாம் கண் 
ணாரக் கண்டதனால் தாம் அத்துயரத்தையாற்றமாட்டாமல் தமது இறகுகளா 
கியய கைகளால் வயிற்றிலறைந்து கொண்டு அழுவனவற்றை யொத்தனவென 


கசுவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


நின்று 


- 


வருணித்தார் ; தன்மைத்தற்குறிப்பேற்றவணி: இந்தவணிக்கு சிறையான 
காமர் துணைக்கரம் என்ற இடத்துள்ள உருவகவணி அங்கமாய் நின்றது . 
விளிப்ப என்பதற்கு அரசனுக்கு நேர்ந்தவிபத்தை வந்து காணுமாறு கூப் 
பிடுவனவற்றை என்று உரைப்பினுமாம் . ஏழையென்றார் , அறிவு மிரக்கமு 
மின்மைபற்றி . எற்றியெற்றி - அடுக்கு , பன்மைப் பொருளது . விளிப்ப - அகர 
வீற்றுப்பலவறிசொல் , படுத்தலோசையாற் பெயராய்கின்றது ; விளிப்பது 
என்பதன் விகாரமெனினுமாம் . பி - ம் : - 1 ஆய.2 தன் . 3 அரற்றல் . ( உஙச ) 

சஅ.-- பலவகைப்புட்களும் ஒலித்தலின்வருணனை . 
தோய்கயத்து மாத்து மென்சிறை துள்ளி மீதெழு புள்ளெலாந் 
தேய்கை யொத்த மருங்குன் மாதர் சிலம்பி னின்று சிலம்புவ 
கேகயத்தர சன்ப யந்த விடத்தை யின்னதொர் கேடு சூழ் 
மாக யத்தியை யுட்கொதித்து மனத்து வைவன போன்றவே . 

( இ - ள். ) தோய் கயத்து உம் - நீராடுதற்குரிய குளங்களினின்றும் , மாத்து 
உம் - மாங்களினின்றும் , மெல் சிறை - மெல்லிய சிறகுகளால் , துள்ளி - 
குதித்துக்கொண்டு, மீது எழு - ஆகாயத்திற்பறக்கின்ற , புள்எலாம் - பறவைக 
ளெல்லாம் , தேய்கை ஒத்த - தேய்வு பொருந்திய , மருங்குல் - இடையை 
யுடைய , மாதர் - மகளிரின் , சிலம்பின் 

காற்சிலம்பொலிபோ 
லிருந்து , சிலம்புவ - ஒலிப்பவை , - கேகயத்து அரசன் பயந்த விடத்தை - கே 
கயதேசத்தரசன் பெற்ற விஷம் போன்றவளான , இன்னது ஒர் கேடு சூழ் மா 
கயத்தியை - இத்தன்மையதாகிய ஒரு கெடுதியைச் சூழ்ந்த மிக்ககீழ்மையை 
யுடையவளை , உள் கொதித்து - உள்ளம் புழுங்கி , மனத்து வை வன போன்ற 
மனத்திலே வைவனவற்றை யொத்திருந்தன ; ( எ- று . ) 

மரங்களிலும் நீர்நிலைகளிலுமுள்ள பறவைகள் பொழுதுவிடிகையில் 
ஒலிப்பதை , கைகேயி செய்த கொடுஞ்செயலைக்கண்டு தம்மனத்தினுள் அவளை 
வைவதுபோலு மென்று வருணித்தார் : தன்மைத்தற்குறிப்பேற்றவணி . 
இராசபத்தினி யாதலாலும் , என்னை நிகழ்ந்த திஞ்ஞால் மேழில்வாழ்வார் , 
உன்னை யிகழ்ந்தவர் மாள்வருற்றதெல்லாஞ், சொன்னபி னென்செயல் காண்டி 
சொல்லிடென்றான் என்னுமாறு அரசன் இவளிடத்து அன்புவைத்திருக்கின் 
றமையாலும் வெளிப்படையாய்வைதாற் றீங்கு வரு மென்று கருதி மனத்து 
வைவன வென்றார் . பறவைகளி னொலிக்கு , மகளிர் காற்சிலம்பொலி ஒப்புமை . 
கைகேயியைவிடமென்றதற்கு ஏற்பக் கேகயத்தாசனைப் பாற்கட லாக்குக . 
இதனால் , இனியபாற்கடலில் நஞ்சு தோன்றியது போலச் சிறந்த கேகய 
குலத்திற் கைகேயி தோன்றின ளென்க . - இன்னதொர்கேடு - கணவனை 
இறக்கும் நிலைக்குக் கொணர்ந்த கொடுஞ்செய்கை . உலகத்திற் பெரும்பழி 
யைப் படைத்ததன்றி முடிவில் தன் மகன் இராச்சியத்தை யாளுமாறு செய்ய 
முடியாமற் போன தால் , கைகேயியைக் கவி கயத்தி என்றனரென்னலாம் .. 
கயமையாவது ஏற்புடைய குணங்கள் யாவுமிலராய கீழோரது தன்மை . 


காண்டம் 


ந .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கசுகூ 


கயத்தி - பெண்பாற்பெயர் . சிலம்புவ , வைவன - பெயர் . சிலம்புவனவாகிய 
புள்ளென்க . போன்ற வினை . சிலம்பு - ஒலிக்கு , ஆகுபெயர் . துன்பஞ் செய் 
கின்றமையால் , விடமென்றார் . பி - ம் : -- மருங்கின் 2 அன்னவக் . மனத்துள் . 


சகூ- யானை துயிலொழிந்து எழுதலின் வருணனை . 
சேம மென்பன பற்றி யன்பு திருந்த வின்றுயில் செய்தபின் 
வா ம மேகலை 1 மங்கை யோடு வனத்துள் யாரு 2 மறக்கிலா 
நாம நம்பி நடக்கு மென்று நடுங்கு கின்ற மனத்தவா 
யாமு மிம்ம ணிறத்து மென்பன போலெ ழுந்தன யானையே . 

( இ -ள் . ) யானை யானைகள் , -சேமம் என்பன பற்றி - காவல் வீடென் 
பவைகளைப் பொருந்தி , அன்பு திருந்த ( ஸ்ரீராமனிடத்தில் ) நேயம் மிக , 
இன் துயில் செய்த பின் - இனிய தூக்கத்தைச் செய்த பின்பு , வாமம் 
மேகலை மங்கையோடு - அழகிய இடையணியினையுடைய சீதாபிராட்டியோடு , 
யார் உம் மறக்கிலா நாமம் நம்பி ஒருவரும் மறவாத திருநாமத்தையுடைய ஸ்ரீரா 
மபிரான் , வனத்துள் நடக்கும் - காட்டிற் செல்வான் , என்று - என்றெண்ணி , 
நடுங்குகின்ற மனத்த ஆய் - வருந்துகின்ற நெஞ்சையுடையனவாய் , யாம்உம் - , 
இ மண் - இந்நாட்டை , இறத்தும் - விட்டுவிடுவோம் , என்பன போல் - என்று 
சொல்வனபோல , எழுந்தன - கிளம்பின ; ( எ - று . ) 


யானைகள் தாம் படுத்திருந்த இடத்தினின்று வெளியே செல்லுமாறு 
எழுந்ததை , இராமபிரான் நாட்டைவிட்டுக் காட்டுக்குச்செல்லப்போவதனால் 
நாமும் இவ்விடத்தைவிட்டுச் செல்லுவோமென எழுத்தாற்போல்தோன்றிய 
தென்று வருணித்தார் ; இதுவும் - தற்குறிப்பேற்றவணியே . சுகுமாரனான 
இராமபிரான் வனத்திற்குச்செல்வதுகுறித்து விலங்காகிய யானையும் மனம் 
நடுங்கின வென்க . நடுக்கமென்பது - அன்பும் அச்சமும் முதலாக உடம்பிற் 
புலப்படுமாற்றான் உள்ளம் நடுங்குதல் : புதல்வர்க்குப் பிணியில்லாப்போதும் எவ 
னாங்கொலென்று நடுங்குதல் , அன்பான் நடுங்குதலாம் : அச்சமென்னுஞ் சுவை 
பிறந்த பின்னர் அதன்வழித்தோன்றிய நடுக்கம் , அச்சத்தாற் றோன்றிய நடுக்க 
மாம் , சேமம் - க்ஷேமம் ; கட்டுமிடம் . வாமம் - அழகு என்னும் பொருளுள்ள 
தற்சமவடசொல் , மேகலை - எண்கோவையணி , தாரக மந்திர வாச்சியனென் 
பார் யாருமறக்கிலாநாம நம்பி என்றார் . நம்பி - நம்முதனிலையாக நமக்கின்னா 
னென்னும் பொருள்பட வருவதோருயர்ச்சிச்சொல் ; இதனை ( எல்லிருள் 
என்னுஞ் சிந்தாமணியுட் காண்க . யாமும் - இறந்தது தழீஇய வெச்சவும்மை .. 
1 நினையவாந்தன்மையை நினைந்தமன்னுயிர்க் , கெனையவா றன்பின னிராம 
னீண்டவர்க் , கனையவாறன்பினவவையும் ” என்று கீழ்க்கூறினதற்கேற்ப , 
அஃறிணையாகிய பறவையும் விலங்கும் இரங்கின வென்க . பி - ம் : - மங்கை 
யோடும் , மறக்கலா , 

( உநசு ) 
T 

22 


கஎம் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


. 


ரு.- வானத்து நட்சத்திரங்கள் மறைதலின் வருணனை . 
சிரித்த பங்கய மொத்த செங்க ணிராமனைத்திரு மாலையக் 
கரிக்க ரம்பொரு கைத்த லத்துயர் காப்பு நாணணி தற்குமுன் 
வரித்த தண்கதிர் 1 முத்த தாகியிம் மண்ணனைத்து நிழற்றமேல் 
விரித்த உபந்தர் பிரித்த தாமென மீனொளித்தது வானமே . 

( இ - ள் .) சிரித்த பங்கயம் ஒத்த - மலர்ந்த தாமரைப்பூப்போன்ற , செங் 
கண் திருமாலை இராமனை - சிவந்த கண்களையுடைய விஷ்ணுவாகிய ஸ்ரீராம 
பிரானது , அ கரி கரம் பொரு கைத்தலத்து - அப்படிப்பட்ட யானையினது 
துதிக்கையையொத்த கையிலே , உயர் காப்பு நாண் - சிறந்த மங்கலநாணை , 
அணிதற்கு - கட்டுவதற்காக , முன் - முன்னே , வரித்த தண் கதிர் முத்தது ஆகி 

கட்டின குளிர்ந்தகிரணங்களையுடைய முத்துக்களையுடையதாய் , இ மண் 
அனைத்து உம் நிழற்ற - இவ்வுலகமுழுதும் நிழலைச்செய்யும்படி , மேல் விரித்த - - 
ஆகாயத்தில் விரியச்செய்த , பந்தர் - பந்தல் , பிரித்தது ஆம்என- பிரிக்கப்பட்டற் 
போல , வானம் - ஆகாயம் , மீன் ஒளித்தது - நட்சத்திரங்களோடு மறைந்தது ; 

இந்த உலகம் முழுதையும் மூடிய வானத்தையே பந்தலாகவும் , அவ்வானத்து 
விளங்கும் நட்சத்திரவரிசைகளை அந்தப்பந்தலில் அலங்காரமாகத்தொங்கவிட்ட 
முத்துச்சரங்களாகவுங்கொண்டு, உதயகாலத்து அவ்வானத்தினின்று 
நட்சத்திரங்கள் மறைவதைப் பந்தர்பிரிக்கையில் அலங்காரமாகத்தொங்கவிட்ட 
முத்துச்சரங்கள் அகற்றப்பட்டனபோலு மென்று குறித்தார் : தற்குறிப்பேற்ற 
வணி . வானம் இரவில்தோன்றுந்தோற்றத்தினும் பகற்பொழுதில் வேறு 
பட்டுத்தோன்றுதலால் இரவில்தோன்றியவானப்பந்தர் பிரிக்கப்பட்டதெனக் 
கூறினர்போலும் . ஹஸ் என்றவடமொழித்தாது போல , சிரி ’ என் றவினைப்பகுதி 
யும் நகைத்தல் மலர்தல் என்ற இருபொருளையுங் காட்டுமென்க ; நகுதல் , நகைத் 
தல் என்பனவும் இங்ஙனம்வரும் . பட்டாபிஷேகத்திற்கு இடையூறு நேர்ந்த 
மையால் , பந்தல்பிரிக்கப்பட்ட தென்க. ஸர்வேசுவரனாதல லும் , சக்கரவர்த் 
தித் திருமகனாதலாலும் மண்ணனைத்தும் நிழற்றப் பந்தரிட்டார் . மலர்ச்சியும் , 
குளிர்ச்சியும் , கண்டோரைமகிழ்வித்தலும்பற்றிக் கண்களுக்குத் தாமரைமலர் 
உபமானமாம் . செங்கண் மால் என்றும், தாமரைக்கண்ணான் ( புண்டரீகாக்ஷன் ) 
என்றுங் கூறப்படுதலால் , சிரித்த பங்கய மொத்த செங்க ணிராமன் என்றும் , 
விட்டுணுவி னவதாரமாதலால் , திருமால் என்றுங் கூறினார் . அக்கைத்தலத்து 
எனக்கூட்டுக : அகரச்சுட்டு, பிரசித்தியைக் காட்டும்.இனி, அகாச்சுட்டினால் , 
சிரித்தபங்கயமொத்த வென்பதைக் கைத்தலத்துக்குங் கூட்டலுமாம் . - கரிகா 
மென்னும் வடநூன் முடிபு, எதுகைநோக்கியிரட்டிற்று . கரிகாமென்பது - பூர்வ 
பதமும் , உத்தரபதமும் சமாநார்த்தகமென்பார்க்கு வெருவந்த செய்தொழு 
கும் வெங்கோலன் , ” “ அடியளந்தான் ராயதெல்லாம் , ” “ கோடாதசெங்கோல் ” 
என்பனபோலக் கேவலபதமாத்திரையாய் நின்றதென்க . கரம் - கை , துதி 
க்கை ; அதனையுடையது - கரி. கரிகரம் - திரட்சியாலும் , நீட்சியாலும் உவமம் . 
காப்பு - ரக்ஷாபந்தரம் , பி - ம் . - 1 முத்தராசி . உபந்தறிரைத்தது . ஒளித்தன . 


காண்டம் 


ந .-- கைகேசி சூழ்வினைப்படலம் 


காக் 


–க.- காலையில் மணழாசு ஒலிக்க, மாதரார் எழதலின் வருணனை . 
நாம விற்கை யிராம னைத்தொழு நாள டைந்த நமக்கெலாங் 
காம விற்குடை கங்குன் மாலை கழிந்த தென்பது கற்பியாத் 
தாமொ லித்தன பேரி யவ்வொலி 2 சாரன் மாரி 3 தழங்கலா 
மாம யிற்குல மென்ன 4 முன்ன மலர்ந்தெழுந்தனர் மாதசே . 

( இ-ள் . ) நாமம் வில் கை இராமனை - அச்சத்தைத் தருகின்ற கோதண் 
டத்தையேந்திய புயத்தையுடைய ஸ்ரீராமபிரானை , தொழும் நாள் அடைந்த 
நமக்கு எலாம் - வணங்கும் நல்லநாளைப்பெற்ற நமக்கெல்லாம் , காமன் வில் 
குடை கங்குல் மாலை - மன்மதனது கருப்புவில் துளைக்கின்ற இராப்பொழுது , 
கழிந்தது.- , என்பது - என்பதை, கற்பியா - தெரிவித்து , பேரி ஒலித்தன - 
முரசவாத்தியங்கள் முழங்கின ; அ ஒலி - அம்முழக்கம் , சாரல் மாரி தழங்கல் 
ஆ - மலைப்பக்கங்களில்வந்து தங்குகின்ற மேகங்களின் ஒலிபோலாக , மாதர் 
( அதனைக் கேட்ட ) மகளிர் , மா மயில் குலம் என்ன - பெரிய மயில்களினது 
கூட்ட மெழுந்தாற்போல , முன்னம் - ( தங் கணவரெழுந்திருப்பதற்கு முன்பு , 
மலர்ந்து எழுந்தனர்- முகம்மலரப்பெற்றுத் து.பிலொழிந்தெழுந்தார்கள் ; ( எ - று .) 

மன்மதனது பஞ்பாணங்களால் தாக்குண்டு கிடந்த இராப்பொழுதின் 
முடிவில் , இராமபிரானை முடிசூடுவிழாவில் தரிசிக்கக்கூடிய நாள் வந்திட்டது 
என்று உரைப்பதுபோல மங்கலப்பேரொலியொலிக்க , அவ்வொலியைக் கேட்ட 
மாதரார் , மேகத்தின் கருச்சனையைக்கேட்ட மயில்போலமிகமகிழ்ந்து முன்னம் 
முகமலர்ந்து துயிலொழிந் தெழுந்தன ரென்க . நமக்கெலாம் என்ற இடத்து 
நமக்கெலாம் என்று பாடமிருப்பின் நலம் . இனி , உடைகங்குலென வினைத் 
தொகையாய் , பிரிந்தவர் காமன துவில்லிற்குக் கெடுகின்ற கங்குற்பொழுது 
மாம் . வில் என்பது - இலக்கணையாய் , அதுகொண்டு எய்யப்படுகின்ற புஷ்ப 
பாணங்களை யுணர்த்தும் . ஆ - ஆக : விகாரம் . மயில்கண்டன்ன மடநடை 
மகளிர் எனவும் , மணிமயிற்றொழில் எனவும் , மயிலெனப்போந்து என 
வும் , நடைமயிலே எனவும் , மயிலன்னசாயல் எனவும் , மயிலினமிரிய 
வாங்கோர் மடமயி றழுவிக்கொண்ட , வெயிலிளஞ்செல்வன் எனவும் மயிலை 
நடைக்குஞ் சாயற்கும் உவமமாக்கலின் , மயிலுவமை - நடைக்கும் , சாயற்குமென் 
றுணர்க . பின்றூங்கி முன்னெழூஉம் பேதைய ராதலின் , முன்னமெழுந்தனர் 
என்றார் . முன்னம்மலர்ந்து - அகமகிழ்ந்து எனினுமாம் . 

மலர்ச்சி - ஸ்ரீராம 
பட்டாபிஷேகத்தைக்காணும் வேட்கையாலுண்டாயது . பி - ம்.-- ஒலித்தது 
சார் . தழங்கலான் , தழங்கலாய் , முழங்கலான் . 4 உள்ளம் . 

( உஙஅ ) 
ரு உ .-- மந்தமாருதம் வீசுதலின் வருணனை . 
இனம லர்க்குலம் வாய்வி ரித்திள வாச மாருதம் வீசமுன் 
புனைது கில்கலை சோர நெஞ்சு புழுங்கினார் சில பூவைமார் 
மனமனுக்கம்வி டத்த னித்தனி வள்ள லைப்புணர் கள்ளவன் 
கனவி னுக்கிடை யூற டுக்கம யங்கி னார்சில கன்னிமார் . 


க்எம் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் .) சில பூவைமார் - சிலமகளிர் , - இனம் மலர் குலம் - பலஇனங் 
களான புட்பங்களின்கூட்டம் , வாய் விரித்து - வாய்விட்டுமலா , இள வாசம் 
மாருதம் - வாசனையையுடைய இளங்காற்று , வீச -விசுதலினால் , முன் - முன்னே , 
புனை துகில் கலை சோர - அணிந்த சீலையும் மேகலையும் நெகிழ , நெஞ்சு 
புழுங்கினார் - மனம்வருந்தினார்கள் ; சில கன்னிமார் - சிலபெண்கள் , மனம் 
அனுக்கம் விட - நெஞ்சிலுள்ள வருத்தம் நீங்க தனித்தனி- , வள்ளலை - 
( தம் ) கணவனை , புணர் கள்ளம் வன் கனவினுக்கு - தழுவுகின்ற மிக்க 
வஞ்சனையையுடைய கனாவிற்கு , இடையூறு அடுக்க - தடை பொருந்து 
தலினால், மயங்கினார் - திகைத்தார்கள் ; ( எ - று . ) 

காலையில் மலர்கள் விரிதலையும் இளமாருதம் வீசுதலையும் , மதுவிரிந் 
தொழுகினமாமலரெல்லாம் ”, “ கொழுங்குடிமுல்லையின் கொழுமலரணவிக்கூர்ந் 
தது குண திசைமாருதம் இதுவோ எனப் பெரியார் அருளிச்செய்திருத்தலும் 
காண்க . மலர்ந்த பூக்களிற் பட்டு மாருதம் நறுமணமடைந்து வீசுவதனால் , 
அது தம்மீது படப்பெற்றுக் காமோத் தீபகமாக , கணவனைப்பிரிந்தத மாதரார் 
அதனால் துகிலும் கலையுஞ் சோர மனம் புழுங்கினாராக , சில மாதரார் தம் 
மனத்தாற் கருதியிருந்த கணவனைக் கனவினிற் கண்டு புணராநிற்கையில் 
மந்தமாருதம் தம்மீது படத் துயிலுணர்ந்து தம் கனவுப்புணர்ச்சி இடையூறு 
பட்டதனால் மனந்திகைத்தனரென்க. வள்ளல் - இராமனெனக் கொள்ளலு 
மொன்று . இச்செய்யுள் விவாகமாகாத மாதரைக் குறிக்கு மென்னலுமாம் . 
இனம் - பலவினீட்டம் . 

பலவினீட்டம் . விரித்து - விரிக்க ; எச்சத்திரிபு இளமாருதம் 
மந்தமாருதம் . துகில்கலை - உம்மைத்தொகை ; துகிற்கலைபாடமாயின் , துகின் 
மேலணிந்த கலை யென வேற்றுமைத்தொகையாம் . பூவை - நாகணவாய்ப்புள்: 
அது சொல்லிற்குவமை ; அஃது ஈண்டு உவமவாகுபெயர் . அனுக்கம் - தொழிற் 
பெயர் ; அனுங்கு - பகுதி . ஒளிக்குந் தன்மையதாதலால் கள்ளக்கனவு என் 
றும் , வருத்தந் தருதலால் வன்கனவு என்றுங் கூறினார் . பி - ம் : - 1 விடாது , 
விடா . 2 மனவனுக்கம்விட , மனமறுக்கமிட . 

( 2.நக ) 
ருகூ .-- குமுதமலர்குவிதலின் வருணனை . 
சாய டங்க நலங்க லந்து 2 தயங்கு தன்குல நன்மையும் 
போய டங்க நெடுங்கொ டும்பழி கொண்ட ரும்புகழ் சிந்துமத் 
தீய டங்கிய சிந்தை யாள் செயல் கண்டு 4 சீரிய நங்கைமார் 
வாலய டங்கின வென்ன வந்து குவிந்த வண்குமு தங்களே . 

( இ - ள் . ) சாய் அடங்க-( தன் ) பெருமை அழியவும் , நலம் கலந்து தயங்கு 
தன் குலம் நன்மைஉம் போய் அடங்க - நன்மையோடுபொருந்திவிளங்குகின்ற 
தனது வமிசத்தினது நன்மையும் சென்றழியவும் , நெடு கொடு பழிகொண்டு 
பலநாளைக்குஉளதாகிய கொடிய பழியைக் கொண்டு , அரு புகழ் சிந்தும் - 
( பெறுதற்கு) அரியகீர்த்தியைச் சிதறுகின்ற , அ - அந்த , தீ அடங்கிய சிந்தையாள் 
கொடுமைபொருந்திய மனத்தையுடைய கைகேயியினது , செயல் - தீச்செய்கை 


காண்டம் 


ந .--- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கஎங் 


யை , , கண்டு - பார்த்து , -சீரிய நங்கைமார் - நற்குணங்களையுடைய பெண்களின் , 
வாய்-, அடங்கினஎன்ன - மூடினாற்போல , வண் குமுதங்கள் - வளப்பத்தை 
யுடைய ஆம்பல் மலர்கள் , வந்து குவிந்த - பொருந்தி மூடின; ( எ - று . ) 

கணவனைக்கொன்ற காதுகீயென்று பழிச்சொல்பெற்ற கைகேயியின் 
தீச்செயலைக்கண்டு நமதுவகுப்பைச்சேர்ந்த ஒருத்தி இங்ஙனம் கொடுஞ்செயல் 
செய்தனளே ! என்று கருதுவதனால் நற்குணமுள்ளமாதரார் நாணங்கொண்டு 
வாயடங்கிநிற்றல்போல , குமுதங்கள் வாயொடுங்கின வென்றார் : உவமையணி . 
ஒருபெண்பிள்ளை தீச்செயல்புரியின் அது அப்பாலார்க்கெல்லாம் இழிவைத்தரு 
மென்றதை மாதராள் செயல்கண்டு மைந்தர்முனிற்கவும் நாணினாளென என 
முன்னும் கூறினார் . சாய் - சாயாஎன்றவடசொல்லின் விகாரம் : சாயல் என் 
பதன்விகார மெனக் கொள்வாரு முளர் . வந்து - சொல்விழுக்காடாகவந்த 
அசையுமாம். பி - ம் : -- கலங்க . 2 அலர்த்த , தழங்கு . 3 நன் . 4சீறிய . 9 அடங்கியது . 

ருச.- பண்கனிந்தெழபாடலின் வருணனை . 
மொய்ய ராக நிரம்ப வாசை முருங்கு தீயின் முழங்கமேல் 
வைய ராவிய மாரன் வாளியும் 2வானி லாநெடு வாடையு 
மெய்ய ராவிட வாவி சோர வெதும்பு மாதர்த 3 மென்செவிப் 
பைய ரா நுழை கின்ற போன்றன பண்க னிந்தெழு பாடலே. 

(இ - ள் . ) மொய் அராகம் நிரம்ப - பொருந்திய வேட்கை மிகவும் , ஆசை 
முருங்கு தீயின்மேல் முழங்க - அவா எரிகின்றநெருப்பினும் மேலாக அதிகரிக் 
கவும் , வை அராவிய மாரன் வாளிஉம் - கூர்மைசெய்யப்பட்ட மன்மதபாணங்க 
ளும் , வான்நிலா - ஆகாயத்துத்தோன்றுஞ் சந்திரகிரணமும் , நெடு வாடைஉம் - 
நீண்ட வாடைக்காற்றும் , மெய்அராவிட - உடலை அறுக்கவும் , ஆவி சோர - 
உயிர்தளா , வெதும்பும் வாடுகின்ற , மாதர்தம் மகளிருடைய , மென் 
செவி மெல்லிய காதுகளில் , பண் கனிந்து எழு பாடல் - இசைமுதிர்ந்து 
தோன்றுகின்ற பாடல்கள் , பை அரா நுழைகின்ற போன்றன - படத்தை 
யுடைய பாம்புகள் உட்புகுவனவற்றை யொத்தன ; ( எ - று . ) 

பிரிந்த மாதரார் மாரன்வாளியாலும் நிலாவாலும் வாடையாலும் மெலிந்து 
நிற்கையில் , பண்கனிந்தெழுபாடல் அவர் செவியிற்புகுந்து அவர்களை மிகவும் 
வருத்திற்று என்க . மேட்டிளமேதிகள் தளைவிடுமாயர்கள் வேய்ங்குழலோசை 
யை , பண்கனிந்தெழுபாடல் என்றனரென்க : இனி இத்தொடர்க்கு- இசைப் 
பாட்டுடன் பழுத்துத் தோன்றுகின்ற வாய்ப்பாடல் என்று கூறினுமாம் . இராம 
னிடத்துக் காமங் கைம்மிகுதலால் , மாதர் இவ்வாறாயின ரென்பாருமுளர் . 
அராகமாவது - பொருள் கண்மேற்றான்றும் பற்றுள்ளம் ; இதனை 
யென்ப , ஆசையாவது - அப்பொருள்களைப் பெறவேண்டுமென்று மேன்மேல் 
நிகழுவது ; இதனை அவாவென்ப . அராகம் - ராகம் : வடசொல் . நிலாவுமென் 
னும் எண்ணும்மை , தொக்கது . இனி, வானில் நிலாவுகின்ற வாடைடென்று 
மாம்; நிலாவுதல் - பாவுதல் . வாடை - வடபுறமாக வீசுங்காற்று எனக்கொண்டு , 


வேட்கை 


கிசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


தென்றற்காற்றென்க . இராமபிரானுக்குப் பட்டங்கட்டவேணுமென்று குறிப் 
பிட்ட நாள் சைத்திரமாதத்தில் புஷ்யநட்சத்திரமென்று பெறப்படுதலால் , இங் 
ஙனங் கொள்ளுதல் தக்கதாம் . தென்றற்கும் வீணைக்குஞ் சேமணிக்குங்கோகி 
லத்துக் , கன்றிற்கமைக் காழிக்கம்புலிக்கு -- நின்றாற்று , மன்னைக்குமாரற் 
கயர்ந்தாளென்றன்னமே , யென்னைக்குமாரற்கியம்பு என்னும் வெண்பாவி 
னால் , மாரன்வாளி முதலியன துயர்க்கு ஏதுவாமாறு உணர்க . பி - ம் : -- வாச 
முருகுதீயின் . வாணிலா . 3 இன்செவி . 

( உசக) 
ருரு .-- மைந்தர் படுக்கையினின்று எழதலின் வருணனை . 
ஆழி யான்முடி சூடு நாளிடை யான பாவி யிதோரிரா 
வூழி யாயின வாறெ னாவுயர் போதின் மேலுறை பேதையு 
மேழு லோகமு மெண்ட் வஞ்செய்த கண்ணு மெங்கண் மனங்களும் 
வாழு நாளி தெனாவெ ழுந்தனர் மஞ்சு தோய்புய மஞ்சரே . 

( இ - ள் . ) ஆழியான் - சக்ரதரனாகிய ஸ்ரீராமன் , முடி சூடும் நாள் -பட் 
டாபிஷேகஞ்செய்துகொள்ளும் நாளுக்கு , இடை ஆன - நடுவிலேவந்த , பாவி - 
பாவியாகிய , இது ஓர் இரா - இந்த ஒருஇராத்திரி , ஊழி ஆயின ஆறு - ஊழிக் 
காலம் போற் பெரிதாயிருந்தவிதம் ( என்ன ? ), எனா - என்று எண்ணியும் , உயர் 
போதின் மேல் உறை பேதைஉம் - சிறந்தபொற்றாமரைமலரில் வீற்றிருக்கின்ற 
திருமகளும் , ஏழு லோகம் உம் - ஏழுலோகத்தாருடையவும் , எங்கள் - எங்களு 
டையவும் , எண் தவம் செய்த கண் உம் - எண்ணத்தக்க (மிக்க ) தவத்தைச் செய்த 
கண்களும் , ( எண் தவம்செய்த ) மனங்கள் உம் - அத்தன்மைய நெஞ்சுகளும் , 

ழும் நாள் - வாழ்வடையுங்காலம் , இது - இஃது , எனா - என்று எண்ணியும் , 
மஞ்சு தோய் - மேகத்தையொத்த (ஈகைத்தன்மையையுடைய ) , புயம் - சைகளை 
யுடைய , மஞ்சர் - ஆடவர் , எழுந்தனர் - ( படுக்கையினின்று ) எழுந்திருந்தார் 
கள் ; ( எ - று .) 

மைந்தர் எழுந்திருக்கையில் இராமபட்டாபிஷேகத்தைக் காண்பதிலுள்ள 
பெருநசையால் பலஊழி ஓரிரவாயிற்றோ என்னும்படி நெடிதாகத் தோன்றிய 
பாவியிரவு ஒழிந்தது என்று கழிந்த இரவைப்பழித்து , இராமனை முடிசூட்டு 
கோலத்துடன் காணப்போகின்றோமென்று கருதி அந்தாளைக்கொண்டாடிய 
வண்ணம் படுக்கையினின்று எழுந்தனரென்க : முடிசூடுநாள் நாளையென்னும் 
போது இடையில்வந்து தடுத்தமையால் , இடையானடாவியிரா எனப் பழித்த 
னர் : பழித்தமையால் , அம்மைந்தர் இராமுழுதும் துயிலின்றி எப்போது 
பொழுதுவிடியப்போகின்றது ? என்ற கருத்தோடு கிடந்தன ரென்பது 
தொனிக்கும் . உத்தமநாயகனைச் சேர்தல்பற்றி , போதின் மேலுறை பேதை 
வாழும் நாள் என்றும் , மாந்தர்க்குக் கண்ணும் மனமும் படைத்தமையாற் பெறும் 
பயன் ஸ்ரீராமசேவையும் வாழ்த்தலுமன்றி வேறில்லையாதலின் , கண்களும் 
மனங்களும் வாழுநாள் என்றுங் கூறினார் . போதின்மேலுறை பேதை - இராச்சிய 
லக்ஷ்மி : சீதையெனக்கொண்டு , சீதையும் யாமும் முடிசூட்டுகோலத்துடன் 


காண்டம் 


ந .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கஎரு 


இராமனைக்கண்டு மனமும் கண்ணும் வாழும்நாளென்றலுமொன்று , எண்ட் 
வஞ்செய்த என்னும் அடையை மனத்திற்குக் கூட்டுக . எல்லாவுலகத்தாரும் 
ஸ்ரீராமபட்டாபிஷேக நிமித்தம் இங்கு வந்திருக்கின்றன ராதலால் . எழுலோக 
மும் கண்ணுமனமும் வாழுநாள் என்றது : அன்றி லோகமும் , கண்ணும், 
மனமும் வாழுநாளென்றுமாம் . தோய் - உவமவாசகம் , கைம்மாறு நோக்காமல் 
தானஞ்செய்தலால், மஞ்சுதோய்புயம் என்றார் . மஞ்சர் - மைந்தரென்பதன் 
போலி . உயர்போது - தா மரைமலர் ; புஷ்பங்களில் தாமரை உயர்ந்ததாதலின் ; 
அது “ பூவெனப்படுவது பொறிவாழ் பூவே , " பூவிற்குத்தாமரையே ” 
என்பவற்றானுமுணர்க . பி - ம் : -1 மைந்தரே. 

(உச ) 
ருசு .-- மாதர் படுக்கையினின்று எழதலின் வருணனை . 
ஐயு றுஞ்சுடர் மேனி யானெழில் காண மூளு மவாவினாற் 
கொய்யு றுங்குல மாம லர்க்குவை நின்றெ ழுந்தனர் கூர்மைகூர் 
நெய்யு றுஞ்சுடர்வேனெடுங்கண்முகிழ்த்து 1 நெஞ்சி னினைப்பொடும் 
பொய்யு றங்கு மடந்தை மார்குழல் வண்டு பொம்மென விம்மவே , 

( இ - ள் .) கூர்மை கூர் நெய் உறும் சுடர் வேல் - கூர்மைமிகுந்த நெய்தட 
விய ஒளியையுடைய வேலாயுதம் போன்ற, நெடுங் கண் - பெரியகண்களை , 
முகிழ்த்து- மூடிக்கொண்டு, நெஞ்சில் - நினைப்பொடு உம் - ( ஸ்ரீராமன் முடிபுனை 
ந்து வீதியில் வலம்வருவதைக் காணவேணுமென்ற கருத்துடன் , பொய் உறங்கு 
கள்ளத்துயில் செய்கின்ற , மடந்தைமார்- மகளிர் , -- ஐ உறும் சுடர் மேனியான் 
வியப்பைத் தருகின்ற ஒளியையுடைய திருமேனியையுடைய ஸ்ரீராமபிரானது , 
எழில் - அழகை , காண - பார்ப்பதற்கு , மூளும் - மேன்மேலு முண்டாகின்ற , 
அவாவினால் - ஆசையினால் , கொய் உறும் குலம் மா மலர் குவை நின்று - ( அப் 
பொழுது ) பறித்த சிறந்த பெரியபுஷ்பங்களினது தொகுதியினாற்செய்த படுக் 
கையினின்று , குழல் வண்டு இசைப்பாட்டையுடைய வண்டுகள் , பொம் 
மென விம்ம - பொம்மென்று ஒலியாநிற்க , எழுந்தனர் - எழுந்திருந்தார்கள் . 

இராமனது முடிசூட்டுவிபவத்தைக் காண்பதிலுள்ள பேராதரவினால் 
துயில்வராதிருக்கவும் கண்ணை மூடியவண்ணம் பொய்யுறக்கம் உறங்கும் மாதரார் , 
தாமரை முதலிய விரிந்த மலர்களின் 

மதுவை யுண்ண வண்டுகள் 
ரீங்காரஞ்செய்துகொண்டு பறப்பதனால் பொழுது புலர்ந்ததை யுணர்ந்து , 
இராமனெழிலைக் காண்பதிலுள்ள அவாவினோடு மலர்ப்படுக்கையினின்று 
எழுந்தன ரென்க . “ நாமவிற்கை ” என்று தொடங்குஞ் செய்யுள் கணவனுடன் 
கூடியிருந்த மகளிர் துயிலுணர்ந்தெழுந்ததைத் தெரிவிப்ப தென்றும் , இச்செய் 
யுள் அங்கனமில்லாத மகளிரின் துயிலுணர்ச்சியைக் குறிப்பதென்றும் உணர்க . ஐ 
வியப்பாகிய குறிப்புணத்தும் உரிச்சொல் ; ஐவியப்பாகும் . " எழிலாவது - வளர் 
ந்தமைந்தபருவத்தும் இதுவளர்ந்து மாறிய தன்றி இன்னும் வளரு மென்பது 
போன்றுகாட்டுதல் . கொய்யுறும் மலர் - நாண்மலரென்க . இனி , குவை - ஒன் றன் 
கூட்டமும் , குலம் - பலவினீட்டமுமாகவுமாம் . குவை - ஆகுபெயர் . ஆடவர்க்குத் 
துன்பத்தைச் செய்தலால் , வேனெடுங்கண் என்றார் . குழல்வண்டு - இசைவண்டு : 


கஎசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


" பாடுவண்டூதும் ” என்றார் பிறரும் ; “ பொன்பால் பொருவும் விரையல்லி புல் 
லிப் பொலிந்த பொலந்தாது , தன்பாற் றழுவுங் குழல்வண்டு தமிழ்ப்பாட் 
டிசைக்குந் தாமரையே " என்பர் , கிட்கிந்தாகாண்டத்திலும் . பொம்மெனல் - 
அநுகரண வோசை. பி - ம் : - நெஞ்சு. 2 விம்மும் . 

( உசஈ ) 
–எ.- ஊடியமகளிர் கூடல் புரியாது பிரிதல் . 
ஆட கந்தரு பூண்மு யங்கிட வஞ்சி யஞ்சி யனந்தரா 
லேட கம்பொதி தார் 4 பொ ருந்திட யாம பேரி யிசைத்தலாற் 
சேட கம்புனை கோதை மங்கையர் சிந்தை யிற்செறி திண்மையா 
லூடல் கண்டவர் கூடல் கண்டிலர் நையு மைந்தர்க ளுய்யவே . 

( இ - ள் . ) சேடகம் புனை கோதை மங்கையர் -சிறப்புப்பொருந்திய மலர்மாலை 
யையணிந்தமகளிர் , சிந்தையின் செறி திண்மையால் - மனத்திற் பொருந்திய 
வலிமையால் , ஊடல் கண்டவர் - புலந்தவர் , - ( அப்பொழுது ), யாமம் பேரி 
இசைத்தலால் - பொழுதுவிடிந்ததையறிவிக்கின்ற முரசம் ஒலித்தலால் , ஆடகம் 
தரு பூண் முயங்கிட- பொன்னாற்செய்த ஆபரணங்கள் அழுந்தவும் , வஞ்சி அஞ்சி - 
வஞ்சிக்கொடி போன்ற இடை அச்சமடையவும் , - ஏடு அகம் பொதி தார் 
பொருந்திட - புறவிதழ்களும் அகவிதழ்களும் பொருந்திய மாலை பொருந்தவும் , 
நையும் மைந்தர்கள் உய்ய - வருந்துகின்ற ஆடவர் பிழைக்கும்படி , கூடல் - 
கூடுவதை , அனந்தரால் - மனச்சோர்வோடு , கண்டிலர் - காணவில்லை ; ( எ - று . ) 

ஊடல் கொண்ட மகளிர் தாம் கூடுவதற்கு முன்னமே வைகறையையுணர்த் 
தும்பேரி இசைத்தலால் குறைத்தூக்கத்துடனேயே கணவரைப்பிரிந்து சென் 

அனந்தரால் பேரியிசைத்தலால்என இயைத்து - மந்தவொலி 
யோடு பேரிமுழங்கு தலா லென்றலும் ஒன்று : இது , இப்பொருள்தாதலை எடுத் 
தெறியனந்தற்பறை " என்ற புறநானூற்றிலும் காண்க . வஞ்சி என்றுபிரிக்காமல் 
அஞ்சி என்றே பிரித்து , பூண்முயங்கிட அஞ்சியும் , தார்பொருந்திட அஞ்சியும் 
யாமபேரியிசைத்தலாற் கூடல் கண்டிலர் என்றுஉரைப்பாருமுளர் : அஃதுசிறப் 
பின்மையறிக . சேடகம் - திரட்சி எனக்கொண்டு , சேடகம்புனைகோதை - திர 
ட்சியையுள்ளே கொண்ட மயிர்முடி என்றலு முண்டு . ஊடலாவது- தலைமகனுந் 
தலைமகளும் ஓர் அமளிக்கட்கூடியிருந்துழித்தலைவனிடத்துப்புலத்தற்குக்காரண 
மில்லையாகவும் காதல்கைம்மிகுதலான் நுண்ணியதோர்காரணமுளதாக உட் 
கொண்டு அதனை யவன் மேலேற்றித் தலைமகள் புலத்தல் ; இருவர்நெஞ்சும் புண 
ர்ச்சி விரும்பாது புலக்கக்கருதியவழி ஒருவரோடொருவர் புலத்தலுமாம் . ஊடு 
தல் காமத்திற்கின்பமதற்கின்பங் , கூடிமுயங்கப்பெறின் என்றமையின் , ஊட 
லைமுற்கூறினார் . இனி , அஞ்சி அஞ்சி அனந்தரால் நையும் மைந்தர்கள் எனவுங் 
கூட்டலாம் . வஞ்சி - உவமவாகுபெயர் . அஞ்சி = அஞ்ச: எச்சத்திரிபு . ஏடு 
புறவிதழ் . அகம் - அகவிதழ் : ஆகுபெயர். யாமபேரி - வடநூன்முடிபு. பி - ம் : 
அழுந்திட . அனந்தலால் . 3 தரு , 4 பொதிந்திட , பொருந்திடும் . 

( உசாசு ) 


றன ரென்க . 


காண்டம் 


ந .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கஎஎ 


. 


ருஅ .-- பல்வகையொலிகளின் வருண்னை . 
தழையொ லித்தன வண்டொ லித்தன தாரொ லித்தன பேரியா 
1 முழவொ லித்தன தேசொ லித்தன முத்தொ லித்தன 3 மல்குபே 
ரிழையொ லித்தன புள்ளொ லித்தன யாழொ லித்தன வெங்கணு 
மழையொ லித்தன போல் 4 க லித்த மனத்தின் முந்துறு வாசியே . 

( இ - ள் ) எங்கண்உம் - எல்லாவிடத்திலும், - தழை ஒலித்தன - பீலிக் 
குஞ்சங்கள் விளங்கின ; வண்டு ஒலித்தன - வண்டுகள் சப்தித்தன ; தார் ஒலித் 
தன - பூமாலைகள் விளங்கின ; பேரி ஆம் முழவு ஒலித்தன- பேரி என்கிற வாச்சிய 
ங்கள் சப்தித்தன ; தேர் ஒலித்தன - இரதங்கள் ( செல்லுகையிற் ) சப்தித்தன ; 
முத்து ஒலித்தன - (ஆங்காங்கு அலங்காரமாகத்தொங்கவிடப்பெற்ற ) முத்துமாலை 
கள் சப்தித்து விளங்கின ; மல்குபேர் இழை ஒலித்தன - ( ஆடவரும் மகளிரும் ) 
மிகுதியாக அணிந்த சிறந்த ஆபரணங்கள் சப்தித்தன ; புள் ஒலித்தன - பற 
வைகள் சப்தித்தன; யாழ் ஒலித்தன - வீணைகள் சப்தித்தன ; மனத்தின் முந்து 
உறு வாசி - மனோவேகத்தினும் மேலாக விரைந்தோடுகின்ற குதிரைகள் , மழை 
ஒலித்தன போல் - மேகங்கள் கர்ச்சித்தன் போல , கலித்த - ஒலித்தன ; ( எ - று . ) 

வினைப்பகுதிகள் வேண்டிய பொருளை விளைக்கும் என்னும் நியாயத்தி 
னாலே , இக்கவியுள் ஒலித்தன என்னுஞ் சொல்லுக்குச் சந்தர்ப்பத்திற்கேற்பப் 
பொருளுரைக்கப்பட்டது : சொற்பின்வருநிலையணி . தார் - கிண்கிணிமாலையு 
மாம் . பி - ம் : - 1 முழை. ஒலித்தெழும் . 3 அல்குலார் . 4 ஒலித்த, முந்துறும் . 

டூகூ.- தீபம் ஒளிமழங்கு தலின் வருணனை . 
வைய மேழு மொரேழு மாருயி ரோடு கூட வழங்குமம் 
மெய்யன் வீரருள் 2 வீரன் மாமகன் மேல் விளைந்ததொர் காதலா 
னைய நைய 4 நலைம்பு லன்க ளவிந்த சடங்கி நடுங்குவான் 
றெய்வ மேனி படைத்த சேயொளி போன்ம ழுங்கின தீபமே . 

( இ - ள் . ) வையம் ஏழ்உம் ஓர் ஏழ் உம் -உலகமேழுடன் மற்றொரு ஏழுலகங் 
களையும் , ஆர் உயிரோடு கூட - அரியபிராணனுடன் சேர , வழங்கும் - தானஞ் 
செய்கின்ற , அ மெய்யன் - அப்படிப்பட்ட சத்தியத்தையுடையவனும் , வீரருள் 
வீரன்- வீரர்களுள்வீரனாபிருப்பவனும் , மா மகன்மேல் - பெரியபுத்திரனிடத் 
தில் , விளைந்தது - உண்டான தாகிய , ஒர் காதலால் - ஒப்பற்ற விருப்பத்தால் , 
நைய நைய - மிகவும் வருந்த , நல் ஐம் புலன்கள் - சிறந்த ஐந்து புலன்களும் , 
அவிந்து - அழிந்து , அடங்கி - அமைந்து , நடுங்குவான் - பதறுகின்றவனுமா 
கிய சக்ரவர்த்தியினது , தெய்வம் மேனி படைத்த - தெய்வத்தன்மையையு 
டைய உடலில் தோன்றுகின்ற , சேய் ஒளி போல் - செவ்விய காந்திபோல , 
தீபம் - விளக்குகள் , மழுங்கின- ( பொழுதுவிடிதலால் ) ஒளிகுறைந்தன ; ( எ - று ) 

சக்ரவர்த்தியினது சரீரம் ஒளியிழந்ததுபோலத் தீபங்களும் ஒளியிழந்தன 
வென்பதாம் : பிரகிருதமாகிய மன்னவன் உடலொளியிழந்திருந்ததையே வர் 

23 


கனவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ணியமாகிய வைகறையில் விளக்குக்கள் ஒளியிழந்தமைக்கு உவமையாக்கினார் . 
ஒருபொய்கூறுதற்கு நாணி அளவில்லாத அருந்துயரடைந்தமை பற்றி , அம் 
மெய்யன் என்றார் . வீரன் - திண்ணியன் , பிறப்புமுறையானும் சிறப்புமுறை 
யானும் முதல்வனாதல்பற்றி , மாமகன் என்றும் சர்வேசுவரனவதாரத்திற்கு 
ஏதுவாயிருந்தமைபற்றி < தெய்வமேனி என்றுங் கூறினார் . பி - ம் : -- 1 எம் . 
2 வீரமாமகன் . விளைந்தன . 45 லன் , நலம் . அடங்க, 

(உசசு ) 
சு .-- பலவகைப் பாடற்கருவிகளி னொலி . 
வங்கி யம்பல தேன்விளம்பின 1வாணி 2 முந்தின பாணியின் 
பங்கி யம்பர மெங்கும் விம்மின பம்பை பம்பின் பல்வகைப் 
பொங்கி யம்பல வுங்க றங்கின நூபு ரங்கள் புலம்பவெண் 
சங்கி யம்பின கொம்ப லம்பின சாம கீத கிரம்பவே . 

( இ - ள் . ) வங்கியம் பல - அநேகமாகிய இசைக்குழல்கள் , தேன் விளம்பின 
-வண்டுகள் போல ஒலித்தன் ; வாணி . வாழ்த்துச்சொற்கள் . முந்தின - மிகுந் 
தன ; பாணியின் பங்கி - பாட்டுக்களின் வகைகள் , அம்பரம் எங்கும் விம்மின - 
ஆகாயம் முழுவதிலும் ஒலித்தன ; பம்பை- , பம்பின - மிக்குஒலித்தன ; பல் 
வகை - பலவகையனவாகிய , பொங்கு இயம் பலஉம் - பொலிவுபெறுகின்ற 
வாச்சியங்கள் அநேகங்களும் , கறங்கின - ஒலித்தன ; நூபுரங்கள் புலம்ப - காற் 
சிலம்புகள் ஆரவாரிக்க , வெண் சங்கு இயம்பின - வெள்ளிய சங்கங்கள் ( அவற் 
றிற்கு ஏற்ப ) ஒலித்தன ; கொம்பு - (ஊதிடு ) கொம்புகள் , சாமகீதம் நிரம்ப - சாம 
வேதகானம் போன்ற இசை நிறைய , அலம்பின் - ஒலித்தன ; ( எ - று .) 

தேன்விளம்பின - தேனைப்போல இனிமையாக ஒலித்தன வென்றுமாம் . 
தேவாதிதேவனாதலின் , அவனது பட்டாபிஷேகத்திற்குத் தேவர்களும் அம் 
பாத்தில் வாச்சியம் முழங்கினாரென்க ; அன்றி , இவ்வுலகத்தில் இயம்பின இயங் 
களினொலி, அம்பரங்காறுஞ்சென்றுஒலித்தன வென்றுமாம் . கொட்டுவன 
ஊதுவன் முதலாகப் பல்வகைப்படுதலால் பல்வகையியம் என்றார் . பி - ம் : 
பாணி . 2 முந் துறு. 3வாணியின் . 4 பல . பம்மின . நிரந்தவே . ( உசஎ ) 

சுக .-- சூரியோதயவருணனை . 
தூப முற்றிய காரி ருட்பகை துள்ளி யோடிட வுள்ளெழுந் 
தீப 1 முற்றவு நீர்த்த கன்றெனச் 2 சேய தாருயிர் 3 தேய்தலாற் 
4 பாப் முற்றிய பேதை செய்த பகைத்திறத்தினில் வெய்யவன் 
கோப முற்றி மிகச்சி வந்தன னொத்த னன் குண குன்றிலே. 
( இ - ள் . ) தூபம் முற்றிய - புகையைப்போல (க்கரியதாகி ) முதிர்ந்த , 

கார் 
இருள் பகை - கரிய அந்தகாரமாகிய சத்துரு, துள்ளி ஓடிட - குதித்து ஓடிப் 
போகவும் , உள் எழும் தீபம் முற்ற உம் - மாளிகைகளினுட்புறத்தே எரிகின்ற 
விளக்குகளெல்லாம், நீர்த்து அகன்றென் - நீர்மை (ஒளி ) மழுங்கிடவும் ,- வெய்ய 


காண்டம் 


கூ .-- கைகேசி சூழ்வினைப்படலம் 


க்கூ 


வன் - சூரியன் , குணக்கு குன்றில் - உதயபர்வதத்தில் , சேயது ஆர் உயிர்தேய் 
தலால் - ( தன் ) குலத்திற்பிறந்த புத்திரனாகிய சக்ரவர்த்தியினுடைய அரிய 
பிராணன் மெலிதலால் ( மெலியும்படி ) , பாபம் முற்றிய பேதை செய்த - 
தீவினைமுதிர்ந்த கைகேயி பண்ணின , பகை திறத்தினில் - பகைத்தன்மையி 
னால் , கோபம் முற்றி - சினம் முதிர்ந்து , மிக - , சிவந்தனன் - சிவப்புநிறத்தை 
யடைந்தவனை , ஒத்தனன்- ; ( எ - று . ) 

சூரியன் உதயபருவத்திற் செந்நிறமாகத்தோன்றியதனைத் தன்குலத் 
துதித்த தசரதனது உயிரொடுக்குமாறு பாபத்தொழில்புரிந்த கைகேயியின் 
மீது கோபங்கொண்டான் போல்தோன்றினா னென வருணித்தார் ? ஏதுத் 
தற்குறிப்பேற்றவணி . உதயகாலத்திற் சூரியன் மிக்கசெந்நிறமுடையவனா 
யிருத்தலும் , சூரியனுதிக்கையில் இருள் நீங்கிவிடுதலும் , தீபங்கள் ஒளி 
மழுங்குதலும் இயற்கை . குணகுன்று உதயகிரி. ஓடிட . செயவெனெச் 
சம் . அகன்றென - செய்தென என்னும் வாய்பாட்டுவினையெச்சம் . கீழ் ( தெய்வ 
மேனிபடைத்த சேயொளிபோன்மழுங்கின தீபமே என்றதற்கேற்ப , " தீபமுற் 
றவுநீர்த்தகன்றெனச்சேய தாருயிர்தேய்தலால் என்றார் . பி - ம் : - 1 முற்றவுதித்த 
கன்றன , முற்றவு நீத்ததன்றெனச் , முற்றவுநீத்தகன்றன . செம்மல் , 3 தேயவப் . 
+ பாவம் . 5 உற்று . குணக்குன்றின்மேல் . 

( உசஅ ) 
சுஉ .-- தாமரைமலர் மலர்தலின் வருணனை . 
மூவ ராய்முத லாகி 1 மூலம தாகி ஞாலமு 2 மாகியத் 
3 தேவ தேவர் பிடித்த போர்வி லொடித்த சேவகர் சேணிலங் 
காவன் மா முடி 4 சூடு பேரெழில் 5 காண லாமெனு மா சைகூர் . 
பாவை மார்முக மென்ன முன்ன மலர்ந்த பங்கய சாசியே , 

( இ-ள் . ) மூவர் ஆய் - ( அரி அயன் அரன் என்னும் ) மூன்று மூர்த்திகளாய் , 
முதல் ஆகி - ( அம்மூவர்க்குள்ளும் திருமாலாகிய ) முதல்வனாகி , மூலமது ஆகி - 
( எல்லாவற்றிற்கும் ) ஆதிகா ரணமுமாய், ஞாலம்உம் ஆகி - ஸகலாண்டசராசரங் 
களுமாய் , அ தேவதேவர் - அந்த இந்திராதிதேவர்களுக்கெல்லாந் தலைவரா 
கிய சிவபெருமான் , பிடித்த - ( சையிற் ) பிடித்த , போர் வில் - போரிற்குரிய 
வில்லை , ஒடித்த - முறித்து ( ச் சீதையை ) மணந்த , சேவகர் - மஹாவீரனாகிய 
ஸ்ரீராமபிரான் , சேண் நிலம் காவல் - பெரிய இராச்சியத்தைப் பாதுகாத்தற் 
குரிய , மா முடி - பெரிய , கிரீடத்தை , சூடு - சூட்டிக்கொள்கின்ற, பேர் எழில் 
- மஹோத்ஸவத்தை, காணல் ஆம் - பார்க்கலாம் , எனும் - என்கின்ற, ஆசை 
கூர் - மிகுந்த , பாவைமார் - மகளிருடைய , முகம் என்ன - முகங்கள் போல , 
பங்கயராசி - தாமரை மலர்களின் கூட்டம் , முன்னம் மலர்ந்த - விரைவாக 
மலர்ச்சிபெற்றன ; ( எ - று . ) 

தாமரைமலர் மலர்ந்ததற்கு , இராமன் முடிசூடும் பேரழகைக்காண விருப் 
பங்கொண்டுள்ள மங்கைமார்முகம்மலர்ந்திருத்தலை உவமைகூறினார் : எதிர் 
நிலையுவமையணி : விபரீதவுவமையெனப் படுவதும் இதுவே . உபமேயத் 


3 


கவும் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


தை உபமானமாக்கிக்கூறியமை காண்க . இதனால் மங்கைமார்முகத்துக்கு 
ஏற்றம் பெறப்படும் . மூவரென்னுஞ்சொல், திரிமூர்த்திகளைக் குறிப்பாலுணர் 
த்திற்று . பிரமாதியரையிடுவித்துச் சிருஷ்ட்யாதிகளை நிர்வகித்தும் தானான 
நிலையிலேநின்று பாலத்தை நிர்வகித்தும் போருமவ னாதலால் , மூவராய் . முத 
லாகி என்றார் ; “ முதலாவார்மூவரேயம்மூவருள்ளும் , முதலாவான்மூரிநீர் 
வண்ண்ன் என்றார் பெரியாரும் , பி - ம் : - 1 மூலமும் , 2 ஆகுமத் தேவர்தேவர் . 
4 சூடுமாரெழில் , சூடுமாவெழில். 5 காணமூளுமவாவினால் . வேந்து . 7 வாவியே . 
காக . - கவிக்கூற்று : அயோத்தியிலுள்ளார் இராமாபிஷேகத்தின் 

பொருட்டுச் செய்தவற்றை ஒருவாறு கூறுவோ மெனல் . 
இன்ன வேலையி னேழு வேலையு மொத்த போல விரைத் தெழுந் 
2 தன்ன மாநகர் மைந்தன் மாமுடி சூடும் வைக லிதா 4 மெனாத் 
துன்னு காதறுரப்ப வந்தவை சொல்ல லாம்வகை யெம்மனோர் 
குன்ன லாவன வல்ல வென்னினு முற்ற பெற்றி யுணர்த்துவாம் . 

( இ - ள் .) இன்ன வேலையின் - இப்படிப்பட்ட சமயத்தில் , ஏழு வேலைஉம் 
ஏழுகடலும் , ஒத்த போல - ஒருசேர இரைத்து எழுந்தாற்போல , அன்ன மா 
நகர் - அந்தப்பெரிய அயோத்தியா நகரத்திலுள்ளவர் , இது - இந்நாள் , மைந்தன் 
மா முடி சூடும் வைகல் ஆம் - சக்ரவர்த்தித்திருமகன் இராச்சியபட்டாபிஷே 
கஞ்செய்து கொள்ளுகின்ற நாளாகும் , எனா - என்றெண்ணி , துன்னு காதல் 
தூரப்ப - பொருந்திய விருப்பந் தூண்டுதலால் , இரைத்து எழுந்து 
வாரித்துக்கொண்டு கிளம்பி , வந்தவை - ( அவர்கள் செய்து ) வந்த விதங்களை , 
சொல்லல் - சொல்லுதற்கு , ஆம் வகை - உரியவகைகள், எம் அனோர்க்கு - எம் 
போன்றவர்களுக்கு , உன்னல் ஆவன அல்ல - நினைப்பதற்குத் தக்கவையல்லன : 
என்னின் உம் - என்றாலும் , உற்ற பெற்றி - கூடிய அளவு, உணர்த்துவாம் - 
சொல்லுவோம் ; ( எ - று . ) 

எல்லாவுயிர்கட்கும் நன்மகனாதலால் , பொதுவாக “ மைந்தன் என்றும் ,, 
ஒரு முகத்தையுடைய எம்போலியர்க்கு என்பார் , எம்மனோர்க்கு என்றுங் 
கூறினார் . உன்னலாவனவு மல்ல என்னும் இழிவுசிறப்பும்மை , விகாரத் 
தாற்றொக்கது ; எனவே , சொல்லலாவனவல்ல வென்பது கூறாதே பெறப் 
பட்டது . உணர்த்துவாம் - பன்மைத்தன்மை; ஈண்டு , ஒருவரைக்கூறும்பன்மை . 
இரைத்தெழுந்தென்பதனை , உவமைக்கும் உவமிக்கப்படும் பொருளுக்குங் கூட் 

பிம் : -1 எழும் . 2 மன்னன் . நிலவேந்தனாய் , வேந்தன்மா . 4.என. 
5 ஆயினும் . 

(உடு ) 
சாசு .-- இராமபட்டாபிஷேகத்தைக்கருதி மகளிர்தம்மையலங்கரித்தல் . 


டுக . 


வேறு . 


குஞ்சர மனையார் சிந்தைகொ ளிளையார் 
1 பஞ்சினை யணிவார் பால்வளை தெரிவா 
ரஞ்சன மெனவா ளம்புக ளிடையே 
2 நஞ்சினை யிடுவார் நாண்மலர் புனைவார் . 


காண்டம் 


ந .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கவுக 


( இ - ள் ) குஞ்சரம் அனையார் - யானையையொத்த பெருந்தன்மையை 
யுள்ள ஆடவருடைய , சிந்தை - மனங்களை , கொள் - ( தாம் ) கவர்கின்ற , 
இளையார் - இளைய மங்கையர் , - பஞ்சினை - செம்பஞ்சுக்குழம்பை அணிவார் . 
( கால்களில் ) ஊட்டுவார்கள் ; பால் வளை தெரிவார் - பால்போலும் வெள்ளிய 
சங்குவளையல்களை ஆராய்ந்தெடுத்து ( க்கைகளில் ) இடுவார்கள் ; வாள் அம்பு 
கள் இடையே - வாளும் பாணமும்போற் கொடிய கண்களில் , அஞ்சனம் என . 
மையெனப்பெயர்வைத்து , நஞ்சினை அணிவார் - விஷத்தை இடுவார்கள் ; 
நாள் மலர் புனைவார் - புதியமலர்களைச் ( சிரசிற் ) சூடுவார்கள் ; ( எ - று . ) 

குஞ்சரம் - வடசொல் . இளையாளென்றது இலக்குமிக்குப்பெயராதலால் , 
இளையாரென்பது - பெரும்பாலும் மகளிரையே யுணர்த்தும் ; முன்னும் “ பந் 
தினையிளையவர் பயிலிடம் என்றார். வாள் , அம்பு - உவமவாகுபெயர் . வாளிற் 
கும் அம்பிற்கும் விடந்தடவுதல்போலக் கண்களுக்கு மையிட்டாரென்க . வாள் 
கண்ணுக்கும் , அம்பு அதனினின்றுதோன்றும்பார்வைக்கும் உவமையென்னலு 
மொன்று . பஞ்சணிதல் முதலியவற்றைத் தாமே தமக்குச் செய்து கொள்வார் 
கள் , ஒருத்தருக்கொருத்தருஞ் செய்வார்களென்க . பி - ம் :-பஞ்சிகள், பஞ்சு 
கள் . நஞ்சுகள் . 

( உருக ) 
காரு . - அந்நகரத்தவரின் மகிழ்ச்சி . வேறு . 
பொங்கிய 

வுவகை 

க வெள்ளம் பொழிதரக் கமலம் பூத்த 
சங்கையின் முகத்தார் நம்பி தம்பிய ரனைய ரானார் 
செங்கய னறவ மாந்திக் களிப்பெனச் சிவக்குங் கண்ணார் 
குங்குமச் சுவடு நீங்காக் குவவுத்தோட் குமர ரெல்லாம் . 

(இ- ள் .) பொங்கிய உவகை வெள்ளம் பொழிதர - மிகுந்த ஆநந்தத்தா 
லுண்டாகிய கண்ணீர்ப்பெருக்குக் கீழ்வழியும்படி, கமலம் பூத்த- தாமரைமலர் 
போன்ற கண்கள் பொருந்திய , சங்கை இல் முகத்தார்- குற்றமற்ற வதனத்தை 
யுடையவராகிய , செம் கயல் நறவம் மாந்தி களிப்பு என சிவக்கும் கண்ணார் 
சிவந்தகெண்டைமீன்கள் மதுவைக்குடித்துக்களிப்படைந்திருந்தால் அவற்றைப் 
போலச்சிவந்திருக்கின்ற கண்களையுடைய மகளிரது , குங்குமம் சுவடு- ( தனங் 
களிலணிந்த ) குங்குமக்குழம்பினது அடையாளம் , நீங்கா - நீங்காத , குவவு தோள் 
திரட்சியான புயங்களையுடைய , குமார் எல்லாம் - ஆடவர் அனைவரும் , 
நம்பி தம்பியர் அனையர் ஆனார் - இராமநம்பியினது தம்பிமாரையொத்தவராக 
ஆனார்கள் ; ( எ - று .) 

மதுவைக்குடித்துக் களித்திருக்குஞ் செங்கயலை , செவ்வரிபரந்து களித் 
திருக்கும் மாதரார்கண்கட்கு உவமைகூறினார் . மகளிரிடத்துள்ள விருப்பால் 
குங்குமச்சுவட்டைக் குமார் நீங்காதிருக்கப்பெற்றன ரென்க . கமலக்கண்கட்கு, 
உவகைவெள்ளத்தைத் தேன்பெருக்கென்னலாம் . பருவத்தாற் சிறியவர் தம் 
பியரை யனையரானார் என்று கூறினார் . இராமாநுஜரைப்போல மகிழ்ச்சி பெற்று 


கவும் கம்பராமாயணம் 

அயோத்தியா 
ரென்க . பருவத்தாற் பெரிய ஆடவர் தசரதனையொத்தா ரென்று மேலேகூறு 
வர் . வெள்ளம் என்றதற்கேற்பக் கண்ணீரென்பது வருவித்துரைக்கப்பட்டது . 
சோகவெள்ளத்தை நீக்குதற்கு , உவகை வெள்ளம் என்றார் . சங்கையில் முகம் . 
நிஷ்களங்கமாகிய மதியுளதேல் அதனை ஒக்கும் முகமென்க . சிவக்குங் கண் 
ணாதலின், செங்கயலென்றார் . பி - ம் : - முகத்தானாம்பி . உகையின் . களிப்பன. 
சிவணும் . 

( உ ருஉ ) 
சாசா. - அந்நகரத்தவர் எல்லார்தம்முடையவும் மகிழ்ச்சியின் 

வருணனை . 
மாதர்கள் கற்பின் மிக்கார் 1 கோசலை மனத்தை யொத்தார் 
வேதியர் 2வதிட்ட னொத்தார் வேறுள மகளி ரெல்லாஞ் 
சீதையை யொத்தா ரன்னா டிருவினை யொத்தா 4 ளவ்வூர்ச் 
5 சாதுகை மாந்த ரெல்லாந் தயரதன் றன்னை யொத்தார் . 

( இ - ள் .) கற்பின் மிக்கார் - கற்பின் மிகுந்தவராகிய , மாதர்கள் - , கோ 
சலை மனத்தை ஒத்தார். - ; வேதியர் - அந்தணர் , வதிட்டன் ஒத்தார் - ; வேறு 
உள மகளிர் எல்லாம் - வேறாகவுள்ள மாதர்கள் எல்லாரும் , சீதையை . ஒத்தார் - ; 
அன்னாள் - அச்சீதாதேவி , திருவினை - இலக்குமியை , ஒத்தாள் - ; அ ஊர் சாது 
கை மாந்தர் எல்லாம் - அந்நகரத்தில்வசிக்கின்ற சற்குணமாகிய ஒழுக்கத்தை 
யுடைய ஆடவரெல்லாரும் , தயா தன் தன்னை ஒத்தார்- ; ( எ - று . ) 

அப்போது அந்நகரத்தவர் , பெற்றோரையும் புரோகிதனையும் மனைவியை 
யும் போல மகிழ்ந்திருக்க, சீதை இலக்குமியேபோல விளங்கினா ளென்க . தயா 
தன் - தபலாதன் : இது - தச ரத எனப்பிரிந்து பத்துத்திக்கிலுஞ் செல்ல 
வல்ல தேருடையவன்என்று பொருள்படும் ; இதனால் எங்கும் தடையின்றிச் 
செல்ல வல்லவன் என்றதாயிற்று ; இது , இந்திரனை வென்ற சம்பரா 
சுரனை வதைக்கும் பொருட்டு அவன் சென்ற இடமெல்லாஞ் சென் றமையால் 
விளங்கிய 

யது . கற்பாவது , தன் கணவனைத் தெய்வமென்று உணர்வதோர் 
மேற்கோள் ; கற்புக் கற்பனையாதல் கற்பியலா னுணர்க . வேதியர் - வேதங்களைப் 
பழுதறக்கற்று அவற்றிற்குத்தக அவை சொல்லுகின்ற நெறிக்கண்ணே நிற்ப 
வர் . பி - ம் : -- கவுசலை . வசிட்டன் . அன்னாட்டிருவினையொத்தார் . 4இவ் . 
சாதுலாம் . தசரதன் . 

(உருங ) 
சாஎ . - பட்டாபிஷேக மகோத்ஸவத்தைக் காண அரசவெள்ளந் 

திரளுதல் . 
* இமிழ்திரைப் பாவை ஞால மெங்கணும் வறுமை 1 கூர 
வுமிழ்வதொத் 2 துதவு காத லுந்திட வந்த தன்றே 
குமிழ்முலைச் சீதை கொண்கன் கோமுடி 4 புனை தல் காண்பா 
னமிழ் துணக் குழுவு கின்ற வமாரி னரச வெள்ளம் . 


காண்டம் 


ந .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கவுசு 


பாவை . 


( இ - ள் .) அரசர்வெள்ளம் -ராஜசமூகம் , -- குமிழ் முலை சீதை கொண்கன் 
புடைத்திருக்கின்ற தனங்களையுடைய சீதைக்குக் கணவனாகிய ஸ்ரீராமன் , கோ 
முடி - அரசிற்குரிய கிரீடத்தை , புனைதல்- சூட்டிக்கொள்ளுதலை , காண்பான் - 
பார்க்கும் பொருட்டு , உமிழ்வது ஒத்து உதவு காதல் - வெளிப்படுவதுபோன்று 
மிகுகின் றவிருப்பம் , உந்திட - ஏவித் தூண்டுவதனால் , அமிழ்து உண குழுவுகி 
ன்ற - அமிருத்த்தையுண்ணுவதற்குக் கூடுகின்ற , அமரரின் தேவர்போல , 
இமிழ் திரை பரவை ஞாலம் - ஒலிக்கின்ற அலைகளையுடைய கடலாற் சூழப் 
பட்ட நிலவுலகம் , எங்கண் உம் - எல்லா இடமும் , வறுமை கூர - வெறுமையை 
யடையும்படி , வந்தது - ( அந்நகரத்தில் ) வந்து கூடிற்று ; ( எ - று . ) 

பட்டாபிஷேகமகோத்ஸவத்தைக் காணத் திரண்ட அரசர் குழுவுக்கு , அமு 
துணத்திரண்ட தேவர் குழுவை உவமைகூறினார் : உவமையணி . 
பரவுதலுடையது ; ஐ -வினைமுதற்பொருண்மைவிகுதி . வறுமை - ஒருபொருளு 
மின்மை . பி - ம் : -1தீர . 2 உலவு . 3உயர்ந் திட , 4 அணிதல். குழுமுகின்ற. (உருச ) 
சுஅ . - ஆடவரும் மகளிரும் செல்ல் இடமில்லாமல் வீதியில் 

திரண்டு நிற்றல் . 
* பாகியல் பவளச் செவ்வாய்ப் பணைமுலைப் பரவை யல்குற் 
றோகையர் குழாமு மைந்தர் சும்மையுந் துவன்றி யெங்கு 
மேகுமி னேகு மென்றென் றிடையிடை நிற்ற 1 லல்லாற் 
2 போகில மீள கில்லா பொன்னகர் வீதி யெல்லாம் . 

( இ - ள் . ) பாகு இயல் வளம் செம் வாய் - சர்க்கரைப்பாகுபோன்ற இனி 
மையையும் பவழம்போற் செந்நிறத்தையுங்கொண்ட அதரத்தையும் , பணை முலை 
-பருத்த தனங்களையும் , பாவை அல்குல் - பரந்த அல்குலையுமுடைய , தோகையர் 
மகளிரது , குழாம் உம் - கூட்டமும் , மைந்தர் சும்மை உம் - ஆடவர் கூட்டமும் , 
பொன்நகர் வீதி எல்லாம்- அவ்வழகியநகரத்தின் தெருக்களிலெல்லாம் , எங்கும் 
துவன்றி - எல்லாவிடங்களிலும் நெருங்கி , ஏகுமின் ஏகும் - நடவுங்கள் நடவுங் 
கள் , என்று என்று - என்று பலமுறைசொல்லிக்கொண்டு , இடையிடை 
தாமிருந்த இடங்களிலேயே , நிற்றல் அல்லால் நிற்பதல்லாமல் , போகில - 
செல்லவுமில்லை; மீளகில்லா - ( போகவேணுமென் றஎண்ணத்தை ) ஒழிந்தன 
வுமில்லை ; ( எ - று . ) 

பாகியல் என்பதைப் பவளத்தோடு இயைப்பின் , பாகியல்பவளச்செவ்வாய் 
என்ற தொடர் - இல்பொருளுவமையாம் . “ பவளம்போற்செந்துவர்வாய் ” 
என்றார்பிறரும் . பி - ம் : -1 ஆற்றார். போகுநர் மீளலாகா , போகலர் மீள்கலில் 
லர் , போகொணாமீள்கலாகா . 

(உருரு ) 
சுக.-- பெருந்திரளின் காட்சி . 
வேந்தரே பெரிதென் பாரும் 1 வீரரே பெரிதென் பாரு 
மாந்தரே பெரிதென் பாரு மகளிரே பெரிதென் பாரும் 
போந்ததே பெரிதென் பாரும் புகுவதே பெரிதென் பாருந் 
தேர்ந்ததே 3 தேரி னல்லால் 4 யாவரே 5 தெரியக் கண்டார் . 


கவுச் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


" 


( இ- ள் . ) வேந்தர் ஏ பெரிது என்பார் உம் - அரசர் கூட்டமே மிகுதியென்பவ 
ரும் , வீரர்ஏ பெரிது என்பார் உம் - அந்தணர்கூட்டமே மிகுதியென்பவரும் , 
மாந்தர் ஏபெரிது என்பார்உம் - ஆடவர்கூட்டமே மிகுதி யென்பவரும் , மகளிர் 
ஏ பெரிது என்பார்உம் - மாதர் கூட்டமே மிகுதியென்பவரும் , போந்தது ஏ 
பெரிது என்பார் உம் வந்தஜாமே மிகுதியென்பவரும் , புகுவது பெரிது 
என்பார் உம் - வரக்கடவ ஜகமே மிகுதியென்பவரும் ( ஆகி ) , தேர்ந்தது தேரின் 
அல்லால் - தாம் அறிந்ததையே அறிந்ததல்லாமல் , யாவர்ஏ - எவர் தாம் , தெரிய 
கண்டார் - ( முழுவதும் ) நன்றாயறிந்தவர் ? [ ஒருவருமில்லை யென்றபடி ) ; (எ - று .) 

தாம் கண்டதைச் சொல்வதல்லாமல் தெரியக்கண்டு எவராலும் சொல்ல 
முடியாதபடி வேந்தர் முதலியோரின் பெருந்திரள் திரண்டிருந்த தென்க . 
வேந்தர் முதலிய நான்கும் - ஆகுபெயர்கள் , “ அந்தணாளர்க்கரசுவரைவின்றே " 
என்றதனால் , வீரரென்றார் ; விரிமலர்க்கோதைபாட வெழால்வகைவீரர்தோற் 
ரார் ” என்றார் சிந்தாமணியினும் . இனி , படைவீரருமாம் . பி - ம் : -1வேதியர் . 
புக்கதே . தேர்வதல்லால் , யாவரோ தெரியவல்லார் . 

(உருகா ) 
எ O. - மகளிர் நெருங்குதலின் வருணனை . 
குவளையி னெழிலும் வேலின் கொடுமையுங் குழைத்துக் கூட்டித் 
திவளுமஞ் சனமென் றேய்ந்த நஞ்சினைத் தெரியத் தீட்டித் 
தவளவொண் 2 மதியுள் வைத்த தன்மைசோ றடங்க ணல்லார் 
துவளு நுண்ணிடையா ராடுந் 4 தோகையங் குழாத்திற் றொக்கார் . 

( இ - ள் .) குவளையின் எழில்உம் - கருங்குவளையினது அழகையும் , வேலின் 
கொடுமை உம் . வேலினது கொடுந் தன்மையையும் , குழைத்து கூட்டி - ஒன் 
றாய்க் கலந்து சேர்த்து , ( அவற்றில் ) ,திவளும் அஞ்சனம் என்று ஏய்ந்தநஞ்சினை - 
மெல்லிய மையென்று பெயர் கூறப்பட்டுப் பொருந்திய விஷத்தை , தெரிய 
தீட்டி - விளங்கப்பூசி , ( அவற்றை ), தவளம் ஒள் மதியுள் - வெண்மையாகிய 
ஒண்மையையுடைய சந்திரனிடத்தில் , வைத்த தன்மை சால் - வைத்தாற்போ 
ன்ற தன்மைமிகுந்த , தட கண் - பெரியகண்களையுடைய , நல்லார் - அழகிய 
வரும் , துவளும் நுண் இடையார் - ஒசிகின்ற மெல்லிய இடையினையுடையவ 
ருமாகிய மகளிர் , ஆடும் தோகை அம் குழாத்தின் - நர்த்தநஞ்செய்கின்ற அழ 
கிய மயிற்கூட்டம் போல , தொக்கார் - கூடிநெருங்கினார் ; ( எ - று . )) 

முகத்திற் கண்கள் - குவளையினெழிலும் வேலின் கொடுமையும் கூட்டி 
அஞ்சனநஞ்சினைத்தீட்டி மதியுள் வைத்தன போலு மென்றார் : இல்பொருளு 

இது - தன்மைத்தற்குறிப்பேற்றவணியி லடங்கும் . அஞ்சனநஞ்சு- 
உருவகம் . ஒண்மை - ஒளி . பூர்ணசந்திர னென்பார் தவளவொண்மதி என் 
றார் . அம் - சாரியையுமாம் . பி - ம் :-நீட்டி . 2 மதியின் . சோர்தடங்கண் . 
4 தோகையின் . 

( உருஎ) 


வமை . 


காண்டம் 


ந .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கவுரு 


எக.-- முடிசூட்டுவிழாவைக் காண் வராதவர் இவரெனல் . 
நலங்கிளர் 1 பூமி யென்னு நங்கையை நறுந்து மாயி 
னலங்கலான் புணருஞ் செல்வங் காணவந் தடைந்தி லாதா 
ரிலங்கையி னிருத ரேயிவ் வேழுல கத்து வாழும் 
4 விலங்கலு 5 மாசை நின்ற விடாமத விலங்க லேயால் . 

( இ - ள் .) நறு துழாயின் அலங்கலான் - மணக்கின்ற திருத்துழாய்மாலையை 
யுடைய ஸ்ரீராமன் , நலம் கிளர் பூமி என்னும் நங்கையை - நன்மைவிளங்குகின்ற 
பூமியென்னும் பிராட்டியை , புணரும் - கூடுகின்ற , செல்வம் - பாக்கியத்தை , 
காண - பார்த்தற்கு , வந்து அடைந்திலாதார் - வந்துசேராதவர் , - இலங்கை 
யில் நிருதர் ஏ - இலங்காபுரத்திலுள்ள ராக்ஷசர்களும் , இ ஏழ் உலகத்து வாழும் 
விலங்கல்உம் - இந்தஎழுதீவுகளாகவுள்ள உலகத்திருக்கின்ற மலைகளும் , ஆசை 
நின்ற - எட்டுத்திக்குக்களிலும் நின்ற, விடா மதம் விலங்கல் (உம் ) ஏ - நீங்காத 
மதத்தையுடைய அஷ்டகஜங்களுமேயாகும் ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை 

பல தேசத்தவரும் பட்டாபிஷேகமகோத்ஸவத்தைக் காணத் திரண்டன 
ரென் பதை வற்புறுத்தும் பொருட்டு, அத்திருவிழாவைக்காண வாராதவர் நிரு 
--தர் முதலிய சிலரேயென்றார் . - அரக்கர் பகைமையாலும் , மலைகள் அசைத 
லில்லாத நிலைமையானும் , திக்கஜங்கள் பூபாரவஹநத்தை விட்டு விலகிவரக் 
கூடாமையாலும் வரவில்லை யென்க . இருதிணையுங்கலந்து சிறப்பினால் அடைந் 
திலா தார் என்னும் உயர் திணைமுடிபைப் பெற்றன . விலங்கல் - திரியக்குமாம் . 
விலங்கல் - யானைக்கு உவமவாகுபெயர் . பி - ம் : - பூமேல்வைகும் , பூவென் 
றோங்கும் . 2காணியவந்திலாதார் . 3 உலகத்திலுள்ள. 4 விலங்கலே . 5 மரமுமாதி 
வேறுளபொருள்களெல்லாம் . 

( உருஅ ) 
எஉ .-- வந்த மன்னவர் மௌலிசூட்டும் மண்டபத்திற் புகுதல் . 
சந்திரர் கோடி யென்னத் தாளவெண் கவிகை யோங்க 
வந்தரத் தன்ன மெல்லா மார்ந்தெனக் கவரி துன்ன 
2 விந்திரற் குவமை சாலு மிருநிலக் கிழவ செல்லாம் 
வந்தனர் 3 மௌலி சூட்டு 4 மண்டப மதனிற் புக்கார். 

( இ - ள் . ) இந்திரற்கு உவமை சாலும் - ( ஒவ்வொருவருந் தனித் தனியே ) 
தேவேந்திரனுக்கு உபமானமாகத்தக்க , இரு நிலம் கிழவர் எல்லாம் - பெரிய 
அரசுரிமையையுடைய அரசர்கள் யாவரும் , -- சந்திரர் கோடி என்ன - சந்திரர் 
பலரென்னும்படி , தரளம் வெண் கவிகை ஓங்க - முத்தாலாகிய வெள்ளிய 
குடைகள் உயர்ந்துவிளங்கவும் , - அந்தாத்து - ஆகாயத்தில் , அன்னம் எல்லாம் 
ஹம்ஸங்களனைத்தும் , ஆர்ந்தஎன - நிறைந்தன என்னும்படி , கவரி துன்ன 
வெண்சாமரை நெருங்கவும் , வந்தனர் - வந்தவர்களாய் , மௌலி சூட்டும் மண் 
டபம் அதனில் - பட்டாபிஷேகமண்டபத்தில் , புக்கார் - சென்றார் ; ( எ - று . ) 

24 


கவுசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


மன்னவர் குடைநிழற்றவும் வெண்சாமரைவீசவும் திருவிழாக்காண 
வந்து மண்டபத்தில் முறைப்படி புகுந் தன ரென்க . ஆர்ந்து என்ப்பிரிப்பினு 
மாம் . போகங்களிலிந் திரனுக்கு மேம்பட்டவ ரென்பார் * இந்திரற்கு உவமை 
சாலுங் கிழவர் என்றார் , பி - ம் : -1ஆர்த்தென்ன, ஆர்த்தென . - இந்திரர்க்கு . 
3 மவுலி . 4 மண்டபத்தரிதிற் , மண்டபமரபிற் . 

( உடுக ) 
எங.- அம்மண்டபத்துத் திருவிழாக்காண அந்தணர் வந்துசேர்தல் . 

முற்பயந் தெடுத்த காதற் புதல்வனை முறையி னோடு 
மிற்பயன் சிறப்பிப் பாரி னீண்டிய வுவகை தூண்ட 
வற்புதன் றிருவைச் சேரு மருமணங் காணப் புக்கார் 
நற்பயன் றவத்தி னுய்க்கு நான் மறைக் கிழவ ரெல்லாம் . 
( இ - ள் .) தவத்தின் - தவத்தினால் , நல் பயன் உய்க்கும் - நல்ல பயன்களை 
யடைகின்ற, நால் மறை கிழவர் எல்லாம் - நான்குவேதங்களுக்குரிய அந்தணர் 
யாவரும் , - முன் பயந்து எடுத்த காதல் புதல்வனை - முன்னே தாம் பெற்று 
வளர்த்த விருப்பத்தையுடைய ( தம் ) புத்திரனை , முறையினோடுஉம் - முறை 
மையுடன் , இல் பயன் சிறப்பிப்பாரின் - மணஞ் செய்விப்பவர்போல , ஈண்டிய 
உவகை தூண்ட - மிக்க மகிழ்ச்சி யேவுதலால் , அற் தன் - ஸ்ரீராமன் , திருவை 
சேரும் - ராஜ்யலக்ஷ்மியை அடைகின்ற, அரு மணம் - பெறுதற்கரிய கல்யா 
ணத்தை, காண - பார்த்தற்கு , புக்கார் - சென்றடைந்தார்கள் ; ( எ - று .) 

தூண்டப் புக்கார் என்க . அந்தணர் தமது புத்திரனுக்கு மணஞ்செய்விக் 
கையில் எவ்வளவு உவகையடைவரோ அவ்வளவு உவகையுடனே முடிசூட்டுத் 
திருவிழாவைக்காண அம்மண்டபத்தைச் சேர்ந்தாரென்க . இற்பயன் - இல்லி 
லிருக்கும்பயன் : இல்லிலிருத்தற்குப்பயன் விருந்தோம்புதல் முதலியன ஆத 
லால் , அதற்குஉரியவராம்படி மணப்பித்தலை இற்பயன் என்றார் . முற்பயந் 
தெடுத்த காதற்புதல்வன் - மூத்தகுமார னென்னவுமாம் . பி - ம் : - நான்மறைப் 
புலவர் . 

(உசு 0 ) 
எச .-- இ துவும் அடுத்தகவியும் - அங்குத்திரண்டோரினால் நிகழ்ந்த 

நிகழ்ச்சியின் வருணனை . 
விண்ணவர் விசும்பு தூர்த்தார் விரிதிரை யுடுத்த கோல 
மண்ணவர் திசைக டூர்த்தார் மங்கல மிசைக்குஞ் சங்கங் 
கண்ணகன் முரசி னோதை 2 கண்டவர் செவிக டூர்த்த 
வெண்ணருங் கனக மாரி யெழுதிரைக் 3 கடலுந் தூர்த்த . 

( இ - ள் .) ( அந்த முடிசூட்டு திருவிழாவைக் காணுமாறு வந்த ) , விண்ணவர் - 
தேவர் , விசும்பு தூர்த்தார் - ஆகாயத்தை நிரப்பினார் ; விரி திரை உடுத்த 
கோலம் மண்ணவர் - கடலை ( ஆடையாக ) உடுத்த அழகிய பூலோகத்திலுள்ள 
வர் , திசைகள் தூர்த்தார்- (எட்டுத் ) திக்குக்களையும் நிரப்பினார் ; மங்கலம் இசைக் 


காண்டம் 


ஈ .--- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கவுள் 


கும் சங்கம் - மங்களகரமாக ஒலிக்கின்ற சங்கங்களின் ஒலியும் , கண் அகல் முர 
சின் ஓதை - பெரிய முரசவாத்தியங்களின் ஒலியும் , கண்டவர் செவிகள் 
தூர்த்த - கேட்டவர்காதுகளை நிரப்பின ; எண் அரு கனகம் மாரி - அளவில் 
லாத சுவர்ணத்தோடு (தானஞ்செய்யுங் காலத்தில் வார்க்கின்ற) நீர்மழை , எழு 
திரை . கடல்உம் - அலைகளையுடைய ஏழுகடல்களையும் , தூர்த்த - நிரப்பின. 

கேள்வியும் உணரப்படுதலிற் காட்சியேயாம் ; ஆதலால் கண்டவர் செவி 
கள் என்றார் ; “ நம்பிதந்த கீதமேநயந்துகாணவோடினார் என்றார் சிந்தாமணி 
யிலும் . கனகமாரி - பொன்மழையுமாம் . விரிதிரை கடலுக்கு , வினைத் 
தொகையன்மொழி . எழுதிரை வினைத்தொகையுமாம் . பி - ம் : -1 தூர்த்த . 
2 கேட்டவர் . 3 கடல்கடூர்த்த . 

(உசுக ) 
எரு , விளக்கொளி மறைத்த மன்னர் மின்னொளி மகுட கோடி 

துளக்கொளி விசும்பி னூருஞ் சுடரையு மறைத்துச் சூழ்ந்த 
வளக்கர் வாழ் முத்த மூரன் முறுவலா 3 ரணியின் சோதி 
4 வளைக்கலா மென்றவ் வானோர் கண்ணையு மறைத்ததன்றே . 

( இ - ள் .) விளக்கு ஒளி மறைத்த - ( தமது உடம்பின் ஒளியால் ) தீபத்தி 
னொளியை மறையச்செய்த ( தீபத்தினும் மிக்க ஒளியுடன் விளங்குகின்ற , 
மன்னர் - அரசாது , மின் ஒளி மகுடம் கோடி - மின்னுப்போன்ற காந்தியை 
யுடைய பலவாகிய கிரீடங்கள் , துளக்கு ஒளி - செய்கின்ற ஒளி, விசும்பின் 
ஊரும் சுடரைஉம் - ஆகாயத்திற் செல்கின்ற சூரியனையும் , மறைத்து சூழ்ந்த - 
மறைத்தன ; அளக்கர் வாழ் - கடலிற்றோன்றிய , முத்தம் - முத்துப்போன்ற , 
மூரல் முறுவலார் - பற்களையும் புன்னகையையு முடைய மகளிர் அணிந்த , 
அணியின் -ஆபரணங்களின் , சோதி - காந்தி , வளைக்கல் ஆம் என்று- ( இந்நில 
வுலகத்தைவளைத்த நாம் 

மேலுலகத்தையும் சூழ்தல்கூடுமென்று எண்ணி , 
அ வானோர் கண்ணைஉம் - அத்தேவர்களது ( இமையாத ) கண்களையும் , மறை 
த்தது - (ஒளியின் மிகுதியால்) இமைக்கச்செய்தது ; ( எ - று . ) 

மகுடகோடி சுடரை மறைத்தலாவது - மகுட கோடிகள் சூரியனினும் 
மிக்கொளியையுடையனவாதல் . கோடி - பலவென்னு மாத்திரையாயிற்று . 
ஊர்தல் ஈண்டுப்போதன்மேற்று ; வானூர்மதியம் , " “ மஞ்ஞையூர்ந்து 
நின்றமால் என்பவற்றிற் போல . பி - ம் : -1 மறைத்த , மறைத்துஞ் . 2 வாய். 
3 அணியும் . 4 வளைத்தலாலொன்றி , வளைத்தெலாமொன்றி , வளைத்தெலாமன்றி . 
5 மறைத்த . 

( உசுஉ ) 
எசு .-- வசிட்டன் வேதியரோடு அங்கு வந்துசேர்தல் . 
ஆயதோ 1ரமைதி யின்கணையனை மகுடஞ் சூட்டற் 
கேயுமங் கலங்க ளான யாவையு மியையக் கொண்டு 
தூயநான் மறைகள் வேத பாரகர் சொல்லத் தொல்லை 
2 வாயில்க 3 ணெருக்க 4 நீங்க மாதவக் கிழவன் வந்தான் . 


க்வு அ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் .) ஆயது ஓர் அமைதியின் கண் - அப்பொழுது , -ஐயனை மகுடம் 
சூட்டற்கு - ஸ்ரீராமனை முடிசூட்டுவதற்கு , ஏயும் - பொருந்திய மங்கலங்கள் 
ஆன யாவைஉம் - சுபகாங்களாகிய எல்லாவற்றையும் , இயைய கொண்டு - 
பொருந்த எடுத்துக்கொண்டு , - வேதபாரகர் - அந்தணர் , தூய நால் மறைகள் 
பரிசுத்தமாகிய நான்கு வேதங்களையும் , சொல்ல - சொல்லிக்கொண்டிருக்கவும் , 
தொல்லை வாயில்கள் நெருக்கம் நீங்க - பழையவாயிலிலுள்ளவர் நெருக்கத் 
தை நீங்கி விலகி வழிவிடவும் , மாதவம் கிழவன் - மிக்க தவத்துரிமையையுடைய 
வசிஷ்டன் , வந்தான் - எழுந்தருளினான் ; ( எ - று . ) 

தன் சீடர்களோடு வசிட்டன் வந்தானென்று முதனூல் கூறும் . பாரம் - 
அக்கரை , முடிவு : இங்கு வேதாந்தம் ; அதனையறிந்தவர் - வேதபாரகர் . தொல்லை 
வாயில் என்றதனால் , வாயில் முதியதாயினும் நெருக்கம் புதிய தென்க. 
பி - ம் : - 1 அளவையின்கண் . 2 வாயல்கள் . நெருக்கி . 4நீக்கா , நீக்கி , போக்கி . 
எஎ.-- வசிட்டமுனிவன் பட்டாபிஷேகச்சடங்கிற்குச் சித்தஞ்செய்து 

வைத்தல் . 
கங்கையே 1 முதல் வாகக் கன்னியீ 2 றான தீர்த்த 
மங்கலப் புனலு நாலு வாரியி னீரும் பூரித் 
3 தங்கியின் வினையிற் கேற்ற யாவையு மமைத்து வீரச் 
சிங்கவா தனமும் வைத்துச் செய்வன பிறவுஞ் செய்தான் . 

( இ - ள் . ) ( வந்த அம்முனிவன்) , - கங்கை ஏ முதல ஆக - கங்காநதி முதலாக , 
கன்னி ஈறு ஆன - குமரியாறு இறுதியாக வுடையவாய் , தீர்த்தம் - புண் 
ணிய தீர்த்தங்களினது , மங்கலம் புனல்உம் - மங்களகரமான நீரையும் , நாலு 
வாரியின் நீர் உம் - நான்குகடல்களின் நீரையும் , பூரித்து - ( கும்பங்களில் ) 
நிறைத் துவைத்து , அங்கியின் வினையிற்கு - அக்கினியிற் செய்ய வேண்டும் 
ஓமம் முதலியவற்றிற்கு , ஏற்ற யாவைஉம் - பொருந்திய எல்லாவற்றையும் , 
அமைத்து - அமையப்பண்ணி , வீரம் சிங்க ஆதனம் உம் - வீரஹிம்ஹாஸநத்தை 
யும் , வைத்து- , செய்வன பிறஉம் - செய்யவேண்டியபிறகாரியங்களையும் , 
செய்தான் - சித்தஞ்செய்தான் ; ( எ - று . ) 

அங்கி - அக்னி யென்னும் வடமொழிச்சிதைவு . வீரச்சிங்கவா தனம் - 
வீரன் வீற்றிருத்தற்குரிய சிங்காதனம் . பிறவும் என்றதனானே , அட்சதை 
தருப்பம் சுமங்கலிகள் யானை குதிரை அத்திமரத்தாற்செய்தபீடம் முதலிய 
பட்டாபிஷேகத்திற்குவேண்டிய சாமக்கிரிகளைக் கொள்க . பி - ம் : -1 முதலா 
யுள்ள , முதலவான , முதலவாய . 2 ஆய , 3 அங்கிசெய் , அங்கவை , இங்கிவை 
4 ஆசனமும் . செய்தார் . 

( உசுச ) 
எஅ - சுமந்திரன் வசிட்டன் கட்டளையால் மன்னவனை 

யழைத்துவரச் செல்லுதல் . 
கணித நூ லுணர்ந்த மாந்தர் காலம்வந் 2 தடுத்த தென்னப் 
பிணியற நோற்று நின்ற பெரியவன் விரைவி 3 னேகி 
மணிமுடி வேந்தன் றன்னை வல்லையிற் கொணர்தி யென்னப் 
பணிதலை 4 தின்ற காதற் சுமந்திரன் பரிவிற் சென்றான் . 


காண்டம் 


ஈ .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


கவுக் 


( இ - ள் .) கணிதம் நூல் உணர்ந்த மாந்தர் - சோதிடநூலை யறிந்தவர், 
காலம் வந்து அடுத்தது - முகூர்த்தகாலம் வந்து சமீபித்தது , என்ன - என்று 
தெரிவித்ததனால் , பிணி அற நோற்று நின்ற பெரியவன் - பந்தம் நீங்கும்படி 
தவஞ் செய்துநின்ற வசிஷ்டபகவான் , விரைவின் ஏகி - வேகத்தோடு சென்று , 
மணி முடி வேந்தன் தன்னை - ரத்த கிரீடத்தையுடைய சக்ரவர்த்தியை , வல்லை 
யின் கொணர்தி - விரைவே அழைத்துக்கொண்டுவா , என்ன - என்று கட்ட 
ளையிட , - பணி தலைநின்ற - ( அம்முனிவனுடைய ) ஆணையைத் தலைமேற் 
கொண்டுநின்ற , காதல் சுமந்திரன் - விருப்பத்தையுடைய சுமந்திரன் , பரிவின் 
சென்றான் - அன்போடு போயினான் ; ( எ - று . ) 

அரசமாளிகையின் வாசற்றிண்ணையில் உட்கார்ந்திருந்த வசிட்ட முனிவன் 
அலங்காரஞ்செய்துகொண்டு அபிஷேகவுத்ஸவத்தின் பொருட்டு வந்த சுமந்திர 
னைக்கண்டு , சுமந்திரனே ! பட்டாபிஷேகத்திற்கு வேண்டியனவெல்லாஞ் சித்த 
மாக வைத்துக்கொண்டு நான் காத்திருப்பதைச் சொல்லிச் சூரியோதயத்திற் 
புஷ்யநட்சத்திரத்திற் பட்டாபிஷேகம்நடக்குமாறு மன்னவனை விரைவுப்படுத் 
துக என்று சொல்லியனுப்பினானென்று முதனூலிற் கூறப்பட்டுள்ளது . காலம் 
வந்தடுத்ததென்றது , காலங் கழிக்குமதன்றென்றவாறு , பிரமவிருடியென்பார் 
பெரியவன் என்றார் . பி - ம் : -மாக்கள் , உற்றது . 3 எய்தி . 4 நின்று . (உசுரு ) 

எகூ.- சுமந்திரன் கைகேயியின் அந்தப்புரத்து அரசனிருப்பது 
உணர்ந்து அங்குச் செல்ல , கைகேயி சுமந்திரனிடத்து இராமனை 

யழைத்துவரச்சொல்லுதல் . 
விண்டொட நிவந்த கோயில் வேந்தர் தம் வேந்தன் றன்னைக் 
கண்டிலன் 1 வினவக் கேட்டான் 2 கைகயி கோயி னண்ணித் 
தொண்டை வாய் மடந்தை மாரிற் சொல்ல மற்றவருஞ் சொல்லப் 
பெண்டிரிற் கூற்ற மன்னாள் பிள்ளையைக் கொணர்க வென்றாள் . 

-ள் .) ( சென்ற சுமந்திரன் ) , விண் தொட நிவந்த - ஆகாயத்தை யளா 
வும்படி யுயர்ந்த , கோயில் - அரண்மனையில் , வேந்தர்தம் வேந்தன் தன்னை . 
சக்ரவர்த்தியை , கண்டிலன் - காணாதவனாய் , வினவ - ( அங்குஉள்ளாரை) 
விசாரிக்க , கேட்டான் - (அங்கிருப்பவர்கள் சொல்லக் ) கேட்டு , கைகயி கோயில் 
நண்ணி - கைகேயியினது மனையைச் சமீபித்து , தொண்டை வாய் மடந்தை 
மாரின் சொல்ல - தொண்டைக்கனிபோலும் வாயினையுடைய தாதியரிடத்தில் 
( தன்வருகையைத்) தெரிவிக்க , அவர்உம்.அத்தாதியரும் , சொல்ல - ( கைகேயி 
க்கு ) அறிவிக்க , - பெண்டிரில் கூற்றம் அன்னாள் - பெண்களுள் யமனையொத்த 
அக்கைகேயி , பிள்ளையை இராமனை , கொணர்க . அழைத்துக்கொண்டு 
வருவாயாக , என்றாள் - என்று ( சுமந்திரனை நோக்கிக் ) கூறினாள் ; ( எ - று .) 

விண்டொடநிவந்த கோயில் - தொடர்புயர்வுநவிற்சியணி . வசிட்டமுனி 
வனது கட்டளைப்படி சென்ற சுமந்திரன் அந்தப்புரத்து எவராலும் தடுக்கப்படா 
மல் அரசனைத் துதித்தவண்ணஞ்சென்று , தசரதனது துாவஸ்தையையறியாத 


ககூல் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


வனாய் அம்மன்னவனை இனியமொழிகளாற் பலவகையாக வாழ்த்திப்புகழ்ந்து 
எழுப்ப , அவ்வரசர்க்கரசன் தலையெடுத்துப்பார்த்து சுமந்திரனே ! மிகவும்வரு 
ந்தியுள்ள என்னைத் துதிமொழிகளால் மீளவும் வருத்துகின்றனை . என்றானாக , 
வாடிய மன்னவனது முகத்தைப்பார்த்தும் கருணமான அச்சொல்லைக் கேட்டும் 
மனம்நடுங்கிச் சுமந்திரன் ஒதுங்கிநிற்கையில் , கைகேயி அச்சுமந்திரனை நோக்கி 
மன்னவர் ராமாபிஷேக சந்தோஷத்தால் இரவெல்லாம் உறக்கம்பிடியாதிருந்து 
இப்போது கண்ணயர்ந்திருக்கின்றார் : நீ விரைவிற்சென்று இராமனையழைத்து 
வருக : சுபமுண்டாகுக என்று சொன்னாள் . சுமந்திரன் கைகேயியின் பேச் 
சைக் கேட்டு , மங்கலமே மற்றொன்றும் இல்லையென்றுமகிழ்ந்தான் என்று முத 
னூலி லுள்ளது . தன் கணவனைக் கொல்ல வழிதேடினவளாதலின் பெண்டிரிற் 
கூற்றமன்னாள் என்றார் . பி - ம் : - வினவி . கைகயை . வந்தவரும் . ( உசுசு ) 


அ0.- சுமந்திரன் கைகேயியின் கட்டளைப்படி யழைத்துவர 

ஸ்ரீராமனை மாளிகையில் அடைதல் . 


என்றன ளென்னக் கேட்டா னெழுந்தபே ருவகை பொங்கப் 
பொன் றிணி மாட வீதி பொருக்கென 1 நீங்கிப் புக்கான் 
றன்றிரு வுள்ளத் துள்ளே தன்னையே நினையு மற்றக் 
2 குன்றிவர் தோளி னானைத் தொழுதுவாய் புதைத்துக் கூறும் . 

( இ - ள் .) என்றனள் - என்று அவள் சொன்னாள் ; என்ன - என்று சொ 
ல்ல , ( சுமந்திரன் ), கேட்டான் - கேட்டு , எழுந்த பேர் உவகை பொங்க - உண் 
டாகிய மிக்க மகிழ்ச்சி மேன்மேலும் வளர்தலால் , பொன் திணி மாடம் வீதி 
பொன்மயமான மண்டபங்களை யுடைய வீதிகளை , பொருக்கென நீங்கி - விரை 
வாகக்கடந்து , புக்கான் - போய் , - தன் திரு உள்ளத்துள்ளே - தனது அழகிய 
மனத்திற்குள்ளே , தன்னைஏ நினையும் - தன்னையேநினைந்துகொண்டிருக்கின்ற, 
அ குன்று இவர் தோளினானை - மலையையொத்த புயங்களையுடைய அந்த ஸ்ரீரா 
மனை , தொழுது - , வாய்புதைத்து - வாயை மூடிக்கொண்டு , கூறும் - (பின் 
வருமாறு) சொல்லலானான் ; ( எ- று .) 


பட்டாபிஷேகத்தின் பொருட்டே கைகேயி தன் அந்தப்புரத்துக்கு இராம 
னைவரவழைப்பதாகக் கருதியிருந்ததனால் , சுமந்திரனது மனத்தில் உவகை பொ 
ங்குவதாயிற்று . தான் கொண்ட மானுடவேடத்திற்கு ஏற்பப் பட்டினிகிடந்து 
ஸ்ரீமந்நாராயன்னைத்தியானித்துநிற்றலின் , தன்றிருவுள்ளத்துள்ளே தன்னையே 
நினையுமக் குன்றிவர்தோளினான் என்றது : இனி , தன்னையே நினைதல் - தன 
தவ தாரத்தின் காரணத்தையும் , அதற்குச் செய்ய வேண்டிய தொழில்களை 
யும் நினைத்தலுமாம் . பொருச்கென - விரைவுக்குறிப்புமொழி . வாய்புதைத்தல் 
வணக்கமிகுதியால் , மற்று - அசை . பி - ம் : -1 நீக்கி , நெருக்கி , குன்றன 


காண்டம் 


ந .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


ககூக 


அக. சுமந்திரன் இராமனிடத்துக் கைகேயி சொல்லைத் தெரிவித்து , 

மகுடஞ்சூட விரைவில் வருக எனல் . 
கொற்றவர் 1 முனிவர் மற்றுங் குவலயத் துள்ளா ருன்னைப் 
பெற்றவன் றன்னைப் போலப் பெரும்பேரி வியற்றி நின்றார் 
சிற்றவை 4தானு மாங்கே கொணர்கெனச் செப்பி னாளைப் 
பொற்றட மகுடஞ் சூடப் போதுதி விரைவி னென்றான் . 

( இ - ள் . ) கொற்றவர் - அரசரும் , முனிவர் - இருடியரும் , மற்றுஉம் - பின் 
னும் , குவலயத்து உள்ளார் - பூமண்டலத்தி லுள்ளவர்களும் , உன்னை பெற்ற 
வன் தன்னை போல - உன்னைப்பெற்ற சக்ரவர்த்தியைப்போல , பெரு பரிவு , 
( உன்பக்கல் ) மிக்க அன்பை, இயற்றி நின்றார் - செய்து நின்றார் ; சிறு அவை 
தான்உம் - சிறியதாயாகிய கைகேயியும் , ஆங்கே - அவ்விடத்தில் ( தன்மாளிகை 
யில் ) , கொணர்க - அழைத்துக்கொண்டு வருவாயாக , என என்று , செப்பினாள் 
சொன்னாள் ; ( ஆதலால் ) , அ பொன் தட மகுடம் சூட - சுவர்ண மயமான பெ 
ரிய அம்முடியைச் சூட்டிக்கொள்ள , விரைவின் போதுதி - சீக்கிரமாக வரு 
வாயாக , என்றான் - என்று கூறினான் , ( சுமந்திரன் ); ( எ - று . ) 

" ஏழையானைவரு மிவர்தடமுலைதோய் , கேழ்கிளர்மதுகையர் கிளைகளு 
மினையார் , வாழியவெனவவர் மனனுறு கடவுட் , டாழ்குவர்கௌசலை தயாத 
னெனவே , " " அவ்வூர்ச் ,சாதுகைமாந்தரெல்லாந் தயரதன்றன்னையொத்தார் , 
" முற்பயந்தெடுத்தகாதற் புதல்வனை முறையினோடு , மிற்பயன்சிறப்பிப்பாரி 
னீண்டியவுவகை தூண்ட " என்றவற்றை நோக்கி , உன்னைப்பெற்றவன் றன் 
னைப்போலப் பெரும்பரிவியற்றி நின்றார் என்றார் . சிற்றவை - சிற்றவ்வை ; 
அவ்வை - தாய் . பி - ம் : -1 முனிவோர் . 2உள்ளோர் . 3 பரிசு . 4விரைவின் . 
5 செம் . சூட்ட . 

(உசுஅ ) 
அஉ.- இராமன் தேரிலேறிச் செல்லுதல் . 
ஐபனு மச்சொற் கேளா வாயிர மௌலி யானைக் 
கைதொழு தாச வெள்ளங் கடலெனத் தொடர்ந்து சுற்றத் 
தெய்வகீ தங்கள் பாடத் 3 தேவரு மகிழ்ந்து வாழ்த்தத் 
தையலா ரிரைத்து நோக்கத் தாரணி தேரிற் 4 சென்றான் . 

( இ - ள் ) ஐயன்உம் - ஸ்ரீராமனும் , அ சொல் கேளா - அவ்வார்த்தையைக் 
கேட்டு; - ஆயிரம் மௌலியானை - ஆயிரந் திருமுடிகளையுடைய திருமாலை , கை 
தொழுது - அஞ்சலி செய்து , (பின் ), அரசவெள்ளம் - அரசர்கூட்டம் , கடல் 
என - கடல்போல , தொடர்ந்து - பின்றொடர்ந்து , சுற்ற - சூழவும் , தேவர் - தேவ 
லோகத்தவர் , தெய்வம் கீதங்கள் பாடஉம் - தேவர்கட்குரிய ராகத்தைப் பாட 
வும் , மகிழ்ந்து வாழ்த்த - களித்து ஆசீர்வதிக்கவும் , தையலார் இரைத்து 
நோக்க - மகளிர் இரைந்துகொண்டு வந்துபார்க்கவும் , தார் அணி தேரில் - 
மாலைகளைக்கட்டிய தேரின்மேல் , சென்றான்- ; ( எ - று . ) 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


விரைவிற்புறப்பட வேணுமென்று சுமந்திரன் சொல்லியதனால் தமதுகுல 
தெய்வமான ஸ்ரீரங்கநாதனைத் தொழுதுவிட்டு ஸ்ரீராமன் புறப்பட்டனனென்க . 
தெய்வகீதங்கள் பாடி என்று பாடமிருப்பின் , நலம் . ஆயிரமௌலியென் 
றது - திருக்கண் , திருக்கை , திருவடிகளுக்கும் உபலக்ஷணம் . தார் - பொன் 
னரிமாலையும் , கொடியுமாம் . பி - ம் : -1 அரசர் . 2 வந்து . தேவர்கள் . 4 போனான் . 
அரு...-- " தையலாரிரைத்துநோக்க ” எனக் கீழ்க்கவியிற் கூறியதனை 

இதுமுதல் நான்கு கவிகளால் விவரிக்கின்றார் , 
திருமணி மகுடஞ் சூடச் சேவகன் செல்கின் றானென் 
றொருவரி னொருவர் 1 முந்திக் காதலொ டுவகை யுந்த 
விருகையு மிரைத்து மொய்த்தா ரின்னுயிர் யார்க்கு மொன்றாய்ப் 
பொருவருந் தேரிற் செல்லப் புறத்திடைக் கண்டார் போல்வார் . 

( இ - ள் . ) ( அம்மகளிர் ) , - சேவகன் - ஸ்ரீராமன் , திரு மணி மகுடம் சூட - 
அழகிய ரத்தகிரீடத்தைச் சூட்டிக்கொள்ளுதற்கு , செல்கின்றான் - , என்று-- , 
காதலொடு உவகை உந்த-விருப்பமும் மகிழ்ச்சியுந் தூண்டுதலால் , இன்உயிர் . 
இனியஉயிர் , யார்க்குஉம் ஒன்று ஆய் - எல்லார்க்குமொன்றாகி , புறத்திடை 
வெளியில் , பொருவு அரு தேரின் செல்ல - ஒப்பில்லாத இரதத்திற்போக , கண் 
டார்- ( அதனைப் ) பார்த்தவரை , போல்வார் - போன்றவராய் , ஒருவரின் ஒரு 
வர் முந்தி - ஒருவரினும் ஒருவர் முற்பட்டு , இரு கைஉம் ( அவ்விராம 
னது ) இரண்டுபக்கங்களிலும் , இரைத்து - (சந்தோஷத்தினாற் ) பேராரவாரஞ் 
செய்துகொண்டு , மொய்த்தார் - நெருங்கினார் ; ( எ - று .) 

மகளிர் தம்முயிரெல்லாம் ஒன்றாகி வெளியே தேரின்மீது ஸ்ரீராமவடிவம் 
படைத்துச் செல்வதைப் பார்ப்பவரை யொத்து , அப்பிரானைக் காணவேணு 
மென்னும் ஆசையும் காணப்போகின்றோமென்பதைக் கருதுவதனாலாகிய உவ 
கையும் தூண்ட , ஒருவரினும் ஒருவர்முந்தி இரைத்தவண்ணம் இராமனது இரு 
மருங்கிலும் நெருங்கினரென்க , மகளிர் தம்முயிர்போல இராமனைக்கருதியி 
ருந் தனரென்பது , பின்னி ரண்டடிகளிற் பெறப்படும் . இருகையும் இரைத்து 
என்பதற்கு- தமது இரண்டுகைகளையுந் தட்டிக்கொண்டு என்று கூறினாருமுளர் . 
பி - ம் : - 1 முந்த. நிரைத்து . 

(உ எ O ) 
வுச . துண்ணெனுஞ் சொல்லாள் சொல்லச் சுடர்முடி துறந்து தூய 

மண்ணெனுந் திருவை நீங்கி வழிக்கொளா முன்னம் வள்ளல் 
பண்ணெனுஞ் சொல்லி னார்தந் தோளெனும் பணைத்த வேயுங் 
கண்ணெனுங் கால வேலு மிடைநெடுங் கானம் புக்கான் . 

( இ - ள் . ) துண் எனும் சொல்லாள் சொல்ல - அஞ்சத்தக்க சொல்லினை 
யுடைய கைகேயி சொல்லுதலால் , வள்ளல் - ஸ்ரீராமன் , சுடர் முடி துறந்து - 
ஒளிபொருந்திய மகுடஞ்சூடுதலைத் தவிர்ந்து , தூய மண் எனும் திருவை நீங்கி - 


காண்டம் 


ந . - கைகேசி சூழ்வினைப்படலம் 


ககக 


தூய்மையையுடைய பூமியென்னும் மனைவியைப் பிரிந்து , வழிக்கொளா 
முன்னம் - பயணப்படுதற்கு முன்னமே , - பண் எனும் சொல்லினார்தம் - இசைப் 
பாட்டென்று சொல்லத்தக்க சொல்லினையுடைய அம்மகளிரது , தோள் எனும் 
தோள்களாகிய , பணைத்த வேய்உம் - பருத்த மூங்கில்களும் ,கண் எனும் 
கால வேல்உம் - ( அவர்) கண்களாகிய ( கொடுந்தன்மையால் ) யமனை யொத்த 
வேல்களும் , மிடை- (இருபுறமும் ) நெருங்கிய , நெடு கானம் - பெருங்காட்டில் , 
புக்கான் - போனான் ; ( எ - று .) 

கைகேசி சொல்லால் இராமபிரான் இனிக்கானகம் போகப்போகிறானாதலால் , 
அதற்கு முன்னமே வேயும் வேலும் மிடைந்த கானிற் சென்றானென்றார் . இங் 
ஙனம் மேல்வருவதனை முன்னமே நிகழ்ந்ததாக வருணனையிற்கூறுதலை " சே . 
வகன் சீறாமுன்னஞ் சேதுவுந் தெரிந்தமாதோ " எனச் சுந்தரகாண்டத்துங் 
காணலாம் . கானம் என்ற சொல் காடுஎன்பதுபோலவே மிகுதியென்னும் 
பொருளையுங் காட்டும் . கண்ணெனும்வேல் மிடை கானம் - சிலேடையோடு 
சேர்ந்துவந்த உருவகவணி ; “ ஆருயிர்கவருங்கூர் நுதிக்கண்ணெனுங்காலவேல் ” 
என்றார் , எழுச்சிப்படலத்தும் . வேல் - மரத்திற்கும் , படைக்கும் சிலேடை . 
ஸ்ரீதேவி பூதேவியென்னும் இருவருள் ஒருத்தியாதலால் , நிலமகளை தூயமண் 
ணெனுந்திரு என்றும் , பரதனுக்கு அரசுகொடுப்பதைநோக்கி இராமனை வள் 
எல் என்றுங் கூறினார் .. 

( உ எக ) 
வுரு . * சுண்ணமு மலருஞ் சாந்துங் கனகமுந் தூவ வந்து 

வண்ணமே கலையு நாணும் வளைகளுஞ் 1சிந்து வாரும் ( கை 
புண் ணுற வனங்கன் வாளி 3புழைத்த 4 தம் புணர்மென் கொங் 

கண்ணுறப் பொழிந்த காம வெம்புனல் கழுவு வாரும் . 
வுசு . அங்கண னவனி காத்தற் காமிவ னென்ன லாமோ 

நங்கணன் பிலனென் றுள்ளந் தள்ளுற நடுங்கி நைவார் 
செங்கணுங் கரிய கோல மேனியுந் தேரு மாகி [ பார் . 
யெங்கணுந் தோன்று கின்றா ரெனைவரோ விராம 8 னென் 
இவையிரண்டும் - ஒரு தொடர் : ஒருங்கே பொருளுரைக்கப்படும் . 

( இ - ள் . ) ( அரு ) ( அம்மகளிர் ) , சுண்ணம் உம்- கந்தப்பொடியையும் , மலர்உம் - 
புஷ்பத்தையும் , சாந்து உம் - சந்தனத்தையும் , கனகம்உம்- , தூவ வந்து-- , வண் 
ணம் மேகலை உம் - அழகிய மேகலாபாணங்களையும் , நாண்உம் - வெட்கத்தை 
யும், வளைகள் உம் - கை வளையல்களையும் , சிந்துவார்உம் - சிந்துபவரும் , - அனங் 
கன் வாளி - மன்மதபாணம் , புண் உற - விரணமுண்டாகும்படி , புழைத்த - 
துளைத்த , தம் புணர் மெல் கொங்கை - தமது நெருங்கிய மெல்லிய தனங்களை , 
கண் - கண்களினின்றும் , உற - மிகு தியாக , பொழிந்த - வழிந்த, காமம் - காம 
நோயாலுண்டாகிய, வெம் புனல்- வெப்பமானநீரினால் , கழுவுவார்உம் - கழுவுகின்ற 
வர்களுமாகி - ( அசு ) நம் கண் அன்பு இலன் - நம்மிடத்து அன்பில்லாதவனாகிய , 

25 


ககசு . 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


1 


இவன் - இவ்விராமன் , அவனி காத்தற்கு ஆம் - பூமியைக்காத்தற்குப் பொருந் 
திய , அம் கணன் - அழகிய [ அருளுடைய ) கண்களையுடையவன் , என்னல் 
ஆம் ஓ - என்று சொல்லுதல் பொருந்துமோ ? [ பொருந்தாது ), என்று - என்று 
எண்ணி , உள்ளம் தள்ளுற - மனந் தடுமாறுதலால் , நடுங்கி - (உடல் ) --நடுங்கி , 
நைவார் - தளர்வார் ; செம் கண் உம் - சிவந்தகண்களும் , கரிய கோலம் மேனி 
உம் - கறுத்த அழகிய திருமேனியும் , தேர்உம் ஆகி - இரதமுமாகப் பொருந்தி , 
எங்கண்உம் - எல்லாவிடத்தும் , தோன்றுகின்றார் - தெரிகின்றவர், எனைவர்ஓ ) 
இராமன் - இராமனென்பவர் எத்தனைபேரோ ? என்பார் - என்றுசொல்வார் . 

சுண்ணம் முதலியவற்றைத் தூவவந்தவர், ஸ்ரீராமனைக்கண்டவளவிற் காமங் 
கைம்மிகுதலால் , மேகலைசோர நாண் துறந்து உடல்மெலிந்து வளை களைச்சிந் திக் 
கண்களினின்றுந் தாரை தாரையாய் நீர்பொழிப நின்றனராகி , மெல்லியராகிய 
நம்மிடத்து மனமிரங்கி யருள் புரியாத இவன் அவனிகாப்பதற்குத் தக்கவன் 
என்பது எப்படி ? என்று மனந்தடுமாறி நடுங்கி , உருவெளித்தோற்றத்தால் 
இராமன் எங்குந் தோன்றக் கண்டு செங்கண்ணும் கரிய மேனியுமாகித் தேர் 
களில் இராமன் எங்கும் தே - ன்றுகின்றானே ; இராமன் என்பார் எத்தனைபே 
ருண்டோ ? என்று வாய்புலற்றலானார்க ளென்பதாம் . செங்கணுங் கரியகோல 
மேனியும் - மாண்டொடை . புழைத்த - புழையென்னும் பெயரடியாகப்பிறந்த 
பெயரெச்சம் . எனைவர் என்பது , ( எவ்விடங்களிலும் தோன்றுகின்றவருள் ) 
இராமன் எவரோ என ஒருவரைக்கூறும் பன்மையாகவு மாம் . பி - ம் : -1 தூவு 
வாரும் . 2உறு . 3 புதைத்த , 4 புண் . 5 காமங்கனற்றறக் கலுழுவாரும் . 6 தோன்று 
கின்றான் . எனையரோ, ஏவரோ . என்பான் . “ அங்கணன் என்றுதொடங் 
கும் பாடல் முன்னும் , “ சுண்ணமும் ” என்று தொடங்கும்பாடல் அதன்பின்னு 
மாகச் சிலபிரதிகளி லுள்ளன . 

(உஎங ) 
அஎ.-- கவிக்கூற்று: அயோத்திமாநகரத்திலுள்ள முனிவர் முதலியோர் 

ஸ்ரீராமனது திருமேனியைக்கண்டு கூறியதைக் கூறுவோமெனல் . 
1 இனையரய் மகளி செல்லா மிரைத்தனர் நிரைத்து மொய்த்தார் 
முனைவரு நகர மூதூர் 3 முதிஞரு மிளைஞர் தாமு 
மனையவன் மேனி கண்டா ரன்பினுக் கெல்லை காணார் 
4 நினைவினர் மனத்தால் வாயா னிகழ்ந்தது 5 நிகழ்த்த லுற்றாம் . 

( இ - ள் . ) மகளிர் எல்லாம் - மாதானைவரும் , இனையர் ஆய் - இத்தன்மைய 
ராகி , இரைத்தனர் - ஒலித்துக்கொண்டு , நிரைத்து - கூட்டமாகி , மொய்த்தார் 
நெருங்கினார் ; முனைவர் உம் - முனிவரும் , நகரம் முதுஊர் முதிஞர்உ.ம் . அயோ 
த்திமாநகரமாகிய பழையவூரிலுள்ள மூத்தவரும் , இளைஞர் தாம் உம் - சிறியவ 
ரும் , அனையவன் - ஸ்ரீராமனது , மேனி - திருமேனியை , கண்டார் - பார்த்தவ 
பாகி , அன்பினுக்கு- ( அக்காட்சியாலுண்டாகிய ) விருப்பத்திற்கு , எல்லை காணார் 
அளவையறியாதவராய் , - மனத்தால் நினைவினர் . நெஞ்சினால் நினைத்தவர்க 


காண்டம் 


ந . - கைகேசி சூழ்வினைப்படலம் 


ளாய் , வாயால் நிகழ்ந்தது - வாயினாற்கூறியதை, நிகழ்த்தல்உற்றாம்- சொல்லத் 
தொடங்குவோம் ; ( எ - று . ) - அவற்றை , மேல் பதினொருகவிகளிற் காண்க . 

முதலடியால் , கீழ்க்கூறிய பொருளைத் தொகுத்து , பின் மூன்றடிகளால் 
மேல்விரித்துரைக்கும் பொருளைக் காட்டுகின்றன ரென்க . முன்னோரை முன் 
வரென்பது ஒர்சொல் விழுக்காடாம் , முன்னென்பதனை முனையென்ப 
வாகலின் ; இது இப்பொருட்டாதல் “ வினையினீங்கி விளங்கியவறிவின் , முனை 
வன்கண்டது முதனூலாகும் ” என்ற விடத்துங் காண்க ; ஆகவே , முனைவர் - 
சிறந்தவராகிய முனிவரை யுணர்த்திற் றென்க . மூதூர் என்றதனால் , ஊர் 
முதியதாயினும் , இத்தகைய விழவு புதிய தென்க . சிந்தையும் சொல்லும் ஒரு 
நிகர்ப்பட்டவரென்பார் நினைவினர் மனத்தால் வாயானிகழ்ந்தது என்றார் .. 
நிகழ்த்தது = நிகழ்த்தியது : அந்தர்பாவித ணிச்என்பர் , வடநூலார் . பி - ம் : -- 
இனையா, இனையன . மொய்க்க , மொய்ப்ப , முதியரும் , 4 நினைவன, நினை 
வினால் . 5 நிகழ்த்துவாம்யாம் . 

( உ.எச ) 


அஅ . - இதுமுதற் பதினெருகவிகள் -ஒருதொடர் ; முனைவர் முதலியோர் 

கூறியவற்றைத் தெரிவிக்கும் . 
உய்ந்ததிவ் வுலக மென்பா ரூழிகாண் கிற்பா பென்பார் 
மைந்த நீ கோடி யெங்கள் வாழ்க்கைநாள் 1 யாவு மென் பா 
ரைந்தவித் தரிதிற் செய்த தவமுனக் காக வென்பார் 
பைந் துழாய்த் தெரிய லாய்க்கே நல்வினை பயக்க வென்பார் . 

( இ - ள் . ) ( அவர் ), இ உலகம் உய்ந்தது என்பார்- இவ்வுலகம் பிழைத்தீடே 
றிற்று என்பவரும் , -- ஊழி காண்கிற்பாய் என்பார் - ‘ யு 5 முடிவையும் ( இவ் 
வுலகிலிருந்து ) பார்ப்பாயாக என்பவரும் , - மைந்த - வீரனே ! எங்கள் வாழ்க்கை 
நாள் யாஉம் - எங்களுடைய வாழுங்காலம் ( ஆயுள் ) எல்லாவற்றையும் , நீ 
கோடி - நீ (உன்னுடையனவாகக் ) கொள்வாயாக , என்பார் - என்பவரும் , -- 
ஐந்து அவித்து (புலன்களிற்செல்கின்ற அவா ) ஐந்தனையுமடக்கி , அரிதின் 
செய்த :- அருமையாக ( யாம் ) செய்த , தவம் - தவத்தின்பயன் , உனக்கு ஆக - 
உனக்குச்சித்தியாகுக , என்பார் - என்பவரும் , - பைந் துழாய் தெரியலாய்க் 

பசிய திருத்துழாய்மாலையணிந்த உனக்கே , நல் வினை பயக்க- புண்ணியம் 
பயன் தருவதாகுக , என்பார் - என்பவரும் , - ( எ - று ) 

ஊழிகாண்கிற்பாய் என்பதற்கு - யுகமுடிவுகாறும் இவ்வுலகில் தானேவா 
ழ்ந்திருப்பாயென்றும் , நீகோடி யெங்கள் வாழ்க்கைநாள்யாவும் என்பதற்கு - எங் 
களுடைய ஆயுள் முழுவதையுங் கூட்டினால் எவ்வளவோ அவ்வளவுகாலம் வாழ் 
வாயாக என்பதுங் கருத்து . ஐந்துமென்னு முற்றும்மை , விகாரத்தாற்றொக்கது . 
தவம் உனக்காக என்னுமிடத்து - உனக்குத் தவங் கைகூடுக என்னும் பொரு 
ளுந் தோன்றுதல் காண்க . பி - ம் : - (பலவும் . 2 துணர் . தெரியலாற்கே. ( உ எரு ) 


கககா 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


தன 


வுக . உயாரு ளொண்க ணொக்குந் தாமரை நிறத்தை யொக்கும் 

உபுயல்பொழி மேக மென்ன புண்ணியஞ் செய்த வென்பார் 
செய்லருந் தவங்கள் செய்திச் செம்மலைத் தந்த 4 செல்வத் 
தயரதற் கென்ன கைம்மா றுடையம் யாந் தக்க தென்பார் . 

(இ - ள்.) உயர் அருள் - மிக்ககருணையையுடைய, ஒள் - ஒண்மையாகிய , கண் . 
( ஸ்ரீராமனது ) திருக்கண்களை , ஒக்கும்- போன்ற , தா மரை - தாமரைமலரும் , நிறத் 
தை ஒக்கும் - ( அப்பிரானது ) நிறத்தைப் போன்ற , புயல் பொழி மேகம் - நீரைப் 
பெய்கின்ற கார்மேகமும் , என்ன புண்ணியம் செய்த - என்ன நல்வினை செய் 

? என்பார் - என்பவரும் , - செயல் அரு தவங்கள் செய்து - ( பிறராற்) 
செய்தற்கரிய தவங்களைச்செய்து , இ செம்மலை தந்த - இவ்விராமனைப்பெற்று 
( இவ்வுலகத்துக்கு ) க்கொடுத்த , செல்வம் தயரதற்கு - பாக்கியத்தையுடைய சக்ர 
வர்த்திக்கு , யாம்- , தக்கது - ( அவர்செய்தநன்றிக்குத் ) தகுந்ததாகிய , கைம் 
மாறு - பிரிதியுபகாரம் , என்ன உடையம் - என்னஉடைத்தாயிருக்கின்றோம் ? 
என்பார் - என்பவரும் , - ( எ - று .) 

உபமானப்பொருளாகிய தாமரையையும் மேகத்தையும் இராமபிரா 
னின் திருக்கண்கட்கும் திருமேனிநிறத்துக்கும் உபமேயமாக்கிக்கூறியது . 
எதிர்நிலையணி . புயல்பொழிமேக மென்ன புண்ணியஞ்செய்தது - மேகம் 
களோவுரையீர் திருமால் திருமேனியொக்கும் , யோகங்க ளுங்களுக் 
கெவ்வாறு பெற்றீருயிரளிப்பான் , மாகங்களெல்லாந் திரிந்து 

திரிந்து நன்னீர்கள் 
சுமந்து நுந்த , மாகங்கள் நோவ வருத்துந் தவமாமருள் பெற்றதே என்பது , 
நம்மாழ்வார் பாசுரம் . புயல் - நீருக்கு , இலக்கணை . பி - ம் :-ஏய்க்கும் . புயலணி . 
3 செய்தது . தெய்வத் . நாந்தக்க . இச்செய்யுள் சிரபிரதிகளில் “ நீலமாமுகில 
னான் ( கூக ) என்ற பாடலுக்குப் பின் உள்ளது . 

( உ எசு ) 
கூ 0 , வாரண மரற்ற வந்து 1 கராவுயிர் மாற்று நேமி 

நாரண கனொக்கு மிந்த நம்பி தன் கருணை யென்பா 
ராரண மறித றேற்றா வையனை 4 யணுகி நோக்கிக் 

காரண மின்றி யேயுங் கண்கணீர் கலுழ நிற்பார் . 
( இ - ள் . ) இந்த நம்பிதன் கருணை - இவ்விராமபிரானது திருவருள் , வார 
ணம் அரற்ற கஜேந்திரன் ( ஆதிமூலமே என்று கூவி ) அழைக்க , வந்து . 
(உடனே அங்கு ) ஓடிவந்துதோன்றி , கரா உயிர் மாற்றும் - முதலையினதுஉயி 
ரைப் போக்கின , நேமி - சக்கரத்தையுடைய, நாரணன் ( கருணை ) - ஸ்ரீமந்நாரா 
யணனது திருவருளை , ஒக்கும் , என்பார்- என்பவர்களும் , - ஆரணம் அறிதல் 
தேற்றா- வேதங்களாலும் (இனையனென்று ) அறிதல்கூடாத, ஐயனை - ஸ்ரீராமனை , 
அணுகி - சமீபித்து , நோக்கி - பார்த்து , காரணம் இன்றி ஏஉம் - ஏதுவில்லாம 
லும் , கண்கள் நீர் கலுழ -கண்கள் நீரைச்சிந்தும்படி , நிற்பார்- நிற்பவரும் - (எ - று .) 


காண்டம் , 


ந .-- கைகேசி சூழ்வினைப்படலம் 


ககள் 


. 


ை 


மா 


பலவிடத்தும் ஸ்ரீராமபிரானை வாரணமழைக்கவந்து உதவியவனென்று 
பாராட்டிக்கூறுவர் . இராமனைக் கண்டமாத்திரத்தில் அவர்கட்கு உவகைக்கண் 
ணீர் பெருகிற்றென்க . நாரணன் - திருமால் : நாராயணன் என்பதன்சிதைவு ; 
நாரம் = பிரளயப் பெருங்கடனீர் ; அதனை இருப்பிடமாகக் கொண்டவன் : எல் 
லாமழிந்தபோதும் மிகுந்திருக்குங் காரணக்கடவுளென்பது கருத்து . சகலநற் 
குணங்களுமுடையவ னென்றும் , சகல ஆத்மாக்களுக்கும் உள்ளத்திருப்பவனும் 
டமாயிருப்பவனுமென்றும் , நித்யவஸ்துக்களினுடைய திரளுக்கு ஆஸ்ரயமா 
யிருப்பவ னென்றும் , அவற்றை ஆஸ்ரயமாகவுடையவ னென்றும் இவ்வாறு 
பலபொருள்களும் சாள் திரங்களிற் சொல்லப்படும் . நீர் - ஆரந்தபாஷ்பம் . 
பி - ம் : -- கராங்கொலமடுத்த , மகரங்கோள் விடுத்த . ஒக்குமேயிர் . 3 கருணைக்கு.. 
அணுக நோக்கிக், அணுகி நோக்காக் . 

( உ எஎ ) 
கூக . நீலமா 1 முகில னான்ற உனிறைவினோ டறிவு 3 நிற்க 

சீலமார்க் குண்டு கெட்டேன் 4 றேவரி னடங்கு வாரே 
காலமாக் 5 கணிக்கு . நுண்மைக் கணக்கையுங் கடந்து நின்ற 
மூலமாய் முடிவி லாத மூர்த்தியிம் முன்ப னென்பார் . 
(இ - ள் . ) நீலம் 

முகில் அனான் தன் - கரிய பெரிய மேகத்தை 
யொத்த ஸ்ரீராமனது , நிறைவினோடு நிறைவோடு , அறிவுஉம் - புத்தியும் , நிற்க 
-ஒருபுறத்து நிற்க ; சீலம் - ( அவனது ) சீலகுணம் , ஆர்க்கு உண்டு - எவருக்குத் 
தான்உண்டு ? [ ஒருவர்க்குமில்லை ) ; காலம் ஆ கணிக்கும் - 
எண்ணுகின்ற , நுண்மை கணக்கைஉம் - நுட்பமாகிய எண்களையும் , கடந்து 
நின்ற - தாண்டிநின்ற , மூலம் ஆய் - ஆதிமூலமாகி , முடிவுஇலாத - அழிவில் 
லாத , மூர்த்தி - ஸ்ரீமந்நாராயணனுடைய விசேஷாவதாரமான , இ முன் 
பன் - இந்த ஸ்ரீராமபிரான் , தேவரின் - (காலக்கணக்கைக் கடவாது நின்று ஆதி 
யந் தங்களை யுடைய ) தேவர்களுள் , அடங்குவான்ஓ - ஒருவனாக அமைவானோ? 
( அமையான் ) ; கெட்டேன் - (இம்மெய்ப்பொருளையறியாது ) இதுகாறுங்கெட் 
டேன் , என்பார் - என்பவர்களும் , -- ( எ - று .) 

இவனைக்கண்டவரிற் சிலர் நிறைவு அறிவு என்ற குணங்கள் கிடக்கட்டும் : 
இவனது சீலகுணம் யாருக்குஉண்டு? எவருக்கும் இராது எனப்புகழ்ந்து , அவ 
னது குணநிறைவைக்கண்டு இவ்ன் மானுடரிற் சேர்ந்தவனல்லன் : தேவரிற் 
சேர்ந்தவனோ? என்று ஐயுற்று , மும்மூர்த்திகளில் முதன்மூர்த்தியாகிய திரு 
மாலே இவன் என்று துணிந்து கூறின ரென்க . நிறைவு - திருப்தி . 
சீலமாவது - தான் மிக மேம்பட்டவனாயிருந்தும் மிகத் தாழ்ந்தாரோடும் வேற் 
றுமையின்றி நடத்தல் . ஆர்க்கென்னும் வினா இன்மைகுறித்து நின்றது . 
கெட்டேன் என்றது , துயரமிகு தியாலே கைநெரித்துச்சொல்லும் வார்த்தை ; 
" கேளாராயர்குலத்தவரிப்பழி கெட்டேன் வாழவில்லை என்று பெரியாழ்வார் 
பாசுரத்து வருதலுங் காண்க . ஆதியந்தமில்லாதவனென்பார் , மூலமாய் 
முடிவிலாத மூர்த்தி என்றார் . முன்பன் - முதல்வன் . பி - ம் : - முகிலனான் 


பலகாலமாக 


ககூவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


> 


றம் , முகிலினான்றன் . நிறையினோடு . 3 நிற்கச், நீக்கச் , 4 தேவரில் . குணித்த , 
குணிக்கும் . மூர்த்தியாம் . மொய்ம்பன் , முதல்வன் . 

(உஎஅ ) 
சுஉ . ஆர்கலி யகழந்தோர் கங்கையவனியிற் கொணர்ந்தோர் முந்தைப் 

போர்கெழு புலவர்க் காகி யசுரரைப் பொருது வென்றோர் 
பேர்கெழு சிறப்பின் வந்த பெரும்புகழ் நிற்ப தையன் 
றார்கெழு திரடோ டந்த புகழினைத் தழுவி யென்பார் . . 

( இ- ள் . ) ஆர்கலி அகழ்ந்தோர் - கடலைத் தோண்டினவர்க்கும் , கங்கை அவ 
னியில் கொணர்ந்தோர் - ஆகாசகங்கையைப் பூலோகத்திற் கொண்டுவந் தவர்க் 
கும் , முந்தை - பழமையாகிய , போர் கெழு புலவர்க்கு ஆகி - யுத்தத்தில் 
விளங்குகின்ற தேவர்நிமித்தமாக, அசுரரை - அவுணரை, பொருது வென்றோர் 
-போர்செய்து வென்றவர்க்கும் , பேர் கெழு சிறப்பின் - பெயர் விளங்குகின்ற 
மேன்மையோடு , வந்த - உண்டாகிய , பெரு புகழ் - மிக்க கீர்த்தி , நிற்பது - 
நிலைநிற்பது , -ஐயன் - ஸ்ரீராமனது , தார் கெழு திரள் தோள் - வெற்றிமாலை 
விளங்குகின்ற புயங்கள் , தந்த - உண்டாக்கிய புகழினை - கீர்த்தியை , தழுவி - 
தழுவியே , என்பார் - என்பவர்களும் , -- ( எ - று .) 

ஆர்கலி அகழ்ந்தவர் - சகாபுத்திரர் . கங்கை கொணர்ந்தவர்- பகீரதன் . அசுர 
ரை வென்றவர் - ககுத்தன் , முசுகுந்தன் முதலியோர் . அவனியில் இராமன் 
பிறந்தது எப்படிப்பட்ட குலத்திலே? என்று வினா நிகழ்கையில் , ஆர் கலியகழ்ந் 
தோர் முதலியோர் தோன்றிய குலத்தி லென்று விடையளிக்க வேண்டியிருத்த 
லின் , ஆர்கலியகழ்ந்தோர்... பெரும்புகழ் நிற்பதையன்... திரடோள் தந்த புகழி 
னைத் தழுவியென்க. மகாவீரனான ஸ்ரீராமன் இராவணனைச்சங்கரித்த வீரச் 
செயலைக் கூறுவதாகிய ஸ்ரீராமாயணத்தாலேயே சகரர் முதலியோரின் பெரும் 
புகழ் நிலைநிற்பதும் இங்குக் கருதத்தக்கது . ஆழ்கடலகழ்ந்தோர் முதலியோரின் 
புகழ்களாகிய பூங்கொடிகளுக்கு , இவன்புகழ் கொள்கொம்பாகு 
இரவியென்பான் றன் புகழ்க்கற்றை மற்றையொளிகளைத் தவிர்க்குமாபோன் , 
மன்புகழ் பெருமை நுங்கண்மரபினோர் புகழ்களெல்லா , முன்புகழாக்கிக்கொண் 
டாய் எனக் குகப்படலத்துவருவது இங்குக்காணத்தக்கது . புலவர் - அறிவினை 
யுடையவர் : புலமை - அறிவு ; இது , விபுதர் என்னும் வடமொழியின் மொழிபெய 
ர்ப்பு . அஸுரர் - சுரர்க்குப்பகைவர் : ஸுரர் - தேவர் ; அமிருதத்தையுடையவர் ; 
ஸுரா - அமிருதம் . அஸுரர் என்பதற்குப் பகைவருயிரைக் கவர்பவரென 
வும் பொருளாம் . இக்கவியிற்குறிக்கப்பட்ட கதைகளைக் கீழ்ப்பாலகாண்டத் 
திற் குலமுறைகிளத்துப்படலத்தில் , இடறோட்ட , தூநின்ற , தான் றனக்கு 
மறைமன்னு என்னுங் கவிகளிற்காண்க . பி - ம் : - தந்தோர் . தேவர்க்காகி , 
தேவர்க்காக . 

(உ எக) 
வேறு . 
கூகூ . சந்தமிவை தாவின்மணி யாரமிவை யாவுஞ் 

சிந்துரமு மிங்கிவை 3 செறிந்த மதவேழப் 
5 பந்திகள் வயப்பரி பேசும்பொனின் வெறுக்கை 
மைந்தவறி யோர்கொள வழங்கென நிரைப்பார் . 


மென்க 


காண்டம் 


ங .-- கைகேசி சூழ்வினைப்படலம் 


( இ - ள் . ) இவை- , சந்தம் - சந்தனங்கள் ; இவை- , தா இல் மணி ஆரம் 
குற்றமில்லாத நவரத்தஹாரங்கள் ; இங்கு இவை - இவ்விடத்துலுள்ள இவை , 
சிந்துரம் உம் - திலகமும் , யாஉம் - மற்றை எல்லாஅணிகளும் , செறிந்த பொருந் 
திய, மதம் வேழம் பந்திகள் - மதயானைவரிசைகள்; வயம் பரி - வெற்றியையு 
டைய குதிரைகள் ; பசு பொனின் வெறுக்கை - பசும்பொன்னாகிய செல்வங் 
கள் ; ( இவற்றை) , மைந்த - வீரனே ! வறியோர் கொள்- பொருளில்லாத ஏழை 
• கள் பெற்றுக்கொள்ளும்படி , வழக்கு - தானஞ்செய் , என - என்று , நிரைப் 
பார் - ஒழுங்காய்வைப்பவரும் , - ( எ - று .) 

ஸ்ரீராமனுக்கு நன்மை விளையவேணு மென்ற கருத்துக் கொண்ட சில 
அப்பிரானது மகுடாபிஷேககாலத்தில் தம்முடைய பொருளான சந்தனம் 
முதலியவற்றை அப்பிரான்கையைக்கொண்டு வறியவர்க்குக் கொடுப்பிக்க 
விரும்பின ரென்க . சந்தம் - சந்தநத்தின்சிதைவு . இவை என்ற சொல்லைப் 
பிறவிடத்துங் கூட்டுக . பந்தி - பங்க்தி என்பதன்சிதைவு . “ வறியார்க்கொன் 
றீவதேயீகைமற்றெல்லாங் , குறியெதிர்ப்பை நீரதுடைத்து ” என்பவாகலான் , 
வறியோர்கொள வழங்கு என்றார் . பி - ம் : - 1 அவை தாமம் . 2 முகங்கிளர் . 
3 தெரிந்த . 4 வேழம் . 5 பந்தமுவையங்கவை , பந்தனல்வயங்குறு , பந்தமும்வயங் 
கொளி , பந்திகள் வயங்குறு , பேசுஞ்சுடர் . மைந்தர் . 

( உ « o ) 
கச . மின்பொருவு தேரின் மிசை வீரன்வரு 1 போழ்திற் 

றன் பொருவில் கன்று தனி தாவிவரல் கண்டாங் 
கன்புருகு 2சிந்தையொடு மாவுருகு மாபோ 

லென் புளுகி நெஞ்சுருகி நஞ்சுருகி 4 நிற்பார் . 
( இ - ள் . ) மின் பொருவு தேரின்மிசை - மின்னலை யொத்த இரதத்தின் 
மேல் , வீரன் வரு போழ்தில் - ஸ்ரீராமன் வருங் காலத்தில் , -- ஆ - பசுவானது , தன் 
பொருவு இல் கன்று - தனது ஒப்பில்லாத கன்று , தனி - துணையில்லாமல் , 
தாவி வரல் - குதித்துவருதலை , கண்ட ஆங்கு - பார்த்த அப்பொழுது , அன்பு 
உருகு சிந்தையொடு உம் அன்பினாற் கரைகின்ற மனத்தோடும் , உருகும் - 
இரங்குகின்ற , ஆ போல் - விதம்போல , என்பு உருகி உடம்பு கரைந்து , நெஞ்சு 
உருகி - மனம் நீராகி , நஞ்சு உருகி - இரங்கிக் கரைந்து , நிற்பார் - நிற்பவரும் , 

* மாதர்கள்கற்பின் மிக்கார் கோசலை தன்னையொத்தார் ” என்று கீழ்க்கூறி 
யதை கன்று தனிதாவிவரல்கண்டு அன்புருகுசிந்தையொடுமாவுருகுமாபோல் 
என்றுஉவமை முகத்தால் விளக்கினார் . நெஞ்சுருகிநஞ்சுருகி - பிராசமென்னுஞ் 
சொல்லணி : பின்னிரண்டடிகளில் , உருகுதல் என்ற சொல் பன்முறைவந்தது 
சொற்பொருட்பின்வருநிலையணியாம் . மின் - ஒளிக்கும் , விரைவினாற்கண்டுங் 
காணப்படாத தன்மைக்கும் உவமை . ஆ - ஆறின்விகாரம் . என்பு - ஆகு 
பெயர் ; அன்புடையா , ரென்புமுரியர் பிறர்க்கு என்புழிப்போல . 

நஞ்சு 
நைந்தென்பதன்போலி . பி - ம் : -1 போதிற் . 2சிந்தையினொடு . 3 நைந்துருகி . 
4 நில்லார் . 

( உ அக ) 


உ 00 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கூரு . சாத்திர நிழற்ற நிமிர் தானையொடு நானா 

வத்திர நிழற்றவரு ளோடவனி யாள்வார் 
புத்திர ரினிப்பெறுதல் புல்லிதென நல்லோர் 

சித்திர மெனத்தனி திகைத்துருகி நிற்பார் . 
( இ - ள் . ) நல்லோர் - நற்குணமுடையவர் , சத்திரம் நிழற்ற - குடை நிழலைச் 
செய்யவும் , நிமிர் தானையொடுஉம் - விளங்குகின்ற சேனையுடன் , நானா அத்தி 
ரம்- பலப்படைகளும் , நிழற்ற - ஒளியைச் செய்யவும் , அருளோடு கருணையுடன் , 
அவனி ஆள்வார் - பூமியை யாள்கின்ற அரசர் , இனி- ஸ்ரீராமன் பிறந்தபின்பு , 
புத்திரர் - மைந்தர்களை , பெறுதல் - பெறுவது , புல்லிது சிறுமையை 
யுடையது , என - என்று சொல்லி , திகைத்து , -சித்திரம் என - ஓவியப்பாவை 
போல , தனி - தனித்தனியாக , உருகிநிற்பார் - உருகிநிற்பவர்களும் ,- ( எ 

எ - று . ) 
இராமனைப்போன்று வடிவு அழகு குணம் முதலியயாவும் நேர்பட்டுள்ள 
புத்திரரைப் பெறுவது அவனியாள்வார்க்கு இயையா தாதலாலும் , அங்ஙனம் 
நற்குணம்நிரம்பாதபுதல்வரைப் பெற்றால் இவ்வரசன் தசரதனைப்போலநற்குணம் 
நிரம்பிய புதல்வனைப் பெற்றானா ? என்று உலகத்தாரால் வம்பளக்கப்படுமா தலா 
லும் , அவனியாள்வார் புத்திரரினிப்பெறுதல் புல்லிது என்றார் : இதில்- இராம 
னுடையகுணத்தால் அவனியாள்வார்க்குப் புத்திரரைப்பெறுவது புல்லிது 
என ஒன்றன் குணத்தால் மற்றொன்றிற்குக் குறைவுகூறியது , அகமலர்ச்சி 
யணியாம் : வடமொழியில் உல்லாஸாலங்காரமெனப்படும் . சத்திரம் - சத்ரம் . 
அத்திரம் - அஸ்த்ரம் ; வடசொற்கள் . அத்திரங்கள் எய்வன , எறிவன , 
குத்துவன, வெட்டுவன எனப் பலவேறுவகைப்படுதலால் , - நானாவத்திரம் 
என்றார் . நிழல் -சாயை , ஒளி என்று இருபொருளுமுடையதாகையால் , நிழற்ற 
என்பதற்கு - நிழலைச்செய்ய , ஒளிசெய்ய என்று வெவ்வேறுபொருள்உரைக்கப் 
பட்டன . இக்கவியிலுள்ள நல்லோர் என்பது உய்ந்ததிவ்வுலகம் ( அஅ ) என் 
னுங் கவிமுதல் " பாவமும் அறனும் (கஅ ) என்னுந் துணையும் ஒருதொடராக 
நின்ற கவிகளுக்கு எழுவாயாகநின்றது ; இதை, ஆள்வார்க்கு அடையாக்கு 
தலும் , நல்லதொரு சித்திர மென்று இயைத்துரைத்தலும் , முதியமகளி 
ரென் றலுமாம் . 

( 242 ) 
கூசு . கார்மினொ டுலாயதென நூல் -கஞலு மார்பன் 

றேர் மிசைநம் 2 வாயில்கடி தேகுதல்செய் வானோ 
3 கூர்கனக ராசியொடு கோடி. மணி யாலுந் 

தூர்மினெடு வீதியினை யென்று சொரி வாரும் . 
( இ - ள் . ) கார் - கார்காலத்துமேகம் , மினொடு - மின்னலோடு , உலாயது 

பொருந்தி விளங்கியதன்மைபோல , நூல் கஞலும் மார்பன் - முப்புரி 
நூல்விளங்குகின்றமார்பினையுடைய ஸ்ரீராமன் , நம் வாயில் - நமது வீட்டுவாயி 
லில் , தேர்மிசை - தேரின் மேல் , கடிது - விரைவாக , ஏகுதல் செய்வானோ . 
போய்விடுவானோ ? ( அத்தேரைத்தடுத்தற்காக ), கூர் கனகம் ராசியொடு - மிக்க 


என 


காண்டம் 


ந .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


20 க 


பொற்குவியலோடு , கோடி மணியால்உம் - பலரத்தினங்களாலும் , நெடு வீதி 
யினை -பெரியதெருவை, தூர்மின் - நிரப்புங்கள் , என்று - என்று சொல்லிக் 
கொண்டு , சொரிவார்உம் - ( அவற்றை ) மிகப்பொழிபவரும் , - ( எ - று . ) 

இராமபிரான் கடிதுசென்றால் அவன் துவடிவழகை நன்குகாணமுடியாதா 
தலால் அவன் 

துதேர் விரைந்து செல்லமுடியாதபடி கனகம்முதலியவற்றைத் 
தேர்செல்லும் நெறியிடையே தூர்மினென்று சொல்லியவண்ணம் கனகராசி 
முதலியவற்றைச் , 

சிலர்பொழிந்துவைத்தனரென்க , கார் - கரியதிருமார் 
பிற்கும் , மின் - யஜ்ஞோபவீதத்திற்கும் உவமை . “ அந்தணாளர்க் குரியவுமரசர்க் , 
கொன்றியவரூஉம் பொருளுமாருளவே என்றதனால் , நூல் கூறினார் . பி - ம் : 
கனலும் . 2 வாயல் . 3 நேர்மினிமிர்கோடிமணியாலுநிதியாலும் , ( உ அங ) 
கள . தாய்கையில் வளர்ந்திலன் 1 வளர்த்தது தவத்தாற் 

கேகயன் மடந்தைகிளர் ஞாலமிவ உனாள 
வீகையி 3 லுவந்தன ளியற்கையிது 4 வென்றாற் 

றோகையவள் பேருவகை சொல்லலரி தென்பார் . 
( இ - ள் . ) ( ஸ்ரீராமன் ) , தாய் கையில் வளர்ந்திலன் - பெற்றதாயாகிய கௌ 
சல்யையினுடைய கையிலே வளர்ந்தானில்லை ; வளர்த்தது-(இவனைப்பின்னை ) 
வளர்த்தது ( யாரெனில் ) , தவத்தால் - முற்பிறவியிற்செய்ததவப்பயனால் , கேக 
யன் மடந்தை . கைகேயி யாவள் : (அதனால் தான் அவள்) ,கிளர் ஞாலம் - விளங்கு 
கின்ற உலகத்தை , இவன் ஆள - இவன் அரசாளும்படி , ஈகையில் - கொடுத்த 
லில் , உவந்தனள் - மகிழ்ந்தாள் : இயற்கை அவளியல்பு , இது என்றால் - 
இதுவானால் , தோகையவள் - அக்கைகேயியினது , பேர் உவகை - பெருங் 
களிப்பு , சொல்லல் - சொல்லுதல் , அரிது - அருமையையுடையது , என்பார் 
என்பவர்களும் , -- ( எ - று . ) 

இவன் கோசலையா ரால் வளர்க்கப்படாமல் பூர்வபுண்ணியத்தாற் கைகேயி 
வளர்க்க வளர்ந்தான் ; அதனால் 

தான் , இவனுக்கு இராச்சியத்தைக்கொடுப்பதில் 
உவகை கொண்டிருக்கின்றாள் : ஆகவே , அவளே இராமனுக்குத் தாயாதலால் , 
அவளைப்போன்ற மகிழ்ச்சி இராமபட்டாபிஷேகத்தில் வேறுயாவர்க்கு 
உண்டு ? என்று சிலமாந்தர் கூறின ரென்க , வளர்த்தது தவத்தாற் கேகயன் 
மடந்தை - பாவேப்ரயோகம் . பி - ம் : -வளர்ந்தது . ஆள்வானீகையின் . 3உவந் 
தவவியற்கை, உவந்த தமியற்கை 4 என்றோ. 5இவள், 6 சொல்ல . ( உ அச) 
கூவு பாவமு மருந்துயரும் வேர்பறியு மென்பார் 

பூவலய மின்று தனி யன்றுபொது வென்பார் 
தேவர்பகை 2 யுள்ளனவிவ் வள்ளறெறு மென்பா 

ரேவல்செயு மன்னர் தவம் யாவ துகொ லென்பார் . 
( இ - ள் . ) பாவம் உம் - தீவினையும் , அரு துயர்உம் - நீக்குதற்கரியபிறவித்துன் 
பங்களும் , வேர் பறியும் - அடியோடு கெடும் , என்பார் என்பவர்களும் , - பூவ்ல 

26 


202 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


யம . 


மின்று 


பூமண்டலம் , இன்று - இப்பொழுது , தனி அன்று - ( ஸ்ரீராமனொரு 
வனுக்கே ) தனிமையாயுரியது அன்று : பொது ( எல்லார்க்கும் ) பொதுவாகும் . 
என்பார் - என்பவர்களும் , - தேவர் பகை உள்ளன - தேவர்க்குப்பகைவரா 
யுள்ள அரக்சர்கூட்டங்களை , இ வள்ளல் - இவன் , தெறும் - அழிப்பான் , என் 
பார் - என்பவர்களும் , - ஏவல் செயும் - இவன் ஏவினபணிகளைப்புரிந்துவரு 
கின்ற , மன்னர் - அரசரது , தவம் - நல்வினை , யாவது கொல் - எத்தன்மை 
யையுடையதோ? என்பார் - என்பவரும் , ( ஆயினார் ); ( எ - று . ) 

இவனைப் பார்த்தமாத்திரத்திலேயே நம்முடைய பாவமுந்துயருந் தீரு 
மென்றார் சிலரென்க . புண்ணிய புருஷரைத்தரிசித்தலால் பாவம் நீங்குமென் 
பது, நூற்கொள்கை . இதற்குமுன் ஆட்சிபுரிந்த அரசர்போலவல்லாமல் இவன் 
ஆட்சி புரிகையில் உலகத்திலுள்ள ஒவ்வொருத்தருடைய குறைகளையும் வினவி, 
அவரவர் தாமே அரசுபுரிந்தால் எங்ஙனம் நன்மையைப் பெறலாமோ அங்ஙனம் 
நன்மையைப் பெறுமாறுசெய்யுந் தன்மைய னென்று உணர்ந்ததனால் , பூவலய 

தனி யன்று பொது என்பா ராயினர் சில ரென்க . அன்று 
பொது என்றதற்கு , இவன் பிறவாதவன்று பொது வென்றும் பொருள்கூற 
லாம் . இச்செய்யுளில் ஆயினார் என்று முற்றுவினைச்சொல்வருவித்து , உய்ந்த 
திவ்வுலகம் என்ற பாடல் முதலுள்ள என்பார் முதலியவற்றை ஒன்று சேர்த்து , 
உம்என்னும் இடைச்சொல்லையும் உடன் பெய்து , " சத்திரநிழற்ற " ( கரு ) 

என் 
னுங்கவியிலுள்ள நல்லோர் , என்பதை எழுவாயாகக்கொண்டு , நல்லோர் ( கரு ) , 
என்பாரும் என்பாரும் என்பாரும் என்பாரும் ( அ அ ) , என்பாரும் , என்பாரும் 
( அக.), என்பாரும் நிற்பாரும் ( கூ 0 ) , என்பாரும் கூக ) , என்பாரும் ( கஉ ) , நிரை 
ப்பாரும் ( ஈ ) , உருகிநிற்பாரும் ( கச ) , உருகிநிற்பாரும் ( கரு ) , சொரிவாரும் 
( க.கா ), என்பாரும் ( கூஎ ) , என்பாரும் (ஆயினார் ) (கஅ ) என்று முடிக்க . 

பகை , 
ஏவல் - ஆகுபெயர்கள் . பி - ம் : -1 முதல் 2உள்ளனவும் , உள்ளவுமிவ் . ( உ அடு ) 

ஸ்ரீராமன் மன்னவன் அரண்மனையிற் புகுதல் . 
ஆண்டினைய ராயினைய கூறவடல் வீரன் 
றூண்டுபுர விப்பொருவில் சுந்தர மணித்தேர் 
1 நீண்டகொடி மாட 2 நிரை வீ தி 3,நிறை யப்போய்ப் 
பூண்டபுகழ் மன்னனுறை கோயில்புக லோடும் . 

இதுமுதல் மூன்று கவிகள்- ஒருதொடர் . 
( இ - ள் . ) (நகரத்தாரனைவரும் ) ,ஆண்டு. அப்பொழுது , இனையர் ஆய் - இத்தன் 
மையையுடையராய் , இனைய - இத்தன்மையனவற்றை , கூற - சொல்லிக் 
கொண்டிருக்க, - அடல் வீரன் - வெற்றியையுடைய ஸ்ரீராமன் , தூண்டு புரவி - 
( சுமந்திரனாற் ) செலுத்தப்பட்ட குதிரைகளையுடைய , பொருவு இல் - ஒப்பில் 
லாத , சுந்தரம் மணி தேர் - அழகிய - நவரத்தங்களிழைத்த இரதத்தில் , நீண்ட 
கொடி மாடம் நிரை - உயர்ந்த துவசங்களையுடைய மாளிகைகளினொழுங்கினை 


கூகூ . 


--கைகேசி 
காண்டம் 


உ o 


யுடைய , வீதி - தெரு , நிறைய - பூர்ணமாகும்படி , போய்- , பூண்ட புகழ் மன் 
னன் - ( அணிகலமாக ) அணிந்த கீர்த்தியையுடைய சக்ரவர்த்தி , உறை - 
வசிக்கின்ற , கோயில் - அரண்மனையை , புகலோடும் -அடைந்தவளவில் , - ( எ - று ) 
-- காணான் என அடுத்த கவியோடு முடியும் . 

இனைய - பெயர்.. புகலோடும் உம்மீற்றுவினையெச்சம் . பி - ம் : - மா 
ண்ட , நெடு . 3 மறைய , 

( உ அசு ) 
க 00 . - ஸ்ரீராமன் அங்கு மன்னவனைக் காணாமை . வேறு . 
ஆங்குவந் தடைந்த வண்ண 2 லாசையின் கவரி 3 வீசப் 
பூங்குழன் மகளி ருள்ளம் புதுக்களி பயாட நோக்கி 
வீங்கிருங் காதல் காட்டி விரிமுகக் கமல பீடத் 
66 

தோங்கிய மகுடஞ் சூடி யுவகை வீற் றிருப்பக் காணான் . 
(இ- ள் . ) பூ.குழல் மகளிர் - பூவை முடித்த கூந்தலையுடைய மாதர் , ஆசை 
யின் கவரி வீச - அன்போடு சாமரங்களை வீசவும் , உள்ளம் - ( அவரது ) மனம் , 
புது களி ஆட - புதிய களிப்புப் பொருந்தவும் , ஆங்கு வந்து அடைந்த அண் 
ணல் - அங்குவந்து சேர்ந்த அந்த ஸ்ரீராமன் , நோக்கி - ( அவ்விடத்தில் ) பார்த்து , 
வீங்கு - ( மேன் மேலும் ) வளர்கின்ற , இரு காதல் - மிக்க அன்பை , காட்டி . 
வெளிப்படுத்தி , விரி முகம் - விளங்குகின்ற இடத்தினையுடைய , கமல பீடத்து 
பதுமசிங்காசனத்தில் , ஓங்கிய மகுடம் சூடி - உயர்ந்த கிரீடத்தைச் சூட்டிக் 
கொண்டு, உவகை வீற்றிருப்ப - களிப்போடு ( தந்தை ) மகிழ்ந்திருக்க , காணான் 
காணாதவனாகி , - ( எ - று . ) - கோயில்புக்கான் என அடுத்த கவியோடு இயையும் . 

இராமபிரான் அங்குவந்து தசரதன் மகிழ்ச்சியோடு அவ்விடத்து இருப் 
பதைக் காணாதவனாயின னென்றவாறு, சிற்றவைதானு மாங்கே கொணர் 
கெனச் செப்பினாள் என்று சுமந்திரன் சொன்னதைக் கேட்டுப் புறப்பட்ட 
இராமன் , தசரதனுடன் கைகேயி அரசமாளிகையிலிருந்து தன்னை வரச் 
சொன்னதாகக் கருதினானாதலால்-- அங்கே பார்த்துத் தன் தந்தை உவகை 
யோடு அங்கு இருப்பதைக் காணாதவனாயின னென்றார் . இனி , கண்டான் 
என்ற பாடத்தைக்கொண்டு, கைகேசியின் அந்தப்புரத்திற்குச் செல்லும்போது 
தசரதனரண்மனைவழியாகச் செல்ல வேண்டியிருந்ததுபற்றி அவ்வரண்மனை 
வழியாகச் சென்ற இராமன் கவரி வீசலையும்புதுக்களியாடலையும் நோக்கி , ஆங்கே 
மகுடாபிஷேகங் காணவந்த மன்னர் முதலியோர் காதல் காட்டித் தம்முடைய 
முகமாகிய கமலபீடத்திலே உவகையென்பது தான் மகுடஞ்சூடி ( அரசுசெ 
லுத்தி ) வீற்றிருப்பதைக் கண்டா னென்று உரைத்து , பட்டாபிஷேகத்தை 
எப்போது காணப்போகிறோமென்ற பேராவலோடு மன்னவர் முதலிய யாவ 
ரும் பெருமகிழ்ச்சி கொண்டிருந்ததைக்கண்டானென்று கருத்துக்கூறல் பொரு 
ந்தும் . காணான் என்ற பாடத்துக்கே - மன்னர் முதலியோர் மகிழ்ச்சியோடு 
வீற்றிருப்பதைக் கண்ணெடுத்துப் பாராதவனாய் என்று உரைத்தல் நேரிதாகும் , 


உசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா , 


ளவை 


- 


ஆசையின் கவரி வீச என்பதற்கு - திசைகள்தோறும் கவரிவீச என்றும் 
பொருளுரைக்கலாம் . விரிதல் -- பரத்தலுமாம் . கமலபீடம் - வடநூன்முடிபு. 
பி - ம் : - " வீரன் , 2 ஆசைமின் . 3 வீசி . * குழை . 5 ஆட்ட , ஆடல் , ஓங்கருள் . பின் 
மூன்றடிகளை பூங்குழன் மகளிரோடும் புதுக்களியாட்ட நோக்கி , வீங்கிருங் 
காதல்காட்டி வியனரி சுமந்தபீடத் , தோங்கிய வுவகையோடு மரசன் வீற் 
றிருப்பக்காணான் என்று படிப்பாரு முளர் . 

( உ அஎ ) 
காக.- ஸ்ரீராமன் கைகேயியின் அரண்மனையிற் புகுதல் . 
வேத்தவை 1 முனிவ ரோடு 2 விருப்பொடு களிக்கு மெய்ம்மை 
யேத்தவை யிசைக்குஞ் செம்பொன் 3 மண்டப மினிதினெய்தா 
னோத்தவை யுலகத் தெங்கு முள்ளவை யுணர்ந்தா ருள்ளம் 
பூத்தவை வடிவை யொப்பான் சிற்றவை கோயில் புக்கான் . 
( இ - ள் . ) ஒத்து அவை - வேதங்களையும் , உலகத்து எங்கு உம் உள் 

லோகத்தில் மற்றுமுள்ள நூல்களையும் , உணர்ந்தார் - அறிந்தஞானிய 
ருடைய , உள்ளம் - மனத்தில் , பூத்தவை - மலர்ந்தனவாகிய , 

வடிவை 
வத்தை , ஒப்பான் - மனமொத்துக் கொள்பவனாகிய ஸ்ரீராமன் , - முனிவரோடு 
வேத்தவை இருடியரும் அரசர்கூட்டமும் , விருப்பொடு அன்புடன் , 
களிக்கும் - மகிழ்கின்ற , மெய்ம்மை ஏத்து அவை இசைக்கும் - உண்மையாகிய 
புகழை யெடுத்துச் சொல்லுகின்ற , செம் பொன் மண்ட பம் செம்பொன் 
மயமாகிய சபாமண்டபத்தை , இனிதின் - இனிமையாக , எய்தான் - அடை 
யாதவனாகி , -- சிற்றவை . சிறியதாயாகிய கைகேயியினுடைய , கோயில் -மாளி 
கையை , புக்கான் - போய்ப் பிரவேசித்தான் ; ( எ - று . ) 

அரசர்கூட்டமும் முனிவரும் தன்புகழைச் சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சி 
யோடு பட்டாபிஷேகமகோத்ஸவத்தை யெதிர்பார்த்துக்கொண்டிருக்கிற 
மண்டபத்திற் புகாமல் ஸ்ரீராமன் கைகேயியின் மாளிகையை 

யடைந்தன 
னென்க . 

உலகத்தெங்கு முள்ளவை - வேதந்தவிர ஆறங்கங்களும் மீமாம்ஸா 
ந்யாயம் புராணங்கள் தர்மசாஸ்திரங்களும் மற்றுமுள்ள ஞானத்தை யுண்டாக் 
குங் கலைகளும் . உணர்ந்தாருள்ளம்பூத்தவைவடிவையொப்பான்- தமருகந்த 
தெவ்வுருவமவ்வுருவந் தானே ” என்றார் , பெரியாரும் . இனி , ஞானிகள் தியா 
னிக்கின் றவடிவைக்கொண்டு அவர்மனத்துத் தோன்றுபவனெனினுமாம் . 
அண்ணல் ( க 00 ) , ஒப்பான் என்பன - சுட்டுமாத்திரையாம் . வேத்தவை - 
மென்றொடர் வன்றொடாாயிற்று . ஏத்தவை , ஒத்தவை , அவை - பகுதிப் 
பொருள் விகுதி . ஏத்து - முதனிலைத்தொழிற்பெயர் . ஒத்து - ஓதப்படுவது . 
பூத்தவை - வினையாலணையும் பெயர் . பி - ம் : - முனிவரோடும் . விருப்பொடும் . 
8 மண்டபத்தினிதில் , மண்டபமதனின் . 4உணர்ந்தாலுள்ளம் , உணர்ந்தா 
னுள்ளம் , உணர்ந்தோனுள்ளம் . பூத்தவை வடியேயொப்பான் , பூத்தவை 
வடிவையொக்கும் , பூத்தவை வடிவே லொக்கும் . 

( உ அஅ ) 


- 


காண்டம் 


ந .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


20 ரு 


க 02 : இராமன் கைகேயியி ன்ரண்மனையிற் சென்றதை 

வந்திருந்த புரவலர் முதலியோர் பாராட்டுதல் . 
புக்கவன் றன்னை நோக்கிப் புரவலர் முனிவர் யாருந் 
2 தக்கதே நினைந்தான் றாதை தாமரைச் சரணஞ் சூடித் 
3 திக்கினி னிமிர்த்த கோலச் செங்கதிர்ச் 4 செல்வ னேய்ந்த 
மிக்குயர் மகுடஞ் சூட்டச் சூடுதல் விழுமி தென்றார் . 

( இ - ள் . ) புக்கவன் தன்னை - பிரவேசித்த ஸ்ரீராமனை , நோக்கி - , புரவ 
லர்- அரசரும் , முனிவர் - இருடியரும் , யார்உம் - எல்லோரும் , தக்கது ஏநினைந் 
தான்- ஸ்ரீராமன் ) தகுந்ததொழிலையே எண்ணினான் ; ( எப்படியெனில் ) , தாதை 
- தகப்பனாரது , தாமரை சரணம் - திருவடித் தாமரைகளை , சூடி - தலையி 
லணிந்து (வணங்கிவிட்டு) ,(பிறகு ) ,திக்கினில் நிமிர்ந்த கோலம் செங்கதிர் செல் 
வன் ஏய்ந்த மிக்கு உயர் மகுடம் - எல்லாத் திக்குக்களிலும் மேலாகத்தோன்று 
கிற வடிவுபடைத்த செந்நிறக்கிரணங்களைச் செல்வமாகவுடைய சூரியபகவா 
னைத் தொடங்கிவருவதான மிகச்சிறந்த மகுடத்தை , சூட்ட - நூன்முறைப்படி 
அணிவிக்க, சூடுதல் - அணிந்துகொள்ளல் , விழுமிது - சிறப்பினையுடையது , 
என்றார் - ; ( எ - று . ) 

தன் தந்தையை வணங்கிவிட்டுப் பிறகு விதிமுறைப்படி மகுடஞ்சூட 
இராமபிரான் கருதித் தந்தையுள்ள இடம்நோக்கிச் செல்வதாகக்கருதி ஸ்ரீராம் 
பிரான் செய்கை செவ்விதாகுமென்று வேத்தவையோர் அவனது செயலைப் 
பாராட்டினரென்க . புரவலர் - காத்தற்றொழிலில் வல்லவ . விழுமிது- சிறப் 
பாகிய குறிப்புணர்த்தும் விழுமமென்னும் உரிச்சொல்லடியாகப்பிறந்த குறிப்பு 
வினைமுற்று . பி - ம் : - எல்லாம் . தக்கது 3திக்கினை நிமிர்ந்த , நிகழ்ந்த 
கீர்த்தி . 4 செல்வனே செம்பொற்சோதி . 

( உ அக ) 
க 05 .-- இராமன் அங்கு வருவதைநோக்கி , தன்வரத்தைச் சொல்லக் 

கைகேசி முன்னே வருதல் . 
1 ஆயன நிகழும் வேலை யண்ணலு மயர்ந்து 3 தேறாத் 
4 தூயவ னிருந்த சூழ 5 றுருவினன் வருத னோக்கி 
நாயக னுரையான் வாயா னானிது பகர்வெ னென்னாத் 
தாயென நினைவான் முன்னே கூற்றெனத் தமியள் வந்தாள் . 

( இ - ள் . ) ஆயன - அப்படிப்பட்டவை நிகழும் வேலை - நடக்கும் காலத் 
தில் , அண்ணல்உம் - ஸ்ரீராமனும் , அயர்ந்து - மூர்ச்சையடைந்து , தேறா 
தெளியாத , தூயவன் - பரிசுத்தனாய தயரதன் , இருந்த- , சூழல் - இடத்தை , 
துருவினன் வருதல் - தேடிவருதலை , நோக்கி - பார்த்து , இது - இதனை , 
நாயகன் - கணவன் , வாயால் உரையான் - ( தன் ) வாயாற் கூறான் : ( ஆதலால் ) , 
நான் பகர்வென் - நான் சொல்வேன் , என்னா என்றெண்ணிக்கொண்டு , 


- 


உசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


தாய் என நினைவான் முன்னே - தாயென்றெண்ணுகின்ற ஸ்ரீராமன் முன்னே , 
கூற்று என - யமனைப்போல , தமியள் - ஒப்பற்ற கொடுமையையுடைய கைகேயி , 
வந்தாள் - ; ( எ - று ) 

யமன் உடலையும் உயிரையும் வேறுபிரித்துக் கூறுபடுத்தல்போலச் சக்ர 
வர்த்தியையும் திருமகனையும் பிரித்தலால் , இது தொழிலுவமம் . பி.ம் 
ஆயது . 2 ஐயனும் . 3 தேறான் . 4 தூயவன்கிடந்த . 5 குறுகினன் . இவை பகர் 
வல் : முன்னர் . 

( உ கூ 0) 
கச .- கைகேயியைத் தண்டனிட்டு ஸ்ரீராமன் பணிவுதோன்ற நிற்றல் . 

வந்தவ டன்னைச் சென்னி மண்ணுற வணங்கி வாசச் 
சிந்துரப் பவளச் செவ்வாய் 2 செங்கையிற் புதைத்து மற்றைச் 
சுந்தரத் தடக்கை தானை மடக்குறத் 3 துவண்டு நின்றா 
னந்திவந் தடைந்த தாயைக் கண்டவான் 4 கன்றி னன்னான் . 

(இ- ள் ) அந்தி வந்து அடைந்த- மாலைப்பொழுதில் வந்துசேர்ந்த , தாயை - , 
கண்ட - பார்த்த , ஆன் கன்றின் - பசுவின் கன்றை , அன்னான் - ஒத்த ஸ்ரீரா 
மன் , வந்தவள் தன்னை - ( அவ்வாறு ) வந்த கைகேயியை, சென்னி மண் உற . 
தலை நிலத்திற்படும்படி , வணங்கி - ஸாஷ்டாங்க நமஸ்காரஞ்செய்து ; வாசம் 
சிந்துரம் பவளம் -வாசனையுள்ளதும் சிந்தூரத்தையும் பவழத்தையு மொத்தது 
மான , செவ் வாய் - சிவந்தவாயை , செம் கையில் புதைத்து - சிவந்த ( ஒரு ) 
கையால் மூடிக்கொண்டு , மற்றை சுந்தரம் தட கை - அழகிய பெரிய மற் 
றொரு கை , தானை மடக்குற - ஆடையை மடக்க , துவண்டுநின்றான் -வணங்கி 
நின்றான் ; ( எ-று . ) 

இது - அடக்கம் ; அடக்கமென்பது . உயர்ந்தோர்முன் அடங்கியொழுகு 
மொழுக்கம் ; அது - பணிந்தமொழியுந் தணிந்த நடையுந் தானைமட 

டக்கலும் 
வாய்புதைத்தலும் முதலாய கொண்டது . எம்பெருமானது செவ்வாய் நறும 
ணம்பெற்றிருக்கு மென்பதை " கருப்பூரநாறுமோ கமலப்பூநாறுமோ, திருப்பவ 
ளச் செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ, மருப்பொசித்தமாதவன்றன் வாய்ச் 
சுவையு நாற்றமும் , விருப்புற்றுக் கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே 
என்ற ஆண்டாள் பாசுரத்தாலும் அறிக . அந்தி ஸந்த்யா என்னும் வடமொழி 
யின் சிதைவு . உம்மையால் , கைகேயியினிடத்து இராமன்கொண்ட போன்பு 
விளங்கும் . கன்றின் , இன் - அசை . பி - ம் : - வாய்த்த . 2 செங்கையாற். 
3 தொழுது . 4 கன்றே . 

(உகக ) 
காரு . - இராமனிடத்து தந்தை உன்னிடம் சொல்லுமாறு 

ஒருரையுண்டு என்று கைகேயி தெரிவித்தல் . 
நின்றவன் றன்னை நோக்கி யிரும்பினாபனியன்ற நெஞ்சிற் 
2 கொன்றுழல்கூற்ற மென்னும் பெயரின்றிக் கொடுமை பூண்டா 
ளின்றெனக்குணர்த்த லாவ தேயதே யென்னி லாகு 
மொன்றுனக்குந்தைமைந்தவுரைப்பதோருரையுண்டென்றாள் . 


காண்டம் 


கூ .-- கைகேசிசூழ்வினைப்படலம் 


20 எ 


. 


( இ -ள் .). நின்றவன் தன்னை நோக்கி - அங்ஙனம்நின்ற ஸ்ரீராமனைப் 
பார்த்து , - இரும்பினான் இயன்ற நெஞ்சின் - இரும்பாலாகிய மனத்தோடு , 
கொன்று உழல் கூற்றம் என்னும் பெயர் இன்றி - உயிர்களைக்கொன்று திரி 
கின்ற மெனென்னும் பெயர்மாத்திரமில்லாமல் , கொடுமை-( அவ்யமன் போன்ற) 
கொடுந்தொழிலை, பூண்டாள் - மேற்கொண்ட அந்தக்கைகேயி , மைந்த - ! 
உந்தை - உன் தந்தை , உனக்கு உரைப்பது -உனக்குச் சொல்லவேணுமென்று 
கருதியதாகிய , ஓர் உரை ஒன்று - ஒப்பற்ற ஒருவார்த்தை , உண்டு - உளது : 
ஏயது . அவருரைக்க வேணுமென்ற அது , இன்று - இப்பொழுது , எனக்கு- , 
உணர்த்தல் ஆவது என்னில் தெரிவிக்கலாமென்றால் , ஆகும் தெரிவிக்கலாகும் . 
என்றாள் - ; ( எ - று .) 

தந்தை உன்னிடத்துச் சொல்லுமாறு மனத்துக்கருதிய உரையொன் 
றுண்டு : அது எனக்குத் தெரியுமாதலால் தந்தையார் ஏவலை நான் இப்போது 
சொல்லுவது தக்கதேயாமென்று நீ உடன்பட்டாற் சொல்லுவே னென்று கை 
கேயி இராமனிடம் கூறின ளென்க . " இரும்புபோல் வலிய நெஞ்சம் என் 
றார் பெரியாரும் . மைந்த என்றாள் , அவனயிரா திருத்தற்கு பெயர் - பிரசித்தி . 
பூண்டாள்- பெயர் . ஏயது - ஏவியதன் விகாரம் . சக்ரவர்த்திகட்டளையைச் சொல் 
வேனேயன்றி வேறன்றென்பதாம் . பி - ம் : -- 1 இயைந்த , இசைந்த . 2 கொன் 
றுழற் . 3 பெயரினா , பெயரீண்டிக் , பேரின்றிக் . உணரலாகாதாவதேயென்னில் , 
உண ரலாவதாயதேயென்னல் , உணாலாயதாயதேயெண்ணல் , 
6உரைத்தவா, உரைக்கலாம் . 

( உ + உ ) 
கசு.-- நீரே அந்தக்கட்டளையைத் தெரிவிப்பின் யான் 

செய்வேனென்று இராமன் கூறுதல் . 
எந்தையே யேவ 1 தீரே யுரைசெய 2வியைவ துண்டே 
லுய்ந்தன னடியே னென்னிற் பிறந்தவ ருளரோ வாழி 
5 வந்ததென் றவத்தி னாய வருபயன் மற்றொன் றுண்டோ 
தந்தையுந் தாயு 

1 நீரே தலைநின்றேன் பணிமி னென்றான் . 
(( இ - ள் .) சந்தை ஏவ - என் தந்தையே கட்டளையிட , நீர்ஏ உரை செய - 
நீரே சொல்ல , இயைவது பொருந்துவது , உண்டு எல் - ஒன்றுண்டானால் , 
அடியேன் உய்ந்தனன் - நான் ஈடேறிவிட்டேன் ; என்னின் என்னைப் போல , 
பிறந்தவர் - ( மேம்படப் ) பிறந்தவர் , உளர்ஓ - (உலகத்தில் ) வேறொருவரிருக் 
கின்றனரோ ? என் - எனது , தவத்தின்- ( முற்பிறப்பிற் செய்த ) நல்வினையால் , 
ஆய -உண்டாகிய , வரு பயன்- வரக்கடவதாகிய பயன் , வந்தது- வந்துவிட்டது ; 
மற்றுஒன்று உண்டுஓ - இதைவிட வேறொருபயன் உளதோ ? தந்தைஉம் 
தாய்உம் நீர் ஏ - ( எனக்கு ) மாதாபிதாக்கள் நீரே ; தலைநின்றேன் - ( நீர் சொல்லப் 
போவதை ) தலைமேற்கொண்டுநின்றேன் ; பணிமின் - கட்டளையிடுமின் , என் 
றான்- என்று கூறினான் , ( ஸ்ரீராமன் ) ; ( எ - று . ) 


நமைந்தா . 


- 


உ 0 வு . 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


என் தந்தையின் ஏவல் தாயாகிய நுமது வாயால்வா வாய்க்குமே 
யானால் எனக்குப் பெறாப்பேறாகும் : ஆகவே , அக்கட்டளையைத் தெரி 
வித்தாற் சிரமேற்கொண்டு செய்வே னென இராமன் கூறின னென்க . மஞ். 
சத்திற்கைகேயியோடிருக்கிற தந்தையைப் பார்த்து இராமன் நமஸ்கரித்தான் : 
அத்தசாதன் கலக்கமுற்றிருக்கக் கண்டு நடுங்கினான் : பின்பு கைகேயியை 
நோக்கி யான்ஒருபிழையுஞ்செய்யா திருக்க ,மகிழ்ச்சி கொள்ளாமல் இவர் என்மீது 
கோபிக்கக்காரணம் என்ன ? எவர்க்கும் ஒருதீங்கும்இன்றா? நீர் அப்பிரியஞ்செய் 
யாமலிருக்கிறீரா ? என்ன , கைகேயி ‘ மன்னவர் கட்டளையொன்றைஉனக்குச் 
சொல்லவெண்ணி வாய்வராமல் சும்மா இருக்கிறார் : மன்னவர் சொல்வதைச்செய் 
வாயானால் நானே சொல்லுகிறேன் என் றனளாக , இராமன் ‘ தமப்பன் பேச்சை 
இராமன் கேளானென்று இவள் சங்கிக்குப்படியாயிற்றே என்று வருந்திப்பின் 
மன்னவர் எது சொல்வதானாலும் செய்வேன் ; அரசர் விருப்பத்தைச்சொன்னால் 
உடனே செய்வேன் : இரண்டல்ல இராமனுக்கு நாக்கு என்றானென்று முத 
னூலிலுள்ளது . நீர் - ஒருவரைச் சிறப்பினாற்கூறும் பன்மை என்னிற்பிறந்த 
வர் என்னினும் மேம்படப்பிறந்தவரென்றுமாம் . வாழி - அசை . ஓகாரங் 
கள் எதிர்மறை , பி - ம் : -1 நீயே 2 இயைந்தது , இசைந்தது . 3 அடியன் . 
4பிறந்தனர் . வந்தவன் . 6 தவத்தினாலே . இனி . 8பணியது , பணியும் . (உகங) 
காஎ - பரதன் அரசுபுரிய , தவக்கோலத்துடன் நீ பதினான்கு வருடம் 
வனவாசஞ் செய்யவேணுமென்பது , அரசர் கட்டளை யென்ல் . 
ஆழிசூ ழுலக மெல்லாம் பரதனே யாள நீபோய்த் 
தாழிருஞ் சடைக டாங்கித் தாங்கருந் தவமேற் கொண்டு 
1 பூழிவெங் கான நண்ணிப் புண்ணிய நதிக ளாடி 
யேழிரண் டாண்டின் வாவென் 3 றேவின னரச னென்றாள் . 

( இ - ள் . ) ஆழி சூழ் உலகம் எல்லாம் - கடல்சூழ்ந்த உலகமனைத்தையும் , 
பரதன் ஏ ஆள - பரதனே யாண்டுகொண்டிருக்க, நீ போய்-- , தாழ் . இரு 
சடைகள் தாங்கி தொங்குகின்ற பெரிய சடைகளைத் தரித்துக்கொண்டு , தாங்க 
அரு - தரித்தற்கரிய , தவம் - தவவேடத்தை , மேற்கொண்டு , பூண்டு , பூழி 
வெம் கானம் - புழுதியையுடைய கொடிய காட்டை , நண்ணி - சேர்ந்து, 
புண்ணியம் நதிகள் - பரிசுத்தமாகிய நதிகளிலே , ராடி , ஏழ் இரண்டு 
ஆண்டின் - பதினான்குவருடங்கழித்தபின்பு, வா - திரும்பி வருக , என்று-- , 
அரசன் - சக்ரவர்த்தி , ஏவினன் - ஆஜ்ஞாபித்தான் , என்றாள் - ; ( எ - று .) 

ஆள அகரவீற்றுவியங்கோளாகவுமாம் . பூழி - புழுதியின் விகாரம் . 
பி - ம் : -- பூழிருங் . 2துறைகள் . ஏயினன் , இயம்பினன் . 

( உகூச ) 
கஅ - இராமன் அதுகேட்டு மனமுவந்திருந்ததன் வருணனை . 
இப்பொழு தெம்ம னோரா லியம்புதற் கெளிதோ 2 யாருஞ் 
செப்பருங் குணத்தி ராமன் றிருமுகச் செவ்வி நோக்கி 
னொப்பதே முன்பு பின்பு வாசக முணரக் கேட்ட 
வப்பொழு தலர்ந்த செந்தா மரையினை வென்ற தம்மா . 


காண்டம் 


ந . --- கைகேசிசூழ்வினைப்படலம் 


20க 


. 


( இ - ள் .) யார் உம் செப்ப அரு குணத்து - எவராலுஞ்சொல்லுதற்கரிய 
திருக்கல்யாண குணங்களையுடைய , இராமன் - ஸ்ரீராமனது , திரு முகம் செவ்வி 
திருமுகமண்டலத்தின் சௌந்தரியத்தை , இப்பொழுது-- , நோக்கின் - பார் 
த்தால் , - (அது ), எம்மனோரால் - எம்மைப்போன்றவாால் , இயம்புதற்கு எளி 
துஓ - சொல்லுதற்கு எளியதோ ? ( அன்றென்றபடி ) : ( ஏனெனில் ), 
முன்பு - இதற்கு முன்பெல்லாம் , (செம் தாமரையினை ) - செந்தாமரை மலரை , 
ஒப்பது போன்றதாகிய அம்முகச் செவ்வி , அவ் வாசகம் உணர கேட்ட 
பின்பு- அக்கைகேசிவார்த்தையை அறியக் கேட்ட பின்பு , அப்பொழுது அலர்ந்த 
செம் தாமரையினை வென்றது - அப்பொழுதுதான் அலர்ந்த செந்தாமரை 
மலரை வென்றிட்டது ; ( எ - று ) 

எப்பொழுதும் தாமரை மலரை யொப்பதாகிய இராமனது முகச்செவ்வி , 
கைகேயியின் சொல்லைக் கேட்டவுடனே , தாதை பணியைத் தாயானவளுரைக்க 
அதனைப் புரியுமாறு நேர்ந்த பாக்கியத்தைக் கருதியும் , அரசுபுரியுஞ்சுமை 
தனக்கு அப்போது நீங்கிவிட்டது கருதியும் தோன்றியமகிழ்ச்சியால் , மிகமலர்ச்சி 
கொண்ட தென்றவாறு . மெய்த்திருவந்துற்றாலும் வெந்துயர் வந்துற்றாலு , 
மொத்திருக்குமுள்ளத்துரவோன் , விலங்கிவில்லுமிழும் பூணான் விழுச்சி 
றைப்பட்டபோது , மலங்கலந் தாரினான்வந் தருஞ்சிறை விடுத்தபோழ்தும் , 
புலம்பலு மகிழ்வு நெஞ்சிற்பொலிதலுமின்றிப் பொன்னார்ந் , துலங்கலந்துயர்ந்த 
தோளா னூழ்வினையென்று விட்டான் என்று பாராட்டப்படுபவர் , இவ்வி 
ராமனது குணத்தோடு எடுத்துக் கழிப்பதற்கும் தகுதியற்றவராதல் காண்க . 
எளிதோ - எதிர்மறை . அம்மா - வியப்புணர்த்துவதோ ரிடைச்சொல் . பி - ம் : 
எம்மனோருக்கியம்புவதெளிதே . யோர்க்கும் . பின்பின் , பின்பவ் . (உகரு ) 

ககூ.- இதுவும் அது . 
தெருளுடை மனத்து மன்ன 2 னேவலிற் றிறம்ப வஞ்சி 
ருளுடை யுலகந் தாங்கு மின்னலுக் 4கியைந்து நின்றா 
னுருளுடைச் சகடம் பூண்ட வுடையவ னுய்த்த காரே 
றருளுடை யொருவ னீக்க வப்பிணி யவிழ்ந்த தொத்தான் . 

( இ - ள் . ) தெருள் உடை மனத்து - அறிவின் தெளிவையுடைய நெஞ்சினை 
யுடைய , மன்னன் - சக்ரவர்த்தியினது , ஏவலின் - கட்டளையினின்று , திற 
ம்ப - பிறழ்வதற்கு , அஞ்சி - பயந்து , இருள் உடை உலகம் - மயக்கத்தை 
யுடைய உலகத்தை , தாங்கும் - காக்கின்ற , இன்னலுக்கு - வருத்தத்திற்கு , 
இயைந்து நின்றான் - சம்மதித்து நின்ற ஸ்ரீராமன் , - உருள் உடை சகடம் பூண்ட 
சக்கரத்தையுடைய வண்டியிற் பூட்டப்பட்ட , உடையவன் உய்த்த - யஜமான 
னாற் செலுத்தப்பட்ட , கார் ஏறு - கரிய எருது , அருள் உடை ஒருவன் 
கருணையையுடைய வேறொருவன் , நீக்க - ( அவ்வண்டியினின்றும் ) விலக்கு 
தலால் , அப் பிணி அவிழ்ந்தது . அவ்வருத்தம் நீங்கியதனை , ஒத்தான் - ; ( எ - று .) 

27 


யிரு 


உகம் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


. 


இராச்சியத்தைச் சகடமாகவும் , அப்பாரத்தைச் சுமப்பவனை எருதாகவும் 
கூறுதல்வழக்கமாதலால் , அரசச்சுமையை நீங்கிய இராமன் வண்டிச்சுமையை 
நீங்கிய எருது போல் வருத்தம் நீங்கி இனிதிருந்தன னென்றவாறு . இதனாற் 
கைகேயியினிடத்து இராமன் நன் றிபாராட்டலாயினனென்பதும் தொனிக் - 
கும் . உவமையணி . தெருள் - முதனிலைத்தொழிற்பெயர் . வாழ்பவரது அஞ்ஞான 
விருள் உலகத்தின்மே லேற்றப்பட்டது . " எருமையுமரையும் பெற்றமும்ன்ன " 
என்றதனால் ஏறென்றார் . பி - ம் : - மனத்தின் , ஏவலை . 3 திறம்பல் . 4இசைந்து . 
சகடம்பூட்டி , சகடவாழ்க்கை , போசமதகற்றிப்பின்னர் . 

(உகசு ) 
கக . இராமன் கைகேயிக்கு இறுத்த விடை . 
மன்னவன் பணியன் 1 றாகி 2 னும்பணி மறுப்ப னோவென் 
பின்னவன் பெற்ற செல்வ மடியனேன் பெற்ற தன்றோ 
வென்னிதி னுறுதி யப்பா லிப்பணி தலைமேற் கொண்டேன் 
5 மின்னொளிர் கான மின்றே போகின்றேன் விடையுங் கொண்டேன் . 

இதுவும் , அடுத்த கவியும் - ஒருதொடர் . 
( இ - ள் .) மன்னவன் பணி அன்று ஆகில் - சக்ரவர்த்தியினது கட்டளையன் 
றாயினும் , நும் பணி மறுப்பன் ஓ - உமதுகட்டளையைச் செய்யமாட்டேனென் 
பேனோ ? என் பின்னவன் பெற்ற செல்வம் - என் தம்பியடைந்தஐசுவரியம் , 
அடியனேன் பெற்றது அன்றோ-நான் அடைந்த தன்றோ? அப்பால் - பின்பு , இத 
னின் - இதனினும் மேலான , உறுதி - நன்மை , என் யாது ? இ பணி - 
இக்கட்டளையை, தலைமேல் கொண்டேன் - தலைமே லேற்றுக்கொண்டேன் ; 
மின் ஒளிர் கானம் - மின்னல்போன்ற வெயில் விளங்குகின்ற காட்டிற்கு , 
இன்றுஏ போகின்றேன் - இப்பொழுதே செல்கின்றேன் ; விடைஉம் கொ 
ண்டேன் - ( நும்மிடத்து) உத்தரவும் பெற்றுக்கொண்டேன் ; ( எ- று .) - " என்று 
... கோசலை கோயில்புக்கான் என அடுத்த கவியில் முடிபு காண்க 

அரசர் கட்டளை யிடவேண்டுமென்பதில்லை ; நுமதுபணியே போதும் : 
மேலும் என் தம்பிக்கு இராச்சியம் கிடைப்பின் , அது நான் அரசுபெற்றது போல 
வேயாகு மாதலால் , இராச்சியமில்லையேயென்ற குறையும் எனக்கு இல்லை ; இப் 
படி நானும் என் தம்பியும் நன்மைபெறுமாறு ஒன்றுநிகழுமாயின் . இதைவிட 
மேம்படஉறுதிபயப்பது ஒன்றுமில்லை யாதலால் , நமது பணியைத் தலைமேற் 
கொண்டு இன்றே கானகத்துக்குச்செல்கின்றேன் ; விடைபெற்றுக்கொள்கின் 
றேனென் றனன் இராம எென்க . கைகேசி கூறியதைக் கேட்டவுடன் இராமன் 
‘ அப்படியே செய்வேன் . பரதனுக்குப் பட்டங்கட்டுவதைத் தந்தையார் என்னு 
டன் சொல்லவில்லையேயென்ற வருத்தம் என்னைத் துன்புறுத்துகின்றது : பரத 
னுக்கு எதையுங் கொடுக்கக்கூடியவன் நான் ; தூதுவர் விரைந்து சென்று பரதனை 
யழைத்துவாட்டும் : நான் போகின்றேன் என்றால் 

றானாக , கைகேயி 

பரதனை 
யழைத்துவருவதைப்பற்றி நீ சிந்திக்கவேண்டா என்று கூறித் தனக்குள் 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குபடலம் 


உகக் 


. 


பரதன் வந்திட்டால் இராமனைப் போகவிடான் : அதற்குள் இராமனைக் 
காட்டுக்குப் போக்கவேணும் என்றுகருதி , தாமதியாதே : நீ கானகஞ்செல்வா 
யோ மாட்டாயோ என்ற ஐயத்தினால் மன்னவர் ஸ்நாநம் முதலியன செய்யார் . 
இப்போதே காட்டுக்குப் புறப்படுக என்ன , இராமன் தமப்பனாருக்குவிருப்ப 
டானத்தைச் செய்வதே எனக்குத் தருமாநுஷ்டாநமாகும் . தமப்பனார்சொல் 
லாவிட்டாலும் நீர் சொன்னதேபோதும் : வரத்தின் மூலமாய் என்னைப்போ 
கச்சொன்னதால் என் தன்மை யின்னதென்று நீர் ஆராயவில்லைபோலும் . 
நான் என் தாயுடன் சொல்லி அவரனுமதியைப்பெற்றுக்கொண்டு சீதைக்குஞ் 
சொல்லிவிட்டுப் பின் செல்கிறேன் : இந்தத் தாமதத்திற்கு அவகாசந்தருக : பரதன் 
தந்தையார்க்குப் பணிவிடை செய்யப் பார்த்துக்கொள்ளும் என்று இவ்வாறுசொ 
ல்லி , தந்தையாரையும் கைகேயியையும் வந்தனஞ்செய்து புறப்பட்டனனென்று 
வால்மீகத்திலுள்ளது . தலைமேற்கொள்ளுதல் -பயபக்தியோ டேற்றுக்கொள்ளு 
தல் . நீரென்பது நும் எனத் திரிந்தது . பி - ம் : -1 ஆயின் . 2 நின் , என்னினி . 
4 கொண்டு . 5 மின்னொளி . 

( உகள ) 
கைகேசிசூழ்வினைப்படலம் முற்றிற்று . 


. 


நக 


ச - ஆவது நகர்நீங்குபடலம் . 
அதாவது - ஸ்ரீராமபிரான் கைகேசி சொல்லால் வனம்புகுமாறு 
ரினின்று நீங்கியதைச் சொல்லும் படல மென்பது , பொருள் . 

இராமன் இங்ஙனங் கைகேயியினிடம் சொல்லி வணங்கிவிட்டுத் தந்தை 
யைத் திக்குநோக்கித் தண்டனிட்டுப் பின் கோசலையின்மாளிகையிற்சென்று 
தண்டனிட்டுநிற்க , பட்டாபிஷேகத்திற்கு உரிய அடையாளமொன்றுமில்லாமல் 
மகன் வந்துநிற்பதுகண்டு கோசலை ‘ முடிசூட ஏதாகிலும் இடையூறு உண்டோ ? 
என்றுவினவ , இராமன் நின்மகன்பரதன் முடிசூடுகின்றான் என்றான் . கோசலை 
முறைமையன்று என்பதன்றி மற்றைப்படி பரதன் குணத்தால் நின்னினும் 
உயர்ந்தவனே . மகனே ! தம்பிக்குப் பூமியைக்கொடுத்து மாறுபாடின்றி நீடூழி 
வாழ்க என்றாள் . அதுகேட்டு மகிழ்ந்த இராமன் , தந்தை என்னைப் பதினான்கு 
வருடம் கானகத்திலுறையுமாறு கட்டளையிட்டுள்ளார் என்றான் . அதுகேட்ட 
தும் கோசலை துடிதுடித்து வருத்தத்தினாற் பலவாறு கூறிப் புலம்பினாள் . அங்ங 
னம் வருந்துகின்ற கோசலையை நோக்கி இராமன் , மன்னவனைப் பொய்ய 
னாக்கப் பார்க்கலாமோ ? தம்பி இராச்சியம்பெற , காட்டில் நிச்சிந்தையாக 
வாழ்ந்து தந்தையைச் சத்தியசந்தனாக்குவதைக்காட்டிலும் யான் பெறும் பேறு 
யாது உளது ? அண்ணலேவலைமறுக்கல் எனக்கு முடியுமோ ? மனமழியேல் / 
என்ன , கோசலை நீ கானகஞ்செல்லத் துணிந்தால் என்னையும் உடன் அழை 
த்துச்செல்வாய் என்றாள் . இராமன் அம்மா ! என்னைவிட்டுப்பிரிந்துவருந்தும் 
மன்னவரைத் தேற்றுவதல்லவோ நுமது கடன் ? என்னுடன்வரத் துணியலா 


உக்உ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


மோ ? பரதனுக்குப் பட்டங்கட்டிக் கானகஞ்செல்லும்போது மன்னவருடன் 
நீரும் சென்று அருமைநோன்புகள் புரிக ; தேவர்களும் தவஞ்செய்துமேன்மை 
பெற்றா ராதலால் யானும் வனஞ்சென்று தவஞ்செய்து பதினான்குவருடங்களை 
யும் பதினான்குநாளாகக்கழித்து மேன்மையுடன்வருவேன் ; விடைதருக 
என்றனன் . எவ்வளவுதேறுதல் சொல்லியும் கோசலை கேளாமற் காட்டுக்கு 
இராமனைச்செல்லாதிருக்கும்படி அரசனைக் கேட்டுத்தடுப்பேனென்று அரச 
னிருக்குமிடத்துக்குச் சென்றனளாக , இராமன் , சுமித்திரையானவள் கோ 
சலையையுந் தேற்றுவாள் என்று அவள்மாளிகைக்குச் சென்றான் . இதுநிற்க . 

சென்றகோசலை மன்னவன்மூர்ச்சித்திருப்பதைக்கண்டு பலவாறு புலம்ப , 
அக்குரல் பட்டாபிஷேகத்திற்குவந்திருக்கும்மன்னவர் முதலியோரின் செவியில் 
விழ, அவ்வழுகைக்குரலுக்குக் காரணத்தை யறிந்துவருமாறு அங்குள்ளோர் 
வசிட்ட முனிவனை வேண்டினார்கள் . அம்முனிவன் அந்தப்புரத்துச்சென்று 
கைகேயியைவினவிச் செய்தியுணர்ந்து ‘மன்னவா ! அயரேல்: கைகேயியே இரா 
மனுக்கு அரசுதருவாள் என்று சொல்லிச் சீதோபசாரஞ்செய்துதேற்ற , அப் 
போபாதுமன்னவனுக்கு உயிர்ப்புவரக்கண்டு இன்மொழிகளால் மீண்டும் அவனைத் 
தேற்றிக் கைகேயியை நோக்கிப் பலவாறு மதி கூறவும் அவள் விடாப்பிடியுட 
னிருக்க, பிறகு மன்னவனும் அவளை நன்மொழிகள் சொல் பிப்பார்க்கவும் 
சிறிதும் அவள் இரங்காதது கண்டு , நீ என் தாரமல்லை: மன்னனாக வரும் 
பரதனையும் மகனென்று உன்னேன் : அவனும் என்னுரிமைக்கு ஆகான் என்று 
சொல்லிவிட்டு , கோசலை வந்திருப்பதையறிந்து மூர்ச்சிக்க, அவள் பலவகையா 
கத்தேற்றத் தேறிய மன்னவன் தான் ஒரு முனிகுமாரனைக் கொன்றதனாற் சாப 
முற்ற வரலாற்றைத் தெரிவித்து என்னுயிர்போவது திண்ணம் என்றுகூற, 
அதுகேட்டுக் கோசலை திகைத்து நிற்க , முனிவன் போய் அவையோர்க்குச் 
செய்தி தெரிவிக்கவே , இராமாபிஷேகம் தடைப்பட்டபொருள் அந்நகரத்து 
எங்கும் பரவ , உயிர்திணையோடு அஃறிணையான பொருள்யாவும் பெருவருத்த 
பமடைந்தன. கூனியும் கைகேசியுமே , அக்ககரில் வருந்தாதவர். 

இச்செய்தி கேள்வியுற்ற இலக்குமணன் பெருஞ்சினங்கொண்டு யுத்த 
சன்னத்தனாகி எவர் வந்தாலும் வரட்டும் : இராமாபிஷேகத்துக்குத் தடைசெய் 
வோரைத் தொலைத்துவிடுகிறேன் என்று சொல்லி நாணைப்புடைத்துக் 
கொண்டு நகர்நடுவில் திரிந்துகொண்டிருந்தான் . சிற்றன்னையிடமிருந்த இரா 
மன் அவ்வொலிகேட்டு வந்து இலக்குமணனைநோக்கி , யுத்தசன்னத்தனாகியுள்ள 
காரணத்தை வினாவி , எல்லாம் விதியினால் விளைவது : எவர்மீதும் குற்றம் இல்லை 
என்ன , இலக்குவன் நான் விதிக்கும் விதியாவேன் : என்வில்லின் முன்னே 
விதி என்ன செய்யமாட்டும் ? என்ன , இராமன் ‘ மறையோதும் வாயால் நீ இங் 
ஙனம் சினங்கொண்டு கூறலாமோ ? தாதை சொல்லை மீறுதல் எனக்குத்தகாது 
என்ன , இலக்குமணன் சீற்றந் தணிய, பின் அவனுடன் சுமித்திரையின் கோயிலை 
யடைந்து தாம் தண்டகவனஞ்செல்வது உணர்ந்து அன்னாள் வருந்த அவளைத் 


P 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குப்படலம் 


உகக் 


தேற்றினன் . அப்போது சேடியர் மூலமாக கைகேயிவரவிடுத்தமரவுரியை வாங்கிக் 
கொண்டு , இலக்குமணன் தாயைப் பணிந்துநிற்க, அவள் அவ்வனம் இவ்வயோ 
த்தி : இராமனே தசரதன்: சீதையே உன் தாயர் : நீ இவ்விராமனுக்கு அடியவன் 
போல் ஏவல்புரிவாய் . இவ்விராமன் திரும்பிவந்தால் வருக : இன்றேல் முன்னம் 
முடிக : ஒருகணம் நிற்பினும் ஏதம் என்று உபதேசித்துவிடை கொடுத்தாள் .இரு 
வரும் சுமித்திரையைத் தொழுதுமீண்டபின் , சீரைகளைத்தரித்தனர் . பின் இரா 
மன் தாய்மார்களையும் தந்தையாரையும் தேற்றிக்கொண்டு நகரில் தானே தங்குக 
என்று இலக்குமணனிடஞ்சொல்ல , இலக்குவன் கண்ணீர்வடித்து நானும்சீதை 
யும் உன்னைவிட்டு ஒருநொடிப்போதும் பிரிந்து உயிர்வாழேம் : கருணைபுரிக 
என்று வேண்ட , இராமனும் இலக்குமணன் உடன் வருவதற்கு உடன்பட்ட 
னன் . அங்குவசிட்டமுனிவன் வந்து இராமன் மரவுரிதரித்த கோலத்தோடு 
இருப்பதுகண்டு துன்பக்கடலுளழுந்தி இராமனை நோக்கி , நீ கானகஞ்செல்ல 
வேண்டா என்று தடுக்க , இராமன் தான் கானகஞ்செல்வதே தத்துக என்று 
தக்கநியாயமெடுத்துக் காட்டினன் ; முனிவனும் வாய்மூடினன் . 


( பின்பு 


பின்பு இராமன் சீதையின் மாளிகை நோக்கிச் செல்ல , அவனைக்கண்ட 
1 அந்நகரத்தும் உயர்திணைப்பொருளோடு அஃறிணைப்பொருளோடுவாசியற எல் 
லாம் துக்கசாகரத்து எழுந்தின . அங்ஙனந் தம்பியோடு செல்கின்ற இராமனைத் 
தொடர்ந்து தாய்மாரும் அந்தணர் அரசர் முதலியோரும் அழுதுகொண்டு 
உடன்வந்தனர் . மரவுரிதரித்த கோலத்தோடு அங்கனம்வரும் இராமனைச் சீதை 
கண்டு திடுக்கிட்டு நடுங்கிக் கண்களில் நீர்வடிய இது என் ? . என்றுவினாவ , என் 
தம்பிபரதன் அரசுபுரிவான் . நான் காட்டுக்குப்போய்த் தந்தைப்பணியை நிறை 
வேற்றி வருவேன் : வருந்தாதிரு என்றான் . நாயகன் வனத்துக்குச் செல்வே 
னென் றதைக்காட்டிலும் வருந்தாதிருஎன்ற சொல்லைக் கேட்டதால் துயரம் 
மேலிடப் பெற்றுச் சீதை தாய்தந்தையர் சொல்லைச் செய்வது தக்கதே : என் 
னைக் கைவிடத்துணிந்த காரணம் யாது ? என்ன , இராமன் கல்லையும் உருக் 
கும் வெப்பத்தையுடைய காடு உன்மெல்லிய பாதங்கட்குச் சுடும் : உன்னை 
யழைத்துச் செல்வதால் எனக்கு வருத்தம் நேரும் என்று பலபடி சொல்லித் 
தடுக்க , சீதை ‘ நின்பிரிவினும் காடு சுடுமோ ? என்னைத் துறத்தலால் இன்பம் 
நுமக்கு நேரும்போலும் என்று பலவாறாகத் தன்மனவுறுதியைத்தெரிவித்துச் 
சீரை சாத்திக்கொண்டு பின்னேவரலானாள் . இங்ஙனம் இளையவன் முன்னே 
செல்லவும் திருமகள் பின்னே வரவும் இடையேநடக்கும் இராமனைக்கண்டு 
அந்நகரத்தவர் பட்ட வருத்தத்தை 

பட்ட வருத்தத்தை அளவிட்டுச் சொல்லுதல் எவர்க்கும் 
இயலாது . அவ்வண்ணமே இராமன் தந்தையாரிருக்குமிடஞ் சென்று தாய் 
மாரைவணங்கி மன்னவனைத் தேற்றிக்கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு, 
சுமந்திரன் கொணர்ந்ததேரின்மீது ஏறிச் செல்லலாயினனென்பது , இப்படலத் 
திற் கூறும் பொருள் . 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


க . - ஸ்ரீராமன் கைகேயியையும் தசரதனையும் வணங்கிவிட்டுக் 

கௌசலையின் மாளிகையை யடைதல் . 
என்று கொண் டினைய கூறி யடியிணை 1 யிறைஞ்சி - மீட்டுந் 
தன் றுணைத் தாதை பாத மத்திசை நோக்கித் 2 தாழ்ந்து 
பொன்றிணி போதி னாளும் பூமியும் புலம்பி நையக் 
குன்றினு முயர்ந்த தோளான் கோசலை கோயில் புக்கான் . 

( இ - ள் . ) குன்றின் உம் உயர்ந்த தோளான் - மலையினுஞ் சிறந்த புயங் 
களையுடைய ஸ்ரீராமன் , - என்று இனைய கூறி - என்று இப்படிப்பட்டவார்த் 
தைகளைச் சொல்லி , அடி இணை - ( கைகேயியினது ) உபயபாதங்களை , மீட்டும் 
இறைஞ்சி - மறுபடியும் வணங்கி , தன் தாதை - தனது தகப்பனாருடைய ( தசர 
தருடைய ) , துணை பாதம் - அடியிணையை, அ திசை நோக்கி தாழ்ந்து - அத் 
திக்கைக்குறித்து வணங்கி , -- திணி பொன் போதினாள் உம் - திண்மையாயிருக் 
கின்ற பொற்றாமரைப்பூவில்வீற்றிருக்கின்ற இலக்குமியும் , பூமிஉம் பூமிப்பிராட் 
டியும் , புலம்பி கைய - வருந்தி அழும்படி , கோசலை - கௌசல்யையினுடைய 
கோயில் - மாளிகையை , புக்கான் - அடைந்தான் ; ( எ - று . ) 

தான் வனஞ்செல்லப்போவதைக் கோசலைக்குத் தெரிவித்தும், தன்னைப் , 
பிரிதலால் வருந்தக்கூடிய தசரதமன்னவனைத் தக்கஉபசாரம் முதலியவற்றால் 
தேற்றிக்கொண்டு இருக்குமாறு அறிவுறுத்தி அவளைச் சமாதானப்படுத்தி அன்னா 
ளிடத்தினின்று விடைபெற்றுச் செல்வதற்காக அக்கோசலையின் மாளிகைக்கு 
ஸ்ரீராமன் சென்றனனென்க . தசரதன் மூர்ச்சையடைந்துகிடத்தலால் அவனி 
டத்து நேரே கிட்டிவிடைபெற இயலாததுபற்றி ஸ்ரீராமன் அவனைத் திசை 
நோக்கித் தொழுதனன் . பிரிவிற்கு அஞ்சி ஆற்றாமையால் , போதினாளும் பூமி 
யும் புலம்பி நைவாராயினர் : பொன் திணிபோதினாள் - ராஜ்யலக்ஷ்மி . நைந்து புலம்ப 
வென் மாறுக . கொண்டு- அசை; இனி , எண்ணிக்கொண்டென்றுரைத்தலும் , 
கூறிக்கொண்டென்று கூட்டலுமாம் . 

" வந்தவடன்னைச்சென்னி 
மண்ணுறவணங்கி என்றதனை நோக்கி மீட்டும் என்றார் . தன்றுணைத் 
தாதையென்றற்கு - தான் அவதரித்தபயனைத் தலைக்கட்டுவிக்கத் துணையாய் 
நின்ற தாதை யென்றுமாம் . பி - ம் : -1 தொழுது . 2 தாழ்த்து . ( உசுஅ ) 

உ .-- இராமன் கௌசலைழன் செல்லுதல் . 
குழைக்கின்ற கவரி யின்றிக் கொற்றவெண் குடையு மின்றி 
யிழைக்கின்ற விதிமுன் செல்லத் தருமம்பின் னிரங்கி யேக 
மழைக்குன்ற மனையான் மௌலி கவித்தனன் வருமென் றென்று 
தழைக்கின்ற வுள்ளத் தன்னாண் முன்னொரு தமியன் சென்றான் , 

( இ - ள் . ) ( அடைந்து ) , மழை குன்றம் அனையான் - மேகங்கள் தங்கப் 
பெற்ற மலையையொத்த இராமன் , மௌலி கவித்தனன் வரும் - கிரீடத்தைச் 


காண்டம் 


சு .--- நகர்நீங்குப்படலம் 


உகரு 


* 


. 


சூட்டிக்கொண்டு வருவான் , என்று என்று- ,தழைக்கின்ற மகிழ்கின்ற , உள் 
ளத்து - மனத்தையுடைய , அன்னாள் முன் அக்கோசலைக்குமுன் , குழைக் 
கின்ற கவரி இன்றி - வீசுகின்ற சாமர மில்லாமல் , கொற்றம் வெண் குடைஉம் 
இன்றி - வெண்கொற்றக்குடையு மில்லாமல் , இழைக்கின்ற விதி முன் செல்ல 
( நன்மை தீமைகளை ) உண்டாக்குகின்ற ஊழ்வினை முன்னே போகவும் , தருமம் 
பின் இரங்கி ஏக - அறக்கடவுள் வருந்திப் பின்னே வரவும் , ஒரு தமியன் - தன் 
னந்தனியனாய் , சென்றான் - ( அவ்விராமன்) வந்து சேர்ந்தான் ; ( எ - று .) 

தான் முடிசூடாமற் காட்டிற்குச் செல்லச் சங்கற்பித்துவிட்டதனால் அரசச் 
சின்னங்களை ஸ்ரீராமன் விலக்கிவிட்டா னென்று முதனூல்கொண்டு அறிக .. 
உலகத்துப் பிறந்ததற்குஏற்ப ஊழ்வினை வசத்தனா யுழல்பவன் போன்று 
நடித்தன னென்பதை விளக்க இழைக்கின்ற விதிமுன்செல்ல என்றார். 
இழைக்கின் றவிதி - தம்முடைய ஆதிசங்கற்பமு மாம் . தர்மஸம்ஸ்தாப 
நார்த்தமாகத் தோன்றினவ னாதலின் , தருமம் பின்றொடர்ந்தது . இராமன் 
செல்கையில் 

தருமமுஞ்செல்லுமென்று கூறப்படுவதனை , தருமமே 
தூதுசெல்ல - வருகின்றான் என்று மிதிலைக்காட்சிப்படலத்துங் 

காண்க . 
கருமைக்கும் , உயர்விற்கும் மழைக்குன்று என்றார் . இனி , குளிர்ச்சியை 
யுடைய குன்றென்றுமாம் . மௌலி - ஆகுபெயர் . தமியன் என்னுஞ்சொல் , 
தனிமைப்பொருள் குறித்த தமியென்பதன் அடியாகப்பிறந்தது . ஒரு தமியன் 
ஒருபொருளை க்குறித்த இருசொற்கள் : தன்னந்தனியன் : முடிசூட்டு சின்னம் 
எதுவும் இல்லாத தமிய னென்றவாறு . பிம் : -1செல்ல . 

( உகக ) 
கூ.- கோசலை இராமனைக்கண்டு சங்கையினால் முடிபுனைய 

இடையூறுண்டோ? என்று வினவுதல் . 
புனைந்திலன் மௌலி குஞ்சி மஞ்சனப் புனித நீரா 
1 னனைந்தில னென்கொ லென்னு மையத்தா ணளின பாதம் 
வனைந்தபொற் கழற்கால் வீரன் வணங்கலுங் குழைந்து வாழ்த்தி 
நினைந்ததென் னிடையூ றுண்டோ நெடுமுடி புனை தற் கென்றாள் . 

(இ - ள் . ) மௌலி புனைந்திலன் ( இராமன் ) திருமுடியைச்சூட்டிக் 
கொண்டானில்லை ; குஞ்சி மஞ்சனம் புனிதம் நீரால் நனைந்திலன் - தலைமயிர் 
நீராட்டத்திற்குரிய பரிசுத்தமாகிய தீர்த்தத்தினால் நனையப்பெற்றானில்லை ; 
என்கொல்- (இதற்குக்காரணம் ) யாதோ ? என்னும் ஐயத்தாள் - என்னுஞ்சந்தேகத் 
தைக்கொண்ட அக்கோசலையினுடைய , நளினம் பாதம் -தாமரைமலர்போன்ற 
திருவடிகளை , பொன் கழல் வனைந்த கால் - பொன்னினாற்செய்த வீரக்கழலணிந்த 
திருவடியையுடைய , வீரன் - ஸ்ரீராமன் , வணங்கலும் - சேவிக்க, குழைந்து 
வாழ்த்தி- ( அவள் ) வருந்தி ஆசீர்வாதஞ்செய்து , நினைந்தது என்-( சக்ரவர்த்தி ) 
எண்ணின காரியம் யாதாயிற்று ? நெடு முடி புனைதற்கு - நீண்டகிரீடத்தைச் சூடு 
தற்கு , இடையூறு உண்டோ - (யாதாயினும் ) தடையுளதோ? என்றாள் - 


உகசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


குஞ்சி 

ஆண்மயிர் . கங்கையேமுதலவாய கன்னியீறான தீர்த்த மங்க 
கலப் புனலுநாலுவாரியினீருமாதலின் , மஞ்சனப்புனிதநீரென்றாள் . பி - ம் : 
நனைந்திலத் தென்கொல் . மகிழ்ந்து . 

( F00 ) 
ச . - பரதன் முடிசூடுகின்ற னென்றல் . 

வேறு . 
மங்கை யம்மொழி கூறலு மானவன் 
செங்கை கூப்பி நின் காதற் றிருமகன் 
பங்க மில்குணத் தெம்பி பரதனே 

துங்க மரமுடி சூடுகின் றானென்றான் . 
( இ- ள் . ) மங்கை - கோசலை , அ மொழி கூறலும் அவ்வார்த்தையைக் 
சொல்ல ,--- மானவன் - ஸ்ரீராமன் , செம் கை கூப்பி - சிவந்தகைகளைக் கூப்பிச் 
கொண்டு , நின் காதல் திருமகன் - உனது அன்பிற்கு இடனான அழகிய குமார 
னும் , எம்பி - எனது தம்பியுமாகிய , பங்கம் இல் குணத்து . - குற்றமில்லாத 
குணங்களையுடைய, பரதன்ஏ- , துங்கம் மா முடி - உயர்வாகிய பெருமையை 
யுடைய கிரீடத்தை , சூடுகின்றான் - கவித்துக்கொள்ளுகிறான் . என்றான்- .. 

பர - தன் - நாட்டைப்பரிப்பவன் : காப்பவனான தசரதன் சுவர்க்கம்புக , ஸ்ரீராம 
னும் வனம்புக , அரசனில்லாத இராச்சியத்தைக் காத்தல் நோக்கி இப்பெயர் 
வசிஷ்டரால் இடப்பட்டது . மானவன் - ( வைவஸ்வத ) மநுவமிசத்திற் பிறந்த 
வன் . பி - ம் : -1 கூறலுமன்னவன் . 2 உன் . 

(ங 0 க ) 
ரு.- கௌசலை முத்தவனிருக்க இளையவனுக்கு முடிசூட்டுதல் 

முறைமையன்றே என்ல் . 
முறைமை யன்றென்ப தொன்றுண்டதல்லது 
நிறைகு ணத்தவ னின்னினு நல்லனாநாற் 
குறைவி லன்னெனக் கூறின ணால்வர்க்கு 

மறுவி 3 லன் பினில் வேற்றுமை மாற்றினாள் . 
( இ - ள் . ) நால்வர்க்கு உம் - ( இராமன் இலட்சுமணன் பரதன் சத்துருக் 
கினன் என்ற ) நான்கு குமாரர்களிடத்தும் , மறு இல் அன்பினில் - குற்றமற்ற 
அன்புசெலுத்துவதில் , வேற்றுமை - வேறுபாட்டை , மாற்றினாள் - ஒழித்தவ 
ளாகிய கௌசல்யை,--( மூத்தவன் இருக்க இளையவன் அரசு ஆளுதல் ) , முறைமை 
அன்று என்பது ஒன்று உண்டு - இராசநீதியன்று என்கின்ற ஒரு குறைமாத் 
திரம் உண்டு ; அது அல்லது- அதுவல்லாமல் , ( மற்றைப்படி ), ( அந்தப்பரதன் ), 
நிறை குணத்தவன் ( யாவரினும் ) 

குணத்தையுடையவன் ; 
நின்னின் உம் நல்லன் 

உன்னைக்காட்டினும் நல்லவன் ; (அன்றியும் ) , 
குறைவு இலன் - ( ஒருவகையாலும் ) குறைவு இல்லாதவன் , என என்று , கூறி 
னள் - சொன்னாள் ; ( எ - று .) - ஆல் - ஈற்றசை : தேற்றமுமாம் . 


நிறைந்த 


- 


காண்டம் 


சு.- நகர்நீங்குப்படலம் 


உகஎ 


. 


அப்போது கௌசல்யை, எல்லாப்புத்திரரையும் ஒரு நிகராக நினைப்பவளா 
தலால் பரதனுக்குப் பட்டங்கட்டப்போவதிற் சிறிதும் மனத்தாங்கல் கொள் 
ளாது மகிழ்ச்சியேயடைந்து , தன் புதல்வனை நோக்கி மைந்தா! இப்போது 
பட்டங்கட்டக்கருதிய பரதன் மேம்பட்ட குணசாலி ; உன்னைக்காட்டிலும் 
நல்லவன் : அரசு ஆளுதற்கு வேண்டிய தகுதியாவும் நிறைந்தவன் : ஆதலால் , 
அவனுக்குப் பட்டங்கட்டுதல் ஏற்கும் : ஆயினும் , குணக்கேடனாயிருந்தாலன்றி 
மற்றைப்போது மூத்தவனுக்கே முடிசூட்டுதல் அரசமுறையாயிற்றே! என்றன 
ளென்பதாம் . பரதன் கௌசலாதேவியினிடத்து இராமனைக்காட்டிலும் மிக்க 
பணிவோடு நடத்தலால் , அக்கௌசலை , பரதனை ‘ நின்னினும் நல்லன் என்கி 
றாளென்க . கௌசல்யை இராமன் முதலிய நால்வரிடத்தும் ஒருதன்மையான 
அன்பையுடையவளாதலால் , பரதனுக்குப் பட்டங்கட்டப்போவதைக் கேட்ட 
போதும் மனத்தில் வேறுபாடின்றி அந்தப்பரதனைப் பாராட்டிக்கூறினாளென்ப 
தைவிளக்க , கவி , கௌசலைக்கு நால்வர்க்கு மறுவி லன்பினில் வேற்றுமை 
மாற்றினாள் என்று ஒரு பெயர் கூறினார் : இத்தொடர் - இங்கனம் ஒரு கருத் 
தைத் தெரிவிப்பது - கருத்துடையடைகொளியணியாம் . 

ஒன்று - எண்ணலளவையாகுபெயரால் , ஒரு குறைவு என்ற பொருளைத் 
தந்தது . மும்மையின் என்ற பாடத்துக்கு , மும்மை - மூன்று என்ற பொருளது : 
தெரிமாண்டமிழ் மும்மை என்ற இடத்துப்போல ; மூவுலகத்தினும் என்க . 
இனி மும்மையின் நிறைகுணத்தவன் என்பதற்கு - சத்துவம் இரஜசு தமசு 
என்ற மூன்று குணங்களுள் நிறைந்தகுணமாகிய சத்துவகுணத்தையுடையவ 
னெனினுமாம் . நின்னினும் மும்மையின் நல்லன் என இயைத்து -உன்னைக் 
காட்டிலும் மூன்று மடங்கு நல்லவ னென உரைப்பாரு முளர் . நிறைகுணத் 
தவன் - நிறைந்தகுணத்தையுடைய பரதனெனக் கூறி , எழுவாயாக்குதலும் 
ஒன்று , நால்வர் - தொகைக்குறிப்பு ; உம்மை - முற்றுப்பொருளது . 
வர்க்கும் - உருபுமயக்கம் : வேற்றுமைமாற்றினாள் - பிராசம் . பி - ம் : -- ஓர் . 
3 அன்பன்றி . 

(ங 02 ) 
சா- கோசலை இராமனை நோக்கி தந்தை சொல்லை மறமல் , தம்பிக்கு 

அரசு கொடுத்து வாழ்க எனல் . 
என்று பின்னரு மன்னவ னேவிய 
தன் றெ னாமை மகனே யுனக்கற 
னன்று 2 நும்பிக்கு நானில நீகொடுத் 

தொன்றி வாழுதி யூழி பலவென்றாள் . 
( இ - ள். ) என்று - என்று கூறி , பின்னர் உம் - , ( கோசலை தன் மகனை 
நோக்கி ) , மகனே - ! மன்னவன் ஏவியது சக்ரவர்த்தி ஆஜ்ஞாபித்த தொழில் , 
அன்று - (நீதி ) அன்று , எனாமை - என்று சொல்லாமை , உனக்கு- , அறன் 
தருமமாகும் ; நீ- , நன்று - நன்மையாக , நம்பிக்கு - உனது தம்பியாகிய 

28 


உகவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


பரதனுக்கு , நானிலம் கொடுத்து - உலகத்தைக் கொடுத்து , ஒன்றி - (அவனோடு 
மாறுபடாமற் ) கூடியிருந்து , ஊழி பல - பல நெடுங்காலம் , வாழுதி - வாழ்வாயாக , 
என்றாள்- ; ( எ - று .) 

தந்தை சொன் மிக்க மந்திரமில்லையாதலால் , தந்தையாரின் ஏவல் முறை 
மையானதா? அன்றா? என்று ஆராய்ச்சி செய்யாமலே அங்கீகரித்தல் உனக்கு 
அறமாம் . ஆகவே , தம்பிக்கு இராச்சியத்தைக் கொடுத்து அவனொடு ஒற்றுமை 
கொண்டு வாழ்வா யென்றனள் கோசலை யென்க . மூத்த குமாரனாகிய ஸ்ரீராம் 
னுக்கே அரசு உரியதாதலால் , “ நீகொடுத்து என்றாள் . பித்ருவ்சநபரிபாலகர் 
செய்யவேண்டுமென்றாளென்பதாம் . பி - ம் : - எனாம்கனேயுனக்கன்புடை 2 தம் 
பிக்கு . 

( ங OW ) 
எ .-- இராமன் தந்தையார் எனக்கு ஏவியதும் ஒன்று உண்டு எனல் . 

தாயு ரைத்தசொற் கேட்டுத் தழைக்கின்ற 
தூய சிந்தையத் தோமில் குணத்தினா 
னாய கன்னெனை நன்னெறி யுய்ப்பதற் 

கேய துண்டொர் பணியென் றியம்பினான் . 
( இ - ள் .) ( என்று ) , தாய் - கோசலை , உரைத்த சொல் - சொல்லியருளிய 
வார்த்தையை , கேட்டு- , தூய சிந்தை தழைக்கின்ற - பரிசுத்தமாகிய மனம் 
மகிழ்கின்ற , அ தோம் இல் குணத்தினான் - குற்றமற்ற குணங்களையுடைய 
அவ்விராமன் , ( தாயை நோக்கி ) , நாயகன் - சக்ரவர்த்தி , எனை - அடியேனை , 
நல் நெறி உய்ப்பதற்கு-சந்மார்க்கத்திற் செலுத்துவதற்காக , ஏயது - நியமித்ததா 
கிய , ஒர் பணி - ஒரு கட்டளை , உண்டு- , என்று- , இயம்பினான்- சொன்னான் . 

பூமிக்கு நாதனாதலாலும் , கேர்சலைக்குத் தலைமகனாதலாலும் , ஐங்குரவருள் 
தகப்ப னொருவ னாதலாலும் , “ அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆத 
லாலும் நாயகன் என்றான் , சக்ரவர்த்தியை . 

( 0 ச ) 
அ .-- மன்னவன் பணி யாது ? என்று கோசலை வினவ , இராமன் 
• பதினான்குவருடம் கானகத்தில் தவசியரோடுவாழ ஏவினான் எனல் . 

ஈண்டு ரைத்த பணியென்னை 2 யென்றலு 
மாண்டொ ரேழினொ டேழகன் கானிடை 
மாண்ட 4 மா தவ ரோடுடன் வைகிப்பின் 

மீண்டு நீ 5 வால் வேண்டுமென் றானென்றான் . 
( இ - ள் . ) ( அதனைக்கேட்டு ), ஈண்டு - உன்னிடத்து , உரைத்த - சொன்ன , 
பணி - காரியம் , என்னை - யாது ? என்றலும் - என்று ( அக்கோசலை ) வினாவிய 
வளவில் , - ( ஸ்ரீராமன் அவளை நோக்கி ) , c- , ஒர் ஏழினொடு ஏழ் ஆண்டு - ஒரு 
பதினான்கு வருஷகாலம் , அகல் கானிடை - பரந்த காட்டில் , மாண்ட மா தவ் 
போடு - மாட்சிமைப்பட்ட சிறந்த இருடிகளுடன் , உடன் வைகி - சேர்ந்து 


காண்டம் 


சு . - நகர்நீங்குப்படலம் 


. 


தங்கி , பின் - மீண்டு வரல்வேண்டும் - திரும்பிவரவேண்டும் , என்றான் 
என்று (சக்ரவர்த்தி ) ஆஜ்ஞாபித்தான் என்றான் - என்று ( தந்தை காட்டிற்குப் 
போமாறு ஏவிய செய்தியைத்) தெரிவித்தான் : ( எ- று . ) 

பதினான்குவருடங் காட்டில் தவசியரோடு உறைந்து பிறகு மீண்டுவரு 
மாறு தந்தையார் எனக்குக் கட்டளையிட்டனரென , இராமன் கோசலையிடத் 
துத் தந்தையின் கட்டளையைத் தெரிவித்தன னென்க. தவத்தால் மனந் தூய 
வராதலின் மாண்டமாதவர் என்றது . ஈண்டு - முன்னிலைக்கண் வந்தது . 
இப்போது எனினுமாம் . கான் - காநநமென்பதன் விகாரமென்பர் . பி - ம் : -- 
என்கொல் . 2 என்றவட்கு . 3அருங் . மாதவத்தோருடன் . வர . ( ங OG ) 

இதுமுதல் நான்கு கவிகள் - அச்சொல்லைக் கேட்ட 

கோசலை வருந்துதலைக் கூறும் . 
ஆங்கவ் வாசக மென்னு மனல்குழை 
தூங்கு தன்செவி யிற்றொட ராமுன 
மேங்கி னாளிளைத் தாடிகைத் தாண்மனம் 

வீங்கி னாள் விம்மி னாள் விழுந் தாளசோ . 
( இ - ள் . ) ஆங்கு - அப்பொழுது , அ வாசகம் என்னும் அனல் - அவ்வார் 
த்தை யென்கிற தீ , குழை தூங்கு தன் செவியில் தொடரா முனம் - குழை 
யென்னுங்காதணி அசைகின்ற தன்னுடைய காதுகளில் விழாததற்கு 
முன்னமே , ( அந்தக்கோசலை ), ஏங்கினாள் - இரங்கினாள் ; இளைத்தாள் - மெலிந் 
தாள் ; மனம் திகைத்தாள் - நெஞ்சு பிரமித்தாள் ; வீங்கினாள் - ( மயக்கம் ) மிகுந் 
தாள் ; விம்மினாள் - அழுதாள் ; விழுந்தாள் - ; (எ - று .) - அரோ - ஈற்றசை. 

வாசகமென்னுமனல் என்றவிதப்பு - உலகத்து நெருப்புச்சுடுவது தான் 
சேர்ந்தபின்பே : இந்நெருப்புச் சேராத முன்னுஞ் சுடு மென்னும் வேற்றுமை 
தோன்ற நின்றது . அனலும் வாசகமுஞ் சுடுதற்றொழிலான் ஒத்தலால் , உரு 
வகப்படுத்தினார் . தூங்குதல் - இப்பொருட்டாதலை “ தூங்குசிறைவாவல் , ” 
" நாவாய்களிகள்போற் றூங்குங் கடற்சேர்ப்ப ” என்றவிடத்திலுங்காண்க , இது 
காரியத்தை முன்னுங் காரணத்தைப் பின்னும் நிகழ்வனவாகச் சொல்லுதலால் , 
மிகையுயர்வுநவிற்சியணி ; இதனை அத்யந்தாதிசயோக்தியென்பர் வடநூலார் . 
இதில் காரண காரியங்களின் முன் பின்னிகழ்தலாகிய முறையில் பிறழ்வு கூறப் 
பட்டது , காரியவிரைவைக் குறிப்பிக்கும் . 

( ஙசு ) 
க 0 . வஞ்ச மோ மகனே ! யுனை மாநிலந் 

தஞ்ச மாகநீ தாங்கென்ற வாசக 
நஞ்ச மோவினி நானுயிர் வாழ்வெனோ 

2 வஞ்சு மஞ்சுமென் னாருயி ரேஞ்சுமால் . 
( இ - ள் . ) ( விழுந்து ), மகனே - ! உனை -உன்னைக்குறித்து , மா நிலம் தஞ் 
சம் ஆக நீ தாங்கு , - நீ இப்பெரியபூமியைப் பற்றுக்கோடாகக் காப்பாயாக , 


உ O 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


என்ற - என்று மன்னவர் சொன்ன , வாசகம் - வார்த்தை, வஞ்சம் ஓ - வஞ்சனை 
யோ ? நஞ்சம்ஓ - விடமோ ? இனி நான் உயிர் வாழ்வென்ஓ-- ? என் ஆர்உயிர் 
அஞ்சும் - எனது அரிய பஞ்சபிராணன்களும் , அஞ்சும் அஞ்சும் - மிகவும் 
பயப்படும் ( என்றுகூறினாள் கௌசலியை ) ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

இராச்சியத்தையாளவேணுமென்ற பிரஸ்தாவம் இல்லாவிட்டால் நீ காடு 
செல்லவும் நிகழ்ந்திராதென்பாள் உனைமாநிலந்தஞ்சமாக நீ தாங்கென் றவாசகம் 
நஞ்சமோ என்கிறாள் . மாநிலந் தஞ்சமாக நீ தாங்கென்ற வாசகம் - " தஞ்சமிவ் 
வுலகு நீ தாங்குவாயென என்று ஆற்றுப்படலத்து வருகிறது . அவ்வாறான 
உரையைக் கேட்ட நான் உயிரைக் கொண்டிருக்க இயலாது எனப் பின்னடி 
களாற் கூறுகிறாள். பி - ம் : - 1 நினை . எஞ்சுமெஞ்சும் . எஞ்சுமால் , என்னுமால் . 
கக . கையைக் கையி னெரிக்குந்தன் காதலன் 

வைகு மாலிலை யன்ன வயிற்றினைப் 
பெய்வளைத்தளி ராற்பிசை யும்புகை 

2 வெய்து யிர்க்கும் விழுங்கும் புழுங்குமால் . 
( இ- ள். ) ( என்று சொல்லிப்பின் கௌசலை ), கையை கையில் நெரிக்கும் - 
ஒருகையை மற்றொருகையினால் நெரிப்பாள் ; தன் காதலன் வைகும் - தனது 
மகனாகிய ஸ்ரீராமன் (பன்னிரண்டு மாதம் ) எழுந்தருளியிருந்த , ஆல் இலை 
அன்ன வயிற்றினை - ஆலிலையையொத்த வயிற்றை , வளை பெய் தளிரால் 
வளையல்கள் நெருங்கிய துளிர்போன்ற கைகளால் , பிசையும் - பிசைவாள் ; 
புகை வெய்து உயிர்க்கும் - நெருப்புப்புகை கிளம்பும்படி வெம்மையுடையதா 
கப் பெருமூச்சுவிடுவாள் ; விழுங்கும்-(மீண்டும் அவ்வுயிர்ப்பை ) உட்கொள்வாள் ; 
புழுங்கும் - (மனமும் உடலும் ) வெம்புவாள் ; ( எ - று . ) 

வைகும் வயி றென இயையும் , தளிர் - உ.வமவாகுபெயர் . மகளிர்க்கு 
வயிறு ஆலிலைபோலிருத்தல் , மஹாபாக்யலக்ஷணம் ; இவ்வாறு வடமொழியுட் 
சாமுத்திரிக நூலாரும் , போசராசனுங் கூறுதல் காண்க . இனி ஸ்ரீமஹாவிஷ்ணு 
வுக்கு வாழிடமாயிருத்தலால் , ஆலிலையையொத்த வயிறு என்றுமாம் பெய் 
வளை - இடப்பட்டவளையென்றும் , கழன்றவளை யென்றுமாம் . விழுங்கும் என்ப 
தற்கு - ஏதோசொல்லத்தொடங்கி மனத்துக்குள்ளே யடக்கிக்கொள்வாளென்று 
மாம் . பி - ம் : - 1 கைகள். வெய்துயிர்த்து . விழுந்து . 

( ங O அ ) 
கஉ . நன்று மன்னன் கருணை யெனாநகு 

நின்ற மைந்தனை நோக்கி நெடுஞ்சுரத் 
தென்று 1 போவ 2 தெனவெழு மின்னுயிர் 

பொன்றும் போதுற்ற துற்றது 4 போலுமே . 
( இ - ள் . ) ( இவ்வாறு புலம்பி ) , மன்னன் கருணை - சக்ரவர்த்தியின் கிருபை , 
நன்று எனா நகும் - நன்றாயிருக்கின் றதென்று சிரிப்பாள் ; நின்ற மைந்தனை 
நோக்கி - ( எதிரே) நின்ற ஸ்ரீராமனைப்பார்த்து , நெடு சுரத்து என்று போவது 


காண்டம் 


சு.- நகர்நீங்கு படலம் 


உஉக் 


என - பெரிய காட்டிற் போகிறது - எப்போதென்று சொல்லி , எழும் - எழுந் 
திருப்பாள் ; இன் உயிர் - இனியஉயிர் , பொன்றும் போது - (உடலினின்று ) 
நீங்குங் காலத்தில் , உற்றது - அடைகின்ற வருத்தத்தை , உற்றது - (தான் ) 
அடைந்தால் அதனை , போலும் - ஒப்பாள் ; ( எ - று .) 

மன்னவன் கடுமையைக்கருதிச் சிரித்து நீ காட்டுக்குப் போவது எப்போது ? 
நானும் வருகிறேன் என்று எழுபவளாயினள் கோசலை யென்க . முன் " விழுந் 
தாள் என்றதனை நோக்கி , ஈண்டு எழு மென்றாருமாம் . அந்தக்கோசலைக்கு 
அப்போது நேர்ந்த வருத்தம் மரணவேதனையை யொக்குமென்பது , இன்னுயிர் 
பொன்றும் போதுற்ற துற்றதுபோலுமே என்பதன் கருத்து . பி - ம் : -1 போ 
வ்ம் . எனாவெழும் , எனாவிழும் , என்னாவிழும் . உற்றனள் . போலுமால் . (ங 0 க.) 
க .- நீ மன்னவர்திறத்து யாதுகுற்றம் புரிந்தாய் ? எனக் 

கோசலை இராமனை வினவித் துயருறுதல் . 
அன்பி ழைத்த மனத்தர சற்கு நீ 
யென்பிழைத்தனை யென்றுநின் றேங்குமான் 
முன் பி ழைத்த வறுமையின் முற்றினோர் 

பொன்பி ழைக்கப் பொதிந்தனர் போலவே . 
( இ - ள் . ) ( இவ்வாறு பதைத்து ) , அன்பு இழைத்த மனத்து அரசற்கு- (உன் 
னிடத்துக் ) காதல் கொண்ட நெஞ்சினையுடைய சக்ரவர்த்திக்கு , நீ என் பிழைத் 
தனை - நீ என்ன தவறு செய்தாய் ? என்று நின்று என்று சொல்லிக்கொண்டு 
நின்று , முன் பிழைத்த வறுமையின் முற்றினோர் -முற்பிறப்பிற்செய்த தீவினை 
யாலுளதாகிய தரித்திரத்தினால் மிக்கிருக்கப்பெற்றவர் , பொன் - ( இடையிலே 
தாம் பெற்ற செல்வம் , பிழைக்க - தவறிப்போக , பொதிந்தனர் போல - ( செல்வத் 
தையிழந்த பெருந்துயரத்தினால் முகத்தை மூடிக்கொண்டு வருந்துபவர் 
போல , எங்கும் - இரங்குவாள் ; ( எ- று . ) 

என்னைப் பதினான்குவருடம் காட்டில் தவசியரோடு வாழ்ந்துவருமாறு 
கட்டளையிட்டான் என்று இராமபிரான் கூறியதைக் கேட்டவுடனே , முற் 
பிறவியிற்செய்த தீவினைப்பயனால் வறியவனாய்க்கிடந்த ஒருவன் நிதிக்குவிய 
லைச் சிறிதுகாலம் பெற்று மீண்டும் இழந்தாற்போன்று பெருவருத்தங்கொண்ட 
கோசலை , அரசர் தன் புத்திரர் நால்வருள்ளும் உன்னிடத்துப் பேரன்பு கொண் 
டிருந்தாரே ; அவருடைய அந்த அன்பு நீங்கும்படி நீ என்ன குற்றஞ்செய்தாய் ? 
என்று சொல்லியவண்ணம் புலம்பலாயின ளென்க. நெடுங்காலம் புத்திரனில் 
லாதிருந்து பிறகு பெற்ற புத்திரனைக் காட்டிற்கு அனுப்பிவிடுமாறு நேர்ந்த 
கோசலைக்கு , முற்பிறவியின் தீவினைப்பயனால் வறியராயிருந்து இடையிற் செல் 
வம் பெற்று மீண்டும் அதனை இழக்க நேர்ந்தவர் உவமையாவர் . அன்பு இழை 
த்த மனம் - இதுவரையில் அன்பைக் காட்டுஞ்செயலைச் செய்துவந்த மனம் . 

பிழைத்தனை - பிழையென்ற முதனிலையடியாப்பிறந்த முன்னிலையொரு 
மையிறந்தகால வினைமுற்று , பிழைத்த வறுமை - பிழை (தீவினை ) செய்த 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


தனால் தோன்றிய வறுமை : சங்குசுட்ட சுண்ணாம்பு என்ற இடத்தில் சுட்ட 
என்ற பெயரெச்சம்போல , பிழைத்த என்ற பெயரெச்சம் காரணப்பொருட் 
டாய் வந்தது . முன்பு இழைத்த என்று பிரித்து உரைப்பாரு முளர் . முற்றி 
ஞேர் - வினையாலணையும் பெயர் : முற்றுதல் - மிகப்பெறுதல் . பொன்பிழைக் 
கப் பொதிந்தனர் என்ற தொடரை , பொன் பொதிய பிழைத்தனர் என்று 
விகுதிபிரித்துக்கூட்டி - பொன்னைப் பத்திரப்படுத்திவைக்கவும் தமது தீவினை 
யால் இழந்தவர் என்று உரைப்பினுமாம் . பி - ம் : -1 முற்றினார் . உபுலம்பினர் . 

கச.- கோசலையின் துயர் . 
அறமெனக் கிலையோ 1 வென்னு மாவிநைந் 
3 திறவ டுத்ததென் 4 றெய்வதங் காளெனும் 
பிறவு ரைப்பதென் கன்று பிரிந்துழிக் 

கறவை யொப்பக் கரைந்து கலங்கினாள் . 
( இ - ள் .) ( பின்னும் அந்தக் கோசலை ) , - எனக்கு அறம் இலை - 
எனும் - எனக்குத் தருமமென்பது துணையாவதில்லையோ என்பாள் ; தெய்வ 
தங்காள் - தெய்வங்களே ! ஆவி நைந்து இற - ( என்னுடைய ) உயிர் வாடி யழி 
யும்படி , அடுத்தது- ( என்னைச் ) சார்ந்துள்ள தீவினை , என் - யாதோ ? எனும்- ; 
( அந்தக்கோசலை அப்போது ) , கன்று பிரிந்த உழி - (தான் ஈன்ற ) கன்றைப் 
பிரிந்தபோது , கறவை ஒப்ப - ( அந்தக்கன்றையீன்ற ) தாய்ப்பசுவைப்போல , 
கரைந்து - மனமுருகி , கலங்கினாள் - வருந்தினாள் ; பிற உரைப்பது என் 
( அங்ஙனம் பெருந்துயரால்வருந்திய கோசலைக்குத் தாயைப்பிரிந்த கன்றைத் 
தவிர) வேறு உவமையாகக் கூறுவதற்குஉரியது யாது உள்ளது ? ( எதுவு 
மில்லை ) ; ( எ - று . ) 

யோன் மனமாரப் பலதருமச்செயலைச் செய்திருத்தலால் , அவையாவும் 
இப்போது உதவாமற்போயினவே ! என்பாள் அறமெனக்கிலையோ? என்றும் , 
ஒருவர் அறச்செயலைச் செய்துள்ளா ராயினும் முற்பிறவியிற் பெருந் தீவினை 
செய்திருப்பாராயின் அந்தத்தீவினை அத்தீப்பயனை விளைத்தேதீருமா தலால் , 
அங்ஙனம் யான் செய்த தீவினை யுளதோ ? சொல்லுமினென்பாள் ஆவிநைந் 
திறவடுத்ததென் தெய்வதங்காள் என்றும் கௌசலை கூறினாள் . இராமனைப் 
பிரியுந் தாய்க்குக் கன்றைப்பிரிந்த தாய்ப்பசுவை ஸ்ரீவான்மீகிமுனிவரும் பல 
விடத்தும் உவமை கூறியுள்ளார் . " கறவைகன் றிழந்த போன்றுங்கிடந்தழுகின்ற 
கண்ணார் ” என்றது , இங்கு ஒப்புநோக்கத்தக்கது . எனக்கு என்பதை உருபு 
மயக்கமாகக் கொண்டு , அறம் எனக்கு இலையோ என்பதற்கு - என்னிடத்தில் 
தருமமென்பது இல்லையோ ? என்றும் , இரண்டாமடிக்கு , என் தெய்வ தங்காள் - 
என்னுடைய தேவதைகளே ! ஆவி நைந்து இற அடுத்தது . என்னுடைய 
உயிர் வாடியொழியுங் காலம் நேர்ந்திட்டது , எனும் - என்பாள் என் 
றும் உரைப்பினுமாம் . இறவு அடுத்தது என்றும் பிரிக்கலாம் . பிற - அவள் 


. 


9 


. 


: - . 
காண்டம் சு.- நகர்நீங்கு படலம் 

உஉ ங 
பட்ட மற்றைவருத்தங்களை , உரைப்பது என் ? என்று உரைப்பாரு முளர் . இற - 
வதங்காள் - தெய்வதங்கள் என்பதன் ஈற்றயல் நீண்ட விளி . தெய்வதம் = தைவ 
தம் : வடசொல் . " காலமுலகம் " என்று தொடங்குந் தொல்காப்பியச்சூத்திரத் 
தில் " பால்வரை தெய்வம் .... ஆவயின் வரூஉங்கிளவி யெல்லாம் , பால் பிரிந்தி 
சையா வுயர் திணைமேன ” என்றதனால் , தெய்வதமென்பது உயர் திணையாயி 
னும் உயர்திணையிற் பால் பிரிந்திசையாது அஃறிணைப்பாலாயிசைத்தது . கறவை 
- கறக்கப்படுவது : ஐ - செயப்படுபொருள் விகுதி. பிரிந்துழி , பெயரெச்சத்தின் 
அகாம் தொக்கது : விகாரம் . பி - ம் : - 1 எனும் , என . 2 நோம் , நொந்து . 
3 திறமடுத்த , இறவிடுக்கும் , இறவிடுத்தது , இறவிடுத்த , 4 தேவதைகாள் . 
5 இசைப்பது . 

( ஙகக ) - 
ரு.- வருந்துங் கோசலையைக் கையாலெடுத்து இராமன் 

நீ அரசனைப் பொய்யனாக்குவாயோ ? எனல் . 
இத்தி றத்தி னிடருறு வாடனைக் 
கைத்த லத்தி னெடுத்தருங் கற்பினோய் 
பொய்த்தி றத்தின னாக்குதி யோபுகல் 
மெய்த்தி றத்துநம் வேந்தனை நீயெனா. 

இதுவும் அடுத்த கவியும் - ஒரு தொடர் . 
( இ - ள் . ) ( அப்பொழுது ஸ்ரீராமன் ) , இ திறத்தின் இடர் உறுவாள் தனை 
இவ்வகையாக வருத்தமடைகின்ற அக்கோசலையை , கைத்தலத்தின் எடுத்து - 
( தன் ) கைகளால் தூக்கி , அரு கற்பினோய் -அரிய கற்பினையுடையவளே! மெய் 
திறத்து நம் வேந்தனை - சத்தியத்தின் மேன்மையையுடைய நமது சக்ரவர்த்தி 
யை , நீ - , பொய் திறத்தினன் ஆக்குதி ஓ- பொய்யின் பாற்பட்டவனாக்க முயல் 
கின்றாயோ ? புகல் - சொல்வாயாக , எனா - என்றுகூறி , - ( எ - று ) - தேற்று 
வான் என அடுத்த கவியோடு தொடரும் . 

ஸ்ரீராமன் அவ்வாறு வருந்துகின்ற கௌசலை யைத் தன்கைகளாலெடுத்து , 
கணவன் கொள்கைக்கு ஏற்பநடப்பதே கற்புடைய மாதரார்செய லாதலால் 
அவன் தந்தவரத்தை முற்றுவிக்க உதவியாயிராமல் வஞ்சமோமகனே உனைமா 
நிலந்தஞ்சமாகத் தாங்குவாயென்ற வாசகம் என்று பழிப்பதும் வருந்துவதும் ஒரு 
கால் அவ்வரசன் வரம் பொய்ப்பதற்கும் வழியாகலா மாதலால் , இந்தஉனது 
செயல் தக்கதன்று என்றன னென்பதாம் . நீ எனக்கு விடை தந்து கானக 
மனுப்பவேண்டுமென்றபடி . கற்பினோய் . இறுதியவ்வாகி , ஈற்றயல்ஆஓவாயிற்று . 
பி - ம் : -1 என்றான் . 

( ஙக 2 ) 
கசா - பின்னும் சிறந்த சொற்களால் இராமன் தாயைத் தேற்றல் . 

பொற்பு றுத்தன மெய்ம்மை பொதிந்தன 
சொற்பு றுத்தற் குரியன சொல்லினான் 
கற்பு றுத்திய கற்புடை யாடனை 
வற்பு றுத்தி மனங்கொளத் தேற்றுவான் . 


கஎ .. 


உஉச கம்பராமாயணம் 

அயோத்தியா 
( இ - ள் .) ( பின்லும் ) , கற்று உறுத்திய கற்பு உடையாள் தனை - கல்லின் 
தன்மையை உறுதிப்படுத்திய கற்பினையுடைய அக்கோசலையை , வற்புறுத்தி - 
உறுதிப்படுத்தி, மனம் கொள் - மனத்திற்பதியும்படி , தேற்றுவான் -தேறப்பண் 
ணும்பொருட்டு ,- பொற்புஉறுத்தன - அழகியனவும் , மெய்ம்மை பொதிந்தன 
உண்மை நிறைந்தனவும் , சொற்பு உறுத்தற்கு உரியன - சொல்லுதற்குத் தகுந் 
தனவுமாகிய வார்த்தைகளை , சொல்லினான் - கூறினான் ; ( எ - று . ) . அவை 
மேற்கூறுகின்றார். 

இராமபிரான் சொல்வதைக் கோசலை கேட்டு நடப்பவளென்னுங்குறிப்பி . 
கற்புறுத்திய கற்புடையாள் என்றது . மலையினும் பலமடங்கு அதிகமா 

சலநமில்லாததென்பார் கற்புறுத்திய கற்பு என்றார் . இனி சீலமின்ன 
தென் றருந்ததிக்கருளிய திருவே ” என்பதுபோலக் கற்பினிலக்கணத்தை இன் 
னவகைத்தென்று உலகத்தார் அறியும்படி இலக்கியமாயிருந்து உறுதிப்படுத்திய 
கற்பென்றுமாம் . சொற்பு - சொல் : பு - தொழிற்பெயர்விகுதி . சொற்புறுத்தல் , 
உறு - துணைவினை . தேற்றுவான் - எச்சம் ; பெயராய் , எழுவாயாகவுமாம் . 
பி - ம் : -1 மென்மை . 2 தேற்றினான் . 

( நகங) 
இதுவும் அடுத்தகவியும் -ஒருதொடர் : ஸ்ரீராமன் கோசலையை 

நியாயங்காட்டித் தேற்றுதலைத் தெரிவிக்கும் . 
சிறந்த தம்பி திருவுற வெந்தையை 
மறந்தும் பொய்யில உனாக்கி வனத்திடை 
யுறைந்து தீரு முறுதிபெற் றேனிதிற் 

3 பிறந்தி யான்பெறும் பேறென்ப தியாவதோ . 
( இ - ள் . ) சிறந்த தம்பி - ( என்னிலுஞ்)சிறந்த பரதன் , திருஉற - ராஜ்ய 
லக்ஷ்மியைப்புணர , எந்தையை- என் தந்தையை , மறந்து உம் பொய் இலன் ஆக்கி 
-மறந்தும் பொய்சொல்லாதவனாகச் செய்து , வனத்திடை- காட்டில் , உறைந்து 

வசித்து , தீரும் - திரும்பிவருகின்ற , உறுதி - நன்மையை , பெற்றேன் -அடைந் 
தேன் ; இதின் - இதனிலும் , யான்- , பிறந்து- (இவ்வுலகத்தில் ) தோன்றி , பெறும் 
அடைய வேண்டிய , பேறுஎன்பது - பாக்கியமென்று சொல்லப்படுவது , யாவ 
துஓ - எதுவோ ? (ஒன்றுமில்லை) ; ( எ - று . ) 

தம்பிக்கு இராச்சியத்தைக்கொடுத்துத் தந்தையை மெய்யனாக்கிக் காட் 
டில் தவமுஞ்செய்யப்பெறுவதால் மூவர்க்கும் நன்மையைத்தரும் இவ்வனவர் 
சம் பெறாப்பேறாகு மென்கின்றான் . கீழ் நின்னினுநல்லன் எனத் திருத்தா 
யார் கூறினதற்கு ஏற்ப சிறந்த தம்பி என்றான் . மறந்தும் பொய்யிலன் - மறந் 
தும் பிறன்கேடு சூழற்க என்பதுபோல நின்றது . இதின் - இதனின் என்பது 
அன்சாரியை தொக்குகின்றது . சரீரமெடுத்ததற்கு இதனைப்பார்க்கிலும் பாக்கி 
யம் வேறென்னவிருக்கின்ற தென்றவாறு . பி - ம் : - 1 எம்பி . 2 ஆக . 3 பிறந்து 
நான். 4 யாவதே . 

( ஈகச ) 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குப்படலம் 


கவு . விண்ணு மண்ணு மவ்வேலையு மற்றும்வே 

றெண்ணும் பூத மெலா மழிந் தேகினு 
மண்ண லேவன் 3 மறுக்க வடியனேற் 

கொண்ணு மோவிதற் குள்ளழி யேலென்றான் . 
( இ - ள் .) விண்உம் - ஆகாயமும் , மண்உம் - பூமியும் , அ வேலைஉம் - அந் 
தச் சமுத்திரமும் [அப்பும் ) , மற்றுஉம் - இன்னும் , வேறு எண்ணும் - வேறாக 
"எண்ணப்படுகின்ற , பூதம் - (நெருப்பு காற்று என்னும் இரண்டு) பூதங்களும் , 
எலாம் - இவையனைத்தும் , அழிந்து ஏகின்உ.ம் - அழிந்துபோவதா யிருந்தாலும் , 
அண்ணல் - சக்கரவர்த்தியினது , ஏவல் - ஆஜ்ஞையை , மறுக்க தடுக்க , அடிய 
னேற்கு - அடியேனுக்கு, ஒண்ணும் ஓ- தகுமோ? ( தகாது ) ; ( ஆதலால் ), இதற்கு 
உள் அழியேல் - இதற்கு நீ மனம்வருந்தாதே , என்றான் - என்றுகூறினான் 
( ஸ்ரீராமன் ); ( எ - று . ) 

தந்தையின் கட்டளையை என்னவிளைவதாயிருந்தாலும் மறுக்க என்னா 
லியலாது ; ஆதலால் , நீ மனமழியாது யான் கானகஞ்செல்வதற்கு விடைதா 
வேண்டு மென்று வற்புறுத்திக்கூறியபடி . ஏகினுமென்ற உம்மை, ஏகாமை யுணர் 
த்திநின்றது . அண்ணல் - பெருமையுடையோன் : பண்பாகு பெயர் . ஒண்ணும் - 
ஒன்றும் என்பதன் மரூஉ . பி - ம் : -1 இவ் . 2 இறந்து . 3 மறுக . 4 அடியெனே ற்கு . 
அதற்கு . 

( ஙகரு ) 
- இராமன் காடுசெல்வதையுடன்பட்டுத் தன்னையும் 
உடனழைத்துச் செல்லுமாறு கோசலை கூறுதல் . 
1 ஆகி லைய வாசன்ற னாணையா 
2 லேக லென்பதி யானு முரைக்கிலேன் 
4 சாகலாவுயிர் தாங்கவல் லேனையும் 

5 போகி னின்னொடுங் கொண்டனை போகென்றாள் . 
( இ - ள் . ) ( என்று சொல்லக் கேட்ட கோசலை ), ஐய - குழந்தாய் ! ஆகில் - 
ஆனால் , அரசன் தன் ஆணையால் - சக்ரவர்த்தியினது கட்டளைப்படி , ஏ 

ஏகல் 
போகாதே , என்பது - என்பதனை , யான் உம் - , உரைக்கிலேன் - சொல்லமாட் 
டுவே னல்லேன் ; ( உன்னைப் பிரிந்து ) , சாகலா உயிர் - அழியாத ( நிலையுள்ள ) 
பிராணனை , தாங்க - சுமக்க , வல்லேனைஉம் - வல்லவளல்லாத என்னையும் , 
போகின் - ( நீ ) போவாயானால் , நின்னொடு உம்-உன்னோடு , கொண்டனை போகு 
- அழைத்துக்கொண்டுபோவாயாக , என்றாள்- ; ( எ - று . ) 

கணவனைப் பொய்யனாக்காமல் மெய்யனாக்குவதே கற்புடைமாதர் செய் 
லாதலால் , நான் உனக்குப் போக விடை தந்தேன் . போகாவுயிரைத் தாங்கி 
வருந்துகின்ற என்னையும் உன்னுடன் அழைத்துப்போவாயாக எனக் கௌசலை 
இராமனிடத்துக் கூறினா ளென்க . சாகலாவுயிர் " மன்னுயிர் போல , 
சாகலாவுயிர் என்பதற்கு - சாகவில்லை யென்ற ஒரு குறைமாத்திரம் உள்ளதே 

29 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


தவிர மற்றைப்படி ஒன்றுக்கும் உதவாத நிலையை யடைந்துள்ள உயிர் என்று 
மாம்: இத்தொடரில் , செத்தால் இவ்வருத்தம் நீங்கி இன்புற்று வாழ்வே 
னென்ற குறிப்பும் தோன்றும் : போகாவுயிர் என்பது , ஆண்டாள் பாசுரம் . 
இனி , உயிர் சாகலாத் தாங்கவல்லேனை யெனக்கூட்டி , உயிரை விடாமல் 
தாங்கியிருக்கிற என்னை யென்றுமாம் . வல்லேன் - வல்லமையற்ற நான் : 
வன்மையென்ற பண்பினடியாப்பிறந்த வல் என்ற , பகுதி உடன்பாடுஎதிர். 
மறையிரண்டிலும் வருதலை வல்லாராயினும் வல்லுநராயினும் ” என்ற புறப் . 
பாட்டாலும் அறிக. பி - ம் :-1 ஆகின் . 2 ஏகனீயென்று . 3உரைக்கலென் . “ சாகிலா. 
போகிலுன்னொடும் . கொண்டுடன் . போது . 

( ஙகசு ) 
20.- இதுமுதல் ஏழ கவிகள் - இராமன் வார்த்தை . நீ கணவனுடனிருந்து 

உதவவேண்டுமென்றும் நான் கானகஞ் செல்வது நன்மை 
தருமென்றும் இராமன் கோசலையிடம் தெரிவித்தல் . 
என்னை நீங்கி யிடர்க்கடல் 2 வைகுறு 
மன்னர் மன்னனை வற்புறுத் தாதுடன் 
றுன்னு கானம் படரத் 4துணிவதே 

5 யன்னை யேயறம் போர்க்கிலை யாமென்றான் . 
( இ - ள் . ) ( என்று சொல்லக்கேட்ட ஸ்ரீராமன் ), அன்னையே- தாயே ! (மீ) , 
என்னை நீங்கி - அடியேனைப் பிரிந்து , இடர் கடல் - துக்கசாகரத்தில் , வைகு 
றும் - மூழ்குகின்ற, மன்னர் மன்னனை - சக்ரவர்த்தியை, வற்புறுத்தாது- தைரி 
யப்படுத்தாமல் , உடன் - என்னுடன் , துன்னு கானம் - நெருங்கிய காட்டிற்கு , 
படா - வா , துணிவதுஏ - மனத்து நிச்சயிப்பது தகுமோ ? அறம் - தருமத்தை , 
பார்க்கிலை ஆம் - ஆராய்ந்து பார்க்கவில்லைபோலும் , என்றான் - ; (எ 

-று . ) 
புதல்வனைப் பிரிந்ததால் பெருந்துயரமடைந்து வருந்தும் மன்னவர்க்கு 
அருகிலிருந்து தைரியஞ்சொல்லித் தேற்றிக் காக்கவேண்டுவது உமது - கட 
மையாயிருக்க, நீர் என்னோடு கானகம்வாத் துணிகின்றீரே; இது தரும 
மாகுமோ ? என்றனனென்பதாம் . பி - ம் : -1இடரகல் . உவைகுமம் . 3 தொடரத் . 
துணிவதென் , துணிவதோ. அன்னை நீர், அன்னை நீ . போர்க்கிலிரால் , பார்க் 
கிலையாம் . எனா. 

( ஙகஎ ) 
உக . வரிவி லெம்பியிம் மண்ணர சாயவற் 

குரிமை மாநில முற்றபின் கொற்றவன் 
றிருவி னீங்கித் தவஞ்செயு நாளுட 
னருமை நோன்புக ளாற்றுதி யாமன்றே. 

இதுவும் அடுத்த கவியும் - ஒரு தொடர் . 
( இ - ள் .) ( என்றுகூறிப் பின்னும் ), வரி வில் எம்பி இ மண் அரசு ஆயவ 
ற்கு - கட்டமைந்த வில்லினையுடைய இவ்வுலகத்திற்கு அரசனாகிய என் தம்பிக்கு , 


காண்டம் 


சு.- நகர்நீங்குப்படலம் 


5 


மா நிலம் உரிமை உற்ற பின் - பெரிய பூமியின் உரிமை பொருந்திய பின்பு , 
கொற்றவன் - சக்ரவர்த்தி, திருவின் நீங்கி - ராஜ்யலக்ஷ்மியினின்று நீங்கி , 
தவம் செயும் நாள் - தவத்தைச் செய்யுங் காலத்தில் , உடன் - அவருடன் ( இரு 
ந்து ) , அருமை நோன்புகள் - ( செய்தற்கு ) அரிய விரதங்களை , ஆற்றுதி - செய் 
வாயாக ; .( எ - று . ) - ஆம் , அன்றே - அசைகள். 

பரதனுக்கு அரசைத் தந்துவிட்டுத் தவஞ்செய்யுமாறு தசரதசக்ரவர்த்தி 
காட்டுக்குச் செல்லும்போது உடனிருந்து பணிவிடை புரிதலும் அருமைநோன் 
புகள் புரிதலு மல்லவோ நுமக்குக் கட னென்றனன் இராமனென்பதாம் . ஈண் 
டுத்தவ மென்றது- இல்லைவிட்டுத் தீயோடு வனத்திற்சென்று மனையாள் வழிபட 
வானப்பிரஸ்தனாய் ஒழுகும் ஒழுக்கத்தை . பி - ம் : -1 ஆயவர்க்கு ஆளவற்கு : 
2நீயென்றான் , ஆமென்றான் . 

( நகஅ ) 
22. சித்த நீதிகைக் கின்றதென் றேவரு 

மொத்த மாதவஞ் செய்துயர்ந் தாரன்றே 
யெத்த னைக்குள வாண்டுக 1 ளீண்டவை 

2 பத்து நாலும் பகலல வோவென்றான் . 
( இ - ள் . ) ( நீ செய்யவேண்டிய கடமை கணவன் பணிவிடையேயாயிருக்க ) , 
நீ சித்தம் திகைக்கின்றது என் - நீ மனங்கலங்குதற்குக்காரணம் யாது ? தேவர் 
உம் - இப்போது தேவராயிருப்பவர்களும் , ஒத்த- (தமது மனத்திட்பத்துக்குத் ) 
தக்க , மா தவம் - மஹாதபசை , செய்து - , ( அதனால் ), உயர்ந்தார் அன்றே - உயர் 
ச்சி பெற்றவர்களல்லவா ? ஈண்டு ஆண்டுகள் - இப்பொழுது ( என்னைக் காட்டில் 
வசிக்குமாறு தந்தையார் விதித்த ) வருடங்கள் , எத்தனைக்கு உள - எத்தனையி 
தக்கின்றனவோ , அவை - அந்தப் பதினான்குவருடங்களும் , பத்து உம் நால்உம் 
பகல் அல்ஓ - ( தேவமானத்தாற் ) பதினான்கு தினங்களல்லவா ? என்றான் 

செய்தன்றே உயர்ந்தாரென்று கூட்டினுமாம் . மிகவும் மனங்கரைந்து 
வருந்துகின்ற கோசலையை நோக்கி இராமபிரான் அம்மா ! பிரமன் முதலிய 
தேவர்களும் அந்தப்பதவியைப் பெற்றது தவத்தின் பயனாக வல்லவோ ? 
யானும் காட்டிற்சென்று தவம்புரியின் அப்படிப்பட்ட மேன்மையை யடைய 
லாமே ; அன்றியும் , தந்தையார் கூறிய பதினான்குவருடமென்பது , பதினான்கு 
நாளாகக்கழியுமன்றோ : எனது தந்தையார் என்னுடைய நன்மைக்காகக் காட் 
டிற் சிலகாலம் தவசியரோடு வாழும்படி ஏவினால் , அதற்காக நீர் இங்ஙனம் 
மனந் திகைத்து வருந்தவேண்டுமோ ? என்றுகூறித் தேற்றின னென்க . தேவ 
ருந் தவஞ்செய்து உயர்ந்தாராதலால் யானும் தவஞ்செய்யக் கானஞ்செல்லு 
தல் இன்றியமையாதென்பது , முன்னிரண்டடிகளிற் போதரும் . மனி 
தர்க்கு ஓராண்டு தேவர்கட்கு ஒருநாளாகு மென்பது நூற்கொள்கை யாத 
லால் , அவைபத்துநாலும் பகல்லவோ என்றான் . வெகுவிரைவிற் கழிந்து 
விடு மென்ற கருத்தும் இதிற் பெறப்படும் . இனி , பகல் - நாழிகையென்றும் 


உஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


உரைப்பர் . இராமபிரான் தான் விஷ்ணுவின் அவதாரமூர்த்தியாதல்பற்றித் 
தேவமானத்தால் இங்ஙனம் கூறினா னென்பாருமுளர் . சித்தம் . நீ திகைக்கின் 
றது என் - ( நியாயமான செயலைச் செய்ய ஏவினால் ) மனத்தினால் நியாயமான 
அந்தச்செயலை வெறுக்கின்றது என்ன காரணம் ? என்றுபொருள் கூறவும் 
இடமுண்டு. ஆண்டுகளீண்டவை - பிராசம் . பிம் : -1 ஆண்டவை , யாண் 
டவை . பத்துநாலு. பகலல்லவோவெனா, அன்றோபகரென் றனன் . ( நகசு ) 
உங . முன்னர்க் 1 கோசிக னென்னு முனிவரன் 

றன்ன ருட்டலை தாங்கிய விஞ்சையும் 
பின்ன செய்திய பேறும் பிழைத்தவோ 
வின்ன நன் றவ 3 சேயின 4 செய்தலே. 

இதுமுதல் - நான்குகவிகள் - ஒருதொடர் . 
( இ - ள் . ) ( என்று பின்னும் ) , முன்னர் - முன்பு , கோசிகன் என்னும் , 
முனிவரன் தன் கௌசிகன் என்று சொல்லப்படுகின்ற இருடித்தலைவனது , 
அருள் தலை - கிருபையினால் , தாங்கிய - பெற்ற , விஞ்சைஉம் - வித்யையும் , 
பின்னர் பின்பு , எய்திய - அடைந்த , பேறு உம் - பாக்கியமும் , பிழைத்த ஓ 

தவறினவோ ? ( இல்லை ) ; அவர் - அப்படிப்பட்ட முனிவர்கள் , ஏயின - 
எவின காரியங்களை , செய்தல்- , இன்னம் நன்று- இன்னமும்நல்லது ; ( எ - று .) 

ஈண்டு விஞ்சையென்றது - பலை , அதிபலையென்னும் இரண்டுமந்திரங் 
களை . பின்னர் அவ்விஞ்சைகளைப்பெற்று விசுவாமித்திரனது வேள்வியைக் 
காத்தபின்பு, எய்தியபேறு - சீதாகல்யாணம் . ஒருமுனிவனுக்கு எயினசெய்தலால் 
வந்தபயனே இவ்வளவா யிருத்தலாற் பலமுனிவர்களுக்கு ஏவின செய்த 
லால் வரும் பேறு அளவிலவாயிருக்கு மென்பார் , இன்ன நன்றவர்க் கேயின 
செய்தலே என்றான் . " மாண்ட மாதவர் ( அ ) முனிவரன் என்பவற்றை நோக்கி 
அவர் எனச்சுட்டினான் . இன்ன - இவ்வாறாக வென்றுமாம் . இனி , இச்செய் 
யுளுக்கு விசுவாமித்திரமுனிவராலே முன் பெற்ற அஸ்திரம் முதலியவை எனக் 
குத் துணையாயிருக்கின்றனவேயென்பது கருத்தாகவும் பொருள் கூறுவர் . 
கோசிகன்- கௌசிகனென்பதன் விகாரம் ; குசிகவமிசத்தவனென்பது பொருள் ; 
நமக்குக் குலகுருவாகிய வசிஷ்டமுனிவனோடு பகைத்துப் பின்பு தனது 
அரசை நீத்துப் பலநாட் பலவிடத்துந் தவஞ்செய்து பிரமரிஷியென்னும் பட் 
டமும் பெற்ற பெரியவ னென்பது தோன்ற , முனிவரன் என்றான் . அருட் 
டலை , தலை - ஏழனுருபு , கருவிப்பொருட்கண்வந்தது . விஞ்சை - வித்யா என் 
னும் வடமொழிச்சிதைவு . பி - ம் : -1 கௌசிகன் . 2 அவர்க்கு . 3 ஏயது , 4 செய் 
வதே . 

( ங20) 
உச . மாத வர்க்கு வழிபா டிழைத்தரும் 

போத முற்றிப் பொருவரு விஞ்சைக 
ளேத மற்றன தாங்கி யிமையவர் 
காதல் பெற்றிந் நகர்வரக் காண்டியால் . 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குபடலம் 


உணமை 


- 


( இ - ள் . ) மா தவர்க்கு வழிபாடு இழைத்து - மிக்கதவத்தினையுடைய முனி 
வர்க்குப்பணிவிடை செய்து , அரு போதம் முற்றி பெறுதற்கரிய அறிவு மிகுந்து , 
ஏதம் அற்றன . - குற்றமற்றவைகளாகிய , பொரு அரு விஞ்சைகள் - ஒப்பில்லாத 
வித்தைகளை , தாங்கி - பெற்று , இமையவர் காதல் பெற்று - தேவர்களது அன் 
பை அடைந்து , இநகர் வர- ( அடியேன் காட்டினின்று ) இந்நகரத்துக்கு மீண்டு 
வர , காண்டி - பார்ப்பாயாக ; ( எ :று .) 

போதமாவது - கல்விகேள்விகளினய அறிவோடு தோன்றும் 
யறிவு ; வீடு பயக்குந் தத்துவஞானமு மாம் . அது " அறிவற்றங்காக்குங் கருவி 
செறுவார்க்கு , முள்ளழிக்க லாகா வாண் என்பது முதலாகச் சிறப்பித்துக் 
உறப்படுதலால், அரும்போதம் என்றார் . அரும்போதமுற்றுதல் அகத்திய 
முனிவன் முதலிய அருந்தவ ருபதேசத்தால் ; பொருவருவிஞ்சைகள் ஏதமற் 
றன தாங்குதல் - அவரருளால் . இமையவர் காதல்பெறுதல் - அவருக்குப்பகை 
சளாகிய ராவணாதிராக்ஷஸர்களுடைய வதத்தால் . காண்டி - நீ இருந்துபா 
ரென்றபடி . பி - ம் : - 1 அற்றவை . 2 நன்காய், நன்கா . 

( ஙஉக ) 
உரு . மகா வேலைமண் டொட்ட வண் டாடு தார்ச் 

சகார் தாதை பணிதலை நின்றுதம் 
2 புகரில் யாக்கையி னின்னுயிர் போக்கிய 

4 நிகரின் மாப்புகழ் நின்றதன் றோதவெனா. 
( இ - ள் .) மகரம் வேலை மண் . முதலைகளையுடைய கடலினாற் சூழப்பட்ட 
பூமியை, தொட்ட - தோண்டிய , வண்டு ஆடு தார் சகரர் - வண்டுகள் உலாவு 
கின்ற மாலையையுடைய சகரபுத்திரர்கள் , தாதை - ( தமது ) தகப்பனது , பணி 
தலை நின்று - உத்தரவின்படி யிருந்து , தம் புகர் இல் யாக்கையின் - தமது 
குற்றமற்ற உடல்களினின்று , இன் உயிர் - இனிய பிராணன்களை , போக்கிய 
வெளிப்படுத்தியதனாலுண்டாகிய , நிகர் இல் - ஒப்பில்லாத , மா புகழ் - மிகுந்த 
கீர்த்தி , நின்றது அன்றோ - ( இதுவரையிலும்) இருக்கின்றதல்லவா ? எனா 
என்று சொல்லி , ( எ.று . ) - என்றான் என அடுத்த கவியில் முடியும் . 

தான் தந்தை சொல்லைத் தலைமேற்கொண்டு நடக்கவேணு மென்று வற் 
புறுத்துதற்பொருட்டு முன்னோர்கள் தந்தை சொல்லின்படி நடந்து மேம்பாடு 
பெற்றமையை , இதனாலும் அடுத்த செய்யுளினாலும் காட்டுகின்றான் இனி , 
மண்வேலை தொட்ட என்பதற்கு மண்ணில் வேலையைத்தொட்ட வென்றும் , 
மண்ணை வேலையாகத்தொட்ட வென்றுமாம் . சகார் - ஸாகரர் என்னும் 
தத்திதாந்தத்தின் விகாரம் . யானும் பித்ரு வசன பரிபாலனஞ்செய்வே னாயின் 
சகரர்புகழ் எல்லாவுலகங்களிலும் நிலையாய் நிற்றல் போல என்புகழும் நிற்கு 

னென்பது . பி - ம் : - 1 தண்டோட்டினர்ச், வண்டோட்டிணர்ச், 
திண்டாட்டத்தார் . புகரிலாமையின் , நின்று . நிகரிலா . என்றான் . (ங2.உ ) 


மென்ற 


உ mo 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


10 


உசு . மான்ம றிக்கரத் தான் மழு வேந்துவான் 

றான் ம றுத்திலன் றாதைசொற் றாயையே 
யூன் 

ன றக்குறைத் தானுர வோ 2 னுரை 

யான் மறுப்பதென் றெண்ணுவ தோ 4 வென்றான் . 
* ( இ - ள் . ) ( பின்னும் ) , மான் மறி காத்தான் - மான்குட்டியை ( இடக் ) கையி 
லுடைய சிவபெருமானது , மழு - மழுப்படையை, ஏந்துவான் - தாங்கிக்கொண் 
டிருப்பவனாகிய பரசுராமன் , தாதை சொல் - தகப்பனாராகிய ஜமதக்கினிரிஷி 
யினுடைய வார்த்தையை , தான்- , மறுத்திலன் - தடுக்காதவனாய் , தாயைஏ - 
பெற்றவளாகிய ரேணுகையையே, ஊன் அற - சரீரம் அறும்படி , குறைத்தான் 
( தலையைத்) துணித்தான் ; ( என்றால்) , உரவோன் - சக்ரவர்த்தியின்து , உரை - 
ஆஜ்ஞை, மறுப்பது - தடுக்கத்தக்கது , என்று- , யான் எண்ணுவது ஓ- நான் நினைப் 
பது தகுமோ ? என்றான் - ; ( எ - று .) 

தந்தையினுரையால் பரசுராமன் தாயையுங் கொன்று விளங்கினான் : அப் 
படியிருக்க நான் தந்தை சொல்லை மீறுவது தகுதியோ ? தகுதியன்று என்று 
கோசலை கணவனுடனிருக்கவேண்டுமென்று வற்புறுத்திய இராமன், தான் 
தந்தை சொல் தட்டலாகாதென்பதை வற்புறுத்திக்கூறினானென்க . தகப்பனார் 
வசனத்தை யனுசரித்துக் கோவதஞ்செய்த கண்டுமகர்ஷிசரித்திரமும் இங்கே 
முதனூலிற் கூறியுள்ளது . மாத்ருதேவோபவ ( மாதாவைத் தெய்வமாகக் 
கொள்வாய் ) என்று இருக்க , தந்தையின் கட்டளையால் தாயைக் கொல்வது 
எங்ஙனம் பொருந்து மெனின் ? - " பிதும் பாதகுணம் மாதா கௌரவேணா 
திரிச்யதே ( தந்தையைக்காட்டிலும் தாய் நூறு மடங்கு கௌரவத்தால் மேன் 
மைபெற்றவள் ) ” என்றாற்போன்ற தருமசாஸ்திரவசனங்கள் இருந்தாலும் 
அவை தந்தையைவிடத் தாய் மிகவும் உபசரிக்கத்தக்கவ ளென்ற கருத்தைத் 
தெரிவிப்பனவா மாதலால் , தாய்க்குத் தீமை பயப்பதாயினும் தந்தை 
ஆஞ்ஞையிட்டபொழுது நியா மகனான தந்தையின் சொல்லே நடத்தவேண்டி 

யாடுங் குதிரையு நவ்வியு முழையு, மோடும் புல்வா யுளப் 
பட மறியே ” என்றதனான் மான்மறி என்றார் . மறி.இளமைப்பெயர். 
வெனத் தசையை யுணர்த்திநின்ற ஒரெழுத் தொருமொழி ஊவெனொருபெய 
ராவொடுசிவணும் ” என்றதனால் , னகரவொற்றுப்பெற்று முடிந்தது ; அஃது ,ஈண் 
டாகுபெயர் . உரவோன் - அறிஞன் ; மூத்தவன் . இச்செய்யுளிற்கூறிய சரித் 
திரம் வருமாறு: - சமதக்கினிமுனிவனின் பத்தினியான ரேணுகையென்பாள் 
ஒருகால் நீராடிப் புனல்கொணரக் - கங்கைக்குப் போயிருக்கையில் அங்கே சித் 
திரரதனென்ற கந்தருவன் அப்ஸரஸ் ஸ்திரீகளோடு புனல்விளையாட்டயர்கை 
யிற் கண்டு மனம் நெகிழ்ந்து அங்குத்தானே தாமதித்துப் பிறகு பர்த்தா ஓமஞ் 
செய்யும் வேளை கடப்பதுகண்டு வந்து அச்சத்துடனே தீர்த்தகலசத்தை முன் 
னேவைத்துநிற்க , முனிவன் அவளது வியபிசாரத்தையுணர்ந்து , முறையே 

நருமதைக்கு என்று மகாபாரதத்திலுள்ளது . 


யதா மென்பர் . 


ஊ 


காண்டம் 


சு . - நகர்நீங்குப்படலம் 


உஙக 


ருமண்வான் ஸுஷேணன் வஸு . வில்வாவஸு என்னுந் தன்புதல்வர் நால் 
வரைக் கூப்பிட்டு தீச்செயலைச் செய்த இவளை மனத்திற் கவலையின்றிக் கொல் 
லுங்கள் என்று கட்டளையிட , அவர்கள் தாயைக்கொல்வதற்குப் பின்வாங்கி 
நிற்க , இறுதிப் புதல்வனாகிய பரசுராமனைப் பார்த்துத் தன் சொல்லைக்கேளாத 
தமையன்மாரையும் வியபிசரித்ததாயையுங் கொல்லுமாறு கூற , பரசுராமன் 
னது கோடரிப்படையால் உடன் பிறந்தாரையும் தாயையும் தலையை வெட்டி 
வீழ்த்தினானாக , பிறகு சினந்தணிந்த சமதக்கினி முனிவன் மனமுவந்து பரசு 
ராமனைநோக்கி நீ என் சொல்லால் செய்தற்கு அரிய தொழிலைச் செய்தாயாத 
லால் விரும்பிய வரத்தைக் கேட்பாயாக என்ன , பரசுராமன் எனது தாயும் 
உடன் பிறந்தோரும் துயிலுணர்ந்தெழுந்தவர் போல் எழக்கடவர் எனவும் , தீ 
வினை நீங்கக்கடவர் எனவும் வரம் வேண்ட , முனிவனருளால் அவர்கள் அங்ஙன 
மே தீவினை நீங்கித் துயிலுணர்ந்தவர்போற் பிழைத்தெழுந்தனரென்பது . 
பி - ம் :-தாய்தலை. 2 அருள். மறுப்பன் . எனா. 

( ஙஉங) 
உஎ.-- கோசலை எப்படியும் இராமன் நாட்டை விட்டுச் 

செல்வா னென்று கருதுதல் . 


இத்தி றத்த வெனைப்பல வாசக 
முய்த்தது ரைத்த மகனுரை 1 யுட்கொளா 
வெத்தி றத்து மிறக்குமிந் நாடெனா 
மெய்த்திறத்து விளங்கிழை 3 யுன் னுவாள் . 


( இ , 

( இ - ள் .) இ திறத்த- இப்படிப்பட்டனவாகிய , எனை பல வாசகம் இன் 
னும் அநேகம் வார்த்தைகளை , உய்த்து உரைத்த - ஆராய்ந்து கூறிய , மகன் - 
ஸ்ரீராமனது , உரை - வார்த்தையை , உள் கொளா - மனத்தினுட்கொண்டு , -- 

நாடு எத்திறத்துஉம் இறக்கும் - எப்படியும் இக்கோசலதேசத்தை ( இராமன் ) 
விட்டுவிடுவான் ( காட்டிற்குப்போய் விடுவான் ) , எனா - என்று , மெய் தி 
றத்து விளங்கு இழை -சத்தியகுணமாகிய ஒளிசெய்கின்ற ஆபரணத்தையுடைய 
அக்கோசலை , உன்னுவாள் - மனத்துநினைப்பாளானாள் ; ( எ- று .) 


இராமன் - வார்த்தையைக் கேட் 

கேட்டுக் கோசலை * இவன் . எப்படியும் 
என்னை இங்குத்தானேவிட்டுக் காட்டுக்குச்செல்வானெனத் தோன்றுகின்றதே ; 
இதற்கு என்செயலாம் எனத் தன்மனத்தினு ளாலோசிக்கலானா ளென்பதாம் . 
மெய்த்திறத்து விளங்கிழையுன்னுவாள் என்பதற்கு விளங்கிழை மெய்த்திறத்து 
உன்னுவாளென்றும் , உடம்பின் மேல் விளங்குகின்ற இழையையுடையவளென் 
றுங் கூறலாம் . பி - ம் : -1உட்கொளாள் . 2இன்னானெனா, இந்நாளெனா. 3உள்ளு 
வான் . 

( கூஉ ச ) 


உங . 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


உஅ .- பரதனாசாளட்டும் : இராமன் காடுசெல்லாதபடி மன்னவனைத் 

தொழுது வேண்டுவேன் என்று கோசலை 

மன்னனுள்ளவிடத்துக்குப்போதல் . 
அவனி 1 காவல் பரதன தாகுக 
விவனிஞ் ஞால மிறந்திருங் கானிடைத் 
2 தவனி லாவகை கோப்பென் 4 றகைவிலாப் 

புவனி நாதற் றொழுதென்று போயினாள் . 
(இ - ள் ) ( என்று நினைத்துப் பின்பு ), (கோசலை ) , அவனி காவல் - ராஜ்ய 
பரிபாலனம் , பரதனது ஆகுக - பாதனுடையதாகுக : இவன் - இவ்விராமன் , 
இ ஞாலம் இறந்து - இந்நாட்டை விட்டு , இரு கானிடை - பெரிய காட்டினி 
டத்தில் ( போய் ), தவன் நிலா வகை - தவசில் நிற்காதபடி , தகைவு இலா 
( கைகேயியின் தொழிலைத் ) தடுத்தல் செய்யாத , புவனி நாதன் - சக்ரவர்த்தியை , 
தொழுது -அஞ்சலிசெய்து ( வேண்டி ), காப்பென் - காப்பாற்றுவேன் , என்று- , 
போயினாள் - ( தசரதரிருக்கிற இடத்திற்குப் ) போனாள் ; (எ - று . ) 

இரண்டு மூன்று முறை இராமபிரான் கோசலையை நோக்கி பத்தினிக்குக் 
கணவனுடனிருந்து பணிவிடை செய்வதே தகுதி : என்னைப்பிரிந்து வருத்தப் 
படுகையில் அம்மன்னவனைத் தேற்றி ஏற்ற பணிவிடை செய்துகொண்டிருக்க : 
யாவரும்மன்னவனுக்குக்கட்டுப்பட்டுநடக்கவேண்டுமாதலால் , எனக்கு அனுமதி 
தருக . பரதன் தர்மிஷ்டனாகையால் கைகேயியால் உனக்கு அவமரியாதையடை 
யும்படி விடான் என்று பலவாறாகச்சொல்ல , கோசலை தந்தையின் சொல்லை 
நிறைவேற்றுவதில் தன்மகனுக்குஉள்ள ஊற்றத்தைக் கண்டு பிரயாணஞ்செய் 

அழுவது அமங்கலமென்று கண்ணீரைத் துடைத்துக்கொண்டு , ரட்சை 
கட்டி மங்களமுண்டாகுமாறு பலபடியாகவாழ்த்தி அநுமதி தந் தனளென்று 
முதனூல் கூறும் . புவனி - புவாமென்ற வடசொல்லின் விகாரம் ; இச்சொல் இங் 
ஙனம் விகாரப்பட்டுவருவதனை பொன்னுலகாளீரோ புவனிமுழுதாளிரோ 
என்ற நம்மாழ்வார்பாசுரத்திலும் காண்க . பி - ம் : -காத்தல் . உதவநிலாப்பகை. 
3 காப்பன் . தகவினப் , தகவுடைப் , தகவிலாப் . 

( ஙஉரு ) 
உசு.-- இராமன் சுமித்திரையின்மாளிகையை யடைதல் . 

போகின் றாளைத் தொழுது புரவல 
பனாக மற்றவ டன்னையு மாற்றியிச் 
சோகந் தீர்ப்பவ ளென்று சுமித்திரை 

மேகந் தோய்தனிக் கோயிலை 4 மேயினான் . 
( இ - ள் . ) போகின்றாளை - ( அவ்வாறு ) போகின்ற கோசலையை , தொழுது - 
அஞ்சலி செய்து , புரவலன் - ஸ்ரீராமன், - ஆகம் அற்றவள் தன்னை உம் - இடை 
யில்லாதவளாகிய இக்கோசலையையும் , ஆற்றி -தணியச்செய்து , இ சோகம் தீர்ப் 
பவள் - இத்துன்பத்தை நீக்கவல்லவள் , ( சுமித்திரை), என்று - என்றுகருதி , 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குப்படலம் 


உங h 


சுமித்திரை - சுமித்திரையினது , மேகம் தோய் - மேகங்கள் தங்கப் பெற்ற , 
தனி - ஒப்பற்ற , கோயிலை - மாளிகையை , மேயினான் - அடைந்தான் ; ( எ - று . ) 

நாம் சுமித்திரையினிடஞ் செய்தி தெரிவித்து வேண்டிக்கொண்டால் 
அவள் என் தந்தையாரையும் தாயாரையும் துயரைத்தேற்றுவாளென்று கருதி 
அச்சுமித்திரையின்மாளிகைக்கு இராமபிரான் சென்றன னென்க . கோசலை 
யால் மங்கள வாழ்த்துச் செய்யப்பெற்ற இராமன் சீதையுள்ள இடத்துக்குச் 
சென்றானென்று முதனூல் கூறும் , இனி , புரவலனாகந் தன்னையும் , மற்றவள் 
தன்னையும் ஆற்றியென்றுமாம் ; புரவலனாகம் - சக்ரவர்த்தி திருமேனி: ஆக 
எனப்பிரித்து , புரவலன் தேறுதலடைய என்றுமாம் . பி - ம் : - 1 ஆகமுற்றவ 
டன்னையும் , ஆகமற்றிவடன்னையும் . 2 அச் . 3 தோய்ந்திடு , தோய்திரு , தோய் 
மணி . 4 மேவினான் . 

( கூஉசு ) 
KO. - சென்ற கோசலை கைகேயியின் மனையைச் சார்ந்து சக்கரவர்த்தி 

வீழ்ந்து கிடத்தலைக்கண்டு தான் மூர்ச்சித்துவிழதல் . 
நடந்த கோசலை கேகய நாட்டிறை 
மடந்தை கோயிலை யெய்தினண் 2 மன்னவன் 
கிடந்த பார்மிசை வீழ்ந்தனள் கெட்டுயி 

ருடைந்த போதி னுடல்விழுந் தென்னவே. 
(இ- ள் .) நடந்த கோசலை - ( அவ்வாறு ) நடந்து போன கௌசல்யாதேவி , 
கேகயம் நாடு இறை மடந்தை கோயிலை - கேகய நாட்டிற்குத் தலைவனான அசு 
வபதியினது புதல்வியாகிய கைகேயியின் மனையை , எய்தினள் - அடைந்தவ 
ளாய், மன்னவன் கிடந்த பார்மிசை - அரசன் விழுந்துகிடக்கின்ற இடத்தில் , 
உயிர் உடைந்த போதின் பிராணன் போன காலத்தில் , உடல் - , விழுந்து 
என்ன - விழுந்தாற்போல , கெட்டு- ( அறிவு ) சோர்ந்து , வீழ்ந்தனள்- ; ( எ - று . ) 

இராமபிரானைக் காட்டிற்குச் செல்லவிடாமலாவது செய்ய வேண்டும் 
என்ற கருத்துடன் அரசனிடத்துச்சென்ற கௌசலை அங்கு மன்னவன் தரையில் 
மூர்ச்சித்துக்கிடத்தலைக் கண்டு , தானும் மூர்ச்சித்து வீழ்ந்தன ளென்பதாம் . 
கீழ்க்கை கேசி சூழ்வினைப்படலத்தில் கொடியாளின்ன துகூற ... இடியேறுண்ட 
மால்வரை போன்மண்ணிடை வீழ்ந்தான் , ” கூறாமுன்னங் கூறுபடுக்குங்கொலை 
வாளி, னேறா மென்னும் வன்றுயராகத்திடை மூழ்கத், தேறானாகிச் செய்கைமறந் 
தான் , ” என்பவற்றை நோக்கி மன்னவன் கிடந்த பார் என்றார் . உயிருடைந்த 
போதினுடல்விழுதல், பிராண நாயகன் வீழ்ந்தபோது பிராணநாயகி வீழ்ந்ததற்கு 
உவமை . கோசலைபுலம்பலும் , வசிட்டன்வந்து செய்தியறிந்து மன்னனைத் 
தேற்றிக் கைகேயிக்கு நன்மதி சொல்லியும் அவளைப்பழித்துப்பார்த்தும் அவள் 
தன்னிலையிற் சலியாமலிருத்தலைக் கண்டு இராமனை மீட்பதாகச்சொல்லி 
மன்னர் முதலியோர் குழுமிய சபைக்குச்செல்லுதலும் என்ற இவ் விஷயங் 
கள் முதனூலிற் கூறப்படவில்லை . பி - ம் : - நாட்டன்றள் . 2 மன்னவர் . ( கூஉ எ ) 

30 


உங்ச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ஙக, - இதுமுதல் நான்கு கவிகள் - மன்னவனைக்கண்ட 

கோசலையின் புலம்புதலைத் தெரிவிக்கும் , 


வேறு . 


- 


1 பிறியார் 2 பிரிவே தென்னும் பெரியோய் தகவோ வென்னு 
நெறியோ 4 வடியே நிலை நீ நினையா நினைவே தென்னும் 
வறியோர் தனமே யென்னுந் தமியேன் வலியே யென்னு 
மறிவோ வினையோ வென்னு மரசே யரசே யென்னும் . 

-ள் .) ( விழுந்தபின் சிறிது தேறிய கோசலை ) , பிறியார் பிரிவு ஏது - 
பிரியத்தகாதவர்களுடைய பிரிவுக்குக்காரணம் யாது ? என்னும் - என்பாள் ; 
பெரியோய் தகவுஓ - பெருமையையுடையவனே ! ( இது உனக்குத் ) தக்கதோ ? 
என்னும் - ; நெறிஓ - நீதியோ ? ( என்பாள் ) ; அடியேம் நிலை நீ நினையாநினைவு ஏது 
அடியவர்களாகிய எங்களுடைய நிலைமையை நீ மனத்திற்கொள்ளாத எண்ணம் 
எதனால் ? என்னும் - ; வறியோர் தனமே -ஒருபொருளும் இல்லாதார்க்கு அவர் 
வேண்டியதொரு பொருள் போன்றவனே ! என்னும் - ; தமியேன் வலியே - 
( வேறு துணையின்மையால் ) தனியளாயிருக்கின்ற என்னுடைய பலமே ! என் 
னும் - ; அறிவுஓ- (இது உனக்கு ) அறிவுதானோ ? வினை ஓ- (இது நீ செய்யத்தக்க ) 
தொழிலோ ? என்னும்-- ; அரசே அரசே - சக்ரவர்த்தியே ! சக்ரவர்த்தியே !! 
என்னும் - ; ( எ - று . ) 

பிறியார் தம்மைப் பிறர்போற்கூறியபடர்க்கை , இடவழுவமைதி ; 
நானும் என துமகனு மென்றபடி , பெருமையாவது -செயற்கரிய செய்தல் தருக் 
கின்மை பிறர்குற்றங்கூறாமை என்றிவை முதலிய நற்குணங்களாற் சிறந்தா 
ரது தன்மை , அடியேம் நிலைநீ நினையா நினைவு ஏது என்பதற்கு - அடியேங்க 
ளுடைய நிலைமையை நினையாமல் நீ வேறு நினைவதற்குக் காரணம் யாதென்று 
மாம் . இது க்ஷத்ரதர்மத்திற்கு அடுத்த தன்றென்பாள் , வினையோ என்றாள் . 
அறிவு ஓவினையோ - அறிவு நீங்கினையோ எனவுமாம் . அரசே யாசே - 
முறையீட்டைத்தெரிவிக்க இரண்டடுக்கிற்று ; இனி , அரசு ஏய் அரசே - அரச 
ருக்கேய்ந்த அரசனேயென்றுமாம் ; அவலத்தால் இரண்டடுக்கிற்றெனக் 
கொண்டு, அரசன் கிடக்கிற கிடையினாலே இறந்ததாக நினைத்து இவ்வாறு 
புலம்பலுற்றா ளென்பாரு முளர் . பிரிஎன்பதுபோல பிறி என்னும் பகுதியும் 
உண்டு என்றேனும் , பிரியென்பதே எதுகை நோக்கிப் பிறியெனவந்ததென் 
றேனுங் கொள்க : பிறிந்தேன் பெற்றமக்கள் என்றார் , திருமங்கையாழ்வா 
ரும் . பி - ம் : -- பிறிவோர் , பிறிவோ. பிரிவோவிவைதாம் , பிரிவோவிதுதான் . 
3 நெறியோய் . 4 அடியோம் , அடியம் . நினையாய் . நினைவேயென்னும் , நினை 
வென்னென்னும் . 

( கூஉ அ ) 
கூஉ . இருளற் றிடவுற் றொளிரு மிரவிக் கெதிருந் திகிரி 

யுருளத் தனியுய்த் தொரு2 கோ னடையிற் கடைகா ணுலகம் 
பொருளற் றிடமுற் றுறுமப் பகலிற் புகுதற் கென்றோ 
7 வருளக் கருதிற் றிதுவோ வாசர்க் காசே யென்னும் . 


காண்டம் 


சு . - நகர்நீங்குப்படலம் 


உநரு 


( இ - ள் . ) (பின்னும் ), இருள் அற்றிட உற்று ஒளிரும் இரவிக்கு - இருளா 
னது ஒழியும்படி நன்குவிளங்குகின்ற சூரியனுக்கு , எதிரும் - ஒப்பான, திகிரி - 
ஆஜ்ஞா சக்கரம் , உருள்-உருளும்படி , தனி - ஒப்பில்லாமல் , உய்த்து - செலுத்தி , 
ஒரு கோல் நடையில் கடைகாண் - (உனது ) ஒப்பற்ற செங்கோல் யாதோரி 
டையூறுமின்றி நடந்துவருதலைக் கொண்டுள்ள , உலகம் -இவ்வுலகமானது ; பொ 
ருள் அற்றிட முற்று உறும் அ பகலின் புகுதற்கு என்று ஓ எல்லாப்பொ 
ருள்களும் அழியும்படி முடிகின்ற பிரளயகாலத்திற் புகும்படி அழிவை யடைய 
வேண்டுமென் றெண்ணியோ ? இது - இக்காரியம் ( செய்தது :) அருள கருதிற் 
றுஓ - அருள் கொண்டு செய்யநினைத்ததாகுமோ? என்னும் -என்பாள் ; அரசர்க்கு 
அரசே ( என்னும் ) - சக்ரவர்த்தியே ! என்பாள் ; ( எ - று ) 

ஒழுக்கநெறியினும் வழக்குநெறியினும் வழுவுதலாகிய இரு ளறும்படி 
விளங்குதலாலும் , சூரியகிரணஞ் செல்லுமிடங்களிலெல்லாம் பரவுதலாலும் , 
சந்திரனைப்போலத் தேய்தலும் வளர்தலுமின்றி விளங்குதலாலும் இருளற் 
றிடவுற்றொளிரு மிரவிக்கெதிருந் திகிரி என்றார் . ஒருகோல் நடை - ஒரு 
செங்கோன்முறைமை யென்றுமாம் . ஒருகோன் அடையில் எனப்பிரித்து , 
ஒரு அரசன் வருதலிலென்றுமாம் . இனி, திகிரி உருள ஒருகோல் உய்த்தென்ற 
லுமாம் . இராமன் உலகத்துக்கு உயிர்போல்பவனாதலால் அவன் நாட்டைவிட்டுச் 
சென்றால் இந்தக் கோசலதேசமே அழிவுஅடையுமென்பாள் , பொருளற்றிட 
முற்றுறுமப்பகலிற் புகுதற்கென்றோ வருளக்கருதிற்று என்கிறாள் ; கௌசலை 
யெனினுமாம் . பி - ம் : -1 அற்றிடையுற்று . தேர்நடையில் , தோணடையிற் . 
கோனடை. இக் , கோனடவிக் , கோலிடையிற் . 3 இற்றிட , உற்றிட . 4 இப் : புக 
லிற் , அன்றோ. அருளிற் . 

( ங 

( ஙஉக ) 
நங . திரையார் கடல்சூ ழுலகின் றவ்மே திருவின் றிருவே 

1 நிரையார் கலையின் கடலே நெறியார் 3 மறையின் னிலையே 
கரையா வயர்வே னெனை நீ கருணா லயனே 4 யென்னென் 
5.றுரையா விதுதா னழகோ வுலகே ழுடையா யென்னும் . 

( இ - ள் . ) (பின்னும் ) , திரை ஆர் கடல் சூழ் உலகின் தவமே - அலைகள் 
நிறைந்த கடலினாற் சூழப்பட்ட நிலவுலகின்க ணுள்ளவர் செய்த தவம் போல் 
வனே ! திருவின் திருவே - இலக்குமிக்கும் இலக்குமிபோல்பவனே ! நிரை 
ஆர் கலையின் கடலே- ஒழுங்கினையுடைய கல்விக்குக் கடல்போல்பவனே ! நெறி 
ஆர் மறையின் நிலையே - நீதிகள்நிறைந்த வேதங்களிற்சொல்லிய சாரமாகிய தத் 
துவப் பொருள் போல்பவனே ! கருணாலயனே - அருளுக்கு வீடாயிருப்பவனே ! 
கரையா அயர்வேன் எனை - மனமுருகி வருந்துகின்ற என்னைக்குறித்து , நீ 
என் என்று உரையா இது- நீ ( அழுதற்குக் காரணம் ) என்னென்று ஒருவார்த் 
தையுஞ் சொல்லாத இது , அழகுதான் ஓ - அழகாகுமோ ? உலகு ஏழ் உடை 
யாய் - ஏழுலகங்களையும் உடையவனே ! என்னும் - (எ - று . ) 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


உஙசு 


P 


இப்படிப்பட்ட நீதிமானான அரசன் கிடைத்தது உலகத்தோரின் தவப் 
பயனேயாதலால் , உலகின் தவமே என்றும் , இவனைப்பெறுதலால் அரச 
விலக்குமிக்கும் ஒரு பேரொளி தோன்றியதனால் திருவின் திருவே என்றும் , 
கல்வி ஒழுங்காக நிரம்பப்பெற்றவனேயென்பாள் நிரையார் கலையின் கட்லே 
என்றும் , வேதத்திற்கூறிய நல்லொழுக்கத்தை நிலையாகக்கொண்டவனே யென் 
பாள் நெறியார் மறையின் நிலையே என்றும் விளித்தாள் . முன்னிரண்டடிகள் - 
தசர் தமன்னவன் அதுகாறும் முறைபிறழாது மிக்கமேம்பாட்டுடனே அரசுசெய் . 
தமையைக் குறிக்கும் . கருணையாவது - அயலார் துன்புறுவதுகண்டு தானும் 
மனமிளகி இயன்றால் அதனைப்போக்க வகைதேடுகையே யாதலால் , கருணை 
யுள்ளவனான நீ நான் வருந்துகையில் என்னென்னாது உபேட்சிப்பது தகு 
தியோ வென்பாள் கருணாலயனே ! கரையாவயர்வேனெனை என்னென்று 
ரையா இது அழகோ ! என்கிறாள் . கருணாலயன் - கருத்துடையடைகொளி 
யணி . உருவகத்திற் றிணையும் பாலும் மயங்கின . பி - ம் : -1நிறை . ஆர்கலியின் , 
ஆர்கவியின் . 3 மலையின் . 4 எனினொன்று , 5உரையாய் . 

( ஙங O ) 
நசு . மின்னின் றனைய மேனி வெறிதாய் விடநின் றதுபோ 

லுன்னுந் 1 தகைமைக் 2 கடையா வுறுநோ 3 யுறுகின் 4 றுணரா 
5 னின்னென் 4 றுரையா னென்னே யிது தான் யாதென் றறி 
மன்னன் றகைமை காண வாராய் மகனே யென்னும் . ( யேன் 

( இ - ள் . ) ( என்று பின்னும் ), மின் நின்று அனைய மேனி - மின் 
னல் நிலைநின்றால் ( அதன் நிலைமையை ) ஒத்த சரீரம் , வெறிது ஆய்விட 

போல் - உயிரில்லாததாக ஆகிவிடும்படியுள்ளதுபோலத் தோன்று 
மாறு , உன்னும் தகைமைக்கு அடையா - நினைக்குந் தன்மைக்கு அரிதான , 
உறு நோய் - மிக்க துன்பத்தை , உறுகின்று - அடையாநின்றுகொண்டு , ( தசர 
தன் ) , உணரான் - அறிவற்றுள்ளான் ; இன்ன என்று- ( தனக்கு நேர்ந்துள்ளது ) 
இன்ன தன்மையதென்று , உரையான்- சொல்லான் ; என்னே - ( இதற்குக் ) கார 
ணம் யாதோ ? இது தான் யாது என்று அறியேன் - இது எதுவென்று 
தெரிந்திலேன் ; மகனே - பிள்ளாய் ! மன்னன் தகைமை காண - சக்ரவர்த்தி 
யினது தன்மையைப் பார்க்க , வாராய் -வருவாயாக , என்னும் - ; ( எ - று .) 

நிலைநின்ற மின்னல் போன்று பேரொளிபடைத்த தசரதன் மேனி யென் 
பாள் ‘ மின்னின்றனையமேனி என்றாள் . இத்தொடர்க்கு - மின்னல்போல் 
நிலையற்ற ( தனது ) உடல் எனப் பொருளுரைத்தாரு முளர் . தனது பேரொளி 
யுள்ளமேனி ஒளிகுன்றிவிட உயிரையேகொள்ளும் நோய் அடைந்திட்டது 
போல் இம்மன்னவன் பேச்சுமூச்சற்றுக்கிடக்கிறான் ;தன்னிலை யின்னதென்று 
சொல்லுகின்றானு மில்லை . இவனது நிலை யாதோ ? மகனே ! இதனைக் காண 
வாராய் என்று கதறினாள் கோசலையென்க . உறுகின்று - " தொழாநின்று " 
என்பது போல் வந்த நிகழ்காலவினையெச்சம் . பி - ம் : -1தன்மைக்கு . இடை 
யா . உணர்கின்று. 4உணராய் , உரையாய் . 5 என் . இன்னே யிதுதான் , என் 
னேயிதுநான் , இதுநாளிடையூறு. எது . தன்மை . 

(ஙஙக ) 


நின்றது 


காண்டம் 


சி .-- நகர்நீங்குப்படலம் 


உஙஎ 


. 


-- 


கூரு. - கோசலையின் கதறிய குரலைக்கேட்டுப் பட்டாபிஷேகத்திற்குக் 
காத்திருந்த மன்னர் முதலியோர் சொல்லியபடி வசிட்டன் 

அங்குவந்து மன்னவன் நீலையைக் காணுதல் . 
இவ்வா றழுவா ளிரியற் குரல்சென் றிசையா முன்ன 
மொவ்வா தொவ்வா 2 தென்னா 3 வொளிவா ணிருபர் 4 முனிவ 
சவ்வா றறிவா யென்ன 5 வந்தான் முனிவன் 6 வந்தான் 
வெவ்வா ளரசன் னிலைகண் டென்னாம் விளைவென் றுன்னா 

இதுமுதல் மூன்று கவிகள் - ஒருதொடர் . 
( இ - ள் . ) இ ஆறு அழுவாள் - ( என்று ) இவ்விதமாகப் புலம்புகின்ற 
கோசலையினது , இரியல் குரல் - கூக்குரல் , சென்று - போய் , இசையா முன்னம் - 
ஒலிப்பதற்கு முன்பு , -- ஒளி வாள் நிருபர் -கிரணத்தையுடைய வாளாயுதத்தை 
யேந்திய அரசரும் , முனிவர் - இருடியரும் , ஒவ்வாது ஒவ்வாது - (இது இ 
காலத்துக்குப் ) பொருந்தாது பொருந்தாது , என்னா - என்று ( தமக்குட் ) சொல் 
லிக்கொண்டு , ( பின்பு ) , அ ஆறு- அந்த அழுகைக்குரலின் காரணத்தை , அறிவாய் 
அறிந்துவருவாய் , என்ன - என்று சொல்ல ,-முனிவன் வந்தான்- வசிட்டமுனி 
வன் (தயரதனிருக்குமிடத்துக்கு ) வந்தான் ; வந்தான் - அங்ஙனம் வந்த வசிட் 
டன் , வெம் வாள் அரசன் நிலை கண்டு - கொடிய வாளினையுடைய சக்ரவர்த் 
தியினது தன்மையைப் பார்த்து , விளைவு என் ஆம் என்று உன்னா - இதன் 
முடிவு யாதாகுமோ ? என்று சங்கித்து , -- ( எ - று .) -- என்னா வுன்ன என நஎ . 
ஆங் கவியோடு தொடரும் . 

இங்கனம் கோசலை கூக்குரலிடும் ஒலி பட்டாபிஷேகம் எப்போது நடக் 
கப்போகிறதோ ? என்று எதிர்பார்த்தவண்ணம் பட்டாபிஷேக மண்ட 
பத்திற் காத்துக்கொண்டிருக்கும் மன்னர் முனிவர் முதலியோரின் காதில்விழ , 
மங்களம் நிகழவேண்டிய காலத்தில் இவ்வாறு கூக்குரல் கேட்கக் காரணமில் 
லையே ! இது என்னோ ? என்று சங்கை கொண்டு , யாவரும் , அந்தப்புரத்து 
எளிது செல்லத்தக்க வசிட்டமுனிவனை நோக்கி இங்ஙனம் கூக்குரல் நிகழக் 
காரணம் என்னோ ? இதனை யறிந்துவருக என்ன , வசிட்டமுனிவன் வந்து 
மன்னவன் நிலையைக்கண்டு என்ன விளையுமோ என்று சங்கித்தனனென்பதாம் . 
இரியல் - அஞ்சுதல் . முனிவன் - வசிஷ்டன் . பி - ம் : - ஒல்லாது . 2 என்ன . 
ஒளிர் . 4 முனிவவவ்வாறு அந்தார் . அவனும் . வினையென்று . ( ஙஙஉ ) 
கூசு.- வசிட்டன் ஆங்குள்ள நிலையைக்கண்டு தன்னுட் கருதுவது . 
இறந்தா னல்லன் னரச னிறவா தொழிவா னல்லன் 
மறந்தா னுணர்வென் 2 றுன்னா வன்கே கயர்கோன் மங்கை 
துறந்தா டுயரந் தன்னைத் துறவா தொழிவா 4 ளிவளே 
பிறந்தார் பெயருந் தன்மை பிறரா லறிதற் கெளிதோ . 


ன 


உஙவு கம்பராமாயணம் 

அயோத்தியா 
(இள் . ) அரசன் - சக்ரவர்த்தியோ, இறந்தான் அல்லன் - முடிந்தவனல் 
லன் ; இறவாது ஒழிவான் . அல்லன் - சாவாது நீங்குபவனல்லன் ; உணர்வு 
மறந்தான் என்று இப்போது ( மன்னவன் ) அறிவுகெட்டு மூர்ச்சையடைந்தானே 
யென்று , உன்னா - சிறிதுஞ் சிந்தனைகொள்ளாத, வன் கேகயர்கோன் மங்கை 
மனம்வலிய கைகேயி , துயரம் தன்னை துறந்தாள் - துன்பத்தைவிட்டாள் ; 
இவள்ஏ துறவாது ஒழிவாள் - இக்கோசலையோ துன்பத்தை விட்டிடாமல் 
அழிபவள் ; பிறந்தார் - உலகத்து உதித்த மனிதர் , பெயரும் - நிலை வேறு . 
படுகின்ற , தன்மை - விதம் , பிறரால் அறிதற்கு எளிது ஓ- அயலாரால் தெரிவதற்கு 
எளியதோ ? ( அன்று ) ; ( எ -று . ) 

அங்குவந்து கண்ட வசிட்டமுனிவன் தசரதன் இப்போது இறந்தில 
னாயினும் விரைவில் இறந்துபடுவா னென்று தோன்றுகின்றது ; இப்படி 
யிருக்கையில் அரசனது காதலுக்கு இடனான கைகேசியோ மனத்திற் சிறிதுந் 
துயரங்கொள்ளாதிருக்கின்றாள் : கோசலையோ துன்பம் மிகப்பெற்று மனமாபழி 
கின்றாள் ; தன் கணவனுக்கு நேர்ந்திருக்கிற நிலையைக்கருதி ஒருத்தி மன 
மழிவதும் மற்றொருத்தி சிறிதும் மனக்கவலையற்றிருப்பதுமாகிய இவற்றிற்கு 
இன்னதென்று காரணம் விளங்கவில்லை என்று தன்மனத்துட் கருதினா 
னென்க . பி.ம் : -1 அரசனல்லன் . 2 அன்னான் . 3 வண்கைகயர் . என்னாப் , 
என்னே . 5 எளிதே . 

( ஙஙங ) 
ங எ.-- முனிவன் அரசன்நிலைமைக்குக் காரணத்தை வினவ , 

கைகேசி விளங்கச் சொல்லுதல் . 
என்னா வுன்னா முனிவ னிடரா 1 லழிவர் டுயரஞ் 
2 சொன்னாளாகா ளென முன் றொழுகே கயர்கோன் மகளை 
யன்னா யுரையா யாச னேயர்வர் னிலை யென் னென்னத் 
தன்னா னிகழ்ந்த தன்மை தானே தெரியச் சொன்னாள் . 

(இ - ள் .) என்னா உன்னா - என்று எண்ணி , முனிவன் - அவ்வசிட்டமுனி 
வன் , இடரால் அழிவாள் - துன்பத்தால் மனமழிகின்ற கோசலை , துயரம் 
சொன்னாள் ஆகாள் துன்பத்தின் காரணத்தைச் சொன்னவளாகாள் , 
என - என்று எண்ணி , முன் தொழு கேகயர் கோன் மகளை - முன்னேவந்து 
அஞ்சலி செய்துநின்ற கைகேயியை , அன்னாய் - தாயே ! அயர்வான் அரசன் 
நிலை என் - மூர்ச்சிப்பவனாகிய சக்ரவர்த்தியினது நிலைமைக்குக் காரணம் 
யாது ? உரையாய் - சொல் , என்ன - என்றுகேட்க , - ( அவள் ) , தன்னால் 
நிகழ்ந்த தன்மை - தன்னால் நடந்த விதத்தை , தான் ஏ தெரிய சொன்னாள் . 
தானே விளங்கக் கூறினாள் ; ( எ - று .) 

கீழ்க் கூறியவாறு சிந்தை கொண்ட வசிட்டமுனிவன் இந்தக்கௌசலை 
யால் , மன்னவனுக்குப் பேரிடர்க்காரணம் நிகழ்ந்துள்ளதென்பது விளங்குவதே 
யன்றி வேறொன்றும் தெரியவில்லை ; இந்தக்கௌசலையின் மூலமாகத் துயர்க் 


காண்டம் 


சு .--- நகர்நீங்குப்படலம் 


உங்கூ 


- 


* 


காரணத்தைத் தெரிந்துகொள்ள முடியாதெனவுந் தோன்றுகின்றது 
என்று சிந்தித்து , தன் முன்னே வந்து தொழுத கைகேயியை நோக்கி அரகன் 
வருந்தக் காரணம் என்ன ? அம்மா ! கூறுக என்ன, அந்தக்கைகேசியும் நிகழ்ந் 
ததையெல்லாம் விவரமாகக் கூறின ளென்பதாம் . அன்னை - அரகன் 
தேவி , அஞ்சாமலும் , நாக்கூசாமலுஞ் சொன்னா ளென்பார் தானே சொன் 
னாள் என்றார் . பி - ம் : - ! அழுவாள் . சொன்னால் . 3 அயர்வாநிலை . - 47 து , 
நிகழ்ந்ததெல்லாம் , தன்மையெல்லாம் . 

( நஙச ) 
கூ. அ . - வசிட்டன் இன்சொல்லால் மன்னவனைத் தேற்றுதல் . 
சொற்றாள் சொற்றா முன்னஞ் சுடர்வா ளரசர்க் கரசைப் 
பொற்றா மரைபோற்கையாற் பொடி 2 சூழ் படிநின் றெழுவிக் 
கற்றா யயசே லவளே தருநின் காதற் கரசை 
யெற்றே செயலின் றொழி நீ யென்றென் றிரவா நின்றான் . 

( இ - ள் . ) சொற்றாள் - கூறின அவள் , சொற்ற முன்னம் - கூறுவதற்கு 
முன்பு , சுடர் வாள் அரசர்க்கு அரசை - ஒளிபொருந்திய வாளினையுடைய சக்ர 
வர்த்தியை , பொன் தாமரைபோல் கையால் - அழகியதாமரை மலர்போன்ற 
கைகளால் , பொடி சூழ் படி நின்று எழுவி - புழுதிநிறைந்த பூமியினின்றும் 
எழுந்திருக்கப்பண்ணி , ‘ கற்றாய் - ( கற்றற்குரிய நூல்களைக் ) கற்றவனே ! அய 
ரேல் - கவலைப்படாதே ; அவள் ஏ நின் காதற்கு அரசை தரும்.அக்கைகேயி 
யே உன்மகனாகிய ஸ்ரீராமனுக்கு இராச்சியத்தைக் கொடுப்பாள் : செயல் 
எற்று - இச்செய்கை எத்தன்மைத்து ? நீ இன்று ஒழி - நீ இப்பொழுது ( இவ் 
வருத்தம் ) நீங்கு , என்று என்று இரவாநின்றான் - என்று ( பலமுறை ) வேண் 
டிநின்றான் ( வசிட்டன் ) ; ( எ - று . ) 

கைகேசியாற் செய்தியுணர்ந்ததும் , வசிட்டன் , கற்றவனாகிய நீ சாதாரண 
மனிதன் போல அயர்தல் தகுதியோ ? அன்றே ; உன் புத்திரன் இராமனுக்கு 
அந்தக் கைகேசியே அரசை யீந்திடுவாள் : நீ இவ்வாறு வருந்துதல் தக்கதன்று : 
இதனை யொழிக என்று பலமுறை வேண்டிக் கூறினா னென்பதாம் . 
வருத்தத்தைத் தீர்த்துத் தெளிவையுண்டாக்கத்தக்க கல்வியைக் கற்றவனா 
யிருந்தும் அறியாமல் வருந்துதற்குக் காரண மென் னென்பான் கற்றாய் என் 

பி - ம் : - தாமரைப்பொற்கையால் . 2 சேர் . காளைக்கரசின்று , காதற்கா 
சென்று , புதல்வற்கரசென்று , புதல்வற்கரசின்று, 4 என்று . 5 அறியேன் . இசை 
யாநின்றான் , இசையாநின்றே , இரவாநின்றே . 

( நநதி ) 
ந.கூ. - முனிவனது இன்னுரையாலும் சைத்தியோபசாரத்தாலும் 

மன்னவன் உணர்வுபெறுதல் . 
சீதப் பனி பரளவித் திண்கா 2 லுதவுந் தண்காற் 
போதத் தளவே 3 தவழ்வித் தின்சொற் புகலா நின்றா 
னோதக் கடனஞ் சனையா ளுரைநஞ் சொருவா றவியக் 
காதற் புதல்வன் பெயரே புகல்வா னுயிருங் கண்டான் . 


றான் . 


உச O 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் .) ( வேண்டிப் பின்னும்), சீதம் பனி நீர் குளிர்ச்சியையுடைய 
பனிநீரை , அளவி - தெளித்து , திண்கால் உதவும் தண் கால் - விசிறியினை வீசு 
தலினாலுண்டாகிய குளிர்ந்தகாற்றை , போதத்து அளவுஏ தவழ்வித்து - அறிவு 
தோன்றும் வரையிலும் தவழும்படி செய்து , இன் சொல்- இனியவார்த்தைகளை , 
புகலாநின்றான் - சொல்லுகின்ற அம்முனிவன் , - ஓதம் கடல் நஞ்சு அனையாள் 
குளிர்ச்சியையுடைய திருப்பாற்கடலினின்றுண்டாகிய விஷத்தை யொத்த 
கைகேயியினது , உரை நஞ்சு - வார்த்தையாகிய விஷம் , ஒரு ஆறு அவிய ஒரு 
படியாய்த் தணிய, காதல் புதல்வன் பெயர்ஏ - விருப்பத்தையுடைய தன்மக 
னது நாமத்தையே புகல்வான் - சொல்லாநின்ற தசரதனது , உயிர்உம் - பிராண 
னையும் , கண்டான் . பார்த்தான் ; ( எ - று . ) 

பூமியிலிருந்து கையாற்றூக்கியெடுத்துக் கைகேசி தானே உன்புதல்வற்கு 
அரசுதருவாளென்று சொல்லிடவும் மூர்ச்சை தெளியாத மன்னவன்மீது பல 
முறை 

பனிநீர்தெளித்து ஆலவட்டத்தைக் கொண்டு மென்காற்றுத் 
தோன்றுமாறு வீசச்செய்து அவன் உயிர்தோன்றியதும் தோன்றாததுமாக 
விருச்கையில் இன்சொல்லைச் செவிப்படும்படி யோத , அதனால் கைகேயியின் 
விஷச்சொல்லால் தோன்றிய துயர் சிறிது நீங்கவே , தன்காதற்குஉரிய புதல்வ 
னான ஸ்ரீராமனது திருநாமத்தைச் சொல்லியவண்ணம் மன்னன் உயிர்பெற்றெ 
ழக் கண்டான் முனிவ னென்பதாம் . புதல்வன் பெயரைப் புகல்வதைக் கேட்டு 
உயிரிருத்தலை முனிவன் அறிந்தானென்க. பனிநீர் - ஓர்வாசளைநீர் . திண்கால் 
சிற்றாலவட்டம் ; அன்மொழித்தொகை . போதத்தளவேதவழ்வித்தல் - மூர்ச்சை 
நீங்கி அறிவுண்டாகும்படி மேலேபட வீசுவித்தல் . உயிரும் என்ற உம்மை உயிர் 
காணுதலி னருமை விளக்கி நின்றது . உரைநஞ்சு - சூழ்வினை . இனி, முனி 
வன் புகலாநின்றான் ; ஓதாநிற்கச் சக்ரவர்த்தி தனதுயிரைக்கண்டா னென்று 
மாம் . தண்கால் - மந்தமாருதம் . பி - ம் : -1 உதவி . 2 உக்கமென்கால் . 3 தழுவித் 
தன் , தழுவித்தின் , தழுவுற்றின் . 

( ஙஙசு ) 
50.- வசிட்டன் மீண்டும் மன்னவனிடத்து இன்னுரை கூறுதல் . 
காணா வையா வினி நீ யொழிவாய் கழிபே ரவல 
மாணா யகனே யினிநா டாள் வா னிடையூ றுளதோ 
மாணா வுரையா படானே தருமா மழையே யனையான் 

2 தொழிவா னெனில்யா முளமோ பொன்றே லென்றான் . 
( இ - ள் . ) காணா - (உயிரைக் ) கண்டு , ஐயா - தலைவனே! இனி - இப்பொ 
ழுது , நீ கழி பேர் அவலம் ஒழிவாய் - நீ மிகவும் பெரியவருத்தத்தை விடுவா 
யாக ; இனி ஆண் நாயகன்ஏ நாடு ஆள்வான் - இனிப் புருஷோத்தமனே பூமி 
யைக்காப்பான் ; இடை.யூறு உளதுஓ - ( அதற்குத் ) தடை யிருக்கின்றதோ ? 
[( இல்லை ) ; மாணாஉரையாள் தான் ஏ - மாட்சிமைப்படாத வார்த்தையையுடைய 
கைகேயியே, தரும் - ( பூமியைக் ) கொடுப்பாள் ; மா மழைஏ அனையான் - கரிய 


பூணா 


காண்டம் 


சு . - நகர்நீங்குபடலம் 


2 சக 


மென்று 


மேகத்தையொப்பவனாகிய ஸ்ரீராமன் , பூணாது ஒழிவான் எனில் - ( மகுடஞ் ) சூடா 
மற் ( காட்டிற்குப் ) போனால் , யாம் உளம்ஓ - நாம் இருக்கப் போகிறோமோ ? 
( இல்லை ) ; பொன்றேல் - வருந்தாதே , என்றான் - என்று சொன்னான் ( முனிவன் ) ; 

மூர்ச்சை தெளிந்தபின்பும் மீண்டும் மூர்ச்சையடையா திருத்தற்பொருட்டு 
முனிவன் இன்சொற் கூறுகின்றன னென்க. கைகேயியின் 

கைகேயியின் வன்னெஞ்சத் 
தின் தன்மையை யறியாமையால் கைகேயியின்மனத்தைத் திருப்பிவிடலா 
உறுதிகொண்டு 

வசிட்டமுனிவன் இங்ஙனங் கூறலாயினன் . 
கைகேயி தன் புதல்வனுக்கு அரசுகேட்டதும் மகாநுபாவனாய்க் குற்றமின்றி 
யிருக்கும் ஸ்ரீராமனைக் காட்டுக்கு அனுப்புமாறு கூறியதும் அதரும மாதலால் , 
கைகேயியை மாணாவுரையாள் என்கிறான் . இனி என்றது - “ இனி நினைந் 
திரக்கமாகின்று என்றவிடத்திற்போல இப்பொழுது என்னும் பொரு 

எருளது . 
கழிபேர் - ஒருபொருளைக்குறித்த இருசொற்கள் . ஆணாயகன் - புருஷோத் 
தமன் : ஸ்ரீராமன் ; ஆள் நாயகன் எனவும் பிரிக்கலாம் . பி - ம்: --தருமம் மழை 
யேயனையான் மகுடம் . ஒழியான் . 

( ஙஙஎ) 
சாக.- தசரதமன்னவன் , வசிட்டனை நோக்கி இராமனுக்குப் 
பட்டங்கட்டுவித்துத் தன்னுரையும் பொய்யாகாதிருக்கச் 

செய்ய வேண்டுதல் . 
என்றம் முனிவன் றன்னை நினையா வினையே னினியான் 
பொன்றும் மளவில் லவனைப் புனைமா மகுடம் புனைவித் 
2 தொன்றும் வனமென் றுன்னா வண்ணஞ் செய்தென் னுரை 
குன்றும் பழிபூ ணாமற் காவாய் கோவே யென்றான் . ( யுங் 

( இ - ள் . ) என்ற அ முனிவன் தன்னை - என்று சொன்ன அம்முனிவனைக் 
குறித்து , -நினையா - (மனத்தில் ) ஆலோசித்து , இனையேன் யான் - இத்தன் 
மையனாகிய நான் , இனி பொன்றும் அளவில் - மேல் அழியுங்காலத்திற்குள் , 
அவனை - இராமனை , புனை மா மகுடம் புனைவித்து - அழகிய பெரிய திருமுடி 
யைச் சூட்டி , வனம் ஒன்றும் என்று உன்னா வண்ணம் செய்து - காட்டை 
யடைவா னென்று நினையாதபடி செய்து , என் உரைஉம் - என் வார்த்தையும் , 
குன்றும் பழி பூணாமல் - இழிவாகிய பழியை மேற்கொள்ளாதபடி , காவாய் 
இரட்சிப்பாயாக; கோவே - தலைவனே ! என்றான் - என்று வேண்டிக்கொண் 
டான் , ( தசரதன் ) ; ( எ - று . ) 

தசரதன் தன்மனத்திற்குள்தானே ஆலோசித்துத் தன்னைத் தேற்றி 
முனிவனைப்பார்த்து , நான் கைகேயிக்கு வரங்கொடுத்ததைப் பொய்த்தே 
னன்ற பழிச்சொல் உண்டாகாவண்ணமும் இராமன் காட்டிற்குச் செல்லாமல் 
அரசுபுரியும் வண்ணமும் நீ செய்யவேண்டும் என்று வேண்டின னென்றவாறு . 
நிலையாத இன்பத்தின் பொருட்டு நிலையின பழியை மேற்கோடல் சால்போடி 
யையாமையின் , பழிபூணாமற் காவாய் என்கிறான் . என்றம் முனிவன் - என்ற 

31 


உச 


கம்பராமாயணம் - 


அயோத்தியார் 


அம்முனிவன் என்பதன் விகாரம் . வினையேன் எனப்பிரித்து , தீவினையை 
யுடையே னென்றுமாம் . இனியா னவனை யெனக் கூட்டலுமாம் ; இனியான் 
ஸ்ரீராமன் . பொன்றும் அளவு இல்லவனை எனப்பிரித்து - அழிவில்லாத ஸ்ரீரா 
மனை யென்றுரைத்து , இனையேன் உன்னாவண்ணம் எனக்கூட்டலுமாம் . 
ஈண்டு உரை யென்றது - கைகேசிக்குக் கொடுத்த வரங்களை . பழி பூணாமல் 
பொய்யாகாமலென் றபடி . பி - ம் : - நான் . 2 என்றும் . உள்ளா . ( ஙஙஅ ) 
சஉ.- வசிட்டன் இராமனுக்கு இராச்சியமளித்துப் புகழ்பூணுமாறு 

கைகேயிக்கு உபதேசித்தல் . 
முனியும் முனியுஞ் செய்கைக் கொடியாண் முகமே 1 முன்னி 
யினி - யுன் புதல்வற் கரசு 3 மேனை யோர்க்கின் னுயிரு 
மனுவின் வழிநின் கணவற் குயிரும் முதவி வசைதீர் 
புனிதம் மருவும் புகழே புனையாய் 4 பொன்னே டென்றான் . 
( இ - ள் . ) முனிஉம்- (என்று சொ ல்லக்கேட்ட ) வசிட்டமுனிவனும், முனியும் 
செய்கை கொடியாள் வெறுக்கப்படுகின்ற தொழிலையுடைய கொடிய கைகேயி 
யினது , முகம்ஏ முன்னி - முகத்தைப்பார்த்து , இனி - இப்பொழுது , உன் 
புதல்வற்கு அரசுஉம் - உன்மகனாகிய ஸ்ரீராமனுக்கு இராச்சியபாரத்தையும் ஏனை 
யோர்க்கு இன் உயிர் உம் - ஒழிந்தவர்களுக்கு இனிய பிராணனையும் , மனுவின் 
வழி நின் கணவற்கு - வைவசுவ -தமனுவினது வம்சத்திற்பிறந்த உனது கொழு 
நனுக்கு , உயிர்உம் - பிராணனையும் , உதவி - கொடுத்து , வசை தீர்- குற்றமற்ற, 
புனிதம் மருவும் - சுத்திபொருந்திய , புகழ்ஏ - கீர்த்தியையே , புனை வாய் - அணி 
வாயாக ; பொன்னே - இலக்குமி போன்றவளே! என்றான் -என்று சொன்னான். 

கைகேயியைப்பார்த்து வசிட்டமுனிவன் “ நீ இராமனுக்கு இராச்சியத் 
தைத் தந்து கானகம் ஏகாவண்ணம் செய்தால் அதனால் இவ்வுலகுக்கே உயி 
ரீந்தவளாவாய் : இம்மன்னனும் உயிர்பெறுவான் : அதனாற் பெரும்புகழ் 
பெறலாம் : ஆகவே , பழிப்பையுண்டாக்கும் உன்செயலைவிட்டுப் புகழைப் 
பயக்குமாறு செய்க என்றன னென்பதாம் . ஸ்ரீராமனை உன் புதல்வனென் 
றான் , கருணை பிறத்தற்பொருட்டு : முன் அந்தக்கைகேயி காட்டிவந்த 
அன்பைக் குறிக்கும் பொருட்டு மாம் . மனுவின் வழி நின்கணவன் - நீதி நூல் 
பிறழாத கணவன் என்றுமாம் . இனி , மனுவின்வழியென்பதனை அரசோடு கூட் 
டலுமாம் , பி - ம் : -1 நோக்கி . 2 நின் . 3 எனையோருயிருக்குயிரும் . 4 பெண்ணே . 

சக . - கைகேசியின் மாற்றுமொழி . 
மொய்ம்மாண் வினைவே ரறவென் றுயர்வான் மொழியா முன்னம் 
விம்மா 2 வழுவா ளரசன் மெய்யிற் றிரிவா 3 னென்னி 
4 னிம்மா வுலகத் துபிரோ டினிவாழ் வுகவே னென்சொற் 
பொய்ம்மா ணாமற் 5 கின்றே பொன்றா தொழியே னென்றாள் . 


காண்டம் 


சு.- நகர்நீங்குப்படலம் 


உசங் 


வென்று 


( இ - ள் . ) ( என்று ) , மொய் மாண் வினை - நெருங்கிய மாட்சிமையுடைய ( நல் 
வினை தீவினை யென்னும் இரு ) வினைகளையும் , வேர் அற - அடிகெடும்படி , 

ஏறு - ( புலன்களிற்செல்கின்ற அவாவைந்தனையும் ) அடக்கி , உயர்வான் - 
மேம்பட்ட அந்த வசிட்டமுனிவன் , மொழியா முன்னம் - சொல்வதற்கு 
முன்பே , - ( கைகேயி ), - விம்மா அழுவாள் - விம்மி அழுது , அரசன் - சக்ர 
வர்த்தி , மெய்யின் . வாய்மையினின்றும் , திரிவான் என்னின் - மாறுவானா 
பனால், இனி- பின்பு , இமா உலகத்து- பெரிய இந்தநிலவுலகத்தின்கண் , உயிரோடு 
வாழ்வு - உயிரோடு வாழ்ந்திருத்தலை , உகவேன் - விரும்பேன் ; என் சொல் 
பொய் மாணாமற்கு - என் வார்த்தை பொய்படாமைக்காக , இன்றே - இப் 
பொழுதே , பொன்றாது ஒழியேன் - அழியாதிரேன் , என்றாள் - ; ( எ - று . ) 

ஈண்டு மெய்யென்றது - நிகழ்ந்ததுகூறிக் கூறியவாறொழுகுதலை . அவன் 
சொன்ன சொல்தவறினும் யான் சொன்ன சொல் தவறுவேனோ என்கிறாள் . 
செய்தவனைத்தொடர்ந்து பயனை அனு பவிக்கச் செய்தலால் , மொய்வினை என் . 
றார் . மாணாவினையை, மாண் வினை யென்றது இகழ்ச்சி . தீவினைகள் இருப்புவிலங் 
கும் , நல்வினைகள் பொன்விலங்கும் போலத் தம்முள் சமப்படுத்து உணர்தற்பான் 
மையவாதலால் , இருவினையும் மாணாவாயின . வேரற என்றதனால் , அப்பயன் 
களுள் இறந்தவுடம்புகளான் அனுபவித்தனவும் , பிறந்தஉடம்பான் முகந்து 
நின்றனவும் ஒழியப் பின்னும் அனுபவிக்கக்கடவனவாய் முன்கிடந்த துன் 
பங்களும் , மேல்வரக்கடவ துன்பங்களும் இலவாதல்பெற்றாம் . பரம்பொ 
ருளை யுணர்தலால் இவை யற்றன . மாணாமற்குஎன்பது - எதிர்மறை காட்டி 
வந்த எதிர்காலவினையெச்சமென்பர் : மாணாமற்குஎன்பது மாணாமைக்கு என்று 
இருப்பின்கலம் : நான்கனுருபு பெற்ற தொழிற்பெய்ரென்க. - பி - ம் : -1 ஒழி 
வான் . 2விழுவாள் . என்னில் . அம்மாண் , அம்மான் . இன்னே . ஒழியான் . 
சச.- இதுமுதல் மூன்று கவிகள் - வசிட்டழனிவன் கைகேயி 

யைக் கண்டித்துக் கூறியன . 
கொழுநன் றுஞ்சும் மெனவுங் கொள்ளா துலகம் மெனவும் 
பழிநின் றுயரும் மெனவும் பாவம் முளதா மெனவு 
மொழிகின் றிலையன் றியுமொன் றுணர்கின் றிலையா னினிமேன் 
மொழிகின் றனவென் னென்னா முனியும் முறையன் றென்பான் . 
( இ - ள் .) ( என்னக்கேட்டு ), முனிஉம் 

அம்முனிவனும் , கொழுநன் 
துஞ்சும் என உம் - கணவன் இறப்பான் என்றும் , உலகம் கொள்ளாது என 

உயர்ந்தவர் ஏற்றுக்கொள்ளா ரென்றும் , பழி நின்று உயரும் எனஉம். 
பழிமொழி நிலைநின்று மேன்மேலும் வளரு மென்றும் , பாவம் உளது ஆம் என 
உம் - தீவினை உண்டாமென்றும் ( எண்ணி ), ஒழிகின் றிலை - ( நீ இக்காரியத் 
தினின்றும் ) நீங்குகின்றாயில்லை ; அன்றிஉம் - ( அது ) அல்லாமலும் , ஒன்று 
உணர்கின்றிலை - (பிறர் சொன்னாலும் அதனைச் ) சிறிதும் அறிந்து செய்கின்றா 
யில்லை ; யான்- , இனிமேல் மொழிகின்றன என் பின்னால் இன்னும் 


. 


فو 


உச.சு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சொல்லக்கடவன யாவை ? என்னா - என்று , ( பின்னும் ) , முறை அன்று என் 
பான் - (இது ) கிரமமல்ல வென்னலானான் ; ( எ - று .) 

உனக்கே உன் செய்கையினால் விளைவன இவையென்று . தெரியாவிட் 
டாலும் , பிறர் சொன்னாலும் கேட்கமாட்டேனென்கிறாயே ? இனி உனக்கு 
யான் என்ன சொல்லுவது ? இறுதியாக ஒன்று சொல்லுகின்றேன் : உன்செ 
யல் முறைமையன்றென் றனன் வசிட்டனென்க. பி - ம் : -1 என்றான் . ( ஙசக ) 
சரு . கண்ணோ டாதே கணவ னுயிரோ டிடர்கா ணாதே 
2 புண்ணூ டோடுங் கனலோ விடமோ வென்னப் புகல்வாய் 
பெண்ணோ தீயோ 3 மாயாப் பேயோ கொடியாய் 4 நீயிம் 
மண்ணோ டுன்னோ டென்னாம் வேசையோ வலிதே யென்றான் . 

( இ - ள் .) ( என்று பின்னும் வசிட்டன் ) , கண் ஓடாது - தாக்ஷிண்ய 
மின்றி , கணவன் உயிர் ஒடு இடர் காணாது - சக்ரவர்த்தியினது உயிர் ( உடலை 
விட்டு ) விரைந்து செல்லுந் துன்பத்தையும் நினையாமல் , புண் ஊடு ஓடும் 
கனல் ஓ 

விரணத்தினுட்புகும் நெருப்போ ? விடம் ஓ - நஞ்சோ ? என்ன - 
என்னும்படி , புகல்வாய் - பேசுகின்றவளே ! நீ- , பெண் ஓ - ஒரு மானுட 
மாதரோ ? ( அன்றி ) , தீஓ - நெருப்போ ? ( அன்றேல் ) , மாயா பேய்ஓ - விடாப் 
பிடியுள்ள பிசாசமோ ? கொடியாய் - கொடுமையுடையவளே ! இ மண்ணோடு 
உன்னோடு -என் ஆம் - (இனித் தசரதனுக்கு ) இவ்வுலகத்தோடும் உன் னாடும் 
என்னஉறவு இருக்கின்றது ? வசைல வலிது ஏ - உனக்குவந்த பழிச்சொல்லோ 
வலியதே , என்றான்- ; ( எ - று . ) - முதலடியில் , ஏ - அசை, 

கண்ணோட்டமாவது - தன்னோடுபயின்றாரைக் கண்டால் அவர் கூறி 
யன மறுக்கமாட்டாமை ; இஃது அவர்மேற் கண்சென்றவழி நிகழ்வ தாக 
லின் , அப்பெயர்த்தாயிற்று . கேகயன்மகளும் தசரதன்மனைவியுமாதல்பற் 
றிப் பெண்ணோ வென்றும், தீய ஒழுக்கத்தாற் பெண்ணல்லளெனத் துணிந்து 
தான் சேர்ந்தவிடத்தைச் சுடுதலுங் கொல்லுதலும்பற்றித் தீயோவென் 
றும் , இவள் தான் சேராத இடத்தையுஞ் சுடுதலாலும் ஆறாமையால் தீயினுங் 
கொடியளாதலாலுந் தீயல்லளெனத் துணிந்து பிறர்வருத்தத்திற்கு இரங்காது 
மேன்மேலும் வருத்தல்பற்றிப் பேயோ வென்றுங் கூறினான் , மாயாப்பேய் 
என்பதற்கு - உலகத்துப்பேய் வருத்துவது தான் மறைந்து நின்றே , இ 
பேய் மறையாமலும் வருத்தும் என்னும் வேற்றுமை தோன்றக் கூறலும் 
ஒன்று . மாய்தல் - மறைதலாதலை கதிர்மாய்க்குந் தண்கழனி, “ உருமிடித் 
திட்டதொப்ப வுள்ளவரொருங்குமாய்ந்தார் என்பவற்றாலு மறிக . பி - ம் : 

துயரோடிடர் . புண்ணோடு , 3 மாயப்பேயோ . நீயும் , அறியேன் . என்னோ. 
வசையே , மனமே , மனதே . 

( ஙசஉ ) 
சசு . வாயான் மன்னன் மகனை வனமே கென்னா முன்ன 

நீயோ சொன்னா யவனோ நிமிர்கா னிடைவெந் நெறியிற் 
2 போயோ புகலோ தவிரான் புகழோ யிெரைச் சுடுவெந் 
3 தீயோய் நின்போற் 4 றீயா ருளரோ செயலென் னென்றான் . 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குபடலம் 


உசரு 


(இ- ள் . ) ( என்று பின்னும் ) , மன்னன் - சக்ரவர்த்தி , வாயால் மகனை 
வனம் ஏகு என்னா முன்னம் - (தன் ) வாய்மொழியாற் குமாரனைக் காட்டிற்குச் 
செல் என்று எவுதற்குமுன்னே , நீஓ சொன்னாய் - நீயே ( வனமேகென்று ) 
சொன்னாய் ; அவன்ஓ - அவ்விராமனோ, நிமிர் கானிடை - நெருங்கிய காட் 
டில் , வெம் நெறியில் - கொடிய வழியில் , போய் புகல் - சென்று அடை 
தலையோ , தவிரான் - ஒழியான் ; புகழோடு - கீர்த்தியையும் , உயிரை - கண 
• வனுயிரையும் , சுடு - எரிக்கின்ற , வெம் தீயோய் - கொடிய நெருப்புப் போன்ற 
வளே ! நின்போல் தீயார் - உன்னைப்போன்ற கொடியவர் , உளர்ஓ - ( இவ் 
வுலகத்து ) இருக்கின்றனரோ ? செயல் என் - ( இதனினுஞ் ) செய்யத்தக்க 
வேறு கொடுந்தொழில் யாது ? என்றான்- ; ( எ - று . ) 

தசரதசக்ரவர்த்தி தன்வாயினால் இராமனைக் காட்டிற்குப்போமாறு 
துணிந்து சொல்லப் பின்வாங்குகையில் , அந்தச்சக்ரவர்த்தி உன்னை வரவ 
ழைத்தது பதினான்குவருடகாலம் வனவாசம் செய்யும்படி உன்னை ஏவுதலின் 
பொருட்டாகும் என்று அந்தச்சக்ரவர்த்தியின் அபிப்பிராயமாக நீயே 
கூறிவிட்டாய் ; இராமனோ, நம்மைப்பெற்ற தந்தையார் ஏவவில்லை : மாற் 
றாந்தாயல்லவா அவருடைய கருத்தாக ஏவுகிறாள் என்று சொல்லிக் காட் 
டிற்குப் போகாம லிரான் . இங்ஙனம் ஒரு சக்ரவர்த்திகுமாரனைக் காட்டிற் 
குச்செலுத்தி அதனாற் புகழை யிழந்து பெரும்பழியைப்பெற்ற நீ தயரதனை 
உயிர்போகும் நிலையிற் செய்துவிட்டாய் . உனது இந்தச்செய்கை எவ்வளவு 
விபரீதமாயிருக்கின்றது ! உன்னைப்போற்கொடியவரும் உளரோ ? என்று 
வசிட்டமுனிவன் கைகேயியைத் திட்டின னென்க , உலகத்துத்தீ புகழை 
யும் உயிரையும் எரிக்கமாட்டா தாதலின் அவ்வுலகத் தீயினும் வேறுபாடு 
தோன்ற புகழோடுயிரைச்சுடுவெந்தீ என்றான் ; இது . வேற்றுமையணி . 
புகழையெரித்தல் புகழை பிழத்தல் : உயிரையெரித்தல் - தசரதனுயிரைப் 
பரிதவிக்கச் செய்தல் , பி - ம் : -- 1 வன்னெறியிற், 2 போயே புகலோ தவிரப் . 
3 தீயோ . 4 தீயோர் . 

( ஙசங ) 
சா எ.-- இ துமுதல் மூன்றுகவிகள் - தசரதன் தன்வருத்தந் தோன்றக் 

கைகேயியைப் பழித்துக்கூறுதலைத் தெரிவிக்கும் . 
தாவின் முனிவன் புகலத் தளரா நின்ற மன்ன 
பனாவின் னஞ்சம் முடைய நங்கை தன்னை நோக்கிப் 
பாவி நீயே வெங்கான் படர்வா யென்றென் னுயிரை 
2 யேவி னாயோ வவனு 3 மேகின் னானோ 4 வென்றான் . 

( இ - ள் . ) ( என்று ), தா இல் முனிவன் - குற்றமில்லாத அம்முனிவன் , 
புகல- சொல்ல , ( கேட்டு), தளராநின்ற மன்னன் - வருந்துகின்ற அத்தசரதன் , 
நாவில் நஞ்சம் உடைய நங்கை தன்னை நோக்கி - நாவில் விஷத்தையுடைய 
கைகேயியைப்பார்த்து , பாவி - தீயவளே ! வெம் கான் படர்வாய் என்று 


உசசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


யை 


கொடிய காட்டிற் செல்வாயாகவென்று , என் உயிரை - எனது உயிரோ 
டொத்த இராமனை , நீ ஏ ஏவினாய் ஓ- நீயே அனுப்பினாயோ ? அவன் உம் ஏ 

ஏகி 
ன்னான் ஓ . அவனும் ( காட்டிற்குப் ) போய்விட்டானோ ? என்றான் - ; ( எ - று . ) 

கைகேயி இராமபிரானை நோக்கிக் காட்டுக்குச் செல்வாயென்று ஏவிய 
போது , 

மன்னவன் மூர்ச்சித்திருந்தானாதலால் நிகழ்ந்தது தெரியாமையால் , 
வசிட்டமுனிவன் மன்னன்மகனை வனமேகென்னாமுன்னம் நீயோ சொன் 
னாய் : அவனோ கானிடைப்போய்ப்புகுதல்தவிரான் என்று 

சொன்னதைக் 
கேட்டுக் கைகேயி இராமனைக் காட்டிற்குச் செல்லுமாறு ஏவியதையுணர்ந்து 
பாவி !நீயே வெங்கான்படர்வாயென்று என்னுபிரை ஏவினாயோ ? என்கிறான் . 
ஈண்டுக்குற்றமென்றது - காமவெகுளி மயக்கங்களை . நஞ்சமென்றது- வெவ்வுரை 

எனதாணையின்றி யென்பான் நீயேயெனப் பிரிநிலை யேகாரந் தந்தான் . 
நீயேபடர்வா யென்றுமாம் . உயிர் 

உயிர் - உபசாரவழக்கு . பி - ம் : --- 1.நாவினஞ்சம் . 
2 ஏவினாயே . 35 கினானோ. என்னா, என்ன . 

( ஙசச ) 
சவு . * கண்டே னெஞ்சங் கனிவாய்க் 2கனிவாய் விடநா னெடுநா 

ளுண்டே ன தனா னீயென் னு பிரை முதலோ டுண்டாய் 
பண்டே யெரிமுன் னுன்னைப் பா வீ 3தேவி யாகக் 
கொண்டே னல்லேன் வேறோர் கூற்றந் தேடிக் கொண்டேன் . 

இதுவும் அடுத்த கவியும் - ஒருதொடர் . 
( இ - ள் . ) ( பின்னும் ) , நெஞ்சம் கனிவு ஆய் கண்டேன் - உன்கருத்தை 
-நன்றாயறிந்தேன் ; நான் - கனி வாய் விடம் நெடு நாள் உண்டேன் - யான் 
(உனது ) கொவ்வைக்கனிபோலும் வாயினது விஷத்தைப் பலகாலும் புசித் 
தேன் ; அதனால் நீ என் உயிரை முதலோடு உண்டாய் - ஆதலால் தான் நீ எனது 
சீவனை அடியோடு புசித்தாய் ; பண்டுஏ - முன்னே , எரிமுன் - அக்கினியின் முன் , 
பாவீ - கொடியவளே ! தேவி ஆக உன்னை கொண்டேன் அல்லேன் - -மனை 
வியாக உன்னைக் கொண்டேனல்லேன் ; வேறு - மாறாக ஒர் . கூற்றம் தேடிக் 
கொண்டேன் - ஒருயமனைச் சம்பாதித்துக்கொண்டேன்; ( எ - று ) 

நான் உன்னை வேறுவடிவங்கொண்டுவந்துள்ள யமனென்று அறியாது 
பெண்ணென்று மாறாகஎண்ணித் தேவியாகக்கொண்டேன் : பயன் விளையுங் 
காலத்து நீ பெண்ணல்லையென்றும் , ஓர்கூற்றமென்றும் விளங்கிற் றென்ற 
வாறு ; கைகேயியினிடத்துள்ள தேவியாந் தன்மையை மறுத்துக் கூற்றின் 
தன்மையையேற்றிக் கூறியது அவநுதியணியாம் . 

கணவன் களிக்கும் 
போது உடன்களித்தலும் , அவன் துயருறும்போது உடன் துயருறுதலுமாகிய 
ற்பிலக்கண மின்மையால் தேவியாகக்கொண்டேனல்லேனென்றும் , 
மாகாமைக்கு முன்பே கொல்லுதலால் வேறென்றும் , ஸ்ரீராமசம்பந்தம் பெற்ற 
வரிடத்துஞ் செல்லுதலால் ஓர் என்றும், என்னுயிரை முதலோடுனடாய் என்ப 
தற்கு ஏற்பக் கூற்றமென்றும் , நீ செய்யும் இது உன்பிழையன்று என் பிழையே 


க 


கால 


காண்டம் 


சு .. - நகர்நீங்கு படலம் 


உசஎ 


யென்பான் தேடிக்கொண்டேனென்றுங் கூறினான் . நெஞ்சம் - ஆகுபெயர் . 
கனிவாய்விடமுண்டல் - அதரபானம் . அதராமிருதத்தை விடம் என்றான் , 
துன்பஞ்செய்தலால் , நுகரப்படும் பொருளெல்லாம் உணவெனப்படுமாகலின் , 
விடமுண்டேன்என உணவென்னும் பொதுவினையாற் கூறினான் . மகனுக்கும் 
தீங்குவிளைத்தலால் , முதலோடென்றான் . உயிருண்டாய் என்பது , இலக் 
கணைக்குறிப்பு ; கண்ணுங்கொளச்சேறி நெஞ்சேயிவை யென்னைத், தின்னு 
மவர்க்காணலுற்று என்புழிப்போல ; இது " உண்டற்குரிய வல்லாப் பொருளை , 
யுண்டனபோலக் கூறலுமாபே " என்னுஞ் சூத்திரத்தில் உய்த்துக்கொண்டு 
ணர்தலென்பதனாற் கொள்ளப்பட்டது . தோணலமுண்டு துறக்கப்பட்டோர் , 
வேணீருண்ட குடையோரன்னர், ” அளித் தயில்கின்ற வேந்தன் என்றார் 
கலித்தொகையிலும் , சிந்தாமணியிலும் , அக்கினியைப் பிரதிஷ்டித்து உதகம் 
பண்ணுதலு முளதாதலின் , இங்ஙனங் கூறினான் . பி - ம் : -- களிநின் . 2 விடநா 
னெடுநாளுன்னோடு . 3 தேவீ . 

( ஙசாரு ) 
சக . விழிக்குங் கண்வே றில்லா வெங்கா னென்கான் முளையைச் 

சுழிக்கும் வினையா லேகச் சூழ்வா 1 யென்னைப் 2 போழ்வாய் 
பழிக்குந் நாணாப் மாணாப் பாவி யினியென் பலவுன் 
கழுத்தின் னாணுன் மகற்குக் கோப்பின் னாணா 4 மென்றான் . 
இ - ள் .) விழிக்கும் கண் வேறு இல்லா 

வேறு இல்லா - ( அவன் அல்லாமல் திறந்து 
பார்க்கின்ற வேறுவிழி யில்லாத , என் கான் முளையை - எனது பிள்ளையாகிய 
இராமனை , வெம் கான் - கொடிய காட்டில் , சுழிக்கும் வினையால் - அலையச் 
செய்கின்ற ஊழ்வினையினால் , ஏக - செல்லும்படி , சூழ்வாய் - 

சூழ்வாய் - ஆலோசனை 
செய்பவளே ! என்னை போழ்வாய் என்னைப் பிளப்பவளே ! பழிக்கும் 
நாணாய் - பழிமொழிக்கும் வெட்கா தவளே ! மாணா பாவி - மாட்சிமைப்படாத 
கொடியவளே ! இனி என் பல - இனி மேற் பலவார்த்தைகளைக் கூறுவதனாற் 
பயன்யாது ? உன் கழுத்தின் நாண் - உன் கழுத்திற்கட்டிய மங்கலநாண் , 
உன் மகற்கு - உன்பிள்ளையாகிய பாதனுக்கு , காப்பின் நாண் ஆம்- ரக்ஷாபந்த 
நத்துக்குரிய கயிறாகும் , என்றான் - என்று கூறினான் , ( தசரதன் ) ; (எ - று .) 

பாதனுக்குப்பட்டங்கட்டுவதற்குள் நான் இறப்பேனென்பது கருத்து . 
இராமபிரான் என்கண்போன்றவன் : அவனை யிழந்தால் நான் கண்ணி 
ழந்த குருடனே யென்பது ,, விழிக்குங்கண் வேறில்லா என்கான்முளை என் 
பதன்கருத்து . இனி எப்பொழுதும் என்கண்ணாரக்காணத்தக்கவன் அந்த 
ஸ்ரீராமபிரானேயென்ற கருத்துக்கொள்ளவும் இடமுண்டு : “ விழிக்குங்கண்ணி 
லேனின்கண்மற்றல்லால் வேரொருவரோடென்மனம்பற்றாது என்ற பெரி 
யார்பாசுரமுங் காண்க . கான்முளை - சந்ததியில் முளைப்பது : சந்தானம் : 
அன்மொழித்தொகை . வெங்கானென்கான் , சூழ்வாயென்னைப் போழ்வாய் , 
நாணாய் மாணா - பிராசம் . பி - ம் : - என்ன , என்னிற் . 2 பேழ்வாய்ப் , 3 காப்பு 
நாண் . 4 என்னா . 

(ஙசசு ) 


உசவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ரு . - மனமிரங்காத கைகேயியைக்குறித்து வசிட்டனைச் சாட்சியாகக் 

கொண்டு மன்னவன் சிலகூறுதல் . 
ன்னே பலவும் பகர்வா 1 னிரங்கா தாளை நோக்கிச் 
சொன்னே 2 னின்றே யிவளென் றார மல்ல திறந்தேன் 
மன்னே யோவான் வருமப் பரதன் றனையும் மகனென் 
றுன்னேன் முனிவா 4 வவனு மாகா னுரிமைக் கென்றான் . 

( இ - ள் . ) இன்னஏ - இத்தன்மையவாய் , பலஉம் பகர்வான் - அநேக 
வார்த்தைகளைச் சொல்லுந் தசரதன் ,-இரங்காதாளை நோக்கி - மனமிளகாத அக் 
கைகேயியைப்பார்த்து , ( கைகேயி மனமிளகாதிருத்தலைக் கண்டு என்றபடி ) , 
( வசிட்டனை நோக்கி ) , முனிவா - முனிவனே ! இன்று ஏ சொன்னேன் - இப் 
பொழுதே சொல்லிவிடுகிறேன் ; இவள் என் தாரம் அல்லள் - இவள் என் 
மனைவியல்லள் ; துறந்தேன் - வெறுத்துவிட்டேன் ; மன்ஏ ஆவான் வரும் - 
அரசனாக வருகின்ற , அ பரதன் தனை உம்- , மகன் என்று உன்னேன் - 
பிள்ளையென்று நினையேன் ; அவன் உரிமைக்கு உம் ஆகான் - அப்பரதன் 
புத்திரன் செய்வதற்குரிய உத்தரகிரியை செய்வதற்குத் தக்கவனாகான், என் 
றான்--; ( எ- று . ) 


தாக 


பான் கல்லுங் கரையும்படி சொல்லவும் , கல்லினும்வன்னெஞ்சளாய்க் 
கைகேசி சிறிதும் இரங்காதிருத்தலைநோக்கி அவளிடத்துமனங்கசந்து தசரதன் , 
வசிட்டமுனிவனைநோக்கி , சுவாமி ! நான் இந்தக்கைகேயியைத் துறந்துவிட் 
டேன் : என்னுயிரைவாங்குவதால் யமன் போன்ற இந்தப்பாவி எனக்கு மனை 
வியல்லள் : மூத்தவன் அரசுபுரிதலென்ற முறைமைமாறி இராச்சியத்தையாள 
வேண்டுமென்ற கருத்துடன் வரப்போகின்றதனாலும் , ஸ்ரீராமனைக் காட்டுக்குச் 
செல்லுமாறு செய்வதனாலும் என்மனத்துக்கு மாறான பாதனும் , எனது புத்தி 
ரன் ஆகான் : ஆகவே , இராமனைப்பிரிவதனால் இறக்கப்போகின்ற எனக்கு 
அந்திமகிரியை செய்வதற்கும் அவன் ஏற்றவனல்ல னென்றன னென்பதாம் . 
இன்ன ஏ என்பது இன்னேயென்று விகாரப்பட்டது . ஏகாரம் - பிரிநிலை . சொன் 
னேன் - காலவழுவமைதி : இயல்பினால் வந்தது . தாரம் - தாரா ? என்ற வட 
சொல்லின்விகாரம் , மன் - மன்னனுக்கு ஆகுபெயர் : ஏகாரம் - சிறப்பு . பி.ம்: 
இரங்காதவளை . 2 முன்னே. 3 ஆள்வான் . 4 அவனென்னுரிமைக்காகான் . ( நசஎ ) 
ருக. தசரதன் நிலையைக் கண்டு கோசலை வருத்தமுறுதலை 

இதுவும் அடுத்த கவியும் கூறும் . 
என்னைக் கண்டும் பேகா வண்ணம் மிடையூ றுடையா 
னுன்னைக் கண்டும் மிலனோ வென்னா வயர்கோ சலையைப் 
பின்னைக் கண்டா னனையான் பிரியக் கண்ட துயமத் 
தன்னைக் கண்டே 4 தவிர்வா -5 ளர்வா னிலையிற் றௌர்வாள் . 


உகாண்டம் 


சு.- நகர்நீங்குப்படலம் 


உசுகூ 


( இ - ள் . ) பின்னை - பின்பு, இடையூறு உடையான் - துன்பத்தையுடைய 
தசரதன் ,-உயர்: கோசலையை - சிறந்த கௌசலையை நோக்கி , ( இராமன் ) , என்னை 
கண்டு ஏகா 

வண்ணம் உம் - என்னைப்பாராதபடியே , ( தான் ) காட்டிற்குச் 
சென்றது போலவே , உன்னை உம் கண்டிலன் ஓ - நின்னையும் பார்க்கவில்லையோ ? 
என்னா - என்று கூறிக்கொண்டே , கண்டான் - ; அனையான் பிரிய . கண்ட 
துயரம் தன்னை - அவ்விராமன் பிரிதலால் (மன்னவனுக்கு ) நேர்ந்துள்ள துன் 
பத்தை , கண்டுஏ - கண்கூடாகப்பார்த்தபின்பே, தவிர்வாள் - (தான் அந்தத் 
தசரதனிடம் இராமனைக்காட்டிற்கு அனுப்பாதிருக்கும்படி கேட்கவேணு 
மென் றுநினைந்துவந்த கருத்தை) ஒழிபவளாய் , தளர்வான் - சோர்பவனாகிய 
அரசனது , நிலையில்- , தளர்வாள் - (தானுஞ்) சோர்பவளானாள் ; ( எ - று . ) 

கானகஞ்செல்கின்றேனென்று சொன்னால் நான் எங்ஙனம் வருந்துவே 
னோ என்று என்னோடு சொல்லாமலே கானகத்துக்குப் புறப்பட்ட இரா 
மன் உன்னிடத்தும் அவ்வண்ணமே சொல்லாதொழிந்தானோ ? என்று மன்ன 
வன் வினாவியவண்ணம் கௌசலையைக் கண்டானாக , அரசனது துயரமிகுதி 
யைக் கண்டு , தன்னாலியன்றவரையில் இராமனைக் காட்டிற்கு அனுப்பக்கூடா 
தென்றே இம்மன்னவன் முயன்றுள்ளான் என்பதையும் இராமனைப் பிரிந்ததால் 
தன்னைவிடமன்னவன்மிகுதியாகத்துன்பப்படுகிறானென்பதையும் கண்கூடாகக் 
கண்ட கோசலை , தான் வந்தகாரணத்தைச் சொல்லுவதைத்தவிர்ந்து மன்னவன் 
போலவே தானும் வருந்துபவளாயினளென்பதாம் . என்னைக்கண்டும் ஏகாவண் 
ணம் இடையூறு ஒன்றுடையான் என்பதற்கு - கானகத்திற்குச் செல்லுமுன் 
என்னைப்பார்த்து விட்டுப் போகமுடியாதபடியும் கைகேயியினால் தடைசெய்யப் 
பட்ட இராமனென்றும் , அனையான் பிரியக்கண்ட துயரம் தன்னைக் கண்டே 
தவிர்வாக 

வாளென்பதற்கு - அவ்விராமன் பிரிந்ததனால் தோன்றிய துயரத்தைத் 
தன்னைக் கண்டே போக்கிக்கொள்பவளாகிய அக்கோசலை யென்றும் உரைக்க 
லாம் , வீரமா தாவாதலாலும் , ஸ்ரீராமனைப்பெற்ற பேறுடைமையாலும் , பட்ட 
மஹிஷியாதலாலும் , தருமபத்நியாதலாலும் உயர்கோசலை என்றார் . இனி 
அனையான் பிரியக்கண்ட துயரத்தையும் தன்னையுங்கண்டு தளர்வாள் என்றும் , 
தன்னைக்கண்டே அனையான் பிரியக்கண்ட துயரந் தவிர்வாள் என்றுமாம் . 
இனி, இடையூறுடையான் ( தசரதன் ) கண்டான் , என்னா, தளர்வான் ; இவள் 
தளர்வாள் எனினுமமையும் . பி - ம் :-1உடையாய் . என்றான் . கண்டரசாள . 
* தவிர்வான் . தளரா, தளர்வாள் . தேளர்வான் . 

( ஙச அ ) 
ரு 2 . மாற்றாள் செயலா மென் றுங் கணவன் வரமீந் துள்ள 

மாற்றா தயர்ந்தா னென்று மறிந்தா ளவளும் மனத்தைத் 
தேற்றா நின்றான் மகனைத் திரிவா யென்றா ளரசன் 
றோற்றான் மெய்யென் றுலகஞ் சொல்லும் பழிக்குஞ் சோர் 

(இ - ள் .) மாற்றாள் செயல் ஆம் என்று உம் - ( இது ) கைகேயியினது செய் 
கையாகுமென்றும் , கணவன் வாம் ஈந்து உள்ளம் ஆற்றாது - சக்ரவர்த்தி வரத் 


( வாள் . 


32. 


a. ரு o 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


4 


தைக்கொடுத்து ( வற்புறுத்தப்பெற்றுவரத்தைக் கொடுத்தபோதிலும் ) மனம் 
பொருந்தாமல் , அயர்ந்தான் என்று உம் - மூர்ச்சித்தானென்றும் , அறிந்தாள் அவள் 
உம் - தெரிந்து கொண்டவளாகிய அக்கோசலையும் , மனத்தை தேற்றா நின்றாள் - 
( தன் )மனத்தைச் சமாதானப்படுத்திக்கொண்டு , அரசன் மெய் தோற்றான் என்று 

சக்ரவர்த்தி சத்தியந்தவறினானென்று , உலகம் சொல்லும் -உலகத்தார் சொல் 
லும் பழிக்குஉம்- பழிமொழிக்கும் , சோர்வாள் - தளர்பவளாய் , மகனை திரி 
வாய் என்றாள் - இராமனைக்குறித்து ( க் காட்டிற்குச் செல்வாயென்றாள் ; ( எ- று . ) 

தசரதனைக் கண்டபிறகு அந்தச்சக்ரவர்த்தி சத்தியத்திற்குக் கட்டுப்பட்டு 
வேறுவகையின்றி மகனைக் காட்டுக்குப்போக அனுமதிசெய்து மனம்மிகவும் 
தவித்தலை யுணர்ந்த அந்தக் கோசலை , தன் கணவன் ஸத்யப்ரதிஜ்ஞ னாகா 
விட்டால் உலகத்தார் தூற்றுவாரேயென்று மனந்தளர்ந்து தன்மகன் கானகஞ் 
செல்வதை யுடன் பட்டுக் கூறினா ளென்க . மகனைத் திரிவாயென்றாளென்பது - 
மகன்காட்டிற்குச் செல்வதையுடன்பட்டாளென் றவாறு. 2 அவனை த்தேற்றா நின் 
றாள் மகனைத்திரிவானென்றாள் என்ற பாடத்துக்கு - கணவனைத் தேற்றுபவ 
ளாய் மகன் காட்டிற்குச் செல்வதினின்று மீள்வானென்றாளென்று பொருள் 
கூறுக : இப்பொருளில் , அரசன் சத்தியபிரதிஜ்ஞனாவதுகுறித்து இராமன் 
காட்டிற்குப் போவதை யுடன்பட்ட கோசலை கணவனைத் தேற்றும் பொருட்டு 
இராமன் கானகஞ்செல்லுங்கருத்தை விட்டிட்டா னென்பாருமுளர் . இனி , 
மகன் திரிவான் - மகன் திரும்பிவருவானென்ற ளென்னலாம் . மாற்றாள் -சக் 
களத்தி : கைகேசி . பி - ம் : -1 ஈந்து . மனத்தை, 3திரிவாயென்னாள் , திரிவா 
னென்னாள் . 

( ஙச கூ ) 
ருக .-- பெருமைக்குக்குறைவாமாதலால் , மகன்மீது அன்பை 

யொழியவேணு மெனல் . 
தள்ளா 1 நிலைசான் மெய்ம்மை ? தழுவா வழுவா வகைநின் 
றெள்ளா நிலை கூர் பெருமைக் கிழிவா மென்றா லூவோய் 
விள்ளா நிலைசோன்பான் மகன்மேன் 4 மெலியின் னுலகங் 
கொள்ளா தன்றோ வென்றாள் கணவன் குறையக் குறைவாள் . 

( இ - ள் .) கணவன் குறைய குறைவாள் - ( இவ்வாறு ) கணவன் துயருறும் 
போது உடன் துயருறுகின்ற கோசலை , - உரவோய் -வலியுடையவனே ! தள் 
ளா நிலை சால் மெய்ம்மை - தவறத்தகாததன்மை பொருந்திய சத்தியத்தை , 
தழுவா- ஏற்றுக்கொண்டு, வழுவா வகை நீன்று . தவறாதபடி நிலைகின்றபின்பு , 
எள்ளா நிலை கூர் பெருமைக்கு இழிவுஆம் என்றால் - இகழப்படாத தன்மை 
மிகுந்த (நின் ) பெருந்தன்மைக்கு நிந்தையைத் தருவதாகு மானால் , விள்ளா 
நிலை சேர் மகன் மேல் அன்பால் மெலியின் - வேறுபடாததன்மை பொருந்திய 
பிள்ளையிடத்துள்ள நேசத்தினாற் சோர்ந்தால் , உலகம் 

கொள்ளாது அன் 
றோ - உலகத்தார் ( அதனை ) ஏற்றுக்கொள்ளார்களல்லவா ? என்றாள்- ; ( எ - று . ) 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குப்படலம் 


உருக 


பெருமை பெறவேணுமானால் சத்தியத்தைப்பாதுகாக்கவேண்டுமேயன்றி 
மகன்மேலன்புகொண்டு மனமழிவதாற் பயனுண்டோ ? அது , பெருமைக்கு இழி 
வாமன்றோ? ஆதலால் , மகன்மீது அன்பு கொண்டு வருந்தவேண்டா எனக் கோ 
சலை மன்னவனைத் தேற்றின ளென்க . பெருமையாவது - எவ்வழியும் மனக் 
கலக்கமின்றித் தாஞ் செய்யவேண்டியவைகளை ச்செய்யும் உறுதிப்பாட்டானாய 
உயர்வு . இழிவைத் தருவதனை இழிவென்று உபசரித்தார் . உரவு - மனமொழி 
மெய்களது வலி : அறிவுமாம் அன்பாவது - மனைவியர்கண்ணும் , தாய்தந்தை 
புதல்வர் முதலிய சுற்றத்தின்கண்ணும் பிணிப்பித்து நிற்கும் நேயம் ; “ அன் 
பெனப்படுவது தன்கிளை செறாமை ” என்றார் கலித்தொகையினும் . கணவன் 
குறையக் குறைதல் - கற்பிலக்கணம் . உரவோய் என்ற விளி - உரவோனா 
கிய உனக்கு இது தகாதென்பதைக் குறிப்பிக்கும் . பி.ம் : -1 நிலையான் . 2 தம் 
மைத்தழுவாவகைநின்று , தழுவாவகையாலெய்தின் . 3 இழவாம் . 4இனியிவ்வுல 
கம் , மெலியலுலகம் . 

(நரும் ) 
ருச . - கோசலையின் வருத்தம் . 
1 போவா தொழியா னென்றாள் புதல்வன் றன்னைக் கணவன் 
சாவா தொழியா னென்றென் றுள்ளந் 2 தள்ளுற் றயர்வாள் 
காவா யென்னாண் மகனைக் கணவன் புகழுக் கழிவா 
ளாவா வுயர்கோ சலையா மன்னம் மென்னுற் றனளே . 

( இ - ள் . ) ( என்று பின்னும் ) , புதல்வன் தன்னை - (தன் ) மகனைப்பற்றி , போ 
வாது ஒழியான் - ( என்மகன் வனத்திற்குச் ) செல்லாமல் நீங்கான் , என்றாள் - ; 
கணவன் சாவாது ஒழியான் என்று என்று- ( இதனால் ) தன் கொழுநன் இறவாது 
விடானென்று பலமுறையெண்ணி , உள்ளம் தள்ளுற்று - மனம் நெருக்கப்பட்டு , 
அயர்வாள் - வருந்துவாள் ; கணவன் புகழுக்கு அழிவாள் - கொழுநனது கீர்த் 
திக்குக் குறைவுவருமேயென்று ) வருந்துபவளாய் , மகனை காவாய் என்னாள் 
இராமனை (வனத்துக்குச் செல்லவொட்டாமல் தடுத்துக் ) காப்பாயாக என்று 
( தன்கணவனிடத்துச் ) சொல்லாள் ; ஆஆ- அந்தோ அந்தோ, உயர் கோசலை ஆம் 
அன்னம் - சிறந்த கௌசல்யையாகிய அன்னப்பேடை , என் உற்றனள் - 
எவ்வாறு துன்பப்பட்டாள் ? (மிகவும் வருந்தினாள் என்றபடி ) ; ( எ - று . ) 

இராமனோ தந்தை கட்டளையிட்டதனால் வனஞ்செல்லாதிருக்கமாட்டான் ; 
அவன் வனஞ்சென்றாலோ கணவன் உயிரோடும் இருக்கமாட்டான் : இனி 
கணவனதுபூதவுடம்பைக் காக்கும் பொருட்டு மகனைக் கானகஞ்செல்ல 
வேண்டா மென்று கணவனைக்கொண்டே தடுப்போ மென்றாலோ அதனாற் 
கணவனது புகழுடம்புக்கு அழிவு வருமே என்று இவ்வாறு நினைந்து நினைந்து 
அந்தக்கோசலை பட்ட துன்பத்துக்கு ஓரெல்லையில்லை யென்பதாம் . ஒருபால் 
மகன் கானகஞ் செல்லுதலும் கணவனிறப்பனோ என்ற சங்கைவருத்த ,, 

கானகஞ்செல்லாவிட்டாற் கணவனது புகழுக்கும் புண்ணியத்துக் 


மகன் 


உருஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( நருக ) 


4 


கும் கேடுவருமே என்ற வருத்தம் மற்றொருபால் இடருறுத்த இவ்விருவகைத் 
துன்பத்துக்கு இடையே அகப்பட்ட கோசலையின் மனத்துயர்நிலை நம்மாற்சொ 
ல்லமுடியாதென்றபடி . தன்னை - அசையுமாம் . மகனைக்காவாய் என்பதற்கு- மக் 
னைக்குறித்து ( நீ தந்தையைக் ) காவாய் என்றுமாம் . ஆவர் - இரக்கச்சொல் : அவ 
லத்தால் , இரண்டடுக்கிற்று . அங்ஙனந் தேவியாயவள் இங்ஙனமாயினாளே 
யென்று குறிக்குமாறு , ஆவாவுயர் கோசலையாம் அன்னம் என்னுற்றனளே 
என்று கவி இரங்குகின்றன ரென்க . பி - ம் : -1 போவானொழிவாயென்னாள் ; 
போவானொழியானென்றாள் , போவானொழிவானென்றாள் , போவானொழிவா 
னென்னாள் . உதளர்வுற்று . என்றாள் . 

டூரு .-- இ துமுதற்பதினெருகவிகள் - கானகஞ்செல்லாநின்ற 

மகனைக்குறித்துத் தசரதன் புலம்புதலைத் தெரிவிக்கும் . 
உணர்வா னனையா ளுரையா 1 லுயர்ந்தா னுரைசால் குமரன் 
புணரா னிலமே வனமே போவா னேயா மென் 
விணரார் தருதா ரரச் னிடரா லயர்வான் வினையேன் 
றுணைவா துணைவா வென்றான் றோன்றா றோன்றாயென்றான் . 

( இ - ள் .) இணர் ஆர்தரு தார் அரசன் - மலர்கள் நிறைந்த மாலையை 
யுடைய 

ய தசரதன் , அனையாள் உரையால் - அக்கோசலையினது வார்த்தையினால், 
உயர்ந்தான் உரை சால் குமரன் - சிறந்தவனாகிய கீர்த்திமிகுந்த ஸ்ரீராமன் , 
நிலம் ஏ புணரான் - பூமியைச் சேரான் ; வனம் ஏ போவான் ஏ ஆம்-காட்டிற்குச் 
செல்பவனேயாவான் , என்னா உணர்வான் - என்று அறிந்து , - இடரால் அயர் 
வான் - வருத்தத்தாற் சோர்பவனாகி , வினையேன் துணைவா - தீவினையை 
யுடைய என துதோழனே ! துணை வா - சகாயமாக வா , என்றான்- ; தோன் 
றால்- மகனே ! தோன்றாய் - ( என் முன்னே ) வருவாயாக , என்றான் - ; ( எ- று . ) 

இராமன் காட்டிற்குச்செல்வானேயன்றிப் பட்டாபிஷேகஞ்செய்துகொ 
ள்ளானென்று கோசலை கூறியதனால் , மன்னவன் துயர்மேலிட்டுக்கதறலானா 
னென்க . முதற்குமாரனாதலாலும் , சகலகல்யாணகுணங்களுமுடையவனாதலர் 
லும் , உயர்ந்தான் என்றார் . நிலம்புணர்தல் - பூமிப்பிராட்டியோடுகலத்தல் , பட்டா 
பிஷேகஞ்செய்துகொள்ளுதல் . துணைவாதுணைவா , தோன்றால் தோன்றாய் 
இத்தொடர் - எழுத்தின் கூட்டம் இடைவிடாது பொருள் வேறுபாட்டாற் 
பெயர்த்தும் வருவதலால் , மடக்கு என்னுஞ் சொல்லணியாம் . உணர்வான் 
முற்றெச்சம் . பி - ம் : -1உய்ந்தான் . 2 மாவனமே . 3 ஆதரித்ததாரான் , ஆர்தரு 
தார்மார்பன் . 4 என்றாள் . தோன்றாய் . 6 தோன்றால் . என்றாள் . 

( நரு உ ) 
ருசு . கண்ணுந் நீரா யுயிரும் மொழுகக் கழியா நின்றே 

னெண்ணுந் நீர் நான் மறையோ ரெரிமுன் னின்மேற் சொரிய 
மண்ணுந் நீராய் வந்த புனலை மகனே 4 வினையேற் 
குண்ணுந் நீரா யுதவி யுயர்கா னடைவா யென்றான் . 


காண்டம் . 


ச் .-- நகர்நீங்குப்படலம் 


உருகூ 


( இ - ள் . ) ( பின்னும் தசரதன் இராமனை விளித்து ), மகனே- எனது புத்தி 
ரனே ! கண்உம் நீர்ஆய் - கண்களிரண்டும் நீராகி , உயிர்உம் ஒழுக - சீவனும் 
வெளியிற் செல்ல , கழியாநின்றேன் - இறக்கும் நிலையையடைந்துள்ளேன் ; 
எண்ணும் நீர் நால் மறையோர் - ( யாவராலும் ) மதிக்கப்படுந்தன்மையை 
யுடைய நான்குவேதங்களையுமுணர்ந்த பிராமணர் , எரிமுன் - அக்கினியின் 
முன்னே , ( நீ பட்டாபிஷேகத்திற்குச் செய்ய வேண்டிய ஒமங்களைச் செய்த 
பின்பு ), நின்மேல் சொரிய - உன்மீது அபிஷேகஞ்செய்வதற்காக , மண்ணும் 
நீர் ஆய் வந்த - சுத்த ஜலமாகக் ( கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களி 
லிருந்து ) கொண்டுவந்த , புனலை - தீர்த்தங்களை , வினையேற்கு - தீவினையை 
யுடையேனான எனக்கு , உண்ணும் நீர் ஆய் உதவி - (நான் இறந்து விடப் 
பிரேதவுருவத்தையடைந்த எனக்கு ) உண்ணுதற்கு உரிய நீர்க்கடனாகக் 
கொடுத்து , ( பிறகு) , உயர் கான் - பெருங்காட்டை , அடைவாய் - சென்று 
சேர்வாய் , என்றான் - என்று புலம்பிக்கூறினான் ; ( எ- று . ) 
எனது கண்ணிரண்டு 

நீர்மயமாகி ஆறாய்ப் பெருக , என்னுயிரும் 
நீங்கப்போகின்றேன் : வேதமந்திரங்களைக்கொண்டு ஜபித்து ஓமஞ்செய்து 
உனக்கு அபிஷேகஞ்செய்யும் பொருட்டுக் கங்கை முதலிய புண்ணியந் திகளி 
லிருந்து கொண்டுவந்துள்ள நீரை , மகனே ! இறந்துவிட்ட எனக்குத் தர்ப் 
பண நீரர்கக்கொடுத்துப் பிறகு காட்டிற்குச் செல்வாய் என்று தசரதன் 
இராமனைக்குறித்துப் பெருந்துயரத்தாற் கூறின னென்பதாம் . 
நீராயுயிரும் மொழுக என்ற தொடரில் , கண் நீராயொழுக , உயிரும் ஒழுக 
என்று இனிமையுண்டாக உடனிகழ்ச்சியைக் கூறியது - உடனவிற்சியணி 
யாம் . மண்ணும் நீர் - கழுவி நீராட்டுதற்கு உரிய நீர் : “ மண்ணுநீர் மருள் 

என்றார் , சிந்தாமணியிலும் ,. வந்தபுனலென்றது - ( கங்கையே 
முதலவாய கன்னியீறான் தீர்த்த , மங்கலப்புனலும்நாலுவாரியினீரும் பூரித்து 
என்று கீழ்க் கைகேசி சூழ்வினைப்படலத்திற் கூறிய கங்கை முதலிய புண்ணிய 
நதிகளின் தீர்த்தத்தைக் காட்டும் . நான் மறையோர் கொணர்ந்த நீர் பட்டா 
பிஷேகத்தில் நீராட்டுவித்தற்கு உரிய புனலாக இருக்க இயலாவிடினும் , 
இறந்த யான் உண்ணும் நீரர்கவர்வது உதவட்டு மென்று தசரதன் கூறுகின் 
றான் . ஒருவர் இறந்தபிறகு அவருடைய ஆன்மா பிரேதசரீரத்தைப் பெறு 
கின்ற தென்பதும் , புதல்வர் முதலியோர் இறந்தவர்க்குச் செய்யுஞ் சடங்கில் 
உதவுவனவான திலோதகம் ( எள்ளுடன் கூடிய நீர் ) வாஸோதகம் ( துணியைப் 
பிழிந்து கொடுக்கும் நீர் ) என்பன பிரேத்சரீரம்பெற்ற அவ்வான் மாவால் 
உண்ணப்படு மென்பதும் - நூற்கொள்கை . இராமபிரானுக்குப் பட்டாபிஷே 
கஞ்செய்வதென வசிட்டன் முதலியோர் நிச்சயித்து அதற்கு ஏற்ற செயலைத் 
தொடங்கியும் அது கைகூடப் பொறாமையோடு இராமபிரானையே காட்டிற்குச் 
செலுத்தும்படியும் நேரிட்டதுபற்றி , தசரதன் ; தன்னை வினையேன் எனப் 
பழித்துக் கூறுகின்றான் . 


கண்ணுக 


வாட்டி ) 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


லுள்ளது . 


இரண்டாமடியில் , நீர் - நீர்மை என்றதன் விகாரம் . மற்றை மூன்றடி 
களிலுமுள்ள நீர் - புனல் என்றபொருளது ; எரி எரிவது : எனவே , 
அக்கினியாயிற்று ; வினை முதற்பொருள் விகுதிபுணர்ந்துகெட்டபெயர் . பிம்: 
ஒழுகி . நீரான் , நீரார் . என் . 4 வினையேன் . 5 அடையாய் . இப்பாடலின்பின் 
சுக - ஆவது பாடலாகவுள்ள “ எற்றே என்று தொடங்கும் பாடல் சிலபிரதியி 

( நருங ) 
ருஎ . படைமா ணரசைப் பலகான் மழுவா ளதனா லெறிவான் 

2 மிடைமா வலிதா னனையான் வில்லா லடுமா வல்லா 
4 யுடையா மகுடம் புனையென் றுரையா வுடனே கொடியேன் 
சடைமா மகுடம் புனையத் தந்தே னந்தோ வென்றான் . 
( இ - ள் . ) ( என்றுபின்னும் ) , படை மாண் அரசை 

சேனைகளினது 
மாட்சிமையையுடைய வேந்தர்களை , பல கால் - இருபத்தொருமுறை, மழுவாள் 
அதனால் - மழுப்படையால் , எறிவான் - வெட்டுபவனும் , மிடை மா வலி தான் 
அனையான் - நெருங்கிய மிகுந்த பலத்தில் தன்னைத்தானே யொத்தவனுமாகிய 
பரசுராமனை , வில்லால் அடும் ஆ ( று) வல்லாய் - தனுவினால் வெல்லுந் திறத் 
தில் வல்லவனே ! கொடியேன்- தீவினையையுடைய யான் , உடையா மகுடம் 
புனை என்று - குலமுறைதவறாதுவருகிற முடியைச் சூடென்று, உரையா - 
சொல்லி , உடனே- , சடை மா மகுடம் புனைய - பெரிய சடை முடியை 
யணியும்படி , தந்தேன் - ; அந்தோ - !என்றான் - ; ( எ - று . ) 

உனது வீரகுணத்துக்குத் தோற்று இவ்வாசு உனக்கே தக்கதென்று 
அறுதியிட்டு உன்னைக்கூவி , உடையாமகுடம் புனை யென்று கூறி , உன்னையே 
சடை மா மகுடம்புனையுமாறு தந்தேனே ! என்னுரையென்னே ! அந்தோ !! 
என்று தசரதன் இரங்குகின்றன னென்க . இச்செய்யுளில் , கருத்துக்கு விருப்ப 
மாகிய ஒரு செயலைச் செய்யத்தொடங்கி அதற்குமாறாக மற்றொன்றைப் பெறு 
வதாகிய தகுதியின்மையணி வந்துள்ளது காண்க : இது , வடமொழியில் 
விஷமாலங்காரமெனப்படும் . மிடை மா.வலிதான் அனையான் - வெற்றிபொருந் 
திய மகாபலிசக்ரவர்த்தியை யொத்தவ னென்றுமாம் ; இவ்வுரையில் அவன் 
தேவரைவென்றாற்போல இவன் அரசரை வென்றமையால் அவனை உவமை 
யாக்கினாரென்க. மாவலியை வாமனாவதாரத்தில் வென்றதுபோல , இவனை இவ் 
வவதாரத்தில் வென்றனை யென்றபடி . இனி , மிடைமாவலி 

தானனையான் 
( தயாதன் ) என்றான் எனக் கூட்டலுமாம் . - 1 பழுவாய் மழுவாலெறிவான் 
என்ற பாடத்துக்கு - பழுக்கக்காய்ச்சிக் கூர்மை செய்த மழுப்படையால் எறிபவ 
னென்க , பி.ம் : -2 மிடன்மாண் . 3 வில்லோடு . 4உடைமா . 

(ஙருச ) 
ரு.வு. 1கறுத்தா உயுருவம் மேனமுங் கண்ணுங் கையுஞ் 4 செய்யாய் 
பொறுத்தாய் பொறையே யிறைவன் புரமூன் றெரித்த போர்வி 
லிறுத்தாய் தமியே னென்னா தென்னை யிம்மூப் பிடையே 
வெறுத்தாயினிநான் வாணாள் வேண்டேன் வேண்டே னென்றான் , 


காண்டம் 


சு.- நகர்நீங்குபடலம் 


( இ - ள் .) ( என்று பின்னும் ) , உருவம் கறுத்தாய் - திருமேனி கறுத்திருப்ப 
வனே ! மனம் உம் கண்உம் கை உம்செய்யாய் -உள்ளமுங் கண்களுங் கைகளுஞ் 
செம்மையாயிருப்பவனே ! பொறையே பொறுத்தாய் - பொறுமையென்னுங் 
குணத்தையே தரித்திருப்பவனே ! இறைவன் புரம் மூன்று எரித்த போர் வில் 
இறுத்தாய் - சிவபெருமானது முப்புரங்களையும்நீறாக்கின யுத்தத்தில்வென்ற 
வில்லை யொடித்தவனே ! தமியேன் என்னாது - தனியனாயிருக்கின்றேனென்று 
. நினையாமல் , என்னை இ மூப்பிடைஏ வெறுத்தாய் - என்னை இம்முதுமையி 
லே வெறுத்துவிட்டாய் ; இனி நான் வாழ் நாள் வேண்டேன் வேண்டேன் - 
இனியான் ( சரீரத்தோடு ) வாழும் நாளை விரும்பேன் விரும்பேன் , என்றான் - . 

தான் சத்தியபிரதிஜ்ஞனாகவேண்டிக் கானகம்போவென்றாலும் தன் 
பேச்சைமீறி இராமன் காடு செல்லா திருப்பின் நல மென்று கருதுபவ னாதலின் , 
அங்ஙனம் தன் பேச்சைமீறாது இராமன் கானகஞ்செல்வதுபற்றி , தமியேனென் 
னாதுவிட்டுச்செல்வதாக இராமன்மீதுகுறைகூறுகின்றனன் தசாதெனென்க . இத 
னால் , தசரதனது அன்பும் பெருவருத்தமும் வெளியாம் . மனஞ்செம்மையா 
தல் - மனம் நல்லதாயிருத்தல் . இனி , உருவமும்மனமுங்கறுத்தாயென்றுமாம் ; 
அவ்வுரையில் மனங்கறுத்தல் - மனங் கோபித்தல் ; கறுப்புஞ்சிவப்பும் வெகுளி 
ப்பொருள் . ” புரமூன்றெரித்த இறைவன்போர்வில் என்றலுமாம் . வேண் 
டேன்வேண்டேன் . அவலம்பற்றிய அடுக்கு . பி - ம் : - கருத்தாய் . 2உருவும் . 
3 கண்ணும்மனமும் . 4 செய்ய . 5 அன்று . பொருவில் , ஒருவில் . 7 என்னாய் . யோன். 
ருக . பொன்னின் முன்னம் மொளிரும் பொன்னே புகழின் புகழே 

1 மின்னின் மின்னும் வரிவிற் குமரா மெய்யின் மெய்யே 
யென்னின் முன்னம் 2 வன நீ யடைதற் கெளியே னல்லே 
னுன்னின் முன்னம்புகுவே னுயர் 4 வா னகம்யா னென்றான் . 

(இ - ள். ) பொன்னின் முன்னம் ஒளிரும் பொன்னே - பொன்னிலும் 
மேலாக விளங்குகின்ற பொன் போன்றவனே ! புகழின் புகழே - கீர்த்திக்குங் 
கீர்த்தியானவனே ! மின்னின் மின்னும் வரி வில் குமரா - மின்னலினும் 
( மேலாக ) விளங்குகின்ற கட்டமைந்த வில்லையுடைய மகனே ! மெய்யின் 
மெய்யே - வாய்மைக்கும் வாய்மையானவனே ! என்னின் முன்னம் - எனக்கு 
முன்னே , நீ வனம் 

அடைதற்கு - நீ காட்டிற்போவதற்கு , எளியேன் 
அல்லேன் - நான் எளிமையை யுடையவனல்லேன் ; உன்னின் முன்னம் . 
உனக்கு முன்னே , யான்- , உயர் வானகம் புகுவேன் - உயர்ந்த தேவலோ 
கத்தை யடைவேன் , என்றான்.- ; ( எ - று . ) 

தேனகுமா மலர்க்கூந்தற்கோசலையுஞ் சுமித்திரையுஞ் சிந்தைநோவக் ,கூனு 
ருவிற் கொடுந்தொழுத்தை சொற்கேட்ட கொடிய்வள் தன் சொற்கொண் 
டின்று , கானகமே மிகவிரும்பி நீ துறந்த வளநகரைத்துறந்து நானும் , வான் 
கமே மீகவிரும்பிப் போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கோவே ” என்று 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


தசரதன் புலம்பலில் குலசேகரப்பெருமா ளருளிச்செய்த பாசுரம் இங்குக் காணத் 
தக்கது . மெய்யின் மெய்யே என்பதற்கு சத்தியத்தினது உருவம் போன்ற 
வனே யென்றும் , என்னின் முன்னம் , உன்னின் முன்னம் என்பவற்றிற்கு - 
என் கண்முன்னே உன்கண் முன்னே என்றும் உரைக்கலாம் . குமரன் - 
குமாரன் 

என்பதன் விகாரம் ; குமாரன் என்பதற்கு மன்மதனைத் 
தன் .. கட்டழகாற் குற்சிதனாக்க வல்லவ னென்றும் , குற்சிதர்களைச் சங்கரிக் 
கின்றவனென்றும் , பூமியில் மன்மதனைப்போற் சுந்தரனாக இருக்கின்றவனென் 
றும் , எப்பொழுதும் பாலனாக இருக்கின்றவ னென்றும் , பூமியிற் சம்பத்தைக் 
கொடுக்கின் றவனென்றும் , எப்பொழுதும் பிரமசாரியாயிருப்பவனென்றும் 
பலவகையாய்ப் பொருள் கொள்ளலாம் ; இது , முதலில் , முருகக்கடவுளது . பெய 
ராய்ப் பின்பு அவனைப்போன்ற மைந்தருக்கு ஆயிற்று ; சேய் என்பது 
போல . பி - ம் : -மின்னும் வரிவிற்குமரா மெய்யின்மெய்யே வினையேன் . 
2 அவனி. புகுவன் . 4வானினி. 

(நடுசு ) 
சு 0 . நெகுதற் கொத்த நெஞ்சு 2 நேயத் தாலே யாவி 

யுகுதற் கொத்த வுடலு முடையே னுன்போ லல்லேன் 
றகுதற் கொத்த சனகன் றையல் கையைப் பற்றிப் 

4 புகுதக் கண்ட கண்ணாற் போகக் காணே னென்றான் . 
( இ - ள் . ) ( என்று பின்னும் ), நேயத்தாலே - அன்பினால் , நெகுதற்கு ஒத்த 
நெஞ்சுஉம் - உருகுதற்குப் பொருந்தின மனமும், ஆவி உகுதற்கு ஒத்த உடல் உம் - 
அன்பினால் உயிர் விடுதற்குப் பொருந்தின சரீரமும் , உடையேன் -உடையநான் , 
உன்போல் அல்லேன் - உன்னைப்போல (இவ்விரண்டையும்உடையனாகாதவன் ) 
அல்லேன் ; தகுதற்கு ஒத்த சனகன் தையல் - உரிமைக்குப் பொருந்தின சா 
நகி (சீதை ) யினது , கையை பற்றி - கையைப் பிடித்துக்கொண்டு , புகுத - 
( இந்நகாத்துப் ) பிரவேசிப்பதை , கண்ட - பார்த்த ,கண்ணால் - ( என் ) நேத்திரத் 
தால் , போக- (வனத்திற் ) செல்ல, காணேன் பாரேன், என்றான்- ; ( எ - று . ) 

சானகியைப் பாணிக்கிரகணஞ்செய்து கொண்டு இந்நகரத்திற்புசக்கண்டு 
களித்த இக்கண்களைக்கொண்ட நான் நீ நகரத்தைவிட்டு அந்தச்சீதையோடு 
கானகஞ்செல்வதைக் காண மனம்பொறேன் : அதற்குக் காரணம் உன்போல 
அல்லாமல் நேயத்தால் நெகும்நெஞ்சும், நேயத்தால் உகும் உடலும் உடையனா 
யிருப்பதே யென்றன னென்க, நெகுதற்கு ...உடையேன்- கருத்துடையடை 
கொளியணி . நேயத்தாலே - மத்திமதீபம் . விவாககாலத்தில் வாமபாணிக் 
கிரகணம்பண்ணி அக்கினியை வலங்கொள்ளுதல் மரபாகலின் , சனகன்றையல் 
கையைப்பற்றி எனக் கூறினானுமாம் . உன்னைப்போலப் பிரிவாற்றுபவனல்லே 
னென்றபடி . பி - ம் : - 1நெஞ்சின் . 2 நேசத்தாலே . நின் . 4 புகுதல் . 

( ஙருஎ ) 
சுக . 1 எற்றே உபகர்வே னினியா னென்னை யுன்னிற் 4 பிரிய 

5வற்றே யுலகம் மெனினும் வானே வருந்தா தெனினும் 
பொற்றே ரரசே தமியேன் புகழே யுயிரே யுன்னைப் ( ன் . 
பெற்றே னருமை யறிவேன் பிழையேன் பிழையே னென்றா 


தாண்டம் 


சு . - நகர்நீங்குபடலம் 


உருஎ 


எனது 


காரணமான 


( இ - ள் . ) ( என்று பின்னும் ) , உன்னின் பிரிய - உன்னைவிட்டுப் பிரியும்படி , 
உலகம் . உலகத்தார் , வற்றுஏ எனின்உம் - பொறுக்கவல்லவர்களானா 
லும் , வான்எ . வருந்தாது எனின்உம் . தேவரும் மனம் 

வருந்தா ரானா 
லும் , பொன் தேர் அரசே - பொன்மயமானதேரையுடைய அரசனே ! தமியேன் 
புகழே ( வேறுதுணையில்லாத ) 

கீர்த்திக்குக் 
வனே ! உயிரே - உயிர்போல்பவனே ! உன்னை பெற்றேன் -உன்னை ( நோற்றுப் ) 
பெற்ற நான் , அருமை அறிவேன் - ( பெற்ற ) அருமையை அறிவேன் ; இனி 
யான் என்னை எற்று ஏ பகர்வேன்- இப்போது நான் எந்நிலைமையைக்குறித்து 
என்னவென்று கூறுவேன் ? பிழையேன் பிழையேன் - உய்யேன் உய்யேன் , 
என்றான்- ; ( எ - று . ) 

மண்ணுலகத்தவர் விண்ணுலகத்தவர் யாவர்க்கும் நீ உயிர்போன்றவனாத 
வின் நீ பிரிய அவரும் உயிர்வைத்திரார் : ஒருகால் அவர் உயிர்வைத்துக்கொண் 
டிருந்தாலும் என்னுயிர்நிற்கா தென்றவாறு . சிந்தையாலுஞ் சொல்லாலுந் தான் 
முடிசூட்டினமையால் அரசே என்றும் , இம்மை மறுமை இன்பங்களை 
யொருங்கே யெய்துவித்தலால் புகழே என்றும் , இராமன் நீங்கினால் உயிர் 
நீங்குமென்லு மியைபுபற்றி உயிரே என்றும் உபசரித்துக்கூறினான் . நொந்து 
பரிவாய் மகவைப் பெறுந் துயரத்தை வந்தியறியாள் போல , இவ்வருமையைப் 
பெற்ற யான் அறிவேனேயன்றிப் பிறர் அறியாரென்றபடி . என்னில் உன்னைப் 
பிரிய என உருபுகளைப் பிரித்துக்கூட்டிப் பொருள் கோடலுமாம் . பி - ம் : 
ஒற்றே . பகர்வான் . என்னே . பிரியா . மற்றே . உலகத்தேனும் உறைதும் , 
வருந்தான் . பொன்னே . அறிவன் . 

( நரு அ ) 
கூ உ . அள்ளற் பள்ளப் புனல்சூ ழகன் மா நிலமும் 

கொள்ளக் குறையா நிதியின் குவையும் 2 முதலா மெவையுங் 
கள்ளக் 3 கைகே சிக்கே யுதவிப் 4 புகழ்கைக் கொண்ட 
வள்ளற் றனமென் 5 னுயிரை மாய்க்கும் மாய்க்கும் மென்றான் . 

( இ - ள் . ) ( என்று பின்னும் ), அள்ளல் - குழைசேற்றையுடைய , பள்ளம் 
ஆழத்தையுடைய , புனல் -கடலால் , சூழ்- சூழப்பட்ட , அகல் மா நிலம் உம் - மிக 
வும் பரந்த பூமியையும் , அரசுஉம் - இராச்சியபாரத்தையும் , கொள்ள 

குறையா 
நிதியின் குவை உம் - ( யாவர் எவ்வளவு கொள்ளினுங் ) குறையாத திரவிய 
ராசியையும் , முதல் ஆம் - இவை முதலிய , எவைஉம் - எல்லாவற்றையும் , கள்ளம் 
கைகேசிக்கு ஏ - வஞ்சனையையுடைய கைகேயிக்கே , உதவி - கொடுத்து , புகழ் 
கைக்கொண்ட - கீர்த்தியைப் பெற்ற , வள்ளல் தனம்- ( உனது ) ஔதார்யகுணம் , 
என் உயிரை மாய்க்கும் மாய்க்கும் - எனது பிராணனைக்கொல்லுங் கொல்லும் ; 
என்றான்- ; ( எ - று .) 

கைப்பட்ட இராச்சியத்திற் சிறிதும் பற்றுக்கொள்ளாது மனவெழுச்சி 
யோடு தம்பிக்கு ஈந்த உதாாகுணம் என்னுயிரைக் கொள்ளை கொள்கின்ற 

33 


{ 


மாசும் 


உருவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


தென்கிறான் தசரதன் . இனி, அள்ளல் - அகத்திய னொருகையால் மொள்ளு 
தலும் , சாகரரால் தோண்டுதலுமென்றும் , என்னுயிரை மாய்க்கும் மாய்க்கும் - 
எனதுயிரோ டொத்த இராமனை மறைக்கும் மறைக்கு மென்றுமாம் . பி -ம் : - 
நானிலமும் , மாநிலமாய் . 2 முதலாவெவையும் . கைகேயிக்கே . 4 புகழைக் 
கொண்ட . 5 உயிராலன்றி மறையேன் . 

(நருக) 


சங . ஒலியார் கடல் சூழுலகத் துயர்வா னிடைநா கரினும் 

பொலியா நின்றா ருன்னைப் போல்வா ருளரோ பொன்னே 
வலியா ருடையா ரென்றான் மழுவாளுடையான் வரவுஞ் 
சலியா 2 நிலைநின் றான்போற் றடுப்பா ருளரோ வென்றான் . 


( இ - ள் . ) ( என்று பின்னும் ), ஒலி ஆர் கடல் சூழ் உலகத்து - ஒசை 
நிறைந்த பெருங்கடல் சூழ்ந்த இந்நடுவுலகத்தவரிலும் , உயர் வானிடை - மேலா 
கிய தேவர்களிலும் , நாகரின் உம் - பாதாளலோகவாசிகளிலும் , பொலியா 
நின்றார் - புகழ்முதலியவற்றால் விளங்குகின்றவர் , உன்னை போல்வார் உளர் ஓ 
உன்னை ஒப்பவர் இருக்கின்றனரோ ? பொன்னே - பொன் போன்றவனே ! 
மழுவாள்உடையான் - பரசுராமன் , வலிஉடையார் யார் என்றான் - ( என்னி , 
னும் மிக்க) வலியுடையவர் யாவர் ? ( ஒருவருமில்லை ) என்று சொல்லிய 
வனாய் , வரஉம் - ( போருக்கு ) வாவும் , சலியா நிலை நின்றான் போல் - மனந்தள 
ராது எதிர்த்து வென்றதன்மையை யுடைய இராமனைப்போல் , தடுப்பார் 
உளர் ஓ - ( எதிராளியின் வலியைத் தடுக்கவல்லவர் வேறிருக்கின்றரோ ? 
என்றான்- ; ( எ - று . ) 


க்ஷத்திரியரை இருபத்தொருகால் வென்ற பரசுராமன் என்முன் வலியுடை 
யார் யாவர் ? என்று செருக்கோடு கருச்சித்துக்கொண்டுவரவும் அப்படிப்பட்ட 
பெருவீரனையும் வென்ற மகாவீரனான இராமனைப்போல் தைரியசாலிகளான வீரர் 
எங்குங்கிடையா ரென்பதாம் . கிடைத்தற்கருமைபற்றி , பொன்னே என்றான் . 
வலியாருடையாரென்றானென்றது - “ மலைகுவன்வல்லையாகில் வாங்கிடித்தனு 
வையென்றான் ” என்றதனை நோக்கி . என்றால் எனப் பிரித்து , தடுப்பார் உள 
ரோ - இனி இதனை விலக்குபவருண்டோவென்றுமாம் . இனி , தயரதன் , 
( நின்னினும் ) வலியுடையார் யார் என்றான் ; தடுப்பார் உளரோ என்றான் எனக் 
கூட்டலுமாம் . 2 நிலையானென்றால் தவிர்வார் உளரோ என்ற பாடங்கொண்டு , 
இங்கு வலியவர் யாவருளரென்று பரசுராமன் வந்தபோதும் சிறிதுஞ் சலியாது 
காத்த இராமனையும் தவிர விடலாமோ ? அங்ஙனம் தவிரவிட்ட உன்னைப் 
போல் யாவர் இவ்வுலகிலிருப்பவ ரென்று இராச்சியவிலக்குமியைத் தசரதன் 
பழித்துரைத்ததாக இப்பாடலுக்குப் பொருள் காண்பாருமுளர் . பி - ம் : 
திருவே . நிலையாயென்றால் , நிலையாநின்றால் , நிலைநின்றார்போல் . 3 தவிர்வார் . 


காண்டம் 


சு.- நகர்நீங்கு படலம் 


உருசு 


சுச . கேட்டே யிருந்தே 2 னெனினுங் கிளர்வா னின்றே யடைய 

மாட்டே னாகி லன்றோ வன்கண் ணென்கண் மைந்தா 
காட்டே யுறைவாய் நீயிக் கைகே சியையுங் கண்புடிந் 
நாட்டே யுறைவே னென்றா னன்றென் றன்மை யென்றான் . 

( இ - ள் . ) ( என்று பின்னும் ), கேட்டு ஏ - ( நீ காட்டுக்குப் போனாயென்று ) 
கேட்டும் , இருந்தேன் எனின்உம் - இங்கிருப்பேனானாலும் , கிளர் வான் 
இன்று அடைய மாட்டேன் ஆகில் அன்றோ - விளங்குகின்ற தேவலோகத்தை 
இப்பொழுதே யடையாமற்போயினாலல்லவா , என்கண் வன்கண் - என்னிடம் 
கொடுமைத் தன்மை யுளதாகும் ? மைந்தா - மகனே ! நீ காட்டே உறைவாய் - நீ 
காட்டில் வசிப்பாய் : ( அங்ஙனமாகவும் ) , நான்- , இ கைகேசியையும்- , கண்டு 
( கொல்லாமல் எதிரிற் ) கண்டு , இ நாட்டே உறைவேன் - இப்பூமியிலே வசிப் 
பேன் , என்றால் - , என் தன்மை நன்று - என தியல்பு நன்றாயுள்ளதாகும் , என் 
றான்- ; ( எ - று . ) 

நான் உன்னைக் காட்டிற்கு அனுப்பி இந்தக்கைகேசியின துமுகத்தில் 
விழித்த வண்ணம் இந்நாட்டில் இருப்பேனானால் , என் தன்மை பரிகசிக்கத் 
தகுந்ததாகும் : மேலும் , நீ காட்டிற்குச் சென்றாயென்பதைக் கேட்டும் என்னுயிர் 
வைத்திருந்தால் என்னைப்போன்ற வன்கண்ண னொருத்தனு மில்லையாவன் : 
யானோ அங்ஙனம் வன்கண்ண னென்று பிறர் கூறும்படியும் கைகேசியின் 
முகத்தில் விழிக்கும்படியும் இந்நாட்டில் உயிர்வைத்திராமல் வானகஞ்சென் 
றேவிடுவே னென்றனன் தசரத னென்க . நன்று - எதிர்மறை யிலக்கணை 

கிய பிறகுறிப்பு , பி - ம் :-வீந்தேன் . இன்னும் . ஆயின் . யான் . நன்மை . 
சாரு . 1 மெய்யார் தவமே செய்துன் மிடன்மார் பரிதிற் பெற்ற 

செய்பா ளென்னும் பொன்னு நிலமா தென்னுந் திருவு 
முய்யா ருய்யார் கெடுவே னுன்னைப் பிரியின் வினையே 
னையா 4 கைகே சியை நே ராகே னோநா னென்றான் . 

( இ - ள் . ) ( என்று பின்னும் ) , மெய் ஆர் தவம்ஏ செய்து -வாய்மைபொருந் 
திய தவத்தைச்செய்தே , உன் மிடல் மார்பு - உனது வலியையுடைய மார்பை , 
அரிதின் பெற்ற - அருமையாய்ப் புணரப்பெற்ற , செய்யாள் என்னும் பொன் 
உம் - திருமகளென்னும் பிராட்டியும் , நிலம் மாது என்னும் திருஉம் - நிலமக 
ளென்னும் பிராட்டியும் , உய்யார் உய்யார் - பிழையார் பிழையார் ; வினையேன் 
உன்னை பிரியின் கெடுவேன் - பாவியாகிய யான் உன்னைவிட்டுப் பிரிந்தால் அழி 
வேன் ; ஐயா - . குழந்தாய் ! ( உன்னைப்பிரியின் ) - உன்னைவிட்டுப் பிரிந்து 
உயிபோடுவாழ்ந்தால் , நான்- , கைகேசியை நேர் ஆகேன் ஓ - கைகேசியை 
யொத்த பாவியாக மாட்டேனோ ? என்றான் - ; ( எ - று . ) 

உன்னைக் காட்டிற்கு அனுப்பியும் நான் ஸ்வஸ்தனாக இருந்தேனானால் , மன 
மொப்பி உன்னைக் காட்டுக்கு ஏகுமாறு சொன்ன கைகேயிக்கும் எனக்கும் என்ன 


யா 


உசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா - 


வித்தியாசம் ? ஆகையால் , நான் உயிர்போக வானகஞ்சேர்வ னென்றனன் தச 
ரதனென்பதாம் . மெய்யார் தவம்- உடம்பு வருந்தச்செய்யுந் தவமுமாம் . செய்யா 
ளென்னும் பொன்.சீதையுமாம் . உன்னைப்பிரியின் - மத்திம தீபம் . பி - ம் : 
மெய்யே . 2 பிரியில் . 3 வினையேற்கு . 4 கைகேசியே , கைகேசிதன் , கைகேசிக்கா. 
4 மருளாதேனோ, நேராருளராம் , நேராருளரோ, நேராருரைதான் . ( 

x2 ) 


7 


சுசு . பூணா ரணியும் முடியும் பொன்னா சன மூங் குடையுஞ் 

சேணார் 3 மார்புந் திருவுந் தெரியக் காணக் 4 கடவேன் 
மாணா மரவற் கலையு மானின் றோலும் மவைதான் 
காணாதொழிந்தேனென்றா னன்றாய்த் தன்றோ கருமம் . 

( இ - ள் . ) ( என்று பின்னும் ), பூண் ஆர் அணிஉம் - அணிதல் பொருந்திய 
ஆபரணங்களும் , முடிஉம் - கிரீடமும் , பொன் ஆசனம்உம் - பொன்மயமான 
சிங்காதனமும் , குடை உம் - வெண்கொற்றக்குடையும் , சேண் ஆர் மார்புஉம் - 
அகலம் பொருந்திய மார்பும் , திருஉம் - ( அதில் வீற்றிருக்கின்ற ) ஜயலட் சுமி 
யும் , (ஆகிய இவற்றை ), தெரிய காண விளங்கப்பார்த்தற்கு , கடவேன் - 
உரிய நான், மானா மரம் வற்கலைஉம் - மாட்சிமைப்படாத மரவுரியும் , மானின் 
தோல்உம் - கிருஷ்ணாஜிதமும் , அவை - ஆகிய அவற்றை , காணாது ஒழிந்தேன் 
என்றால் - பாராமல் தேவலோகத்துக்குப் போய்விட்டேனானால் , கருமம் 
( உயிர் நீங்கும் ) அத்தொழில் , நன்று ஆய்த்து அன்றோ - நல்லதாயிற்றல்லவா ? 
என்றான்- ; ( எ - று .) - தான் - அசை . 

நீ மணிமுடி சூடி வெண்கொற்றக்குடை நிழற்றப் பேரணிகலம்பூண்டு சிங்கா 
தனத்தில் இலக்குமி தங்கும்மார்போடு வீற்றிருக்கக் காணுதற்குரிய யான் அதற்கு 
மாறாய் நீ மரவுரிதரித்து மான்றோல் போர்த்துச் சடைமுடியுடன் இருக்குந் 
தவக்கோலத்தைக் காணாது வானுலகஞ்சேர் தல் எனக்குநேருமாயின் அதுவே 
எனக்குநன்றென்கிறான் தசரதன் . தன் திருமகனது மெல்லியல்புக்குப் 
பொருந்தாமையாலும் , அரசர்க்குரித்தன்மையாலும் மாண என்றான் . 4 திரி 
வேன் என்ற பாடத்துக்கு இவ்வாறு பொருளுரைப்பதன்றி , முடிமுதலியன 
கொண்டு திரிபவனாகிய யான் அவ்வரசசின்னங்களையெல்லாம் விட்டு வற்கலை 
முதலிய தாபசவேஷத்தைக் கொள்ளாமல் இறந்திட்டால் என்செயல் நன்றாய் 
விட்டதல்லவா ? என்று , தசரதன் தான் கருதியவாறு தன்னிராச்சியத்தை 
மகனிடத்து வைத்துத் தான் கானகஞ்சென்று தவஞ்செய்து தன் சரீரத்தை 
விடப்பெறாத இன்னாப்பினாற் கூறுகின்றா னெனக் கருத்துக்காண்டல் ஏற் 
கும் . பூமருவுநறுங்குஞ்சிபுன் சடையாப்புனைந்து பூந்துகில்சேரல்குற் , காம 
ரெழில்விழலுடுத்துக் கலனணியா தங்கங்களழகுமாறி , யேமருதோளென்புதல் 
வன்யானின்று செலத்தக்கவனந்தான் சேர்தல் , தூமறையீரிது தகவோசுமந்தி 
ரனே வசிட்டனேசொல்லீர்நீரே ” என்ற பாசுரம் இங்கு ஞாபகத்திற்கு 
வருகிறது . மாண் ஆம் மரவற்கலை எனப்பிரித்து உரைப்பினுமாம் . வற 


காண்டம் 


--நகர்நீங்குப்படலம் 


உக்க 


கள் உள்ளன . 


புறா 


கலை - வல்கலா என்னும் வடமொழிச்சிதைவு . பி - ம் : -1பூணார்மார்பும் . 2சிறப் 
பும் . அழகும் , 5மாணாவரை , மாணாமரை , மாணாமா . நோன் . காணாதொழி 
வேனென்றானன்றாய்த்தன்றோகருமம் , காணாதொழிவேனன்றே நன்றாய்த் 
தன்றோ கருமம் , காணாதொழிவே நன்றாய்த்தன்றோ கருமமென்றான் , காணா 
தொழிந்தேனன்றாய்த்தன்றோகன்றேயென்றான் . இப்பாடலுக்குப்பின் சில 
பிரதிகளில் “ வன்மாயக்கைகேசி ( எ 2 ) ” முதலுள்ள பத்தொன்பது பாடல் 

(ஙசுங) 
சுஎ.-- பலபடி புலம்பும் மன்னவனை வசிட்டன் தேற்றுதல் . 
1 என்றா வொன்றொன் றொவ்வா 2 விசைதந் தரசன் னுயிருஞ் 
சென்றா னின்றோ டென்னுந் தன்மை யெய்தித் தேய்ந்தான் 
மென்றோன் 5 மார்பின் முனிவன் வேந்தே யயரே லவனை 
கயின்றே காத வண்ணந் தகைவென் னுலகோ டென்றான் . 

( இ - ள் .) என் என்று , ஒன்று ஒன்று ஒவ்வா - ஒன்றோடொன்று 
பொருந்தாத பலவார்த்தைகளை , இசைதந்து - சொல்லி , அரசன் - சக்ரவர்த்தி , 

, 
இன்றோடுஉயிர் உம் சென்றான் - இற்றைநாளுடன் உயிரும் அழியப்பெற்றான் , 
என்னும் தன்மை எய்தி- என்று சொல்லத்தக்க , இயல்பை அடைந்து , தேய்ந் 
தான் - வருந்தினான் ; மென் தோல் மார்பின் முனிவன் - மெல்லிய மான்றோ 
லைச்சாத்திய மார்பையுடைய அம்முனிவன் , வேந்தே - அரசனே ! அயரேல் 
வருந்தாதே ; அவனை - அவ்லிராமனை , உலகோடு - இந்நாட்டினின்றும் , இன்று 
ஏகாதவண்ணம் -இன்று செல்லாதபடி , தகைவென் - தடுப்பேன் , என்றான்- . 

மன்னவன் பலபடி புலம்பிப் பரிதவிப்பதைக் கண்ட வசிட்டமுனிவன் 
தசரதனைக் கிட்டி , இராமனைப் போகாதவண்ணந்தகைவே னென்று சொல்லித் 
தேற்றின னென்க . வசிட்டமுனிவன் இங்ஙனம் தேற்றியதாக முதனூலிற் 
காணப்படவில்லை . கைகேசிக்கு வரத்தைப் பிரதிஞ்ஞைசெய்துவிட்டு , இரா 
மன்கானகஞ்செல்லாதிருப்பின் நல மென்னுதல் அவன் கானகஞ்செல்வது 
குறித்து அவன்மீதுகுறைகூறுதல் முதலியன வருத்தத்தால் மதிமயங்கிக் 
கூறுகின்றவை யாதலின் , ஒன்றொடொன்றொவ்வாவாயின . உயிர்சென்றான் - 
சினைவினை முதன் மேல் நின்றது . உலகோடு - உருபுமயக்கம் . உலகோடு 
தகைவேன் 

உலகவொழுக்கத்தோடுபொருந்தத் தகைவேனென்றுமாம் . 
இன்று இப்பொழுதுமாம் . பி - ம் : - ஒன்றோடொன்றொன்று , ஒன்றோ 
டொன்றொடொன்றா. உரை . 3 சென்றோ நின்றான் , சென்றானிந்தாள். எய் 
திற்றென்றான் . 5மரபின் . இன்றேயேகா . தருவன் , தகைவன் . என்னா. 
இதுமுதல் ஐந்துபாடல்கள் சிந்தை தளர்வுற்று " 

தொடங்கும் 
கூ 0 -ஆம் பாடலுக்குப் பின் சில பிரதிகளிற் காணப்படுகின்றன . அங்ஙனம் 
காணுமிடத்து “ முனிவன் ” என்று தொடங்கும் அடுத்த பாடலி னீற்றில் 
“ மறையோன் றானும் போனான் என்று பாடமுள்ள பிரதிகளில் “ மறக் 
தான் " ( சுக ) என்று தொடங்கும் பாடல் முதல் மூன்றுபாடல்களில்லை . ( ஙகாச ) 


என்று 


உக்உ 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


சுஅ .--முனிவன் சொற் கேட்டு மன்னவன் ஆறியிருத்தல் . 
முனிவன் சொல்லும் மளவின் முடியுங் கொல்லென் றரசன் 
றனிநின் றுழறன் னுயிரைச் சிறிதே தகைவா னிந்தப் 
புனிதன் போனா லிவனாற் போகா தொழிவா னென்னா 
3 மனிதன் வடிவங் கொண்ட மனுவுந் தன்னை மறந்தான் : 

( இ - ள் .) முனிவன் சொல்லும் அளவில் - அம்முனிவன் அவ்வாறு சொல் 
லுங்காலத்தில் , முடியும் கொல் என்ற இப்பொழுதே இறந்துவிடுவானோ என் 
னுமாறு இருந்த , அரசன் - சக்ரவர்த்தியாகிய , மனிதன் வடிவம் கொண்ட 
மனு உம் - மனுஷ்ய ரூபத்தை யெடுத்துக்கொண்ட வைவஸ்வதமனு சக்ர 
வர்த்திபோன்ற தசரதனும் , இந்த புனிதன் போனால் - இப்பரிசுத்தமுனிவன் 
சென்றால் , இவனால் - இவன் வார்த்தையினால் , போகாது ஒழிவான் - ( இரா 
மன் வனத்திற்குப் ) போகாமல் நீங்கிவிடுவான் , என்னா - என்றெண்ணி , தனி 
நின்று உழல் தன் உயிரை - ( துணையில்லாமல் ) தனியே நின்றுவருந்துகின்ற 
தனது பிராணனை, சிறிது ஏ தகைவான் - கொஞ்சந்தடுத்தவனாய் , ( பிறகு) , 
தன்னை மறந்தான்- ; ( எ - று ) 

முடிந்துவிடுவானோ? என்னும் நிலையிலிருந்த தசரதமன்னவன் , வசிட்டன் 
வார்த்தையைக் கேட்டதும் சிறிது முதலில்தேறினாலும் , உடனே அந்நிலைமாறி 
மூர்ச்சித்தன னென்பதாம் . தன்னை மறத்தல் - தன்நிலை தவறிவிடுதல் : 
உணர்ச்சியற்றவனாதல் , முடியுங்கொல் என்பதற்கு - இராமன் ஏகாதவண்ணம் 
தடுத்தல் , கூடுமா என்று உரைப்பின் , புனிதன் போனா லிவனாற் போகாதொழி 
வான் என்று பின்னேவருவதோடு மாறுகொளக்கூறியதாதல் காண்க . 
முறை கோடாத செங்கோலாசன் , முனிவன் சென்றால் இராமன் வருவா 
னென்று கருதித் தேறுதலடைவதும் தன் சொல்லால் இராமனைக்காட்டுக்குச் 
செல்லாமல்தடுப்பதும் தனது சத்தியபிரதிஞ்ஞைக்குத் தவறாகுமேயென்ற 
எண்ணத்தால் தன்னைமறந்தா னென்னினுமாம் . வைவஸ்வதமனு - சூரியன் 
மகனும் , தசரதன் வமிசத்துக்கு ஆதிபுருஷனுமாகியவன் : அவன் நீதிநூல் 
வகுத்து முறை பிறழாது செங்கோல்செலுத்தினமைபோல இவனுஞ் செங் 
கோல் செலுத்தலால் , அவனை உவமை யாக்கினர் . என்றரசன் - தொகுத் 
தல் . பி - ம் : -1செல்லும் . போகலொழிவான் . 3 மனுவின் வடிவங்கொண்ட 
மன்னும் தன்னை மறந்தான் , மனுவின்வடிவங்கொண்ட மறையோன்றானும் 
போனான் , 

சுகூ.- கோசலை தன் கணவன் நிலைகண்டு வருந்தல் . 
மறந்தா னினைவும் 1 முயிரும் மன்னன் 2 னென்னா மறுகா 
விறந்தான் கொல்லோ வரச னென்னா விடருற் றழிவா 
3 டுறந்தாய் மகனே யுலகோ டெமையும் மென்னத் 4 துணையா 
மறந்தா னிதுவோ வையா வாசர்க் கரசே யென்றாள் . 


மனு 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குபடலம் 


உசாங 


. 


( இ - ள் .) ( அரசன் நிலையைக் கண்டு) , ‘ மன்னன் - அரசன் , நினைவுஉம் 
உயிர்உம் மறந்தான் 

ஞாபகமும பிராணனும் மறக்கப்பெற்றான் , என்னா - 
என்று அறிந்து , மறுகா - மனங்கலங்கி , அரசன் இறந்தான் கொல் ஓ என்னா 
மன்னன் உயிர் நீத்தானோ ! என்று சொல்லி , இடர்உற்று - வருத்தமடைந்து, 
அழிவாள் - சோர்பவளாகிய கோசலை , - மகனே - குழந்தாய் ! உலகோடு 
எமைஉம் துறந்தாய் - இந்நாட்டுடன் எங்களையுந் துறந்துவிட்டாய் , என்ன 
என்று நான் வருந்துகையில் , ஐயா - தலைவனே ! அரசர்க்கு அரசே - சக்ர 
வர்த்தியே ! துணை ஆம் அறம் தான் - இல்வாழ்க்கைக்குத் துணையாயிருக்குந் 
தருமம் , இது ஓ " ( என்னைவிட்டுச் செல்லுகின்ற ) இது தானோ ? என்றாள்- . 

மன்னவன் உணர்வும் உயிரும் சோர்ந்தது கண்டு கோசலை , ஒருகால் இவன் 
இறந்திட்டானோ ? என்றுசங்கையுற்று , மகனே ! நீ காட்டுக்குச் செல் 
கின்றாயே ! என்று நான் வருந்திக்கொண்டிருக்கையில் என்னைத்தேற்றாது 
என்னைவிட்டுச் செல்கின்றாயே ! இல்லறவாழ்க்கையில் எனக்குத் துணையாவது 
இவ்வாறுதானோ ! என்று புலம்புகின்றனளென்க . இனி , மகன் எம்மையும் 
இராச்சியத்தையும் விட்டுக் கான கஞ்சென்றானென்று கருதியதனால் மன்னன் 
நினைவுகுன்றியுயிரொடுங்கியுள்ளானென்று மனங்கலங்கி , ஒருகால் இறந்து 
பட்டானோ ? என்றும் அயிர்த்து மனமழிபவளாய்க் கோசலை அரசர்க்கரசனான 
நீ எம்மைத் தனியேவிட்டுச்செல்வது தகுதியோ என்று புலம்பினாளெனினு 
மாம் . கோசலையே துறந்தாய்மகனே யுலகோடு என்று மகனைக்குறித்தும் 
இடையேகூறினாளெனக்கொள்ளலும் ஒன்று . தானுஞ்சக்ரவர்த்தியோடு ஸஹ 
கமனஞ்செய்ய நினைந்தாளாதலால் எமை எனப் பன்மையாற் கூறினாளென்பாரு 
முளர் . என்றான் என்றபாடத்துக்கு , துணைவா- துணைவனே ! ஐயா அரசர்க்கு 
அரசே ! அறந்தான் இதுவோ ? என்று வசிட்டன் கூறினானென உரைக்க , 
பி - ம் : -1உணர்வும்முயிரும் . 2மறுகிமறுகி , என்னமறுகி . 3 இறந்தாய் . 4 துணை 
வா , துணையான் . மூன்றாமடியில் , துறந்தான் மகன் முன்னெனையுந் துறந்தாய் 
நீயுந்துணைவா என்று சிலர் ஓதுகின்றனர் . 

( க 

நசுசு ) 
எ0.- கோசலை மன்னவனைத் தேற்றுதல் . 
மெய்யின் மெய்யே யுலகின் வேந்தர்க் கெல்லாம் வேந்தே 
யுய்யும் வகைநின் னுயிரை யோம்பா திங்கன் 1 றேம்பின் 
வையம் முழுதுந் துயரான் மறுகும் முனிவன் னுட 2 னம் 
3 மையன் வரினும் வருமா லயரே 4 லரசே யென்றாள் . 

( இ - ள் . ) ( பின்னும் ) , ‘ மெய்யின் மெய்யே - வாய்மைக்கு வாய்மை 
யாயிருப்பவனே ! உலகின் வேந்தர்க்கு எல்லாம் வேந்தே - மூவுலகத்திலுள்ள 
அரசர்களுக்கெல்லாம் அரசனே ! நின் உயிரை - உனது பிராணனை , உய்யும் 
வகை - பிழைக்கும்படி , ஓம்பாது - காவாமல் , இங் ஙன் தேம்பின் - இவ்வாறு 
வருந்தினால் , வையம் முழுதுஉம் துயரால் மறுகும் - உலகமெல்லாம் துன்பத் 


உசுசி 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


தாற் கலங்கும் ; முனிவன்னுடன் நம் ஐயன் வரின் உம் வரும் - அம்முனிவனு 
டன் நந் திருமகன் வந்தாலும் வருவான் ; அரசே அயரேல் - அரசனே ! வருந்தா 
தேயும் , என்றாள் - ; ( எ- று . ) 

இங்ஙன் - விகாரம் . " மன்னனெப்படி மன்னுயிரப்படி ” என்பவாகலான் , 
நீ தேம்பின் வையம் மறுகும் என்றாள் . பி - ம் : - 1 தேம்பில் . 2 எம் . மெய் 
யன் . 4 அயரேலாசே . 

( ஙசு எ ) 
எக .-- தேற்றியவண்ணம் கோசலையுபசரிக்க, மன்னன் 

அறிவுதெளிந்து இராமன் வருவான ? எனல் . 
என்றென் றரசன் மெய்யு மிருதா ளிணையும் 1 முகனுந் 
தன்றன் செய்ய கையாற் றைவந் திடுகோ சலையை 
யொன்றுந் தெரியா 2 மம்ம ருள்ளத் தாசன் மெள்ள 
வன் றிண் சிலைநங் குரிசில் வருமே வருமே யென்றான் . 
( இ - ள் . ) என்று என்று - என்றுபலமுறைசொல்லி , அரசன் - அரசனது ,, 
மெய்உம் - உடலையும் , தாள் இணை உம் - உபயபா தங்களையும் , முகன்உம் முகத் 
தையும் , தன் நன் செய்ய இரு கையால் தைவந்திடு - தனது சிவந்த இரண்டு 
கைகளாலும் பலமுறைதடவுகின்ற , கோசலையை- , ஒன்று உம் தெரியா மம்மர் 
உள்ளத்து அரசன் - சிறிதும் பிரஜ்ஞையில்லாத மயக்கம் பொருந்திய மனத்தை 
யுடைய அந்தச் சக்ரவர்த்தி , மெள்ள- , வல் திண் சிலை நம் குரிசில் - மிகவும் 
வலிய சோதண்டத்தையுடைய நமதுமகன் , வரும் ஏ வரும் ஏ - வருவானா வரு 
வானா? என்றான் - ; ( எ - று .) 

அரசன் மகன் மேலுள்ள அன்பினால் வருமேவருமே என்று கூறினா 
னென்க . பி - ம் : -1 முகமும் . 2 மம்மல் . 

( ஙசுஅ ) 
எஉ.- மன்னன் கைகேசியின் கொடுமைபேசி வருந்தல் . 
1 வன்மா யக்கை கேசி 2 வரத்தா லென்றன் னுயிரை 
முன் மாய் விப்பத் துணிந்தா 3ளேனுங் கூனி மொழியாற் 
றன்மா மகனுந் 4தானுந் தரணி பெறுமா றன்றி 
யென்மா மகனைக் கானே கென்றா ளென்றா ளென்றான் . 

( இ - ள் .) வல் மாயம் கைகேசி - கொடிய வஞ்சனையையுடைய கைகேயி , 
கூனி மொழியால் - மந்தரை வார்த்தையால் ( தூண்டப்பட்டு ) , வாத்தால் 
தன்வரத்தினாலே , என் தன்உயிரை- எனது பிராணனை , முன் மாய்விப்ப துணிந் 
தாள் என்உம் - முன்னே அழியும்படி செய்ய நிச்சயித்தா ளாயினும் , தன் மா 
மகன்உம் தான்உம் - தனது பெருமையையுடைய புத்திரனுந் தானும் , தாணி 
பெறும் ஆறு அன்றி - பூமியைப் பெறும்வித மல்லாமல் , என் மா மகனை - எனது 
மூத்தமகனை , கான்எகு- காட்டிற்குப்போ, என்றாள் என்றாள் - , என்றான் - 

என்றாளென்றாள் - வெகுளியடுக்கு . தன் கருத்திற்கு மாறுபாடாக வரங் 
கேட்டதுபற்றி , மன்னன் , என்னுயிரை முன்மாய்விப்பத் துணிந்தாளென்றும் , 


காண்டம் 


சு.- நகர்நீங்குப்படலம் 


உசுரு 


வெறுப்பினாற் , பரதனை வேறுபடுத்தி தன்மாமகன் என்றும் கூறுகின் 
றான் . 

பி - ம் : - வன்மாமாயக்கேசி , வன்மாகைகேசிகை தன் . 2 வாக்கால் . 
எனலும். 4த்ரணிதானே . 5 அன்றாவென்றாள் , அன்றேயென்றாள் . இங்கு 
எறும்பின்கதையாள் 

என்று சில பிரதிகளிற் காணப்படுகிறது . அப் 
பாடத்திற்கு எறும்பின் சரித்திரத்தைக்கொண்டவ் ளென்பது பொருள் : 
எறும்பின்சரித்திரத்தைக் கொண்ட தாயின் குணத்தைக்கொண்டு பிறந்தவ 
ளென்பது கருத்து : அச்சரித்திரம் வருமாறு : -- கைகேயியின் தந்தை எறும்பு 
ஈ முதலிய ஜந்துக்களின் பாஷையை யுணர்ந்தவ னாதலால் ஒருகால் தன் மஞ் 
சத்தின்கீழே அருகிற் போய்க்கொண்டிருந்த ஒரெறும்பின் சொல்லைக் கேட்டு , 
வியப்புற்றுச் சிரித்தானாக , கைகேயியின் தாய் தன்னைப் பரிகாசஞ்செய்யவே 
தன்கண வன் சிரித்தா னென்று கருதிப் பெருஞ்சினங்கொண்டு நீ சிரிப்பதன் 
காரணத்தைச் சொல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினள் . அவள் கணவனான 
அசுவபதி இதன்காரணத்தைச் சொன்னால் எனக்குமரணம் நேரும் : ஆகையாற் 
சொல்லமுடியாது என்றனன் . கைகேயியின் தாயோ நீர் பிழைத்திருந்தாலுஞ் 
சரி , செத்தாலுஞ்சரி : அது எனக்கு அவசியமில்லை ; நீர் சிரித்தகா ரணத்தைச் 
சொன்னால் தான் என்னைப் பரிகாசஞ்செய்யவில்லை யென்பது எனக்குத் தெரிய 
வரும் என்று கடுமையாகச் சொல்லினாள் . அப்போது கேகயராசன் தனக்கு 
ஜந்துக்களின் பாஷை தெரியும்படி வரங்கொடுத்திருந்த யோகியின்மொழிப் 
படியே அந்தக் கைகேயியின் தாயைத் துரத்திவிட்டு இனிதாக இருக்கலாயின 
னென்பது . கைகேயிக்குத் தன்கணவன்சாவதானாலும்மனமிரங்காததுர்க்குணம் 
தாயின் வழியாக வந்துள்ள தென்று , அக்கைகேயியைச் சுமந்திரன் பழித்துக் 
கூறுகையில் இந்தச்சரித்திரம் வால்மீகத்தில் வந்துள்ளது . 

( ஙசுக ) 
எங .-- பிறகு தசரதன் கௌசலையை நோக்கித் தனக்கு 

முன்னேநேர்ந்த சாபத்தைக் கூறத்தொடங்குதல் . 
1 பொன்னார் வலயத் தோளான் கானோ புகுத றவிரா 
னென்னா ருயிரோ வகலா தொழியா 2 தி துகோ சலைகேண் 
முன்னா ளொருமா முனிவன் 3 மொழியுஞ் சாபம் முளதென் 
றந்நா ளுற்ற தெல்லா மவளுக் கரசன் னறைவான் . 

( இ - ள் . ) ( பின்பு ) , அரசன்- , ( கௌசலையை நோக்கி ) , கோசலை - கோச 
லையே ! பொன் ஆர் வலயம் தோளான் - பொன்னாலியன்ற வளையலையணிந்த 
தோள்களையுடைய இராமன் , கான் புகுதல் ஓ - காட்டிற்குச் செல் 
வனதயோ , தவிரான் - நீங்கமாட்டான் ; ( அதனால் ) , என் ஆர் உயிர் 
எனது அருமையான உயிரோ , அகலாது ஒழியாது - நீங்காது இராது ( நீங் 
கியே தீரும் ) ; இது கேள் - ( இங்கனம் இராமன் காட்டிற்குச் செல்ல எனது 
உயிர் போயே தீருமென்ற) இதற்குக்காரணமான வரலாற்றைக் கேட்பாயாக : 
முன் நாள் - முன்னொருகாலத்தில் ; ஒரு மா முனிவன் - ஒரு சிறந்த இருடி , 

34 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


மொழியும் - சபித்த , சாபம்- , உளது - இருக்கின்றது , என்று - என்று 
சொல்லி , அசான் உற்றது எல்லாம் - அச்தச்சாபகாலத்தில் சேர்த்ததெல்லா 
வற்றையும் , அவளுக்கு அறைவான் - அந்தக்கௌசலையிடம் சொல்லுவானா 
னான் ; ( எ - று . ) - அதனை மேல் கஎ- கவிகளிற் காண்க . 

இராமன் காட்டிற்குப்போவது திண்ணம் : அவனைப்பிரிந்த துயாத்தால் 
என்னுயிர்போவதும் திண்ணம் . இவை சேர்ந்தே தீருமென்பதற்கு ஏற்ப 
ஒருவாலாறு நிகழ்ந்ததுண்டு என அதனைக் கூறலாயினனென்பதாம் . பொன் 
னார் தோளான் கானோ புகுதப் புகுதறவிரான் என்ற பாடத்தில் , பொன் 
ஆர் தோளான் என்பதற்கு அழகுபொருந்தியதோளையுடையவனென் 
றும் , வெற்றித்திருவீற்றிருக்கின்றதோளையுடையவ னென்றும் , பொன்னா 
லாகிய ஆபாணமணிச்ததோளையுடையவனென்றும் பொருளுரைக்கலாம் . 
கான் ஓ புகுதப்புகுதல் - ஊர்க்குப் போகப்போகிறர் என்றாற்போன்ற வழக் 
குப்பற்றிவந்ததென்க : ஒகாரம் - தெரிநிலை . அகலாதொழியாது - இரண்டு 
எதிர்மறைகள் ஒன்று சேர்ந்து , அகன்றேதீரும் எனத் தேற்றப்பொருளைக் 
காட்டிற்று . உற்றதெல்லாம் - ஒருமைப்பன்மைமயக்கம் . அவளுக்கு அறை 
வான் - உருபுமயக்கம் . பி - ம் : - அது . 3 மொழிந்த, 

( க ) 
எச.- ஓ துழதல் “ சிந்தைதளர்வுற்று " என்னுங்கவியளவும் 
ஒருதொடர் : தசரதன் தன் சாபவரலாற்றைக் கூறுவதைத் தெரிவிக்கும் . 

வெய்ய கானத் திடையே வேட்டை வேட்கை மிகவே 
யைய சென்று கரியோ டரிக டுருவித் திரிவேன் 
உகையார் சிலையுங் கணையுங் கொடுகார் மிருகம் வருமோர் 
செய்ய நதியின் கரைவாய்ச் 4 சென்றே மறைய நின்றேன் . 

( இ - ள் . ) ( முன்னொருகாலத்தில் ), வேட்டை வேட்கை மிகள் - வேட் 
டையாடுதலில் ஆசை பெருக , வெய்ய - கொடுமையையுடைய , ஐய - 
கத்தக்க , கானத்து இடையே - காட்டில் , சென்று- , சரியோடு அரிகள் 
துருவி யானைகளையுஞ் சிங்கங்களையும் தேடி , திரிவேன் - அலைகின்ற 
கான் , - கார் மிருகம் வரும் - யானைமுதலிய பெரிய மிருகங்கள் சஞ்சரிக் 
கின்ற , ஓர் செய்ய சதியின் கரைவாய் - ஒரு அழகிய ஆற்றோரத்தில் , 
சென்று- , கை - கைகளில் ஆர் சிலைஉம் - அரியவில்லையும் , கணைஉம் - அம்பு 
களையும் , கொடு கொண்டு , மறைய நின்றேன்-மறைவாய் நின்றேன் ; ( எ - று .) 

வேட்டையாடவேணுமென்று விருப்பத்தோன்றியதனால் , யான் ஒரு 
கால் கையும் வில்லுமாய்க் கானகஞ்சென்று பல மிருகங்களும் தண்ணீர்பருகு 
தற்குவரும் ஒரு நதியின்கரையில் மறைந்திருந்தே னென்கின்றனன் தசாத 
னென்க. வேட்கையாவது - பொருள் கண்மேற் றோன்றும் பற்றுள்ளம் . ஐ 
என்னும் உரிச்சொல் ஐயவெனப் பெயரெச்சக்குறிப்பாய் நின்றது ; " ஆயிதழ்ப் 
பன்மல ரையகோங்குறைத்தா ” என்றவிடத்துப்போல : " ஐவியப்பாகும் " 


காண்டம் ச.- நகர்நீங்குப்படலம் 

உசுஎ 
என்பது சூத்திரம் . இனி, ஐய வென்பது - வியப்புச் சொல்லும் , அசையுமாம் . 
நீர் குடிக்க மிருகம் வரும் நதி யென்க . பி - ம் : - 1 சென்றே, கையில் , கையும் , 
இருக்கக்க தமாவருமோர் , இறுகக்கதமாவருமோர் . சென்றே . ( கஎக ) 
எடு . ஒருமா முனிவன் மனையோ டொளியொன் றிலவாய் நயனந் 

2 திருமா மேகனே துணையாய்த் தவமே புரிபோழ் தினின்வா 
யருமா மகனே புனல்கொண் டகல்வான் வருமோ றறியேன் 
பொரு மா கணை விட் டிடலும் புவிமீ தலறிப் புரள்வான் . 

( இ - ள் . ) ( அப்பொழுது ) , ஒரு மா முனிவன் - ஒருபெரிய இருடியான 
வன், மனையோடு - மனைவியுடன் , நயனம் ஒளி ஒன்று இல ஆய் - கண்கள் 
பிரகாசஞ் சிறிதுமில்லனவாசி , திரு மா மகன்ஏ துணை ஆய் - அழகிய சிறந்த 
புத்திரனே சகாயமாகி , தவம் புரி போழ்தினின் வாய் - தவத்தையே செய்து 
கொண்டிருக்குக் காலத்தில் , - அரு மா மகன் ஏ - அவ்வரிய பெரிய புத்திரனே , 
புனல் கொண்டு - நீரைக்கொண்டு , அகல்வான் - போகுதற்கு , வரும் ஆறு - 
வருகின்ற விதத்தை , அறியேன் - தெரியாத நான் , பொரு மா கணை விட்டிட 
லும் போர் செய்தற்குரிய அம்பைச்செலுத்த (அந்த அம்பு பெற்றோர்க்குத் 
தண்ணீர்கொண்டு போகுமாறுவந்த குமரன் மீது பட்டதனால் ) , புவிமீது அலறி 
புரள்வான் -( அவன் ) தரையில் ( விழுந்து ) உருண்டு கதறலானான் ; ( எ - று . ) 

அக்காலத்து ஒருமுனிகுமாரன் அக்காட்டில் தவஞ்செய்து கொண்டிருந்த 
கண்ணில்லாத தன் தந்தை தாயர்க்குத் தண்ணீர் கொண்டுசெல்லுமாறு நதிக்கு 
வந்து நீரைமொண்டனனாக , 

அவ்வொலியால் யானை தான் நீர்பருகுகின்றதென்று 
கருதிச் சத்தவேதியென்னும் யானறிந்த வித்தையின் மகிமையால் அவ்வொலி 
தோன்றிய இடத்தை இலக்காகவைத்து எய்ய , அந்த அம்பு அம் முனிகுமாரன் 
மேற்பட , அவன் கீழ்வீழ்ந்து அலறலானானென்பதாம் . மகிமையுடையவனென் 
பார் , மா என்றும் , முதுமைப்பருவத்திலும் ஒழுக்கந்தவறாதவனென்பார் 
* தவமே புரிபோழ்து என்றும் , இருமுதுகுரவர்க்குக் கைங்கரியஞ்செய்யும் நற் 
குணமுடையவனென்பார் - திரு , அரு என்றும் , ஏகபுத்திரனென்பார் , மா 
மகன் என்றுங்கூறினார் . ஒலியைக்கேட்டு விடுத்தால் அவ்வொலி தோன்றின 
விடத்துச்சென்று கொன்று வரும் பலப்தவேதியென்னும் அஸ்த்ரத்தை பொரு 

என்றது . பி - ம் :-1 இன்றெவையுமுதவ , ஒன்றின்றியன்பால் , 
ஒன்றின்றியன்பார் ,ஒன்றிலதா நயனன் . -தரு. 3 மகவே . 4 போழ்தினில்வாய் , 
போதினின்வாய் , போதனனன்வாய் , போதன்னார்க்கு . 5 மைந்தன் . என்று . 
மால். பூமீது , புதல்வன் , புரள , 

( ங எஉ ) 
எசு . புக்குப் பெருநீர் நுகரும் பொருபோ தகமென் றொலிமேற் 

கைக்கட் கணை சென் றதலாற் கண்ணிற் றெரியக் காணே 
சினக்கைக் கரியின் குரலே பயன் றீ தென்ன வெருவா 
மக்கட் குசலென் றயர்வேன் மனநொந்தவண்வந் தனெனால் . 


மாகணை 


உசுவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ஈது 


-- (இள். ) ( அதனைக்கேட்டு ), புக்கு - சென்று , பெரு நீர் நுகரும் - மிக்க 
தண்ணீரைக்குடிக்கின்ற , பொரு போதகம் - தாக்குதற்குரிய யானைக்கன்று , 
என்று - என்றெண்ணியதனால் , ஒலிமேல் - அவ்வோசையின் மேல் , ( ஓசை 
வந்தவழியைப்பற்றி ) , கைக்கண் கணை சென்றது அலால் 

கையிலிருந்த 
அம்பு போன தல்லாமல் , கண்ணின் தெரிய காணேன் - கண்ணால் விளங்கப் 
பாராத நான் , - அ கரியின்- அவ்யானையினது , கை குரலே அன்று இது என்ன - 
தும்பிக்கையிலிருந்துண்டாகிய சத்தமே யன்று 

என்று 

எண்ணி , 
வெருவா - பயந்து , மக்கள் குரல் என்று - மனிதரது சத்தமென்று துணிந்து , 
அயர்வேன் - தளர்ந்து , மனம் நொந்து- , அவண் வந்தெனென் - அவ்விடத் 
திற் போனேன் ; ( எ - று . ) 

முனிகுமாரன் புரண்டலறுவதைக்கேட்டு , சத்தவேதிமகிமையால் உரு 
வத்தைக் கண்ணிற்காணாமலே எய்த யான் இந்தக்குரல் அடிபட்டயானைக் 
கன்றின் குரலன்று , மனிதக்குரல் என்று தெரிந்து மனந்தளர்ந்து நொந்து அம்பு 
எய்தவிடத்துக்குவந்துபார்த்தே னென்பதாம் . போதகம் யானைக்கன்று 
என்று பொருள்படும் வடசொல் . கைக்கண் கண் 

ஏழனுருபு . பி - ம் : 
பொரு , 2 பொரும் . 3 சென்றல்லால் , 4 இக்கை , விக்கல் . 5 அன்றிதெனவொரு 
ருமா , அன்றீதென்னவொருமா . அமர்வேன் . நெக்கவண் வந்தனனால் , 
நெக்கிவண்வந்தனனால் , நொந்தவண் வந்ததனால் , நொந்தவலந்தன்னால் . 
எஎ . கையுங் கடமுந் ெநகிழக் கணையோ 2 டுருள் வோற் காணா 

மெய்யுந் தனுவும் மன னும் வெறிதே 3 கிடமேல் வீழா 
4 வையன் னீதான் யாவ னந்தோ 5 வருள்கென் றபரப் 
பொய்யொன் றறியா மைந்தன் கேணீ யென்னப் புகல்வான் . 

(இ-ள் . ) ( போய்) , கை உம் கடம் உம் நெகிழ கையும் அதிலுள்ள கமண்ட 
லமும் ஒன்றை விட்டு ஒன்று நீங்க , கணையோடு உருள்வோன்- (உடம்பிற்பொத் 
தியுள்ள ) அம்போடு புரளுகின்ற அம்முனிகுமாரனை , காணா- பார்த்து , மெய்உம் 
தனுஉம் மனன்உம் - ( என் ) உடலும் வில்லும் நெஞ்சும் ,வெறிது ஏகிட - 
இன்மையையுடையனவாய்ப்போக , மேல் வீழா - ( அவன்மேல் ) விழுந்து, 

அந்தோ - ஐயோ ! ஐயன் - சிறுவனே ! நீ யாவன்- ? அருள்க - சொல்வா 
யாக , என்று அயா- என்று மனந்தளர்ந்து (யான் ) கேட்க , - பொய் ஒன்று அறியா 
மைந்தன் - அசத்தியத்தைச் சிறிதுந் தெரியாத அவன் , நீ கேள் என்ன புகல் 
வான் - நீ கேளென்று சொல்லுவான் ; ( எ - று )- அதனைமேல் நான்குகவிகளிற் 
காண்க . 


அங்குச்சென்றயான் , தன்கையிற்கொண்டுவந்த நீர்மொள்ளும்பாத்திரம் ஒரு 
பக்கமும் தான் ஒருபக்கமுமாக முனிகுமாரன் கீழ்வீழ்ந்துஉருண்டுகொண்டிருப் 
பது கண்டு , அவனை நீ யாவன் ? என்று வினவினேனாக , அவன் தன் வாலாற் 
றைக் கூறலாயினா னென்க . அம்முனிகுமாரன் தன் வரலாறுதனை மூன்று கவி 
களார்கூறிப் பின் அவ்வரசன் செய்யவேண்டுவதைக் கூறுகின்றானென்க . 
பி - ம் : - 1 குடமும் , கடனும் . உழல்வோன் . 3 கிடவா . அய்யன் , அய்யா . அரு 
ளென்று . புகலும் . 

(நஎச ) 


காண்டம் 


ச . --நகர்நீங்குப்படலம் 


உக்கி 


எவு. சேலா கியமா முதல்வன் றிருவுந் தியி னீண் மலரின் 

மேலா கிய நான் முகனால் வேதங் களின்மா முறையின் 
பாலா கியயோ னிகளின் பலவாம் வருணந் தருவா 
னாலா கியதாம் வருணந் தனின் முன் னெமைநல் கினனால் . 

இதுமுதல் நான்குகவிகள் - ஒரு தொடர் . 
(இ - ள் . ) சேல் ஆகிய மா முதல்வன் - மத்ஸ்யாவதாரமாகிய பெரிய திரு 
மாலினது , திரு உந்தியின் - அழகிய நாபியில்தோன்றிய , நீள் மலரின்மேல் - 
பெரிய தாமரைப்பூவில் , ஆகிய - பிறந்த , நான் முகன் நான்கு முகங்களையு 
டைய பிரமன் , நால் வேதங்களின் மா முறையின் பால் - நான்கு மறைகளிற் 
கூறிய சிறந்த கிரமப்படியாக , - ஆகிய - ஆன , யோனிகளின் - பிறப்புக்களில் , 
பல ஆம் வருணம் தருவான்- அநேகமாகிய குலங்களைச் சிருஷ்டிப்பவன் , நாலா 
கியது ஆம் வருணந் தனில் - (பிரம க்ஷத்திரிய வைசிய சூத்திரரென்னும் ) நால் 
வகையதாகிய குலங்களில் , முன் . முதன்மையாகிய பிராமண குலத்தில் , எமை 
நல்கினன் - எம்மைப்படைத்தான் ; ( எ - று . ) 

இதனால் , அந்த இருடிகுமாரன் தங்களைப்பிராமணகுலத்தவனென்று கூறி 
யவாறு . திருமால் மத்ஸ்யாவதாரஞ்செய்து , வேதங்களை யபகரித்துக்கொண்டு 
போன சோமகாசுரனைக்கொன்று அவற்றைக்கொணர்ந்து பிரமனிடத்துத் 
தந்து அவற்றிற் கூறிய முறைப்படி படைக்க நியமித்ததனால் , சேலாகிய 
என்றும் , " முதலாவார் மூவரேயம் மூவருள்ளு , முதலாவான் மூரிநீர் வண் 
ணன் என்கிறபடியே மும்மூர்த்தியுள்ளும் முதன்மூர்த்தியா தலால் , மாமுதல் 
வன் என்றும் , எப்பொழுதும் மலர்ந்ததும் வாடாததுமாயிருத்தல்பற்றி , நீண் 
மலர் என்றுங் கூறினார் . யோனிகளென்றது , எண்பத்து நான்கு நூறாயிரம் 
யோனிபேதங்களை . இதனை " ஊர்வபதினொன்றா மொன்பதுமானுடம் , நீர்ப் 
பறவை நாற்காலோர்பப்பத்தாம் -சீரிய , பந்தமாந் தேவர்பதினாலயன் படைத்த , 
வந்தமில் சீர்த்தாவரநாலைந்து ” என்பதனாலறிக . இதுவும் அடுத்தபாடலும் சில 
பிரதியில் இல்லாமையாலும் முதனூலுக்கு மாறுபடுவதாலும் செருகுகவி 
யாயிருக்கலாமோஎன்று ஐயமுண்டாகின்றது . சிலபிரதியில் அடுத்தபாடல் 
மாத்திரம் இல்லை; அந்தப்பக்ஷத்தில் , நான்கா மடிக்கு முன்னே எமை நான்காம் 
வருணத்திற் படைத்தா னெனின் ஏற்கும் . பி - ம் : -1தருவுந் தியின் . 2 மா . 
3 நான்முகனார் . 4யோனிகளில் , 5 மேல் . 

(ஙஎரு ) 
எசு . அந்நான் 1 முகனார் வழியி லருள்கா சிபனன் மைந்தன் 

மின்னார் புரி நூன் மார்பன் விருத்தே சனன் மெய்ப் புதல்வ 
னன்னான் மறைநூ றெரியு நாவான் 2 சலபோ சனப்பேர் 
சொன்னான் முனிவன் 3 றருசு ரோசனன்னென் பெயரோன் . 

( இ - ள் . ) அந் நான்முகனார் - அந்தப் பிரமதேவன் , வழியில் அருள் - 
முறையாய்ப் படைத்த , காசிபன் - காசியப முனிவனுடைய , நல் மைந்தன் - நல்ல 
புத்திரனும் , மின் ஆர் புரி நூல் மார்பன் - மின்னலையொத்த முந்நூலை யணிந்த 
மார்பையுடையவனுமாகிய , விருத்தேசன் -விருத்தேசனென்பவனது , நல் மெய் 


ராகிய 


என்று தன்னைத் 
to கம்பராமாயணம் 

அயோத்தியரி 
புதல்வன் - சிறந்தவாய்மையையுடைய புத்திரனும் , நல் நால் மறை நூல் தெரியும் 
நாவான் - சிறந்த நான்கு வேதங்களையும் சாஸ்திரங்களையுமுணர்ந்த நாவினையு 
டையவனும் , சலபோசனன் பேர் சொன்னான் - சலபோசனனென்று பெயர் 
சொல்லப்படுபவனுமாகிய , முனிவன் - இருடி , தரு - பெற்ற சுரோசனன் என் , 
பெயரோன் - சுரோசனனென்னும் பெயரையுடையவன் (நான் ) ; ( எ- று. ) 
என்னுடைய தந்தையார் பிரமனது வழியில்தோன்றிய காசிபரது புதல்வ 

வ்ருத்தேசனென்பவருடைய குமாரராகிய சலபோசனனென்பவர் : 
என் பெயர் சுரோசனனென்பது எனத் தன்னை இன்னானென்று அந்த முனி 
குமரன் தெரிவித்தன னென்க . தசரதன் செய்ய வேண்டிய செயல் இன்ன 
தென்று தெரிவித்தபிறகு , தசரதன் , இந்த ருஷிகுமாரனைக் கொன்றோமே ; 
இதனாற் பிரமகத்தியும் நம்மைத் தொடருமோ ? என்று அஞ்சிநிற்கையில் , 
தசரதமன்னவனது முகக்குறிப்பால் 

அம்மன்னவனது 

மனத்துத்தோன் 
றிய அச்சத்தை யுணர்ந்த முனிகுமாரன் நான் . பிராமணனல்லேன் : 
வைய்யனுக்குச் சூத்திரஸ்திரீயினிடம் பிறந்தவன் 
தெரிவித்ததாக முதனூலிலுள்ளது . ஸ்ரீராமனை இரதத்தின்மீது ஏற்றிக் 
கொண்டுபோய்க் காட்டில் விட்டுவந்த சுமந்திரன் தசரதனிடத்து 
ஸ்ரீராமனது செய்தியைச் சொன்னபின்பு , இந்தச்சாபவாலாற்றை ஸ்ரீரா 
மன் காட்டிற்குச் சென்ற ஆறாநாள் இரவு கௌசலைக்குச் சொல்லிவிட்டுப் பிறகு 
அத்தசாதன் மரணமடைந்தானென்று முதனூலால் அறியப்படும் . காசிபன் - 
காபல்யபன் 

என்னும் வடமொழிச் சிதைவு ; கசியபப்பிரஜாபதியின் 
மகனென்பது பொருள் ; அவன் மரீசியாயிருக்கலாம் . விருத்தேசனனது 
மெய்ப்புதல்வன் என்றுமாம் . சுரோசன் - சுரோசனனென்பதன் விகாரமெனக் 
கொள்ளினுமாம் . மின்னார் புரிநூல் உருவுவமை , புரி நூல் 
பி . ம் : - மறையோன் . 2 சலபோசனெனச் , சலபோசன்னெனச் . 3 தருசுரோ 
சனன்யானென்றான் , தருசுரேசனன்யானென்றான் , புதல்வன் 

, சூரேசன 
னென்பெயரோன் , சுரசேயன்யானென்னச்சொன்னான் . தருசுரோசனனேயா 

( ங எசு ) 
40. இருகண் களுமின் றியதாய் தந்தைக் கும் மீங் 3 கவர்கள் 
பருகும் புனல்கொண் டகல்வான் படர்ந்தேன் பழுதா யினதா 
லிருகுன் றனைய புயத்தா யிபமென் 5 றுணரா தெய்தா 
யுருகுந் துயாந் தவிர் நீ யூழின் செயலீ 6 தென்றே . 

( இ - ள் . ) ஈங்கு - இப்பொழுது , இரு கண்கள் உம் இன்றிய - இரண்டு 
நேத்திரங்களு மில்லாத , தாய் தந்தைக்கு உம் - அன்னைக்கும் பிதாவுக்கும் , 
அவர்கள் பருகும் புனல் கொண்டு - அவர்கள் குடித்தற்குஉரிய தண்ணீரை 
யெடுத்துக் கொண்டு , அகல்வான் - போதற்கு , படர்ந்தேன் வந்தேன் ; 
( வந்த இடத்தில்) , பழுது - இத்தீங்கு , ஆயினது - ( எனக்கு ) உண்டாயிற்று ; 
இரு குன்று . அனைய புயத்தாய் - இரண்டு மலைகளை யொத்த தோள்களை 


- 


- 


பூணூல் . 


3 


னென்றான் . 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குபடலம் 


உஎக 


யுடையவனே ! 


உணராது - (மனிதனென்று ) அறியாமல் , இபம் என்று 
யானை யென்று மயங்கி , எய்தாய் - ( என்மீது ) அம்பு தொடுத்தாய்; ஊழின் 
செயல் ஈது என்று - இது விதியினது தொழிலென்று நினைந்து நீ உருகும் 
துயரம் தவிர் - நீ மனந்தளர்கின்ற வருத்தத்தை விடு ; ( எ- று . ) 


இருகண்களுமில்லாத என் பெற்றோர்கட்கு நீர்வேட்கையைத் தணிவிக் 
கும் பொருட்டு நீர் கொண்டு போகவந்த இடத்தில் என்னூழ்வினை தூண்ட மனித 
னென்று என்னையுணராது யானை யென்று நினைத்து என்னை யெய்தாய் ; ஆகை 
யால் , உன்மீது குற்றமில்லை: நீ வருந்தவேண்டா என்று தசரதனை அடியுண்ட 
ருஷிகுமாரன் தேற்றின னென்க . இபம் - வடசொல் . இனி , ஊழின் செ 
யல் ஈது , நீ உருகுந்து டரந் தவிர் : என்று - என்று சொல்லி என்றலுமாம் . 
பி - ம் : -1 இல்யாய்க்கு மெந்தைக்கும் , இன்றியாய்க்குமெந்தைக்கும் . இங்கு . 
3 இவர்கள் . 4 ஆயினவால் . உணராவெய்தாய் . எனவே , என்றான் . ( ஙஎஎ ) 


வுக உண்ணீர் வேட்கை மிகவே பயங்கும் மெந்தைக் கொருநீ 
தண்ணீர் கொடுபோ யளித்தென் சாவும் 2 முரைத்தும் புதல்வன் 
விண்மீ தடைவான் றொழுதா னெனவும் மவர்பால் விளம் பென் 
றெண்ணீர் மையினான் 4விண்ணோ செதிர்கொண் டிடவே கினனால் . 


( இ - ள் . ) நீர் உண் வேட்கை - தண்ணீர் குடிப்பதிலுண்டாகிய ஆசை 
( தாகம் ), மிகஏ - அதிகரித்தலால் , உயங்கும் - வருந்துகின்ற , எந்தைக்கு - என் 
தந்தைக்கு , ஒருநீ ஒப்பற்ற நீ , தண்நீர் கொடு போய் அளித்து-குளிர்ந்த நீரைக் 
கொண்டு போய்க்கொடுத்து , என் சாவுஉம் உரைத்து - எனது மரணத்தையுஞ் 
சொல்லி , உம்புதல்வன் - நுமது புத்திரன் , விண்மீது அடைவான் - தேவ 
லோகத்தின்மேற் செல்லுதற்காக , தொழுதான் - அஞ்சலி செய்தான் , என உம் - 
என்றும் , அவர்பால் விளம்பு - அவ் விருமுதுகுரவர்பாற் சொல் , 
என்று சொல்லி , எண் நீர்மையினான் . புகழத்தக்க குணமுண்மையினால் , 
விண்ணோர் எதிர்காண்டிட தேவர் எதிர்கொள்ளும்படி , ஏகினன் - (பர 
லோகத்திற்குச் சென்றான் ; ( எ--று . ) 


என் 


று 


. 


தசரதனைத் தேற்றிய முனிகுமாரன் பெற்றோர்க்கு மன்னவன் செய்ய 
வேண்டியதைப் பணித்து நல்லுலகஞ் சேர்ந்ததை , இதனால் தெரிவிக்கின் 
றார் . எந்தை யென்பதில் தாயும் அடங்கினள் . அவர் என்பதனை நோக்கி , 
உம் என்றான் . எண்ணீர்மையாவன அருளுடைமை முதலாகத் துறவறத் 
துக்கு ; கூறப்பட்டவை . இது துர்மரண மென்பதனை விலக்குவதற்கு எண் 
ணீர்மையினான் விண்ணோ ரெதிர்கொண்டிட வேகினன் என்றார் . நீர்மை 
யினான் - பெயராய் , எழுவாயாகவுமாம் . பி - ம் : -1 உயக்கும். 2 உரைத்துப் , 
உரைத்துன் . 3 வருந்தேலெனவும் . 4 வானோர் . 

(நஎஅ ) 


உஎ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- . 


42. மைந்தன் 1 வரவே நோக்கும் 2 வளர் மா தவர்பான் மகவோ 

கடந்தண் புனல்கொண் டேணுக வையா 6 விதுபோ தளவாய் 
வந்திங் கணுகா தென்னோ வந்த 8 தென்றே நொந்தேஞ் 
சந்தங் கமழுந் தோளாய் தழுவிக் 10 கொளவா வெனவே . 

இது முதல் நான்குகவிகள் - ஒருதொடர் . 
-ள் . ) மைந்தன் வாவு ஏ நோக்கும் - மகனது வருகையையே பார்த் 
துக் கொண்டிருக்கின்ற, வளர் மாதவர்பால் - மிக்கதவத்தையுடைய முனிவனும் 
முனிபத்தினியுமான ( இறந்த குமாரனது ) , பெற்றோரிடத்தில் , மகவோடு - 
பிள்ளையோடு , அம் தண் புனல் கொண்டு - அழகிய குளிர்ந்த நீரை யெடுத்துக் 
கொண்டு , அணு 5 - சென்று கிட்ட , - ( அப்பொழுது தமப்பனான முனிவன் ) , 
‘ ஐயா . குழந்தாய் ! இது போது அளவு ஆய் - இவ்வளவு நேரமாய் , வந்து 
இங்கு அணு காது - இவ்விடத்தில் வந்து சேராமையால் , என் ஓ வந்தது 
என்றே - யாதோ துன்பம் நேர்ந்ததென்றே, நொந்தேம் - ( எண்ணி ) வரும் 
தினோம் ; சந்தம் கமழும் தோளாய் - சந்தனம் மணக்கின்ற புயங்களையுடை 
யவனே ! தழுவிக்கொள வா - (நாங்கள் ) ஆலிங்கனஞ்செய்யும்படி அருகில் 
வருவாயாக , என - என்று சொல்ல , - ( எ - று ) -இச்செய்யுளின் ஈற்றிலுள்ள 
* என என்பதற்கு , என்னா விருதாள் புனைந்தேன் . என அடு - ஆங் கவி 
யில் முடிபு காண்க . 

தசரதன் முனிகுமாரனது பெற்றோரை பகிச் செய்தி தெரி 
வித்தமை , இதுமுதல் மூன்று கவிகளா லுணர்த்தப்படுகின்றது . 
கொணரச்சென்ற புதல்வன் இன்னும் வரவில்லை யே யென்று மைந்தன்வா 
வையே எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பெற்றோரிடத்தில் , என்னைப் பெற் 
றோரிடத்திற் சேர்ப்பி , என்று சொன்ன முனிகுமாரனது வாக்கைத் தழுவி , 
பருகும் நீரோடு சல்லியம் பட்டிருந்த முனிகுமாரனையும் எடுத்துக்கொண்டு மன் 
னவன் சென்றானா , 

காலோசையால் தம்மகன் றான் வருகின்றானென்று 
கொண்டு அவர்கள் அவனை நோக்கி குமாரனே ! சென்று வெகுநேரம் கழிந்த 
மையால் உனக்கு என்ன விளைந்ததோ என்று மனம் வருந்தினேம், எங்க 
ளைத் தழுவிக்கொள்ளாய் என்று பெற்றோர்கள் கூறின ரென்க . காளிதாச 
மகாகவியும் இந்தச் சாபவரலாற்றைக் கூறுமிடத்து “ தச் சோதிதஸ் " தமது 
த்த்ருதபால்யமேவ பித்ரோஸ்ஸகா மவஸந்நத்ரு பலார் நிநாய ( அம்மகவினால் 
ஏவப்பட்டவனாய் , மன்னவன் கண்ணிலி களான பெற்றோர்களருகில் உடம் 
பிற் பொத்திய பாணத்தைப் பிடுங்காமலே அம்முனிகுமாரனை யடைவித் 
தான் ) ” என்று கூறியிருப்பதும், அவ்விடத்து மல்லிநாதசூரியென்ற வியாக் 
யாதா இராமாயணத்தில் பின்பு நான் தனியே முனிகுமாரன் கிடந்த அவ் 
விடத்துக்கு மிகவுந் துன்பமுற்றுள்ள பெற்றோரை யிட்டுக்கொண்டு போய் 
அந்தமுனிவனைப் 

பார்யையோடு அந்தப் புதல்வனைத் தொடுவித்தேன் " 
என்று கதீதீரத்தில் தானே இறந்த புதல்வனுள்ளவிடத்தைக் குறித்துப் பெற் 


ணு 


தண்ணீர் 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குபடலம் 


உஎ 


றோரையிட்டுக்கொண்டு போன தாகக்கூறியிருத்தலால் இது இராமாயணத்தோடு 
முரணுவது எனச் சொல்லியிருப்பதும் இங்கு அறியத்தக்கன. மகவோடு என் 
பதன் பின் ஒப்ப என வருவித்து உரைப்பாருமுளர் . மகவு - ஆகுபெயர் . 
சந்தங்கமழ்தல் - இயற்கை மணம் வீசுதல் . சக்ரவர்த்தியின துதோள்களின் 
மணம் அருகே வீசுதலால் இங்ஙனங் கூறினாருமாம் . சந்தங்கமழ்தல் - அழகு 
தோன்றுதலுமாம் . பி - ம் : -1 வரவு , வரவை , 2 வாம் . தேவன் . 4 இந்தண் . 
* அணுகா, அணுகி . அது . 7 அணு காயென்னோ, அணுகாயென்னா. 8 என்ன . 
நொந்தேன் . 10 கொள்ளாய் . 

( ஙஎக ) 
வு ந . ஐயா யானோ ரரச னயோத்தி நகரத் துள்ளேன் 
மையார் 2 மிருகந் துருவி 3 மறைந்தே வதிந்தே னிருள்வாய்ப் 
பொய்யா வாய்மைப்புதல்வன் புன்ன்மொண்டிடுமோ தையின்மேற் 
கையார் கணை சென் றதலாற் கண்ணிற் றெரியக் காணேன் . 

( இ - ள் . ) ஐயா - சுவாமீ ! யான்-- , அயோத்தி - நகரத்து உள்ளேன் 
அயோத்தியா பட்டணத்திலுள்ளவனாகிய , ஓர் அரசன் - ; மை ஆர் மிருகம் 
துருவி - கருமை பொருந்திய ( கொடிய மிருகங்களைத் தேடி, இருள்வாய்-இருட் 
டில் , மறைந்துஏ வதிந்தேன் -மறைந் திருந்தேன் ; பொய்யா வாய்மை புதல்வன் 
பொய்பேசாது மெய்யையே பேசுகின்ற உமது புத்திரன் , புனல் மொண் 
டிடும் ஓதையின்மேல் - நீரை (க்காகத்தில் ) முகக்கின்ற சத்தத்தின்மேல் , 
கை ஆர் கணை - என்கையிலுள்ள பாணம் , சென்றது அலால் - போயிற் 
றல்லாமல் , கண்ணின் தெரிய காணேன் - கண்களால் விளங்கக் கண்டே . 
னல்லேன் ; ( எ - று .) 

இப்பாடல் முதல் எண்பத்தைந்தாம்பாடலில் அருள்வாய் என்னும் வரை 
யும் தசரதன் இறந்த முனிகுமாரனது பெற்றோரிடத்துக் கூறுவது . 
புதல்வன் புனலைமொண்டிடும் ஓசையைக்கேட்டு ஓசைதோன்றிய இடத் 
தை இலக்காகக்கொண்டு இலக்குப்பொருளைக் காணாமலே யெய்தே னென்றா 
னென்க . சப்தவேதியென்னும் விச்சையின் மகிமையால் தசரதன் இங்ஙனஞ் 
செய்தான் . இதனால் , தன் செயல் அபுத்திபூர்வகமாக நிகழ்ந்த தெனக் 
காட்டியவாறு . தீங்கு பயக்கும் நிகழ்ந்ததுகூறல் பொய்ம்மையின்பாற் படுதலால் , 
அதனை விலக்கித் தீங்கு பயவாத நிகழ்ந்தது கூற லென்றற்கு , பொய்யா 
வாய்மை என்றானென்னலாம் . பி - ம் : -பயானோவரசன் . 2 களபம் , விருகம். 
3 மறைந்தேந் திவாய்நின்றேன் , நதிவாய்மறையவதிய , 

நதிவாய்மறையவதிய , மறைந்தேவதிந்தேன் 
றருவாய் . 4 ஓசை . 5 கையாற் : சென்று றலால் . 

( ங eo ) 
வுச . லீட்டுண் டலறுக் குரலால் வேழக் குரலன் றெனவே 

யோட்டந் தெதிரா நீயா ரெனவுற் றவெலா முரையா 
வாட்டந் தருநெஞ் சினனாய் நின்றான் வணங்கா வானோ 
ரீட்டம் மெதிர்வந் திடவே யிறந்தே கினன் 4விண் ணிடையே , 

35 


உஎச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


1 


( இ - ள் .) வீட்டுண்டு - அம்பு விடப்பட்டு , அலறும் குாலால் - கதறுகின்ற 
சத்தத்தினால் , வேழம் குரல் அன்று எனவே - ( நாம் யானையின்குரலென்று 
கொண்டு 

எய்யக் காரணமாயிருந்தாலி ) யானையின் சத்தமன்றெண்ணி , 
ஓட்டந்து - ஓடி , எதிரா - பார்த்து , நீயார் என - நீயார் ? என்று ( நான் ) கேட்க , 
( குமான் ) , - உற்ற எலாம் உரையா - நடந்தவை யனைத்தையுஞ் சொல்லி , வாட் 
டம் தரு நெஞ்சினன் ஆய் நின்றான் வாடுதலையடைந்த மனத்தையுடையவ 
னாய்நின்று , வானோர் ஈட்டம் வணங்கா எதிர்வந்திடஏ - தேவர் கூட்டம் நமஸ் 
கரித்துவந்து எதிர்கொள்ள , இறந்து . 

எதிர்கொள்ள , இறந்து . (இவ்வுலகவாழ்க்கையை ) விட்டு , 
விண்ணிடை ஏகினன் - தேவலோகத்திற் சென்றான் ; ( எ - று . ) 

அம்பு அடிபட்டு அலறுகின்ற குரலால் நான் இலக்காகக் குறித்தது 
வேழமன்று : மனிதனே என்று உணர்ந்து மனத்தில் துணுக்குண்டு ஓடிப் 
போய்ப் பார்த்து , என்னம்பாற் றாக்குண்ட குமாரனைக் கண்டு செய்திவினாவ , 
அவனுந் தன் செய்தியைத் தெரிவித்து வானவர் எதிர்கொள்ள மேலுலகஞ் 
சென்றன னென்பதாம் . நெஞ்சம் வாடுதற்குக் காரணம் இருகண்ணிழந்து 
முதுமையால் வருந்தும் பெற்றோர் தன்னைப்பிரிதலால் உதவிபுரிவோரின்றி 
வருந்துவரே யென்று கருதியதனாலாகியது : அடியுண்ட வேதனையாலர்ய 
தென்பாருமுளர் . ஓட்டந்து ஒட்டந்தந்து என்பதன் விகாரம் ; " உள்ள 
முருகி யென்கொங்கை யோட்டந்து பாய்ந்திடுகின்ற என்புழிப்போல் . 
பி - ம் : -1உற்றதெலாம் , உற்றெல்லாம் . 2 நின்றாள் . வணங்கி , 4விண்ணெனவே . 
வுரு . அறுத்தாய் கணையா லெனவே யடியேன் றன்னையையா 
கறுத்தே யருளா யானோ கண்ணிற் கண்டே னல்லேன் 
மறுத்தா னில்லான் வனமொண்டிடுமோ தையி னெய் ததலாற் 
பொறுத்தே யருள்வா யென்னா விருதாள் சென்னி புனைந்தேன் . 

(இ- ள் . ) கணையால் அறுத்தாய் என ஏ . அம்பினால் எய்துகொன்றா 
யென்று , அடியேன் தன்னை- , ஐ பா- ! கறுத்து ) அருளாய்- கோபித்தருள ரம 
லிருப்பீராக ; மறு தான் இல்லான் ஒருபிழையுமில்லாத அவன் , வனம் 
மொண்டிடும் ஓதையின் - நீரை முகக்கின்ற சத்தத்தின் மேல் , எய்தது அலால் 
- அம்பு எறிந்ததல்லாமல் , யான் ஓ கண்ணில் கண்டேன் அல்லேன் - நானோ 
கண்களால் 

நேராகப்பார்த்தவனல்லன் ; பொறுத்து அருள்வாய் - இவ் 
வெனதுபிழையைப் பொறுத்துக் கிருபைசெய்வீராக , என்னா 
இரு தாள் - ( அம்முனிவனது ) உபயபாதங்களில் , சென்னி புனைந்தேன் 
( எனது ) தலையை அணிந்தேன் ; ( எ - று .) 

இதனால் , தசரதமன்னவன் அபுத்தி பூர்வகமாகத் தான் செய்த பிழை 
யைப் பொறுக்குமாறு பணிந்து வேண்டுகின்றான் . கருமை என்னும் பண்பு 
* கறு எனத் தொழிற்பட்டு வெகுளியை யுணர்த்திற்று . அருளுதல் - 
துணைவிணை . பெரியோர்செயலைச் சொல்லுமிடத்து அருள் என்னுந் துணை 


என்று , 


காண்டம் சு . - நகர்நீங்குப்படலம் 

உ எரு 
வினைசேர்த்துச் சொல்லும் வழக்குப்பற்றி , கோபியாதே யென்னுமிடத்தும் 
கறுத்தேயருளாய் என்கிறான் . பி - ம் : -- 1 ஐய . 2 

2 அருளா தியானோ. 3.எய் 
தனனால் . 

(ஙஅஉ ) 
வுசு . வீழ்ந்தா ரயர்ந்தார் புரண்டார் 1 விழிபோ யிற்றின் றென்றா 

சாழ்ந்தார் துன்பக் 2 கடலு ளையா வையா வென்றார் 
போழ்ந்தாய் நெஞ்சை யென்றார் பொன்னா டதனிற் போய் நீ 
3 வாழ்ந்தே யிருப்பத் 4 தரியேம் 5 வந்தேம் வந்தே மினியே . 

இதுவும் அடுத்த கவியும் - ஒரு தொடர் . 
( இள் . ) ( அவ்வார்த்தையைக் கேட்ட மாத்திரத்தில் அவ் விருமுதுகுர 
வரும் ) , வீழ்ந்தார் - (கீழே ) விழுந்தார்கள் ; அயர்ந்தார் - சோர்ந்தார்கள் ; புர 
ண்டார்- ; இன்று விழி போயிற்று - இன்றைக்குத்தான் கண்கள் தெரியா 
மற் போயின , என்றார்- ; துன்பம் கடலுள் ஆழ்ந்தார் - ( புத்திர ) சோகமாகிய 
சமுத்திரத்துள் அமிழ்ந்தார்கள் ; ஐயா ஐயா - குழந்தாய் ! குழந்தாய் ! என் 
றார்-- ; நெஞ்சை போழ்ந்தாய் - மனத்தைப் பிளந்தாய் , என்றார்- ; நீ 
போய்- , பொன்னாடு அதனில் வாழ்ந்து இருப்ப - சொர்க்கலோகத்தில் 
வாழ்ந்துகொண்டிருக்க , தரியேம் - (யாங்கள் இங்கு இருக்கப் ) பொறோம் ; 
இனியே - இப்பொழுதே , வந்தேம் வந்தேம் - வருவோம் வருவோம் ; ( எ - று .) 

இதனால் , தசரதனால் அம்பெய்து தம் புதல்வன் வீழ்த்தப்பட்டதை அம் 
மன்னவனது சொல்லாலுணர்ந்த பெற்றோர்கள் பட்ட துன்பங் கூறப்படுகின் 
றது . முன்னமே இருகண்களுமில்லாதவராயினும் , இதுகாறும் மகன் கண் 
போலிருந்ததனால் அவன் போயினமையை ‘ விழிபோயிற்றின்று என்றார் ; 
மகன் கண்போலிருத்தல் - கண்களிருந்தால் அவர் பெறும் இன்பத்தைத் தான் 
செய்யும் உபசாரங்களாற் பெறுவித்தலால் . பி - ம் : -1 விழியே போயிற்றென்றார் , 
விழிபோயிற்றின்றென்றே . 2 கடல்புக்கு . வாழ்ந்தாய் . 4 தரியோம் . 5 வந்தோம் 
வந்தோமணியே . 

( ஙஅங ) 
வுஎ . என்றென் றயருந் தவரை 1 யிருதாள் வணங்கி யானே 
உயின்றும் புதல்வன் னினி நீ ரேவும் பணிசெய் திடுவே 
னொன்றுந் தளர்வுற் றயரீ 4 ரொழிமின் னிடரென் றிடலும் 
வன் றிண் சிலையாய் கேண்மோவெனவே யொருசொல் வகுத்தான் . 

( இ - ள் . ) என்று என்று - , அயரும் - வருந்துகின்ற, தவரை - முனிவரை , 
இரு தாள் வணங்கி-- , யான்ஏ இன்று உம் புதல்வன் - நானே இன்று முத 
லாக உங்கள் மகன் ; இனி நீர் ஏவும் பணி செய்திடுவேன் - இனிமேல் நீங்கள் 
கட்டளையிடுகின்ற கைங்கர்யங்களை ( அம்மகனைப் போல ) ச் செய்துவரு 
வேன் ; ஒன்று உம் தளர்வு உற்று அயரீர் - சிறிதும் மனச்சோர்வடைந்து 
வருந்தாதீர்கள் ; இடர் ஒழிமின் - ( புத்திர ) சோகம் நீங்குமின் , என்றிடலும் . 


உஎசு. 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


, 


- 


என்று யான் சொல்லலும் , - (அம்முனிவன் ) , வல் திண் சிலையாய் - மிகவும் 
வலிய வில்லை யுடையவனே ! கேண்மோ - கேட்பாயாக , என ஏ - என்று , 
ஒரு சொல் வகுத்தான் ஒருவார்த்தையைச் சொன்னான் ; ( எ - று .) - அது 
மேற் கூறுகின்றார் . 

குமாரனைப்பெற்றோர் தம்புதல்வன் இறந்ததுகேட்டு மிகவும் வருந்திப் 
புலம்ப , அதுகேட்ட தசரதன் அவர்களை நோக்கி , இன்று முதல் நான் நுமது 
புதல்வன்போலிருந்து நீர் ஏவியதைச் செய்வேன் : புத்திரசோகத்தை 
யொழிக என்று தேற்ற , அம்முனிவன் அரசனைநோக்கி ஒன்றுகூறலானா 
னென்க . கேண்மோ , மோ - முன்னிலையசைச்சொல் ; " காமஞ்செப்பாது 
கண்டது மொழிமோ ” என்புழிப்போல . தவத்தவர் என்னும் அத்து தொக் 
கது . பி.ம் : -1 இருந்தாள் . ?இன்றும்புதல்வன் றன்னின் , இன்றும் புதல் 
வன்றனினீர் , என்றும் புதல்வன்றனினீர் , இன்று முதனுஞ் சேய்போல் . 3 தளரே 
லையா . ஒழியும் , ஒழி நீ . துயர் . என்னா. வகுத்தார் . 

(ஙஅச ) 


வு.வு. கண்ணுண் மணிபோன் மகவை யிழந்தும் முயிர்கா தலிபா 

1 வுண்ணா வெண்ணி யிருந்தா லுல கொ ரென்னென் றுரையார் 
விண்ணின் றலைசே ருதும்யா மெம்போல் விடலை பிரியப் 
பண்ணும் பரிமா வுடையா யடைவாய் படர்வா 4 னென்னா. 

இதுவும் அடுத்த கவியும் - ஒரு தொடர் . 
( இ - ள் . ) ‘ கண்ணுள் மணி போல் மகவை - கண்ணிலுள்ள கருமணி 
போன்ற ( மிகவும் அருமையான ) ( எம் ) மகனை , இழந்து உம்- ,உயிர் காதலியா - 
பிராணனை விரும்பி , உண்ணா எண்ணி இருந்தால் - உண்டுகொண்டு ( இவ் 
வுலகவாழ்க்கையிலிருக்க ) நினைத்திருந்தால் , உலகோர் உலகத்தார் , என் என்று 
உரையார் - என்னவென்றுதான் பழியார் ? யாம் விண்ணின் தலை சேருதும் - 
நாங்கள் தேவலோகத்திற் செல்வோம் ; பண்ணும் பரி மா உடையாய் - அலங் 
கரித்த குதிரையை யுடையவனே ! எம்போல் - எம்மைப்போல் , விடலை 
பிரிய- மகன் (உன்னைவிட்டுப் ) பிரிவதனால் , படர் வான் - பரந்த தேவலோகத் 
தில் , அடைவாய் - ( நீ ) செல்வாயாக , என்னா - என்று சாபங்கொடுத்து , -- 
( எ - று . ) - என்னா... போயினர் என அடுத்த கவியோடு முடியும் .. 

இதனால் , முனிவன் துயரத்தைப் பொறுக்கமுடியாமல் மன்னவனுக்குச் 
சாபங்கொடுத்தது கூறப்படுகிறது . கண்மணிப்பாவையன்னபெண் , ” “ உன் 
கண்மணிவாழ்பாவை ” என்றார்பிறரும் . உலகோ ரென்னென் றுரையார் - 
மகனை விழுங்கியபின்பும் இந்தக் கிழப்பிணம் உண்பெடுத்து இனிதிருக்க 
விரும்புகின்றதே ! இதன் நெஞ்சு என்ன கல்நெஞ்சோ? என்று திட்டுவ 
ரென்றபடி . மனைவியையும் உளப்படுத்தி யாம் எனப் பன்மையாற் கூறினான் . 
பி - ம் : - 1உண்ண . 2உரைப்பார் . ஏகுதும் . எனவே . 

( ங அரு ) 


காண்டம் 


சு . - நகர்நீங்குப்படலம் 


உள்ள 


> 


அக . தாவா 1தொளிருங் குடையாய் தவ றிங் கிதுநின் சரணங் 

காவா 3 யென்றா யதனாற் கடிய சாபங் கருதே 
மேவர் மகவைப் பிரிந்தின் றெம்போ கலிடருற் றனை நீ [ரால் . 
போவா யகல்வா னென்னாப் பொன்னாட்டிடைபோயின 

( இ - ள் . ) தாவாது ஒளிரும் குடையாய் - கெடாது விளங்குகின்ற ஏக 
சத்திரத்தையுடையவனே ! நின் சரணம் . (நான் ) உனது அடைக்கலம் ; இங்கு 
இது தவறு காவாய் - இப்பொழுது இப்பிழையைப் பொறுப்பாயாக , என் 
றாய் - ; அதனால் - , கடிய சாபம் கருதேம் அஞ்சத்தக்க சாபத்தைக் 
( கொடுக்க ) நினையேம் ; ஏவா மகவை பிரிந்து - ஏவாமலே ( குறிப்பறிந்து 
கைங்கரியஞ்செய்கின்ற புத்திரனைப் பிரிந்து , இன்று எம் போல் - இன் 
றைக்கு எம்மைப்போல , இடர் உற்றனை - சோகமடைந்து , நீ அகல் வான் 
போவாய் - நீ பரந்த தேவலோகத்திற் செல்வாயாக , என்னா- என்றுசொல்லி , 
பொன் நாட்டிடை - தேவலோகத்தில் , போயினர் - (இருவரும் ) சென்றனர் . 

நீ என்னைச் சரணமாகவடைந்ததனால் , எங்களைப் போலப் புத்திரனிறக்கத் 
துயரையுழப்பாயென்று கடியசாபங்கொடாமல் புத்திரன் பிரிய அத்துயரால் 
உயிர் நீப்பாயென்று இவ்வளவே சாபங்கொடுத்தே னென்றனனென்க . கீழ் 
மொழிந்ததையே காரணத்தோடு விவரித்து இதிற் கூறின னென்க, 

கடிய 
என்பதில் கடியென்கிளவி - அச்சப்பொருட்டாயிற்று . ஏவா மக்கள் 

மூவா 
மருந்து என்றாற்போல , ஏவாமகவு என்றான் . பி - ம் :-ஒளிரங் , 2 ஈங்கு . 
என்றவதனால் . 4 இடரினைந்து , இடருற்றினைந்து , இடருற்றினையாப் , இடருற் 
றிளையாப் . எனவே . 

( ஙஅசு ) 


கூ 0 . சிந்தை தளர்வுற் றயர்தல் சிறிதும் மிலனாயின் சொன் 

மைந்த னுளனென் றதனான் மகிழ்வோ டிவண் வந் தனெனா 
லந்த முனி4 சொற் றமையி னண்ணல் வனமே குதலு 
5 மென்ற னுயிர்வீ குதலு மிறையுந் தவறா வென்றான் . 


(இள் .) ( அவர் அவ்வாறு போயினபின்பு நான் ) , சிந்தை தளர்வு உற்று 
அயர்தல் - மனம் சோர்வடைந்து வருந்துதல் , சிறிது உம் இலன் ஆய் - கிஞ்சி 
த்துமில்லாதவனாகி , இன் சொல் மைந்தன் உளன் என்றதனால் - இனிய ( மழ 
லைச் ) சொல்லையுடைய மகன் பிறப்பா னென்று ஏற்பட்டதனால் , மகிழ்வோடு 
களிப்புடன் , இவண் வந்தனென் - இவ்விடத்து நகரத்துக்கு ) மீண்டுவந்தேன் ; 
அந்த முனி சொற்றமையின் - அந்தமுனிவன் சொன்னதனால் , அண்ணல் வனம் 
ஏகுதல்உம் - இராமன் காட்டிற்குச் செல்லுதலும் , என் தன் உயிர்வீகுதல் உம் - 
எனது பிராணன் போவதும் , இறைஉம் தவறா - சிறிதும் மாறா , என்றான் - 
என்று ( தன்சாபவரலாற்றைக்) கூறி முடித்தான் , (தயரதன் ) ; ( எ- று . ) 


உஎவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


ளை 


னென்க. 


* தனக்கு வருத்தத்தை யுண்டாக்கவேணு மென்று முனிவன் இட்ட 
சாபத்தைத் தசரதன் தனக்கு அதிஷ்டமாகக்கருதாமல் பெறாப்பேறாயுள்ள 
புதல்வனைத்தருகையாகிய பெருவிருப்பத்தைத் தந்ததெனக் கொண்டதனாநல் , 
இது - தகுதியின்மையணியாம் . இனி, அம்முனிவனது இன்சொல் , மைந்த 

னென்றதனால் என்றுமாம் ; அவ்வுரையில் , புத்திரோற்பத்தியைப் 
புலப்படுத்தினமையால் , இன்னாச்சொல்லை இன்சொல்லென்றா 
" வெய்ய ( எச ) என்னுங் கவிமுதல் இக்கவியளவும் ஒருதொடராக்கி முடிக்க 
பி - ம் : - துயருற்று . 2 அயர்வும் , அயரல், அயரேன் , 3 வந்தனன் . 4 சொற்றமை 
யும் . எந்தன் . ஏகுதலும் . 7இவை . 

( ங அஎ ) 
கூக.- அதுகேட்ட கோசலை விளைவையுன்னி வருந்தி மூர்ச்சிக்க, 

முனிவனும் வருந்துதல் . 
இம்மா மொழிதந் தரசன் னிடருற் றிடு 2 போழ் தினிலச் 
செம்மா மயில்கோ சலையுந் திகையா வுணர் 4 வே வினளாய் 
4 விம்மா நெறியின் விதியின் விளைவுந் தளர்வின் றொடர்வு 
மம்மா தவனும் விரைவோ டவலந் தருநெஞ் சினனாய் . 

இதுமுதல் இரண்டு கவிகள் - ஒருதொடர் . 
( இ- ள் . ) அரசன் - சக்ரவர்த்தி , இ மா மொழி தந்து - இப்பெரியவார்த் 
தையைச் சொல்லி , இடர் உற்றிடு போழ்தினில் - வருத்தமடையுங் காலத்தில் , 
அ செம் மா மயில் கோசலை உம் - அந்த அழகிய பெரிய மயிற்பேடை போ 
ன்ற கௌசலையும் , திகையா - மனமயங்கி , உணர்வு ஓவினள் ஆய் - 
அறிவு நீங்கினவளாக ( மூர்ச்சிக்க), - அ மாதவன் உம் அம்முனிவனும் , 
நெறியின் - முறையே , விதியின் விளைவுஉம் - ஊழ்வினையினது விளைவை 
யும் , தளர்வின் தொடர்வுஉம் - வருத்தத்தினது தொடர்ச்சியையும் , விம்மா - 
( கண்டு ) கலங்கி , அவலம் தரும் நெஞ்சினன் ஆய் - வருத்தத்தைக் கொண்ட 
மனத்தை யுடையனாகி , - விரைவோடு --- ( எ - று .) - ஆயினான் என அடுத்த 
கவியோடு முடியும் . 

நெறியின் விதியின் விளைவும் தளர்வின்றொடர்வும் விம்மா உணர்வுவோ 
வினளாய் எனக் கூட்டுதலுமொன்று . சில பிரதிகளில் இச்செய்யுள் காணப்பட 
வில்லை : என்றாவொன்றோன் றொவ்வா (சுஎ) என்ற பாடலும் , ஈற்றடியில் 
" மறையோன்றானும் போனான் என்ற பாடத்தோடு " முனிவன் செல்லும் 
(சுஅ ) என்ற பாடலும் உள்ளன . பி - ம் : -1 இடருற்றனன் , இடருற்றன . 
2 போழ்தினின் . ஓய்வினள் . 4 மெய்ம்மாநெறியும் . 

( ஙஅ அ ) 


பலாபோப்யத்ருஷ்டதநயாநநபத்மபேலாபே ஸா நுக்ரஹோபகவதா 
மயிபா திதோயம்- க்ருஷ்யாம் தஹந்தபி கலுக்ஷிதிமிந்தநேத்தோ பீஜப்ர 
ரோஹஜநநீம் தஹநகேரோதி என்று குவலயாநந்தத்தில் விஷமாலங்காரத் 
துக்கு உதாஹாணமாகக் கொடுக்கப்பட்டரகுவம்பா ஸ்லோகம் காணத்தக்கது . 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குபடலம் 


உஎக 


கூஉ .-- வசிட்டமுனிவன் அரசர் முதலியோரிருந்த 
முடிசூடுமண்டபத்திற் போய்ச் சேர்தல் . 

வேறு . 
உரைசெய் பெருமை யுயர் தவத்தோ ரோங்கல் 
2 புரைசெய் மதகளிற்றான் பொற்கோயின் 3 முன்னர் 
முரச முழங்க முடிசூட்ட மொய்த்தாண் 

4 டரச ரினிதிருந்த நல்லவை யினாயினான் . 
( இ - ள் .) உரை செய் பெருமை (உலகத்தாராற் ) சொல்லப்படுகின்ற 
புகழையும் , உயர் தவத்து - மிக்க தவத்தையுமுடைய , ஒர் - ஒப்பற்ற , ஓங்கல் 
செய் - மலையை யொத்த , புரை - மேன்மையையுடைய , மதம் களிற்றான் 
மதயானையையுடைய சக்ரவர்த்தியினது , பொன் கோயில் முன்னர் - அழகிய 
அரமனையின் முன்னே , முரசம் முழங்க வாச்சியங்க ளொலிக்க , முடி 
சூட்ட - ( ஸ்ரீராமன் ) திருவபிஷேகஞ் சூட்டிக்கொள்ளுதலினிமித்தம் , ஆண்டு 
மொய்த்து - அவ்விடத்தில் நெருங்கி , அரசர் இனிது இருந்த - மன்னவர் 
இனிமையாயிருந்த , நல் அவையின் - சிறந்த சபையில் , ஆயினான் - சேந்தான் . 

வசிட்டமுனிவன் , தன்னைச் செய்தி யுணர்ந்து தெரிவிக்குமாறு வேண் 
டிக்கொண்ட மன்னவர் முதலியோர் சபையாகவிருந்த முடிசூட்டுமண்டபத் 
துக்கு மீண்டன னென்க . பெருமை - வீரமுமாம் ; அது எல்லாரோடும் ஒப்ப 
நில்லாது பேரெல்லையாக நிற்றலாற் பெருமை எனப்படும் . உயர் தவம் -ஸ்ரீராம 
னைப் பெறுதல் . செய் - உவமவுருபு . மொய்த்து என்பதனால் அவர்களின் 
மிகுதியும் , இனிதிருந்த என்றதனால் அவையினது பரப்பும் விளங்கும் . நல் 
லவை - இருந்தாரது நன்மை அவைமேல் ஏற்றப்பட்டது . ஆயினான் என்ற 
வினைமுற்றுக்குக் கீழ்ச்செய்யுளிலுள்ள மாதவன் என்பது எழுவாய் . இனி , 
உயர்தவத்தோரோங்கல் என்பதற்கு இருடித்தலைவ னெனப் பொருளுரைத்து , 
அதனை ஆயினான் என்பதற்கு எழுவாயாக்கினும் அமையும் , புரையை உவமவுரு 
பாக்கினால் , செய்என்பதைப் பொன்னொடுகூட்டிச் செம்பொற்கோயிலென்க ; 
செய்களிறு என அழகிய களிறுமாம் . மூன்றாமடி - முற்றுமோனை . பி - ம் : 
குணத்தோர் , தவத்தோன் . புரசை.3 முன்னம் . 4 அரசன் . 5 ஆனான் . ( ங அக ) 
- அறிந்துவந்த செய்தியை யுணர்த்துமாறு அரசர் முனிவனை 

வேண்டுதல் . 
வந்த முனியை 1 முகநோக்கி வாள்வேந்த 
ரெந்தை புகுந்த விடை யூறுண் டாயதோ 
4 வந்தமில் சோகத் தழுத குரற் றானென்ன 

தெளிவி யெமக்கீ தென்றுரைத்தார் . 
( இ - ள் . ) வாள் வேந்தர் - ஆயுதங்களையுடைய அரசர்கள் , வந்த முனியை 
வந்தமுனிவனை , முகம் நோக்கி - , எந்தை - எந்தந்தை போல்பவனே! புகுந்த - 


சக்து .- 


சிந்தை 


உவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


. 


(பட்டாபிஷேகம் நின்றுவிடுமாறு ) நேர்ந்த , இடையூறு - தடை , உண்டாய துஓ - 
உளதாயிற்றோ அந்தம் இல் சோகத்து- முடிவில்லாத துன்பத்துடன் , அழுத்தகுரல் 
தான் என்ன - அழுதசத்தத்திற்குக் காரணந்தான் யாது ? ஈது- இவ்விஷயத்தை 
எமக்கு - , சிந்தை தெளிவி - மனத்தெளியச் சொல்வாய் , என்று - உரைத்தார் - 

எந்தை புகுதற்கு இடையூறுஉண்டாயதோ என்றபாடத்துக்கு - தயாதர் 
இங்கேவந்து முடிசூட்டிவைத்தற்கு இடையூறுண்டாயதோ என்றும் , எந்தை 
ஸ்ரீராமனென்றும் பொருள் 

கூறலாம் . பி - ம் : - முகன் . 2 எதுவும் , புகுதற்கு . 
ஆனதோ, அந்தமிலா . காறாம் . அறியேம் , என்னை . தெளிந்தோய் , 
தெளிந்தாய் , தெளிந் திடம் , தெளியெமக்கீதென்றுரைத்தார் , தெரியெமக்கிவ் 
வன்றுரைத்தார் , செப்பீதெமக்கென்றார் . 

( கூகூ 0 ) 
அவையோர்க்குப் பட்டாபிஷேகம் தடைப்பட்ட விஷயத்தை 

வசிட்டன் தெரிவித்தல் . 
கொண்டாள் வர மிரண்டு கேகயர்கோன் கொம்பவட்குத் 
பண்டாத செங்கோற் றேயா தனுந் தானளித்தா 
5 னொண்டார் முகிலை வனம்போகென் செருப்படுத்தா 
வெண்டானும் வேறில்லை யீதடுத்த வாறென்றான் . 

( இ - ள் . ) கேகயர் கோன் கொம்பு - கைகேயி , ( முன்சம்பசனோடு சமர்புரி 
கையில் ) , வரம் இரண்டு கொண்டான் - இரண்டுவரங்களைப் பெற்றுக்கொண் 
டாள் ; அவட்கு- , தண்டாத செங்கோல் தயா தன்உம் - தடைப்படாத நீதி 
யையுடைய சக்ரவர்த்தியும் , தான் அளித்தான் - தான் ( அவள் கொடுக்குமாறு 
இப்பொழுது கேட்டதனால் ) கொடுத்தான் ; ( அவ்வசத்தைக்கொண்டு அவன் ) , 
ஒன் தார் முகிலை - ஒன்னிய மாவையணிந்த ஸ்ரீராமனை , வனம் போகு என்று 
- காட்டிற்குச் செல் என்று சொல்ல , ஒருப்படுத்தான் - ( அரசனைச் ) சம்மதிக்கும் 
படி செய்தான் ; எண் தான்உம் வேறு இல்லை - யாருக்கு என்னதீங்கு கேளிட் 
டதோ ? என ) வேழுக எண்ண வேண்டியது யாதும் இல்லை. அடுத்த ஆறு 

பொருந்தின விதம் இது, என்முன் - என்னுகூறினான் , ( முனிவன் ) ; ( எ - று .) 

கொம்பு - ஒல்குதலுக்கும் , மென்மைக்கும் , நுண்மைக்கும் ; முகில் - கரு 
மைக்கும் , கைக்மாறு கருதாக் கொடைக்கும் உவமை . என்முன் - என்ற முனி 
வன் வணின் , மேவிற் கவியில் ஆனான் ” என்பதனோடுங் கூட்டுக . பி - ம் : 
இண்டும் . செஞ்சொல் , தசமதனும் , தலைமகனும் . தான் கொடுத்தான் , 

தழிந்தான் . ஒண்டாகவனை , ஒண்டாரவனும் , ஒண்டாரிராமன் , ஒண்டானறி 
வன். ஒருப்படுத்தான் . இந்தப்பாடலும் அடுத்தபாடலும் சில பிரதிகளில் 
முன்பின்னாகவுள்ளன 

கூரு.- இதுவும் அது . 
வேந்தன் பணியினாற் கைகேசி மெய்ப்புதல்வன் 
உபாந்தண் மிசைக்கிடந்த பாவணிப்பா னாயினா 
னேந்து தடந்தோ னிதாமன் றிருமடந்தை 
காந்த 4 னொருமுறை போய்க் காடுதைவா னாயினான் . 


காண்டம் 


2.ச .-- நகர்நீங்குபடலம் 


உவுக 


. 


( இ - ள் . ) வேந்தன் பணியினால் - சக்ரவர்த்தியினது வரத்தினால் , கைகேசி 
மெய் புதல்வன் - கைகேயியினது மெய்ப்புத்திரனாகிய பரதன் , பாந்தள் மிசை 
கிடந்த பார் - ஆதிசேஷன் மேலே யிருக்கின்ற பூமியை , அளிப்பான் - காக்குந் 
- தன்மையன் , ஆயினான்- ; ஏந்து தட தோள் இராமன் - உயர்ந்து பரந்த தோள் 
களையுடைய ஸ்ரீராமனாகிய , திருமடந்தை காந்தன் - சீதைக்குக்கணவன் , -- ஒரு 
முறைபோய்- , காடு , உறைவான் ஆயினான் - காட்டில் வசிக்குந் தன்மையனா 
னான் ( என்றான் முனிவன் ); ( எ - று . ) 

பணி - சொல் , கட்டளை . மெய்ப்புதல்வன் - வயிற்றிற் பிறந்த பிள்ளை 
யென்றபடி . ஆயிரமுடிகளாற் சுமக்கப்படுதல் விளங்க பாந்தண்மிசைந்கிடந்த 
* என்றது ; இது , பூமிபாரத்தைச் சுமந்தளித்தலினது அருமை தோற்றுவிக்கும் . 
ஏந்து தோள் - அழகிய தோளும் , பூமிபாரத்தை எந்துதற்குரிய தோளுமாம் . 
பி - ம் : -- மதிமயங்கக் . பாந்தளிடைக் . 3 அளிப்பதாயினான் , புரப்பானாயி 
னான் , காப்பானாயினான் , முழுதுந்தான் புரக்க . ஒருமுறையே காடுறைவானா 
யினான் , அரசிழந்து காட்டகத்தனாயிடவே . 

( ஙகூஉ ) 
கூசு .-- இதுமுதல் எட்டுக்கவிகள் - இராமன் வனஞ்செல்வதைக் 
கேள்வியுற்ற நகரத்தவர் கொண்ட வருத்தத்தைத் தெரிவிக்கும் . 

வாரார் முலையாரு 1 மற்றுள்ள 2 மாந்தர்களு 
மாராத காத லரசர்களு மந்தணரும் 
பேராத வாய்மைப் பெரியோ னுரை 3 செவியிற் 

சாராத முன்னந் 4 தயரதனைப் போல் வீழ்ந்தார் . 
( இ - ள் .) பேராத வாய்மை பெரியோன் உரை - வேறுபடாத மெய்யினது 
தன்மையையுடைய பெரிய முனிவன துவார்த்தை , செவியில் சாராத முன்னம் . 
காதுகளிற் சேர்தற்கு முன்னமே , - ஆராத காதல் அரசர்கள் உம் - தெவிட்டாத 
* அன்பையுடைய மன்னவர்களும் , அந்தணர்உம் - முனிவர்களும் , மற்றுஉள்ள 
மாந்தர்கள் உம் - வேறாயுள்ள மனிதர்களும் , வார் ஆர் முலையார் உம் - கச்சிற்பொ 
ருந்திய தனத்தையுடைய மாதர்களும் , தயரதனைப்போல் வீழ்ந்தார். - ;( எ - று . ) 

மற்றுள்ள மாந்தர் - அமைச்சர் முதலியோர் . செய்யுளாதலின் ,-ஈண்டுப் 
பிறழவைத்தார் . ஆசாதகாதல் - அளவில்லாத காதல் . இல்வாழ்வார்க்கு ஆயின் 
தமசோடு விளையாட்டுவகையாற் பொய்ம்மைநிகழினும் அமையும் ; துறந்தார்க் 
காயின் அதனைக் கருதியவழியும் பெரியதோ ரிழுக்கா மாகலின் , பேராதவாய் 
மை என்றார். பி - ம் : -1 மற்றுமுள்ள. உமைந்தர்களும் . 3 செவியுட் , 4 தசரதனே . 
கூஎ . புண்ணுற்ற தீயிற் புகையி னுரைபதைப்ப 

மண் ணுற் றயர்ந்து 3மறுகிற் றுடம்பெல்லாங் 
கண்ணுற்ற வாரி கடலுற்ற தந்நிலையே 

விண்ணுற்ற தெம்மருங்கும் விட்டழுத பேரோசை . 
36 


உவுஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா | 


| 


( இ - ள் .) புண் - விரணத்தில் , உற்ற - பட்ட , தீயின் - நெருப்புப் போல , 
( புண்ணில்நெருப்புப்பட்டாற்போல ) , புகையின் - நெட்டுயிர்ப்போடு , உரை 
பதைப்ப பேச்சுப் பதைப்புடனே தோன்றவும் , உடம்பு எல்லாம் . ( அவர்களின் ) 
சரீரங்களெல்லாம் , மண் உற்று - பூமியில் விழுந்து , அயர்ந்து - சோர்ந்து , மறு 
கிற்று - புரளலாயிற்று ; கண் உற்ற - ( அவர்களின் ) கண்களிலிருந்து வழிந்த, 
வாரி - கண்ணீரானது , கடல் உற்றது - சமுத்திரநீரை யொத்தது ; அ நிலைஎ - 
அந்நிலைமையிலிருந்தே , எ மருங்கு உம் - எல்லாப் பக்கங்களிலும் , விட்டு - வாய் 
விட்டு, அழுத - அழுதலினாலுண்டாகிய , பேர் ஒசை - மிக்கொலியானது , விண் 
உற்றது - தேவலோகத்தை யடைந்தது ; ( எ - று . ) 

புண்ணுற்றதீயிற்புகையுற்றுயிர்பதைப்ப என்ற பாடத்துக்கு , இல்என்னும் 
உருபைப் புண்ணோடுமாற்றி , புண்ணில்புகை தீ உற்ற ( து ) உற்று - விரணத் 
திலே தூமத்தையுடைய தீ பொருந்தினால் அதையொத்து உயிர் துடிதுடிக்க 
என்று உரைப்பர் : உற்று உவமவுருபு ; " தோளுற்றோர் தெய்வம் ” என் 
பதிற்போல . உடம்பெல்லாம்மறுகிற்று ஒருமைப்பன்மைமயக்கம் . கண் 
ணுற்றவாரி கடலுற்றது என்பதற்கு-கண்ணீர் ஆறாய்ப் பெருகிக் கடலை யடைந்த 
தெனினும் அமையும் . அந்நிலையே - அப்படியேயென்றுமாம் . பி - ம் : - புண் 
ணுற்ற தீயிற் புகையிற்று . உற்றுநின்று . 3 மறுகுற்று . 

( நகச ) 
கூவு . மாத ரருங்கலமு மங்கலமுஞ் சிந்தித்தங் 

கோதை புடைபெயரக் கூற்றனைய கண்சிவப்பப் 
பாத மலர் 2 சிவப்பத் தாம்பதைத்துப் பார் சேர்ந்தா 

ரூதை யெறிய 4 வொசிபூங் கொடியொப்பார். 
( இ - ள் .) ஊதை எறிய - பெருங்காற்று வீசுவதனால் , ஒசி பூ கொடி ஒப் 
பார் - அசைகின்ற பூங்கொடியை யொப்பாராகிய , மாதர்- , அரு கலம் உம் - 
பெறுதற்கரிய ஆபரணங்களும் , மங்கலம் உம் - மங்கலநாணும் , சிந்தி - சிந்த 
வும் , தம் கோதை புடைபெயா - தமது கூந்தல் அவிழவும் , கூற்று அனைய கண் 
சிவப்ப - யமனையொத்தகண்கள் சிவக்கவும் , பாதம் மலர் சிவப்ப- , தாம் பதை 
த்து - , பார் சேர்ந்தார் - பூமியில் விழுந்தார்கள் ; ( எ 

( எ - று . ) 
பாதமலர் - சிவத்தலென்னும் வினைக்கேற்ப மலரென்பது பாதமாகப் 
பரிணமித்ததனால் திரிபணியென்னும் பரிணாமாலங்காம் . இத்தொடரை 
உருவகமாக்கொள்ளின் , சிவத்தலென்னும்வினைக்கு ஏலாது . கூற்றனையகண் 
என்றது , கண்ணின்கொடுமையை விளக்கிநின்றது . 1 கமலமுஞ்சிந்தி என்ற 
பாடத்துக்கு - கண்ணீரைச் சிந்தி என்க . பி - ம் : -- பதைப்ப , 3 சோர்ந்தார் . 
வீழ்ந்தார். 4 ஒசியுங் . போல்வார் , அன்னார் . 

(நகரு ) 
கூகூ . ஆவா வரச னருளிலனே யாமென்பார் 

கோவா வறத்தையினிக் கைவிடுவேம் யாமென்பார் 
தாவாத மன்னர் 4 தலத்தலைவீழ்ந் தேங்கினார் 
மாவாதஞ் சாய்த்த மராமரமே போல்கின்றார் . 


காண்டம் 


சு . - நகர்நீங்குபடலம் 


உ வுங 


( இ - ள் . ) தாவாத மன்னர் - (வலி) அழியாத அரசர்கள் , -ஆஆ - அந்தோ 
அந்தோ, அரசன் அருள் இலன் ஏ ஆம் - சக்ரவர்த்தி கருணையில்லாதவனேயா 
வான், என்பார்- ; யாம்- , காவா-பாதுகாக்காமல் , அறத்தை- தரூமத்தை , இனி- , 
கைவிடுவேம் - , என்பார் - ; மா வாதம் சாய்த்த - பெருங்காற்றினாற் கீழேதள் 
ளப்பட்ட , மராமரம் ஏ ஆச்சா மரத்தையே , போல்கின்றார் - போன்றவராகி , 
தலத்தலை வீழ்ந்து - மண்மேல்விழுந்து , ஏங்கினார் - அழுதார்கள் ; ( எ - று .) 
பீம் : - 1 என்றும் , 2 காவாது . 3 விடுவோம் . 4 தலைத்தலை . 5 வீழ்ந்தார் . (ஙகசு ) 
க 00 . கிள்ளையொடு பூவை யழுத கிளர் மாடத் 

துள்ளுறையும் பூசை யழுத 1 வுருவறியாப் 
பிள்ளை யழுத பெரியோரை யென் சொல்ல 

வள்ளல் வனம்புகுவா னென்றுரைத்த மாற்றத்தால் . 
( இ - ள் .) வள்ளல் - வரையாது கொடுக்குந் தன்மையனான ஸ்ரீராமன் , 
வனம் புகுவான் - காட்டிற்குச் செல்வான் , என்று உரைத்த . என்று சொல் 
லக்கேட்ட , மாற்றத்தால் - வார்த்தையினால் , கிள்ளையொடு பூவை - கிளிகளும் 

பறவைகளும் , அழுத - புலம்பின ; கிளர் மாடத்துள் உறையும் 
- பூசை - விளங்குகின்ற வீடுகளில் வசிக்கின்ற பூனைகள், அழுத - அழுதன ; 
உரு அறியா பிள்ளை உருவத்தையறியாத சிறுகுழந்தைகள் , அழுத- ; 
( என்றால் ) , பெரியோரை என் சொல்ல - பெரியோரழுதமையைப்பற்றி யான் 
என்னவென்று சொல்லுக ; ( எ - று . ) 

அஃறிணையும் அவற்றோடொத்த ஒருசாருயர் திணையும் அழுதனவென் 
றால் , வயசினாலும் குணத்தினாலும் கல்வியினாலும் அனுபவத்தினாலும் அன்பினா 
லும் பிறவற்றினாலுஞ் சிறந்த உயர்திணையோர் அழுதன் ரென்பது , கூறாமலே 
பெறப்படு மென்றவாறு . கிள்ளைமுதலியவையழுதனவென்றால் பெரியோர் 
அழுதனரென்பது தானே விளங்குமென்ற இது - ஒருபொருளைக் கூறியமாத்தி 
ரத்தால் மற்றோர் பொருள் சித்திப்பதைத் தெரிவிக்கும் தொடர்நிலைச்செய் 
யுட்பொருட்பேறணியாம் . தனக்கு முறையாகவந்த அரசவுரிமையைத் தம்பிக்கு 
உதவித் தான் காட்டிற்குச் செல்ல உடன்பட்டா னாதலால் , இராமபிரானை 
வள்ளல் என்றார் . 

கிள்ளை - பழங்களை மூக்காற் கிள்ளித்தின்பதுபற்றிய பெயர் : கிளக்குந் 
( பேசுந் ) தன்மையதாதல்பற்றிவந்த பெய ரென்பாரு முளர் . கிள்ளை பூவை 
என்ற பால்பகாவஃறிணைப்பெயர்கட்கு , தகுதிபற்றிப் பன்மைப்பொருள் 
கொள்ளப்பட்டன ; சாதியொருமையெனக் கொள்ளினுமாம் . அழுத - அன் 
சாரியைபெறாத பலவின்பால் வினைமுற்று ; சாரியைபெறின் அழுதன என 
நிற்கும் . ஆசிரியர் தொல்காப்பியனார் மரபியலில் " வெவ்வாய் வெருகினைப் 
பூசையென்றலும் என்பதனால் பெருந்தோட்டங்களிலும் புதர்களிலும் பதுங்கி 
யிருந்து தசையுண்ணுதற்காகப் பிறபிராணிகளின் உயிரைக் கவரும் வெரு 


உவுசு கம்பராமாயணம் 

அயோத்தியா 
கம்பூனையை வீட்டிலுறையும் பிராணியாகிய பூசையின் பெயர்கொடுத்துக் கூறு 
தலும் அமையும் என்று கூறினாராதலின் , அவ்வகை வெருகம்பூனையை விலக்கு 
தற்கு கிடர்மாடத்துள் உறையும் பூசை என்றார் . உணர்வறியாப்பிள்ளை - என்ற 

பத்திற்கு - இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர் என்று அறியமாட்டா" 
மலிருப்பனவாய் அஃறிணைப்பொருள்போன்ற சின்னஞ்சிறார் என்க . " குழவியும் 
மகவும் என்ற தொல்காப்பியச் சூத்திரத்தில் கிழவிவல்ல என்ற மிகையால் , " 
பிள்ளைப்பெயர் மக்களுக்கும் வந்த தென்பர் . சொல்ல - அகரவீற்றுவிய்ங் 
கோள் ; செயவெனெச்சமாகக்கொண்டு , பெரியோரைக் குறித்து , சொல்ல - 
சொல்லுமாறு , என் - என்னஉள்ளது ? என்றுமாம் . பி - ம் : - 2 சொல்லி ( ஙகள்) 
காக . * சேதாம்பற் போதனைய- செங்கனிவாய் வெண்டளவப் 

போதாம்பற் றோன்றப் புணர்முலைமேற் 1 பூந்தரள 
மாதாம்பற் றென்ன மழைக்கண்ணீ ராலியுக 

நாதாம்பற் றாமழலை நங்கைமா சேங்கினார் . 
( இ -ள் .) சேது ஆம்பல் போது - செவ்வல்லிமலரையும் , செம் கனி 
சிவந்த கொவ்வைக்கனியையும் , அனைய - ஒத்த , வாய் - வாயில் , வெள் தளவம் 
போது: ஆம் - வெள்ளிய முல்லை மலரையொத்த, பல் - பற்கள், தோன்ற - - 
வெளியில்தெரியவும் - புணர் முலைமேல் - நெருங்கிய தனங்களின் மேல் , மா 
பெரிய , பூ அழகிய , தாளம் தாம்பு முத்துமாலை , அற்று என்ன - அறுந்து விழுந் 
தாற்போல , மழை கண் நீர் ஆலி - குளிர்ச்சியையுடைய கண்ணிலிருந்து வழியும் 
நீரின் துளிகள் , உக - சிந்தவும் , - நா பற்றா மழலை = நாவில் நன்குபொருந்தாத 
( நிரம்பாத ) சொல்லையுடைய , நங்கைமார்- , ஏங்கினார் --- ( எ - று . ) 

ஆம்பல் - உலகத்துப் பெண்பால்கள் வாய்து நறுநாற்றத்திற்குவமை ; ஆம் 
பனாறும் தேம்பொ திகிளவி ” என்பவாகலின் , மகளிரின்வாய் நிறத்தால் கொவ் 
வைக்கனியையும் நறுநாற்றத்தாற் செவ்வாம்பலையும் போலுமென்பது ; சேதாம் 
பற்போ-தீனைய செங்கனிவாய் என்பதன் பொருள் . இராமன் கானகஞ்செல்வ 
தனையுணர்ந்து பல்தோன்றவும் கண்களிலிருந்து நீர்வடியவும் தம்மழலைச்சொற் 
களால் அவலச்சொற்களைச்சொல்லியவண்ணம் மகளி எழுதன ரென்க , பூத்தாம் 
பும் தரளத்தாம்பும் அற்றாற்போலக் கண்ணீராலியுக என உரைத்தலுமாம் . தாம்பு 
ஆசம் . - ஈற்றடியில், தாம் - அசை . இச்செய்யுளில் , திரிபு என்னுஞ் சொல் 
லணி காண்கி . மழைக்கண்ணீர் - மழைபோன்ற கண்ணீருமாம் . செம்மை + 
ஆம்பல் = சேதாம்பல் : * ஈறு போதல் ” என்னுஞ் சூத்திரவிதி . பி -ம் : - 1 பூண் . 
க 02 . ஆவு மழுதவ தன் கன்றழுத வன்றலர்ந்த 

பூவு 2 மழுதபுனற் புள்ளழுத கள்ளொழுகுங்கு 
காவு மழுத களிறழுத கால்வயப்போர் 
மாவு -3 மழுதன வம்மன்னவனை மானவே 


காண்டம் : 


சி.- நகர்நீங்குபடலம் 


உவரு 


( இ - ள் .) அ.மன்னவனை ” மான - ( இராமபிரானுடைய பிரிவைப் பொ 
றுக்கமாட்டாமற் புலம்புகின்ற ) அந்தத் தசரதசக்ரவர்த்தியைப்போலவே , 
ஆஉம் - பசுவும் , அழுத- ; அதன் கன்று அழுத - அப்பசுவின் கன்றுகளும் 
அழுதன ; அன்று அலர்ந்த பூஉம் - அன்றுமலர்ந்த மலர்களும் , அழுத- ; புனல் 
புள் - நீர்வாழ் பறவைகளும் , அழுத- ; கள் ஒழுகும் காஉம் - தேன்பொழியுஞ் 
சோலைகளும் , அழுத -; களிறு - யானைகளும் , அழுத - ; கால் வய போர் 
மாஉம் - தேரிற்பூட்டப்படுகின்ற வலிமையுள்ள போர்க்கு உரிய குதிரைகளும் , 
அழுதன் - ; ( எ - று .) 

கா , பூ - ஓரறிவுயிர் ; மற்றவை - ஐயறிவுயிர் . இந்தச்செய்யுளில் ஒரு 
வுயிரும் ஐயறிவுயிரும் அழுதமை கூறி, மற்றை ஈரறிவுயிர் முதலியன அழுதமை 
யை உபலட்சணத்தாற் பெறவைத்தார் . ஆ முதலியன அழுதல் - தம் கண்க 
ளால் நீரைப்பெருக்கிக்கொண்டு கதறுதல் . கா , பூ அழுதல் - வாடிவதங்கிப்பொலி 
விழத்தலால் தமது துயரத்தைப் புலப்படுத்தல் . ஆஆ - சாதியொருமை ; அழுத - 
அழுததென்பதன்விகாரம் . ஆ என்பது பால்பகாவஃறிணைப்பெயராதலால் , 
அழுத எனப் பன்மை முற்றைக்கொண்டது எனக் கொள்ளின் , மேலேவரும் 
அதன்கன்றும் என்பதனோடு பொருந்தாதாம் . களிறு - மதக்களிப்பையு 
டையது : ஆண்யானை . கால் - சக்கரம் : அதனையுடைய தேருக்குச் சினையாகு 
பெயர் . இனி, கால் - கால்வேக்த்தைக்கொண்ட மா எனினுமாம் . கால் - காலாள் 
என்பாருமுளர் . “ வயவலியாகும் ” என்ற தொல்காப்பியத்தால் , வய என்பது . 
வலிமைப்பொருள் தரும் உரிச்சொல்லென்பது பெறப்படும் . வயம் என்று பிரித் 
தால் - வெற்றியென்று பொருளாம் . இப்பொருளில் , இது பெயர்ச்சொல் . 
மான - உவமவுருபு . பி - ம் : -1 அழுதன . 2 அழுதவதன் , அழுதவப் , 3 அழுதவால் . 
கங. ஞானீயு : முய்கலானென்னாதே நாயகனைக் 

கானீயு மென் றுரைத்த 3 கைகேசி யுங் கொடிய 
கூனீயுமல்லாற் கொடியார் பிறருளரோ 

மேனீயு மின்றி வெறு நீரே யாயினார் . 
( இ - ள் .) ஞானீஉம் - அறிவுடையவனும் , 

• , உய்கலான் ( இராமனைப் 
பிரிந்து ) பிழையான் , என்னாது - என்று எண்ணாமல் , ‘ நாயகனை - தலைமகனை 
கான் ஈயும் - ( இராமனுக்கு ) வனவாசத்தைக் கொடும் , என்று உரைத்த-,, 
( கொடிய ) கைகேசிஉம்-- , கொடிய கூனீஉம்- , அல்லால்- , கொடியார் - 
கொடியவர் ( அழாதவர் ) , பிறர் உளர் ஓ - வேறேயிருக்கின்றனரோ? ( இல்லை ); 
(பிறரெல்லாம் ) , மேனீஉம் இன்றி - உடம்புமில்லாமல் , வெறு நீர்ஏ ஆயினார் 
வெறுமையுடைய நீர்போலக் கரைந்தனர் ; ( எ - று . ) 

உலகத்து எப்பொருளிடத்தும் பற்றுச்செய்யாத ஞானிகளும் பற்றுச் 
செய்யும் பரம்பொருளின் திருவவதாரமாவன் இராமபிரா னாதலால் , இவ 
னைப்பிரிந்தால் ஞானியும் உய்யா னென்க . இராமபிரானது நிலையைக் கரு 


- 


உ வுசு 

கம்பராமாயணம் அயோத்தியர் 
தாதுகானகத்திற்செலுத்துமாறு தூண்டிய கைகேயியும் , இராமபிரானிடத்துத் 
தன்மகனிடத்துக்காட்டிலும் போன்புவைத்திருந்த கைகேயியையும் தன் 
துர்ப்போதனையால் மனம்மாறுபடுவித்த கூனியுமே அந்நகரத்துள்மனம்சிறிதும் 
இளகா திருந்தவர் ; மற்றையோர் யாவரும் துயரமிகுதியால் நீர்ப்பண்டம்போல் 
தம்முடல் கரைவா ராயினரென்றவாறு . 

கூனீ , 

மேனீ நீட்டல்விகா 
ரங்கள் : வீடுமின் என்றவிடத்துப்போல . கொடிய - மத்திமதீபம் . வெறுநீரே 
யாயினார் - வெறுந் தன்மையுடையவராய் மூர்ச்சித்துச் சாகுநிலைமையராயினா" 
ரென்றபடி , பி - ம் :-நானீயும். உய்கிலாம் , உய்கலாம் , உய்கலாது. கைகேயீயும் . 
+ கடிய .5 அன்றி . எல்லாம் . 

( ச OO ) 
காச . -- ஊராரின் துயரத்தைத் தெரிவிக்குங் கவிக்கூற்று . 

தறா தறிவழிந்தா 1 ரெங்குலப்பார் தேரோட 
நீறாகிச் சுண்ண 2 நிறைந்த தெருவெல்லா 
மாறாகி யோடின 3 கண்ணீ ரருநெஞ்சங் 

கூறாகி 4 யோடாத வித்துணையே குற்றமே . 
( இ - ள் . ) தேறாது அறிவு அழிந்தார் - தெளியாமல் உணர்வு நீங்கப்பெற்ற 
வர்கள் , எங்கு உலப்பார் - எங்கனம் கணக்கிடப்பெறுவார் ? தேர் ஓட - தேர்கள் 
செல்லுதலினால் , நீறு ஆகி - பொடியாய் , சுண்ணம் நிறைந்த- புழுதிகள் நிறைந் 
திருக்கின்ற , தெரு எல்லாம் தெருமுழுதும் ( அப்புழுதிகள் நீங்கும்படி ) , கண் 
நீர் ஆறு ஆகி ஓடின-; அரு நெஞ்சம் - அருவப்பொருளாகிய மனம் , கூறு ஆகி 
வேறாகி , ஓடாத- நீங்காத , இத்துணைஏ - இவ்வளவே , குற்றம்- ; ( எ - று . ) 

இராமனைப்பிரிந்த துயரத்தால் இன்னதென்று தெரியாது திகைத்து 
நின்ற அவ்வூரார் எத்துணை வரோ ? சொல்லமுடியாது ; அவர்களைத்தவிர்த்து மற் 
றையோர்கண் களிலிருந்து நீர் ஆறாகிப்பெருகிற்று : அவர்களைப்பற்றிக் குறை 
கூறவேணுமானால் நெஞ்சம் இருபிளவாகி யழிந்திடவில்லை யென்னலா மென்ற 
வாறு உலத்தல்- அளவுபெறுதல் . உயிரொழிய ஏனைய அனைத்தும் ஒடுங்கின, அரு 
வப்பொருளாதலின் நெஞ்சங்கூறாகியோடவில்லையென்ற கருத்துப்பட அரு 
நெஞ்சங்கூறாகியோடாத என்றார் . இது - கருத்துடையடை மொழியணியாம் . 
பி - ம் : - எங்குலத்தார் நிரைத்த , நிகர்த்த . கண்ணினீருள் , கண்ணுணீரருள் , 
கண்கணீருள் . ஓடிலவால் . இத்தனையே , 

(சக) 
காரு . - இதுமுதல் பத்துக்கவிகள் - நகரத்தவர் 

வருந்தியதைத் தெரிவிக்கும் . 
மண் செய்த பாவ முளதென்பார் மாமலர்மேற் 
பெண்செய்த பாவ 1 மதனிற் பெரிதென்பார் 
புண் 2 செய்த நெஞ்சை விதியென்பார் பூதலத்தோர் 
கண்செய்த பாவங் 4 கடலிற் பெரிதென்பார் . 


காண்டம் 


சு.- நகர்நீங்குப்படலம் 


உவுஎ 


( இ - ள். ) ( அவ்வயோத்தியிலுள்ளார் ), மண் செய்த பாவம் - உளது - நில 
மகள் செய்த தீவினை மிகுதியாகவுள்ளது , என்பார் - என்பார்கள் ; மாமலர் 
மேல் பெண் செய்த பாவம் - சிறந்த தாமரைமலர்மேல் வீற்றிருக்கின்ற 
பெண்ணாகிய இலக்குமி செய்துள்ள பாவம் , அதனில் பெரிது - அந்த மண்மகள் 
செய்தபாவத்தினும் மிக்குள்ளது , என்பார் - ; விதி - ( நமது ) ஊழ்வினை , 
நெஞ்சை - ( யாவருடைய ) மனத்தையும் , புண் செய்த - புண்ணாகச் செய்து 
விட்டது , என்பார்- ; பூதலத்தோர் கண் செய்த பாவம் - இந்நிலவுலகத் 
தோரின் கண்கள் செய்துள்ள பாவம் , கடலின் பெரிது - கடலைக்காட்டிலும் 
மிக்குள்ளது , என்பார் - ; ( எ - று .) 

ஸ்ரீராமபிரான் பட்டாபிஷேகஞ் செய்துகொண்டு தன்னை யாளும் பாக் 
கியத்தைப் பெறாமையால் , மண்செய்தபாவம் உளது என்றும் , மணிமுடி 
பூண்டு தன்னைக் காக்கும் பாக்கியத்தை மண்மகள் பெறாவிடினும் அப்பிரா 
னது சேவடி தன்மீது பலவிடத்தும் தீண்டப்பெறும் பாக்கியத்தையேனும் 
பெற்றிருக்க , செல்வத்திற்குஉரியமகள் ஒருவகையாலும் அப்பிரானது சம்பந் 
தத்தைப் பெறாமையால் , மாமலர்மேற் பெண் செய்தபாவம் அதனிற் பெரிது 
என்றும் , இங்ஙனம் இராமபிரான் முடிதுறந்து நம்மனம் புண்படுமாறு காட் 
( டிற்குச்செல்வது நமது ஊழ்வினையே யென்பார் புண்செய்த நெஞ்சை விதி 

என்றும் , இராமபிரான் முடிபுனைந்து பொற்பட்டாடை முதலியன தரித்துச் 
செல்லத் தரிசிக்கும் பாக்கியத்தைப் பெறாமல் மரவுரிதரித்து முனிவர்கோலத் 
துடன் சஞ்சரிப்பதைத் தரிசிக்கப்போவதால் , பூதலத்தோர் கண்செய்தபாவம் 
கடலிற்பெரிது என்றும் அந்நகரத்தவர் கூறினரென்க . இதுமுதல் ககசா - ஆங் 
கவிவரையிலும் வரும் என்பார் முதலிய முற்றுக்களுக்கு க 0 அ - ஆங் கவியி 
லுள்ள அந்நீணகரார் என்பது எழுவாயாம் . மூன்றாமடியில் , செய்த செய் 
தது என்பதன் தொகுத்தல்; மற்றை மூன்றடிகளில் செய்த - பெயரெச்சங்கள் . 
திருமகள் தாமரையில் வாழ்பவளென நூல்கள் கூறும் . பி - ம் : - 1இதனில் . 
2 செய்தார் . 3நெஞ்சம். 4 கடலென்பாராயினார் . 

( 502 ) 
காசு . ஆளான் பாத னரசென்பா ரையனினி 

மீளா னமக்கு விதி 1 கொடிது தானென்பார் 
2 கோளாகி வந்தவா கொற்ற முடி தானென்பார் 

மாளாத நம்மின் 4 மனம்வலியா ராரென்பார் . 
( இ - ள் . ) பரதன் அரசு ஆளான் என்பார்- ; ஐயன் - ஸ்ரீராமன் , இனி 
|மீளான்- , ( என்பார் ) - ; நமக்கு விதி கொடிது- என்பார்- ; ‘ கொற்றம் 
முடி - வெற்றியையுடைய பட்டாபிஷேகம் , கோள் ஆகி வந்தஆ ( று ) - கொல்வ 
தாகி ( யமனாகி ) வந்தவி தந்தான் ( என்னே ? ) , என்பார் - ; ‘ மாளாத நம்மின் 
இறவாத நம்மினும் , மனம் வலியார் ஆர்-? என்பார் - ;( எ - று . )- தான் - அசைகள் . 

பட்டாபிஷேகப் பேச்சு இல்லாவிடின் ஸ்ரீராமனைக் கைகேயி வனத்திற் 
குச் செல்லவேண்டுமென வரம்வேண்டாளாதலின் , கோளாகிவந்தவா கொற்ற 


- 


ஆறும் , 
உஅவு கம்பராமாயணம் 

அயோத்தியா 
. 
தூமகேதுவுமாம் . பி - ம் : - 1 கொடிதே . 2 கோளாக வந்ததோ . முடியென்பார் . 
4 வலியார்களார் . 

( சங) 
கஎ. ஆதி யாச னருங்கே கயன்மகண்மேற் 

காதன் முதிரக் கருத்தழிந்தா னாமென்பார் 
சீதை மணவாளன் றன்னோடுந் தீக்கானம் 

போது மது வன்றேற் புகுது மெரியென்பார் . 
( இ - ள். ) ஆதி அரசன் - தலைவனாகிய சக்ரவர்த்தி , அரு கேகயன் மகள் மேல் 
அரிய கைகேயியின் மேல் , காதல் முதிர - அன்பு மிகுதலால் , கருத்து அழிந் 
தான் ஆம் - மனமயங்கி வரங்கொடுத்தவனாவான் , என்பார்- ; ( நாம் ), சீதை 
மணவாளன் தன்னோடுஉம் - ஸ்ரீராமனோடும் , தீ கானம் - கொடிய காட்டை , 
போதும் - அடைவோம் ; அது அன்று எல் - அதுவுங் கிடைத்ததின்றேல் , எரி 
புகுதும் - தீப்புகுவோம் , என்பார்- ; ( எ - று . ) 

ஆதிமன்னன் - பிரதானனான அரசனென்க : “ ஆதிமன்னனையாற்றுமினீ 
ரென்றான் எனப் பின்னும் வருதல்காண்க : இனிஇத்தொடரில் , ஆதியென் 
னும் முதன்மைகுறிக்கும் அடை , வயது முதிர்ந்தமையான் மதியிழந்தா னென் 
பதனை விளக்கு மென்பாருமுளர் . ஆதி - முன்னே என்றுமாம் . அருமகள் 
இகழ்ச்சி : நற்குணங்களின் இன்மையை யுடைய மகளுமாம் . மணவாளன் - மணத் 
தை ஆளுதலுடையவன் ; மணம் - கல்யாணம் . பி - ம் : - அருள்கேகயன்மக 
ண்மேல் , கேகயர்கோன்மாமகண்மேல் . 2 அன்றி , அன்றால் . 

( சமச) 
க 0 வு . கையா 1 னிலந்தடவிக் கண்ணீர் மெழுகுவா 

ருய்யாள் பொற் கோசலையென் 2 றோவாது வெய்துயிர்ப்பா 
ரையா விளங்கோவே யாற்றுதி 3 யோ "நீயென்பார் 
நெய்யா ரழ்லுற்ற துற்றாரந் நீணகரார் . 

( இ - ள் . ) கையால் நிலம் தடவி- , கண் நீர் மெழுகு வார் கண்ணீரால் 
( தரையை ) மெழுகுவார் ; பொன் கோசலை - அழகிய கோசலைதேவி , உய்யாள் 
என்று - பிழையாளென்று , ஓவாது - இடைவிடாமல் , வெய்து உயிர்ப்பார் - 
பெருமூச்சுவிடுவார் ; ‘ ஐயா- ! இளங் கோவே - இளையபெருமாளே ! ( இலக்கு 
மண ! ) , நீ ஆற்றுதி ஓ - நீ மனம் பொறுப்பாயோ ! என்பார் - ; நெய் ஆர் அழல் 
உற்றது - நெய்யைப் பெய்த நெருப்படைந்ததன்மையை , உற்றார் - அடைந் 
தார் ; ( யாவரெனில் ) , அ நீள் நகரார் - அந்தப்பெரிய அயோத்தியாபுரியிலுள்ள 
வர் ; ( எ - று . ) 

இராமனையிழந்தமை கண்களையிழந்தமைபோலு தலாலும் , கண்களில் நீர் 
ததும்புகின்றதனாலும் , கண் திறந்து பார்க்கமுடியாமையால் கையால் நிலந்தடவி 
னர் . உய்யாள் போற்கோசலை என்று படிப்பாருமுளர் . பி - ம் : - 1 நிலத்தடித்து . 
ஓதுவார் . 3 நீயோ. இப்பாடல் . சிலபிரதிகளில் “ தள்ளூறு " என்ற அடுத்த 
பாடலுக்குப்பின் காணப்படுகின்றது . 

( சாரு ) 


* . காண்டம் 


சு .-- நகர்நீங்குபடலம் 


உவுக 


i 


காண் 


ககூ . 1 தள்ளூறு 2 வேறில்லாத் தன் மகற்குப் பார் கொள்வா 

களெள்ளுறு தீக்கரும் நேர்ந்தா ளிளென்பார் 
6 கள்ளுறு செவ்வாய்க் கணிகைகாண் கைகேசி 
யுேள்ளுறு காத லிலள் போலென் றுள் ளழிவார் . 

( இ - ள் . ) ‘தன் மகற்கு பார் கொள்வாள் - தன்பிள்ளையாகிய பாதனுக்கு 
இராச்சியத்தைக் கைகொள்பவளாய் , தள்ளூறு - ( ஸ்ரீராமனைக்காட்டிற்கு ) 
அனுப்புவதற்குக்காரணம் , வேறு இல்லா - வேறுஇல்லாமல் , இவள் - இக்கை 
கேசி , எள் உறு தீகருமம் நேர்ந்தாள் - (யாவராலும்) பழிக்கப்படுகின்ற ( வரமென்ற 
வியாசத்தினால் இராமனைக்காட்டிற்கு ஓட்டுவதாகிய ) இந்தக் கொடிய காரியத்தை 
வேண்டினாள் , என்பார்- ; கைகேசி - இவள் , கள் உறு செவ் வாய் கணிகை 

தேன்போல்இனிய சிவந்த அதரத்தையுடைய வேசியேயாவாள் : 
( அதனால் தான் ) , உள் உறு காதல் இலள்போல் - மனத்திற்பொருந்திய அன்பில் 
லாதாள் போல்வாள் , என்று - என்று சொல்லி , உள் அழிவார் - மனம் வருந்து 
வார் ; ( எ - று . ) 

எள் முதனிலைத்தொழிற்பெயர் . இனி , சக்ரவர்த்தியைக்கொல்லுத 
லால் , எள்ளுப் பொருந்தியகருமமுமாம் . உண்டவர்க்கு மயக்கத்தையுண்டாக்கு 
தலால் , கள்ளுறுவாயென்றார் . உள்ளுறு காதலிலளென்றதனால் , வெளியில் 
அன்புபாராட்டுகின்றா ளென்பது பெற்றாம் ; வேசியர் இன்னராதல் “ தலையு 
மாகமுந்தாளுந் தழீ இயதன் , நிலைநிலா திறைநின்றது போலவே , மலையினுள்ள 
வெலாங்கொண்டு மண்டலால் , விலையின்மாதரை யொத்ததவ் வெள்ளமே , 
" பொன்விலைப் , பாவையர்மனமும் போற்பசையுமற்றதே , அன்பின் விழையார் 
பொருள்விழையு மாய்தொடியார் " என்பவற்றா னுணர்க . பி - ம் : - தள்ளுறல் . 
2 வேறில்லை. 3 கொள்வான் . எள்ளூறிய . என்னா. கேள்ளூறு , கணிகைபோல் , 
கணிகையரும் . 8 உள்ளூறு , 9 அழிந்தார் . 

(சசு) 
கக . நின்று தவமியற்றித் தான் றீர் நேர்ந்ததோ 

வேன்றிவ் வுலகத்து ளாருயிராய் வாழ்வாரைக் 
கொன்று களையக் குறித்த பொருளொன்றோ 

நன்று வரங்கொடுத்த நாயகற்கு நன்றென்பார் . 
( இ - ள் . ) ‘ தான் - சக்ரவர்த்தி தான் , நின்று - நிலையாய் , தவம் இயற்றி - 
தவத்தைச் செய்து , தீர - ( இவ்வுலகத்தினின்றும் ) நீங்க , நேர்ந்தது ஓ - சம் 
மதித்தபடியோ ? அன்று - அதுவன்றாயின் , இ உலகத்துள் ஆர் உயிர்ஆய் 
அரிய உயிருடன்கூடி , வாழ்வாரை - வாழுஞ் சனங்களை , கொன்று களைய - 
கொலை செய்து அடியோடே நீக்கிவிடுதற்கு , குறித்த - நினைத்த , பொருள் ஒன் 
றோ - காரியமோ ? நாயகற்கு - ( வரத்தைக் கொடுத்த ) தசரதனுக்கு , வரம் கொ 
டுத்த ( து ) - ( கைகேயிக்கு ) வரங்கொடுத்த செயல் , நன்றுநன்று - நல்லது நல்லது , 
என்பார்.- ; ( எ - று . ) 

37 


> 


மண் 


இறந்துபடும் 
. 
உகூடு கம்பராமாயணம் 

அயோத்தியா 
அரசன் கைகேயியின்இஷ்டப்படி வரத்தைக் கொடுத்தது , தவஞ்செய்து 
தன்னுயிரைவிட்டிடவேணுமென்ற கருத்தினாலா ? அன்றி , இவ்வுலகத்து வாழ் 
வாரையெல்லாங் கொன்றுவிடவேணுமென்ற கருத்தினாலா ? இவ்வரசனது செ 
யல் எவ்வளவு தீமையாகவுள்ளதென்றனரென்றவாறு . நன்றுநன்று - பிறகுறிப் 
பால் ,மிகவுந்தீது என்ற பொருளைக்காட்டிற்று . உலகத்தவர் இராமனைப்பிரிதலால் 

, . 
ராய் வாழ்வார் என்றது , இராமனைக்குறிக்குமெனினுமாம் . பி - ம் : - 1உஞற்றி , 
ஆற்றி , முயற்றி , 2 அன்றியுலகத்துள் 3 உயிரை . 4 கொடுத்த அன்றோ . (சமஎ ) 
ககக . பெற்றுடைய மண்ணவளுக் கீந்து பிறந்துலக 

முற்றுடைய கோவைப் பிரியாது மொய்த்தீண்டி 
யுற்றுறைதும் யாரு முறையவே 4சின்னாளிற் 

புற்றுடைய காடெல்லா நாடாகிப் போமென்பார் . 
(இ - ள் . ) பெற்று உடைய 

( வரத்தினாற் ) பெற்றிருக்கின்ற 
இராச்சியத்தை , அவளுக்கு ஈந்து - அக்கைகேயிக்கு ( ஆளுமாறு ) கொடுத்து , 
பிறந்து - ( தான் மூத்தவனாகப் ) பிறந்தமையினாலே , உலகம் முற்று உடைய - 
உலகமுழுவதுக்கும் உரியவனான , கோவை - இராமனை , பிரியாது - பிரியாமல் , 
ஈண்டி - 

- திரண்டு , மொய்த்து - நெருங்கி , உற்று - ( காட்டை ) அடைந்து , 
யார்உம் - ( யாம் ) எல்லோரும் , உறைதும் - ( அங்கே ) வசிப்போம் ; உறைய ஏ 
அவ்வாறு வசித்தலால் , புற்றுஉடைய காடு எல்லாம் - புற்றுக்களையுடைய வனங் 
கெளெல்லாம் , சில் நாளில்- ,நாடு ஆகி போம் என்பார்- ; ( எ - று . ) 

நாம் இவ்விராச்சியத்தை விட்டிட்டு இராமபிரானோடு வசிப்போம் : 
அங்ஙனம் ஊராராகிய நாம் எல்லாரும் வசிப்பதனால் காடே நாடாகிப்போய் 
விடு மென்றன ரென்க . பெற்றுடைய மண்ணவளுக்கீந்து- அவள் வாயில் மண் 
ணைப்போட்டு என்ற கருத்தும் படுமாறுகூறிய நயம் கருகத்தக்கது . பிறந்துல 
கம் முற்றுடையகோ - “ முழுவதே பிறந்துலகுடைய மொய்ம்பினோன் 

பின்னும் ; பிறந்து நீயுடைப் பிரிவில் தொல்பதம் ” என்று பா 
தன் கூறுவதுங் காண்க . காடெல்லாம் நாடாகிப்போ மென்பதில் , நாடெல் 
லாங் காடாகுமென்பதூஉ முணர்க . பி - ம் : - பிறிந்து . உறையும் . உறையச் . 
4 சிலநாளில் , இந்நாளில் . 

( 50அ ) 
ககஉ . என்னே நிருப னியற்கை யிருந்தவா 

தன்னே உரிலாத தலைமகற்குத் தாரணியை 
முன்னே கொடுத்து முறைதிறம்பத் 4 தம்பிக்குப் 

பின்னே கொடுத்தாற் பிழையாதோ மெய்யென்பார் . 
( இ - ள் .) ‘நிருபன் இயற்கை இருந்த.ஆ ( று ) என்ஏ - தசரதமன்னவனது 
இயல்பு இருந்தவிதம் என்ன வியப்பாயிராநின்றது ! தன் நேர் இலாத தலை 
மகற்கு - தனக்குஒப்பு (தன்னையேயன்றி வேறு ) இல்லாத முதற்புத்திரனுக்கு , தார 


என்பர் , 


. 


. 


மான் 
, திந்தநல்லறம்புரக்க, நினையல்வேண்டும் யானின் வயிற்பெ 
காண்டம். சு . - நகர்நீங்குபடலம் 

உக 
ணியை - பூமியை , முன்னே கொடுத்து- முன்னே ஈந்து , முறை திறம்ப நீதி 
தவற , தம்பிக்கு அவன்பின்னோனுக்கு, பின்னே கொடுத்தால்- , மெய் பிழை 
யாது ஓ - சத்தியந் தவறாதோ ? என்பார் -- ; ( எ - று .) 

ஒருவனுக்குக் கொடுத்த பொருளை வேறொருத்தனுக்குக் கொடுத்தல் 
முறையாகாது என்று தருமசாஸ்திரம் ஏற்பட்டிருக்க , மன்னவன் இராமனுக் 
தக் கொடுத்த இராச்சியத்தைக் கைகேசிக்கு எவ்வாறு கொடுக்கலாம் ? இந்தக் 
கொடையில் மூத்தவனுக்கு உரியதை இளையானுக்குக் கொடுத்தலும் முன்னே 
ஒருத்தற்குக் கொடுத்ததை மீட்டும் மற்றொருவர்க்குக் கொடுத்தலும் ஆகிய 
இரண்டு குற்றங்கள் அடங்கியிருக்கின்றனவே ; ஒருகால் அரசர்க்கென்று வேறே 
தருமசாஸ்திரம் உண்டுபோலு மென்று கூறியதாகக் கருத்து விரித்துரைத் 
துக்கொள்க . தனக்கு மேல் அதிகாரி எவரும் இல்லாதவனென்பார் , நிரு 
பன் என்றும் , “ ஜ்யேஷ்டபுத்திரனுக்குக் குற்றமுண்டாயிருந்தால் கநிஷ்ட 
னுலகையாள்க என்று நீதிநூல்வழக்கு உண்மையால் எவ்வாற்றானுங் குறை 
வற்ற மூத்தகுமார னென்பதற்கு தன்னேரிலாத தலைமகற்கு என்றுங் கூறினார் . 
தாரணி - தரணீயென்பதன் விகாரம் , முன்னே கொடுத்து என்றது புனையு 
தென்றான் ” என்றதனை நோக்கி .. நினைத்தலும் சொல்லலும் செய்தலோ 
டொக்கு மாதலால் , கொடுக்க நினைத்ததனையும் சொன்ன தனையும் கொடுத்து 
என்றான் . இராமனுக்கு இராச்சியங் கொடுத்தால் வாய்மைபிழைக்குமென்ற 
கைகேசிக்கு மாறாகப் பரதனுக்குக் கொடுத்தால் வாய்மை பிழையாதோ வென் 
றார் நகரத்தவ ரென்க . பி - ம் : - 1நிருபர் . ஒன்றில்லாத் . தன்மகற்கு , தனிம 
கற்கு . 4 தம்பியற்கு . 

( சக ) 
ககங கோதை வரிவிற் குமரற் கொடுத்தநில 
மாதை யொருவர் 1 புணர்வராம் வஞ்சித்த 

2 சிறுவனைப் பின்பார்த்து நிற்குமே 
சீதை பிரியினுந் 4 தீராத் திருவென்பார் . 
( இ - ள் . ) கோதை வரி வில் குமான் கொடுத்த - வெற்றிமாலையைச்சூடிய 
கட்டமைந்த கோதண்டத்தைத் தாங்கிய ஸ்ரீராமனுக்குக் கொடுத்த , நிலம்மாதை - 
பூமிப்பிராட்டியை , ஒருவர் புணர்வர் ஆம் - வேறொருவர் சேர்வராம் ; சீதை பிரி 
யின் உம் - சீதாபிராட்டி பிரிந்தாலும் ( காடு சென்றாலும் ), தீரா - (தானும் அவ் 
வூரைவிட்டுப் ) பிரிந்து செல்லாமல் , திரு- இலக்குமி , வஞ்சித்த பேதை சிறுவனை 
- வஞ்சனை செய்த கைகேயியினது புத்திரனாகிய பரதனை, பின் பார்த்து நிற் 
கும்ஏ - அங்கீகரித்து நிற்பாளோ ? ( நிற்கமாட்டாள் ) , என்பார் - ; ( எ - று .), 

சீதைபிரிந்ததனால் , திரு. இவ்வூரில் தங்காளென் றனரென்க . கோதைக் 
குமானென இயையும் ; கோதைவில்லென இயைத்தால் , நாணெனப்பொருள் 
கொள்ளவுமாம் . புணர்வராம் என்பது , தகுதியின்மையைப் புலப்படுத்தும் . கும 


பேதை 


- 


வென்பார் . 
உகஉ கம்பராமாயணம் 

அயோத்தியா 
ரற்கென்னும் நான்கனுருபு , தொகுத்தல் . இழித்தற்கண் ஒருமைபன்மைமயங் 
கிற்று . பின்பார்த்தல் இலக்கணையால் அங்கீகரித்தற்கு வந்தது . தீரா 
விகாரம் . பி - ம் : --புணர்வாராம் , புணர்வரா. 2 சிறுவனையே . 3 நிற்குமா , நிற் 
குமோ. 4 தான்றீராடிருவென்பார் , தீராதோ திருவென்பார் , தீராடிரு 

( சாகா ) 
ககச . உந்தாது நெய்வார்த் 2 து தவாது காலெறிய 

நந்தா விளக்கி னடுங்குகின்ற நங்கைமார் 
செந்தா மரைத் தடங்கட் செவ்வி யருணோக்க 

மந்தோ பிரிதுமோ வாவிதியே யோவென்பார் . 
( இ - ள் .) உந்தாது - தூண்டப்படாமல் , நெய் வார்த்து உதவாது - நெய் 
வார்த்துத் துணைசெய்யப்படாமல் , கால் எறிய - காற்று வீசுதலினால் , நந்தா வி 
ளக்கின் - கெடாதவிளக்குப்போல , நடுங்குகின்ற நங்கைமார் - உடம்புநடுங்கு 
கின்ற மாதர்கள் , செம் தாமரை தட கண் - ( ஸ்ரீராமனது ) செந்தாமரை மலர் 
போன்ற பெரியகண்களினது , செவ்வி - அழகினையுடைய , அருள் நோக்கம் - 
கிருபையோடுகூடிய பார்வையை , பிரிதும்ஓ - (நாம் ) பிரிந்து உயிர்வாழ்வோ 
மோ ? விதியே - தெய்வமே ! அந்தோ ஆ ஓ- !! என்பார்- ; ( எ - று . ) 

இங்கு நடுக்கம் , பிரிவு பொருளாகப் பிறந்த அச்சத்தாற் றோன்றியது . 
மகளிர் நடுங்குவதற்கு, காற்றில் விளக்கு நடுங்குவதை உவமைகூறினார் . இது 
நகரத்தாருள் நங்கைமார்துயாத்தைக் குறிப்பது ; ஆண்மக்களினும் மனம் 
மெல்லியராய் வருந்தும் இயல்பு பெண்மக்கட்கு மிகுதியாமென்ற கருத்தினால் , 
தனியே எடுத்துக்கூறினார் போலும் . உந்துதல் - காற்றுமீதுபட வொட்டாமல் 
மறைவையுண்டாக்குதலென்றல் , அமையும் . பி - ம் : -1 வந்து . 2உறையாது . 
3 பெருங் . 

( சகக ) 
ககரு. - கைகேயி ஸ்ரீராமனுக்கு முடிசூட்டுதலைத்தவிர்த்துக் காட்டிற்குச் 
செல்லச்செய்ததைக் கேள்வியுற்ற இலக்குவன் சினங்கொள்ளல் . 


வேறு . 


கேட்டா னிளையோன் கிளர்ஞாலம் வாத்தி னாலே 
மீட்டா ளளித்தாள் வனந் தம்முனை வெம்மை 2 முற்றத் 
தீட்டாத வேற்கட் சிறுதாயென் யாவ ராலு 
மூட்டாத காலக் கடைத் தீ யெனமூண் டெழுந்தான் . 
( இ - ள் . ) 

( இங்ஙனம்நிகழாநிற்க ) , இளையோன் இளையபெருமாள் 
( லக்ஷ்மணன் ) ,- தீட்டாத வேல் கண் - (நெருப்பிற்காய்ச்சிக்) கூராக்காத ( இயற் 
கையிற் கூர்மையுடைய ) வேலாயுதம் போன்ற கண்களையுடைய , சிறு தாய் -கை 
கேயி , வெம்மை முற்ற- (மனத்திற்)- கொடுமை மிக , கிளர் ஞாலம் -விளங்குகின்ற 
பூமியை , வரத்தினால் ஏ மீட்டாள் - ( அரசன் கொடுத்த வரத்தினாலே தான் 


காண்டம் சு .-- நகர்நீங்குபடலம் 

உகங் 
திருப்பிக்கொண்டாள் ; தம்முனை - தமையனுக்கு , வனம் அளித்தாள் - காட் 
டைக்கொடுத்தாள் , என கேட்டான் - என்றுகேள்விப்பட்டு, யாவரால்உம் மூட் 
டாத - எவராலும் பற்றப்பண்ணாத , கடைகாலம் தீ என - பிரளயகாலத்து அக் 
கினிபோல , மூண்டு எழுந்தான் - கோபம்பெருகி யெழும்பினான் ; ( எ - று . ) 

இராமன் முடிசூடித் தன்னைப்புணர்வானென்று பூமிதேவி களித்திருந் 
தமை தோன்ற கிளர்ஞாலம் என்றார் . வரத்தினாலே என்பதனை அளித்தா 
ளென்பதனோடுங் கூட்டுக . ஊழித்தீயினும் இவன்கோபத்திற்கு வேற்றுமை 
தோன்ற , மூட்டாத காலக்கடைத்தீ என்றார் . முன் - ஆகுபெயர் . பி - ம் : 
தம்முனின் . 2 முற்றி . 

( சக 2 ) 
ககசு.-- இதுவும் அது . 
கண்ணிற் கடைத்தீ யுகநெற்றியிற் கற்றை நாற 
விண்ணிற் சுடருங் கெட மெய்யினி னீர் விரிப்ப 
வு ண்ணிற்கு முயிர்ப்பெனு மூதை 4 பிறங்க நின்ற 
வண்ணற் பெரியோன் றனதாதியின் மூர்த்தி யொத்தான் . 

( இ - ள் . ) கடைக்கண்ணின் தீ உக - கண்களினுனியினின்றும் நெருப்பு 
வழியவும் , நெற்றியில் கற்றை நாற - நுதலில் ( புருவத்தின் ) மயிர்த்தொகுதி 
தோன்றவும் , விண்ணின் சுடர் உம் கெட - ஆகாயத் தில்விளங்கும் இளஞ்சூரி 
யனும் ( இவ்வுக்கிரத்துக்கு முன்னே) நிலைகெடவும் , மெய்யினின் நீர் விரிப்ப 
உடம்பினின்றும் வியர்வைநீர் பரவவும் , உள் நிற்கும் - உள்ளேயிருக்கின்ற, 
உயிர்ப்பு எனும் ஊதை - மூச் சென்னுங் கடுங்காற்று , பிறங்க - வெளியில் 
தோன் றவும் , நின்ற அண்ணல் பெரியோன் - ( வெகுண்டு) நின்ற மிக்க பெருந் 
தன்மையையுடைய இலக்குமணன் , தனது ஆதியின் மூர்த்தி ஒத்தான் - தனது 
முதல்ஸ்வரூபமாகிய ஆதிசேஷனை யொத்திருந்தான் ; ( எ - று . ) 

இலக்குமணன் ஆயிரந்தலையாவரசு சீறுமாபோற் சீறினா னென்க . இலக் 
குமணன் ஆதிசேஷனது திருவவதாரமாதலை " வளையொடுதிகிரியும் " என்னும் 
பாலகாண்டக் கவியா னுணர்க . திருவனந்தாழ்வான் திருமாலினிடத்துத் 
தான் கொண்டுள்ள பொங்கும்பரிவினால் எப்போதுஞ் சினந்தோன்ற விருப்ப 
னென்பதை " ஆங்காரவாரமது கேட்டழலுமிழும் , பூங்காரரவணையான் பொன் 
மேனி , காய்ந்திருளை மாற்றிக் கதிரிலகுமாமணிக , ளேய்ந்த பணக்கதிர்மேல் 
வெவ்வுயிர்ப்ப " என்ற முதலாழ்வார் வாக்குக் கொண்டும் உணர்க . கண் தீப் 
பொறி புறப்படுவதுபோலத் தோன்றுவதும் , புருவம் தெரிந்து நெற்றியிலேறு 
வதும் , உடம்பில் வேர்வை மிகுதியாகத்தோன்றுவதும் , உண்ணின்று உயிர்ப் 
புத்தோன்றுவதும் - வெகுளியின் மெய்ப்பாடுகள் . நெற்றியிற் கற்றை நாற 
என்பதற்கு - நெற்றியிற் கோபாக்கினியின் ஒளி வீசவும் எனக் கூறினாருமுளர் . 
பி -ம் : - 1 நெற்றியின் வேர்வைகால , நெற்றியிற்கற்றைகால , நெற்றி விரிந்த 
தென்ன . 2 சுடர்தோன்ற மெய்ந் நீர் , சுடர்தோன்ற மெய்ந்நனீர் . 3 விரிக்க . 
4 பிறக்க . மூர்த்தம் . 

( சகங ) 


உகூசி 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் , 


ஊட்ட 


ககஎ . - சினங்கொண்ட இலக்குமணன் கைகேயியின் செயலை 

இகழ்ந்து கூறுதல் . 
சிங்கக் குருளைக் கிடு1 தீஞ்சுவை யூனை நாயின் 
வெங்கட் 2சிறுகுட்டனை யூட்ட விரும்பி னாளா 
னங்கைக் கறிவின்றிற நன்றிது நன்றி தென்னாக் 

கங்கைக் கிறைவன் 4 கமலக்கை புடைத்து நக்கான் . 
( இ - ள் .) சிங்கம் குருளைக்கு இடு - சிங்கக்குட்டிக்குவைத்தற்கு உரிய, தீம் 
சுவை ஊனை - இனிய உருசியையுடைய மாமிசத்தை , வெம் கண் சிறு நாயின் 
குட்டனை கொடியகண்களையும் இழிவையுமுடைய நாய்க்குட்டியை, 

உண்பிக்க, விரும்பினாள் - ( கைகேயி ) இச்சித்தாள் ; நங்கைக்கு - 
இந்தக்கைகேயியினுடைய , அறிவின் திறம் இது இது இந்த இந்தப் 
புத்திவலிமை , நன் : று நன்று - மிகநன்றாயுள்ளது ஈன்றாயுள்ளது , என்னா - 
என்று சொல்லி , கங்கைக்கு இறைவன் - இலக்குமணன் , கமலம் கை புடைத்து - 
தாமரை மலர் போன்ற ( தன் ) கைகளைக் கொட்டி , நக்கான் - சிரித்தான் ; ( எ - று . ) 

சிங்கக்குட்டிக்கு இடுதற்கு உரிய ஊனை நாய்க்குட்டிக்கு இடுவது முறை 
மையாகாமையோடு . எல்லோர்க்கும் இகழ்ச்சியையுந் தருவதுபோல இராம. 
பிரான் ஆள்வதற்கு உரிய இராச்சியத்தைப் பரதனுக்குத் தருதல் முறைமை 
யாகாமையோடு யாவர்க்கும் இகழ்ச்சியையுந் தரு மென்பது , உவமைமுகத்தாற் 
பெறப்படும் . இங்ஙனம் பொருத்தமற்றகாரியத்தைக் கைகேயி. செய்தமை 
குறித்து இகழ்ச்சிபற்றி இலக்குமணன் கைகொட்டிச் சிரித்தனனென்க . இச் 
செய்யுளில் முதலிரண்டடிகளிற்கூறிய உவமை , உவமேயத்தைக் காட்டிற்று : 
இது - பிறிதுமொழிதலணி : உபமானத்தினால் உபமேயத்தைப் பெறவைப் 
பது , இதன் இலக்கணம் . இலக்குமணன் வசிக்கும் நாடாகிய கோசலதேசத்தி. 
னது எல்லை கங்காநதிவரையிலுமாதலால் , அவனை கங்கைக்கிறைவன் என்றார் . 
சரயூர திக்கு இராமகங்கையென்று ஒருபெயருள்ள தனா லேனும் , கங்கையை 
எல்லாந்திக்கும் பொதுவாக வழங்கும் ஒருசார்வழக்குப்பற்றியேனும் 

சாயூந்தி. 
பாயப்பெற்ற கோசலநாட்டையுடையவனென்ற பொருளில் கங்கைக்கிறை 
வன் என்றாருமாம் . இனி, கங்கையைப் பூமிக்குக்கொணர்ந்த பகீரதசக்கரவர்த் 
தியினது வமிசத்திற் பிறந்தவ னென்பது பற்றி இவ்வாறு கூறினாரெனினுமாம் . 
இலக்குமணன் செயற்கு அரிய செய்யுந் திறமுடையானென்பதை விளக்க, தேவ 
லோகத்தினின்று ஆகாயசங்கையைப் பூமிக்குக்கொணர்ந்த பகீரதசக்காவர்த் 
தியின் பெயரால் அவ்விலக்குமணனைக் கவி குறித்தாரென்றலும் பொருந்தும் . 
ஊனுண்ணும் விலங்குகட்கு அது சுவைக்கு மாதலால் , தீஞ்சுவையூன் என் 
றார் . தீஞ்சுவையூன் என்றது - உபமேயத்தில் இராச்சியபாரத்தை . ஆல் 
தேற்றம் . 

“நாயேபன்றி ” என்னும் தொல்காப்பியச் சூத்திரத்தில் ‘ ஆயுங்காலை 
என்றதனால் , சிங்கக்குருளை என்றார் . குட்டன் - குட்டியென்ற பொருளில்வரு 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குப்படலம் 


உகூரு 


தலை , தேன்சிறுக்குட்டன்களைக் , குடங்கைக்கொண்டு மந்திகள் கண்வளர்த்துக் 
கோவர்த்தனம் ” என்ற பெரியாழ்வார்பாசுரத்திலுங் காண்க . சிறுகுட்டியை 
என்றபாடத்துக்கு , “ குட்டியும் பறழுங் கூற்றவண் வரையார் ” என்றதனால் 
நாயின் குட்டி என்றது . சிங்கம் - ஹிம்ஸ என்பதன் எழுத்து நிலை மாறி வந்த 
விம்ஹஎன்ற வடசொல்லின் திரிபு . கடுக்குட்டியை என்றபாடத்துக்கு , 
கடுமான் என்பதிற்போல விரைவுக்குறிப்புணர்த்தும் கடி என்னும் உரிச் 
சொல் கடு எனத் திரிந்து , வந்ததெனக் கொள்க . நன்றிது நன்றி-து-அடுக்கு , 
எள்ளல்பற்றி வந்தது . பி - ம்: - தீன் , சிறுகுட்டனுக்கு . 

பிம் :-தீன் , சிறுகுட்டனுக்கு . விரும்பினாளோ , 
விரும்பினாளே . கடகக்கை . 

( சகச ) 
ககஅ .-- இதுமுதல் மூன்று கவிகள் - இலக்குமணன் போர்க்கோலம் 

பூண்டு நிற்றலைத் தெரிவிக்கும் . 
சுற்றார் 1 மணியின் வடிவாள் புடைதோன்ற வார்த்து 
விற்றாங்கி வாளிப் பெரும்புட்டில் புறத்து வீக்கிப் 
பற்றார்ந்த செம்பொற் கவசம் 2 பனி மேரு வாங்கொர் 
புற்றா மென வோங்கிய தோளொடு மார்பு போர்க்க . 

இதுமுதல் நான்குகவிகள் - குளகம் .. 
( இ - ள் . ) சுற்று -ஆர் மணியின் வடி வாள் நான்குபக்கங்களிலும் இழைத்த 
மணிகளையுடைய கூர்செய்த கைவாளை , புடை தோன்ற ஆர்த்து - பக்கத்தில் 
விளங்கும்படி கட்டி , வில் தாங்கி - வில்லையேந்தி , பனி மேரு ஆங்கு ஒர் புற்று 
ஆம் என - குளிர்ந்தமேருமலையின்கணுள்ள ஒருபாம்புப்புற்றுப்போல , வாளி 
பெரு புட்டில் புறத்து வீக்கி அம்பறாத்தூணியைப் பின்பக்கத்திற் கட்டி , 
பற்று ஆர்ந்த செம் பொன் கவசம் - பொருத்துள்ள செம்பொற்கவசம் , ஓங்கிய 
தோளொடு - உயர்ந்தபுயங்களுடன் , மார்பு போர்க்க - மார்பை மறைக்கவும் , 

மணி - கைப்பிடியுமாம் . அம்புகளின் கொடுமைபற்றிப் பாம்புப்புற்றெனப் 
பட்டது . மேரு தோளுக்கும் , புற்று புட்டிலுக்கும் உவமை . இனி , மகா 
மேருமலை ஒரு புற்றுமேடுபோற் சிறிதாகத்தோன்றும்படி யோங்கிய தோள் 
என்றுமாம் . பி - ம் : - 1மணியார் . 2 படர் , 3 வீங்கிய , 

( சகரு ) 
கக க . அடியிற்சுடர் பொற்கழ லார்கலி நாண வார்ப்பப் 

பொடியிற் றடவுஞ் சிறுநாண் பெரும் பூச 2 லோ சை 
3 யிடியிற் றொடாக் கடலேழு மேடுத்திஞ் ஞால 
முடிவிற் குமிறும் மழைமும்மையின் மேன்மு ழங்க . 

( இ - ள் . ) அடியில் சுடர் பொன் கழல் - கால்களிற் ( கட்டி ) விளங்குகின்ற 
பொன்னாலாகிய கழல் , ஆர்கலி நாண ஆர்ப்ப - சமுத்திரமும் வெட்கும்படி சப் 
திக்கவும் , பொடியில் தடவும் - பூமியிற் படுகின்ற , சிறு நாண் -சிறியநாணினது , 
பெரு பூசல் ஓசை - மிக்க போர்க்குரிய ஒலியானது , இ ஞாலம் முடிவில் - 



உகூக கம்பராமாயணம் 

அயோத்தியா 
இவ்வுலகம் முடியுங்காலத்தில் , கடல் ஏழ்உம் மடுத்து - எழுசமுத்திரநீரையும் 
உட்கொண்டு , இடியின் தொடர் - இடிகளோடு பொருந்த , குமிறும் - ஒலிக்கின்றபற , 
மழையின் மேல் - மேகங்களினும் , மும்மை முழங்க - மூன்று பங்கு ( அதிகமாக ) 
ஒலிக்கவும் , - ( எ- று . ) 

விசையாக நடப்பதனால் வீரக்கழல் ஒலிப்ப , நாணைத்தெறிப்பதனாற் பே 
ரொலி யுண்டாகின்ற தென்க. வீரக்கழல் கடல்போலொலிக்க , வில்நாணியி 
னொலி இடியினும் மும்மடியொலித்தது . பொடி - ஆகுபெயர் . பொடியிற்றடவு 
நாண் - பொடியோடு தடவும் நாணுமாம் . இனி , நாணோசை கடலேழுந் தொடா 
மடுத்து , இஞ்ஞால முடிவிற் குமிறும் மழையிடியின் மேல் மும்மை முழங்க 
வென் றுமாம் . பி - ம் : -1பிடியிற்றடவும் , பொடியுற்றிடவும் . ஓதை . 3 கடிதில் . 
4 தொடராக் . 5 எடுத்துஞாலம் , நிமிர்ந்து ஞாலம் , முடியில் . 7குமுறும் . ( சகசு ) 
க 20 . வானுந் நிலனும் முதலீறில் வரம்பில் 2 பூத 

மேனின்று கீழ்காறும் விரிந்தன் வீழ்வ போலத் 
தானுந் தனதம் முனுமல்லது மும்மை ஞாலத் 
தூனும் முயிரும் முடையார்க ளுடைந்தொ துங்க . 

( இ - ள் . ) விரிந்தன - பாந்துள்ளனவான , வான்உம் நிலன்உம் முதல் - 
ஆகாயமும் பூமியும் முதலாகிய , ஈறு இல் - முடிவில்லாத , வரம்பு இல் பூதம் 
அளவற்ற ஐம்பூதங்களும் , மேல்நின்று கீழ்காறுஉம் - மேலே யிருந்து கீழ் 
வரையிலும் , வீழ்வபோல - விழுவனபோல நினைத்து ) , - தான் உம் தன தம் 
முன்உம் அல்லது - தானும் தன்னுடைய தமையனாகிய ஸ்ரீராமனுந் தவிர , 
மும்மை ஞாலத்து - மூன்றுலோகங்களிலுமுள்ள , ஊன் உம் உயிர்உம் உடை 
யார்கள் - சரீரமும் ஆத்துமாவுமுடையவர்கள் , உடைந்து ஒதுங்க - அழிந்து 
விலகவும் , - (எ- று . ) 

கீழ்க்கூறியபடி வீரக்கழலினின்றும் வில்நாணியினின்றும் அப்போது 
தோன்றிய பேரொலியால் , ஐம்பெரும்பூதங்களும் தலைகீழாய்மாறிவீழ்கின்ற 
னவோ என்று கருதி எல்லாப்பிராணிகளும் மனமழிந்து ஒடுங்கினவென்க . 
உடையாரென்று சிறப்புப்பற்றி உயர் திணையாற் கூறினாரேனும் , அஃறிணை 
யான பிராணிகளையுங் கொள்க . ஐம்பெரும் பூதங்களுள் முதலதாகிய நிலத்தை 
யும் ஈற்றதாகிய வானையுங் கூறினார் . அவற்றுள் உற்பத்திக்கிரமம்பற்றி வான் 
முதலில் வைக்கப்பட்டது . பிரவாஹதோ ( ஆற்றொழுக்குப்போல ) நித்தியமா 
தலால் , ஈறில் பூதம் என்றார் . 

ஊனுமுயிருமுடையார்கள் என்றதனாற் சகல 
சராசரங்களையும் கொள்க. பி - ம் : -ஒன்றி . 2 ஏழும் , ஒன்றன் . 3 பிரிந்தன , 
விரித்தன . 4உளைந்து . 

(சகஎ ) 
இதுவும் அடுத்த கவியும் - எவர் வந்தாலும் வென்று கைகேயியின் 
கருத்தை நிறைவேற்றவொட்டேனென்று இலக்குமணன் வீரவாதங் 

கூறியதைத் தெரிவிக்கும் . 
புவிப்பாவை பரங்கெடப் போரில்வந் தோரை யெல்லா 
மவிப்பானு 2 மின்றே யவித்தாக்கையை யண்ட முற்றக் 
குவிப்பானு மின்றே யென 4 கோவினைக் கொற்ற மௌலி 
கவிப்பானு நின்றே னிதுகாக்குநர் கோமி னென்றான் . 


கஉக. 


- 


காண்டம் 


ச . - நகர்நீங்கு படலம் 


உகூஎ 


( இ - ள் .) 

-ள் . ) போரில் வந்தோரை எல்லாம் - (நான் இராமபிரானுக்கு முடி 
படுத்தலை நிகழ்த்துவிக்கையில் அதனைத்தடுக்குமாறு என்னோடு பொரும்பொ 
ருட்டு) முனைமுகத்தில் வந்தவரெல்லாரையும் , புவிப்பாவை பரம் கெட - பூமி 
தேவிக்குப் பாரம் நீங்கும்படி , இன்றுஏ - அவிப்பான் உம் -- இன்றைக்கே அழி 
ப்பவனும் , அவித்து - அங்கனம் அழித்து , ஆக்கையை - அவருடலை , அண்டம் 
முற்ற உலகம் நிறைய , குவிப்பான் உம் குவியல் செய்பவனும் , என 
கோவினை - எனது தலைவனாகிய ஸ்ரீராமனை , கொற்றம் மௌலி - வெற்றியை 
யுடைய திருமுடியை , இன்றுஏ - இன்றைத் தினமே, கவிப்பான்உம் - சூட்டு 
பவனுமாக ( உறுதிகொண்டு), நின்றேன்- ; இதுகாக்குநர் - இதனைத் தடுக் 
கும் வலியுடையவர் , காமின் - தடுங்கள், என்றான் - என்று கூறினான் , (இலக்கு 
மணன் ) ; ( எ - று . ) 

இராமனுக்கு முடுசூட்டுதற்கு விரோதஞ்செய்யுமாறு எவர்வந்தாலும் 
அவரையெல்லாம் போரிற்கொன்று அவர்களின் உடம்புகளை யெல்லாம் பெருங் 
குவியலாகக்குவித்துப் பிறகு வெற்றியினாற்கிடைத்த மகுடத்தை என் தலைவனா 
கிய ஸ்ரீராமனுக்குச் சூட்டுவேன் : என் செயலைத் தடுக்க எவர்வந்தாலும் வருக 
எனப் போர்க்கு அறைகூவுகின்றனன் இலக்குமண னென்க . தருமமூர்த்தி 
யாகிய இராமபிரானுக்கு முடிசூட்டவொட்டாமற் செய்பவர் பூமிக்குப்பாரமே 
யாவ ரென்பதுதோன்ற , புவிப்பாவைபரங்கெட என்றது . காக்குநர் காமின் - 
முன்னிலையிற்படர்க்கைவந்த இடவழுவமைதி. பி - ம் : - 1 போருவந்தோ 
ரை . 2 அவித்தவர் . எனக்கொரு , நின்றென்குணக் , இன்றேயெங் . 4கோனினை . 
5 காக்க . 

( சகஅ ) 
கஉஉ . விண்ணாட்டவர் 1 மண்ணவர் விஞ்சையர் நாகர்மற்று 

மெண்ணாட்டவர் யாவரு நிற்கவொர் மூவ ராகி 
மண்ணாட்டுநர் 2 காட்டுநர் வீட்டுநர் வந்த போதும் 
பெண்ணாட்ட மொட்டேசனினிப் 5 பேருல கத்து ளென்னா. 

இதுமுதல் மூன்று கவிகள் - ஒரு தொடர் . 
( இ - ள் . ) ( பின்னும் இலக்குமணன் ) , - விண் நாட்டவர் - தேவரும் , 
மண்ணவர் - பூமியிலுள்ளவரும் , விஞ்சையர் - வித்தியாதரரும் , நாகர் - பாதாள 
வுலகத்தவரும் , மற்றுஉம் எண் நாட்டவர் - இன்னும் எண்ணத்தக்க பலவாகிய 
இடங்களிலுள்ளவர்களுமாகிய , யாவர் உம் - , நிற்க - கிடக்கட்டும் ; மண் நாட்டு 
நர் - பூமியைப்படைப்பவரும் , காட்டு கர் - காப்பவரும் , வீட்டுநர் - அழிப்பவரும் 
ஆகிய , ஒர் மூவர் - ஒப்பற்ற மும்மூர்த்திகளும் , ஆகி - ஒன்றாகி , வந்த போது 
உம் - வந்து எதிர்த்தகாலத்திலும் , இனி - இப்போது , பேர் உலகத்துள் 
- ( இந்தப் ) பெரிய உலகத்திற்குள் ,பெண் நாட்டம் - பெண்களின் நோக்கத்திற்கு , 
ஒட்டேன் - இடங்கொடேன் , என்னா - என்றுகூறி , - ( எ - று . ) - வேலை என 
அடுத்த கவியோடு தொடரும் . 

38 


1 


எனறு 


உகூவு கம்பராமாயணம் 

அயோத்தியா 
சாதாரணமான தேவர் மானுடர் விஞ்சையர் நாகர் முதலியோர் கிடக் 
கட்டும் : படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களைப் புரிபவரான 
திரிமூர்த்திகளே வந்து கைகேயியின் கருத்தை முற்றுவிப்பதாக என்னை யெ 
திர்த்துநின்றாலும் , கைகேயியின் கருத்தை நிறைவேறுமாறு விடேன் 
இலக்குமணன் சினங்கொண்டு கூறின னென்க . விண்ணாட்டவர் - சுவர்க்க நாட் 
டில் வசிப்பவர் . விஞ்சையர் - மாலிகாஞ்சனம் முதலிய மாயவித்தையில் வல்ல 
வர் : இவர் , பதினெண் தேவகணங்களுட் சேர்ந்தவர் . நாகர் - படமும் வாலு 
முடையரான ஒரு தேவசாதியார் , எண்ணாட்டவர் என்றது - மற்றுங் கூறப் 
படாத சித்தர் கின்னார் முதலிய தேவகணங்களை : எட்டுத்திக்கிலுமுள்ள மற் 
றையோரும் எனினுமாம் . நிற்க என்பது - அவர்களைத் தான் ஒருபொருட் 
டாக மதிக்கவில்லை யென்பதைக் குறிப்பிக்கும் : வியங்கோள் முற்று . மூவர் 
தொகைக்குறிப்பு . மண் என்றது - இலக்கணையால் , உலகங்களை யுணர்த்திற்று . 
நாட்டம் - நாடியது : விரும்பியது : பெண் ஆட்டம் என்று பிரித்து உரைப் 
பினுமாம் . பி - ம் : -விஞ்சையர் மண்ணவர் . காக்குநராயவர் , காக்குநர் நீக்கு 
நர் . 3 பெண்ணாட்டவொட்டேன் . நனி , பேருலகத்தினென்றான் , பேருல 
கத்துமன்னோ. 

( சகக ) 
க .-- வீரவாதஞ்செய்த இலக்குமணன் நகரின் நடுவே திரிதல் . 

காலைக் கதிரோ னடுவுற்றதொர் வெம்மை கோட்டி 
ஞாலத்தவர் கோமக 4 னந்நக ரத்து நாப்பண் 
மாலைச் 5 சிகரத் தனிமந்தர 6 மேரு முந்தை 

வேலைத் திரிகின்றது. போற்றிரி கின்ற வேலை . 
( இ - ள் . ) காலை கதிரோன் - இளஞாயிறு , நடு உற்றது - உச்சியடைந் 
தாற்போன்ற , ஒர் வெம்மை 

ஒருகடுமையை, காட்டி- ஞாலத்தவர் 
கோ - மகன் - சக்ரவர்த்தியினது 
சக்ரவர்த்தியினது (இளைய ) திருமகன் 

( இளைய ) திருமகன் ( லஷ்மணன் ), அ 
நகரத்து நாப்பண் - அவ்வயோத்தியின் நடுவில் , மாலை சிகரம் தனி மந்தரம் 
மேரு - ஒழுங்காகிய முடிகளையுடைய ஒப்பற்ற மந்தா பருவதம் , முந்தை 
முற்காலத்தில் , வேலை - திருப்பாற்கடலில் , திரிகின்றது போல் 

சுழன்றது 
போல , திரிகின்ற வேலை - சுழன்றுலாவுங் காலத்தில் , - ( எ - று .). கேட்டான் 
என அடுத்த கவியோடு முடியும் . 

எவராவது போர்க்கு வருபவருண்டா ? என்று வீரவாதத்துடனே 
ஆர்ப்பாடஞ்செய்துகொண்டு இலக்குமணன் நகர்நடுவே திரிந்தானென்க. 
மேரு - மலை என்னும் மாத்திரையாய் நின்றது . முந்தை - கடைந்த காலத் 
தில் என்றபடி . திருமாலுக்கு இந்நகரம் இனிது தங்குமிடமாதலால் இதற் 
குப் பாற்கட லுவமையாயிற்று ; பாலகாண்டத்து “ மாயோன் மார்பினன்மணி 

வைத்த பொற்பெட்டியோ என்றார் . பி - ம் : - காலைக்கதிகோன் . 
2உற்றன , அற்றதொர் . கூட்டி , தன்ன கரத்து . சிகரத்தணி , ஏல . ( 590 ) 


கள 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குபடலம் 


உக்க . 


உடைய . 


வேற் 


கஉசு . - இலக்குமணனது வில்லின் நானொலி இராமனது 

செவியிற் படுதல் . 
வேற்றுக் கொடியாள் 2 விளைவித்த வினைக்கு விம்மித் 
தேற்றத் தெளியாதயர் சிற்றவை பாலி ருந்தா 
3 னாற்றற் றுணை த்தம்பிதன் 4 விற்புய லண்ட . கோளங் 
5 கீற்றொத் துடையப்பேடு நாணுரு மேறு கேட்டான் . 
( இ - ள். ) வேறு கொடியாள் - வேறாகிய கொடுமையையுடைய கைகேயி , 
விளைவித்த- உண்டாக்கின , வினைக்கு - கொடுந்தொழிலுக்கு , விம்மி - கலங்கி , 
தேற்ற தெளியாது - தேறப்பண்ணவும் தேறாமல் , அயர் - வருந்துகின்ற, 
சிற்றவை பால் - சிறியதாயாகிய சுமித்திரையாரிடத்தில் , இருந்தான் - இருந்த 
ஸ்ரீராமன் , -ஆற்றல் துணை தம்பி தன் - வல்லமையையுடைய ( தனக்குத் ) 
துணையாகிய லக்ஷ்மணனது , 

லக்ஷ்மணனது , வில் புயல் - வில்லாகிய மேகத்தினின்று , 
அண்டகோளம் கீற்று ஒத்து 

அண்டகோளம் பிளவுபட்டுத் தக 
ரும்படி , படும் - உண்டாகிய , நாண் உரும் ஏறு - வின்னாணின் ஒலியாகிய 
இடியேற்றை , கேட்டான் - 

செவியுற்றான் ; ( எ - று .) 
இலக்குமணன் நகரின் 

நடுவே திரிந்துகொண்டு செய்த நாணொலியானது 
சுமித்திரையாரிடத்திருந்த இராமபிரானது செவியிற் பட்டதென்க . 
றுக்கொடியாள் என்றது - ஸ்ரீ சௌசலையாருக்குத் தன்நினைவாலே வேறாகுங் 
கொடியவளென்றபடி ; ஸ்ரீபா தாழ்வான் நினைவுக்குப் பொருந்தாமையாலே 
வேறாங் கொடியா ளென்றதாகவுமாம் . எஞ்ஞான்றும் இராமனுடன் கூட 
விருந்து கைங்கர்யஞ் செய்து வருதலால், துணைத்தம்பி என்றார் ; வல்ல் 
மையில் தனக் கொப்பாகிய தம்பியென்றுமாம் . பி - ம் :-கொடியான் . 2 முடிப் 
பித்த, முடிவித்த . 3 ஆற்றத்தனித் , ஆற்றற்றனித் , விற்றொழில் . கீற்றுற்று , 
கீற்றற்று . 6 பொரு . கேளா . 

( சஉக ) 
கஉரு. - இராமன் இல்க்குமணனுள்ள இடத்துக்கு வருதல் . 

1 வீறாக்கிய பொற்கலன் 2 வில்லிட வார மின்ன 
மாறாத் தனிச்சொற் றுளி மாரி 4 வழங்கி வந்தான் 
காறாக்க நிமிர்ந்து 5 புகைந்து கனன்று பொங்கு 

மாறாக் கனலாற்றுமொ ரஞ்சன மேக மென்ன . 
( இ - ள் .) ( கேட்ட அவ்விராமன் ) , - வீறு ஆக்கிய பொன் கலன் 
வேறொன்றற்கில்லாத அழகையுண்டாக்குகின்ற பொன்னாலாகிய திருவாபர 
ணங்கள் , வில் இட - ஒளி வீசவும் , ஆரம் மின்ன - முத்துமாலைகள் பிர 
காசிக்கவும் , கால் தாக்க - பெருங்காற்று வீசுதலினால் , நிமிர்ந்து - வளர்ந்து , 
புகைந்து - எரிந்து, கனன்று - காய்ந்து , பொங்கும் - விளங்குகின்ற , ஆறா 
கனல் - தணியாத (பிரளயகாலத் ) தீயை , ஆற்றும் - தணிவிக்கின்ற, ஒர் 
அஞ்சனமேகம் என்ன - ஒரு மைபோலுங்கரிய மேகம்போல , மாறா - தவி 
ராத , தனி - ஒப்பற்ற , சொல் - வார்த்தைகளாகிற , மாரி துளி - மழைத்துளி 
களை , வழங்கி வந்தான் - சொல்லிக்கொண்டுவந்தான் ; (எ - று. ) 


moo 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


- 


இராமபிரான் இலக்குமணனது சினத்தைத் தணிப்பிக்கக்கருதி அவனுள்ள 
இடத்திற்கு இன்சொற்களைச் சொல்லிக்கொண்டு வந்தனனென்க . 

காலக் 
கடைத்தீயெனக் கீழ்க்கூறியதனால் , ஆறாக்கனல் என்பதற்கு பிரளயகாலத் 
தீ எனப்பட்டது . இது தொழிலும் உருவும்பற்றிவந்தது . அஞ்சனமேக 
மென்றது , கார்காலத்துச் சூல்கொண்ட மேகத்தை, பி - ம் : -1வீறாகிய. 2 வில் 
லிட்ட 3தணி . 4 வழங்க . கனன்று புகைந்து . 

( ச.உ உ ) 
கஉசு.- போர்க்கோலம்பூண்டு இருக்கக் காரணமென் ? என்று 

இராமன் இலக்குமணனை வினவுதல் . 
மின்னொத்த 1 சீற்றக் கனல்விட்டு விளங்க நின்ற 
பொன்னொத்த மேனிப் புயலொத்த தடக்கை யானை 
2 யென்னத்த வென்னீ யிறையேனு முனிந்தி லாதாய் 

4 சன்னத்த னாகித் தனுவேந்துதற் கேது வென்றான் . 
( இ-ள். ) ( ஸ்ரீராமன் ) , மின் ஒத்த - மின்னலைப் போன்ற , சீற்றம் கனல் 
கோபாக்கினியை , விட்டு- வெளியே தோற்றுவித்துக்கொண்டு , விளங்கநின்ற 
விளக்கமாக நின்ற , பொன் ஒத்த மேனி - பொன் போன்ற திருமேனியையும் , 
புயல் ஒத்த தட கையானை - மேகம் போன்ற பெரிய கைகளையுடையனுமான 
இளையபெருமாளை நோக்கி , என் அத்த - எனது குழந்தாய் ! இறை என்உம் 
முனிந்திலாதாய் - ஒரு நொடிப்பொழுதும் சினங்கொள்ளாதவனான , நீ- , சன் 
னத்தன் ஆகி - போருக்கு ஆயத்தமானவனாய் , தனு ஏந்து தற்கு - விற்பிடித் 
தற்கு , ஏது - காரணம் , என் - யாது ? , என்றான் - என்றுவினாவினான் ; ( எ - று . ) 

என்குறிப்பை யுணர்ந்து அதன்படியே நடப்பதன்றி எதனையுங் 
கருதாது சிறிது சினங்கொள்வதும் எப்போதுங் கண்டதில்லையே ; அங்ஙன 
முள்ள நீ , எதையுங் கருதாது பெருஞ்சினங்கொண்டு யுத்தசன்னத்தனாகி நிற் 

காரணம் என் ? என்று இராமன் இலக்குமணனை வினாவினனென்க . 
சன்னத்தன் = ஸந்தத்தன் : போர்க்கவசம் பூண்டவன் . மின்னொத்த சீற்றக்கன 
லென்றதனால் , வெகுளி தானுள்ளவளவு கணமே யெனக்கொள்க . இளையபெரு 
மாளை மேல் ஆரணிய காண்டத்திலும் “ சுவணவண்ணன் என்பராதலால் , 
பொன்உவமை நிறத்திற்கு . அப்புமாரியுதவுதலாகிய தொழில் பற்றி புய 
லொத்த தடக்கை என்றார் . 3 இமையோரை முனிந்திலாதாய் என்ற பாடத் 
துக்கு - தேவர்களின் வேண்டுகோளுக்குத் தாம் இரங்கி யவதரித்தமையைக் 
குறிப்பித்தற்கு இவ்வாறு கூறியதென்பர் : அன்றி இமை ஓரை - இமைப்பொ 
ழுது எனினுமாம் . பி - ம் : - சீற்றத்தனல் . என்னத்தனெண்ணி , 

என்னத் 
னே நீ . 4 சின்னத்தனுவேந்துதற்கே துவென்செப்புகென்றான் . ( சஉங) 
கஉஎ.-- இதுவும் அடுத்தகவியும் - ஒருதொடர் : இலக்குமணன் 

இறுத்தவிடை. 
1 மெய்யைச் சிதைவித்து நின் மேன்முறை 3 நீத்த 4 நெஞ்ச 
மையிற் கரியாளெதிர் நின்னையேம் மௌலி சூட்டல் 
செய்யக் கருதித் தடை செய்குநர் தேவரேனுந் 
துய்யைச் சுடுவெங் கனலிற் சுடுவான் றுணிந்தேன் . 


காண்டம் 


ச .. - நகர்நீங்குப்படலம் 


ஙக 





- 


( இ - ள். ) ( அதற்கு இலக்குமணன் ) , மெய்யை சிதைவித்து சத்தியத் 
தைக் கெடச்செய்து , நின் மேல் முறை - உனக்குச் சிறப்பாகவுள்ள அரசு 
முறைமையை, நீத்த -நீக்கின , நெஞ்சம் மையில் கரியாள் எதிர் - மனம் மையி 
னுங் கரியதாகிய கைகேயியின் முன்னே , நின்னை - உன்னை , அ மௌலி சூட் 
டல்- அந்தக்கிரீடத்தைச் சூட்டுதலை , செய்ய - செய்தற்கு கருதி- (நான் ) நினைத்து, 
தடை செய்குநர் - ( அதற்குத் ) தடைசெய்பவர் , தேவர்எனும் - தேவர்களே 
யாயினும் , ( அவரை ) , துய்யை சுடு வெம் கனலின் - பஞ்சை யெரிக்கின்ற, 
கொடிய தீப்போல , சுடுவான் - அழித்தற்கு , துணிந்தேன் - நிச்சயித்தேன் . 

இராமனுக்கு முடிசூட்டுகிறே னென்று சொன்ன சக்ரவர்த்தியை அது 
செய்யாது தடுத்தலால் , மெய்யைச் சிதைவித்ததாயிற்று . நீத்த - தன்வினை பிற 
வினைப்பொருளில் வந்தது . மனத்தில் வெகுளியையுடையவளென்பான் . 
நெஞ்சம் மையிற்கரியாள் என்றான் . துய் . பஞ்சிற் றொடர் நுனி . கரு: 
தித் துணிந்தே னென முடிக்க . பி - ம் - மெய்ம்மை . மெய்ம்முறை , மென் 
முறை . நீத்து . 4நெஞ்சின் . கொடியாள் . நன்மௌலி , நயம்மவுலி, மவுலி. 
கருத்தித்தடை . ஏயும் . 

( உச ) 
கஉ வு . வலக்கார் முகமென்கைய தாகவவ் வானு ளோரும் 

1 விலக்கா ரவர்வந்து விலக்கினு மென்கை 2 வாளிக் 
கிலக்கா வெரிவித் துலகேழினொ டேழு மன்னர் 
குலக்கா வலுமின் றுனக்கியான் றரக்கோடி யென்றான் . 
( இ - ள் . ) வலம் கார்முகம் - வலியையுடைய வில்லானது , என் கையது 
ஆக - எனது கையிலுள்ள தாயிருக்க , அ வானுளோர் உம் . அத்தேவரும் , விலக் 
கார் - ( துணிந்து ) தவிர்த்தல் செய்யார் : அவர் வந்து விலக்கின் உம் - அவர் 
( துணிந்து ) வந்து தடுத்தாலும் , என் கை வாளிக்கு எனது கையிலுள்ள 
பாணத்துக்கு , இலக்கு ஆ ( க ) -லட்சியமாகும்படி , எரிவித்து - எரியச்செய்து , 
உலகு ஏழினொடு ஏழ்உம் - பதினான்குலோகங்களையும் , மன்னர் குலம் காவல் 

அரசர் கூட்டத்தைக் காத்தற் றொழிலையும் , இன்று இப்பொழுது , 
உனக்கு - , யான் தர - நான் கொடுக்க , கோடி- பெற்றுக்கொள்க , என்றான் . 

இச்செய்யுளின் முன்னடிகள் - கீழ்ச்செய்யுளின் அநுவாதம் : இவ்வநு 
வாதம் உலகேழினொடேழும் மன்னர் குலக்காவலும் யான் தரக்கோடி என்று 
விதித்தலின் பொருட்டு வந்த தென்க , இலக்கு லக்ஷ்யம் என்பதன் திரிபு . 
பி - ம் : - விலக்காரய . 2 வாளியிலக்கா . 

( சஉரு ) 
கஉகூ.- அதுகேட்ட இராமன் முறைகேடாக உனக்கு இப்படிச் 

சீற்றந் தோன்றக் காரணம் என்ன ? என்றல் . 
இளையா 1 னிது 2 கூற விராம னியைந்த நீதி 
வளையாவரு நன்னெறி 4 நின்னறி வாகு மன்றே 
யுளையா வறம் வேற்றிட வூழ்வழு வுற்ற சீற்றம் 
விளையாத நிலத்துனக் கெங்கன் விளைந்த தென்றான் . 


. 


உம் 


- 


கூ 02 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


T 


வளையா 


எங் 


( இ - ள் .) இளையான் இது கூற - இலக்குமணன் (தான் வில்லேந்தியகா ! 
ணம்) இன்னதென்பதனைச் சொல்ல , -- இராமன்-, இயைந்த நீதி 
வரும் நல் நெறி - ( நூல்களிற் ) கூறப்பட்டுள்ள நீதிமுறைக்கு மாறாகாமல் நடக் 
கின்ற நல்ல முறையிலேயே , நின் அறிவு - உனது புத்தி , ஆகும் அன்றே - பொருந் 
தியிருக்குமல்லவா ? ஊழ் வழு உற்ற - நீதிமுறைக்குத் தவறாகவுள்ள , சீற்றம் 
கோபம் , விளையாத - ( ஒருபோதும் ) உண்டாயிராத, நிலத்து - இடமாகிய மனத் 
தில் , உளையா அறம் வற்றிட - அழியாத தருமம் கெடும்படி, உ.னக்கு 
ஙன் - எப்படி , விளைந்தது தோன்றிற்று ? என்றான் - என்று வினவினான் ; ( எ - று .) 

இலக்குமணன் சொல்லைக் கேட்டதும் , இராமன் அப்பா இலட்சுமணா! 
உன்னுடைய அறிவு நீதிமுறைதவறாத நன்னெறியில் தான் செல்லவல்லது ; அப் 
படியிருக்க , தருமத்திற்குக் கேடு உண்டாகும்படி நீதிமுறைக்கு மாறாக உன்மன 

த் 
திலே இப்போது சினம் எவ்வாறு பிறந்தது?! என வினாவின னென்பதாம் . 
இது என்றது - இராமபிரானுக்கு மகுடம் புனை தற்கு மாறாகக் கைகேயி எண் 
ணிய எண்ணத்தை நிறைவேற்றும் பொருட்டுத் தேவர் உதவினும் அவர்களை 
யுங் கொன்றொழிப்பே னென்றதை . இலக்குமணன் புத்தி நீதி தவறா நன்னெறி 
யிலேயே செல்லுமென்பான் “நீ திவளையாவரு நன்னெறி நின்னறிவாகும் என் 
றான் . தருமத்திற்கு அழிவு என்றும் உண்டாகாதென்ற நூற்கொள்கைபற்றி 
உளையா அறம் எனப்பட்டது . உளையா = உலையா : லகரத்துக்கு ளகரம் போலி 
யாகவந்தது . போலியாகக்கொள்ளாமல் , அறம்உளையா வற்றிட என்று இயை 
த்து- தருமதேவதை மனம்வருந்தியொடுங்க என்று உரைப்பினுமாம் , இளை 
யான் என்பதற்கு - தான் கொண்ட கருத்திற்சிறிதுந் தளராதவனாகி என்று 
உரைப்பாரு முளர் . அறிவு + ஆகும் = அறிவாகும் : " முற்று மற்றொரோவழி , 
பி - ம் : -1 அது . சொல்ல. இசைந்த . நின்னெறியாகும் . 5 இன்றே. அற்றிட , 
உற்றிட . அற்ற . 

( ச உசு ) 
இலக்குமணன் யான் இப்போது சினங்கொள்ளாது 
எப்போது சினங்கொள்வதெனல் . 

பது 
நீண்டா பன துரைத்தலு நித்திலந் தோன்ற நக்குச் 
சேண்டான் றொடர் மாநில நின்னதென் றுந்தை செப்பப் 
பூண்டாய் பகையா "லிழந்தேவனம் போதி யென்றால் 
நயாண்டோ வடியேற்கினிச்சீற்ற மடுப்ப தென்றான் . 

( இ - ள் .) நீண்டான் - ஸ்ரீராமன் , அது உரைத்தலும் - அவ்வார்த்தையைச் 
சொன்னவளவில் , - ( இலக்குமணன்) , நித்திலம் தோன்ற - பற்கள் வெளித் 
தோன்ற , நக்கு - சிரித்து , உந்தை - உன் தந்தை , சேண் தான் தொடர் மா 
நிலம் - அகலம்பொருந்திய பெரிய பூமி, நின்னது - உன்னுடையது , என்று 
செப்ப - என்று சொல்ல , பூண்டாய் - (அதனை ) அங்கீகரித்தவனாகி, (பின் ), 
யால் இழந்துஎ - சத்துருவினால் இழந்துபோய் , வனம் போதி - காட்டிற்குச் 


கங.0 . 


* 


F 


பகை 


ரை 


தி யென்ற 


கோபம்வருவது, யாண்டுஓ - இந்தவேதசு 
, இனி --- சீற்றம் அடுப்பது - 
காண்டம் 
பண்டம் சு .-- நகர்நீங்குபடலம் 

Oh 
செல்வாய் , என்றால் - , அடியேற்கு 

வேறு எப்பொழுதோ? என் 
றான்- ; ( எ - று . ) 

அடியேனுக்கு இக்காலத்தில் கோபம் வருகிறது அதிசயமா? என்றபடி . 
நீண்டான் - மிக்ககுணங்களை யுடையவன் : வாமனாவதாரத்தில் மாவலிபக்கல் 

கல்மூவ 
டிமண்வேண்டி நீண்டமைபற்றி , நீண்டா னென்றானுமாம் . பி - ம் 
ய்தலும், அதுணர்த்தலும் , அதுகூறலும். தோற்க, 3நின்னதுதாதை , நின்ன துன் 
றாதை . 4 இழந்தாய், என்ன. ஆண்டோ. என்னோ. 

( ச 2 எ ) 
க.க.-- இதுவும் இலக்குமணன்மறுமொழி : 
நின்கட் 1 பரிவில்லவர் நீள்வனத் துன்னை. நீக்கப் 
புன்கட் பொறியாக்கை பொறுத்துயிர் 2 போற்று , கோ 
வென்கட் 3 புல முன் னுனக்கீந்துவைத் தில் 
வன் கட் புலந்தாங்கிய மன்னவன் போல வென்றான் : 
( இ - ள் .) என் கண் புலம் முன் - எனது கண் 

எனது கண்முன்னே , உனக்கு ஈந்து 
வைத்து உனக்கு (இராச்சியத்தை வாயாற்) கொடுத்து வைத்து , இல்லை என்ற 
பின்னரில்லையென்று சொல்லி ( உன்னைக் காட்டுக்கு அனுப்பி மகிழ்ச்சியோடு 
பார்த்துக்கொண்டு ) நின்ற , வன் கண் புலம் தாங்கிய கொடுந்தன்மையைக் 
கொண்ட கட்புலனோடு கூடிய , மன்னவன் போல - அரசன் போல , - நின் கண் 
பரிவு இல்லவர் 

அன்பில்லாத தாய் , நீள் வனத்து - 
நீண்ட காட்டில் , உன்னை நீக்க - உன்னை அனுப்ப , ( அதனைக் கண்டும் ); புன் 
கண் பொறி யாக்கை பொறுத்து - துன்பத்தைத் தருகின்ற ஐம்பொறிகளையு 
டைய உடலைத் தாங்கி , உயிர் போற்றுகேன்ஓ.பிராணனைக் காப்பாற்றுவேனோ? 
என்றான் -; ( எ - று . ) 

- இராமபிரானுக்கு அரசு தருகின்றேனென்று தசரதன் கூறியது தனக் 
குத்தெரியுமென்பதையுணர்த்த , இலக்குமணன் என் கட்புலமுன்னுனக்கீந்து 
வைத்து என்கிறான் . . உயிர்போற்றுகேனோ ..... வன்கட்புலந் தாகிய மன்ன 
வன் போல - பைந்தொடியொருத்தி சொற்கொண்டு பார்மகள் , நைந்துயிர் 
நடுங்கவுநடத்திகானெனா, வுய்ந் தனனிருந்தன னுண்மைகாவலன் 
இலக்குமணன் கூறுவது காண்க . 

இரக்க 
மின்மை. பரிவில்லவர் - இழிப்பினாற் பன்மைவந்தது . பி.ம் : -பரிவில்ல 
வள் , பரிவில்லவன் . 2 போற்றுவேனோ. 3 புலன் . 4உன் றனக்கு , நின்றனக்கு . 
5 காண்கொல் . 

( சஉ அ ) 
கஉ .-- இலட்சுமணன் சொற்கேட்டு இராமன் கூறத்தொடங்குதல் . 
என்றென் றறிவித் திளையோனி தியம்பி டா முன் 
கன்றொன்று மாவிற் பலயோனியுங் காத்த நேமி 
வன்றிண் சிலைக்கைம் மனுவென்னும் வயங்கு சீர்த் 
ன்றொன்று தோளான் மருமானிவை கூற லுற்றான் . 


- 


உனபககல 


--- 


என்று 


பின்னும் 


வன்கண்மை 


கை 


பது 


கு 
கூச கம்பராமாயணம் 

அயோத்தியா 
( இ - ள் .) .இளையோன் - இலட்சுமணன், இது - ( தான் ) சினங்கொண்ட 
தன் காரணத்தை, என்று என்று அறிவித்து - , இயம்பிடாமுன் - சொல்லுவதற்கு 
முன்னம் , கன்று ஒன்றும் ஆவின் - (தன் ) கன்றினிடத்தே அன்பு பொருந்திய பசு 
ப்போல , ( மிக்க அன்புகொண்டு ), பல யோனிஉம் காத்த - பலவகைப் பிறவிக் 
ளிலும்பிறந்த பிராணிகளையெல்லாம் பாதுகாக்கின்ற, நேமி வல் திண் சிலை 

ஆஞ்ஞாசக்கரத்தையும் மிகவும்வலிமைபெற்ற கோதண்டத்தையும் 
பூண்ட கையையுடையவனாகிய , மனு என்னும் 

குன்று 
ஒன்றுதோளான் மருமான் - மனுவென்கின்ற விளங்கும்பெரும்புகழைக்கொண்ட 
வனாகி மலையையொத்த தோள்களையுடையவனது சந்ததியிற் பிறந்த ஸ்ரீராமன் , 
இவை - இவ்வார்த்தையை , கூறல் உற்றான் - சொல்லத்தொடங்கினான் ; ( எ - று . ) . 
அதனை மேலிரண்டுகவிகளிற் காண்க . 

இச்செய்யுள் சில பிரதிகளில் மாத்திரம் காணப்படுவதாயினும் , சந்தர்ப் 
பத்திற்கு ஒத்திருப்பதால் , உரையெழுதப்பட்டது . " சீர்த்தி மிகுபுகழ் " என்ப 
தொல்காப்பியம் . தன் சீற்றம் தக்கதேயென்றுதெரிவித்தற்குப் பலமுறை 
கூறினனென்பார் என்றென்றறிவித்து என்றார் . 

( சஉக ) 
க ....--- இதுவும் அடுத்த கவியும் - இராமன்வார்த்தை : 
சினங்கொள்ளுதல் கூடாதென்பதற்கு இராமன் காரணங்காட்டுதல் . 

பின்குற்ற மன்னும் பயக்கும்மா சென்றல் பேணேன் 
முன் கொற்ற மன்னன் முடி கொள்கெனக் கொள்ள மூண்ட 
தென் குற்ற 4 மன்றோ விகன்மன்னவன் குற்றம் யோதோ 
மின்குற் றொளிரும் வெயிறீக்கொ டமைந்த வேலோய் . 

( இ - ள் . ) மின் குற்று ஒளிரும் மின்னலை வென்று விளங்குகின்ற, 
வெயில் தீ கொடு அமைந்த - சூரியகிரணத்தாலும் அக்கினியினாலுஞ் செய்தாற் 
போன்ற , வேலோய் - வேலாயுதத்தையுடையவனே ! கொற்றம் மன்னன் . 
வெற்றியையுடைய சக்ரவர்த்தியானவன் , முன் - முன்னே , முடி கொள்க 
என - கிரீடத்தைச் சூட்டிக்கொள்வாயாகவென்று சொல்ல , அரசு - இராச்சிய 
பாரம் , பின் - பின்பு , குற்றம் குற்றத்தை , மன்உம் - பயக்கும் - மிகுதியும் உண் 
டாக்கும் , என்றல் - என்பதை , பேணேன் - கருதாதவனாய் , கொள்ள - ( அத 
னைப் ) பெற்றுக்கொள்வதற்கு , மூண்டது - முயன்ற தொழில், என் குற்றம் அன் 
றோ 

எனது பிழையன்றோ ; இகல் மன்னவன் குற்றம் யாது ஓ - வெற்றியை 
யுடைய சக்ரவர்த்தியின் பிழையெதுவோ ? ஒன்றுமில்லையென்றபடி ) ; (எ - று .) 

இராச்சியத்தை யாளுமாறு முதலில் ஒப்புக்கொண்டது என்மேற் 
பிழையாவதால் , குற்றஞ் செய்தவரைத் தண்டிப்பதானால் என்னையே தண் 
டிக்கவேண்டுமென்றவாறு . உம்மை - இசைநிறை , பி - ம் : -1 சொற்ற . 2 கொள் 
ளென . 3 மூண்ட , அன்றி . அன்றே. இயல் , உண்டோ . வெயிலிற் கொண்டு . 


. 


காண்டம் 


ச . -- நகர்நீங்கு படலம் 


நாரு 


கஙச . நதியின் பிழையன்று நறும்புன லின்மை யற்றே 

பதியின் பிழையன்று பயந்து நமைப்பு ரந்தாண் 
மதியின் பிழையன்று மகன் பிழை யன்று 4 மைந்த 
விதியின் பிழை நீ யிதற்கென்னை வெகுண்ட தென்றான் . 
( இ - ள் .) நறு புனல் இன்மை - (சில ஆறுகளிற் சிலகாலங்களில் ) நல்ல 
நீர் இல்லாமல்வற்றிப்போவது , நதியின் பிழை அன்று - அந்நதிகளின் குற்ற 
மன்று ; (வானம் மழைபெய்யாத குற்றமேயாகும் ) ; அற்றே - அதுபோலவே , 
( நான் அரசுபெறாமற் காட்டிற்குப்போவது), பதியின் பிழை அன்று - தந்தை 
யினது குற்றம் அன்று ; பயந்து - பெற்று , நமை புரந்தாள் மதியின் பிழை 
அன்று - (இதுவரையில் ) நம்மைப் போற்றிவந்தவளாகிய சிற்றன்னையினு 
டைய அறிவினது குற்றமுமன்று ; மகன் பிழை அன்று - ( அவ்வன்னையின் ) 
புத்திரனாகிய பரதனது குற்றமுமன்று ; ( பின்னை யாருடைய பிழையினால் இது 
விளைந்ததென்றால் ) ,. மைந்த - இளையவனே ! விதியின் பிழை - ஊழ்வினை 
யின் குற்றமேயாம் ; இதற்கு - இதன் பொருட்டு, நீ- , வெகுண்டது - சினங் 
கொண்டது , என்னை- என் ? என்றான் - என்றும் ( இராமபிரான் ) கூறினான் . 

ஊழ்வினையால் யான் முடி துறந்து காட்டிற்குச் செல்லுமாறு நேர்ந் 
ததே தவிர , தந்தையார் முதலியோரிடத்து யாதுங் குற்றமில்லை ; ஊழைவெல் 
லுதல் எவ்வளவு வலியுடையோர்க்கும் கூடாமையால் , நீ வெகுண்டு யாது 
பயன் ? என்றுகூறி , இராமன் இலக்குமணனைச் சமாதானப்படுத்தப் 
பார்த்தனனென்க. உவமையணி . இதனால் , அரசன் முதலியோரிடத்துக் 
குற்றங்கூறலாகாதெனத் தெளிவித்தவாறு . கைகேயியை பயந்து நமைப் 
புரந்தாள் என்றது - அவள் நமக்குப் பிழைபுரியாளென்ற கருத்தை விளக்கு 
தற்கு : கருத்துடையடைகொளியணி . பி - ம் : -1 பெயல் . 2 நந்தம் , 3 புரந்தார் , 
புரந்தான் . மைந்தா. "என்கொல். வெருண்டது . 

( சஙக் ) 
ககூரு .-- இலக்குமணன் விதிக்கும் விதியாவே னெனல் . 
உதிக்கும் முலை யுள் ளுறு தீயென ஆதை பொங்கக் 
கொதிக்கும் மனமெங்கன மாற்றுவென் கோளிழைத்தாண் 
மதிக்கும் 4 மதியாய்முதல் வானவர்க் கும்வே லீ இதாம் 
விதிக்கும் விதியாகுமென் விற்றொழில் 8 காண்டி யென்றான் . 

( இ - ள் . ) ( அங்ஙனம் இராமன் கூறியதற்கு இலக்குமணன் ) , - உதிக்கும் 
உலையுள் உறு தீ என - பருத்த உலைக்களத்துள்ளே பொருந்திய தீப்போல , 
ஊதை பொங்க பெருமூச்சு ( மிக்கவெப்பத்தோடு ) பொங்கி வெளிவா , கொ 
திக்கும் மனம் - வெம்புகின்ற ..மனத்தை, எங்ஙனம் ஆற்றுவென் - எப்படி 
தணியச்செய்வேன் ? கோள் - இழைத்தாள் மதிக்குஉம் மதி ஆய்-(பட்டாபிஷே 
கத்திற்கு ) இடையூறு செய்தவளாகிய கைகேயியின் அறிவுக்கும் அறிவுமூட்டுவ 
தாய் , முதல் வானவர்க்குஉம் வலீஇது ஆம் - முதல்மூர்த்திகளாகிய திரிமூர்த்தி 

* 39 


ஙகா 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


களின் வலிமைக்கும் அடங்காது மிக்குவலிமையுடையதாகிய , விதிக்குஉம் விதி 
ஆகும் என் வில் தொழில் - ( எல்லாரையும் வெல்லும் வலிமையையுடைய ) ஊழ் 
வினையையும் வெல்லும் ஒரு ஊழ்வினைபோன்றுள்ள என் வில்லின் செயலை , 
காண்டி - காண்பாயாக , என்றான் - என்று மறுமொழி கூறினான் ; ( எ- று. ) 

ஊழ்வினையால் நேர்ந்ததற்கு நீ வெகுள்வது தகாது என்று இராமன் 
கூறியது கேட்ட இலக்குமணன் , மிகவும் வெப்பமாகப் பெருமூச்சுவிட்டுக் 
கொண்டு , சுவாமி ! விதி என்வில்லின் வலிமைக்கு முன்னே என்செய்ய 
மாட்டும் ? என் சினமோ தணிவதாயில்லை ; கைகேயியின்கருத்தை முற்று 
விக்கும்படி திரிமூர்த்திகளே வந்தாலும் அவர்களையும் தோற்கடித்து , தனது 
சூழ்ச்சியினால் உமது பட்டாபிஷேகத்துக்குத் தடை செய்த அவளுக்குப் புத்தி 
யுண்டாக்குவேன் : விதிக்கும் ஓர் விதிபோல்வ தாகும் என் வில்லின்வலிமை ; 
இது கொண்டு உமது பட்டாபிஷேகத்தை நிறைவேற்றிவைப்பேன் : இதைப் 
பாரும் என்றா னென்பதாம் . விதிக்கும் விதியாகுமென் விற்றொழில் காண்டி 
என்று கூறுவதனால் , ஊழை ஓரிலட்சியமாகக்கொள்ளாமல் . முயற்சியே வலி 
தென்ற கொள்கையினன் . இலக்குமணனென்பது , பெறப்படும் . விதிக்கும் 
விதி - காலகாலன் என்றாற்போலக்கொள்க . விதி தான் வலிதாய் யாவரை 
யும் வெல்லும் வல்லமையுள்ளது ; அவ்விதியினும் வலிதாய் அதன் செயலைப் 
பலிக்கவொட்டாது செய்யும் வல்லமை என் வில்லுக்கு உண்டு என்பது , விதிக் 
கும் விதியாகுமென்வில் என்பதன் கருத்து . உலையில் உதிக்கும் தீ என 
இயைப்பினுமாம் . ஊதை காற்று . பொங்க என்றான் என்க : பொங்கக் 
கொதிக்கும் எனக் கூட்டுவாரு முளர் . கோளிழைத்தாள் - மந்தரையென் 
பாருமுளர் . முதல்வானவர் முதன்மை பெற்ற வானவர் : முதல்வராகிய 
மும்மூர்த்திகள் . வலீஇது = வலிது : செய்யுளோசைநிறைக்கவந்த உயிர 
ளபெடை . பி - ம் : -1 எழு . 2 ஆறுமிக் , 3இழைத்தான் 4 மதியா . 5 வானவரும் . 
மேற்றும் , மற்றை . விதியாமென . காண்டிரென்றான் . 

(சங2. ) 
கங . சா. - இராமன் இலக்குமணனை நோக்கித் தந்தைதாயர்மீது 

சினங்கொள்ளுதல் தகாதெனல் . 
1 ஆய்தந்தவ னவ்வுரை கூறலு 2 மைய நின்றன் 
3 வாய்தந் தன 4 கூறு தியோமறை தந்த நாவா 
னீதந்த தன்றே நெறியோர்க ணிலாத தீன்ற 
9 தாய்தந்தை யென்றா லவர்மேற் சலிக்கின்ற 10 தென்னோ. 

( இ - ள் . ) அவன் - லக்மணன் , ஆய்தந்து - ஆராய்ந்து , அ உரை கூறலும் . 
அந்தவார்த்தையைச் சொன்ன வளவிலே , 

வளவிலே, - ( இராமன் இலக்குமணனை 
நோக்கி ) , - ஐய - தம்பி ! மறை தந்த நாவால் - வேதங்களின் பொருளையறிந்த 
( உன் ) வாயினால் , நின் தன் வாய் தந்தன - உன்வாயில் வந்தவைகளை , கூறுதிஓ- 
சொல்லுகின்றாயோ ? நீ தந்தது நீ ( இப்போது ) சொன்ன தொழில் , 


காண்டம் 


சு . --நகர்நீங்குப்படலம் 


கூமஎ 


நெறியோர்கண் 

நன்னெறியைக் கடைப்பிடித்து நடப்பவரிடத்தில் , 
நிலாதது அன்றே - நல்லொழுக்கமல்லாத செயலல்லவா ? (உனது விருப் 
பத்திற்கு மாறாக நடப்பவர் ) , ஈன்ற தாய் தந்தை என்றால் - பெற்றதாயுந் தந் 
தையும் ( ஆவர் ) என்றால் , அவர்மேல் - அவரிடத்தில் , சலிக்கின்றது - கோபிப் 
பது , என்னோ - எவ்வாறோ ? ( என்றான், ஸ்ரீராமன்) ; ( எ - று .) 

வேதத்தைக் கற்றுணர்ந்த நீ அவ்வாயால் வேதநெறிக்குமாறாகச் சொல்லு 
தல் தக்கதோ ? நீ இப்போது சொல்வது , நன்னெறியோர் மேற்கொண்ட 
ஒழுக்கமல்லவே . தாய்தந்தையர் நம்மனத்துக்கு மாறாக நடப்பவரென்றால் , 
அவரிடத்துப் பொறுமையைக் காட்டாது க்ஷத்திரியதருமத்தைக் காட்டுதல் 
தக்கதோ ? என்று இராமபிரான் இலக்குமணனை நோக்கிக் கூறினானென்க . 
ஆய்தந் தவன் - ஒருசொல்லுமாம் . மறைதந்த நாவால் சொல்லுதியோ - இப் 
போது நீ சொல்லும் பேச்சு வைதிகன் சொல்லுமதல்ல : அவைதிகமென்றபடி . 
கண் இலாதது எனவும் பிரிக்கலாம் . பி - ம் : -1 ஆய்தந்தனன். 2 ஐயனின் றான் , 
ஐயநின்றான் . வாய்தந்தது . 4 சொல்லுதியோ , 5 தந்து , நாவாய் . நெறியோர்கள் . 
இனத்தினின்று , அனைத்து மீன்ற , இனிதுநின்ற தாய் தந்தைய ரென்றிவர் 
மேல் , 10 என்றான் . 

( சஙங ) 
கங எ . - இலக்குமணன் இராமனை நோக்கித் தான் மேற்கொண்ட 

செயலைச் செய்தே தீருவேனெனல் . 
நற்றா தையு நீ தனிநாயக னீவ யிற்றிற் 
பெற்றாயு 1 நீயே பிறரில்லை பிறர்க்கு நல்கக் 
கற்றா யி துகாணுதி யின்றெனக் கைம்ம றித்தான் 
முற்றா மதியம் மிலைந்தான் 4 முனிந்தானை யன்னான் . 

( இ - ள் . ) முனிந்தான் - கோபித்தவனாகிய , முற்றா மதியம் மிலைந்தானை 
( கலைகள் ) நிரம்பாத இளம்பிறையைத் தலையிலணிந்த உருத்திரனை , அன்னான் - 
ஒத்தவனாகிய இலக்குமணன் , - ( இராமனை நோக்கி ) , பிறர்க்கு நல்க கற்றாய் . 
( உனக்கேயுரிய பொருள்களை ) அயலார்க்குத் தானஞ்செய்யக் கற்றவனே ! நல் 
தாதைஉம் நீ - சிறந்த தந்தையாவானும் நீயே ; தனி நாயகன் நீ - ஒப்பற்ற 
தலைவனும் நீயே ; வயிற்றில் பெற்றாய்உம் நீஏ - வயிற்றிலே ( பத்துமாதங் - 
கொண்டிருந்து பிறகு ) பெற்றதாயாகுவாயும் நீயே ; பிறர் இல்லை - ( எனக்கு ) 
வேறொருவருமில்லை ; இன்று இது காணுதி - இப்போது ( யான் ) காட்டப் 
போகின்ற வில்லின் செயலைக் காண்பாயாக , என - என்று சொல்லி , கைமறித் 
தான் - ( தன் ) கையை மேலேதொழில்செய்யும்படி யசைத்தான் ; ( எ - று . ) 

எனக்குத் தந்தை முதலியோர் நீரேயாதலால் உமக்குத் தீமை செய்யக் 
கருதிய கைகேயிமுதலியோரையும் பெற்றோரென மதியாது என்வில்லின் 
வலியைக் காட்டி , உமக்கு இவ்விராச்சியத்திற் பட்டாபிஷேகஞ்செய்தே 
தீருவேன் என்று இலக்குமணன் தன் மனவுறுதியைக் கூறினனென்ப 


நவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


. 


தாம் . கைம்மறித்தான் அவன்வார்த்தையைத் தடுத்துக்கூறினா னென்று 
மாம் . தயரதர் நற்றாதையல்லரென்பான் நற்றாதை நீ என்றான் . பெற்றாய் 
பெற்றஆய் என்பதன் விகாரமுமாம் . முனிந்தான் மதியம் மிலைந்தான் எனவே , 
பிரளயகாலருத்திர னென்றவாறு . தாதை நீ நாயகன் நீ - முன்னிலையிற் படர்க்கை 
வந்த இடவழுவமைதிகள் , முனிந்தான் மிலைந்தானை - உருபு பிரித்துக் 
கூட்டப்பட்டது . முற்றாமதியம் - பிறைச்சந்திரன் . மதிக்கப்படுவதென்றாவது , 
மதுவை ( அமுதத்தை ) யுடையதென்றாவது , மதி என்ற சொல்லுக்குக் 
காரணப்பொரு ளூரைப்பர் . இனி , இச்செய்யுட்கு - அன்னான் - அந்த இராம 
பிரான் , - முற்றாமதியம் மிலைந் தான்முனிந் தானை இளம்பிறைச்சந்திரனை 
முடியிற் சூடிய சிவபிரானைப் போன்றவனாய்ச் சினங்கொண்டிருந்த இலக்கு 
மணனைப்பார்த்து , நல்தாதைஉம் நீ சிறந்த தந்தையாவானும் நீயே ; 
தனிநாயகன் நீ - ஒப்பற்ற தலைவனும் நீயே ; வயிற்றில் பெற்றாய் உம் நீயே - 
பத்துமாதகாலம் வயிற்றிற்கொண்டிருந்து பெற்ற தாயும் நீயே ; பிறர் 
இல்லை . எனக்குப்பிறர் இல்லை ; பிறர்க்கு நல்க கற்றாய் - ( முறைக் 
கேடான செயலைப் பிறர் நிகழ்த்தியபோது ) அந்தப்பிறர்க்கு உபதேசிக் 
கக்கற்றவனே ! இன்று இது காணுதி - இப்போது யான் சொல்லுகின்ற 
இதை (நன்மையாகக் ) கொள்வாய் , என்று - என்று சொல்லி , கைமறித்தான் 
( வில்தொழில்செய்யும்படி இலக்குமணன் முயல்வதைத் தடுக்குமாறு ) கைச் 
செய்கையால் தடுத்தான் என்று இராமன் கூறியதாக உரைத்தல் பொருந்தும் . 
கைம்மறித்தல் விலக்குதற்குக் குறிப்பாதலை , " கைம்மறித்த காந்தளந்தோ தகா 
தெனவே ” என்ற சிந்தாமணியடியாலும் அறிக . பி - ம் : -1 நீ பிறரில்லை . 2இவை 
காணுதி நீயென . கட்டுரைத்தான் . முனிவேயும் . ஒத்தான் . 

( சஙச ) 
கங அ.- இதுவும் அடுத்தகவியும் - இலட்சுமணன் சினந்தணியாமையால் 
மீண்டும் அவன் மனத்திற்பதியுமாறு சினங்கொள்ளுதல் தகா 

தென் இராமன் காட்டுதலைத் தெரிவிக்கும் . 
வரதன் பகர்வான் வரம்பெற்றவ டானிவ் வையஞ் 
சாதம் முடையா ளவளென் றனித் தாதை செப்பப் 
பரதன் பெறுவா 2 னினியான் படைக்கின்ற செல்வம் 
விரதம் மிதினல்லது வேறினி யாவ தென்றான் . 

( இ - ள் . ) வரதன் பகர்வான் - ஸ்ரீராமன் சொல்லத் தொடங்கினவன் ,, 
வரம் பெற்றவள் - (தான்சாரத்தியஞ்செய்து ) வரத்தைப் பெற்றகைகேயி , தான் - 
இவையம் சரதம் உடையாள் - இவ்விராச்சியத்தை மெய்யாகக் கேட்டுப் பெறு 
தற்கு உரிமையுடையளாவள் ; அவள் - அந்தக்கைகேசி , என் தனி தாதை செப்ப 
எனது ஒப்பற்ற தந்தை சொல்ல , பாதன் பெறுவான் - ( அவ்விராச்சியத்தைப் ) 
பர தன் கைக்கொள்வான் ; இனி- , யான் படைக்கின்ற செல்வம் - நான் பெறு 
கின்ற ஐசுவரியம் , விரதம் - தவம் ; இதின் நல்லது - இதனினும் நல்லது , வேறு 
யாவது இனி - வேறேயாது இனிமேல் என்றான் - ; ( எ - று .) 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குபடலம் 


நாகூ 


கொல்வது . 


. 


இதின் - இன்சரியை தொக்கு நின்றது . இதனினும் நல்லது வேறில்லை . 
பி - ம் : - தாயரன்றே 2நனி , 3 இதுநல்லதுவேறினி , இதன்மேலெனக் 

(சஙரு) 
கநக . ஆன்றான் பகர்வான் 2 பினு மைய விவ் வைய மையற் 

றோன்றா நெறிவாழ் துணைத்தம் பியைப் போர் தொலைத்தோ 
சான்றோர் 5 புகழுந் தவத்தாதையை வோகை கொண்டோ 
வீன்றாளை வென்றோ வினியிக்கதந் தீர்வ தென்றான் , 

( இ -ள். ) ஆன்றான் - ஸ்ரீராமன் , பின்உம் பகர்வான் - பின்னுஞ் சொல் 
லத் தொடங்குபவனாகி , ஐய - தம்பீ ! இ வையம் - இவ்வுலகத்தில் , மையல் 
தோன்றா நெறி வாழ் - மயக்க மில்லாத சந்மார்க்கத்தில் வாழுகின்ற, துணை தம் 
பியை - துணையாகிய உடன்பிறந்தவனை , போர்தொலைத்து ஓ -யுத்தத்தில் வென்ற 
பின்போ , சான்றோர் புகழும் - பெரியவர் புகழ்கின்ற , தவம் தாதையை - பாக் 
கியத்தினையுடைய தந்தையை , வாகை கொண்டு ஓ - வெற்றிகொண்ட பின் 
போ , ஈன்றாளை வென்று ஓ - பெற்ற தாயைச் செயித்தபின்போ, இனி . 
கதம் தீர்வது . இக்கோபம் நீங்குவது ? என்றான்- ; ( எ - று .) 

எவ்வளவு சொல்லியும் இலட்சுமணன் தன் சினந்தணியாதது கண்டு , 
இராச்சியம்பெறும் பரதனைப் போரில் வென்றா? அல்லது , அவனுக்கு இராச்சி 
யத்தைவரமாக அளித்த தந்தையாரைப்போரில் வென்றா? அன்றி ,வரம் கேட்டுப் 
பெற்ற கைகேயியைப் போருக்கு இழுத்து அவளச்சயித்தா ? என்ன செய்து 
நீ சினந் தணியப் போகிறாய் ? என்று இராமன் வினாவின்னென்க இலட்சுமணன் 
சினத்துக்குக் காரணமாகி இலக்காகக்கூடியவர் - தம்பியர் முதலிய மூவரே 
யா தல்பற்றி , இங்ஙனம்கூறியதென்க . இதனால் உன்கோபத்துக்கு இலக்காகு 
மவரை , யாராய்ந்தால் சினங்கொள்ள வழியில்லையென்று காட்டியவாறு . ஆன் 
றான் -நற்குண நற்செய்கை நிரம்பியவன் : பொறுமையுள்ளவன் . பகைவென்றவர் 
வாகைசூடுவரென்பது தமிழ்நூல் மாபாதலின் , வாகையென்றசொல் - இலக் 
கணையால் , வெற்றியைக்காட்டிற்று . பி - ம் : - 1 புகல்வான் . பகர் . ஓரையமெய் 
யில் , இவ்வையமெங்கும் . 4 ஆள் . 5 புகழ்சற்றனித்தாதையை . வோதை . இச் 
செய்யுள் சிலபிரதிகளில் நன்சொற்கடந்தான் என்னும் கசக - ஆம் செய்யுளுக் 
குப்பின் காணப்படுகின்றது . 

( சஙக ) 
கச O. - இராமன் சொல்லைக் கேட்டு இலக்குமணன் 

வெறுத்துக்கொண்டு தன் கோபம் ஒழிதல் . 
1 செல்லுஞ்சொல் வல்லானெதிர் தம்பியுந் தெவ்வர் சொல்லுஞ் 
சொல்லுஞ் சுமந்தே னிருதோளெனச் சோம்பி 2 யோங்குங் 
கல்லுஞ் சுமந்தேன் கணைப்புட்டிலுங் 4 கட்ட மைந்த 
வில்லுஞ் சுமக்கப் பிறந்தேன் வெகுண்டென்னை யென்றான் . 


ககள் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் .) செல்லும் சொல் வல்லான் எதிர் - ( காரியத்தைக் ) கைகூட்டு 
விக்கும் பேச்சுகளைப் பேசுவதில் வல்லவனான இராமனுக்கு எதிராக , தம்பி 
உம் - இலக்குமணனும் , - தெவ்வர் சொல்லும் சொல் உம் சுமந்தேன் - பகை 
வர் புகழ்ந்துகூறுகின்ற புகழ்ச்சொல்லைத் தாங்கியிருந்தவனாகிய யான் , ( இப் 
போது ) , இரு தோள் என சோம்பி ஒங்கும் கல் உம் சுமந்தேன் - இரண்டு 
தோள்கள் (உள்ளன ) என்று சொல்லும்படி பயனின்றி வளர்ந்துள்ளமலைகளையும் 
சுமந்துநிற்கின்றேன் ; கணை புட்டில்உம் கட்டு அமைந்த வில்உம் சுமக்க பிறந் 
தேன் - அம்பறாத்தூணியையும் உறுதிபொருந்திய வில்லையும் வீணே சுமக்கப் 
பிறந்தேன் ; வெகுண்டு என்னை - ( யான் ) கோபித்துப் பயன்யாது ? என்றான் 
என்று ( வெறுத்துக் ) கூறினான் ; ( எ - று . ) 

இங்ஙனம் இராமபிரான் கடுமையாகக்கூறியதைக் கேட்டதும் , இலக் 
குமணன் , தான் சினந்து செய்யத்தொடங்கிய செயலை நிறுத்திவிட்டு , இ 
வரையில் பகைவர் புகழப் பெருஞ்சிறப்போடிருந்த யான் இப்போது வேண் 
டாதார்கண்ணெதிரில் என்வலிமையைக் காட்டமாட்டாது சோம்பிக்கிடக்கும் 
படியாயிற்றே ! எனது அம்பறாத்தூணியும் , வில்லும் , தோளுக்கும் கைக்குஞ் 
சுமையாயிருப்பனவேயன்றிப் பகைவரையழிக்க உதவுகின்றிலவே ! எனது 
கோபந்தான் என்ன பயனை விளைத்தது ? என்று தான் இராமபிரான் சொல் 
லுக்குக் கட்டுப்பட்டு ஒன்றுஞ்செய்யமாட்டாது நிற்கும் நிலையைக் குறித்து 
வெறுத்துக்கூறுகின்றனனென்க . பகைவரையழிக்கமாட்டாது சோம்பிக்கிடக் : 
கும் எனது தோள் கல்லுப்போல் அசைவற்றுக்கிடந்து உடற்குப்பாரமாய்ச் 
சுமக்கும்படியிருப்பதல்லது ஒருபயனையும் விளைக்கவில்லையென்பான் , தோளெ 
னச்சோம்பியோங்குங் கல்லுஞ் சுமந்தேன் என்றான் . எங்கும் பயனைத்தவ 
முது விளைக்குஞ் 

சொல்லென்பது , செல்லுஞ்சொல் என்பதன் கருத்து , 
கணைப்புட்டில் - அம்புகளைவைப்பதற்குஉரிய தூணீரம் . இருதோ ளெனச் 
சோம்பி யோங்குங் கல் - அவநுதியணி . பி - ம் : -1செல்லும் . 2 ஏங்கும் . 
3 சுமந்தொண்கணை , 4 கட்டிமைந்த , கட்டமைத்த ,. 

( சஙஎ) 
கசக.-- இராமன் பின்னும் இலட்சுமணனைச் சமாதானப்படுத்துதல் . 

1 நன்சொற் கடந்தாண் டெனை நாளும் வளர்த்த 2 தாதை 
தன்சொற் கடந்தெற் கரசாள்வது தக்க 4 தன்றா 
லென்சொற் கடந்தாலுனக் கியாதுள தீன மென்றான் 
றென்சொற் கடந்தான் வடசொற்களைக் கெல்லை தேர்ந்தான் . 

( இ - ள் .) தென் சொல் கடந்தான் - (பரதகண்டத்தின்) தென்பகுதியில் 
வழங்கும் பாஷையாகிய தமிழ்மொழிக்கடலைத் தாண்டினவனும் ( தென்மொ 
ழியை முற்றுமுணர்ந்தவனும் ), வடசொல் கலைக்கு எல்லை தேர்ந்தான் - ஸம்ஸ் 
க்ருதமொழியிலுள்ள சாத்திரங்களையெல்லாம் நன்கு அறிந்தவனுமாகிய ஸ்ரீரா 
மன் , - ( இலக்குமணனைநோக்கி ), - நல் சொற்கள் தந்து - இனியமொழிகளைக் 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குபடலம் 


கூகக 


கூறி , எனை ஆண்டு - என்னைப் பாதுகாத்து , நாள்உம் வளர்த்த - இந்நாள்வரை 
யிலும் வளர்த்துவந்த , தாதை தன் - தந்தையினுடைய , சொல் கடந்து சொல்லை 
மீறி , அரசு ஆள்வது - இராச்சியத்தை அரசாட்சி புரிவதைமேற்கொள்வது , 
எற்கு - எனக்கு , தக்கது அன்று - ; ( அங்ஙனமே ), என் சொல் கடந்தால் - என் 
னுடைய சொல்லை அவமதித்து மீறுவதானால் , உனக்கு யாது உளது - உனக்கு 
என்ன நன்மையிருக்கின்றது ? ( ஒன்றும் இல்லை ) ; ( என் சொல்லை மீறுவதென் 
பது ) , ஈனம் - (உனக்கு ) இழிவையே தரும் , என்றான் - என்று கூறினான் . 


. 


என்னை இந்நாள் வரையிலும் அன்போடு பாதுகாத்துவளர்த்த தந்தை 
யாகிய தசரதசக்ரவர்த்தியின் சொல்லை நான் மீறுவது தகுதியோ ? தகுதியா 
காது ; அது போலவே , என்சொல்லைக் கடப்பதும் நினக்குத்தகாது . அதனாற் 
பழியே விளையும் என்று இராமன் கூறின னென்க . நன்சொற்கள் என் 

பெற்றோர் தம்மக்களுக்குக் கற்றுக்கொடுக்கும் இன்சொற்களை . ஆண்டு 
எனைநாளும் என்பதற்கு - அனேகவருஷ காலமென்று உரைப்பாருமுளர் . 
இனிமை மகிமை தொன்றுதொட்டுவருகை முதலிய பல தன்மைகளிலும் 
தென்மொழியும் வடமொழியும் ஒப்பனவாமென்பதும், இராமபிரான் உணர்ந்த 
பாஷையென்றே இத்தமிழ்மொழியிலும் கம்பர் மதிப்பும் அன்பும் உடைய 
வரென்பதும் ஈற்றடியில் தொனிக்கு மென்பர் . தென்சொற்கடந்தான் என் 
றதுபோல , வடசொற்கடந்தானென்னாமல் வடசொற் கலைக்கு எல்லை தேர்ந் 
தான் என்று மிகுத்துக்கூறியதனால் , தென்மொழியினும் வடமொழியிற் கலை 
கள் மிக்கிருத்தலால் அவையெல்லாவற்றினும் வல்லவன் இராமன் எனக் 
கூறியவாறா மென்பர் இனி , ஈற்றடிக்கு - தென்மொழி வடமொழி என்ற 
இரண்டிற்கும் எட்டாதவன் எனக் கருத்துக்கொள்வாரு முளர் . இனி , மூன் 
றாமடியினீற்றிலுள்ள என்றான் என்பதற்கு முற்றெச்சமாக என்று எனப் 
பொருள் கொண்டு , தென்சொற்கள் தந்தான் - இனிமையான சொற்களைப் 
பேசினானென உரைத்தாருமுளர் . தாதைதன் சொற்கடந் தெற்கரசாள்வது 
தக்கதன்று -- தந்தை சொன்மிக்கமந்திரமில்லை ” என்பது ஔவைமொழி . 
ஜ்யேஷ்டப்ராதா பித்ருஸம : ( தமையன் தந்தையோடொப்பான் என்ப 
வா தலால் , தமையனாகிய என்மொழியைக்கடத்தலும் நினக்குத் தகாதென்றான் . 
சொற்கள் - தந்து = சொற்கடந்து . ஈனம் - ஹீம்: கலை = கலா : வடசொற்கள் 
இனி , இச்செய்யுள் - சாஸ்திரத்திற்குக் கட்டப்பட்டு நடக்கவேணு மென்று 
கருதுகிற எனக்குத் தந்தைசொல்லைமீறி அரசாள்வது தகாது ; எதற்கும் 
கட்டுப்படாமலிருக்கிற உனக்கோ என் சொற்கேளாமல் விட்டால் என்ன 
ஊனம் ? ஒன்று மில்லை யென்று இராமபிரான் நிட்டூரமாகக் கூறினனென்று 
கருத்துக் கொள்ளுதல் ஏற்கும் . பி - ம் :-வன் . மேலோன் . ஆண்டு . 4 என்றால் . 
யோதுள தூற்றம் , ஈன மதாகும் , யானுள தூற்றம் . கேண்டான் . ( சஙஅ ) 
கசஉ .-- இராமன்மொழியால் இலக்குமணன் சினந்தணிந்துநிற்றல் . 

சீற்றந் துறந்தா னெதிர்நின்று தெரிந்து செப்பு 
மாற்றந் துறந்தான் மறைநான்கென வாங்கல் செல்லா 
நாற்றெண் டிரைவேலையி னம்பிதனாணை யாலே 
யேற்றந் தொடங்காக் கடலிற் றணிவெய்தி நின்றான் . 


. 


கூகஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா . 


(இ- ள். ) சீற்றம் துறந்தான் - ( அப்போது ) கோபத்தை அடியோடு விட் 
டவனான இலக்குமணன் , - மறைநான்கு என - நான்கு வேதங்கள் போல , 
எதிர் - ( அவ்விராமபிரானது ) எதிரே, நின்று- , தெரிந்து செப்பும் மாற்றம் 
துறந்தான் - ஆராய்ந்து சொல்லுகின்ற வார்த்தைகளைப் பேசாதவனாய் - வேலை. 
யின் ஏற்றம் தொடங்கா - ( கடவுளாணைக்குக் கட்டுப்பட்டுக் ) கரையினின்று 
பொங்கிப்பெருகப்பெறாத , தென் திரை - தெளிவான அலைகளையுடைய , நால் 
கடலின் - நான்கு கடல்களைப்போல , வாங்கல் செல்லா - மீறி நடக்கக்கூடாத 
தான , நம்பிதன் ஆணையால் - ஸ்ரீராமனது கட்டளையினால் , தணிவு எய்தி 
நின்றான் - ஆறுதலடைந்தவனானான் ; ( எ - று . ) 

நாற்றிசையிலும் பூமியைச் சூழ்ந்துநிற்குங் கடல் கடவுளாணைக்கு அஞ்சிக் 
கரைமீறாது நிற்றல் போல , இராமபிரானுடைய வார்த்தைக்குக் கட்டுப்பட்டு 
இலக்குமணன் ஆறித் தன் கோபத்தை அடியோடு விட்டு மறுமாற்ற மொன்றுஞ் 
சொல்லாது மௌனமாயிருந்தா னென்பதாம் . எம்பெருமானது புகழைக் கூறத் 
தொடங்கி அவனுக்கு முன்னேநின்று அக்குணங்களைக் கூற முடியாதொழிந்த 
வேதம் - இராமனுக்கு முன்னேநின்று பேசமுடியாமற்போன இலக்குமணனுக் 
கும் , கடவுளாணையால் கரைமீறாது அமைந்துநிற்கும் அலைபொங்குங் கடல் - 
இராமபிரானது மொழியினால் மரியாதைகடவாது பொங்குஞ் சினம் அடங் 
கிய பெருவலிபெற்ற இலக்குமணனுக்கும் ஏற்றஉவமையாம் ; உவமையணி . 
எம்பெருமான் திருவாணையாலே கடல் வேலையைக் கடவா திருக்கு மென் 
பதை “ நெடுங்கடனிற்பதும் நாயிறுகாய்வதும் நிற்றலுங்கால் , ஒடுங்கி நடப்ப 
துந் தண்கார்பொழிவதும் ஊழிதனில் , சுடுங்கனல் பற்றிச் சுடாதேயிருப்பதும் 
தும்பைபுனைந்து , அடுங்கனலாழியரங்கேசர்தர் திருவாணையினே என்பதனா 
லும் அறியலாம் . இனி , வேதத்திற்சொல்லிய விதியைக் கடத்தல் கூடா 
தென்பார் மறைநான்கென வாங்கல் செல்லா நம்பிதனாணை என்றாரெனினு 
மாம் : இப்பொருளில் , இராமபிரானாணைக்கு மறைநான்கு கடத்தற்குக் 
கூடாமையிலும் , அவ்விராமபிரானாணையை மீறாதிருந்த இலக்குமணனுக்கு 
வேலையை மீறாதிருந்த கடலும் உவம மென்க . இனி , தணிவெய்திநின்ற 
இலக்குமணனுக்கே மறைநான்கு நாற்கடல் என்ற இரண்டும் உவமை எனக் 
கொள்ளுவது பொருந்துமாயிற் கொள்க . ஆணை - ஆஜ்ஞா: வடசொல் திரிந்து 
வந்தது . பி - ம் : -1 சொல்லா , 2 இந்நம்பி . 

(சஙகூ) 
கசங . இராமன் சினந்தணிந்த இலக்குமணனை யழைத்துக்கொண்டு 

சுமித்திரைகோயிலைச் சேர்தல் . 
அன்னான்றனை யையனு மாதியொ டந்த மென்று 
தன்னாலு மளப்பருந் தானுந் தன் பாங்கர் நின்ற 
பொன் மா னுரியானுந் தழீ இயெனப் புல்லிப் 4 பின்னைச் 
சொன் மாண்புடை யன்னை சுமித்திரை கோயில் புக்கான் . 


-- 


உவமை. 


கக்கூடாத , தான்உம் - விஷ்ணு ரூபியாகிய தானும் , தன் பாங்கர் நின்ற - தன் 

; 
காண்டம் ச - நகர்நீங்குப்படலம் 

கூக 
( இ - ள் . ) ஐயன் உம் - ஸ்ரீராமனும் , ஆதியொடு அந்தம் என்று --முதலும் 
ஈறும் (இவை ) என்று , தன்னால் உம் அளப்ப அரு - தன்னாலும் வரையறுக் 
பக்கத்திலிருந்த , பொன் மான் உரியான் உம் - பொன்னிறமான மான் தோலை 
யுடைய சிவனும் , தழீ இ என - கட்டியணைத்தாற்போல , அன்னான் தனை - அவ் 
விலக்குமண்னை , புல்னி - தழுவி , பின்னை - பின்பு , சொல் மாண்பு உடை - 
சொல்லின் மாட்சிமையையுடைய , அன்னை சுமித்திரை - தாயாகிய சுமித்திரா 
தேவியினது , கோயில் - மாளிகையை , புக்கான் - அடைந்தான் ; ( எ - று .) 

தன்னாலுமளப்பரு எனவே , பிறரால் அளத்தற்கு அருமை சொல்லவேண் 
டாதாயிற்று . விஷ்ணுவின் அவதாரமாதலால் , தான் என்றார் . சீற்றத்திற்கும் , 
நிறத்திற்கும் அடிமையாய்நிற்றற்கும் இலக்குமணனுக்குச் சிவபெருமான் 

" ஆகமற்றவடன்னையுமாற்றியிச் , சோகந்தீர்ப்பவள் என்று முன் 
கூறினதற்கேற்ப , சொன்மாண்புடையன்னை என்றார் . சுமந்திரனால் அழைக் 
கப்பட்டுக் கைகேயியும் தசரதனும் உள்ளஇடத்துக்கு இராமன் சென்றபோது 
லக்ஷ்மணனும் உடன் சென்றிருந்தானாதலாற் கைகேயி வனத்துக்குப் போகுமாறு 
சொன்னதை அப்போதேயுணர்ந்தானாய் , பிறகு ஸ்ரீராமன் கோசலையாரிடத்துக் 
கானகஞ் செல்ல நேர்ந்திருப்பதைத் தெரிவித்தற்காகச் செல்கையில் அப்பிரா 
னுடனே சென்று , அவ்விராமனாற்செய்தியுணர்ந்துகௌசலைவருந்துகையில் அவ 
ளை அவ்விலட்சுமணன் சமாதானப்படுத்தி , மன்னவன் பேச்சைக்கேட்கவேண் 
டியதில்லை என்று இராமனிடம் கூற , ஸ்ரீராமன் , நான் சத்தியந் தவறக்கூடாது : 
நீ இப்போது கொண்டுள்ள இந்தப்புத்தியையொழிக என்று கூறிவிட்டுக் 
கௌசலையை விடைதருமாறு பலவகை நியாயமெடுத்துக்காட்டவும் , தம்பியும் 
தாயும் சம்ம் தப்படாமலிருந்ததனால் தன்மனவுறுதியைத் தெரிவித்து லக்ஷ்மண 
னுக்குக் கைகேயியினிடம் பொங்கிவருகின்ற கோபத்தை யடக்குமாறு விதி 
யின் வல்லமையை யெடுத்துக்கூற , பௌருஷத்துக்கு முன் விதி என்ன செய்ய 
மாட்டும் ? நீ கட்டளையிட்டால் பூமி முழுவதையும் உன்ன தீனமாக்கிவிடுகிறேன் : 
நான் உன்னுடைய அடியவன் என்று இளையபெருமாள் கண்ணீர்விட்டுச் 
சொல்ல , இராமன் அந்த லஷ்மணன துகண்ணீரைத் துடைத்து , லக்ஷ்மணா! 
மென்மையான தன்மையுடையஉனக்கு இப்படிப்பட்ட சினம் எவ்வாறுவந் 
தது ? நான் தந்தையாரின் கட்டளையை எள்ளளவும் மீறமாட்டேன் . பித்ரு 
வசனபரிபாலனமே சன்மார்க்கம் என்றான் . தன்புதல்வனுடைய மனவுறுதி 
யைக்கண்டு கௌசலை கொண்டாடித் தன் மனத்தில் வருத்தம்மிகுந்தும் 
காகச் சீதையினிடம் சென்றானென்பது , ஸ்ரீவான்மீகத்திலுள்ள கதைப் 
போக்கு . சுமித்திரையின் கோயிலுக்கு ஸ்ரீராமன் சென்றதாக முதனூலிற்கூறப் 
பட்டிலது . பி - ம் : - என்றும் . உபாகம் . மானுமுவந்து . பின்னர் . 

( சச O ) 
40 


நகச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


புண் 


ஓ 


கசசு . - தண்டகவனத்திற்குச் செல்லச் சித்தமாயிருக்குந் தன்மக்களைக் 

கண்டு சுமித்திரை வருந்துதல் . 
கண்டாண் மகனும் மகனுந்தன கண்கள் போல்வார் 
தண்டா வனஞ் சார் வதற்கே சமைந்தார்க டம்மைப் 

டாங்கு நெஞ்சத் தினளாய்ப் 4படிமேற் புரண்டா 
ளுண்டாய துன்பக் கடற்கெல்லை யுணர்ந்தி லாதாள் . 

( இ - ள் . ) ( அச்சுமித் திரை ), - தண்டாவனம் சார்வதற்குஏ - தண்டகாரணி 
யத்திற்குப் போவதற்கே , சமைந்தார்கள் - நிச்சயித்தவர்களும் , தன் கண்கள் 
போல்வார் - தன்னுடைய இருகண்களை யொத்தவர்களுமாகிய , மகன்உம் 
மகன் உம் தம்மை - ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் என்னும் இருவரையும் , கண்டாள் - 
பார்த்து , புண் தாங்கு நெஞ்சத்தினள் ஆய் - புண்பட்ட மனமுடையவளாகி , 
உண்டாய துன்பம் கடற்கு - ( புதிதாகத் தனக்கு )உண்டாகிய துன்பமாகிய 
சமுத்திரத்திற்கு , எல்லை உணர்ந்திலர் தாள் - முடிவை அறியாதவளாய் , படி 
மேல் புரண்டாள் - பூமியின் மேற் புரண்டழுதாள் ; ( எ - று .) 
இன்றியமையாமைபற்றி , கண்கள் போல்வார் 

கண்கள்போல்வார் என்றார் . தண்டவனம் 
என்பது , தண்டாவனமென்று விகாரப்பட்டது . தண்டாவனமென்ற 
பெயர்க்குக் காரணம் வருமாறு : ---- சூரிய குலத்து இட்சுவாகுமன்னவனு 
டைய குமாரர்களுள் கடைப்பட்டவனான தண்டனென்றும் தண்டகனென் 
றும் பெயர்கொண்டவன் விந்தியமலைக்கும் சைவலமலைக்கும் இடையிலுள்ள 
நிலத்தைத் தன்னாட்சிக்கு உரியதாக்கி மதுமந்தமென்கிற பட்டணத்தை 
யமைத்து அரசு புரிந்து வருகையில் , ஒருநாள் தனது புரோகிதனான சுக்கிரா 

எது ஆச்சிரமத்துட்சென்று அவன் மகளாகிய அரஜையென்பாளைக் 
காதலித்து வலியக்கற்பழிக்க, பின்பு அதனையுணர்ந்த சுக்கிராசாரியன் சினந்து 
" எழுநாள்களில் இவன் குடும்பத்தோடும் பரிவாரத்தோடும் அழிந்துபோக , இவ 
னது நாடு மண்மாரியால் யாதொருஜந்துவுமில்லால் பாழாகக்கடவது என்று 
சபிக்க , அங்ஙனமே பாழான அவ்விடம் காடாகிவிட்டதென்பது : தண்டகன் 
நாடு காடாயினமைபற்றி, தண்டகவனமென்று பெயர்பெற்றதென்க: தண்ட 
னென்று பெயருண்மையால் தண்டவனமென்றுஞ் சொல்லப்படும் . புண் 
ஈண்டுத் துன்பம் . பி - ம் : - 1 தண்டார்வனம் . 2 சேர்வதற்கே, செல்வதற்கே . 
3நெஞ்சத்தனள் , 4 பொடிமேல் விழுந்தாள் , புரண்டாள்படிமேல் , புரண்டாள் 
பொடிம்மேல் . 

( சாக ) 
கசரு . - இராமன் தான் வனஞ்செல்லாதிருக்கமுடியா தென 

நிருபித்துக்காட்டல் . 
சோர்வாளை யடித்தொழு தேத்தினன் றுன்ப மென்னு 
மீர்வாளை 2 வாங்க மனந்தேற்றுதற் கேற்ற செய்வான் 
போர்வா ளரசர்க்கிறைப் பொய்த்தன னாக்க கில்லேன் 
கார் 4 வா னெடுங்கானிறை 5 கண்டிஙன் 6 மீள்வெ னென்றான் . 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குப்படலம் 


க்ரு 


இ - ள் .) சோர்வாளை - ( அங்ஙனந்தளர்கின்ற) அச்சுமித்திரையை , அடி 
தொழுது- , ஏத்தினன் - துதித்து , (பிறகு ), துன்பம் என்னும் - ( அவளது ) 
துயாமென்கின்ற , ஈர் வர்ளை வாங்க - அறுக்கின்ற வாளாயுதங் கழலும்படி , 
மனம் தேற்றுதற்கு - மனத்தைத் தெளியப்பண்ணுதற்கு , ஏற்ற - தக்ககாரி 
யங்களை ; செய்வான் - செய்பவனாய் , ( ஸ்ரீராமன் ) , போர் வாள் அரசர்க்கு இறை 
யுத்தஞ்செய்வதில் வல்ல ஆயுதத்தையுடைய சக்ரவர்த்தியை , பொய்த்தனன் - 
பொய்கூத் 

கூறினவனாக , ஆக்ககில்லேன் - செய்யமாட்டுவேனல்லேன் ; ( ஆதலால் ) , 
கார் வான் நெடு கான் - கரியமேகந்தவழ்கின்ற பெரியகாட்டை , இறைகண்டு - 
சற்றுப்பார்த்திட்டு , இ ஙன் மீள்வென் - இங்கே திரும்புவேன் , என்றான் - 

தாம் கானகஞ்செல்லப்போவதை யுணர்ந்ததனால் தம்மைக் கண்டதும் 
வருந்தி மனம்புண்ணாகிப் பூமியிற்புரண்டு தளருஞ் சுமித்திரையை , ஸ்ரீராமன் , 
அடிதொழுது துதித்து , அவளை ஒருவாறு துயராற்றக்கருதி , நம்முடைய அர 
சரைச் சத்திய சந்தராக்கவேண்டுவது நமது கடமை யாதலால் , காட்டை 
யடைந்து கடவநாளைக்கழித்து ஒருநொடியிற்போல் மீண்டுவருவேன் என்ற 
னனென்க . சோகத்தைத் தணிப்பிக்கவேணுங் கருத்தினனாதலின் , கானிறை 
கண்டிஙன் மீள் வெனென்றான் . இஙன் -இங்ஙன் விகாரம் , பி - ம் : - ஓடித்தொழு 
தேந்தினன் . 2 வாங்கா , வாங்கி . 3 அரசன்னரசன் . 4 வாழ் நெடுங் . கண்டுடன் , 
கண்டுபின் , கண்டனன் . மீள்வன் . 

( சச 2 ) 
-வனஞ்செல்வதில் இராமன் தனக்கு வருத்தமில்லையெனல் . 
கான்புக் கிடினுங் கடல்புக் கிடினுங் கலிப்பேர் 
வான்புக் கிடினும்மெனக் கன்னவை மாண யோத்தி 
யான்புக்க தொக்கும் மெனையார் நலிகிற்கு மீட்டா 

ரூன்புக் குயிர்புக் குணர்புக் குலையற்க வென்றான் . 
( இ - ள் .) ( என்று பின்னும் ) , யான் - , கான் புக்கிடின்உம் 
யடைந்தாலும் , கடல் புக்கிடின்உம் - சமுத்திரத்தையடைந்தாலும் , கலி 
பேர் வான் புக்கிடின்உம் - ஆரவாரத்தையும் பெருமையையுமுடைய தேவ 
லோகத்தை யடைந்தாலும் , எனக்கு- , அன்னவை - அவை , மாண் அயோத்தி 
புக்கது ஒக்கும் - மாட்சிமையுடைய அயோத்தியை யடைந்ததனை யொக்கும் ; 
யார் எனை நலிகிற்கும் ஈட்டார் - யாவர் என்னை வருத்தும் வலியுடையவர் ? 
ஊன் புக்கு - உடல்வற்றி , உயிர் புக்கு - உயிர் தளர்ந்து , உணர் புக்கு - அறிவு 
அழிந்து , உலையற்க - வருந்தாதொழிக , என்றான்- ; ( எ - று .) 

எந்நிலையிலிருந்தாலும் மனத்தில் மாறுபாடு கொள்ளாமல் ஒரே தன்மை 
யாய்நிற்பவ னாதலால் , எனக்கு அயோத்தியோடு கான் முதலியவற்றோடு வேறு 
பாடு இல்லை ; மேலும் எங்கும் பிறரால் ஒரு தீங்கும் நணுகாதபடி காத்துக்கொள் 
ளும் வல்லமையும் எனக்குஉண்டு : ஆதலால் , ஒருவராலும் எனக்குத் தீங்கேனும் 
வருத்தமேனும் செய்யமுடியாது . இந்த என்னிலையைமனத்திற்கொண்டு வருந் 


கசா .. 


காட்டை 


கூகக் 


கம்பராமாயணம் , 


அயோத்தியா 


தாதிருப்பீராக என்று சுமத்திரையைத் தேற்றினன் இராமனென்க .. ஆகா 
சம் சப்தத்தைக்குணமாக வுடையதாதலால் , கலிப்பேர்வான் எனப்பட்டது : 
கலிப்பேர் என்னும் அடையைக் கடலுக்குங் கூட்டலாம் . மாணயோத்தி , 
மாண் - பெருமை ; அதாவது-முத்திதரும் நகரங்களேழில் முதன்மையா 
யிருத்தல் . புக்கு என்னுஞ்சொல்லுக்கு , சந்தர்ப்பத்திற்கேற்பப் பொருளுரைக் 
கப்பட்டது . உணர் - முதனிலைத்தொழிற்பெயர் . பி - ம் : - உணர்வுக்கு , 


கச எ .-- அங்குக் கைகேயியின் தோழியர் மரவுரிகொண்டுவருதல் . 

தாயாற்று கிலாடனை யாற்றுகின் றார்க டம்பாற் 
2 றீயாற்று கின்றாரெனச் சிந்தையி னின்று தேற்ற 
3 நோயாற்று கில்லா வுயிர் 4 போல் நுடங்கி டையார் 

மாயாப் பழியாடா வற்கலை யேந்தி வந்தார் . 
(இ - ள் .) தீ ஆற்றுகின்றார் என - தீயையவிப்பவர்போல , சிந்தையில் 
நின்று தேற்ற - அந்தச்சுமித்திரையை அவள் கொண்ட ) கவலையினின்று 
(தவிருமாறு) தேற்றிக்கொண்டிருக்கையில் , - தாய் ஆற்றுகிலாள் தனை - துயாந் 
தீராத தாயாகிய சுமித் திரையை , ஆற்றுகின்றார்கள் ,தம்பால் அவ்வாறு 
தணிக்கின்ற அவ்விராமலக்ஷ்மணர்களிடத்தில் , - நோய் ஆற்றுகில்லா - நோவைப் 
பொறுக்கமாட்டாத , உயிர் போல - சீவன்போல , நுடங்கு இடையார் - துவளு 
கின்ற இடையையுடைய மாதர்கள் , மாயா பழியாள் தர- அழியாதநிந்தையை 
யுடைய கைகேயி கொடுக்க , வற்கலை ஏந்தி வந்தார் - மரவுரியையெடுத்துக் 
கொண்டுவந்தார் ; ( எ - று . ) 


முடி சூட்டற்குத் தடைசெய்தமையால் , கவி மாயாப்பழியாள் என்று 
கைகேயிக்கு ஒருபெயரிட்டார் . தீயாற்றுகிலாத் தனிச்சிந்தையினின்று செற்ற 
நோயாற்றுகில்லாவுயிர் என்ற பாடத்துக்கு- தீமையைப்பொறாத துணையில்லாத 
மனத்தோடு பொருந்திக் கோபமாகிய நோயைப் பொறுக்கமாட்டாத உயிர்கள் 
என உரைத்து , சினமாகிய நோய் அறிவில்லாத தனித்த தம் மனத்து மூள 
அதனால் பொறுக்கமாட்டாமல் தவிக்கின்ற உயிரை இடைக்குஉவமை கூறிய 
தென்க . பி - ம் : -1 ஆற்றுகில்லாடனை , ஆற்றகிலாடனை. 3 நோயாற்றுகிலா , 
நோயாற்றகிலா. 4போனுடங்கும்மிடையார் . 

( சசச ) 
கச அ . - கைகேயியின் சேடியர் தாம் மரவுரிகொணர்ந்தமையைத் 

தெரிவித்தல் . 
கார்வான மொப்பான்றனைக் காண்டொறுங் காண்டொறும் 2 போய் 
நீரா யுகக் கண்ணினு நெஞ்சழி 4 கின்ற நீரார் 
பேரா விடர்ப்பட் டயலாருறுபீழை கண்டுந் 
தீரா மனத்தாடர வேந்தன சீர் மென்றார் , 


. 


- 


3 


வந்தனவாகிய 
காண்டம் சு .-- நகர்நீங்குப்படலம் 

கள் 
( இ - ள் . ) ( கைகேயியனுப்பிய சேடிமார்கள் ), கார் வானம் ஒப்பான் தனை - 
காளமேகத்தையொத்த ஸ்ரீராமனை , காண்தொறுஉம் காண்தொறுஉம் - பார்க் 
கும்போதெல்லாம் , கண்ணின் உம் - கண்களிலும் மேலாக , நீர் ஆய் போய் உக - நீரா 
கக்கரைந்துருகும்படி , நெஞ்சு அழிகின்ற நீரார் - மனம்வருந்துகின்ற தன்மையு 
டையவராய் , - பேரா இடர் பட்டு அயலார் உறு பீழை - நீங்காத துன்பத்திலகப் 
பட்டு அயலார்படுகின்ற பெருந்துன்பத்தை , கண்டுஉம் - பார்த்தும் , தீரா - 

ராமபிரானைக்காட்டுக்கு அனுப்புவதென்ற தன் கொள்கையினின்று ) நீங்காத, 
மனத்தாள் - மனத்தை யுடையளான கைகேயி , தர - கொடுத்தனுப்ப , வந்தன - 

மரவுரிகொணர்ந்த அச்சேடியர் , தாம் கைகேயியின் சேடியராயிருந்தும் 
இராமபிரானைக் காணும் போதெல்லாம் நெஞ்சம் நீராய்க்கரைந்துருகக் கண்களி 
னின்று சோகக்கண்ணீர் தாரை தாரையாகப் பெருக நின்று , கல்நெஞ்சளாகிய 
கைகேயி தந்த மரவுரியைக் கொணர்ந்தோம் என்று செய்தி தெரிவித்தன 
ரென்க . போய் - ( சேடியர் இராமனிடஞ்) சென்று எனினுமாம் . பீழை - 
பீடாஎன்ற வடசொல்லின் 

திரிபென்பர் . சீரம் தற்சமவடசொல் . 
பி - ம் : -- கண்டொறுங்கண்டொறும் , 3உகுகண்ணிலும் .4 நின்ற . 5 உயர் , உறும் . 
வேந்ததுஞ்சீரை , வந்தது சீரை . பொய் என்று படிப்பாரு முளர் . 

( சசாரு ) 
கச கூ .-- மரவுரியைக்காட்டுமாறு இலக்குமணன் கூறுதல் . 
வாணித் தில வெண்ணகை யார்தர வள்ள றம்பி 
யாணர்த் திருநா டிழப்பித்தவ ரீந்த வெல்லாம் 
பூணப் 3 பிறந்தானு நின்றானவைபோர்வி லோடுங் 
காணப் பிறந்தேனு நின்றேகனவை காட்டு மென்றான் . 

(இ - ள் . ) வாள் நித்திலம் வெள் நகையார் ஒளியினையுடைய முத்துப் 
போலும் வெள்ளிய பற்களையுடைய சேடிமார் , தர - மரவுரிகொணா , -வள் 
ளல் தம்பி - லக்ஷ்மணன் , யாணர் திருநாடு இழப்பித்தவர்- புதுமையையுடைய 
அழகிய நாட்டையிழக்கும்படி செய்த அந்தக் கைகேயியார் , ஈந்த எல்லாம் - 
கொடுத்தவையனைத்தையும் , பூண பிறந்தான் உம் - அணியப்பிறந்த இராமனும் , 
நின்றான் - { இதோ ) நின்றான் ; அவை - அவற்றை , போர்விலோடு உம் - பொருதலைச் 
செய்கின்ற வில்லுடன் . ( இருந்து ) , , காண பிறந்தேன்உம் - பார்க்கப்பிறந்த 
நானும் , நின்றேன் - ; அவை - அவற்றை , காட்டும் - , என்றான் - ; ( எ- று .) 

வள்ளல் தம்பி - இராமன்பின்னவன் . நாட்டையிழப்பித்த பெரியவராத 
லின் அவர் எதையீந்தாலும் பூணவேண்டியதே அவர்க்குக் கீழ்ப்படிந்தவர்க் 
குக்கடமையென்பான் அவரீந்தவெல்லாம் பூணப்பிறந்தான் என்றும் , என் 
கையில் வில்லிருந்தும் பயன்படவில்லையே யென்ற மனத்தாங்கல்தோன்ற , 
போர்விலோடுங் காணப்பிறந்தேனும் என்றுங் கூறுகின்றான் . பி - ம் : - வெண் 
ணகையார்களை , நன்னகையார்களை . 2இழந் தீந்தவரிந்தது . பிறந்தோனும் . 
அது . காட்டுகென்றான் , 

( சசு சு ) 


ஙகவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கரு . - சீரையைவாங்கிக்கொண்டு இலக்குமணன் தாயைக் 

கானேக விடைகேட்டல் 
அன்னா சனவர் தந்தன வாதரத் தோடு மேந்தி 
யின்னா விடர் 2 தீர்ந் துடனேகென வெம்பி ராட்டி 
3 சொன்னா லதுவே துணையாமெனத் தூய நங்கை 
பொன்னா ரடிமேற் பணிந்தா னவளும் புகன்றாள் . 

( இ -ள் . ) அன்னான் - அவ்விலக்குமணன் , - அவர் தந்தன - அச்சேடியராற் 
கொடுக்கப்பட்டமரவுரிகளை , ஆதரத்தோடுஉம் ஏந்தி - அன்போடு பெற்றுக் 
கொண்டு , இன்னா இடர் தீர்ந்து - இனியதல்லாத துன்பம் நீங்கி , உடன் ஏகு 
உடனே போவாயாக , என - என்று , எம் பிராட்டி - எமது தலைவியாகிய நீ , 
சொன்னால் - சொல்லின் , அதுஏ துணை ஆம் - அவ்விடையே சகாய மாகும் , 
என - என்று , தூய நங்கை - தூய்மையையுடைய சுமித்திரையினது , பொன் ஆர் 
அடிமேல் - பொன்னாலாகிய ஆபரணங்கள் பொருந்திய திருவடிகளில் , பணிந் 
தான் - வணங்கினான் ; அவள்உம் புகன்றாள் - அவளுஞ் சொன்னாள் ; ( எ- று . ) - 
சொல்லியதை மேலிரண்டு கவிகளிற் காண்க , 

பிராட்டி - பிரான் என்பதன் பெண்பால் . இக்கவிக்கு வேறுரைப்பாரு 
முளர் . பி - ம் : -வயினம்மடவாரவையங்கை நல்கி , வயினம்மடவாரவையங்கை 
நல்க , 2 தீர்த்தனை , தீர்த்தென்னை , 3 சொன்னாள் , சொன்னான் . 4 தூய்நகையாள் . 
புகல்வாள் . 

(சசஎ ) 
கருக . - இதுவும் அடுத்த கவியும் - சுமித்திரை இலக்குமணனுக்குச் 
சில உபதேசமொழிகளைக் கூறி விடையீதலைத் தெரிவிக்கும் . 

ஆகாத தன்றாலுனக் கவ்வன மிவ்வ யோத்தி 
மாகாத 2 லிராமனம் மன்னவன் வைய மீந்தும் 
போகா 3 வுயிர்த்தாயர் நம் 4 பூங்குழற் சீதை யென்றே 

யேகா யினியிவ்வயி னிற்றலு மேத மென்றாள் . 
( இ - ள் . ) (சுமித்திரை இலக்குமணனை நோக்கி ) , ( அ வனம் ) , உனக்கு 
ஆகாதது அன்று - அந்தக்காடு நீ செல்லுதற்குத் தகாத்தன்று ; ( இராமனுடன் 
காட்டுக்குச்செல்லுதலே உனக்குத்தகுதி ) ; அ வனம் (நீ செல்லுகின்ற ) 
அந்தவனம் , இ அயோத்தி - இந்த அயோத்திமாநகர் : மா காதல் இராமன் 
(உன்னிடத்தில் மிக்க அன்பையுடைய ) அவ்விராமபிரானே , நம் மன்னவன் 
நம்முடைய தயரதமன்னனாவன் : நம் பூங் குழல் சீதை - பூவையணிந்த கூந் 
தலையுடைய நமது சீதையே , வையம் ஈந்துஉம் - ( இராமன் பூமியைப் ) பரத 
னுக்கு ) க்கொடுத்திட்டு (க்காட்டிற்கு ) ச்சென்ற பின்பும் , உயிர் போகா - பிரா 
ணனையிழவாத (உயிரைவைத்துக்கொண்டிருக்கின்ற ), தாயர் - தாயாவள் , 
என்றே - என்று கருதியவண்ணமே , ஏகாய் - (இராமனுடன் ) செல்வாயாக : 


- 


- 


காண்டம் - 


ச . - நகர்நீங்குப்படலம் 


கூககூ 


- வை 


இனி-- , இ வயின் நிற்றல்உம் - இவ்விடத்தில் நிற்பதும் , ஏதம் - குற்றமுடை 
யதாகும் , என்றாள் - என்று கூறினாள் ; ( எ - று .) 

நீ இராமபிரானுடன் காட்டுக்குச் செல்லும் போது அயோத்தியையும் 
பெற்றோரையும் பிரிந்து செல்லவேண்டுமே ! என்று கருதவேண்டா : இராம் 
பிரானுடன் வசித்தலால் , அவ்வனமே அயோத்திபோலும் : இராமனும் சீதையு 
மே பெற்றோராவர் என்று இவ்வண்ணங்கருதி , இராமனுடன் செல்வாயாக : 
இனி , இங்குத் தாழ்த்தலுந் தகாது என்றன ளென்பதாம் . இராமனுள்ள 
விடம் அயோத்தி என்பது , பழமொழி . அவ்வனம் இவ்வயோத்தி என்ற 
தொடரில் , இராமபிரான் பிரிந்து செல்வதனால் இவ்வயோத்திநகரம் பாழ் 
பட்டுத் தண்டகாரணியம்போலாய்விடுமென்பதும் , இராமபிரான் சென்று 
சேர்வதனால் இதுவரையிற் பாழ்பட்டிருந்த அவ்வனம் பலவளங்களும் நிரம்பிச் 
செழித்துக் குளிர்ந்து வாழ்தற்கு இனிய இடமாகுமென்பதும் பெறப்படும் . 
அம் மன்னவன் என்றும் பிரிக்கலாம் . இச்செய்யுளில் அயோத்தியென்பதற்குப் 
பரமபதமென்றும் , மாகர் தலிராமன் அம்மன்னவன் என்பதற்கு - இலக்குமி 
விரும்புகின்ற ஸ்ரீராமபிரான் அகாரத்தினாற் குறிக்கப்படுகின்ற இறைவனாவன் 
என்றும் , நம்பூங்குழற்சீதை - , வையம் ஈந்தும் போகு ஆ உயிர்தாயர் 
யத்தை இராமன் ஈந்தபின்பும் அவனுடன்போகின்ற அந்த எல்லாயுயிர்க்கும் 
தாயாகிய திருமாமகளாவள் என்றும் விசேடவுரை வகுத்தலு முண்டு . ராமம் 
தபாதம்வித்தி மாம்வித்திஜநகாத்மஜாம் - அயோத்யாமடவீம்வித்தி கச்சதாத 
யதாஸுகம் என்ற வான்மீகத்தின் பொருளைக்கொண்டது இச்செய்யுள் : 
காட்டிற்குச்செல் என்று விதிக்கவேண்டியது முக்கியமாதலின் , ஆகாததன்றா 
லுனக்கவ்வனம் என்று இச்செய்யுளில் அது முதலிற்கூறப்பட்டதென்க . 
வான்மீகி அருளிய அந்தஸ்லோகத்திற்குப் பெரியவாச்சான்பிள்ளை யருளிச் 
செய்த விசேஷப்பொருள்களை இந்தப்பாட்டிற்கும் ஏற்றபெற்றி ஏற்றிக் 
கூறுவதுமுண்டு : அவை விரிவஞ்சி விடுக்கப்பட்டன.. 

சனகமகாராசன் வேள்விச்சாலை யமைப்பதற்காகப் பூமியை யுழுத பொ 
ழுது கலப்பையுழுபடைச்சாலில் அகப்பட்டவளாதலால் , சீதை என்று திரு 
நாமம் ; ஸீதா - உழுபடைச்சால் . அவ்வனம் என்றது - மத்திமதீபமாய் , 
முன்னின்ற ஆகாததன்று என்றதனோடும் , பின்னின்ற இவ்வயோத்தி 
யென்பதனோடும் இயையும் . பி - ம் : -1 அய்யசெய்ய , 2 மன்னன்னிவன்வையக 
மீந்துவானிற் , மன்னன்னிவன்மாகடலாயவைப்பிற் , மன்னனிவன்வையக 
மீந்துமெய்யிற் , மன்னனிவ்ன்வையக மீந்து வானம் . 3 இருதாயரும் . 4 யா 
மெனிற் . 

( சசஅ ) 
கருஉ . பின்னும் பகர்வாண் மகனேயிவன் பின் செ றம்பி 

யென்னும் படியன் றடியாரினி லேவல் செய்தி 
2 மன்னுந் நகர்க்கே யிவன் 4 வந்திடின் வாவ தன்றேன் 
முன்னம் முடியென்றனள் 5 வார்விழி சோர நின்றாள் . 


கூஉம் 


கம்பராமாயணம் : 


அயோத்தியா 


( இ - ள் .) பின்உம் - மீண்டும் ; பகர்வாள் ( சுமித்திரை இலக்குமண 
னுக்கு உறுதிமொழிகளைக்) கூறுபவளாய் , ( அவனைநோக்கி ); மகனேட ! இவன் 
யின் செல் - இவ்விராமபிரானுக்குப் பின்னே போ ; ( அங்ஙனம் செல்லுமிடத்து ), 
தம்பி என்னும்படி அன்று ( பார்ப்பவர் இவன் ) தம்பியென்னும்படி 
யல்லாமல் , அடியாரினில் - அடிமையாயிருப்பவரைப்போல் , ஏவல் செய்தி , 
(அவ்விராமபிரான் ) ஏவுந் தொழிலைச் செய்வாய் ; இவன் - இவ்விராமன் , மன்னும் 
நகர்க்கு ஏ - ( பலவளங்களும்) பொருந்திய நகரத்துக்கு, வந்திடின் - மீண்டு 
வந்தால் , வா - கூடவா ; அது அன்றுஎல் - அப்படியல்லாமற் போனால் , முன் 
னம் முடி - ( அவனுக்கு ) முன்னமே உயிரைத் துறந்துவிடு, என்றனள் - என் 
று சொல்லி , வார் விழி - (தனது ) நீண்ட கண்களினின்று, சோர - ( கண்ணீர் ) 
பெருக , நின்றாள் - ; ( எ - று .) 

நீ இராமபிரானது பின்னே செல்லும் பொழுது ஓர் அரசகுமாரனென் 
றும் இராமபிரானது தம்பியென்றும் கண்டவர் நினைக்கும்படி பெருமிதங் 
கொண்டு செல்லாமல் , அவ்விராமனுக்கு வேண்டிய குற்றேவல் செய்வதே உன 
க்கு அழகாகும் . ஒருகால் அவ்விராமனுக்கு ஏதேனும் ஆபத்துவருமெனத் 
தோன்றினாலும் அதனைத் தடுக்குமாறு உன்னுயிரையும் நீ ஈதல் தகுதி என்று 
தனது புதல்வனாகிய இலக்குமணனுக்கு உபதேசித்துச் சோகத்தினால் சுமித்தி 
ரை கண்ணீரைப் பெருக்கிநின்றனளென்பதாம் . கண்ணிற்குப்புலனாகாத அரு 
வப்பொருளாகிய அன்பைக் காட்டுதற்குக் கண்களினின்று நீர்சோரல் . அறி 
குறியாமென்க . இராமபிரானுக்கு ஆபத்து நேருமாயின் - என்று கூறுதற்குக் 
கூசி , அதன்றேல் என்றாள் . மன்னும் நகர் - மனுசக்ரவர்த்திமுதல் சூரிய 
குலத்து மன்னவரால் தலைமுறை தலைமுறையாக அரசாண்டுவந்த நகரமெனி 
னுமாம் . பின் செல்தம்பி என்னும்படி - பின்னே செல்லுகின்ற தம்பியென்னும் 
படி - என்று உரைப்பினுமாம் . பி - ம் : - செல்வநம்பி . 2மன்னன் . நகர்க் 
கீண்டிவன் . வந்திடில் . பான் முலை . 

( சசக .) 
கருக .-- இராமலட்சுமணரிருவரும் வணங்கிச் சுமித்திரையிடம் 

விடைபெற்று , மரவுரிதரித்து வெளியே செல்லுதல் . 


வேறு 


இருவருந் தொழுதன ரிரண்டு கன்றொரீஇ 
வெருவரு மாவினிற் றாயும் விம்மினாள் 
பொருவருங் குமாரும் போயி னார் புறந் 

திருவரையத் துகிலொரீ இச்சீரை சாத்தியே 
( இ-ள் . ) இருவர்உம் - இராமலட்சுமணரிரண்டுபேரும் , தொழுதனர் 
( காட்டிற்குச் செல்லுமாறு விடைபெற்றுச் சுமித்திரையை ) வணங்கினார்கள் ; 
( அப்பொழுது ), தாய் உம் - சுமித்திரையும் , இரண்டு கன்று - ஒரீ இ - ( தனது ) 
இரண்டு கன்றுகளை விட்டுநீங்கி , வெருவரும் - ( அந்நீக்கத்திற்கு ) - அஞ்சு 
கின்ற , ஆவினில்- விம்மினாள் - பசுவைப்போல மனங்கலங்கிப் புலம்பினாள் ; 


காண்டம் 


சு .- நகர்நீங்குப்படலம் 


கூஉக 


பொருவு அரு குமார் உம் - ( தமக்கு ) உவமையில்லாத அம்மைந்தரும் , திரு அரை 
துகில் - ( தமது ) அரையில் தரித்த பட்டாடைகளை , ஒரீ இ - நீக்கி , சீரை சாத்தி - 
மரிவுரியையுடுத்துக்கொண்டு, புறம் போயினார் - வெளியே சென்றார் ; ( எ - று .) 

தாம் காட்டுக்குப்போவதைத் தெரிவித்து விடைபெற்ற இராமலட்சு 
மணர் தொழுதபோது , அவர்களைப் பிரியவேணுமேயென்று கன்றைப்பிரியும் 
பசுப்போற் சுமித்திரை யஞ்சி வருந்தினளாக , அப்போது அவ்விருவரும் தமது 
திருவரையிற்சாத்திய பட்டாடைகளைக் களைந்து மரவுரிகளைத் தரித்துக் 
கொண்டு சுமித்திரையின் மாளிகையினின்று வெளியே போயின ரென்க . 
இராமலக்குமணரைப்பிரியுஞ்சுமித்திரைக்கு , இருகன்றுகளை ஒருவும் ஆ உவமை. . 
ஒரீஇ என்ற செய்தெனெச்சத்தை ஒருவஎன்னுஞ் செயவெனெச்சத்தின் 
திரிபு எனக் கொள்ளினுமாம் . பி - ம் : - - தாயென . குமரனும் போயினான் . 
3 பொனின் , புனை . 4தனினொரு . சீரம் . 

( சரு ) 
கருசு .-- இதுவும் அடுத்த கவியும் - ஒருதொடர் ; மரவுரிதரித்த 
இலக்குமணனை நோக்கி இராமன் ஒன்று கூறத்தொடங்குதல் . 

தான்புனை சீரையைத் 1 தம்பி 2 சாத்திடத் 
தேன் புனை தெரியலான் 3 செய்கை நோக்கினா 
வான் 4 புனை யிசையினாய் மறுக்கி லா துநீ 

யான்புகல் வனையதோ ருறுதி கேளெனா. 
( இ - ள் .) தான் புனை சீரையை - தான் உடுத்துக்கொண்டதுபோன்ற மா 
வரியை , தம்பி சாத்திட - லக்ஷ்மணனுமுடுத்துக்கொள்ள ,-தேன் புனை தெரிய 
லான் - வண்டுகள் மொய்க்கின்ற மாலையணிந்த ஸ்ரீராமன் , செய்கை நோக்கி 
னான் - ( அவனது ) தொழிலைப்பார்த்து , வான் புனை இசையினாய் - தேவலோகத் 
தையும் அலங்கரிக்கின்ற கீர்த்தியையுடையவனே ! யான் புகல்வு அனையது 
நான் சொல்வதாகிய , ஓர் உறுதி - சிறந்ததாகிய ஒரு நல்வார்த்தையை , 
நீ மறுக்கிலாது கேள் - நீ 

நீ மறுக்காமற் கேட்பாயாக , எனா - என்று , - ( எ - று .) 
- " என்றான் என அடுத்த கவியில் முடிபு காண்க . 

தேன்புனை தெரியல் - மதுப்பொருந்திய மாலையுமாம் . பி - ம் :-தானும் . 
2 சாத்துமத் , சுற்றுமத் , சுற்றுறும் . 3 தெரிய . புகழ் , புரை . மறுக்கலாது . புகற் 
கையதோர் , புகறகையதோர் . ஈற்றடியில் யான் புகலுறு தியைக் கேளென் 
றோதுவான் என்று பாடமோதுவாருமுளர் . 

( சருக ) 


எனான் 


கருரு . அன்னைய ரனைவரு மாழி வேந்தனு 

முன்னைய ரல்லர்வெந் துயரின் மூழ்கினா 
ரென்னையும் பிரிந்தன ரிடரு றாவகை 
யுன்னை நீ யென்பொருட் டுதவு வாயென்றான் . 

41 


உஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


( இ - ள் . ) அன்னையர் அனைவர் உம் - தாயர் யாவரும் , ஆழி வேந்தன் உம் 
சக்ரவர்த்தியும் , முன்னையர் அல்லர் முன்னிருந்த நிலைமையரல்லர் ; வெம் 
துயரில் மூழ்கினார் - கொடிய துன்பத்தி லழுந்தினார் ; என்னை உம் பிரிந்தனர் - 
இடர் உறா வகை - ( அவர் ) துன்பமடையாதபடி , நீ- , என் பொருட்டு- , 
உன்னை உதவுவாய் . உன்னை ( அவர்க்குத் ) துணையாகச் செய்வாய் , என்றான்-. 

அன்னையர் - கோசலையும் சுமித்திரையும் : இனி , சக்ரவர்த்திக்கு முன் 
சொன்ன மூவர் தவிர அறுபதினாயிரமனைவிய ருண்டாதலின் , அவரையெல் 
லாங் குறிக்க அனைவரும் என்றா னென்பாருமுளர் . துயரின் மூழ்கினாரென்ப 
தற்குக் காரணங்கூறுவான் என்னையும் பிரிந்தனர் என்றான் . என்னையுமென்ற 
எச்சவும்மை , பரதசத்துருக்கனர்களைப் பிரிந்ததே யன்றி யென்றது குறித்து 
நின்றது : இனி , கைகேயியின் கொடுமைக்கு இலக்கானமையேயன்றி , அதன் 
பயனாக என்னையும் பிரிந்தனர் எனக் கொள்ள லுமொன்று. இடர் என்றது , 
இலக்குமணனைப் பிரிவதனா லுண்டாந் துன்பத்தை . இனி , என்னைப்பிரிந் 
தனராய்த் துயரின் மூழ்கினார் ; அவர் அவ்விடருறாவகை உன்னை 

யுதவுவா 
யென்றுமாம் . 

( சருஉ ) 
கருசா - இ துமுதல் ஐந்து கவிகள்- இலக்குமணன் மறுமொழி . 

ஆண்டகை யம்மொழி பகர வன்பனுந் 
தூண்டகு திரள் புயந் 2 துளங்கத் துண்ணெனா 
மீண்டதோ ருயிரிடை விம்ம விம்முவா 

னீண்டுனக் கடியனேன் பிழைத்த தியாதென்றான் . 
( இ - ள் .) ஆண் தகை - ஆண்மைக்குணநிறைந்த ஸ்ரீராமன் , அ மொழி பகர 
அவ்வார்த்தையைச் சொல்ல , அன்பன்உம் - ( அவனிடத்துப் ) பக்தியையுடைய 
லஷ்மணனும் தூண் தகு திரள் புயம் துளங்க - தூணினையொத்த திரண்ட 
தோள்கள் நடுங்கும்படி , துண்ணெனா- அஞ்சி , மீண்டது ஓர் உயிர் = திரும்பிவந் 
ததாகிய ஒருசீவன் , இடை விம்ம - நடுவிலே கலங்கும்படி , விம்முவான் - அழு 
பவனாய் , ஈண்டு - இப்பொழுது , உனக்கு - தேவரீர்பக்கல் , அடியனேன் - 
அடியேன் , பிழைத்தது- தவறுசெய்தது , யாது - ? என்றான்- ; ( எ - று .) 

நான் உன் திறத்து யாதும் பிழை செய்யா திருக்கவும் , உன்னை விட்டுப் 
பிரிந்து என்னை வசிக்குமாறு சொல்வது என்னோ என்கிறான் , இலக்குமணன் . 
தூண் - திரட்சிக்கும் நீட்சிக்கு முவமை . தகு - உவமவுருபு , 

பி - ம் : -1ஐய 
னும் , 2 துளங்கி . 3 திண்ணென. 4 உயிரொடும் . 5 விம்மி . எனா. (சருங ) 
கருஎ . நீருள வெனினுள 1 மீனு நீலமும் 

பாருள வெனினுள் யாவும் போர்ப்புறி 
னாருள தனுவுளாய் நானுஞ் சீதையு 
டமாருள் செனினுளெ 4 மருளு வாயென்றான் . 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குப்படலம் 


கூட் 


உள் 


( இ - ள் .) நார் உள தனு உளாய் - நாணினையுடைய கோதண்டத்தை 
யுடையவனே ! பார்ப்புறின் - யோசித்துப்பார்த்தால் , நீர் உள எனின் - நீர் 
இருக்குமானால், மீன் உம் - மீன்களும் , நீலம் உம் - கருங்குவளைகளும் , 
இருக்கின்றன ; பார் உள் எனின் - உலகங்களிருக்குமானால் , யாஉம் - எல்லாச் 
சீவகோடிகளும் , உள - இருக்கின்றன ; ( அதுபோல ) , நான்உம் சீதைஉம் 
அடியேனும் பிராட்டியும் , ஆர் உளர் எனின் - யாரிருந்தால் , உளம் - இருப் 
பவராவேம் ? அருளுவாய் - சொல்வாயாக , என்றான்- ; ( எ - று . ) 

நீருள்ளவிடத்து மீனும் நீர்ப்பூவாகிய நீலமும் இருப்பது போலவும் , 
பாருள்ளவிடத்துப் பல்வேறு சீவராசிகளும் இருப்பதுபோலவும் நீயுள்ளவிட 
த்து நானும் சீதையும் இருப்போமேயன்றி , நாங்களிருவரும் நின்னைப்பிரிந்து - 
உயிர்வாழோம்என்றனன் இலட்சுமண னென்க. ந ச ஷீதா த்வயா ஹீரா . 
நசாஹம்பிராகவ - முஹுர்த்தம் பிஜீவாவோ ஜலாந்மத்ஸ்யாவிவோத்தருதௌ 
என்ற ஸ்ரீவால்மீகிராமாயண ஸ்லோகத்தின் கருத்தைக் கொண்டது , இச் 
செய்யுள் . நீரிலிருந்து எடுக்கப்பட்ட மீன் நீர்ப்பசையுள்ளமட்டுமே பிழைத் 
திருப்பதுபோல , உன்னை விரைவிற்கூடுவோ மென்ற கருத்து இருக்கும்வரை 
யில் தான் பிழைத்திருப்போமே யன்றி அஃது அற்றால் சீதையேனும் நானே 
னும் உயிரோடிரோம் என்று இந்த ஸ்லோகத்துக்கு விசேஷப்பொருளுரைப் 
பது , கவனித்திற்கு உரியது . நீரை உண்டென்னாது , உள்வென்றல் " தகுதி 
யும்வழக்குந் தழீ இயினவொழுகும் , பகுதிக்கிளவி வரை நிலையிலவே என்னுஞ் 
சூத்திரத்தானமைந்தது . அருளுவாய் என்பதற்கு உடன்வரும்படி கிருபை 
செய்வாயென்று முரைக்கலாம் . பி - ம் : - மீனினீடுயிர் , மீனுமியாவையும் , 
மீனுமாமையும் . பாரம் , பார்ப்பு , பொற்புற . 4 அருளுபீ , 

( சாருசு ) 
கருவு . பைந்தொடி யொருத்திசொற் கொண்டு பார்மக 

ணைந்துயிர் 1 நடுங்கவு நடத்தி கானெனா 
வுய்ந்தன னிருந்தன னுண்மை காவலன் 
மைந்தனென் றினையசொல் வழங்கி னாயெனா . 

இதுவும் அடுத்த கவியும் - ஒரு தொடர் . 
( இ - ள் .) பைந் தொடி ஒருத்தி சொல் கொண்டு - பசும்பொன்னாலாகிய 
வளையல்களையுடைய ஒருமனைவியின் துவார்த்தையால் ,பார்மகள் - பூமிப்பிராட்டி , 
நைந்து - வாடி , உயிர் நடுங்க - , கான் நடத்தி - காட்டிற்குச் செல்வாயாக , 
எனா உம் - என்று ஏவியும் , உய்ந்தனன் இருந்தனன் - பிழைத்திருந்தவனா 
கிய , உண்மை காவலன் - மெய்னயக்காப்பவனான சக்ரவர்த்தியினது , மைந் 
தன் என்று - மகனென்று ( என்னை எண்ணியோ) , இனைய சொல் - இத்தகைய 
வார்த்தையை, வழங்கினாய்- சொன்னாய் ? எனா என்று சொல்லாநின்று , - (எ - று . ) 

தந்தை போல்வான் தநயனாதலின் , அச்சக்ரவர்த்திமகனாகிய யான் அவர் 
போலவே உன்னைப் பிரிந்திருந்து உயிர்வாழ்வேனென்று கருதியோ இங்ஙனங் 
கூறினாய் ? என்றனனென்க . இச்செய்யுளின் கருத்தை " நின்கட்பரிவில்லவர் " 


உச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( கஙக ) என்று இப்படலத்திற் கீழ்வந்த செய்யுளோடு ஒப்பிட்டு அறிக . இனி 
இச்செய்யுட்கு - உன்னைக்காட்டுக்கு அனுப்பியும் உயிர்நீங்காத தசரதனது 
குமாரன் நீ என்றதற்கு ஏற்ப நீ இங்கேதானேயிரு என்று கொடிய சொல்வழங்கி 
னாயென்று உரைப்பது , சிறவாது , பி - ம் :-ஒடுங்கவும் . 

( சடுரு ) 
கருகூ . மாறினி யென்னை நீ வனங்கொள் வாயென 

வேறின வெகுளியை யாது முற்றுற 
வாறினை தவிர்கென வைய வாணையிற் 

கூறிய மொழியினுங் கொடிய தாமென்றான் . 
( இ - ள் . ) ஐய - சுவாமி ! நீ வனம் கொள்வாய் என - நீ காட்டிற்புகுவா 
யென்று , ஏறின வெகுளியை - (யான் ) கொண்ட கோபத்தை , யாது உம் முற் 
று உற - யாவையும் ஒழிய , ஆறினை - தணிந்தவனாய் , இனி- , தவிர்க - நீங்குக , 
என - என்று , ஆணையின் - ஏவலாக , என்னை - என்னைக்குறித்து , மாறு - பிரதி 
யாக , கூறிய - , மொழியின் உம் - வார்த்தையினும் , கொடியது ஆம் - கொடு 
மையையுடையதாகும் , என்றான்- ; ( எ - று . ) 

உன்னைக் காட்டுக்குச் செல்லுமாறு விடுத்தற்காக யான் சினங்கொண்ட 
போது கோபத்தைத் தணியுமாறு என்னைக் குறித்துக் கூறிய சொல்லினும் நீ 
இங்குத்தானேயிரு என்று சொல்லிய இச்சொல் மிகக் கொடியதாயுள்ள தென் 
றனனென்க . கோபமாறினாலும் உனக்குப்பணிவிடை செய்துகொண்டு உடன் 
உறையலா மென்று கருதுதற்காவது வழியிருந்தது . இப்போது அங்ஙனங் 
கருதுதற்கும் இச்சொல் இடந்தராததனாற் கொடிதாகுமென்றனனென்க. முதல 
டிக்கு - நீ என்னை வனம் வருவா யென்பது தோன்ற இருந்திட்டு, இப்போதாக 
மாறுதலையடைய என்ன காரணம் ? எனக் கூறலாம் . என்னுடன் வருதற்கு 
முன்னமேயிசைந்திருந்து இப்போது வேண்டாமென்கிறாயே என்ற பொருள் 
கொண்டதாய் , ஸ்ரீவான்மீகி ராமாயணத்தில் இலக்குமணன் கூற்றாக “ அநுஜ் 
ஞாதம் சபவதா பூர்வமேவயதோஸ்ம்யஹம் - கிமிதாநீம்புநரிதம் க்ரியதேமே 
நிவாரணம் ( ஙக , எ) " என்று வருவதும் , மகனும் மகனுந் தன் கண்கள் போல் 
வார் , தண்டாவனஞ் செல்வதற்கே சமைந்தார் என்று கீழ்வந்த கசசு - ஆஞ் 
செய்யுளும் இவ்வாறு பொருள் கொள்ளுத லேற்கு மென்பதை வலியுறுத்தும் . 
பி - ம் :-1 வெகுளித்தீ . முற்றுறாது , இற்றிராது . 3 கூறின . 4 கொடி திதாம் , 
கொடி திதால் . இச்செய்யுளை மாறினை யென்னை நீ வனம் வரேலென , 
வெகுளி மற்றியாது திப்பார்வள , னாறினை தவிர்கெனவையனாணையிற் , கூறிய 
மொழியினுங் கொடியதாமென்றார் என்று ஓதினாரும் உளர் . இச்செய்யுள் 
சில பிரதியிலில்லை . 

( சருசு ) 
க க . 1 செய்துடைச் செல்வமோ யா துந் தீர்ந்தெமைக் 

கைதுடைத் தேகவுங் கடவை யோவையா 
நெய்துடைத் தடையலர் நேய மாதர்கண் 
மை துடைத் துறைபுகும் 4 வயங்கொள் 5 வேலினாய் . 


வேறிய 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குபடலம் 


2.C 


- 


( இ - ள் . ) நெய் துடைத்து - நெய் பூசப்பட்டு, அடையலர் - சத்ருக்களு 
டைய , நேயம் மாதர் - விருப்பத்தினையுடைய மனைவியாது , கண் கண்களி 
லிட்ட , மை - அஞ்சனத்தை, துடைத்து - அழித்து , உறை புகும் - உறையை 
யடைகின்ற , வயம் கொள் வேலினாய் - வெற்றியைக் கொள்கின்ற வேலினை 
யுடையவனே ! ஐயா - தலைவனே ! ( நீ ) , செய்து உடை செல்வம்ஓ யாது உம் 
தீர்ந்து - உனக்குரித்தாகவுடைய பாக்கிய மெல்லாவற்றையும் நீங்கி , எமைஉம் . 
எம்மையும் , கைதுடைத்து கைவிட்டு , ஏக கடவைா ( காட்டிற்குப் ) 
போகக்கடவாயோ? (என்று லட்சுமணன் இராமனை நோக்கிக்கூறினான் ) ; ( எ - று . ) 

செல்வம் ஈட்டுதற்குஉரிய தாதலின் செய்துடைச்செல்வம் என்றான் : 
இனி, பரசுராமனை வென்றது கண்டு தசரதமன்னவன் முதலியோர் . இவனுக்கு 
அரசு தகு மென்று நினைத்துள்ளாரென்பது “ வடிமழுவாளவற்கடந்த மைந் 
தற்கு , முடிபுனை முதன்மைநாண் மொழிமின் , சேவகன் சேவகஞ்செகுத்த 
சேவகற் , காவவிவ்வுலகம் " என்பவற்றால் விளங்குவதுபற்றி , செய்துடைச்செல் 
வம் என்பதற்கு - தன் வீரத்தாற் சம்பாதிக்கப்பட்டதாக வுடைய அரசச்செல் 
வம் என்று உரைத்தலுந் தகும் . செல்வத்தைக்கைவிட்டுக் கானகஞ்செல்லு 
மாறு மன்னவ னேவியது பற்றி , உன்னுடைமையான என்னையுங் கைவிட்டுச் 
செல்லவேண்டுவது கடமையெனக் கருதுகின்றாயோ ? என்றனன் இலக் 
குமண னென்க. கைது டைத்தல் 

இலக்கணையால் , அறவே விட்டிடுதல் 
என்ற பொருளைக் காட்டிற்று . பி - ம் : -1 செய்திடை , 2 எனை . 3 அடையலார் . 
4 மறம் . 5 வாளினாய் , 

( சருஎ ) 
ககாக . - இராமன் மறுமொழி சொல்லமாட்டாதிருத்தல் . 
உரைத்தபின் னிராமனொன் றுரைக்க நேர்ந்திலன் 
வரைத்தடந் தோளினான் வதன நோக்கினான் 
விரைத்தடந் தாமரைக் கண்ணின் மிக்கநீர் 
நிரைத்திடை யிடைவிழ நெடிது நிற்கின்றான் . 

( இ - ள் . ) உரைத்த பின் - (இவ்வாறு இலக்குமணன் ) சொன்ன பின்பு , 
இராமன் ஒன்று உரைக்க நேர்ந்திலன் - ஸ்ரீராமன் ( அதற்கு எதிராக ) ஒருமொ 
ழியுஞ் சொல்லமுடியாதவனாகி , (அப்பொழுது ) , தட தோளினான் 
மலைபோன்ற பெரிய தோள்களையுடைய லக்ஷ்மணனது , வதனம் நோக்கினான் - 
முகத்தைப் பார்த்தான் : ( அங்ஙனம்பார்த்த காலத்தில் ) , விரை தட தாமரை 
கண்ணின் - வாசனையையுடைய பெரியதாமரைமலர்போன்ற தன் கண்க 
ளில் , மிக்க நீர் -பூரித்த நீர் , நிரைத்து ஒழுங்காய் , இடை இடை - இடையிடையே , 
நெடிதுவிழ- விடாது சிந்தும்படி , நிற்கின்றான் - ( இலக்குமணன் ) நின்று கொண் 
டிருந்தான் ; ( எ - று . ) 

மறுமாற்றஞ் சொல்லமுடியாது ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் முகத்தைப்பார்த் 
தான் : அப்பொழுது அவ்விலக்குமணன் கண்ணீர்பெருக்கிக்கொண்டிருப்பதைக் 


வரை 


கூஉக் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


T 


மணன் 


ை 


கண்டானென்க . இனி , இராமன் ஒன்றுஞ் சொல்லமுடியாதபோது இலக்கு 

இராமன் முகத்தைப் பார்த்துக் கண்ணீர் வடித்துக்கொண்டு 
நிற்பவனாபினா னென உரைத்தலும் ஒன்று . பி - ம் : -1 நோக்கிலன் , நேர்ககலன் . 
2 கண்ணை . 3 மிக்கு . 

(சருஅ ) 
கசுஉ .-- அப்போது வசிட்டழனிவன் அங்கு வருதல் 
அவ்வயி னரசவை நின்று மன்பின 
னெவ்வமி 1 லிருந்தவ முனிவ னெய்தினான் 
செவ்விய குமரருஞ் சென்னி தாழ்ந்தனர் 

3 கவ்வையம் 4 பெருங்கடன் முனியுங் கால்வைத்தான் . 
( இ - ள் .) அவயின் - அப்பொழுது , அரசு அவை நின்றும் - ராஜசபையி 
னின்றும் , அன்பினன் = ( ஸ்ரீராமன் முதலியோரிடத்து ) அன்பை யுடையவ 
னாகிய எவ்வம் இல் இரு தவம் முனிவன் - குற்றமில்லாத மிக்க தவத்தையு 
டைய வசிஷ்டன் , எய்தினான் - எழுந்தருளினான் : செவ்விய குமரர்உம் - அழ 
கையுடைய சக்ரவர்த்தித்திருமகர்களும் , சென்னி தாழ்ந்தனர் - தலையால் 
வணங்கினார் ; முனிஉம் - அவ்வசிஷ்டனும் , கவ்வை பெரு கடல் - துன்பமா 
கிய பெரியசமுத்திரத்தில் , கால்வைத்தான் - மூழ்கத்தொடங்கினான் ; ( எ - று .) 

- 
“ அரசரிருந்த நல்லவையினானான் " என்று கீழ்வந்தமையால் , அதனோ 
டொட்ட அரசவை நின்று என்றார் . அப்போது வசிட்டமுனிவன் வந்து குமா 
ரைக்கண்டு பெருந்துன்பமடைந்தன னென்பதாம் . முனியும் - உலகப்பற்றில் 
லாதவனாதலால் எப்போதும் துன்பத்தைக் கண்டிராதவனான முனிவனும் 
என்க . கவ்வை கால்வைத்தான் - பரிந்தழுவதற்கு அடியிட்டவாறு கண்டாய் " 
என்றாற்போன்ற வழக்கு . பி - ம் : -1 அருந் . 2 செங்கைகூப்பினார் . 3 கவ்வை 
யின் . 4 கடலிடை , 

(சருக) 
க ...-- வசிட்டழனிவன் வருந்துதல் . 
1 அன்னவர் முகத்தினொ டகத்தை நோக்கினான் 
பொன்னரைச் சீரைப்பின் பொலிவு நோக்கினா 
னென்னினி யுணர்த்துவ தெடுத்த துன்பத்தாற் 

றன்னையு முணர்ந்தில் னுணருந் தன்மையான் . 
( இ-ள். ) உணரும் தன்மையான் - தத்துவ நெறிகளை யறிகின்ற மெய்யு 
ணர்வையுடைய அம்முனிவன் , - அன்னவர் முகத்தினொடு அகத்தை நோக்கி 
னான் - அவர்களுடைய முகத்தையும் மனத்தையும் பார்த்தான் ; பொன் அரை 
சீரையின் பொலிவுஉம் நோக்கினான் - பீதாம்பரத்தை யுடுக்குந் திருவரையிற் 
சாத்திய மாவுரியினது அழகையும் பார்த்தான் ; என் இனி உணர்த்துவது - 
இனிச் சொல்லவேண்டுவது யாது ? எடுத்த துன்பத்தால் - உண்டாகிய துயரத் 
தினால் , தன்னை உம் உணர்ந்திலன் - தன்னையும் மறந்தான் ; ( எ - று .) 


நோக்கினா 


சூழ்வினை நான் முகத் தெ 
காண்டம் ச.நகர் நீங்குபடலம் 

உஎ 
முகத்தை ஊனக்கண்ணாலும், அகத்தை ஞானக்கண்ணாலும் 
னென்க. இனி , ஒடு என்னும் மூன்றனுருபு ஆல்எனப் பொருள் பட்டு , முக 
மாகிய கருவியால் அவர் கருதியவதனைக் கூறாமல் அறிந்தா னென்றுமாம் . 
பிம்: -1 அன்னவன் . 2 நோக்குவான் . 3உரியும் பொற்சடையும் . (சசு ) 
கர்ச . - வசிட்டன் ஊழ்விதியின் வலிமையை நினைந்து கூறுதல். 

வாழ்வினை நுதலிய மங்கலத்து நாட் 
டாழ்வினை யதுவரச் சீரை சாத்தினான் 
மூழ்வினை யொருவரா 2 லொழிக்கற் பாலதோ 

இதுவும் அடுத்த கவியும் - ஒரு தொடர் . 
( இ - ள் . ) வாழ்வினை நுதலிய மங்கலத்து நாள் - ( கிரீடந் ) தரித்து வாழ்தற் 
குக் கூறிய சுபதினத்தில் , தாழ் வினை அது வா - ( அது ) கழிதற்குரிய தீவினை 
வந்துசோ , சீரை சர்த்தினான் - ( ஸ்ரீராமன் கிரீடம்புனைவதையொழிந்து ) 
மரவுரியைத் தரித்தான் : சூழ் வினை - (விடாது தொடர்ந்து ) சூழ்ந் திடுகின்ற 
தீவினைப்பயன் , நான்முகத்து ஒருவர் சூழின் உம் - நான் குமுகங்களையுடைய 
ஒப்பற்ற பிரமதேவனைச் சூழ்ந்திட்டாலும் , ஊழ்வினை - ( செய்தவனையே சென்ற 

யுந் தன்மையுள்ள ) அவ்வூழ்வினை , ஒருவரால் ஒழிக்கல்பாலது ஓ- ஒருவரால் 
நீக்குதற்குரிய தன்மையையுடையதோ ? [ அன்று என்றபடி ); ( எ - று . ) 

படைக்குந் தொழிலைச் செய்கின்ற பிரமதேவனானாலும் அவனையும் 
சூழ்ந் திட்டுத் தன்பயனைத் தரவல்ல ஊழ்வினைக்குள்ள முறைமை எவராலும் 
நீக்கவொண்ணாதர் தலால் , மகுடாபிஷேகஞ்செய்யும்படி நாளிட்ட இன்றைத் 
னம் தீவினைப்பயனால் இராமபிரான் முடிபுனைதல் நீங்கி மரவுரியைத்தரிக்கும் 
படியாயிற்றே ! என்று வசிட்டன் வருந்திக்கூறினனென்க . இராமன் சீரை 
சாத்தினான் என்ற சிறப்புப் பொருளை , எப்படிப்பட்டவரை ஊழ்வினை சேர்ந்தா 
லும் அது எவராலும் தடுக்கக்கூடிய தன்று என்ற பொதுப்பொருள் சமர்த்தித்து 
நின்ற தனால் , இச்செய்யுள் - வேற்றுப்பொருள் வைப்பணியாம் . விதித்தற் 
றொழிற்கு உரிய பிரமனைக் கூறின்மையால் , மற்றையோருடையவிதி ஒழித் 
தற்கரியதன்றென்பது தானே பெறப்படும் . வாழ்வினை நுதலிய மங்கலத்து 
நாள் - இராமபிரானுக்குப்பட்டாபிஷேகஞ்செய்யும்படி நிச்சயித்த நாள் 

இங்கே 
வினையென்றது , ஆதியிற்சொண்ட சங்கற்பத்தை யென்பது உள்ளுறை 
வழக்குப்பற்றி , இங்ஙனங் கூறினான் . பி - ம் : -- 1 ஒருவன்றோன் றினும் . ஒழிக்க 
லாகுமோ. 
ககூரு - வசிட்டன் இராமனது வனவாசத்தைக்குறித்துத் 

தன்மனத்துட் கருதுதல் . 
வெவ்வினை யவடா விளைந்த 1 தேயுமன் 
றிவ்வினை யிவன்வயி னெய்தற் போற்றுமன் 
றெவ்வினை நிகழ்ந்ததோ வேவ் ரெண்ணமோ 
4 செவ்விதி னொருமுறை தெரியும் பின் 5 னென்றான் . 


டை 


உலக 


சக 


கூஉவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


D 


( இ - ள் .) வெவ் வினை - இக்கொடுந்தொழில், அவள் தர - அக்கைகேயி 
உண்டாக்கியதால் மாத்திரம் , விளைந்தது ஏஉம் அன்று -உண்டானதும் அன்று; இ 
வினை -இத்தொழில் , இவன்வயின் -இவனிடத்தில் , எய்தற்பாற்று உம் - அடைதற் 
குரியதன்மையை யுடையதும் , அன்று - ; எ வினை நிகழ்ந்தது ஓ - எவ்வினையி 
னால் நடந்ததோ ? ஏவர் எண்ணம்ஓ - எவருடைய ஆலோசனையோ ? பின்- , 
ஒரு முறை - ஒருவழியாக , செவ்விதின் தெரியும் - நன்றாய்த்தெரியும் , என் 
றான் என்று (மனத்திற் ) கருதினான் ; ( எ - று .) 

கைகேயி வியாஜமாத்திரையே : இராமனது தன்மையைப் பார்க்குமிட 
த்தும் காட்டிற்குப்போமாறு நேர்வது தக்கதன்று : இது எவரது எண்ணத்தால் 
நிகழ்ந்த விளைவோ ? இவ்விஷயம் பிறகு நன்குவிளங்குமென்றன னென்க . 
( தேவர்களின் சூழ்ச்சியால் நிகழ்ந்தது இது எனப் பின்னர் விளங்குமென்பது , 
வசிட்டன் குறிப்பு . பி - ம் : - எனுமற்று . பாலதோ . தேவர் , மேலொர் . 
4 செவ்விதென்று . 5என. 

(சசுஉ ) 
கசுசு.- வசிட்டன் இராமனை நோக்கி நீ சென்றல் மன்னவன் 

இறப்பானெனல் . 
விற்றடந் தாமரைச் செங்கண் வீரனை 
யுற்றடைந் தைய நீ யொருவி யோங்கிய 
கற்றடங் காணுதி யென்னிற் கண்ணகன் 

மற்றடந் தானையான் 4 வாழ்கி லானென்றான் . 
( இ - ள் . ) வில் - கோ தண்டத்தையும் , தட தாமரை செம் கண் - பெரிய 
தாமரை மலர்போன்ற சிவந்த திருக்கண்களையு முடைய , வீரனை - ஸ்ரீராமனை , 
உற்று அடைந்து - பொருந்தி யடைந்து , ஐய - குழந்தாய் ! நீ- , ஒருவி - 
நீங்கி , ஓங்கிய கல் தடம் - உயர்ந்த மலைகளையுடைய வனத்தை , காணுதி - 
காண்பாய் , என்னின் - ஆனால் , கண் அகல் மல் தட தானையான் - இடமகன்ற 
(மிக்க ) வலியினையுடைய பெரிய சேனையையுடைய சக்ரவர்த்தி , வாழ்கிலான் - 
உயிரோடு வாழ்ந்திரான் , என்றான் - என்றுகூறினான் ( வசிஷ்டன் ); ( எ - று .) 

அன்போடடைந்தென்பார் உற்றடைந்து என்றும் , கொடிய வன்மென் 
பார் ஒங்கிய கற்றடம் என்றுங் கூறினார் . “ கன்னிரைந்து தீய்ந்து கழை 
யுடைந்து கால்சுழன்று , பின்னும் திரைவயிற்றுப் பேயே திரிந்துலவாக் , கொன் 
னவிலும் வெங்கானம் ” என்னும்படி காட்டின் கொடுமைதா னிருக்குமென்க. 
காணுதல் - இலக்கணையாய் , அடைதற்பொருட்டாயிற்று. பி - ம் : -1 செங்கை . 
ஒருவனாயகன் . 3 தோளினன் . 4 வாழ்விலான் . 

(சசுங ) 
ககள் . - தன் கடமையும் , முனிவன் கடமையும் இன்னவென் 

இராமன் கூறுதல் . 
அன்னவன் பணிதலை யேந்தி யாற்றுத 
லென்னது கடனவ னிடரை நீக்குத 
னின்னது கடனிது நெறியு மென்றனன் 
பன்னகப் பாயலுட் பள்ளி நீங்கினான் . 


காண்டம் 


சு . - நகர்நீங்குப்படலம் 


கூஉக. 


( இ - ள் .) பன்னகம் பாயலுள் - ஆதிசேஷனாகிய திருவணையில் , பள்ளி 
அறி துயிலை , நீங்கினான் - நீங்கித் திருவவதரித்த ஸ்ரீராமன் , அன்னவன் பணி 
(பிதாவாகிய ) சக்ரவர்த்தியினுடைய திருவாணையை , தலை ஏந்தி - தலைமேல் 
தாங்கி , ஆற்றுதல் - ( அதன்படி ) செய்தல் , என்னது கடன் - (புத்திரனாகிய ) 
என்கடமையாகும் ; அவன் இடரை நீக்குதல் - அவனது சோகத்தைப் போக் 
குதல் , நின்னது கடன் - (குலகுருவாகிய ) தேவரீரது கடமையாகும்: நெறிஉம் 
இது - நீதியும் இதுவே , என்றனன்- ; ( எ - று .) பி - ம் : -- பாயலிற் . ( சசுச ) 
கசுஅ .-- வசிட்டன் கானகஞ்செல்லுதல் மன்னவன் 

பணியன்று என்ல் . 
1 வெவ்வரம் பயில்சுரம் விரவென் றானலன் 
றெவ்வாம் பனையசொற் றீட்டி னாடனக் 
கவ்வாம் பொருதவே லாச உனாய்கிலா 

திவ்வரந் தருவெனென் றேன்ற துண்டென்றான் . 
( இ - ள் . ) ( அதுகேட்ட வசிஷ்டன் ) , -- வெம் அரம் பயில் சுரம் - கொடிய 
முட்கள் பொருந்திய காட்டை , விரவு என்றான் அலன் - சேர் என்று ( சக்ர 
வர்த்தி ) கட்டளை யிட்டானில்லை ; அரம் பொருத வேல் - அரத்தினா லராவிக் 
கூர்செய்த வேலினையுடைய , அஅரசன் - அச்சக்ரவர்த்தி , தெவ்வர் அம்பு அனைய 
சொல் - பகைவரது கணையை யொத்த வார்த்தையை , தீட்டினாள் தனக்கு - 
சொன்னவளாகிய கைகேயிக்கு இவரம் தருவென் - இவ்வரங்களைக் கொடுப் 
பேன் , என்று-- , ஆய்கிலாது - ஆலோசியாது , என்றது - சம்மதித்தது , 
உண்டு - , என்றான் - ; ( எ - று . ) 

அவன்பணி தலையேந்தி யாற்றுதல் என்னது கடன் என்ற இராமனுக்கு , 
இதனால், வசிட்ட முனிவன் , கானகம்புகுமாறு மன்னவன் கட்டளையிடவில்லை 
யா தலால் நீ கானகஞ்செல்லவேண்டுவதில்லையென்று கூறியவாறு . சொல் 
என்றது - முன் ஆழிசூழுலகமெல்லாம் , " ஏயவரங்கள் என்னுங் கவியிற் 
கூறியவற்றை. ஏன்றது என்றது- " வரங்கொளவித்துணைமன்னுமல்ல லெய்தி , 
யிரங்கிட வேண்டுவதீவனேகொ ளென்பாற் , பரங்கெட விப்பொழுதே பகர்ந் 
திடு என்றதனை . வெவ்வரம்பையல் என்றபாடத்தில் ஐகாரத்தைச் சாரியை 
யெனக்கொண்டு , வரம்பு இல்லாதெவெம்சுரம் எனப் பொருள் கூறினாரு முளர் . 
பி - ம் : - 1 வெவ்வரம்பனைய சம்பரனை வென்றநாள் , வெவ்வாம்பனைய சொல் 
வீரன் வென்றநாள் . 2ஆணையால் . 3 தருவனானென்றது . 4 எனா. ( சசுரு ) 
கசுகூ . - இராமன் யான் கான்செல்வதைத் தடுப்பது முறையன்றெனல் . 

ஏன்றன னெந்தையிவ் வரங்க ளேவினா 
ளீன்றவள் யானது சென்னி யேந்தினேன் 
சான்றென நின்ற நீ தடுத்தி யோவென்றான் 
றோன் றிய நல்லற நிறுத்தத் தோன்றினான் . 
42 


mmo 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


11 என்ற 


( இ - ள் .) தோன்றிய நல் அறம் - விளங்குகின்ற நல்ல தருமத்தை , நிறுத்த - 
நிலைநிறுத்துதற்கு, தோன்றினான்- அவதரித்த ஸ்ரீராமன் , - எந்தை இவரங்கள் 
என்றனன் - என் தந்தை ( கைகேயிக்கு ) இவ்வரங்களை (த்தருமாறு ) சம்மதித்தார் ; 
ஈன்றவள் - தாயாகிய கைகேயி , ஏவினாள் - ( காட்டிற்குச் செல்லும்படி ) எனக் 
குக் கட்டளையிட்டாள் ; யான் அது சென்னி ஏந்தினேன் - நான் அதனைத் தலை 
மேற்கொண்டேன் ; சான்று என நின்ற நீ - (எல்லாவற்றிற்குஞ்) சாட்சியென்று 
சொல்லும்படி நிற்கின்ற தேவரீர் , தடுத்திஓ ( இதனை ) விலக்குவீரோ ? 
என்றான்- ; ( எ - று . ) 

அரசன் சம்மதித்ததைக் கைகேயி கூறியதனால் , மன்னவன் சொல்லவில்லை 
யென்று ஒருபோக்குச் சொல்லுவது சரியன்றென்றவாறு , அன்புடைமை 
பற்றி < ஈன்றவள் என்றும் , கீழ் " இப்பணிதலை மேற்கொண்டேன் 
தற்கு ஏற்ப சென்னியேந்தினேன் என்றும் , சகல சாஸ்திரங்களுமறிந்த 
என்பான் , சான்றென நின்ற நீ என்றும் , தடுத்தல் நெறியன்றென்பான் - 
‘ தடுத்தியோ , என்றுங் கூறினான் . தோன்றியநல்லற நிறுத்தத்தோன்றினான் 
என்றது - , தரும் ஸம்ஸ்தாபநார்த்தமாகத் திருவவதரித்தவனென்றபடி : கருத் 
துடையடைகொளி. சான்று - பெருமைக்குணமுமாம் . பி - ம் : - ஏன்றவன் , 
என்றபின் . அவ் . வரத்தினேயினாள் . 

( ச்சுசு ) 
க.- மேலே சொல்லமாட்டாது வசிட்டன் கண்ணீர்வடிக்க, 

இராமன் மன்னவன துமாளிகைவாயிலை யுடைதல் . 
என்றபின் முனிவனொன் றியம்ப நேர்ந்தில 
னின்றன 3 னெடுங்கணீர் நிலத்து நீர்த்துகக் 
குன்றன தோளவன் றொழுது கொற்றவன் 

பொன்றிணி நெடுமதில் வாயில் போயினான் . 
( இ - ள் .) என்ற பின்- , முனிவன் - வசிஷ்டன் , ஒன்று இயம்ப நேர்ந் 
திலன் - ஒன்றுஞ் சொல்லமாட்டாதவனாய் , நெடு கண் நீர்.மிக்க கண்ணீர், நில 
த்து நீர்த்து உக- பூமியில் தாரையாய்ப் பெருகும்படி , நின்றனன் - நின்றானாக , 
குன்று அன தோளவன் - மலையையொத்த திருத்தோள்களையுடைய ஸ்ரீராமன் ,, 
தொழுது- ( அம்முனிவனை ) வணங்கி , கொற்றவன் - சக்ரவர்த்தியினது, பொன் 
திணி நெடு மதில் - பொன்னாற்செய்த உயர்ந்த மதில்களையுடைய , வாயில் 
வாயிலில் , போயினான் - போய்ச்சேர்ந்தான் ; ( எ - று . ) பி - ம் : -1 என் றனன் . 
2. இயம்பல் , உரைக்க . நிலத்துக்கண் கடிதுநீர்விழக் . தோள்வற்றொழுது .( ச.சு.எ ) 
கஎக. - கவிக்கூற்று : இராமன் . கொள்கையையறிந்தவரின் 

துயரத்தைக் கூறுவோமெனல் . 
சுற்றிய சீரையன் றொடர்ந்த தம்பியன் 
முற்றிய வுவகையன் முளரிப் போதினுங் 
குற்றமின் முகத்தினன் கொள்கை 2 கண்டவ 
ருற்றதை யொருவகை யுணர்த்து வாமரோ . 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குப்டலம் 


கூகூக் 


லாது 


( இ - ள் .) சுற்றிய சீரையன் - ( திருவரையிற்) சாத்திய மரவுரியை யுடைய 
வனும் , தொடர்ந்த தம்பியன் - பின் செல்கின்ற இலட்சுமணனையுடையவனும் , 
முற்றிய உவகையன் - முதிர்ந்த மகிழ்ச்சியையுடையவனும் , முளரி போதின் 
உம் : தாமரைமலரினும் ( மேலாக ) , குற்றம் இல் முகத்தினன் - குறையில் 

விளங்குகின்ற திருமுகத்தை யுடையவனுமாகிய ஸ்ரீராமனது , 
கொள்கை - கோட்பாட்டை , கண்டவர் - அறிந்த அந்நகரமாந்தர் , உற்றதை 
அடைந்த நிலைமையை, ( முழுவதுமுணர்த்துத லரிதாயினும் ), ஒரு வகை 
உணர்த்துவாம் - ஒருவாறு (சிறிது ) கூறுவாம் ; ( எ - று . ) 

“ இப்பொழுதெம்மனோரால் ” என்னுங் கவியிற் கூறிய கருத்தை விளக் 
குமாறு முளரிப்போதினுங் குற்றமின் முகத்தினன் என்றார் . கொள்கை - 
வனவாசஞ் செய்யப்புகுங் கோட்பாடு . பி - ம் : - 1 தொடருந் தம்பியன் , சடையின் 
சும்மையன் . 2 கொண்டவர் . 

(சசு அ ) 


கஎஉ.- அந்தணர் முதலியோரின் பெருவருத்தம் . 
அந்தண சருந்தவ ரவனி காவலர் 
நந்தலி உனகருளார் 3 நாட்டு ளார்கடஞ் 
சிந்தையென் புகல்வது தேவ ருள்ளமும் 
வெந்தனர் மேல்வரு முறுதி வேண்டலார் . 


( இ - ள் . ) அந்தணர் - பார்ப்பனரும் , அரு தவர் - அரியதவத்தினையுடைய 
முனிவரும் , அவனி காவலர் - அரசர்களும் , நந்தல் இல் நகர் உளார் - கேடில் 
லாத அந்நகரத்துஜங்களும் , நாடு உளார்கள் தம் - அந்நாட்டிலுள்ளவர்களுமா 
கிய இவர்களது , சிந்தை என் புகல்வது - மனத்தைப்பற்றிச் சொல்வதுயாது ? 
தேவர்உம்-( அரக்கர்கொடுமையைத் தீர்க்க வரம் வேண்டிய ) தேவர்களும் , மேல் 
வரும் உறுதி வேண்டலார் - ( தமக்குப்பின்பு ) இக்காரியத்தால் வரத்தக்க நன் 
மையையும் விரும்பாதவர்களாகி , உள்ளம் வெந்தனர் - மனம்வெதும்பினார்கள் . 


ம 


வசிட்டன் சொல்லியும் தன் கோட்பாடு குன்றாதிருத்தலைக் கண்டபின் 
அரசர் முதலியோர் பெருவருத்தங்கொண்டன ரென்பதாம் . தேவர்களும் 
தம்முறுதியையும் நாடாது இராமன் வனவாசஞ்செல்வதில் மனம்வெம்பினா 
ரென்றால் , 

மற்றையோர் இவ்வளவுவருந்தினரென்று எற்றுக்குப்புகல்வது ? 
எனக் கைமுதிகநியாயமெனப்படும் தண்டாபூபிகாநியாயத்தாற் பொருளை 
விளக்கினமையால் , இச்செய்யுள் - தொடர்நிலைச்செய்யுட்பொருட்பேறணி 
யாம் . " ஐயனை ” ( கஎங ) என்ற பாடலுக்குப்பின் சிலபிரதிகளில் இந்தப்பாடல் 
காணப்படுகின்றது : சிலபிரதிகளில் நன்னெடு (கஅஅ ) என்று தொடங்கும் 
பாடலுக்குப் பின் உள்ளது. இங்ஙனமிருப்பது பொருத்தமாகத் தோன்று 
கின்றது . பி - ம் : -1அருமறைமுனிவன் . நகருளோர் . நாட்டுளோர்கடாம் . 


miha 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


உவமை . 


கஎங .--இதுமுதற் பதினான்கு கவிகள் - அந்நகரத்திற் பலரும் 

பலவாறு வருத்தப்பட்டமையைக் கூறும் . 
ஐயனைக் காண்டலு 1 மணங்க னார் கடா 
மொய்யிளந் 2 தளிர்களான் முளரி மேல்வி ழு 
3 மையலின் மதுகரங் கடியு மாறெனக் 

கைகளின் 4 மதர்நெடுங் கண்க ளெற்றினார் . 
( இ - ள். ) அணங்கு அனார்கள் தெய்வமகளிரை யொத்த மாதர்கள் , 
ஐயனை - ஸ்ரீராமனை , காண்டலும் - , முளரிமேல் விழும் - தாமரைமலரின் 
மேல் வந்து மொய்க்கின்ற , மையலின் - மயக்கத்தையுடைய , மதுகாம் - 
வண்டுகளை , மொய் இள தளிர்களால் - நெருங்கிய இளந் துளிர்களால் , கடியும் 
ஆறு என - அழிக்குந் தன்மைபோல , கைகளின் - தங்கைகளால் , மதர் நெடு 
கண்கள் களிப்பினையுடைய பெரிய (தங் ) கண்களை , எற்றினார் - அறைந் 
தார்கள் ; ( எ- று . ) - தாம் - அசை. 
தளிர் - கைக்கும் , முளரி - முகத்திற்கும் , மதுகரம் கண்களுக்கும் 

கடிதல் - தழும்புபடுத்தலுமாம் . கண்களாற் பார்க்க மனம்பொறா 
மையால் , மகளிர் இவ்வாறு செய்தன - சென்க . இவை அரண்மனையைச் 
சார்ந்திருப்பவரின் வருத்தத்தைத் தெரிவிப்பனவென்னலாம் . பிம்: 
1 அணங்கனாரெலாம் , அணங்கனார் கடம் . 2 தளிரினான் . 3 மையரி , மையணை , 
மையிரி . 4 மானெடுங் , கண்ணின் . 

( சஎ O ) 
கஎசு . தம்மையு முணர்ந்திலர் தணப்பி லன்பின் 

லம்மையி னிருவினை 2 யகற்ற வோ 3 வன்றேல் 
விம்மிய பேருயிர் மீண் 4 டி லாமைகொல் 

5 செம்மறன் றாதையிற் சிலவர் முந்தினார் . 
( இ - ள் . ) சிலவர் - சிலர் , - தணப்பு இல் அன்பினால் - நீங்குதலில்லாத 
ஆசையினால் , தம்மை உம் உணர்ந்திலர் - தங்களையும் அறியாதவர்களாய் , செம்மல் 
தன் தாதையின் - ஸ்ரீராமனது தந்தையினும் , முந்தினார் - முற்பட்டுத்தேவலோகம் 
போய்ச் சேர்ந்தார்கள் ; ( அதற்குக்காரணம் ) , அம்மையின் - வருபிறப்பில் 
( தொடர்தற்குரிய ), இரு வினை - இரண்டுவினைகளையும் , அகற்றது - போக்கு - 
தலினாலோ ? அன்று ஏல் - அஃதன்றென்றால் , விம்மிய பேர் உயிர் - கலங்கு 
கின்ற பெரிய பிராணன் , மீண்டிலாமைகொல் திரும்பாமையினாலோ ? 

பேரன்பினாற் சிலர் உயிர்துறந்ததை இருவகையாகக் குறிக்கின்றார் . 
இருவினை நீத்தவர் மீளாவுலகஞ்சேர்வ ரென்பது நூற்கொள்கையாதலால் , 
இருவினையகற்றவோ என்றும் ,இராமனைப்பற்றிய உயிர் அங்குநின்று மீண் 
டிடவில்லையோ என்பார் பேருயிர் மீண்டிலாமைகொல் என்றும் கூறுகின்றார் . 
அகற்ற- அகற்றுதற்பொருட்டென்றுமாம் சிலவர் -விரித்தல் . பி - ம் : -- தணிப்பு . 
2 இயற்றவோ, அற்றவோ. அன்றே. 4 இலாமையிற் , இலாமைசொல் . 5 செம் 
மையின் . சிலரும் . 

(சஎக ) 


- 


காண்டம் 


சு.- நகர்நீங்குப்படலம் 


கூக 


- 


கஎரு . விழுந்தனர் சிலர் சிலர் விம்மி விம்மிமே 

லெழுந்தனர் சிலர் 1 முகத் திழிகண் ணீரிடை 
யழுந்தினர் சிலர்பதைத் தளக 3 வல்லியின் 

4 கொழுந்தெரி யுற்றெனத் துயரங் கூர்கின்றார் . 
( இ- ள் . ) சிலர் விழுந்தனர்.- ; சிலர் - , மேல் விம்மிவிம்மி - மேன்மேலும் 
அழுதழுது , எழுந்தனர்- ; சிலர்- , முகத்து இழி கண் நீரிடை - முகத்தி 
னின்றும் பெருகுகின்ற கண்ணீரில் , அழுந்தினர் மறைந்தனர் ; சிலர் 
பதைத்து - பதறி , அளகம் வல்லியின் - தலைமயிரில் , எரிகொழுந்து உற்று என 
-நெருப்புப்பற்றினாற்போல , துயாம் கூர்கின்றார் - துன்பப்பட்டார்கள் ; ( எ - று . )) 

அளகம் புனலும் மயிருமாகும் என்ப வாதலால் அளகவல்லியென் 
பதற்கு - நீரில் தோன்றிய பூங்கொடி என்றாலும் ஒன்று . பி -ம் : - 1சிலர் . பதைத்த 
னரளக, பதைத்தனரணிகொள் வல்லிநீர் , வல்லியார் , வல்லியங் கொழுங்கனல் . 
க எசு . கரும்பன மொழியினர் கண்பானிக்கிலர் 

வரம்பறு துயரினான் மயங்கி 3 யே கொலா 
மிரும்பன 4 மனத்தின ரென்ன நின்றனர் 

பெரும்பொரு ளிழந்தவர் போலும் பெற்றியார் . 
( இ - ள் .) பெரு பொருள் இழந்தவர் போலும் பெற்றியார் - பெருஞ்செல் 
வத்தை யிழந்தவரைப்போன்ற தன்மையுடையவரும் , கரும்பு அன மொழியி 

கருப்பஞ்சாற்றையொத்த ( மிகவினிய சொற்களையுடையவருமாகிய 
சிலர் , கண் பனிக்கிலர் - கண்ணீர்விடாதவராய் , இரும்பு அன மனத்தினர் 
என்ன - இரும்பையொத்த மனத்தையுடையவரென்று (கண்டோர் ) சொல்லும் 
படி , நின்றனர் - திகைத்துநின்றார்கள் ; ( இங்ஙனம் அவர்கள் நின்றது ) , வரம்பு 
அறு துயரினால் - அளவற்ற துன்பத்தினால் , மயங்கி ஏ கொல் ஆம் - அறிவு 
கலங்கியதனாற்போலும் ; ( எ - று .) 

இராமபிரான் ஊரைவிட்டுச்செல்வதனால் துயர்மிகுந்து தமது நிதியத்தை 
இழந்தவர்போன்ற சில மங்கைமார் , கண்களினின்று ஒரு சொட்டுநீரும் 
வெளிவராமல் இரும்புமனத்தவர் போலச் சலியாது நின்றனர் . இங்ஙனம் அவர் 
கள் ஆனதற்குக் காரணம் , பெருந்துயரத்தினால் திக்பிரமையடைந்ததனாலான 
தென நாம் ஊகித்து உணரவேண்டியதாயுள்ள தென்பதாம் . வரம்பறு துயரி 
னால் மயங்கியேகொல் என்றது - கண்பனிக்கிலராய் , இரும்பனமனத்தின 
ரென்ன நின் றனர் என்றதைச் சமர்த்தித்து நின்ற ஏதுத்தற்குறிப்பேற்ற 
வணி ; கொல்- தற்குறிப்பேற்றவணியின் உருபு , வல்நெஞ்சிற்கு இரும்பு உவமை 
கூறப்படுத்தலை இரும்புபோல் வலிய நெஞ்சம் " என்ற பெரியார் பாசுரத்திலுங் 
காண்க . கண்பனித்திலாமையால் , இரும்பன மனத்தின் ரென்ன நின்றனர் 
என்றார் . கரும்பனமொழியினரெனவே , பெண்பாலாரெனப்பட்டது ; இனி , 
கரும்பையொத்த இன்சொல்லையுடையவரெனப் பொதுப்பாலாகக் கொள்ளினு 
மாம் . பி - ம் : -1 மொழியவர் . பனித்திலர் . எய்தலாம் . மனத்தவர் . (சஎங ) 


னர் 


நநசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


கஎஎ . நெக்கன வுடலுயிர் நிலையி னின்றில் 

விக்கண மிக்கண மென்னுந் தன்மையும் 
புக்கன புறத்தன புண்ணிற் கண்மல 

4 ருக்கன நீர்வறந் துதிர வாரியே , 
( இ - ள் .) புறத்தன - இன்னுஞ்சில ஜநங்கள் , - உடல் நெக்கன சரீரங் 
தளர்ந்தன; உயிர் நிலையில் நின்றில- பிராணன் ( தமது ) நிலையில் நிற்கப்பெற்றன 
வில்லை : இக்கணம் இக்கணம் - இந்தக்ஷணமே ( போய்விடும் , ) என்னும் - என்று 
சொல்லும் , தன்மைஉம் - இயல்பையும் , புக்கன - அடைந்தனவாகி , கண் மலர் - தாம 
ரைமலர்போலுங் கண்களில் , நீர் வறந்து - தண்ணீர் வற்றிப்போய் , புண்ணின் - 
விரணத்தினின்றும் போல உதிரம் வாரி ரக்தம் , உக்கன - சிந்தப்பெற்றன . 

உயர் நிலையில் நிற்றல் - உடம்பில் நிற்றல் . கண்களில் நீர்வற்றிவிடப் புண்க 
ளிற்போல உதிரம் பெருகிற்றென்க . அறிவுகுன்றினமையாற் கண் புண்ணா 
யின : அறிவு இராதநிலையிற் கண் புண்ணாமென்பதை , " முகத்திரண்டு புண்ணு 
டையர் கல்லாதவர் என நாயனார் கூறியிருத்தலாலுங் காண்க . புறத்தன , புக்கன 
உக்கன எனக் கூட்டிமுடிக்க . பி - ம் : -1 நெக்கனருயிருடல் , நெக்கனவுயிரு 
டல் . 2 நிலையுணின்றிலாது . தன்மைய , உக்கநீர்வறந்தன . 

( ச எச ) , 
கஎவு . இருகையிற் கரிநிக ரெண்ணி றந்தவர் 

2 பெருகையிற் பெயர்த்தனர் தலையைப் பேணல 
ரொருகையிற் 4 கொண்டன ருருட்டு கின்றனர் 

சுரிகையிற் கண்மலர் சூன்று நீக்கினார் . 
( இ - ள் .) இரு கையின் கரி நிகர் - இரண்டு கைகளையுடைய யானையை 
யொத்த , எண் இறந்தவர் - அனேகர் , தலையை- ( தம் ) சிரசை ,பேணலர் - விரும் 
பாதவராய் , பெருகு ஐயில் பெயர்த்தனர் - பெரிய கைவாளாற் கொய்தவராய் , 
ஒருகையில் கொண்டனர் - ஒருகையில் வைத்துக்கொண்டு , உருட்டுகின்றனர் - 
உருளச்செய்கின்றார் ; ( இன்னுஞ் சிலர் ) , கண் மலர் - மலர்போலுங் கண்களை , 
சுரிகையின் - உடைவாளால் , சூன்று - குடைந்து , நீக்கினார் - போக்கினார் . 

" இருகை வேழத்திராகவன் " என்றாற்போல , இருகையிற்கரிநிகரெண்ணி 
றத்தவர் என்றார் . ஐயில் - முதற்போலி , சுரிகை - க்ஷரிகா என்னும் வட 
மொழிச்சிதைவு . தாம் உயிரோடிருக்கவேண்டாமென்று கருதித் தம் தலை 
யைக் கொய்த பின்னும் முன் துவக்கின தொழிலின் தொடர்ச்சியால் பின்னும் 
தம் தலையை யுருட்டினா ரென்க . உடல் துண்டிக்கப்பட்ட விடத்தும் வீரருடல் 
செயல்காட்டியாடுதல் அட்டையாடுதலெனப்படுவதும் , கலிங்கத்துப் பரணியில் 
“ அடிக்கழுத்தினெடுஞ்சிரத்தை யரிவராலோ வரிந்தசிர மணங்கின்கைக் 
கொடுப்பராலோ , கொடுத்தசிரங் கொற்றவையைப் பாவுமாலோ குறையுடலுங் 
கும்பிட்டு நிற்குமாலோ என வருவதும் இங்குக் காணத்தக்கன . இராமன் 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குப்படலம் 





காட்டிற்குச் செல்லுங்கோலத்தைக் காணப்பொறாமற் கண்ணைச் சூன்று நீக் 
கினாரென்க . . சூன்று , சூல் - பகுதி , பி - ம் : - 1இறந்தனர் . 2 பொருகையிற் . 
பெயர்தத்தந் . கொண்டுடல் . உருளுகின்றனர் . சூழ்ந்து . ( சஎடு ) 
கஎகா . - சிந்தின வணிமணி சிதறி வீழ்ந்தன 

பைந்துணர் 2 மாலையிற் பரிந்த மேகலை 
3 நந்தினர் நகையொளி விளக்க நங்கைமார் 

சுந்தர வதனமு 4 மதிக்குத் தோற்றவே . 
( இ - ள் .) அணி சிந்தின - (மகளிர் பூண்ட ) ஆபரணங்கள் சிதறின ; மணி 
சிதறி வீழ்ந்தன - ( அவற்றிற்பதித்த) இரத்தினங்கள் சிந்தி விழுந்தன ; பைந் 
துணர் மாலையின் - பசிய பூமாலையைப்போல , மேகலை - மேகலாபாணங்களும் , - 
பரிந்த - அறுந் தன ; நங்கைமார் - மகளிர் , நகை ஒளி விளக்கம் - சிரிப்பினது 
ஒளியின் தெளிவு , நந்தினர் - அழியப்பெற்றார் ; ( அவரது ) , சுந்தரம் வதனம் 
உம் அழகிய முகங்களும் , மதிக்கு - தோற்ற - சந்திரனுக்குத் தோல்வி 
யடைந்தன ; ( எ - று . ) 

பூமாலையும் , மேகலையும் அற்றுவிழுந்தன வென்றற்கு , பைந்துணர்மாலை 
* யிற் பரிந்தமேகலை என்றார் . நகை - ஆபரணமுமாம் . முன் , மதியைத்தோல்வி 
யுறுவித்த நங்கைமார் முகங்கள் , இப்பொழுது விளக்கமின்மையால் அதற்குத் 
தோற்றன . பி - ம் - பணி . மாலைகள் , நேந்தின . மதிக்கும் : தோற்றதே . 
கவு 0 . அறுபதி னாயிர ரரசன் றேவியர் 

மறுவறு கற்பினர் மழைக்கண் ணீரினர் 
சிறுவனைத் தொடர்ந்தனர் திறந்த வாயின 

ரெறி திரைக் கடலென விரங்கி யேங்கினார் . 
( இ - ள் . ) மறு அறு கற்பினர் - குற்றமற்ற கற்பினையுடைய , அறுபதினாயி 
பர் - அறுபதினாயிரவராகிய , அரசன் தேவியர் - சக்ரவர்த்தியினது மனைவியர் , -- 
மழை கண் நீரினர் 

மழைபோன்ற கண்ணீரையுடையவராய் , சிறுவனை 
தொடர்ந்தனர் - ஸ்ரீராமனைப் பின்தொடர்ந்து , திறந்த வாயினர் - வாய்திறந்த 
வராய் , எறி திரை கடல் என இரங்கி எங்கினார் - வீசுகின்ற அலைகளையுடைய 
சமுத்திரத்தினொலி போலப் பரிதபித்தழுதார்கள் ; ( எ - று . ) 

முதனூவில் முந்நூற்றைம்பதின்மரென்று கூறப்பட்டிருக்கின்றது : தச 
ரதனது வாழ்நாள் அறுபதினாயிரமாயது போல , கம்பர் , அமைச்சர் மனைவியர்களை 
யும் அறுபதினாயிரம்படப்பேசுவர் . மூவரே , குலம் முதலிய பெருமையும் பட் 
டத்துக்குரிமையும் உள்ளவர்கள் . இது முதல் ஆறுகவிகள் , அரசன் தேவியர் , 
பட்ட வருத்தத்தைக் கூறுவனவென்னலாம் . சில பிரதிகளில் இதுவும் 
அடுத்த க.வியும் கிளையினும் ” ( கஅ 2 ) என்று தொடங்கும் பாடலுக்குப்பின் 
உள்ளன . பி-ம் - ஆமிரம் . எங்குவர் , எங்குவார் . 

( ச.எஎ ) 


கூகூசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கவுக . கன்னி நன் மயில்களுங் குயிற்க ணங்களு 

மன்னமுஞ் சிறையிழந் தவனி 2 சேர்ந்தன 
வென்ன வீழ்ந் 3 துழந்தன ரிசாம னல்லது 

மன்னுயிர்ப் 4 புதல்வரை மற்றும் பெற்றிலார் . 
( இ - ள் . ) இராமன் அல்லது - ஸ்ரீராமனல்லாமல் , மற்றுஉம் - வேறு , மன் 
உயிர் புதல்வரை - நிலைபேறுள்ள பிராணனையொத்த புத்திரரை , பெற்றிலார் 
பெறாத அம்மடவார் , -- கன்னி நல் மயில்கள்உம் -இளமையையுடைய நல்ல மயில் 
களும் , குயில் கணங்கள் உம் - குயிற்கூட்டங்களும் , அன்னம் உம் - ஹம்ஸங்களும் , 
சிறை இழந்து - சிறகுபோய் , அவனி சேர்ந்தன என்ன - பூமியையடைந் தவை 
போல , வீழ்ந்து உழந்தனர் - விழுந்து வருந்தினார் ; ( எ - று . ) 

கன்னி நல் என்னும் அடையைக் குயிற்கும் அன்னத்திற்கும் , கணங்கள் 
என்பதனை மயிற்கும் , அன்னத்திற்குங் கூட்டுக . இனி , கன்னி - பெடையு 
மாம் . பி - ம் : -1 கழிந்து . 2 வீழ்ந்தென , வீழ்ந்தன , வீந்தன. உளைந்தனர் , உழை 
த்தனர் , உழன்றனர் . புதல்வனை . 

(சஎஅ ) 
கவுஉ . கிளை - யினு நரம்பினு நிரம்புங் 2 கேழன 

வளவிறந் துயிர்க்கவிட் டரற்றுந் தன்மையாற் 
றொளை படு குழலினோ டியாழ்க்குத் தோற்றன 

விளையவ ரமுதினு மினிய சொற்களே . 
( இ - ள் . ) இளையவர் - அத்தேவியரது , அமுதின் உம் இனிய சொற்கள் 
தொளை படு குழலினோடு - துளைபொருந்திய குழலிசையோடு , கிளையின்உம் 
நரம்பின் உம் நிரம்பும் கேழனயாழ்க்கு 

பண்ணிசையோடு தந்திரியில் நிறைந்த 
ஒளியினையுடையவாகிய யாழினிசைக்கு, அளவு இறந்து உயிர்க்கவிட்டு அரற் 
றும் தன்மையால் - அளவில்லாமற் பெருமூச்சுத்தோன்ற வாய்விட்டு அழும் 
இயல்பினால் , தோற்றன - தோல்வியடைந்தன ; ( எ - 

( எ- று . ) 
முன் குழல்யாழ்களை வென்ற சொற்கள் , இப்பொழுது அவற்றால் வெல்லப் 
பட்டன . ஒருபொருளினிடத்து முன்னிருந்தநிலை மாறி வேற்றுநிலைவந்த 
தாகக்கூறியதனால் , இது - முறையிற்படர்ச்சியணியெனப்படும் பரியாயாலங் 
காரமாம் . பி - ம் : - எனும் . 2 கேளென , கேழ்மைய , கேளன . 3 அளவறுந்துயரம் 
விட்டு , அளவறுந்துயர்க்கழிந்து. பயில் யாழ்க்குந் , யாழுந். ( சா எக ) 
கவுந . புகலிடங் கொடுவனம் போது மென்றுதம் 

மகன் வயி னிரங்குறு மகளிர் 2 வாய்களா 
லகன்மதி னெடு மனை யரத்த வாம்பல்கள் 

பகலிடை மலர்ந்ததொர் பழனம் 4 போன்றவே. 
( இ - ள் . ) புகல் இடம் கொடு வனம் போதும் - ( நாங்கள் ஸ்ரீராமன் செ 
ல்லுங் ) காட்டையே புகுதற்குரிய இடமாகக்கொண்டுசெல்வோம் , என்று - 
என்றெண்ணி , தம் மகன்வயின் - தமது புத்திரன்பக்கல் , இரங்குறும் - பரி 


- 


காண்டம் 


சு . - நகர்நீங்குப்படலம் 


கூகஎ 


- 


- 


தபிக்கின்ற , மகளிர் - அத்தேவியரது , வாய்களால் - , அகல் மதில் நெடு மனை - 
அகன்ற சுற்றுச்சுவரையுடைய பெரிய அந்தப்புரமாளிகைகள் , - அரத்தம் ஆம் 
பல்கள் - செவ்வல்லிகள் , பகலிடை மலர்ந்தது - பகலில் மலரப்பெற்றதாகிய , 
ஓர்பழனம் - ஒருகழனியை , போன்ற - ; (எ -று . ) 

பேர்லும் என்றபாடத்துக்கு ஒப்பில்போலியென்க . பகலிடை யாம்பல் 
மலர்ந்த தொர்பழனம் - இல்பொருளுவமை : தற்குறிப்பேற்றவணியென்ன 
லாம் . மனை பொலிவிழந்திருந்த தென்பதாம் . இச்செய்யுள் சிலபிரதிகளில் 
தாயரும் ( கஅசு ) என்று தொடங்கும் பாடலுக்குப் பின் உள்ளது . 
வாய்கடாம் நகர் , 4 போன்றதே . 

( ச « 0) 
கவுச . * திடருடைக் குங்குமச் சேறுஞ் சாந்தமு 

மிடையிடை வண்டலிட் டார மீர்த்தன 
2 மிடை முலைக் குவடொரீஇ மேக லைத்தடங் 

கடலிடைப் புகுந்தகட் கலுழி யாறரோ. 
( இ - ள் . ) கண் கலுழி ஆறு - கண்ணினின்றுந்தோன்றிய கலங்கல் நீராகிய 
நதிகள் , -- திடர் உடை குங்குமம் சேறுஉம் - மிகுதியையுடைய குங்குமக்குழம் 
பும் , சாந்தம்உம் - செஞ்சாந்தும் , இடை இடை நடுவில் நடுவில் , வண்டல் 
இட்டு - சேறாகப்பொருந்தப்பெற்று , ஆரம் ஈர்த்தன - -( அவரது ) முத்து 
மாலையை யிழுத்துக்கொண்டு , மிடை முலை குவடு ஒரீஇ நெருங்கிய 
தனங்களாகிய மலைச்சிகரங்களினின்று நீங்கி , மேகலை தடம் கடலிடை 
மேகலையையுடைய கடிதடமாகிய கடலினுள் , புகுந்த - புக்குப்பாய்ந்தன . 

திடர் - மேடு . உருவகவணி . ஆறும் மலையுச்சியினின்று கீழிறங்கிப் 
பின் மேகலையை( மேகலை - மலையின் தாழ்வரை ) யடைந்து , பின்பு கடலைச் சேரு 
மென்க . ஆகவே மேகலை யென்பது - சிலேடை . பி - ம் : - சந்தமும் . 
2மிடல் . 3 மலை . 4 கோட்டொரீஇ , குவட்டொரீஇ , குவட்டுடன் . பெயர்ந்தகட் , 
பாய்ந்ததக் , பரந்தகட் , புகுந்ததக் , சிலபிரதிகளில் இரண்டு மூன்றாமடிகள் 
இடைமுலைக்குவடொரீஇ மேகலைத்தடத் , திடையிடைவண்டலிட்டாரமீர்த் 
தன என்று உள்ளன . 

( சா அக ) 
கவுரு . தண்டலைக் கோசலைத் தலைவன் மாதரைக் 

கண்டன னிரவியுங் கமல வாண்முகம் 
1 விண்டலத் துறையுநல் 2 வேந்தற் காயினு 

முண்டிட ருற்றபோ தென்னு சாதன . 
( இ - ள் . ) தண்டலை கோசலை தலைவன் - சோலைகளையுடைய உத்தா 
கோசல தேசத்தரசனாகிய தசரதனது , மாதரை - தேவியரை , கமலம் வாள் 
முகம் - தாமரை போன்ற ஒளியினையுடைய முகத்தை , இரவிஉம் - ( ஒருநாளுங் 
காணாத ) சூரியனும் , கண்டனன் - பார்த்தனன் ; விண் தலத்து உறையும் - தேவ 

43 


1... 


ஙகூவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


லோகத்தில் வசிக்கின்ற , நல் வேந்தற்கு ஆயின் உம் - சிறந்த இந்திரனுக்கானா 
லும் , இடர் - ஆபத்து , உண்டு உளதாகி , உற்ற போது - வந்தகாலத்தில் , 
என் உறாதன - எவைதாம் வராதவை ? ( எ - று . ) -- 

இதுகாறும் ஒருநாளும் வெளிப்புறப்படாத தேவியர் இப்பொழுது 
ஸ்ரீராமனைத் தொடர்ந்து புறப்பட்டன ரென்க . உண்டு உறையும் என இயைத்து 
அமிர்தத்தையுண்டு உறையும் வேந்தனென்றுமாம் . வேந்தற்காயினும் என்றது .. 
எத்துணைச் சிறந்தவர்க்காயினும் என்றபடி. வேற்றுப்பொருள்வைப்பணி , 
தண் தலை - சோலைக்குப் பண்புத்தொகையன்மொழி . வேந்தன் - தேவேந்த்ர 
னென்பதன் சிதைவென்பர் . பி - ம் : - விண்டலந் துறையுள் , 

விண்ட்லத் 
துறையுனர் . 2 வேந்தர்க்கு : 3 உருதவே . 

( சஅஉ ) 
கவுசு . தாயருங் கிளைஞருஞ் சார்ந்து ளார்களுஞ் 

சேயரு மணியருஞ் சிறந்த 2 மாதருங் 
காயெரி யுற்றன ரனைய கௌவையர் - 
வாயிலு முன்றில் மறைய மொய்த்தனர் . 

இதுவும் அடுத்த கவியும் - ஒருதொடர் . 
( இ - ள் . ) தாயர்உம்- ,கிளைஞர் உம் - நெருங்கிய பந்துக்களும் , சார்ந்து 
ளார்கள் உம் - சேய்மைப்பந்துக்களும் , சேயர் உம்- தூரத்திலுள்ளவரும் , அணியர் 
உம் - சமீபத்திலுள்ளவருமான , சிறந்த மாதர்உம்-- , காய் எரி உற்றனர் அனைய 
கௌவையர் - எரிக்கின் றநெருப்பை யடைந்தவர்போன்ற துயரத்தையுடைய 
வராய் , வாயில் உம் - வாயிலிலும் , முன்றில் உம் - முற்றத்திலும் , மறைய - இட 
மின்றாம்படி , மொய்த்தனர் -நெருங்கின ராகி , ( எ - று . ) - இரைத்தனர் என 
அடுத்த கவியோடு தொடரும் . 

தாயரெனப்பொதுப்படக் கூறியதனால் , ஐவகைத் தாயரையுங் கொள்க ; 
தசரதன் மனைவியரைக்குறிக்கு மென்னலுமாம் .. தாயர் முதலியோர் பெருந் 
துயரோடு ஏங்கும் மொய்த்தன ரென்க . இச்செய்யுள் “ கன்னிகன் ( கஅக) 
என்றபாடலுக்குப்பின் சிலபிரதிகளிற் காணப்படுகின்றது . . இப்பாடலுக்குப் 
பின் பலபிரதிகளில் " மாந்தர்தம் (உகரு ) என்றபாடல் உள்ளது . அங்ஙனம் 
இருப்பது பொருத்தமேயெனக் காண்கிறது . பி - ம்: -- சார்ந்துளோர்களும் . 
2 மர்ந்தரும் . 

( அரு ) 
கஅஎ.- இராமன் தன்மாளிகையை நோக்கிச்செல்ல்ல் . 
இரைத்தன ரிரைத்தெழுந் தேங்கி யெங்கணும், 
திரைப் பெருங் கடலெனத் தொடர்ந்து பின் செல 
வுரைப்பதை உணர்ந்தில னொழிப்ப தோர்கிலன் 
வரைப்புயத் தண்ணறன் மனையை நோக்கினான் . 


- 


5 


ILD 


2பொல்லாம் . பி - ம் : -- உணர்கிலன் . ஓர்ந்திலன் . (சஅச ) 

என 4 
காண்டம் சு .-- நகர்நீங்குபடலம் 

கூகூகூ 
( இ - ள் .) இரைத்தனர் - கூவினார்கள் ; இரைத்து எழுந்து எங்கிட , எங் 
கண் உம் - எல்லாவிடங்களிலும் , திரை பெரு கடல் என - அலைகளையுடைய 
பெரியகடல்போல , பின் தொடர்ந்து செல- , ( ஸ்ரீராமன் ) , உரைப்பதை 

ணர்ந்திலன் - ( அவர்களிடம் ) - சொல்வதை அறியாதவனாய் , ஒழிப்பது ஓர் 
கிலன் - ( அவரை ) நீக்கும் வழியை அறியாதவனுமாகி , வரை புயத்து அண்ணல் - 
மலைபோலுந் தோள்களையுடைய இராமன் , தன் மனையை நோக்கினான் - தனது 
மாளிகையை நோக்கி நடந்தான் ; ( எ - று . ) 

தாயரிடத்து விடைபெற்றுக்கொண்ட இராமன் சீதைக்குச்செய்தி 
தெரிவிப்பதற்காகத் தன்மனை நோக்கி நடந்தா னென்க . இவன் சீதையைக் 
காணவே செல்கின்றானென்பது , 

( சான் அழிச்சார்ந்தான் ( உ க கூ ) 
என்று மேல் வருவது காண்க. : மூன்றாமடிககு , பேரிரைச்சலாற் பிறர்சொல் 
வதைத் தான் உணராதவனாகியும் , அவ்விரைச்சலை நீக்குமாற்றையோ ராத 
கவு வு . நன்னெடு நளிர்முடி சூட நன்மணிப் 
2 பொன்னெடுந் 3 தேரொடும் பவனி 4 போனவன் 

6 

7 
பொன்னெடுந் தெருவிடைப் போதன் மேயினான் . 
( இ - ள் .) ( முன்) , நல் - சிறந்த , நெடு - பெரிய , நளிர் - பெரும் 
யுடைய , முடி - கிரீடத்தை , 

த . 

சூட - சூட்டிக் கொள்ளுதற்கு , நல் - நல்ல , .. 
மணி - நவராத்தங்களிழைத்த, பொன் - சுவர்ணமயமான , நெடு தேரொடு உம் - 
பெரிய தேருடன் , பவனி போனவன் - உலாப்போன ஸ்ரீராமன் ,-துன் நெடு 
சீரைஉம் - பொருந்திய பெரிய மரவுரியையும் , சுற்றி - சாத்திக்கொண்டு , மீண் 
டு உம் - மறுபடியும் , அ பொன் நெடு தெரு இடை - அந்த அழகிய பெரியவீதி 
யில் , போதல் மேயினான் - செல்வானாயினான் ; ( எ - று .) 

முடிபுனைய உலாப்போனவன் அதனைப்பெறாமற் சடைபுனைந்து சீரை 
சாத்தி அத்தெருவிடையே போயினான் எனத் தகுதியின்மையணி யென் 
னும் விஷமாலங்காரந் தோன்றக் கூறியது காண்க . மணிக்கு நன்மை - மறு 
வின்மை . பவனி போனவன் என்றது - கீழ்க்கை கேசி சூழ்வினைப்படலத்தில் 
" தாரணி தேரிற்சென்றான் " ( அ ) என்று கூறியதனை . உம்மை - சிறப்பு ; 
அசையுமாம் . பி -ம் : -1 மணிமுடி , தளிர்முடி . உபன் . 3 தேரிடை . 4 போய 
வன் . துன்னருஞ். சீரைகள் , சீரையன் . சடையுஞ் சுற்றியப் , சுற்றி 
மீண்டுற . மேவினான் , நோக்கினார் . இது அடுத்த பாடலின் பின் சில பிரதி 
களி லுள்ளது .. 

( சா அரு ) 
கஅகூ .-- இதுமுதல் முப்பதுகவிகளால் இராமன் தெருவிற் 
சென்றபோது கண்டவர் பட்ட வருத்தங் கூறப்படுகின்றது. 

அஞ்சன மேனியிவ் வழகற் கெய்திய 
வஞ்சனை கண்டபின் வகிர்ந்து நீங்கலா 
நெஞ்சினும் 2 வலிதுயிர் நினைப்ப தென் 3 சில 
நஞ்சினும் 4 வலியநந் நலமென் றார் சிலர் . 

. 


மையை 


நசி 


கம்பராமாயணம் 


அயோத்தியார் 


, 


வலி 


. 


( இ-ள். ) சிலர் - , - அஞ்சனம் மேனி இ அழகற்கு - மைபோலுங் கரிய 
திருமேனியையும் இத்தகைய எழிலையுமுடைய ஸ்ரீராமனுக்கு , எய்திய 
பொருந்திய , வஞ்சனை - பொல்லாங்கை , கண்ட பின்- , வகிர்ந்து - பிரிந்து , 
நீங்கலா - ( உடலை ) விட்டுப்போகாத , உயிர் - , நெஞ்சின் உம் - இது - ; 
சில நினைப்பது என் - சிலவற்றை யெண்ணுவதனாற் பயன் யாது ? நம் நலம் - 
நமது நன்மைகள் , நஞ்சின்உம் வலிய - விடத்தினுங் கொடியன, என்றார் - 

வஞ்சனை - முன் நாடு தருவேனென்று கூறிப் பின் காடுதருதல் . நெஞ்சும் 
உயிரும் வலியன வென்பார் , நெஞ்சினு முயிர்வலிது என்றார் . தமது 
உயிர் போகாதுவருத்துதல் பற்றி , நந்தலம் நஞ்சினும் வலிய என்றார் . 
பி - ம் : - 1 அவ் . வலியினால் துயா , வலிதுயான் , வலி துறா. 3 கடு . 
4 வலியதுமனம் , வலிது. * வலிது நம்மனம் . 

(சஅசு ) 
க கூ 0 . மண்கொடுக வருமென வழியிருந் ததியா 

மெண்கொடு சுடர்வனத் தெய்தல் 4 காணவோ 
பெண்கொடு வினைசெயப் பெற்ற நாட்டினிற் 

கண்கொடு பிறத்தலுங் கடையென் றார் சிலர் . 
( இ - ள் .) சிலர் - , - மண் கொடு - அரசாட்சியைப் பெற்றுக்கொண்டு , 
வரும் - ( ஸ்ரீராமன் ) வருவான், என - என்று, எண்கொடு - நினைத்தல் கொண்டு , 
வழி - (வரும் ) வழியில் , யாம் இருந்தது - நாம் எதிர்பார்த்துக்கொண்டிருந்தது , - 
சுடர் வனத்து - வெயிலையுடைய காட்டில் , எய்தல் - ( அவன் ) அடைதலை, காணலு 
பார்த்தற்காகவோ ? பெண் கொடு வினை செய பெற்ற - பெண் கொடிய 
தொழிலைச் செய்யப் பொருந்திய , நாட்டினில் -இத்தேயத்தில் , கண்கொடு - கண் 
களையுடையோமாகி , பிறத்தல்உம்- , கடை - இருவினையுடையது , என்றார். 

கணவன்வழி யொழுகற்பாலளாய இல்லாள் தன்வழியே அவனையொழு 
குவித்துத் தீவினைசெய்தற்கு இடமாகிய இந்நாட்டில் வாழ்ந்து இவற்றைக் 
கண்ணாற்பார்த்திருத்தல் இன்னா தென்பதாம் . மண் கொடுவாக்காண இருந்த 
வர்க்குச் சுடர்வனத்தேகக் காண நேர்ந்தமைகூறியது - தகுதியின்மையணி 
யாம் . பி - ம் : - வாழ்ந்திருந்த , வழியிருந்து , வழியிருந்த . துயர் , தொடர் . 
3 ஏகல் . 4காணவா , காணவோர் . 5 நாட்டினிக் . என்பார் . 

( சஅஎ ) 
ககூக . முழுவதே பிறந்துல குடைய மொய்ம்பினோ 

னுழுவைசேர் கானகத் துறைவென் யானென 
வெழுவதே யெழுதல்கண் டிருப்ப தேயிருந் 

தழுவதே யழகி 2 திவ் வன்பென் றார் சிலர் . 
( இ -ள். ) சிலர் - , - பிறந்து - மூத்தவனாகப்பிறந்து , உலகு முழுவது 
உடைய மொய்ம்பினோன் -உலக முழுவதையுந்தன தாகும் முறைமையையுடைய 
வலியினனாகிய இந்தராமன் , உழுவை சேர் கானகத்து - புலிகள் பொருந்திய 
காட்டில் , யான் - , உறைவென் - வசிப்பேன் , என - என்று , எழுவதுஏ - புறப் 


பது ஏ 


- 


( இ - ள் . ) சிலர் - , - வலம் கடிந்து - வலியை விட்டு , ஏழையன் ஆய 
F காண்டம் சு . - நகர்நீங்குப்படலம் 

கூசக 
படுவதா ? எழுதல் கண்டு - ( அவ்வாறு ) புறப்படுவதைப் பார்த்தும் , இருப் 

( நாம் உயிரோடு ) இருப்பதா ? இருந்து - ( இந்நாட்டில் உயிரோடு ) 
இருந்து கொண்டு , அழுவது ஏ - அழுவதா ? இ அன்பு அழகிது இந்த (நமது) 
அன்பு அழகினையுடையது ! என்றார்- ; ( எ - று .) 

அழகிது - எதிர்மறையிலக்கணை . உழுவை - மற்றைக் கொடுவிலங்கு 
களுக்கும் உபலக்ஷணம் . இ வன்பு எனவும் பிரிக்கலாம் . பி - ம் : -1 முன்பி 
னோன் . எம்மனம் , எம்மன்பு , இவ்வனம் . சிலபிரதியில் " திருவரை " (கங 
என்று தொடங்கும் பாடலுக்குப்பின் இதுவும் , இதன்பின் " வலங்கடிந்து 
என்று தொடங்கும் பாடலும் உள்ளன : சில பிரதிகளில் , இதுவும் அடுத்தபாட 
லும் மாத்திரம் முன்பின் மாறியுள்ளன . 

( சஅஅ ) 
ககூஉ . வலங்கடிந் 1 தேழைய னாய மன்னனை 

நலங் கடிந் தறங்கெட 3நயத்தி ரோவெனாக் 
குலங்4 கடிந் தான் வலி கொண்ட கொண்டலை 

நிலங்கடிந் தாளொடு நிகரென் றார் சிலர் . 
அறிவீனனாய்விட்ட , மன்னனை - தசரதனைக்குறித்து , ( நீர்) , நலம் கடிந்து 
நன்மையைவிட்டு , அறம் கெட - தருமமழிய , நயத்திர் ஓ- ( கைகேயிவரத்தைத் 
தா ) விரும்பி நின்றீரோ ? எனா - என்னாத , குலம் கடிந்தான் வலி கொண்ட 
கொண்டலை - ராச ) வமிசத்தைத் துணித்த பரசுராமனது பலத்தை வெற்றி 
கொண்ட நீலமேகச்யாமளனான ஸ்ரீராமனை , நிலம் - பூமியினின்று , கடிந்தா 
ளொடு - நீக்கிய கைகேயியோடு , நிகர் - சமானமாவாய் , என்றார் - ; ( எ- று. ) 

முதலில் இராச்சியத்தைத் தனக்குக்கொடுப்பதாக வாக்களித்துவிட்டுக் 
கைகேயியைக் கண்டவுடனே வலிகுன்றி அறிவிழந்துநின்ற மன்னனைப் 
பார்த்து , * புண்ணியத்தைக் கைவிட்டுத் தருமத்திற்குவிரோதமாக நீர் 
நடக்கலாமோ? என்று கண்டித்துச்சொல்லாத இந்த இராமன் , நமக்குவருத் 
தத்தையுண்டாக்குந் தன்மையிற் கைகேயிபோல்பவனே யாவ னென்று சிலர் 
கூறினாரென்க. வலங்கடிந்தேழையராயமன்னரை , நலங்கடிந் தறங்கெட... 
நயக்கலீர்கணும் என்ற பாடத்துக்கு - தசரதன் சந்மார்க்கத்தைவிட்டுத் தரு 
மத்துக்குமாறாக நடக்கவும் அவனைக்கண்டிக்க விரும்புகின்றீரில்லை ; நீவிர் இரா 
மனைப் பூமியையாளவொட்டாது செய்த கைகேயியைப் போன்றவர்களாவீ 
சென்று , தம்வலிமையால் இராமனுக்குப்பட்டங்கட்டமுயலாது வலியற்ற 
வராய்விட்ட மன்னரைப்பார்த்துச் சொல்வா ரென்க : நயக்கலீர்கள் , கள் 
அசை . பரசுராமனுக்கு , குலங்கடிந்தான் என்று ஒரு பெயரிட்டார் . கொண்ட 
லென்றதனால் , ஸ்ரீராமன் நீங்குகின்றநகரம் மழை நீங்குகின்ற நகரொக்குமென் 
றும் , அவன் புகுகின்ற வனம் அது புகுந்து பெய்கின்ற வனமொக்கு மென்றுங் 


- 


கூச 


- கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கொள்க . பி - ம் : - 1 ஏழையினாய மன்னனும் , ஏழையராய மன்னரும் . கடந்து , 
3 நயத்தியோவெனாக் , நடந்தவன்கணுங் , நயத்தினோரினுங் , நயத்திரோவெனாக் , 
நடந்தமன்னர் தங் கடிந்தவன் வலி , கடிந்திவ்வணம் , கடிந்தவர்வலி . 

( சா அக ) 
ககூந . திருவரை 1 சுற்றிய சீரை யாடையன் 

2 பொருவருந் துயரினன் றொடர்ந்து போகின்றா 
னிருவரைப் பயந்தவ ளீன்ற கான்முளை 

யொருவனோ விவற்கிவ்வூ ருறவென் றார் சிலர் . 
( இ - ள் . ) சிலர் - , - திரு அரை சுற்றிய சீரை ஆடையன் - அழகிய அரையி 
லுடுத்த மாவுரியாகிய உடையையுடையவனும் , பொருவு அரு துயரினன் - 
ஒப்பற்ற துன்பத்தையுடையவனும் , தொடர்ந்து போகின்றான் - ( ஸ்ரீராமனைப் ) 
பின்றொடர்ந்து செல்கின்றவனுமாகிய , இருவரை பயந்தவள் ஈன்ற கான்முளை 
ஒருவன்ஓ - இரட்டைப்பிள்ளைகளைப்பெற்றவள் ( சுமித்திரை ) பெற்ற பிள்ளை 
( லக்ஷ்மணன் ) ஒருத்தன்தானோ, இவற்கு - ஸ்ரீராமனுக்கு , இ ஊர் இந்நகரத் 
தில் , உறவு - சுற்றம் ? என்றார்- ; ( எ - று . ) 

இம்மாநகரில் இலக்குமணனொருவனே தானும் மரவுரிதரித்துத் பெருந் 
துயரத்தோடு இவ்விராமனைத் தொடர்ந்து செல்லுகின்றான் : இவனுக்கு இவ் 
வொருவன் தானா உற்றஉறவின னென்றுசிலர் வருந்தினரென்க. ஒருவனோ 
என்ற ஓகாரத்தைப் பிரிநிலையாக்கி , இராமனைத் தொடர்ந்து செல்வதால் இவ 
னொருவன் தான் இவ்வூரில் உற்றஉறவினனென்று உரைப்பினுமாம் . பி - ம் : -- 
உரியினன் சடையின் சென்னியன் , சுற்றிய சீரவாடையன் . பொருவரு. 
அவ்வூர் . 

( சகல ) 
ககூச . முழுக்கலின் வலிபநம் மூரி நெஞ்சினை 

மழுக்களிற் பிளத்துமென் றோடு வார் 2 வழி 
யொழுக்கிய கண்ணினிற் கலுழி யூற்றிடை 

4 யிழுக்கலில் வழுக்கி வீழ்ந் திடருற் றார் சிலர் . 
( இ - ள் .) சிலர் - , - முழு க ( ல் ) லின் வலிய -பெரிய கற்பாறையினும் வலிய 
தாகிய , நம் மூரி நெஞ்சினை - நமது கடுமனத்தை , மழுக்களின் பிளத்தும் - 
மழுவாற் பிளப்போம் , என்று ஓடுவார் - என்று சொல்லி ( மழுவைத்தேட ) 
விரைந்து செல்பவராகி , -வழிநெறியில் , கண்ணினில் ஒழுக்கிய - கண்களி 
னின்று பெருக்கிய , கலுழி ஊற்றிடை - கலங்கனீரூற்றாலாகிய , இழுக்கலில் - 
சேற்றில் , வழுக்கி வீழ்ந்து - சறுக்கிவிழுந்து , இடர் உற்றார் - துன்பமடைந்தார் . 
மழுக்களின் , இன் - ஏதுப்பொருள் ; ஏதுப்பொருள் கருவிக்க ணடங் 

டங்கும் . 
பிம்:-வலியன. 2வரித்து , வழித்து , கலுழியாற்றிடைவிழுந்துயிர் , கலுழி 
யாற்றிடை விழுந்துயர் , கலுழியாற்றிடையிழிந்திட , ஒழுக்கலில் . இழுக்கி , 
இழுக்க. 

( சகூக ) 


3 


காண்டம் 


சு.- நகர்நீங்கு படலம் 


கூச 


. 


ககூரு . பொன்னணி மணியணி மெய்யிற் போக்கினர் 

மின்னென மின்னென 1 விளங்கு மெய்யிறப் 
பன்னிறத் துகிலினைப் பறித்து நீக்கினர் 

சின்ன நுண் நடுகிலினைப் புனைகின் றார் சிலர் . 
இ - ள் . ) சிலர் --- பொன் அணி - சுவர்ணாபாணங்களையும் , மணி அணி -ரத் 
நாபரணங்களையும் , மெய்யின் போக்கினர் - ( தம் )உடம்பினின்று கழற்றியெறிந்த 
வாராகி , மின் என மின் என விளங்கும் பல மின்னல்போல விளங்குகின்ற, மெய் . 
( தம் )உடம்பினின்று , இற - கிழிந்துவிடும்படி , பல் நிறம் துகிலினை -பலவர்ணங் 
களையுடைய ஆடையை , பறித்து பிடித்திழுத்து , நீக்கினர் - வீசினவராகி , சின்ன 
நுண் துகிலினை - சிறிய நுண்ணிய ஆடையை , புனைகின்றார் - உடுக்கின்றார் . 

இராமபட்டாபிஷேகத்துக்காக நல்லணிகளை யணிந்தும் நற்பட்டா 
டைகளை யுடுத்துமிருந்த சிலர் , இராமன் காடு செல்வதையுணர்ந்து வெறுப்பினால் 
ஆடையாபரணங்களை அப்பாலெறிந்து விட்டுத் தம் மானங்காத்தற்கு வேண்டிய 
சிறுதுணியையுடுத்துக்கொண்டனரென்க . மின்னென மின்னென என்னும் 
அடுக்கு , பன்மைப் பொருளுணர்த்திற்று .சின்ன-சிறிய என்பதன் மரூஉ ; சின்ன 
மென்னும் வடசொற்றிரிபாகவுமாம் . பி - ம் : -- விலக்கி . 2 விலைப் , துகிலிடை , 
4 நீக்கியே , 5 துகிலரை, 

(சக ) 
ககூ.சு. நிறைமக வுடையவர் நெறிசெ லைம்பொறி 

குறைமக குறையினுங் கொடுப்ப 2 ராமுயிர் 
- முறைமகன் வனம்புக மொழியைக் காக்கின்ற 

விறைமகன் றிருமன மிரும்பென் றார் சிலர் . 
இ - ள் . ) சிலர் - ; - நிறை மக உடையவர் - நிறைந்த ( பல ) புத்திரர்களையு 
டையவரும் , ( அம்மகாருள் ) , நெறி செல் - ஐம்புல நெறியிற் செல்கின்ற , 
ஐம்பொறி குறை - ஐந்துபொறிகளில் ஒன்று இரண்டு குறைந்த , மக - பிள்ளை , 

, 
குறையின்உம் - அழிந்தாலும் , உயிர் கொடுப்பர் - ( தமது ) உயிரைப் போக்குவர் ; ஆம் 
இது உலகவழக்காகும் ; ( இங்ஙனமாக ) , முறை மகன் - முறைமைக்குரிய மூத்த 
திருமகன் ஸ்ரீராமன் ) , வனம் புக - காட்டிற்குச் செல்ல , ( அதனைத் தடுக்காது ), 
மொழியை காக்கின்ற - (தன் ) வாய்மையை யோம்புகின்ற , இறை மகன் - சக்ர 
வர்த்தியினது , திரு மனம் - அழகியமனம் , இரும்பு - இரும்போடொப்பாகும் , 
என்றார் - ;( எ- று . ) 
- பலம்கவு தமக்கு இருப்பினும் , ஐம்பொறிகளிற்குறைபாடுடைய மகவு 
ஒன்று கெட்டாலும் தம்முயிரையும் இழக்குந் தன்மையைக் கொண்ட இவ்வுலகத் 
தில் , தன்வாய்மையைக் காப்பதென்ற வியாஜத்தால் இறைமைக்குணம்மிக்க 
தன்மகனைக் காட்டிற்குப் போக்கிய இந்தத்த சரதனது மனம் இரும்பேயென்ற 
னரென்க . மக - ஆகுபெயர் . உடையவரும் என்னுஞ் சிறப்பும்மை தொக்கது . 
ஐம்பொறி குறைமக - ஐம்பொறி யுணர்விலுங் குறைவுபட்டமக்கள் ; அவை - 


கூசசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


2 


ஊமுஞ் செவிடுங் குருடும் போல்வன . முறைமகன் என்றது - எவ்வாற்றானுங் 
குறைவுபடாத திருக்கல்யாணகுணகணங்களையுடையவ னென்றபடி . பி - ம் : -- 
மகன் . 2 தம்முயிர் , ஆருயிர் . 3 தாங்கிய . 

( சகங ) 
ககஎ .1வானமே யனையதோர் கருணை மாண்பலா 

லூனம்வே றிலானுட னுலகம் யாவையுங் 
கானமே புகுமெனிற் காதன் மைந்தனுந் 

தானுமே யாளுங்கொ றரையென் றார் சிலர் . 
( இ - ள் . ) சிலர் - , - வானம் ஏ அனையது ஓர் மாண்பு கருணை அலால் - மேகத் 
தையே ஒப்பாகக்கொண்ட வேறோருவமையற்ற சிறந்த கருணையென்ற நற் 
குணத்தையே வடிவாகக்கொண்டன்றி , வேறு ஊனம் இலானுடன்- மாறாக 

கச் 
சொல்லக்கூடிய கெட்டகுணமொன்றையும் பெறாதவனாகிய இராமபிரானுடன் 
உலகம் யாவைஉம் - இவ்வுலகத்திலுள்ள ஜங்களெல்லாம் , கானம்ஏ புகும் 
எனின் - ( அவன் செல்லுகின்ற) காட்டிற்கே சென்றுவிடுமாயின் , ( இந்தக்கை 
கேயி ), தரை - இந்தப்பூமியை , காதல் மைந்தன் உம் தான் உம்ஏ - தன்னன்பிற்கு 
உரிய புதல்வனாகிய பரதனும் தானும்மாத்திரமாக இருந்து , ஆளும் கொல் 
அரசுபுரிவாளோ ? என்றார் - ; ( எ - று .) 

இராமனைக் கானகம் புகுத்தியது கொடுமை யென்பதற்கு , அவனது குணங் 
களைப்பாராட்டி கருணைமாண்பலால் ஊனம் வேறிலான் என்றார் . இச்செய் 
யுள் அச்சிட்ட பிரதிகளிலில்லை . பி - ம் : --- மானமே . 2 

ஊனமேவேறிலா , ஊன 
மேவேறிலான் . நையவும் . 4 இனி . 

( சகச ) 
ககூவு . * வாங்கிய மருங்குலை வருத்துங் கொங்கையர் 

பூங்கொடி யொதுங்குவ போ லொ துங்கின 
சேங்கிய 3 குரலின் சரிணைந்த காந்தளிற் 

றாங்கிய செங்கைதந் தலைகண் மேலுளார் . 
( இ - ள் . ) வாங்கிய மருங்குலை வருத்தும் கொங்கையர் - வளைந்த இடை 
யை ( த்தமது பாரத்தால் ) வருத்துகின்ற தனங்களையுடையவராகிய மகளிர் , 
ஏங்கிய குரலினர் - அழுகின்ற குரலினையுடையவரும் , இணைந்த காந்தளின் 
தம் தலைகள் மேல் தாங்கிய செம் கை உளார் - சேர்ந்த செங்காந்தண்மலர் 
போலத் தம் தலை மீதுவைத்த சிவந்த கைகளை 

யுடையவருமாகி , பூங் கொடி 
ஒதுங்குவ போல் - , ஒதுங்கினர் - ; ( எ -று . ) 

ரண்டுகைகளையும் தலைமேல் வைத்துக்கொண்டு அழுதவண்ணம் மக 
ளிர் ஒருபுறமாகச்சென்று கிடந்தன ரென்க . பி - ம் : - மருங்குலார் வைத்த 
கொங்கையார் . ஒதுங்கினார் . 3 குரலினார் . 4இளைத்த தங்கண் , தலையின் . 
கககா. * தலைக்குவட் டயன்மதி தவழு மாளிகை 

நிலைக்குவட் டிடையிடை நின்ற நங்கைமார் 
முலைக்குவட் டிழிகணி ராலி மொய்த்துக 
மலைக்குவட் உடயர்வுறு மயிலின் மாழ்கினார் . 


காண்டம் 


ச . - நகர்நீங்குப்படலம் 


நசரு 


( இ - ள் .) தலை குவடு அயல் - சிகரத்துச்சியில் , மதி தவழும் - சந்திரனூர் 
கின்ற , மாளிகை - வீடுகளினது , நிலை குவடு இடை இடை - மேல் நிலையாகிய 
உபரிகையிடங்கள்தோறும் , நின்ற- , நங்கைமார் - , -- முலை குவடு இழி-( தம் )) 
தனங்களின்மேல் வழிகின்ற , கண்நீர் ஆலி - கண்ணீர்த்துளி, மொய்த்து உக - 
இடைவிடாது சிந்த , மலை குவடு அயர்வுறும் - பர்வதசிகரத்தில் வருந்து 
கின்ற, மயிலின் - மயிற்பேடைகள் போல , மாழ்கினார் - வருந்தினார் ; ( எ - று . ) 

கண்ணீர் பொழிய மாளிகைமேலிருந்து புலம்புகின்ற மகளிர் , மழைநீர் 
பொழிய மலைமேல் அயர்வுறும் மயிலையொத்தனரென்பதாம் . தன்மைத்தற் 
குறிப்பேற்றவணி . --பி- ம் : --தழுவ , தழுவு. 2 அகவுறு . . இச்செய்யுள் சிலபிர 
தியில் “ நன்னெடு " ( 20 க ) என்ற பாடலுக்குப் பின் உள்ளது . ( சகசு ) 
200. 1 மஞ்சென வகிற்புகை வழங்கு மாளிகை 

யெஞ்சலில் சாளரத் 2 திரங்கு மின்சொலா 
ரஞ்சனக் 4 கண்ணினீ ருவி சோர்தரப் 

பஞ்சரத் திருந்தழுங் கிளியிற் பன்னினார் . 
--- ( இ - ள் .) மஞ்சு , என அகில் புகை வழங்கும் - மேகம்போல அகிற்புகை 
பொருந்திய , மாளிகை - உபரிகையிலுள்ள , எஞ்சல் இல் சாளரத்து - குறைத 
லில்லாத பலகணிவழியாய் , ( கண்டு) , இரங்கும் இன் சொலார் - வருந்துகின்ற 
இனிய சொல்லினையுடைய மகளிர், அஞ்சனம் சண்ணின் - மையுண்ட கண் 
களினின்று , நீர்- , அருவி சோர் தர - மலையருவிபோல வழிய, பஞ்சாத்து 
இருந்து அழும் கிளியின் - கூட்டிலிருந்து அழுகின்ற கிளிகள்போல , பன்னி 
னார் - அழுதார் ; ( எ - று .) 

சாளரத்திரங்கும் இன்சொலார்க்கு , பஞ்சரத்திலிருந்தழுங்குங் கிளி உவமை 
யாம் . மாளிகைமேல்வழங்கு புகை, மலைமேல் தவழும் மஞ்சு அன்னதாதல் 

பி - ம் : - மஞ்சன 2 இயங்கும் . மென் . கண் கணீர் . ( சகஎ ) 
உ 0 க . நன்னெடுங் கண்களி னான்ற நீர்த்துளி 

தன்னெடுந் தாரைக டளத்தின் வீழ்தலான் 
3 மன்னெடுங் 4 குமரன் மாட் டழுங்கி மாடமும் 

பொன்னெடுங் கண் குழித் தழுவ போன்றவே 
( இ - ள் .) (மேன்மாடத்தினின்று இராமபிரான் செல்வதைக் காண்பவர் 
களுடைய ) , நல் நெடு கண்களின் - அழகிய பெரிய கண்களினின்று , நான்ற - 
வழிகின்ற , நீர் துளிதன் - நீர்த்திவலைகளுடைய , நெடு தாரைகள் - பெரிய 
தாரைகள் , தளத்தின் வீழ்தலால் - உபரிகையினின்று பெருகுதலால் , 
மாடம்உம் - மாளிகைகளும் , மன் நெடு குமான் மாட்டு சக்ரவர்த்தித்திரு 
மகன் விஷயத்தில், அழுங்கி - இரங்கி , பொன் நெடு கண் குழித்து - அழகிய 
பெரிய கண்களை ( இடத்தை) க் குழியாக்கி , அழுவ போன்ற - அழுவனவற் 
றைப் போன்றன ; ( எ - று .) 


காணக . 


கூசசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


இராமபிரான் மரவுரிதரித்து வீதியிற் செல்வதை மேன்மாளிகையினின்று 
கண்ட சிலர் தமது கண்களினின்று நீரை ஆறாய்ப் பெருக்க அந்நீர் குழிவிழும் 
படி உபரிகையினின்று கீழே பெருகியது , மாடமே கண்குழித்து அழுவன 
போலு மெனக் குறித்தார் : அதிசயோக்தியணியையங்கமாகக் கொண்டுவந்த 
தற்குறிப்பேற்றவணி . இத்தற்குறிப்பேற்றத்திற்கு கண்குழித்து என்ற விடத் 
துள்ள சிலேடை அங்கமாய்நின்றது : கண் - நயனமும் இடமும் என இரு 
பொருள்படுதல் காண்க . குழித்தல் - குளித்தல் : நீராட்டுதல் என்பாருமுளர் . 
பி - ம் : - தலத்தின் , நிலத்து . வீழ்த்தலால் . அந்நெடுங் , 4 குமார் . குழிந்து , 
குவித்து . இச்செய்யுள் மக்களை " என்று தொடங்கும் பாடலுக்குப்பின் சில 
பிரதிகளிலுள்ளது . 

(சகூஅ ) 
202. மக்களை மறந்தனர் மாதர் தாயரைப் 

புக்கிட 1 மறிந்திலர் புதல்வர் பூசலிட் 
டுக்கன ருயங்கின ருருகிச் சோர்ந்தனர் 

துக்க நின் றறிவினைச் சூறை யாடவே . 
( இ - ள் . ) மாதர் மக்களை மறந்தனர் - மகளிர் (தம் ) பிள்ளைகளை மறந்து விட் 
டார்கள் ; புதல்வர் தாயர் புக்க இடம் அறிந்திலர் - புத்திரர் தாய்மார் சென்ற 

பத்தை அறிந்தாரில்லை ; ( இங்ஙனம் அந்நகரமாந்தர் ) , பூசல் இட்டு - பெரி 
தொலித்து , உக்கனர் - நெஞ்சுளைந்தவராகியும் , உயங்கினர் - மனந்தளர்ந்தவ 
ராகியும் , துக்கம் நின்று அறிவினை சூறை ஆட - துயரம் நிலைத்து அறிவைக் 
கொள்ளையிட , உருகி சோர்ந்தனர் - ; ( எ - று .) 

தாயர் புதல்வரையும் , புதல்வர் தம் தாயரையும் அறிந்திலர் : இங்கன 
மானதற்குக் காரணம் , அவர்களுடைய நெஞ்சு இராமனுக்கு நேர்ந்த வருவாசத் 
தைக் கருதியதனால் உக்கு உயங்கியுருகியமையே யென்றவாறு . தாயரை, 
ஐ - அசை . பி - ம் : -- 1 உணர்ந்திலர் . 2 கின் றிருவினை . 

(சகக ) 
உங . காமரங் கனிந்தெனக் கனிந்த மென்மொழி 

மா மடந் தையசெலா மறுகு சேர்தலாற் 
றேமரு நறுங்குழற் றிருவி னீங்கிய 

தாமரை 4 யொத்தன தவள மாடமே . 
( இ - ள் . ) காமாம் கனிந்து என - காமாமென்னும் பண்ணிசை பழுத்தாற் 
போல , கனிந்த மெல் மொழி - இனிய மெல்லிய சொல்லினையுடைய , 
மடந்தையர் எலாம் - அழகிய மகளிர் யாவரும் , மறுகு சேர் தலால் - வீதியை 
அடைந்ததனால் , தவளம் மாடம் - ( முன் அவர்களிருந்த ) வெள்ளியமாளிகைகள் , 
தே மரு நறு குழல் - கட்கினிமையையும் மணத்தையுமுடைய கூந்தலையுடைய , 
திருவின் - திருமகளால் , நீங்கிய - பிரியப்பெற்ற , தாமரை - தாமரைமலரை , 
ஒத்தன- ; ( எ - று . ) 


மா 


காண்டம் 


சு . - நகர்நீங்குப்படலம் 


நசன் 


“ திருப்புறக் கொடுத்த செம்பொற்றாமரைபோன்று கோயில் , புரிக்குழன் 
மடந்தை போகப் புலம்பொடுமடிந்ததன்றே " என்ற சீவகசிந்தாமணி இங்கு 
ஒப்பு நோக்கத்தக்கது . தேன்மரு சூடிய மலரிலுள்ள மதுப்பொருந்திய 
குழலென்றுமாம் . திருவின் , இன் - அசையுமாம் . பி - ம் : -1 கனிந்தன . 2மறுகிற் 
சேர்தலால் , மறுகினே கலால் . 3திருவை. ஒத்ததத் . இச்செய்யுள் “ மழைக் 
குலம் ” என்று தொடங்கும் பாடலுக்குப்பின் சில பிரதிகளிலுள்ளது . ( 500 ) 
20 ச . மழைக்குலம் 1 புரைகுழல் 2 விரிந்து மண்ணுறக் 

குழைக்குல முகத்தியர் 3 குழாங்கொண் டேகின 
ரிழைக்குலஞ் சிதறிட வேவுண் 4 டோய்வுறு 

முழைக்குல முழைப்பன வொத்தொர் போலெலாம் . 
( இ - ள் . ) ஒர் பால் எலாம் - ஒரு பக்கத்திலெல்லாம் , - ஏ உண்டு - அம்பினா 
லடிக்கப்பட்டு, ஒய்வுறும் - தளர்கின்ற, உழை குலம் - பெண்மான்கூட்டம் , 
உழைப்பன ஒத்து - வருந்துகின்றனவற்றைப் போன்று , - குலம் குழை முகத்தி 
யர் - சிறந்த குண்டலத்தை யணிந்த காதினையுடைய மகளிர் , - மழை குலம் 
புரை குழல் - முகிற்குழாத்தை யொக்கின்ற கூந்தல் , விரிந்து மண் உற - 
அவிழ்ந்து தரையிற் புரள , இழை குலம் சிதறிட - ஆபரணசமூகஞ் சிந்த , 
குழாம் கொண்டு - கூட்டமாகத்திரண்டு , ஏகினர் - போனார்கள் ; ( எ - று . ) 

மகளிர் பலராதலாற் கூந்தலும் பலவாதல்பற்றி , மழைக்குலம் என்றார் 
குலக்குழையென மாறுக . முகம் - ஆகுபெயர் . செறிப்பன , பூண்பன முத 
லாகப் பலவகைப்படுதலால் , இழைக்குலமென்றார் . மகளிர்க்கு - உழைக்குலமும் , 
ஸ்ரீராமனைப் பிரிவதனாலுண்டாகிய துயரிற்கு - அம்பும் உவமை . எல்லாமென் 
றது , எஞ்சாமைப்பொருளது . பி - ம் .-- புரி . 2விரித்து . குழாங்களேங்கின , 
குழாங்கொண்டோங்கின , குழாங்கொண்டேங்கினர் . 4 ஓய்தரும் . மொய்த்த , 
ஒத்த , போரெலாம் . 

( 50 க ) 
உ o ரு . கொடியடங் கின மனைக் குன்றங் கோமுர 

சிடியடங் கினமுழக் கிழந்த பல்லியம் 
படியடங் கலுநிமிர் பசுங்கண் மாரியாற் 

பொடியடங் கின மதிற் புறத்து வீதியே 
( இ - ள் . ) மனை குன்றம் - மலைபோன்ற மாளிகைகள் , கொடி அடங்கின - 
கொடிகள் அடங்கப்பெற்றன ; கோ முரசு இடி - மேன்மையையுடைய முரச 
வாத்தியங்களினொலி , அடங்கின --- ; பல் இயம் - பலவகை வாச்சியங்கள் , 
முழக்கு இழந்த - ஒலியை இழந்தன ; மதில் புறத்து வீதி - மதிலின து வெளி 
யிலுள்ள தெருக்கள் , படி அடங்கலும் நிமிர் - நிலமுழுவதினும் பெருகுகின்ற , 
பசு கண் மாரியால் - பசிய கண்ணீரால் , பொடி அடங்கின் - துகள் அடங்கப் 
பெற்றன ; ( எ - று . ) 


நசவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் , 


உண்ண 


மாடங்கள் கொடியெடுத்துக்கட்டுதல் ஒழிந்து , மங்களவாச்சிய வொலி 
களும் ஒலியாதிருக்க , வீதிகள் அழுகின்றவர்களின் கண்ணீர்வெள்ளத்தாற் புழு 
தியடங்கினவென்க . பசுமை - ஈண்டுக்கருமைமேற்று ; இனி , புதுமைமேற்றாய் , 
இதுகாறும் ஒருநாளுமில்லாத புதிய கண்ணீரென்றுமாம் . பி - ம் : - மதிள் . 
20 சு . அட்டிலு மிழந்தன புகைய கிற்புகை 

நெட்டிலு 1 மிழந்தன நிறைந்த பால்கிளி 
வட்டிலு மிழந்தன மகளிர் கான்மணித் 

தொட்டிலு 1 மிழந்தன மகவுஞ் 6 சோரவே . 
( இ - ள் ) அட்டில்உம் - மடைப்பள்ளிகளும் , புகை - (சமையல் செய்தலினா 
லுண்டடாகிற ) புகையை , இழந்தன-; நெடு இல்உம் - உயர்ந்த உபரிகைகளும் , 
அகில் புகை - அகிற்கட்டையினா லுண்டாக்கப்படுகின்ற தூமத்தை , இழந்தன - 
கிளி உம்-- , பால் நிறைந்த வட்டில் - பசுவின்பால் நிறைந்த வட்டிலை , இழந் 
தன - ; மணி தொட்டில்உம் - ரத்தமயமான தொட்டில்களும் , மகஉம் சோர 
குழந்தைகளுக் தளர்ச்சியடைய,மகளிர் கால் - மாதர்களினது அடிகளின் 
வரவை , இழந்தன- ; ( எ - று . ) 

சொற்பொருட்பின்வருநிலையணி : மேலும் இது காண்க . 
வேணுமென்ற விருப்பம் இன்மையால் அட்டில் புகையிழந்தன ; அகிற்புகை 
யூட்டுதல் உல்லாசகாலத்து நிகழ்வதாதலால் , நெட்டிலும் அகிற்புகையிழந்தன ; 
கிளிப்பிள்ளைகட்குப் பாலூட்டுதலைச் செய்யாமையால் , கிளி பால் நிறைந்த வட் 
டிலையிழந்தன ; குழவிகளைத் தாய்மார் எடுத்துவிடவேணுமென்ற கருத்துக் 
கொள்ளாமலிருத்தலால் , மகளிர் காலை மணித்தொட்டிலு மிழந் தனவென்க, 
கால்மணித்தொட்டில் என எடுத்து உரைப்பினுமாம் . பி - ம் : -மறந்தன . 
2 பால்களின் . 3 இழந் தனர் , மறந்தன. மருங்கு . காழ் , சால் , 6 சோர்ந்தவே . 
உ O எ . ஒளிதுறந் தனமுக முயிர்து றந்தெனத் 

துளிதுறந் தனமுகிற் றொகையுந் 2 தூயநீர் 
தளிதுறந் தன பரி தான யானையுங் 

களிதுறந் தனமலர்க் கள்ளுண் வண்டினே . 
( இ - ள் . ) முகம் - ( யாவருடைய ) முகமும் , உயிர் துறந்துஎன - உயிரைப் 
பிரிந்தாற்போல , ஒளி துறந்தன - காந்தியைவிட்டன ; முகில் தொகைஉம் - 
மேகக்கூட்டமும் , துளி துறந்தன - மழைத்துளியை விட்டன ; பரி - குதிரை 
களும் , தூய நீர்- பரிசுத்தமாகிய நீரினையுடைய , தளி- சாலைகளை , துறந்தன 
தானம் யானைஉம் - மதயானைகளும் , மலர் கள் உண் வண்டின் - பூக்களிலிரு 
ந்து மதுவைக் குடிக்கின்ற வண்டுகள் போல , களி துறந்தன -களிப்பைவிட்டன . 

தூய நீர்மையை யுடைய தளி யென்று உரைத்தலும் , தூய நீர்த்துளி 
யென இயைத்தலுமாம் . தளி - கட்டுமிடம் ; அரசன் கோயிலுமாம் . பரிது ஆன 


சிந்தன ; ( எ- று . ) 
காண்டம் 

சு .-- நகர்நீங்குப்படலம் 
பருமையை யுடையதாகியவென் யானைக்கு அடையுமாம் . பி - ம் : - துறந்தன , 
துறந்தனவுடல் . - தூயவாம் , தூயவர் . பேலித்தானம் , பலிதானம் , பரிதானை : : 
கண்ணின் . 

( 50ச ) * 
உ O வு . நிழல் பிரிந் தனகுடை நெடுங்க ணேழையர் 

குழல் பிரிந் தன மலர் குமார் தாளிணை 
கழல்பிரிந் தன சினக் காமன் வாளியு 

மழல் பிரிந் தன துணை பிரிந்த 2 வன்னமே 
( இ - ள் .) குடை நிழல் பிரிந்தன - சாத்திரங்கள் நிழலை விட்டன ; நெடு கண் 
ஏழையர் - நீண்ட கண்களையுடைய மகளிரது , குழல் - கூந்தல் , மலர் பிரிந்தன 
பூக்களைச்( சூடாது ) விட்டன ; குமார் தாள் இணை - ஆடவர்களுடைய உபயபாதங் 
கள் , கழல் பிரிந்தன - வீரக்கழலை விட்டன ; சினம் காமன் வாளிஉம் - கோ 
பத்தையுடைய மன்மதனது பாணங்களும் , - அழல் பிரிந்தன - வெப்பத்தை 
விட்டன ; அன்னம் - அன்னப் பறவைகள் , துணை பிரிந்த - தன்பெடையைப் 

* நிழல்பிரிந்தனகுடை என்றதற்கு - யாவருங் குடைபிடித்துக்கொள்ளு 
தல் முதலியவற்றைக் கொண்டில ரென்றும் , காமன்வாளியும் அழல் பிரிந்தன 
என்றதற்கு - யாவரும் வேட்கையுற்றில ரென்றுங் கருத்துக்கொள்க . பி - ம்: 
1 காமவாளியும் . 2 அன்றிலே: 

( Go ரு ) 
20 க . தாரொலி நீத்தன புரவி தண்ணுமை 

வாரொலி நீத்தன மழையின் 1 விம்முறுந் 
தேரொலி நீத்தன தெருவுந் தெண்டிரை 

நீசொலி நீத்தன 2 நீத்தம் 3போலுமே . 
( இ - ள் .) புரவி - குதிரைகளின் , தார் ஒலி- கிண்கிணிமாலையினோசையை , 
நீத்தன - விட்டனவும் , தண்ணுமை - பேரிகைகளினது , வார்ஒலி - தோல்வாரின் - 
ஒலியை , நீத்தன - நீத்தனவும் , மழையின் விம்முறும்- மேகம் போல ஒலிக்கின்ற , 
தேர் ஒலி - தேரோசையை , நீத்தன - விட்டனவுமாகிய , தெருஉம் - , 
திரை நீர் ஒலி நீத்தன் - தெளிந்த அலைகளையுடைய நீரினது ஒலியை விட்டன 
வாகிய , நீத்தம் கடலை , போலும் - ; (எ - று . ) 

தெருவும் , உம்மை . கதைப்போக்கைத் தழுவிவந்தது : இறந்தது தழுவிய 
வெச்சவும்மையின் பாற்படும். தெரு - அரசர் தெரு . புரவித்தாரொலி முதலியன 
நீங்கப்பெற்ற தெரு , தெண்டிரையொலி நீத்த கடலைப்போலுமென்க . நீத்தம் - 
கடலுக்கு , இலக்கணை . இனி , புரவி தாரொலி - நீத்தன : -தண்ணுமை 
வாரொலி நீத்தன : தெருவும் விம்முறுந் தேரொலி நீத்தன : ( இவை) , தெண் -- 
திரை நீரொலி நீத்தன நீத்தம் போலும் என்று உரைப்பினுமாம் . பி - ம் : - 
* முத்துறத் . 2நீத்த , 3 போலவே . 

( ருசு) 


தள் 


கூரும் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


உக . முழவெழ் மொலிபில முறைபின் யாழ்நரம் 

பெழவெழு மொலியில் விமைப்பில் 2 கண்ணினர் 
விழவெழு மொலியில வேறு மொன்றில 

வழவெழு மொலியல் 4 தரச வீதியே . 
( இ - ள் . ) அரச வீதி - ராஜவீதிகளில் , அழ எழும் ஒலி அலது - அழுதலா 
லுண்டாகிற ஒலியேயல்லாமல் , - முழவு எழும் ஒலி இல - வாச்சியங்களி 
னின்று உண்டாகின்ற ஒலியில்லை ; முறையின் கிரமமாக , யாழ் நரம்பு 
வீணையினது நரம்புகளினின்றும் , எழ எழும் - மிகுதியாக உண்டாகின்ற , 
ஒலி - , இல- ; இமைப்பு இல் கண்ணினர் - இமையாக்கண்ணராகிய தேவர் 
களினது , விழவு - திருவிழாக்களில் , எழும் - உண்டாகின்ற, ஒலி - , இல- ; 
வேறு ஒன்று உம் இல-; ( எ - று .) 

ஒலியில் என்ற பாடத்துக்கு , மூர்ச்சித்தன ராதலால் , அழவெழுமொலியு 
மிலதாயிற் றென்க. இங்கே அரசவீதி என வந்ததால் , கீழ் தெரு என்றதும் 
அரசவீதியையே காட்டும் . பி - ம் : -1 ஆரணம் . 2கண்ண நீர் . ஒலியிலாது , 
ஒலியலால் , ஒலியிலா, ஒலியெழும் . 4 அரசர் . 

(ருஎ) 
உகக . தெள்ளொலிச் 1 சிலம்புகள் சிலம்பு பொன்மனை 

நள்ளொலித் திலநளிர் கலையு மன்னவே 
புள்ளொலித் திலபுனல் பொழிலு 2 மன்னவே 

கள்ளொலித் திலமலர் களிறு 2 மன்னவே . 
( இ - ள் . ) தெள் ஒலி சிலம்புகள் - தெள்ளிய ஒலியினையுடைய காற் சிலம்பு 
கள் , சிலம்பு - ஒலிக்கின்ற, பொன் மனை - பொன்மயமான மாளிகைகள் ,, 
நள் ஒலித்தில் - நள்ளென்று ஒலித்தன வில்லை;நளிர் கலைஉம் - பெரிய மேகலாபா 
ணங்களும் , அன்னஏ - அத்தன்மையனவே ; புனல் - நீரில் , புள் - பறவைகள் , 
ஒலித்தில- ; பொழில்உம் - சோலைகளிலும் , அன்னஏ- ; மலர் - பூக்களில் , 
கள் - வண்டுகள் , ஒலித்தில- ; களிறுஉம் - யானைகளும் , அன்னவே - ; ( எ - று .) 
பி - ம் : - சிலம்புதன் . அன்னதே , பொழில்புனலும் , புனற்பொழிலும் ( 50 அ ) 
உகஉ . செய்ம்மறந் தனபுனல் சிவந்த வாய்ச்சியர் 

கைம்மறந் தன பசுங் குழவி காந்தெரி 
நெய்ம்மறந்தனநெறி யறிஞர் யாவரு 

மெய்ம்மறந் தனரொலி மறந்த வேதமே . 
( இ - ள் .) செய் - கழனிகள் , புனல் மறந்தன நீர் மறக்கப்பெற்றன ; 
சிவந்த வாய்ச்சியர் - சிவந்த அதரத்தையுடைய மகளிரது , கை--, பசுங் குழவி 
இளங்குழந்தைகளை , மறந்தன-- ; காந்து எரி - விளங்குகின்ற அக்கினிகள் , 
நெய் மறந்தன - ( ஆகுதிசெய்யும் ) நெய்யை மறக்கப்பெற்றன ; நெறி அறிஞர் 
யாவர்உம் - நன்னெறியை யறிந்த ஞானிகளனைவரும் , மெய் - தத்துவஞானத் 
தை , மறந்தனர் - ; வேதம் - மறைகள் , ஒலி மறந்த - ஓசையை மறந்தன . 


- 


காண்டம் 


சு . - நகர்நீங்கு படலம் 


கூருக 


பசுமை 


ஈண்டு , இளமை மேற்று . காருகபத்தியம் , ஆஹவநீயம் , தக்ஷி 
ணாக்கினி என மூவகைப்படுதலால் , எரி மறந்தன எனப் பன்மையாற் கூறி 
னார் . யாவரும் வேதபாராயணஞ்செய்தில் ரென்பது ஈற்றடியிற் கூறிய பொ 
ருள். பி - ம் : --1 அருங். மறந்தறநெறி , 3 அறிஞரியாவரும் . 

( ருகே ) 
உகந . * ஆடின எழுதன ரமுத வேழிசை 

பாடின ரழுதனர் பரிந்த கோதைய 
ரூடின் ரழுதன ருயிரி னன்பரைக் 

கூடின ரழுதனர் குழாங்கு மாங்கொடே , 
( இ - ள் . ) குழாம் குழாம் கொடு - கூட்டங்கூட்டமாகத் திரண்டு , ஆடினர் - 
நர்த்தநஞ்செய்து கொண்டிருந்தவர் , அழுதனர் - ; அமுதம் ஏழ் இசை பாடினர் - 
அமிர்தம் போலினிய சப்தசுரங்களைப் பாடிக்கொண்டிருந்தவர் , அழுதனர் - ; 
பரிந்த கோதையர் - நீக்கிய மாலையை யுடையவராய் , ஊடினர் - தங்கணவ 
போடு ஊடினவர் , அழுதனர்- ; உயிரின் அன்பரை கூடினர்- ( தம் ) பிராணநாய 
கரைப்புணர்ந்தவரும் , அழுதனர் - ; ( எ - று . ) 

ஆடுதல் முதலியன நிகழ்த்தியோரிடத்து அத்தொழில் நீங்கி அழுதல் 
* தொழில் நிகழ்ந்ததாகக்கூறியது , முறையிற்படர்ச்சியணியாம் . பி - ம் : - குழாங் 
களாய் . 

( ருக O ) 
உகச . நீட்டில் களிறுகைந் நீரின் வாய்புதல் 

பூட்டில புரவிகள் புள்ளும் பார்ப்பினுக் 
கீட்டில விரை புனிற் றீன்ற கன்றையு 

2 மூட்டில கறவைகன் றுருகிச் 4 சோர்ந்தவே . 
( இ - ள் .) களிறு - யானைகள் , ( பருகுமாறு ), நீரின் - நீரில் , கை நீட் 
டில - துதிக்கையை நீட்டினவில்லை ; புரவிகள் -குதிரைகள் , வாய் - வாயில் , புதல் 
பூட்டில - புல் கொடுக்கப்பெற்றனவில்லை ; புள் உம்- பறவைகளும் , பார்ப்பினுக்கு - 
( தம் ) குஞ்சுகளுக்கு , இரை ஈட்டில-உணவைச் சம்பாதித்தனவில்லை ; க 

கறவை 
பசுக்கள் , ஈன்ற புனிறு கன்றைஉம் - ( தாம் ) பெற்ற இளங்கன்றுகளையும் , ஊட் 
டில் உண்பித்தனவில்லை ; கன்று- அக்கன்றுகள் , உருகி சோர்ந்த - ; ( எ - று ) 

பார்ப்பு - இளமைப் பெயர் ; " பார்ப்பும் பிள்ளையும் பறப்பவற்றிளமை . 
பி - ம் : - 1 நிமிருநீரின்வாய் , நீரின் வாய்முகம் , நீரினீரின்வாய் . ஊட்டிய . கேற் 
வைநைந்து , கறவைபால் , கறவையும் , 4 சோரவே . 

(ருக்க ) 
உகரு . * மாந்தர்த மொய்ம்பினின் மகளிர் கொங்கையா 

மேந்திள நீர்களும் வறுமை யெய்தின 
1 சாந்தமம் மகிணர்த முடியிற் றையலார் 
கூந்தலின் வறுமைய மலரின் 3 கூலமே. 


1 , 


4 


- 


நருக 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் .) மாந்தர்தம் மொய்ம்பினின் 

ஆடவரது மார்பில் , மகளிர் 
கொங்கை ஆம் ஏந்து இள நீர்கள்உம் - மகளிரது தெங்கங்காயையொத்த தனங் 
களும் , சாந்தம் - சந்தனமும் , வறுமை எய்தின - இல்லாமையை யடைந்தன ; 
மலரின் கூலம் - பூவினம் , அ மகிழ்நர் தம் முடியில் - அக்கணவரது குஞ்சி 
யிலும் , தையலார் கூந்தலின் - அம்மகளிரது குழலிலும் , வறுமைய - இல் 
லாமையையடைவன ; (எ-று.) 

ஆடவரும்மகளிரும் மலர்சூடுதலைத் தவிர்ந்தன ரென்பது , பின்னிரண்ட 
டிகளிற் கூறிய பொருள் முன்னிரண்டடிகள் - ஆடவர் மகளிரைப் புல்லி மகி 
ழாமையைத் தெரிவிக்கும் . மொய்ம்பு - ஆகுபெயர். தையல் - அழகு . சுட்டைத் 
தையலாரோடுங் கூட்டுக . பி - ம் : - சாந்தயர்கடையவர் தார்பெய் குஞ்சியின் , 
சாந்தயர்சடையவாந்தார்பெய் குஞ்சியின் வறுமையம் . கூவமே . ( நிக 2 ) 


வேறு 


- 


உககா. ஓடை நல்லணி முனிந்தன வுயர்களி றுச்சி 

சூடை நல்லணி முனிந்தன " தொடர்மனை 2கொடியி 
னாடை நல்லணி முனிந்தன 3 வம்பொன்செ யிஞ்சி 

பேடை நல்லணி முனிந்தன 4 மென்னடைப் புறவம் . 
( இ - ள் .) உயர் களிறு - பெரியயானைகள் , ஓடை - முகபடாத்தையும் , நல் 
அணி - சிறந்த ஆபாணங்களையும் , முனிந்தன - வெறுத்தன ; தொடர் - மனை 

நெருங்கிய மாளிகைகள் , உச்சி சூடை - சிகரத்தி லணிதற்குரிய , நல் அணி 
நல்ல அலங்காரங்களை , முனிந்தன-- ; கொடியின் ஆடை - துவசப்படங்கள் , நல் 
அணி - நல்ல அழகை, முனிந்தன - ; அம் பொன் செய் இஞ்சி - அழகிய பொன்னா 
லாகிய மதிலில் , மெல் .. நடை புறவம் - மெல்லியநடையையுடைய புறாக்கள் , 
பேடை - தம்பேடையினது , நல் அணி - நல்லழகை , முனிந்தன - ; ( எ- று . ) 

" பேடையும் பெடையும் என்றலின் , பேடையும் பெண்மைப்பெயர் . 
“ பேடையும் பெடையு நர்டினொன்றும் ” என்றதனால் . புறவத்திற்குப் பேடை 
கூறினார் . பி - ம் : - சுடர் . கொடிகள் , சிறுவியான்னம் , செம்பொன்செயன் 
னம், செம்பொன்செயன்னப். வெள்ளிடைப்பிறக்கம் , வெள்ளடைப்பிறக்கம் . 
உகள் . திக்கு நோக்கிய தீவினைப் பயனெனச் சிந்தை 

நெக்கு 2 நோக்குவோர் நல்வினைப் பேயனென 4 நேர்வோர் 
பக்க நோக்கலென் பேருவர லின்ப மென் றிரண்டு 

மொக்க நோக்கிய யோகரு மருந்துய 10 ருழந்தார் . 
( இ - ள் . ) பருவால் இன்பம் என்ற இரண்டு உம் - இன்பதுன்பங்களி என் 
டையும் , ஒக்க நோக்கிய - சமமாக எண்ணுகின்ற , யோகர் உம் - யோகியரும் , 
அரு துயர் - ( போக்குதற்கு ) அரிய துன்பத்தால் , உழந்தனர் - வருந்தினார்கள் : 
(என்றால்) , ( துன்பம் இன்பம் என்ற இவை நேரும்போது , ) ( முறையே ), திக்கு 
நோக்கிய தீவினை பயன் என - ( தாம் இருக்கும் ) இடத்தை நாடிவந்த தீவினை 


தகாண்டம் 


2 


மன்செல்வது 
சு.- நகர்நீங்குபடலம் 

கூருங 
யின் பயனென்று , சிந்தை நெக்கு நோக்குவோர் - மனம் முறிந்து நோக்குபவரும் , 
நல்வினை பயன் என - புண்ணியத்தின் பயனென்று , 

புண்ணியத்தின்பயனென்று , நேர்வோர் பக்கம் - மனத் 
திற்கொள்பவருமான இவ்வுலகத்தவரிடத்து , (மிகவும் வருந்தினாரென்பதைப் 
பற்றி ), நோக்கல் என் - ஆராய்ந்து பாராட்டிக் கூறவேண்டுவது என்ன ? ( எ - 

( எ - று .) 
இன்பம் நேர்ந்தபோதும் துன்பம் நேர்ந்தபோதும் அவற்றில் விருப்பு 
குறித்து வருந்தினாரென்றால் , ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் நாம் இருக்கும் 
இடத்தை நாடி நம்மைத் துன்பப்படுத்தவந்த தீவினையின் விளைவாகும் இது 
என்று மனம் நெக்குத்தளர்வதும் , ஏதேனும் இன்பம் நேர்ந்தால் நமது புண் 
ணியத்தின்பயன் இது என்று மனங்களிப்பதுமாகவுள்ள உலகத்தவர் வருந்தி 
னாரென்பதைக் குறித்துக் கூறவேண்டுமோ ? என்பதாம் . ஒரு பொருளைக் கூறி 
அதனால் மற்றொரு பொருள் எளிதில் சித்திக்கக்கூறியதனால் , இச்செய்யுள் 
தொடர்நிலைச் செய்யுட்பொருட்பேறணியாம் . துன்பம் நேர்ந்தால் தீவினைப் 
பயனென்று மனம் வருந்துவதும் , இன்பம் நேர்ந்தால் புண்ணியப்பயனெனக் 
கருதி மனம் மகிழ்வதும் உலகத்தவரின் தன்மை யாதலால் , அவரை திக்கு 
நோக்கிய தீவினைப்பயனெனச் சிந்தை நெக்கு நோக்குவோர் நல்வினைப் 
பயனென நேர்வோர் என்றார் . 

யோகம்- கடவுளிடத்து மனத்தைச் செலுத்தி நிற்பது ; அதனையுடையவர் 
யோகர் . பி - ம் : - பயமிது , பயனிது . 2 நோக்கியர், நோக்கலர் . பயம் . 4 நேராப் , 
நேர்ஞானப் நோக்கிலேன் , நோக்கிலர் . பேருவரல்போகம் . ஒன்று , ஒருங்க . 
யோகியர் . 10உழன்றார் . 

( ருகச ) 
உகவு . 1 ஓவி னல்லுயி உருயிர்ப்பினோ டுடல்பதைத் துலைய 

3 மேவி 4 நல்லேழ கெழில்கெட விம்மனோய் 7 விம்மத் 
தாவி லைம்பொறி 8 மறுகுறத் தயரத னென்ன 

வாவி 9 நீக்கின்ற தொத்ததவ் வயோத்திமா நகரம் . 
( இ - ள் . ) அவ்வயோத்திமாநகரம் - , உடல் - ( பிராணிகளினது ) சரீரங் 
கள் , உயிர்ப்பினோடு - பெருமூச்சுடன் , ஓவு இல் நல் உயிர் பதைத்து - நீங்குத 
லில்லாத இனிய சீவன் பதறப்பெற்று , உலைய - வருந்துதலை , மேவி - பொருந்தி , 
நல் அழகு எழில் கெட - சிறந்த அழகும் எழிலுங் கெடுதலாலும் , விம்மல் நோய் 
விம்ம - கலக்கத்தைத்தருகின்ற துன்பம் மிகுதலாலும் , தா இல் ஐம் பொறி 
மறுகுற - கெடுதலில்லாத பஞ்சேந்திரியங்கள் சுழற்சியடைதலாலும் , தயாதன் 
என்ன 

சக்ரவர்த்திபோல் , ஆவி நீக்கின்றது - (ஸ்ரீராமனது பிரிவிற்கு ஆற்றாது ) 
உயிரை விடுகின்றதனை , ஒத்தது - ; ( எ - று .) 

நகரம் ஆவி நீக்கின்றதொத்த தென்றாராயினும் , நகரத்தவர் ஆவி நீக்கின் 
றனரொத்தன ரென்று கருத்துக்கொள்க . மன்னனெப்படி மன்னுயிரப்படி 
யென்பவாகலான் , தயரதனென்ன வாவி நீக்கின்றது என்றார். ஆவுமழுத ... 

45 


- 


கம்பராமாயணம் 

அயோத்தியா 
அம்மன்னவனைமானவே " என்றார் கீழும் . பிம்: - ஒவநல்லுயிர் , ஓவிநல்லு 
யிர் : உணர்வினோடு. மேவு . தொல் . உலகெழில், விம்மி . உலகத், மறுகுறுர் . 

( ருகடு ) 
உக்கூ - இராமன் சீதையிருக்குமிடத்தைச் சேர்தல் . 
1 * உயங்கி யந்நக ருலை வுற வொருங்குழை சுற்ற 
மயங்கி 3 யேங்கினர் வயின் வயின் 4 வரம்பிலர் தொடர் 
வியங்கு பல்லுயிர்க் கோருயி ரென் நின்ற விராமன் 

றயங்கு பூண்முலைச் சான்கி யிருந்துழிச் சார்ந்தான் . 
( இ - ள் . ) ( இவ்வாறு ), அ நகர் - அந்நகரத்தவர் , உயங்கி உலைவுற - மனந் 
தளர்ந்து வருந்தவும் , ஒருங்கு உழை சுற்ற் - ஒருமிக்கப் பக்கத்திற் சூழவும் , மய 
ங்கி எங்கினர் - அறிவுகலங்கி அழுதவாாய் , வாம்பு இலர் - அநேகர் , வயின் 
வயின் - இடந்தோறும் , தொடர் - பின்னே வரவும் , இயங்கு பல் உயிர்க்கு - 
இயங்குகின்ற பலவகைப்பட்ட எல்லா வுயிர்களுக்கும் , ஓர் உயிர் என நின்ற 
ஒப்பற்ற சீவன்போல இருக்கின்ற , இராமன்- , தயங்கு பூண் முலை சானகி - 
விளங்குகின்ற ஆபாணங்களை யணிந்த தனங்களையுடைய சீதை, இருந்த உழி 
இருந்த விடத்தில் , சார்ந்தான் -போனான் ; ( எ - று . ) -- பி - ம் : -1உயங்குநன்னகர் . 
ஒருபுடைச் . ஏங்கின . வரம்பில் . 5உயிற்குயிரென நின்றவவ் , உடற்கோருயி 
ரென்நின்ற, 

( ருக்க ) 
220.-- தாயர் முதலியோர் அருகேபொரும் இராமபிரான் வனவாசத் 
திற்கு உரிய கோலத்தோடுவருவது கண்டு சீதை துணுக்குற்றெழுதல் . 
அழுது தாயரொ படருந்தவ சந்தண சாசர் 
புழுதி யாடிய மெய்யினர் புடைவந்து பொருமப் 
2 பழுது சீரையி னுடையினன் வரும்படி பாரா 
வெழுது பாவையன் 

ண் மனத் துணுக்கமொ டெழுந்தாள் . 
( இ - ள் . ) தாயரொடு - தாய்மாரும் , அரு தவர் - முனிவரும் , அந்தணர் . 
வேதியரும் , அரசர் - மன்னர்களும் , அழுது.-- , புழுதி ஆடிய மெய்யினர் - 
( பூமியிற் புரளுதலால் ) தூசி படிந்த . உடலினையுடையராய் , புடை வந்து 
பொரும பக்கங்களில் வந்து வருந்த் - சீரையின் உடையினன் - மரவுரி 
யாகிய ஆடையையுடையனாய் , பழுது வரும் - பொல்லாங்காக ( ஸ்ரீராமன் ) 
வருகின்ற , படி 

எழுது பாவை 

அன்னாள் - 
சித்திரப் பாவையை யொத்த சீதை , -- மனம் துணுக்கமொடு - மனத்திலச்சத் 
துடன் , எழுந்தாள் - ; ( எ- று . ) 

அருந்தவரென முன்னர் வந்ததனால் , அந்தணரென்றது இல்லறத்தாரை . 
பி - ம் : -1 அந்தணர் முனிவரோடு , அந்தணர்முனிவர்கள் , அருந்தவவந்தணர். 
2 பழுதில் . 3சீரையன்சடையினன் . 4 பார்த்தாள் . 5 மனர் . 

( ருகஎ ) 


னா 


ட 


வகையை , பாரா 


கண்டு , 


காண்டம் 


யா 


மேலைாகி 

சு .--நகர்நீங்கு படலம் 
உஉக.-- இதுவும் அடுத்தகவியும் - ஒருதொடர் : அப்போதுமாமியர் முதலி 
யோர் சீதையைத் தழுவிக்கொண்டு வருந்த , அன்னாள் இன்னதென்று 

உணராது கணவனை நிகழ்ந்ததையுணர்த்துமாறு வினவல் . 
எழுந்த நங்கையை மாமியர் தழுவின 2 ரேங்கிப் 
பொழிந்த பவுண்கணீர்ப் புதுப்புன லாட்டினர் புலம்ப 
வழிந்த சிந்தைய ளன்னமீ தின்னதென் றறியாள் 
வழிந்த நீர்நெடுங் கேண்ணினள் வள்ளலை நோக்கி 

இதுவும் அடுத்தகவியும் - ஒரு தொடர் . 
( இ - ள் .) எழுந்த நங்கையை - ( அவ்வாறு ) எழுந்த பிராட்டியை , மாமி 
- , தழுவினர் - தழுவிக்கொண்டு , எங்கி- , பொழிந்த உண் கண் நீர் 

புது 
புனல் - சிந்தின மையுண்ட கண்களி னீராகிய புதுநீரால் , ஆட்டினர் - நீராட் 
டினவர்களாய் , புலம்ப- , -அன்னம் - சானகி , அழிந்த சிந்தையள் - வருந்திய 
மனத்தளாய் , ஈது இன்னது என்று அறியாள் - இதற்குக் காரணம் இன்னதென் 
றறியாதவளாய் , நெடு கண் வழிந்த நீரினள் பெரிய கண்களினின்றும் 
பெருகுகின்ற நீரினையுடையளாய் , வள்ளலை நோக்கி - ஸ்ரீராமனைப்பார்த்து , - 
-( எ - று ) - இயம்பினள் என அடுத்த கவியோடு முடியும் . 

மாமிமார் சீதையுள்ள இடத்துக்கு வந்ததாக முதனூலிற் கூறப்பட 
வில்லை . மாமி - கணவன்றாய் . இது காறுமில்லாத கண்ணீராதலின் புதுப் 
புனலென்றார் . நெடுங்கண்ணீரினளென விகுதிபிரித்துக் கூட்டப்பட்டது . 
பி - ம் : - மங்கையை. 2 ஏந்தி . 3 வெங்கணிற், வெங்கணீர்ப் , புன்கணீர் . புலம்பி . 
அன்னமுமின்னதென்று , அன்னவ தின்னதென்று , அன்னளின்னதென்று, 
அன்னமிதின்னதென்று , அன்னாள் மதியின்னதென்று . கேண்ணினாள் . நோ 

( ருக அ ) 
வேறு . 
உஉஉ . பொன்னை மற்ற பொலங்கழ லோய் புகழ் 

மன்னை யுற்றதுண் டேர மற்றிவ் வன் றுய 
ரென்னை யுற்ற தியம்பென் றியம்பினாண் 

மின்னை யுற்ற 4 நடுக்கத்து மேனியாள் . 
( இ - ள் . ) மின்னை உற்ற - மின்னலையொத்த , நடுக்கத்து நடுங்குதலை 
யுடைய , 
துயர் - இக்கொடுந்துன்பத்திற்குக் காரணம் , புகழ் மன்னை - கீர்த்தியையுடைய 
சக்ரவர்த்திக்கு , உற்றது - நேரிட்ட தீங்கு , உண்டு - ? என்னை உற்றது - யாது 
நேர்ந்தது ? இயம்பு-- , என்று - , இயம்பினாள் 

- ; ( எ - று. ) -- மற்று - அசை . 
மாமிமார் அழுவதுநோக்கிச் சக்ரவர்த்திக்கு ஏதேனும் தீங்கு நேரிட் 
டதோ என்று சீதை சங்கித்து வினாவினளென்க, மன்னையென்பது முன்னிலை 


க்கா . 


- 


மல் 


கூருசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


, புகல் 


யில்வந்த படர்க்கையெனக்கொண்டு , மன்ன்னாகிய உன்னை என உரைத்த 
லும் பொருந்தும் . பொன்னை , ஐ - உருபுமயக்கம் . பி - ம் : -- புகல் . 2 வினை 
வன் , அன்றிவான் ஒத்த . 4.நடுவுற்ற . 

( ருக்கூ ) 
உஉ ங . - இராமபிரான் செய்தி தெரிவித்தல் . 
பொருவி லெம்பி புவிபுரப் பான் புக 
லிருவ ராணையு மேந்தினெ னின்றுபோய்க் 
கருவி மா மழைக் கற்றடங் 3கண்டுநான் 

வருவெ 4 னீண்டு வருந்தலை நீயென்றான் . 
( இ - ள் . ) (இராமன் சீதையை நோக்கி ) , பொருவு இல் எம்பி - ஒப்பற்ற 
என் தம்பி ( பரதன் ) , புவி புரப்பான் - பூமியைக்காப்பவனாக , நான் - 
இருவர் ஆணைஉம் ஏந்தினென் - தஞ்சமாகிய இருமுதுகுரவரது ஆஜ்ஞை 
யைத் தாங்கினவனாகி , இன்று போய்- , கருவி மா மழை கல் தடம் - 
(உலகியல்நடாத்தற்குக் ) காரணமாகிய பெருமை தங்கிய மேகங்களுள்ள வன 
த்தை , கண்டு- , ஈண்டு , வருவென் - இங்கே வருவேன் ; நீ வருந்தலை 
நீ வருத்தமடையாதே , என்றான் -- ; ( எ - று . ) 

இத்தனை நாளென்று சொல்லாமல் கற்றடங்கண்டு நான் வருவேனென்று 
காட்டுக்குப் போய் உடனே வந்திடுபவன் போல இராமபிரான் சொல்லியது , 
சீதை வருந்தா திருத்தற்பொருட்டு. காட்டை கற்றடம் என்று சொல்லுதலை 
* கற்றடங்காணு 

தியென்னில் " என்று கீழ்வந்தது கொண்டும் உணர்க . பொருந் 
தார்கைவேல் துதிபோ ற்பாயும் பரற்களை யுடைமையால் , கற்றடம் என்னப் 
பட்ட தென்னலாம் . பி - ம் : -புகழ் . 2 கற்கடம் . 3 கண்டுடன் , கண்டுபின் . 

( D20) 
உஉசு. - இராமபிரான் சொன்ன ரீதிக்குச் சீதை வருந்துதல் . 

நாய கன் 1 வன் நண்ணலுற் றானென்று 
மேய மண்ணிழந் தானென்றும் விம்மல 
a வ ருந்தலை 2 நீங்குவென் யானென்ற 

தீய வெஞ்சொற் செவிசுடத் தேம்புவாள் . 
( இ - ள் . ) (சீதை ), நாயகன் வனம் நண்ணல் உற்றான் என்று உம் -கணவன் 
காட்டிற்குப்போகத்தொடங்கினானென்றேனும் , மேய மண் இழந்தான் என்று 
உம் - ஆளுதற்குப் பொருந்திய இராச்சியத்தை யிழந்தானென்றேனும் , விம்ம 
லள் வருந்தாதவளாய் , நீ வருந்தலை யான் நீங்குவென்- , என்ற-, தீய வெம் 
சொல் - மிகக்கொடிய சொல் , செவிசுட - காதைச்சுட, தேம்புவாள் - வருந்து 
வாள் ; ( எ - று . ) பி - ம் : -- 1சுரம் . 2நீங்குவனாமென்ற. 3 விம்முவாள் , விம்மினாள் . 

உஉ ரு .-- சீதை துயரமடைந்தது பற்றிய கவிக்கூற்று . 
துறந்து போமெனச் சொற்றசொற் றேறுமோ 
வுறைந்த பாற்கடற் சேக்கை யுடனாரீஇ 
யறந்தி றம்புமென் றைய னயோத்தியிற் 
பிறந்த பின்பும் பிரிவில் ளாயினாள் 


4 இன்று . 


காண்டம் 


சு . --நகிர்நீங்குப்படலம் 


நருள் 


- 


கூட 


( இ - ள் .) உறைந்த - ( தாம் ) வசிப்பதற்கு இடனான , பாற்கடல் - திருப் 
பாற்கடலிலே , சேக்கை ( ஆதிசேஷனாகிய ) படுக்கையில் , உடன் 
( வசிப்பதை), ஒரீ இ - விட்டு , ஐயன் - இராமபிரான் , அறம் திறம்பும் என்று 
அயோத்தியில் பிறந்த பின்பு உம் - ( நாம் அவதரித்துத் தருமத்துக்கு விரோ 
தஞ்செய்பவரை யழிக்காவிட்டால் ) தருமம் நிலை கெடுமே ! என்று கருதித் 
திருவயோத்தியில் திருவவதரித்தபின்பும் , பிரிவு இலள் ஆயினாள் - ( சீதை 
வடிவங்கொண்டு உடனுறைந்து ) நீங்காதவளான வள் , துறந்து போம்- ( கண் 
வன் தன்னைப் ) பிரிந்துவிட்டு போவான் , என - என்று தான் கருதுமாறு , 
சொற்ற - சொன்ன , சொல் - வார்த்தைக்கு , தேறும்ஓ - ஆற்றுவளோ ? 

உலகத்தில் அரக்கரால் நிலைகெடுவதாக இருந்த அறத்தை நிலைநிறுத் 
தும்பொருட்டுத் திருப்பாற்கடலிலிருந்து வந்து திருமால் இராமனாகத் திரு 
வவதரித்தபோது அவனைவிட்டுப் பிரியா திருக்கவேணுமென்னுங் கருத்தி 
னாலேயே தான் சீதையாகத் திருவவதரித்த இலக்குமி உன்னை விட்டுப் பிரிந் 
துபோவேன் என்ற சொல்லுக்கு ஆற்றுவளோ ? ஆற்றமாட்டாளென்ற 
வாறு . துறந்துபோமெனச்சொற்ற சொல் தேறுமோ என்பதைப் பின் மூன்ற 
டிகள் சமர்த்தித்து நின்றது - தொடர்நிலைச் செய்யுட்குறியணியாம் . திருப் 
பாற்கடலில் அனந்தன்மீது அறிதுயிலமரும் திருமால் தேவர்களின் வேண்டு 
கோளினால் அரக்கரால் உலகத்துக்குத்தோன்றியுள்ள துயரத்தை நீக்கு 
மாறு தான் அவர்கட்கு உறுதியளித்துத் தசரதகுமாரனாய்த் திருவவதரித்த 
தைத் கீழ்ப் பாலகாண்டத்துத் திருவவதாரப்படலத்தா லறிக . திருப்பாற் 
கடலிலுள்ள திருமாலின் வியூகமூர்த்தியே இராமகிருஷ்ணாதி யவதாரங் 
களுக்குக் காரணமாகு மென்ற நூற்கொள்கையும் , இங்குக் கவனிக்கத்தக் 

" சாதுக்களைக்காத்தற்காகவும் , கொடுந்தொழில் புரிபவரையொழித்தற் 
காகவும் , அறத்தை நிலைநாட்டுதற்காகவும் யுகந்தோறும் திருவவதரிக்கின் 
றேன் என்று ஸ்ரீகீதையிற் கூறியதற்குஏற்ப , அறந்திறம்பு மென்று ஐய 
னயோத்தியிற்பிறந்த என்றார் . திருமால் இராமனாகும் போது திருமகள் 
சீதையாகவும் , திருமால் கிருஷ்ணனாகத்திருவவதரிக்கும் பொழுது இலக்குமி 
உருக்குமிணியாகவுந் திருவவதரிப்பள் என்று பிற நூல்களிற் கூறுவது , 
இங்குக் கருதத்தக்கது . பாற்கடற்சேக்கையுடனொரீஇ என்பதற்கு - பாற் 
கடலைச் சேக்கையாகிய ஆதிசேடனுடனே விட்டிட்டு ( ஆதிசேடனென்பான் 
தனது தம்பியாக இருக்குமாறு அவ்னுடன் திருப்பாற்கடலை விட்டிட்டு ) 
என்று விசேடப்பொருளுரைப்பர் . பி - ம் : -1தேறுமே , போதும் . 3 பிரிய 
லளாயினாள் . பிரியலனாயினான் . 

( ருஉஉ ) 
உஉசு.- தன்னை உடன்வராது இரு என்று இராமன் கூறியதை 

நினைந்துநினைந்து சீதை வருந்துதல் . 
அன்ன தன்மைய பளையனு மன்னையுஞ் 
சொன்ன செய்யத் துணிந்தது தூயதே 
யென்னை யென்னை யிருத்தியென்றா யெனா 
வுன்ன வுன்ன வுயிருமி ழாநின்றாள் . 


கூருது 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


3 


. ( இ - ள் .) அன்ன தன்மையள் - அத்தன்மையையுடைய பிராட்டி , ஐயன் 
உம் . அன்னை உம் இருமுதுகுரவரும் , சொன்ன - சொல்லியகாரியங்களை , 
செய்ய- , துணிந்தது - நிச்சயங்கொண்டது, தூயதுஏ - தூய்மையையுடை 
யதே ; என்னை - யாதுகாரணத்தால் , என்னை இருத்தி என்றாய் - என்னைக் 
குறித்து ( இங்கே ) இரு என்று சொன்னாய் ? எனா- என்று கூறி , உன்னஉன்ன 
( அவ்விராமன் கூறியதை ) நினைக்க நினைக்க, உயிர் உமிழா நின்றாள் - பெருமூச்சு 
விடுபவளானாள் ; ( எ - று ) = H- ம் : -1 அன்னையுந்தாதையும் . 2 என்றான் . என் 
றாள் , அருள் . 

( ருஉங 
உ உஎ.-- இராமன் சீதையை நோக்கிக் கான்கஞ் சுடுமெனல் . 

வல்ல ரக்கரின் மால்வரை 2 போய்விழுந் 
தல்ல 3 ரக்கி னுருக்கழல் 4 காட்டயற் 
கல் 5 ல ரக்குங் கடுமைய வல்லநின் 

சில்ல ரக்குண்ட சேவடிப் போதென்றான் . 
( இ - ள் . ) ( அது நோக்கி ஸ்ரீராமன் ) , நின் - உனது , 

உனது, சில் - குளிர்ந்த , 
அரக்கு உண்ட - செம்பஞ்சு ஊட்டிய , சே அடி போது - சிவந்த (மெல்லிய ) 
அடித்தாமரைகள் , - வல் அரக்கரின் - கொடிய ராக்ஷசர்போலத்தோன்றுகின்ற, 
மால் வரை - பெரிய மலையில் , போய் - , விழுந்து நடந்து , அல் - இரவிலும் , 
அரக்கின் உருக்கு - அரக்கை உருக்கினது போன்ற , அழல் - வெப்பத்தை , காட்டு 
காட்டுகின்ற, அயல் கல் - பக்கத்திலுள்ள கற்கள் , அரக்கும்- தைத்தலைத்தாங்கற் 
குரிய , கடுமைய அல்ல - கடுமையையுடையனவல்ல , என்றான்- ; ( எ - று . ) 

காட்டயற்கல் வனத்தினிடத்துள்ள கல் லென்றுமாம் . முதலடியில், 
அரக்கர் - ரக்ஷஸ்என்பது விகாரப்பட்டு அர் விகுதிபெற்று வந்தது . இரண் 
டாமடியில் , அரக்கு ரக்தஎன்ற வடசொல்லின் திரிபு. நான் காழடியில் 
அரக்கு - லாக்ஷாஎன்ற வடசொல்லின் திரிபு . இச்செய்யுளில் முதலெழுத்து 
வேறுபட்டிருக்க , இரண்டு முதலிய சில எழுத்துக்கள் ஒன்றிப் பொருள் வேறு 
பட்டது ; திரிபுஎன்னுஞ் சொல்லணியரம் . பி - ம் : -1 அரக்கர் திண் , 2 

ஊட 
ழுந்து , மேல் விழுந்து , அரக்கினுருக்கெழில் , அரக்கியுருக்கழற், 4காட்டதர்க் , 
காட்டெனும் , காட்டியல் . அரக்கினும் . 

( ருஉச ) 
உ.உ அ . - சீதை உமது பிரிவுத்துயரினும் காடு சுடாது என்னுதல் . 

பரிவி கந்த மனத் தொடு பற்றிலா 
தொருவு கின்றனை யூழி யருக்கனு 
மெரியு 3 மென்பது 4 யாண்டைய தீண்டுநின் 

பிரிவி னுஞ்சுடு மோபெருங் காடென்றாள் . 
( இ - ள் . ) (சீதை ), - பரிவு இகந்த மனத்தொடு - இரக்கம் நீங்கிய மனத் 
தோடு, பற்று இலாது - ( என்னிடத்தில் ) விருப்பமில்லாமல் , ஒருவுகின்றனை - 
( என்னைவிட்டு) நீங்கிச்செல்லுவதாக இருக்கின்றாய் ; ஊழி அருக்கன் உம் - 
பிரளயகாலத்துச் சூரியனும் , எரியும் என்பது - சுடுவானென்பது , ஈண்டு - 


காண்டம் 


சு .--- நிகர்நீங்குப்படலம் 


( உன் பிரிவுத்துயரினால் நேரும்) இவ்வெப்பத்திற்கு முன்னே , யாண்டையது 
எத்தன்மையுடையது ? (நின்பிரிவுத்துயர் பிரளய காலத்துச் சூரியனைக் காட்டி 
லும் சுடுமென்றபடி ) ; பெரு காடு - ( நீ ) செல்லப்போகின்ற பெரிய காடா 
னது , நின் பிரிவின் உம் சுடும்ஓ - உனது பிரிவுத்துயரைக் காட்டிலும் சுடுந் 
தன்மையதோ? ( அன்று என்றபடி ) , என்றாள் - என்று கூறினாள் ; ( எ - று :) 

என்னிடத்து இரக்கமும் பற்றும் இல்லாமல் நீர் என்னைவிட்டுச் செல் 
லுவதனால் எனக்கு நேரும் பிரிவுத்துயர் ஊழிக்காலத்துச் சூரியனும் நிக 
சல்லனென்னும்படி சுடுமே ! இப்படிப்பட்ட பிரிவுத்துயரைவிடக் கானகஞ் 
சுடுந்தன்மையதோ? அன்று என்றன் ளென்பதாம் : ஈண்டும் நின் பிரிவினும் 
என எடுத்து - ( இப்போது ) நெருங்கப்போகின்ற நின் பிரிவைவிட என்று . 
உரைப்பினுமாம் . உமக்கு என்னிடத்து இரக்கமும் விருப்பமும் இருக்குமா 
யின் , என்னைவிட்டிட்டுச் செல்லமாட்டீரென்பாள் பரிவிகந்த மனத்தொடு 
பற்றிலா தொருவுகின்றனை என்றாள் . இச்செய்யுளால் , பெருங்காடு உனது 
பாதத்திற்குச் சுடுமே என்று இரக்கமுள்ளவன் போற் கூறிய இராமன் பேச்சை 
மறுத்துக்கூறியவாறு . பி - ம் : - 1 இழந்த , ஒரு . 3 என்பன . யாண்டையவீண்டு , 
யாண்டைய தின்று . 5 கான் . 

( ருஉரு ) 
உஉ கூ :-- சீதையின் மனவுறுதியைக் கண்டு இராமன் 

சிந்தை கொள்ளுதல் . 
அண்ண லன்ன சொற் கேட்டன் னன்றியு 
முண்ணி வந்த கருத்து முணர்ந்தனன் 
கண்ணினீர்க்கடல் கைவிட நேர்கில 

னண்ணு கின்றன னென் செயற் பாற்றெனா. 
இ - ள் . ) அண்ணல் - ஸ்ரீராமன் , - அன்ன சொல் கேட்டனன் அன்றிடம் 
அவ்வார்த்தையைக்கேட்டது மல்லாமல் உள் நிவந்த கருத்து உம்- ( அவளுடைய ) 
மனத்திற் பொருந்திய எண்ணத்தையும் , உணர்ந்தனன் - அறிந்தவனாய் , கண் 
ணின் நீர் கடல் - கண்ணீராகிய கடலை , கைவிட - (சீதை ) பெருக்க , நேர் 
கிலன் - ( அவளை விடுதற்கு ) உடன்படாதவனாய் , என் செயல் பாற்று - யாது 
செய்தற்குஉரியது ? எனா - என்று , எண்ணுகின் றனன்- சிந்திப்பானாயினான் ; 
( எ - று . ) --பி - ம் : - நோக்கிலன் . 

( ருஉசு ) 
உரு.0.- அப்போது சீதை மரவுரி புனைந்து இராமனயலில் நிற்றல் . 

அனைய வேலை யகன்மனை யெய்தினள் 
புனையுஞ் சீரந் துணிந்து புனைந்தன 
3 ணினையும் வள்ளல்பின் வந்தய னின் 

பனையி னீள் கரம் பற்றிய கையினாள் . 
( இ - ள் . ) அனைய வேலை - அப்பொழுது , ( சீதை ) , அகல் மனை எய்தின்ள் 
விசாலமான மாளிகையினுட்புகுந்து , புனையும் 

சீரம் 

உடுத்தற்கு உரிய 


-- 


றனள் 


* 


கூசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


என்ற 


மாவுரியை , துணிந்து - , புனைந்தனள் - உடுத்துக்கொண்டு, நினையும் - ( என் 
செய்யலாமென்று ) எண்ணமிட்டுக்கொண்டிருந்த , 

எண்ணமிட்டுக்கொண்டிருந்த , வள்ளல்பின் - ஸ்ரீரா 
மனிடம் , வந்து- , பனையின் மீள் காம் பற்றிய கையினாள் பனைமரம் 
போல நீண்ட ( அவனது ) திருக்கையைப் பிடித்த கையினையுடையளாய் , 
அயல் - பக்கத்தில், நின்றனள்- ( எ - று . ) 

சீதை உடன் வருதற்கு நேர் தல்பற்றி , வள்ளல் என்றார் . இனி , நினைவில் 
என்றபாடத்துக்கு , நினைவு இல் வள்ளல் - அழைத்துப்போக மனமில்லாத வள் 
எலென்றும் , ஆலோசனையிலிருக்கின்ற வள்ளலென்றுமாம் . பி - : - எய்தி 
யப் , சீரை , நினைவின் . 4 அவணின் றனள் . 

( இஉ எ ) 
உக .-- சீதையின் செயலைக் கண்டவரின் பெருவருத்தர் . 

எழை தன் செயல் கண்டவர் யாவரும் 
வீழு மண்ணிடை வீழ்ந்தனர் வீந்திலர் 
வாழு நாளுள வென்றபின் மாள்வசோ 

ஆழி பேரினு முய்குக உருய்வரே . 
( இ - ள் . ) ஏழை தன் செயல் -சீதையின் செய்கையை , கண்டவர் யாவர் உம் 
பார்த்தவானைவரும் , வீழும் மண்ணிடை - பொருந்திய நிலத்தில் , வீழ்ந்தனர் . 
விழுந்தவராகியும் , வீந்திலர் - இறந்தாரில்லை ; வாழும் நான் - ஆயுள் காள் , உள 

பின் - உள்ளன வென்றால் , மாள்வர் ஓ அழிவரோ ? ஊழி பேரின் உம் - 
( யுகமுடிந்து ) பிரளயம் வந்தாலும் , உய்குகர் பிழைப்பவர் , உய்வர்- ; ( எ - று . ) 

யாவரும் மண்ணிடை வீழ்ந்தனர் வீந்திலார் என்பதைப் பின்னடிகள் 
சமர்த்தித்துநின்றன ; பொதுப்பொருளாற் சிறப்புப்பொருளைச்சமர்த்தித்து 
நின்ற வேற்றுப்பொருள்வைப்பணி . எ - தேற்றம் . பி - ம் :-கண்டபின் . 
2உய்குவார் . 

( ருஉ அ ) 
உ x ...- சீதையின் நிலையைக்கண்டோர் வருந்துதலும் , 

இராமன் ஒன்று சொல்லத் தொடங்குதலும் . 
தாயர் தவ்வையர் தன் றுணைச் சேடிய 
சாய மன்னிய வன்பின சென்றிவர் 
தீயின் மூழ்கின சொத்தனர் 2 செங்கணான் 

தூய தையலை நோக்கினன் சொல்லுவான் . 
( இ - ள் . ) தன் - சீதையினது , தாயர் - தாய்மாரும் , தவ்வையர் - தமக்கை 
முறையிலிருப்பவரும் , துணை சேடியர் - துணையாகிய பாங்கியரும் , ஆயம் 
மன்னிய அன்பினர் - மகளிர் கூட்டத்திற் பொருந்திய தோழியரும் , என்ற- , 
இவர்- , தீயின் மூழ்கினர் ஒத்தனர் - நெருப்பில் அழுந்தினவரைப் போன் 
றனர் ; செம் கணான் - ஸ்ரீராமன் , தூய தையலை - சீதையை , நோக்கினன் - 
நோக்கி , சொல்லுவான்- : ( எ - று . ) அதனை மேல் காண்க , தாயர் - சீதை 
யின் ஐவகைத்தாயர் , இராமனுடன் வந்த தாயரெனக் கொள்ளல் ஏற்கும் . 
பி - ம் : - ஆயமன்னவர் , 2 சேவகன் . 

( ருஉக ) 


காண்டம் 


சு .-- நகர்நீங்கு படலம் 


நசுக் 


உங ங . - இராமபிரான் நீ விளைவதறியாது உடன்வர் உடன்பட்டதனால் 

எனக்குப் பெருந்துயரம் விளையும் எனல் . 
முல்லை யுங்கடன் 1 முத்து மெதிர்ப்பினும் 
வெல்லும் வெண்ணகை யாய்விளை 2 வுன்னுவா 
யல்லை போத வமைந்தனை யோதலி 

னெல்லை 4 யற்ற விடர்தரு வாயென்றான் . 
( இ - ள் . ) முல்லைஉம் - முல்லைமலரும் , கடல் முத்து உம் - கடலில் தோன் 
றிய முத்தமும் , எதிர்ப்பின்உம் - ( தம்மை வெல்லும்படி ) எதிர்த்து நின்றன 
வானாலும் , வெல்லும் - ( அவற்றை) வெல்லுகின்ற , வெள் நகையாய் - வெள்ளிய 
பற்களையுடையவளே! ( நீ ) , விளைவு - உன்னுவாய் அல்லை - ( காட்டிற்கு வருத் 
லால் ) விளையக்கூடிய தீமையை நினைக்கின்றாயில்லை ; போத-( என்னுடன் ) வா , 
அமைந்தனை - சித்தமாக உள்ளாய் ; ஆதலின்- , ( எனக்கு) , எல்லை அற்ற 
அளவில்லாத , இடர் - துன்பத்தை , தருவாய்-உண்டாக்குவாய் என்றான் - 

சீதையே ! காட்டிற்கு என்னுடன் வருவதனால் விளையக்கூடிய தீமை 
இன்னதென்று சிறிதும் நினைத்திட்டாயில்லை ; அதனால் , காட்டிற்கு உடன்வர 
உறுதிகொண்டாய் ; நீ காட்டிற்கு உடன்வருவதனால் , எனக்குப் பெருந்துய 

மே விளையும் என்று சீதையின் வரவைத் தடுக்கவேணுமென்ற கருத்தினால் , 
சிறிது நொந்து கூறினன் இராமபிரானென்க. பற்களுக்கு - முத்து முல்லை 
மயிலிறகினடி இவை உவமை கூறப்படுமென்பதை , “ முத்துத்தளவம் முருங் 
தெயிறாம் என்ற உவமான சங்கிரகத்தினாலு மறிக . யானைமருப்பு முதலிய பல 
இடங்களில் மூத்துப் பிறக்கு மென்று கூறப்பட்டிருப்பினும் , கடலில் இப்பியில் 
தோன்றும் முத்தே சிறந்த தாதலால் , கடல் முத்து என்றார் . பி - ம் : - 1 முத் 
தம் , 2 எண்ணுவாய் . 3 ஆமெனின். 4 இல்லா , தீர்ந்த , 

( ருங O ) 
உஙச.- அதுகேட்ட சீதை என்னைத் துறந்தபின்புதான் உமக்கு 

இன்பம்போலும் எனச் சினந்து கூறுதல் . 
கொற்ற வன்னது கூறலுங் கோகிலஞ் 
1 செற்ற தன்ன் குதலையள் சீறுவா 
ளுற்று நின்ற துயரமி தொன்றுமே 

யெற்று றந்தபி னின்பங் கொ லாமென்றாள் . 
( இ - ள் . ) கொற்றவன் அது கூறலும் - அரசகுலத்தில் தோன்றினவனா 
கிய இராமபிரான் ( போத அமைந்தனையாதலின் எல்லையற்ற இடர் தருவாய் " 
என்ற ) அச்சொல்லைச் சொன்னவுடனே , ( அதுகேட்ட ), கோகிலம் செற்றது 
அன்ன குதலையள் - குயிலின் குரலை வென்றதுபோன்றுள்ள மழலைச் சொற்களை 
யுடைய அச்சீதை - ( இராமனை நோக்கி ) , சீறுவாள் - கோபிப்பவளாய் , உற்று 
நின்ற துயரம் - (உம்மை ) நெருங்கியுள்ள துன்பம் , இது ஒன்றுஉம் ஏ - நான் 

46 


hone 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


உடன்வருவது என்ற இஃது ஒன்று தான் 

போலும் ; என் துறந்த பின் - என்னை 
விட்டுச் சென்றபின்பு , (காட்டிலே ), இன்பம் கொல் ஆம் - இன்பமேயுண்டா 
கும்போலும் , என்றாள் - ; ( எ - று .) 

நீ உடன்வருவதனால் எல்லையற்றதுன்பந் தருவாய் என்ற சொல் சீதை 
யின் செவியிலே புண்ணிற் கனல் நுழைந்தாற்போல விழுதலும் , அச்சீதை 
மனம் பொறாதவளாய் , உமக்குத் துயரமெல்லாம் என்னொருத்தியால் தான் . 
என்னைத்துறந்து கானகஞ்செல்வீரானால் இன்பமே நுகர்வீர் என்று நிஷ்டூ 
ரந்தோன்றக் கூறினளென்பதாம் . கோகிலம் - அதன் குரலுக்கு , ஆகுபெயர் , 
பின்னிரண்டடிக்கு , உற்றுநின்ற துயரம் இது ஒன்று உம் - (உன்னைப் ) பொருந்தி 
நின்ற இவ்வொரு துயரமும் , என் துறந்த பின் - என்னைவிட்டபின்பு, இன் 
பம் ஆம் கொல்- இன்பமாகுமோ ? என்றாள் என் உரைத்தலுமாம் . பி - ம் : -- 
செற்றவன்ன . சீறுவான் . சொல்லுவாள் , 3 இன்பங்கொலோ , இன்பங்களாம் . 
உஙரு. - மறுமாற்றஞ் சொல்லாமல் சீதையை யிட்டுக்கொண்டு 

இராமன் தெருவிலே செல்லுதல் . 
பிறிதொர் மாற்றம் பெருந்தகை பேசலன் 
மறுகி வீழ்ந்தெழுமைந்தரு மாதருஞ் 
செறுவில் வீழ்ந்த நெடுந்தெருச் சென்றன 

னெறிபெ றாமை யெரிதினி 8m ங்குவான் 
( இ - ள் .) பெரு தகை - பெருமைக்குணத்தையுடைய ஸ்ரீராமன் , பிறிது 
ஒர் மாற்றம் பேசலன் வேறொருவார்த்தையும் 

பேசாதவனாய் , 
மறுகி வீழ்ந்து எழு - மனங்கலங்கி விழுந்து எழுகின்ற , மைந்தர் உம் - ஆட 
வரும் , மாதர்உம் - மகளிரும் , செறுவில் வீழ்ந்த - இடந்தோறும் விழுந்த, 
நெடு தெரு - பெரிய வீதியில் , சென்றனன் - போனவனாய் , நெறி பெறாமை 
வழியைப் பெறாமையினால் , அரிதினின் நீங்குவான் - ; (எ- று . ) 

செறுவில் வீழ்ந்த நெடுந்தெரு என்பதற்கு கண்ணீர்ப்பெருக்கினால் 
வயல்போலச்சேறாகக்கிடக்கின்ற பெருந்தெரு என்றுமாம் . பி - ம் : - பேசி 
லன். வீழ்ந்தழ . மாதரும்மைந்தரும் . 4 நெறியின் , சென்றனர் . சென்றேன் . 
பெறாமல் . 7 அரிதென . 8நீங்குவார் . இச்செய்யுள் சிலபிரதிகளிலில்லை. 
உநசு . சீரை சுற்றித் திருமகண் முன்செல 

மூரி விற்கை யிளையவன் பின்செலக் 
காரை யொத்தவன் போம்படி கண்ட 

வூரை யுற்ற துணர்த்தவு மொண்ணுமோ , 
( இ - ள் . ) திருமகள் - சீதை , சீரை சுற்றி - மரவுரியுடுத்து , முன் செல் 
முன்னே வரவும் , மூரி வில் கை இளையவன் - வலியமைந்த வில்லைத் தாங்கிய 
கையையடைய லக்ஷ்மணன் , பின் செல் - பின்னேபோகவும் , காரை ஒத்த 


. 


வவ் 


- 


- 


காண்டம் 


சு .-- நகர்நீங்குபடலம் 


கூசுங் 


அ ஊர் 


வன் - கார்மேகத்தையொத்த ஸ்ரீராமன் , போம்படி - போகுமாற்றை, கண்ட- , 

அந்நகரத்தவர் , உற்றது - அடைந்தவருத்தம் , உணர்த்தஉம் ஒண் 
ணுமோ - சொல்லவும் முடியுமோ ? ( எ - று .) - ஊரை, ஐ - சாரியை . 

சீரைசுற்றி என்பதை முதனிலைத்தீவகமாக இளையவன் காரையொத்த 
வன் என்பவற்றினொடுங் கூட்டலாம் . இனி , இளையவன் சீரைசுற்றித் திரும 
கள் பின் செலக்காரையொத்தவன் முன் செலப் போம்படியெனமாற்றி முடித்து 
முதனூலோடு பொருந்தவுரைப்பாருமுளர் : அது , “ புனையுஞ்சீரம் புனைந்த 
னள் (உ ங O ) என்ற கவிக்கு ஏற்கா தென்க. 

( ருநங ) 
உங.எ.-- யாவரும் இராமனுடன் காட்டுக்குச் 

செல்வோமெனப் போதல் 
ஆரும் பின்ன ரழுதவ லித்திலர் 
சோருஞ் சிந்தையர் யாவருஞ் சூழ்ந்தனர் 
வீரன் முன்வன மேவுதும் யாமெனாப் 

1 போரென் சொல்லொலி கைம்மிகப் போயினார் . 
( இ - ள் . ) ஆர்உம் - எவரும் , பின்னர் - , அழுது அவலித்திலர் - அமங்கல 
மாக அழுதாரில்லை ; யாவர்உம் - எல்லோரும் , சோரும் சிந்தையர் - தளர்கின்ற 
மனத்தையுடையவராய் , சூழ்ந் தனர் - சூழ்ந்து , 4 வீரன் முன் - ஸ்ரீராமனுக்கு 
முன்னே , யாம் வனம் மேவுதும் - நாம் காட்டையடைவோம் எனா - என்று , 
போர் என்று- , ஒல் ஒலி கை மிக - மிக்கொலி அதிகரிக்க, போயினார்- ; ( எ - று . ) 

இச்செய்யுளில் , யாவரும் என்றது - பலருமென்னும் பொருட்டு . போரெ 
னல் - ஒலிக்குறிப்பு . பி - ம் : - 1 போரொன்றொல்லொலி , போதுமென்றொலி . 
உஙஅ . - ஸ்ரீராமன் தந்தையின் மாளிகையிலிருக்குந் தாய்மார்களைக் 
கண்டு கும்பிட்டு அரசனைப்பார்த்துக்கொள்ளச் சொல்லல் . 

தாதை வாயிற் குறுகினன் சார்தலுங் 
கோதை வேலவன் றாபரைக் கும்பிடா 
வாதி மன்னனை யாற்றுமி னீரென்றான் 

மாத ராரும் விழுந்து மயங்கினார் . 
( இ - ள் .) கோதை வேலவன் - வெற்றிமாலையைச்சூடிய வேலினையுடைய 
ஸ்ரீராமன் , - தாதை - தகப்பனாரது , வாயில் - மாளிகை வாயிலை , குறுகினன் 
சமீபித்து , சார்தலும் - சேர்ந்தவுடன் , தாயரை கும்பிடா - ( கூடவந்த ) தாய் 
மாரைக் கைகூப்பித்தொழுது , ஆதி மன்னனை - சக்ரவர்த்தியை , நீர் ஆற்று 
மின் - நீவிர் இங்கேயிருந்து தேற்றுங்கள் , என்றான் - என்றானாக , மாதரார் 
உம் - அம்மாதர்களும் , விழுந்து மயங்கினார் - ; ( எ - று . ) பி . ம் : - கோயிலின் 
வாசலைச்சார்தலும் . 

(ருகூரு ) 


நக்ச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


உங .. - தாய்மார்கள் இராமன்முதலியோரை வாழ்த்துதல் , 

1 ஏத்தி னார் தம் மகனை மருகியை 
வாழ்த்தி னாரிளை யோனை வழுத்தினர் 
காத்து நல்குமின் றெய்வதங் காளென்றார் 

நாத்த ழும்ப வாற்றி நடுங்குவார் . 
(இ -ள் .) ( பின்) , நா தழும்ப -- , அரற்றி - கூவி , நடுங்குவார் - நடுங்குகின்ற 
அத்தாய்மார் , -தம்மகனை - ஸ்ரீராமனை , எத்தினார் - புகழ்ந்தார்கள் ; மருகியை . 
மருமகளை , வாழ்த்தினார்- ; இளையோனை இலக்குவனை, வழுத்தினார் 
துதித்தார்கள் ; தெய்வதங்காள் - ( எங்கள் ) குலதெய்வங்களே ! காத்துநல்கு 
மின் - (இவர்களைக்) காத்தருளுங்கள் , என்றார் - ; ( எ - று .) 

இனி , மகனையும் மருகியையும் இளைசேனையும் வாழ்த்தி ஏத்திவழுத் 
தித் தெய்வதங்காள் ! காத்து நல்குமினென்று அரற்றி நடுங்குவா ரென்றுமாம் . 
பிம் : - வாழ்த்தினார் . ஏத்தினார் . 

( ருஙசு ) 
உச . - முனிவனையும் வணங்கிவிட்டு ஸ்ரீராமன் சீதையும் 

தம்பியுமாகத் தேர் மீது செல்லுதல் . 
அன்ன தாய சரிதிற் பிரிந்தபின் 
முன்னர் நின்ற முனிவனைக் கைதொழாத் 
தன்ன தாருயிர்த் தம்பியுந் தாமரைப் 

பொன்னுந் தானுமொர் தேர்மிசைப் போயினான் . 
( இ - ள் . ) அன்ன தாயர் - அவ்வாறாகிய தாய்மார் , அரிதின் பிரிந்தபின் - 
முன்னர் நின்ற முனிவனை - எதிரில் நின்ற வசிஷ்டபகவானை , கைதொழா - 
கையாற்றொழுது , ( ஸ்ரீராமன் ), - தன்னது அரு உயிர் தம்பி உம் - தனது அரிய 
உயிர்போன்ற இலக்குமணனும் , தாமரை பொன்உம் - சீதையும் , தானும்- , 
ஒர் தேர்மிசை போயினான் - ஒருதேரின்மேலேறிச் சென்றான் ; ( எ -று . ) 

தன்னது - விரித்தல் , பொன் - திரு . தம்பியும் பொன்னும் தானும் 
போயினான் என்றதற்கு , கீழ் மந்திரப்படலத்து “ ஆயதவ்வழி ” என்னுங்கவி 
யில் தம்பியுந் தானும்புக்கான் என்றவிடத்து உரைத்தாங்குரைக்க.. 

சீதை கானகத்துக்குஉடன் வருவதையே ஸ்ரீராமன் அரிதில் இசைந்தது 
கண்டு , தான் உடன் வருவதைக்குறித்து என்ன சொல்லுவனோ? என்ற சிந் 
தையுடன் இலக்குமணன் சீதையின் எதிரில் தன் தமையனாரது திருவடிகளைப் 
பிடித்துக்கொண்டு , நீர் கானகஞ்செல்வது எனக்குச் சம்மதமன்று . நீர் காடு 
செல்வதென்று உறுதியாய்ப்பிடித்தால் என்னையும் உடன் அழைத்துக்கொண்டு 
செல்க . கையும் வில்லுமாயிருந்து உமக்குக் குற்றேவல்புரிவேன் . உம்மைவிட்டு 
மோகமும் எனக்கு வேண்டா என்று தன் மனவுறுதியைத் தெரிவிக்க , இரா 
மன் நீ என்னுடன் வருவது நலமேயெனினும் ; பெற்றோர்களைப் போஷித்துக் 


காண்டம் 


சு.--நகர்ரீங்குபடலம் 


கூகூடு 


கொண்டு இருப்பாயாக என்ன , லக்ஷ்மணன் கௌசலையின் பெருமையைக் 
கூறி தாய்மார்களை நான் காப்பாற்ற வேண்டுமென்ப தில்லை : கௌசலையே 
பாதுகாத்துக்கொள்வாள் . என்னைப்பணியாளனாகச் செய்துகொள்ளும் . உமக்கு 
எல்லாவேளைகளிலும் நான் உபசரிப்பேன் : நீரோ வைதேகியுடன் வினோத 
மாக இருக்கலாம் . விபரீதமுண்டாகாது என்று கெஞ்சிக்கேட்க , இலட்சும 
ணனது மனத்திண்மையையறிந்து இசைந்து ஸ்ரீராமன் லக்ஷ்மணா ! உன்னு 
. டைய சினேகிதர்களிடத்திலெல்லாஞ்சொல்லி விடைபெற்றுக் கொண்டு வன 
வாசகாலத்தில் நமக்குவேண்டிய படைக்கலங்கள் முதலியவற்றையுங் கொண 
ர்க என்ன ; லக்ஷ்மணனும் நண்பர்களிடம் 

விடை பெற்றுக்கொண்டு 
வசிட்டனது கிருகத்திலிருந்த உத்தமங்களாகிய ஆயுதங்களைக் கொணர, 
பிறகு ஸ்ரீராமன் அரண்யத்திற்குப்போவதால் தன் சொத்துக்களையெல்லாம் 
தானஞ்செய்யக் கருதிப் பிராமணோத்தமர்களையும் அடுத்து ஜீவிப்பவர்களையும் 
அழைத்துக்கொண்டு வருமாறு சொல்ல , லட்சுமணன் ஸுயஜ்ஞர் முதலியோ 
ரை அழைத்துக்கொண்டுவா , அவர்கட்குத் தன் பொருள்களையெல்லாம் தானஞ் 
செய்தபின் மனைவியால் தூண்பப்பட்டு த்ரிஜடரென்கின்றமுனிவன் வேண்டிய 
படி பசுக்குவியலை அவற்குத்தா , அவன் பெற்றுக்கொண்டு வாழ்த்திச்சென்ற 
னன் ; இங்கனம் இசாமன் லக்ஷ்மணனோடும் சீதாதேவியோடும் இருந்து தானஞ் 
செய்தபின் சீதாலக்ஷ்மணருடனும் வனஞ்செல்ல அனுமதிபெறுமாறு தசாத 
னுள்ள விடத்துக்குப்போக , தசரதன் தன் மனைவிமார்களுடன் இராமனைக் காண 
விரும்பி அவர்களையெல்லாம் வரவழைத்தபின்பு இராமனை மனைவியோடும் லக்ஷ் 
மணனோடும் தன்னிடம்வரவிட்டு அவனை அம்மன்னவன் எதிர்கொள்ளப்போய் 
வழியில் மூர்ச்சித்து விழ , இராமலக்ஷ்மணர்கள் ஓடிவந்து எடுக்க , அப்போது 
மகளிர்களெல்லாம்புலம்ப எங்கும் ஒரே அழுகைக்குரலாயிருந்தது . பிறகுராமலக்ஷ் 
மணரும் சீதையும் மன்னவனைப்பிடித்து எடுத்துவந்து படுக்கையில் உட்காரவை 
த்தனர் . பிறகு அரிதில்தேறியமன்னவனை இராமன் தேற்றித் தங்கட்கு விடை 
தருமாறு கேட்டனன் . அதுகேட்டமன்னவன் புதல்வனைத்தழுவி மூர்ச்சிக்க 
அங்கிருந்த எல்லோரும் சோகத்தில் மூழ்கினர் . அப்போது சுமந்திரன் கைகே 
யியைப் பலபடியாகத் திட்டி அவளுக்குத் தாய்மூலமாகவந்தது துர்க்குணமென் 
றதையும் சொல்லிப்பழித்து இராமனது நற்குணங்களையும் அவனுக்குப்பட்டங் 
கட்டவேண்டுவது முறையென்பதையும் சொல்லிமுடிக்க , கைகேயி சலியாதி 
ருந்தனள். பிறகு தசரதன் சதுரங்கசேனைகளுடன் இராமனை வனத்திற்கு 
அனுப்பவேணுமென்று கருதக் கைகேயி தடுத்தனள் : 

சித்தார்த்தரென்பவர் 
அவளுக்கு மதிகூறியும் அவள் கேட்கவில்லை . சித்தார்த்தர் கூறியதைக் கைகேயி 
கேளர்மையைக் கண்டு வருந்தும் மன்னவனைநோக்கி , இராமன் யாவற்றையும் 
துறந்து வனத்திற்குச்செல்லும் எனக்குச் சதுரங்க சேனை எற்றுக்கு ? என்று 
சமாதானஞ்சொல்லினன் . பின்பு ராமலக்ஷ்மணர்களும் சீதையும் கைகேயி தந்த 
மரவுரியை உடுத்துக்கொள்கையில் சீதை மரவுரியுடுப்பதைத் தடுத்து வசிஷ்ட 


ச 


சுசீர் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


முனிவன் கைகேயியைச் சீதைக்கு மரவுரிதந்தது முறையன்றென்று பழித்துக் 
கூற , அப்பால் மன்னவன் சீதை மரவுரி யுடுத்துக்கொள்வாளாயினும் அவள் 
மாவுரிதரிக்குமாறு நான் வரம் தரவில்லை என்று கைகேயியைக் கண்டித்த 
னன் . துன்புறும் மன்னவனிடத்து ஸ்ரீராமன் தன் தாயைப் பார்த்துக்கொள் 
ளும்படிவேண்டினான் . அப்பால் மன்னவன் பெருந்துயரோடு சுமந்திரனை 
நோக்கி இராமன் முதலியோரை யேற்றிச்செல்லும்படி இரதத்தைப் பூட் 
டிக்கொண்டுவருமாறு கட்டளையிட , அவன்தேரைக் கொணர்ந்ததும் , தனாத் : 
யட்சனைக் கொண்டு சீதை கானகத்தில் வசிக்கும் பதினான்கு வருஷத்திற்கு 
வேண்டிய ஆடையாபரணங்களைத் தருமாறு செய்விக்க, சீதை அந்த ஆபரணங் 
களைப் பூண்டு விளங்கினளாக , அப்பொழுது கௌசல்யை சீதையைக் கட்டித் 
தழுவி உச்சிமோந்து நல்ல உபதேசமொழிகளைக் கூறச் சீதையும் தன்மனநிலை 
யைத் தெரிவித்தாள் . பிறகு இராமன் மற்றைத் தாய்மார்களையும் வணங்கி 
யான் ஏதேனும் தவறு செய்திருப்பினும் பொறுக்க : எனக்கு அனுமதிதருக 
என்று விடைபெற்றுக்கொண்டு தந்தையாரைவலம்வந்து , அருகிருந்து பெற் 
றோர்க்கு உபசரிக்க இயலா திருப்பது பற்றிய மனவருத்தத்துடனே சீதாலக்ஷ்ம 
ணர்கட்கு மன்னவனிடம் விடைகொடுப்பிக்க , பின்பு மூவரும் கௌசலைக்கு நம 
ஸ்காரஞ்செய்தனர் . அப்பால் சுமித்திரையை இலட்சுமணன் வணங்கிநிற்க , 
அவள் அன்னானுக்கு நல்லுபதேசங்கள் மொழிந்து விடைகொடுத்தனுப்பினாள் . 
பிறகு சுமந்திரன் தான் வணக்கத்தோடு இரதம்சித்தமாயிருக்கிறது : ஏறுக 
என்ன , சீதை முதலிலும் இராமலக்ஷ்மணர்கள் பின்புமாக இரதத்தில் ஏறிக் 
கொள்ள, சுமந்திரன் தேர்க்குதிரைகளை அதட்டியோட்டினான் . அதுகண்ட 
ஜநங்கள் பெருந்துயராற் பலபடி கூற நகரத்தவர்பலரும் உடன் தொடர்ந்துவா 
லானார்களென்பது , வான்மீகத்திற் கூறியுள்ள முறையாம் . 

( ருநஎ ) 
நகர்நீங்குப்படலம் முற்றிற்று . 


- 


ஆவது தைலமாட்டுபடலம் . 
இராமன் காட்டிற்குச் சென்றுவிட்டா னென்று கேட்டு உயிர் துறந்த 
தசரதனுடம்பை மா மனது வீட்டிற்குச் சென்றிருந்த பாத்தனும் சத்துருக்கின 
னும் வருமளவும் கெடாமலிருத்தற்பொருட்டுத் தைலத்தில் மூழ்குவித்துவைத் 
திருந்ததைக் கூறும் படலமென்பது , பொருள் . இப்படலத்திற்கு இலம் 
பாட்டுப்படலமென்று பல ஏட்டுப்பிரதிகளிற் பெயர்காணப்படுகின்றது . 
அத்தொடர்க்கு - தசரதசக்கரவர்த்தி இவ்வுலகத்தில் இல்லாமல் இறந்துபட் 
டதைக் கூறும் படல மென்று பொருள் காண்க : தசரதனிறந்தானென்பதைக் 
கூறாது அவனுடலைத் தைலத்திலிட்டாரென்று கூறுவது விளங்காதாதலால் , 
இலம்பாட்டுப்படலமென்ற பெயர் பொருத்தமான தென்றே தோன்றுகின்றது . 


காண்டம் . 


- தைலமாட்டுபடலம் 


கூகஎ . 


நகரத்துமாந்தர்பலரும் தொடர்ந்துவரத் தேரின்மீது சென்ற இராமன் 
இரண்டுயோசனை தூரஞ்சென்று சூரியன் அத்தமிக்க இரவுவந்ததனால் அங்கு 
ஒருசோலையில் தங்கி முனிவரோடு வசிக்கலானான் . உடன்வந்தவரும் அச் 
சோலையைச் சூழ்ந்துள்ள நதிக்கரை மணற்பரப்பு புற்றரை முதலிய இடங்களில் 
தங்கி நள்ளிரவு ஆன தனால் அயர்ந்து உறங்கினார் . அப்போது இராமபிரான் சுமந் 
திரனைவிளித்து இந்நகரத்தவரையெல்லாம் வனத்தில் உடனழைத்துக்கொண்டு 
சென்று காப்பாற்றுவது பெருவருத்த மாதலாலும் இவர்களைத் திருப்பியனுப்பு 
வது எளிது அன்று ஆதலாலும் நீ தேரினை அயோத்திக்குத் திருப்பியோட்டிக் 
கொண்டு சென்றால் , இவர்கள் இரதச்சுவட்டைப்பற்றி நோக்கி இராமன் நக 
ரத்திற்குத் திரும்பிவிட்டானென்றுகருதி மீண்டு அயோத்தி செல்வார் : ஆதலால் , 
நீ இந்த உதவியைப் புரியவேணும் என்று வேண்ட , சுமந்திரன் பிரிந்து செல் 
வதற்கும் இராமனை வனத்துவிட்டுவந்தேனென்ற செய்தியைத் தசரதமன்ன 
வனுக்குத் தெரிவித்தற்கும் மிகவருந்த , இராமன் நல்லுரைகளால் அவனைத் 
தேற்றி இசையச்செய்து , தசரதன் முதலியோர்க்குச் சொல்லவேண்டிய செய்தி 
யையும் சொல்லினான் . சீதையும் தன்மாமனார் முதலியோர்க்குச் செய்திசொல்லி 
னள் . இலட்சுமணனைச் செய்திகூறுமாறு சுமந்திரன் வினவ , அவன் , நிட்டூர 
மாகக்கூறினனாக , இராமபிரான் அவனைத் தணிவிக்க , பின்பு சுமந்திரன் விடை 
பெற்றுத் தேரின்மீது நகர்க்குமீண்டான் . இராமனும் சீதாலக்ஷ்மணருடன் அவ் 
விரவில்தானே நடந்து சூரியோதயமாவதற்குமுன் இரண்டுயோசனை தூரஞ் 
சென்றான் . வெறுந்தேரோடு மனமழிந்து சென்ற சுமந்திரன் இரண்டு மூன்று 
நாழிகை நேரத்திற்குள் அயோத்தியடைந்து வசிட்டனையணுகி இராமன் சென் 
றிட்ட செய்தியைத் தெரிவிக்க , மேல் நிகழப்போவதை யெல்லாம் ஞானக் 
கண்ணினா லுணர்ந்த அம்முனிவன் அச்சுமந்திரனோடு தசரதன் மாளிகையைச் 
சோ , சுமந்திரன் தேர்கொண்டுவந்தமையையறிந்து விரைந்துவந்த அமைச்சர் 
இராமன்வராமையையுணர்ந்து வருந்தாநிற்க , இரதம்வந்ததென்று கேள்வியுற்ற 
மன்னவனும் இராமன்வந்தானென் றுமயக்கந்தீர்ந்து கண்விழித்து வசிட் 
டனைக்கண்டு இராமன்வந்தானோ? என்ன , மறுமாற்றஞ்சொல்லமாட்டாமல் 
அம்முனிவன் அப்பாற் சென்றுவிட , குறிப்பால் இராமன் வராமையையுணர்ந்த 
மன்னவன் சுமந்திரனை நோக்கி இராமன் சேயனோ அணியனோ? என்று வினவ , 
சுமந்திரன் தன்மனைவியோடும் தம்பியோடும் இராமன் கானகஞ்சென்றான் 
என்ன , அப்போதே மன்னவனது பிராணன் போயிற்று: இந்திரன் முதலிய 
தேவர்கள் அவனுயிரை விமானமேற்றி மீளாவுலகத்து உய்த்தனர் . மன் 
னவனதுஉடல் உயிர்ப்பு முதலியன இன்மையால் அவன் உயிர் நீங்கியதை 
யுணர்ந்த கோசலை பலபடிபன்னிப்புலம்பியாற்ற , சுமித்திரையும் ஏங்கிச் சோர , 
பற்றைத்தேவியரும் வந்து கதறலானார்கள் . அப்போது மன்னவன் இறந்த 
செய்தியைச் சுமந்திரன் வசிட்டனுக்குத் தெரிவிக்க , வசிட்டன் அங்கு வந்து 
மற்றைமந் திரிமாரோடும் ஆலோசித்து உத்தரக்கிரியை செய்ய மக்கள் எவரும் 


ஙகூவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


இங்கிலராதலால் , கைகேயியின் புதல்வன் வந்தபின் ஈமக்கிரியை முடிப்போம் 
எனத் தீர்மானிக்க , பிறகு தேவிமார்களை விலக்கி மந்திரிமார் மன்னவனுடலைத் 
தைலக்கடாரத்திலிட்டு வைத்தனர் . வசிட்டமுனிவன் பரதனை யழைத்து 
வருமாறு மன்னவன் கட்டளையை யெழுதித் தூதுவரைக் கேகய நாட்டிற்குப் 
போக்கினான் : இது இங்ஙனமாக ; இராமனுடன்சென்ற நகர்த்தவர்கள் 
சூரியோதயமானவுடன் விழித்து எழுந்து இராமனைக் காணாது வருந்தித் 
தேர்ச்சுவட்டைப்பற்றி அதுவேறுநெறியாகச் செல்லாது அயோத்திமுகமர்கச் 
செல்வதுகண்டு பெருமகிழ்ச்சியுற்று அயோத்திநகரம் வந்துசேர்ந்து ; தசரதன் 
வான் புக்கதையும் இராமன் கான்புக்கதையும் உணர்ந்து பெருந்துயாமெய்த, 
வசிட்டன் பலபடி சொல்லி அவர்களைத்தேற்ற , அன்னார் ஒருவாறு துயரத்தை 
யடக்கிக்கொண்டன ரென்பது , இப்படலத்துக் கூறும் பொருள் . ( ருஙஅ ) 

க் . - அங்ஙனஞ்சென்ற இராமனுடன் யாவருஞ் செல்லுதல் . 


- 


வேறு . 


மன்னை 


1 ஏவிய குரிசில்பின் 2 யாவ ரேகிலார் 
மாவிய 3 றானையின் 4 மன்னை நீங்கலாத் 
தேவியர் 5 தவிர்ந்தனர் 6 தெய்வ மாநக 

ரோவிய மொழிந்தன வுயிரி லாமையால் . 
( இ - ள் . ) மா இயல் தானையின் - பெருமைதங்கிய சேனையையுடைய , 

அந்தத்தசரதசக்கரவர்த்தியை , நீங்கலா - விட்டுப்பிரிதலில்லாத , 
தேவியர் - மனைவிமார்கள் , தவிர்ந்தனர் - ( பின்செல்லாது ) நீங்கினர் ; தெய் 
வம் மா நகர் ஓவியம் - தெய்வத்தன்மையுள்ள சிறந்த அந்த அயோத்தியா 
நகரத்திலுள்ள சித்திரங்கள் , உயிர் இலாமையால் --- , ஒழிந்தன - ( உடன்செல் 
லுதலைத் ) தவிர்ந்திருந்தன : ( இவர்களையன்றி ), ஏவிய குரிசில் பின் - (தந் 
தையினது ) ஏவலைப்பெற்ற - இராமபிரான் பின்னே , யாவர் ஏகிலார் - எவர் 
தான் உடன் செல்லவில்லை ? ( எ - று . ) 

தேவியர் மன்னனைவிட்டு நீங்கக் கூடாதாதலால் , உடன் செல்லவில்லை : 
உயிரில்லாமையால் ஓவியங்கள் உடன் செல்லவில்லை : இவர்களைத் தவிர்த்து 
அயோத்தியிலுள்ள யாவரும் உடன் சென்றன ரென்றவாறு . அயோத்தியி 
லுள்ள உடன் செல்லுதற்குக் கூடியவர்யாவரும் சென்றன ரென்பதை , இங்க 
னம் விளக்கினார் . மன்னை நீங்கலா - கருத்துடையடைமொழி . செல்லுதற்குக் 
கூடிய யாவரும் சென்றன ரென்பதை உறுதிப்படுத்தக்கருதி , யாவர் ஏகிலார் 
என எதிர்மறையும் வினாவுமாக அமைத்துக்கூறின் தென்க . முத்திதரும் நகர 
மேழனுள் முதலதும் , திருமால் திருவவதரித்து வாழ்தற்கு இடமாயிருந்ததும் 
பற்றித் தெய்வமாநகர் எனப்பட்டது . பி.ம் : -1 ஏகியல் . 2 யாருமேகினார் . 
தோனையம் . மன்னன் . 5 ஒழிந்தனர் . செல்வம் . ஒழித்தன. 

( ருங்க ) 


காண்டம் 


ரு .-- தைலமாட்டுபடலம் 


கூசுகூ 


இராமபிரானது தேர் சென்றதின் வருணனை . 
கைகணீர் பரந்துகாறொடரக் 2 கண்ணுகும் 
வெய்யநீர் வெள்ளத்து 3 மெள்ளச் சேறலா 
லுப்யவே ழுலகுமொன் றான நீருழ 

றெய்வமீ னொத்ததச் செம்பொற் றோரோ . 
( இ - ள் .) அ செம் பொன் தேர் - ( இராமபிரானேறிச்சென்ற) அந்தச் 
செம்பொன்னினாலியன்ற தேரானது , கைகள் நீர் பரந்து - (தனது ) பக்கங் 
களிலெல்லாம் நீர் பெருகி , கால் தொடா- வாய்க்கால் போலத் தொடர்ந்து செல்லு 
மாறு , கண் உகும் - (எல்லாச்சனங்களின் ) கண்களினின்று சிந்தியதனாலாகிய , 
வெய்ய நீர் வெள்ளத்து - வெப்பமுள்ள நீர்வெள்ளத்தில் , மெள்ள சேறலால் - 
மெதுவாகச் செல்லுதலினால் , ஏழ் உலகு உம் ஒன்று ஆன நீர் - எழுலகங்களி 
லும் ஒருபடிப்படப்பெருகிய பெருங்கடல் வெள்ள நீரில் , உய்ய உழல் - 
(உலகத்து உயிர்கள் ) உய்யுமாறு சஞ்சரித்த , தெய்வம் மீன் - மத்ஸ்யாவதர 
மூர்த்தியாகிய திருமாலை , ஒத்தது- ; ( எ - று . ) - அரோ - ஈற்றசை. 

சக்கரவர்த்தி திருமகனாகிய இராமபிரான் பெருங்காட்டிற் செல்லுமாறு 
நேர்ந்தது குறித்துப் பெருந்துயருடனே அப்பிரானைத் தொடர்ந்து செல்லும் 
மக்களினது கண்களிலிருந்து பெருகுங் கண்ணீர் பிரளயப்பெருங்கடல் வெள் 
ளம்போல் எங்கும் பாய்ந்து செல்ல , அதனிடையே சென்ற தேர் , கடலிடையே 
சென்ற மத்ஸ்யாவதாரமூர்த்தியைப் போலு மெனக் குறித்தார் : தற்குறிப் 
பேற்றவுவமையணி : இவ்வணிக்கு " கைகணீர்பரந்து காறொடாக் கண்ணு 
கும் வெய்ய நீர் வெள்ளத்து என்றவிடத்துள்ள தொடர்புயர்வு நவிற்சியணி 
அங்கமாய்வந்தது . கால்தொடா , கால் - தமிழுபசருக்கம் . துயரத்தினால் தோன்று 
கின்ற கண்ணீர் வெப்பமாயிருக்குமாதலின் , வெய்யநீர் எனப்பட்டது . உல 
கத்தாரின் ஞானத்துக்குச் சிறந்த காரணமாகவுள்ள வேதத்தைப் பறித்துக் 
கொண்டு சென்ற அசுரனிடத்தினின்று அதனை மீட்கச்செய்த அவதாரமாதலின் 
ஏழுலகும் உய்யவுழல் தெய்வமீன் எனக் கூட்டினுமாம் . 

“ ஒன்றன நீருழல் தெய்வமீன் ” என்பதிலடங்கிய கதை: -- முன்னொ 
ருகல்பத்தின் அந்தத்திற் பிரமதேவன் துயிலுகையில் அவன் முகங்களினின்று 
வெளிப்பட்டுப் புருஷரூபத்துடன் உலாவிக்கொண்டிருந்த நான்குவேதங்களை 
யும் மகாபலசாலியும் நெடுங்காலந் தவஞ்செய்து பெருவரங்கள் பெற்றவனு 
மான சோமுகனென்னும் அசுரன் கவர்ந்து கொண்டு பிரளய வெள்ளத்தினுள் 
மறைந்து செல்ல , அதனையுணர்ந்து திருமால் ஒரு பெருமீனாகத் திருவவதரித்து 
அப்பெருங்கடலினுட்புக்கு அவ்வசுரனைத் தேடிப் பிடித்துக்கொன்று அவன் 
கவர்ந்து சென்ற வேதங்களை மீட்டுக்கொணர்ந்து அவற்றைப் பிரமனுக்குக் 
கொடுத்தருளின னென்பதாம் . இவ்வசுரன் பெயர் சோமகனென்றலும் , இவ்வ 
ரலாற்றை வேறுவகையாக விரித்துக்கூறுதலு முண்டு . பி - ம் : -1வந்து . 2 கண் 
ணுறும் . 3 மேவிச். 4 வந்தொதுங்க . 

( ருஙக ) 
47 


நடி 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ங .. - சூரியாத்தமனவருணனை , 


1 மீன் பொலிதர வெயிலொதுங்க மேதியோ 
டான்புகக் கதிரவ னத்தம் புக்கனன் 
கான்புகக் காண்கில னென்று 3 கல்லிடைத் 

தான்புக 4 மூடுகின னென்னுந் தன்மையான் . 
( இ - ள் . ) கதிரவன் ஆயிரங்கிரணங்களையுடையசூரியன் , -கான் புக 
காண்கிலன் என்று - ( இராமபிரான் ) காட்டிற் புகுவதைக் காணப்பொறே 
னென்ற காரணத்தினால் , கல் இடை தான் புக முடுகினன் என்னும் தன்மை 
யான் - கல்லிடையிலே தான் பதுங்குமாறு விரைந்தானென்று சொல்லத்தக்க 
தன்மையையுடையவனாய் , -மேதியோடு ஆன் புக - எருமைகளும் பசுக்களும் 
( மேய்புலத்தில்நின்று தமது தொழுவத்திற்) புகவும் , வெயில் ஒதுங்க - வெயில் 
விலகிவிடவும் , மீன் பொலிதர - நட்சத்திரங்கள் விளக்கமாகத்தோன்றவும் , 
அத்தம் புக்கனன் - அத்தமலையைச் சார்ந்தான் ; ( எ - று . ) 


இராமபிரான் காடுநோக்கிச் செல்கையில் இயற்கையாகச் சூரியன் - அத்த 
மித்தலை , கவி , இராமபிரான் காட்டிற்குப் புகுதலைக் காணப் பொறாமற் கல் 
லிடையில் ஒளித்துக்கொள்ள விரைந்ததாகக் காரணமல்லாததைக் காரணமா 
கக் கற்பித்துக் கூறினார் : ஏதுத்தற்குறிப்பேற்றவணி . தன் குலத்திற் பிறந்த 
தோன் றலுக்குத் தோன்றுந் துயரத்தைக் காணப் பொறாமலிருத்தல் குலமுதல் 
வனுக்கு இயற்கையாதலால் , தன் குலத்திற்பிறந்தவனாகிய இராமபிரானுக்குக் 
கான்செல்லுமாறுநேர்ந்ததை அக்குலமுதல்வனாகிய சூரியன் காணப்பொறாதவ 
னாயினனென்க . இங்ஙனம் சூரியன் அத்தமிக்கும்போது மேதியும் - ஆனும் 
தொழுவத்திற் புகுதலும் வெயில் நீங்கிவிடுதலும் நட்சத்திரங்கள் விளங்குதலு 
மாகிய இயல்பை வெயிலொ துங்க மேதியோடான்புக மீன்பொலிதர என் 
பவற்றால் விளக்கினார் . மீன் புகழ்பெற என்றபாடத்திற்கு - நட்சத்திரம் தம் 
மொளியால் புகழ்பெற்றுநிற்கஎன்க , சூரியனது ஒளிக்குமுன் தாம் உள்ளமை 
தெரியாமற் கிடந்த நட்சத்திரங்கள் சூரியன் அத்தமித்தபிறகு தாம் ஒளிவிட்டுப் 
பிரகாசிக்கும் தன்மையனவாயிருத்தல்புற்றி , இங்ஙனங்கூறுதல் பொருந்தும் . 
இனி சூரியன் அத்தமித்தபோது அவனது வெயில்மாத்திரம் விலகிவிட எல்லா 
வொளிகளினும் சூரியன் மிக்குத்தோன்றுபவனென்ற புகழ்மாத்திரம் நிலைத்து 
நிற்றலால் ‘மீன்புகழ்பெற அத்தம்புக்கனன் என்றாரெனினுமாம் ; இப்பொரு 
ளில் மீன் - மின் என்பதன் விகாரம் . மின்புகழ் - ஒளியோடு கூடிய புகழ்எனினு 
மாம் . சூரியன் மேற்கிற் காணாமற்போவதை அத்தமலையில் மறைவதாகவும் , 
கிழக்கில் தோன்றுவதை உதயமலையில் தோன்றுவதாகவும் கூறுவது, கவிமாபு . 
தன்மையான் - முற்றெச்சம் . அத்தம் - அஸ்தம் என்ற வடசொல்லின் விகாரம் . 
பி - ம் :-2காண்கிலேன், கல்லதர் . 4 முடுகுவன் , முழுகினன் . 

( ருச O) 


காண்டம் 


-தைலமாட்டுபடலம் 


எக் 





-- அப்போது தாமரைமலர்க்கூட்டம் குவிதலின் வருணனை : 
பகுத்தவான் மதிகொடு பதுமத் தண்ணலே 
வகுத்தவா ணுதலியர் வதன ராசிபோ 
லுகுத்தகண் ணீரினி லொளியு நீங்கின 

3 முகிழ்த்தழ கிழந்தன முளரி யீட்டமே . 
( இ - ள் . ) பகுத்த வான் மதி கொடு - பங்குபடுத்தப்பட்ட சிறந்தசந்திரனைக் 
கொண்டு , பதுமத்து அண்ணல் ஏ வகுத்த - தாமரைமலரில் தங்குபவனாகிய பிர 
மன் தானே சிருட்டித்த, வாள் நுதலியர் - ஒளிபொருந்திய நெற்றியையுடைய 
அந்நகரத்து மகளிரின் , வதனம் ராசி பேர்ல் - முகங்களின் தொகுதிகள் போல, -- 
முளரிஈட்டம் - தாமரைமலர்களின்கூட்டம் , - உகுத்த கண்ணீரினில் - சிந்திய 
கள்ளாகிய நீரோடு ( கண்களிலிருந்து பெருகுகின்ற நீரோடு ) , ஒளிஉம் நீங் 
கின - நிறத்தையும் நீங்கினவாய் , முகிழ்த்து - முகங்குவிந்து , அழகு இழந்தன - 
அழகுகெட்டு நின்றன; ( எ - று . ) 

சூரியனத்தமித்ததும் தாமரைமலர்கள் குவிதல் , இயல்பு . கள்ளாகிய 
நீர்சிந்த நிறங்கெட்டு அழகிழந்து குவிந்த தாமரைமலர்க்கூட்டங்கட்கு , இராம் 
பிரான் காட்டிற்குச்செல்லுந் துயரத்தாற் , கண்களினின்று நீர் ஆறாய்ப்பெரு 
கத் தம் நிறங்கெட்டு அழகிழந்து மலர்ச்சியின்றி அழுங்கிக் கிடக்கும் அந்நக 
ரத்து மகளிரின் முகங்களை உவமைகூறினார் ; இவ்வணிக்கு உகுத்தகண்ணீரி 
னில் என்ற இடத்திலுள்ள சிலேடையணி அங்கமாய்நின்றது . அந்நகரத்து 
மகளிரின் - நெற்றியினழகை விளக்குவதற்காக , கவி , பிரமன் சந்திரனைப் 
பகுத்துக்கொண்டு அந்நகரத்துமகளிரின் நுதலை வகுத்தனனென்றமையால் , 
முன்னிரண்டடி உயர்வுநவிற்சியணியாம் . பத்மம் , வதநராலி - வடசொற் 
கள் . அண்ணலே என்றவிடத்துள்ள ஏகாரம் - உயர்வுசிறப்பு . ஒளியும் நீங்கின 
என்றவிடத்துள்ள உம்மை , அழகிழந்தன என்பதை சோக்குதலால் , எதிரதுதழு 
விய எச்சப்பொருளது . பகுத்தவான் மதி என்பதற்கு - அட்டமிசந்திரன் என் 
றும் உரைக்கலாம் . இனி , நுதலியர் வதனராசி போன்றுள்ள முளரியீட்டம் 
ஒளிநீங்கி முகிழ்த்து அழகிழந்தன என்று உரைப்பாரு முளர் . முளரி - 
முள்ளாகிய அரியை ( அரையை யுடையதெனத் தாமரைக்குக் காரணக்குறி . 
பி - ம் : - கண்ணீரின , கண்ணீரன , கண்ணீரென , ஒளிமயங்கின, ஒளியி 
னீங்கின . முகுழ்த்து . அழகொழிந்தன . 

( ருசக ) 
ரு . - இருள் தோன்றுதலின் வருணனை. 
அந்தியில் வெயிலொளி யழிய 
நந்தலில் 2 கைகயன் பயந்த நங்கைதன் 
மந்தரை யுரையெனுங் கடுவின் 3 மட்கிய 
சிந்தையி னிருண்டது செம்மை 4 நீங்கியே , 


வானக 


- 


பெண்ணாகிய 
ந கம்பராமாயணம் 

அயோத்தியா 
( இ - ள் . ) வான் அகம் ஆகாயத்தினிடம் , - அந்தியில் - மாலைப்பொழு 
தில் , வெயில் ஒளி அழிய- சூரியனொளிகெட்டதனால் , - நந்தல் இல் கைகயன் 
கைகேயியினது , மந்தரை உரை எனும் கடுவின் மட்கிய சிந்தையின் - மந்தரை 
யினுடைய சொல்லாகிய விடத்தினால் நன்னிலைகெட்டுப்போகிய மனம்போல , 
செம்மை நீங்கி - செம்மைத்தன்மை நீங்கி , இருண்டது - இருளடைந்து விட் 
டது ; ( எ - று . ) 

சூரியனொளி நீங்கியதனால் ஒளிமழுங்கிய வானத்துக்கு , கூனியினுரை 
யால் மழுங்கிப்போன கைகேயியின்சிந்தையை உவமை கூறினார் . இவ்வுவ 
மைக்கு - செம்மை நீங்கி என்றவிடத்துள்ள சிலேடை அங்கமாய்நின்றது . 
வானத்திற்குச் செம்மை நீங்குதல் - செவ்வானம் நீங்குதல் : மனத்திற்குச் 
செம்மை நீங்குதல் - நேர்மையானநெறியைவிட்டு நீங்குதல் ; வானத்துக்கு 
இருளுதல் - இருளால் மூடப்படுதல் : சிந்தைக்கு இருளுதல் - அறியாமை 
நிறைதல் எனக் காண்க . இருண்மையென்பது - இவ்விருபொருளிலும் வரு 
தலை கூழின்மலிமனம் போன்றிருளாநின்ற கோகிலமே என்ற திருக் 
கோவையாரினாலும் அறிக . சிந்தைக்குச் செல்லும்போது செம்மை இருள் 
என்பன முறையே செப்பத்தினும் அறியாமையிலும் சென்றனவாயினும் , 
செம்மை இருண்மை என்ற பண்பால் ஒத்தலின் இச்செய்யுளிற் கூறிய 
உவமை , பண்புவமையாம் . இங்ஙனம் வருதலை புறங்குன்றி ” என்று தொடங் 
குந் திருக்குறளுக்குப் பரிமேலழகர் கூறிய உரையாலும் உணரலாம் . கைகேயி 
தந்தையின்மரபால் தூயவளாதலின் இயற்கையில் நல்லமனத்தினளாயிருந்தன 
ளென்பதும் , இழிபிறப்பினளாகிய கூ.னியின் உரையினாலேயே அத் தூயமனம் 
திரிந்த தென்பதும் விளங்க , நந்தலில் கைகயன் பயந்த நங்கை தன் மந்தரை 
யுரையெனுங் கடுவின் மட்கிய சிந்தை என்றார் . பி - ம் : - 1 அற்ற , அருக . கேக் 
யன் . வேட்கிய . 4 இன்றியே . 

( ருசா உ ) 
சு.- வானம் நட்சத்திரங்களால் விளங்குதல் . 
பரந்துமீ னரும்பிய பசலை வானக 
மாந்தையின் முனிவர னறைந்த சாபத்தா 
னிசந்தர மிமைப்பிலா நெடுங்க 1a ண்டிய 

புரந்தர னுருவெனப் பொலிந்த தெங்குமே. 
( இ - ள் . ) மீன் பரந்து அரும்பிய நட்சத்திரங்கள் பரவித் தோன்றப் 
பெற்ற , பசலை வானகம் - பசுமைநிறமுள்ள ஆகாயம் , - முனிவான் - இருடிச் 
சிரேட்டனான கௌதமன் , அரந்தையின் - மனவருத்தத்தோடு , அறைந்த - 
கூறிய , சாபத்தால் - , நிரந்தரம் இமைப்பு இலா நெடு கண் ஈண்டிய - எப் 
பொழுதும் இமைத்தலில்லாத நீண்ட கண்கள் ( உடம்பெங்கும் ) நிறையப்பெற்ற , 
புரந்தான் - தேவேந்திரனது , உரு என - உருவம்போல , எங்குஉம் பொலிந் 
தது - (தனது ) எல்லாவிடத்திலும் விளங்கிற்று ; ( எ- று . ) 


காண்டம் 


ரு.- தைலமாட்டுப்படலம் 


கூஎக 


தன்னிடமெங்கும் நட்சத்திரங்கள் விளங்கப்பெற்ற பசுநிறமுள்ள வானம் , 
தன்னுடலெங்கும் இமையாக்கண்களைப் பெற்ற பசுநிறமுள்ள இந்திரனுக்கு 
ஏற்ற உவமையாம் . தன்மனைவியாகிய அகலிகையை வஞ்சித்துப் புணர்ந்த 
தனால் அவ்விந்திரனது உடலெங்கும் ஆயிரம் பெண்குறிகள் தோன்றுமாறு 
கௌதமமுனிவன் சபித்தானென்பதையும் , பிறகு அம்முனிவனது அநுக் 
கிரகத்தினால் அவை கண்களாயின் என்பதையும் அகலிகைப்படலத்துக் காண 
லாம் . " மீன்வயின் வயின்விலங்கிப் , பரந்துமீதரும்பிய பசலைவானத்து 
எனப் பெருங்கதையில் உஞ்சைக்காண்டத்து மாலைப்புலம்பலில் வருவது 
காணத்தக்கது. மின்னுவது மீன் என நட்சத்திரத்திற்குக் காரணக்குறி . நிரந் 
தரம் , பாபம் - வடசொற்கள் . சாபம் - நிறைமொழிமாந்தர்வெகுண்டுகூறும் 
மொழி . புரந்தரன் - ( பகைவரது ) உடலை அல்லது பட்டணத்தை அழிப் 
பவன் . அரந்தை இல்எனப்பிரித்து - பிறவித்துயரம் ஒழியப்பெற்ற , முனிவரன் 
என்று உரைப்பினுமாம் . பி - ம் : -1 நீடிய , நீட்டிய . 

( ருசங ) 
இராமபிரான் ஒருசோலையை யடைந்து முனிவரோடு உறைதல் . 

திருநகர்க் 1 கோசனை யிரண்டு சென்றொரு 
விரைசெறி சோலையை விரைவி 2 னெய்தினா 
3 னிரதநின் 4 றிழிந்தபி 5 னிசாமனின் றுணை 
யுரைசெறி முனிவரோ டுறையுங் கோலையே . 

இதுவும் அடுத்த கவியும் - குளகம் . 
( இ - ள் . ) இராமன்- , திரு நகர்க்கு - சிறந்த அயோத்தியாபுரியினின்று , 
ஓசனை இரண்டு விரைவின் சென்று - இரண்டுயோசனை தூரம்விரைவாகக் 
கடந்துபோய் , விரை செறி ஒரு சோலையை - நறுமணம்நெருங்கிய ஒருபொ 
ழிலை, எய்தினான் - அடைந்தவனாய் , - இரதம்நின்று இழிந்த பின் - ( ஏறிச் 
சென்ற ) தேரினின்று கீழிறங்கியபிறகு , இன் துணை உரை செறி முனிவரோடு - 
( தனக்கு ) இனிய நண்பராக அமைந்த புகழ்மிக்க இருடியர்களோடு , உறையும் 
காலை - வசிக்கும் பொழுது , - ( எ - று ,) சேனைவிட்டது என அடுத்தகவி யோடு 
தொடரும் . 


உரைசெறிமுனிவர் என்பதற்கு - வேதமுணர்ந்த முனிவர் என உரைத் 
தலு மொன்று , முதல்நாள் அத்தமிக்குஞ்சமயத்தில் இராமபிரான் தமசை 
யென்னும் நதியையடைந்து அதன் கரையில் தங்க , உடன்வந்த நகரமாந்தரும் 
ஆங்குள்ள மரங்களினடியிற் கிடந்து றங்கினார்க ளென்று முதனூல் கூறும் . 
உரைசெறி முனிவர் என்றது - இடைவழியிற்சந்தித்து இராமபிரானை விட 
மாட்டாமையால் உடன்வந்த முனிவர்கள் என்றேனும் , அவ்விடத்தில் தவஞ் 
செய்துகொண்டிருந்த முனிவர்க ளென்றேனுங் கொள்க . பி - ம் : -1இயோ 
சனை . எய்தினார் . இரதமும் . இழிந்து . இராமன்றன் . கோலையில். ( ருசசு ) 


நஎச் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


அ . - இராமபிரானைப் பின்பற்றி வந்த ஜனத்திரள் 

அச்சோலையின் புறத்தே தங்குதல் . 
வட்டமோ ரோசனை வளைவிற் றாய்நடு 
வெட்டனை உயிடவுமோ 3 ரிடமி லாவகை 
4 புட்டகு சோலையின் புறத்துப் போர்த்தென 

விட்டது குரிசிலை விடாத சேனையே . 
( இ - ள் .) குரிசிலை விடாத சேனை - இராமபிரானை விட்டு நீங்கமாட்டாத 
சனங்களின் தொகுதி , --ஓர் ஓசனை வட்டம் வளைவிற்று ஆய் - ஒருயோசனை 
தூரம் வட்டவடிவாகச்சூழ்ந்துகொண்டதாய் , நடு எள் தனை இடஉம் ஓர் 
இடம் இலா வகை - நடுவே ஒரு எள்ளையிடவேண்டுமென்றாலும் அதற்கேற்ற 
சிறிது வெற்றிடமும் இல்லாதபடி , புள் தகு சோலையின் புறத்து - பறவைகள் 
விளங்குகின்ற ( இராமபிரான் தங்கிய அந்தச் ) சோலையின் வெளியிடத்தில் , போர் 
த்துஎன - ( அந்தச்சோலையையே தாம் ) போர்த்தாற்போல , விட்டது . தங்கி 
யிருந்தது ; ( எ - று . ) 

இராமபிரான் தங்கிய அந்தச்சோலையின் வெளியே ஓர்யோசனை தூரம் 
பரவின தாய் நடுவில்சிறிதுவெற்றிடமுமில்லாமல்மிகநெருங்கி அச்சோலையையே 
தாம் போர்த்தாற்போல வளைந்தவடிவாய் இராமபிரானுடன் சென்ற சனங்க 
ளின் தொகுதி தங்கிற் றென்க . அச்சோலை யைச் சேனை வளைந்திருந்தமை 
யைப் போர்த்தாற்போலுமெனக் குறித்தது , தற்குறிப்பேற்றவணி . சேனை 
இலக்கணையால் , ஜநத்திரளைக் காட்டிற்று . போர்த்தென - போர்த்து எனும் 
செய்து என்னும் வினையெச்சம் போர்த்தால்என்னும் செயின் என்னும் வாய் 
பாட்டுவினையெச்சப்பொருளில்வந்ததென்றாவது. போர்த்தது என்னும் வினை 
முற்று போர்த்து என்று விகாரப்பட்டுவந்தது என்றாவது கொள்க . பி - ம் : 
1 ஏழ் . 2இடமும் . இடை , புட்டிரள்.5 போர்த்தன. விடாது . ( ருசடு ) 
• .- அச்சனங்கள் அங்கு மணற்பரப்பில் ஊணுறக்கமின்றிப் 

பெருந்துயரோடு தங்குதல் . 
1 குயின்றன குலமணி நதியின் கூலத்திற் 
பயின்றுயர் வாலுகப் பரப்பிற் பைம்புலில் 
வயின்றொறும் வைகின ரொன்றும் வாய்மடுத் 

தயின்றிலர் துயின் றில ரழுது விம்மினார் . 
( இ - ள் .) ( இராமபிரானுடன் சென்ற பெருந்திரளான சனங்கள் அப்பிரான் 
நகர் நீங்கியதனுலுண்டாகிய பெருந்துயாம் நிறைந்திருத்தலால் ), ஒன்று உம் 
வாய் மடுத்து அயின்றிலர் - ( உண்ணுதற்குரிய ) எந்தப்பொருளையும் வாயிற் 
கொண்டு உண்ணாதவரும் , துயின்றிலர் - உறக்கம்பிடியாதவரும் , அழுது விம் 
மினார் - (மனத்திற்குள்ளே ) பொருமி வெளிப்பட அழுபவருமாய் , குலம் மணி 


தாண்டம் 


ரு .-- தைலமாட்டுப்படலம் 


ங எரு 


குயின்றன நதியின் கூலத்தில் - சிறந்தனவான மணிகள் செறிந்துள்ள நதி 
யின் கரையில் , பயின்று உயர் வாலுகம் - பரப்பில் - திரண்டுஉயர்ந்துள்ள 
மணற்பரப்பில் , பைம் புலில் - பசும்புல்லிலே , வயின்தொறும் - ( தங்குதற் 
குரிய் ) அவ்வவ்விடங்கள் தோறும் , வைகினர் - தங்கினார்கள் ; ( எ - று . ) 

குலமணி , நதி , கூலம் , வாலுகம்- வடசொற்கள் . ஒன்றும் , உம்மை - இழிவு 
சிறப்பு . குலமணிகுயின் றன நதியின் கூலம் என்பதற்கு - சிறந்தமணிகள் பதித் 
துச்செய்யப்பெற்ற நதிக்கரை யெனினுமாம் . பி - ம் : -1குயின்றிய , 2வயின்றொ 
றும் வைகினாரொன்றும் , வயின்றொறும் வைகினாரரோ. 

(ருசசு ) 
க . - இ துழதல் எட்டு கவிகள் - இராமனுடன் சென்ற பலரும் 

துயின்றதைக் கூறும் . 


வேறு . 


வா விவிரி தாமரையின் 1 மாமலரின் வாசக் 
காவிவிரி நாண்மலர் முகிழ்த்தனைய கண்ணா 
ராவிவிரி பானுரையி னாடையணை யாக 

நாவிவிரி கூழையிள நவ்வியர் துயின்றார் . 
( இ - ள் . ) வாவி விரி தாமரையின் மா மலரின் - தடாகத்திற் பரந்துவளர் 
ந்த தாமரையினது சிறந்த மலர்க்குள் , வாசம் விரி காவி நாள் மலர் முகிழ்த்து 
அனைய கண்ணார் - நறுமணம்பொருந்திய கருங்குவளையின் அன்றுபூத்தமலர் 
மலரப்பெற்றாற்போன்ற கண்களையுடையராய் , நாவி விரி கூழை இள நவ்வியர் - 
கத்தூரிமணம்விரிந்த கூந்தலையுடையராகிய மாதர் , - ஆவி விரி பால் நுரை 
யின் ஆடை அணை ஆக -புகைவிரியப்பெற்ற பால் 

நுரையைப்போன்ற ஆடையை 
அணையாகக்கொண்டு , துயின்றார் - தூங்கினர் ; ( எ -று. )- இளநவ்வி - இள 
மான் : இங்கு ஆகுபெயர் . 

பருவம்வந்தமகளிர் தமதுமெல்லிய ஆடை அணையாகத் துயின் றமை , 
இதனாற் கூறப்படுகின்றது . மகளிர்முகத்திலுள்ள கண்கள் தாமரைமலரிற் 
காலிமலர் முகிழ்த்தாற்போலு மென்றார் : இல்பொருளுவமை . ஆவிவிரிபா 
னுரையினாடை- " ஆன்படுபாலுலை , போந்துபொங்கிய வாவியினாற்பொலிந்து , ... 
மாடங்கள் ... ,பூந்துகில் புறம்போர்த்தன போன்றவே , ” “ ஆவியந்துகிலார் ” 
பாலாராவிப்பைந்துகில் 
என்பன காண்க . பி- ம் : -நாண்மலரின் , இன் 
மலரின் . 

(ருசஎ) 
கக . பெரும்பகல் வருந்தினர் பிறங்குமுலை தெங்கின் 

குரும்பைகள் பொருஞ்செவிலி மங்கையர் 1 குறங்கி 
உலரும்பனைய கொங்கையயி லம்பனைய 3 வுண்கட் 

கரும்பனைய செஞ்சொனவில் கன்னியர் துயின்றார் . 
(இ - ள் .) பிறங்கு முலை தெங்கின் குரும்பைகள் பொரும் செவிலி மங்கை 
யர் - ( தமது ) விளங்குகின்ற முலைகள் தென்னங்குரும்பைகளை யொத்த செவி 
லித்தாயராகிய மரதரின் , குறங்கில் - துடையிலே , பெரு பகல் வருந்தினர் . 


எசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


நீண்ட பகற்பொழுதெல்லாம் ( இராமனுக்கு நேர்ந்த வனவாசத்தைக் குறித்து ) 
வருந்தினவராகிய , அரும்பு அனைய கொங்கை- தாமரை மலரினரும்பையொத்த 
தனங்களையும் , அயில் அம்பு அனைய உண் கண் - கூரிய அம்பையொத்த 
மையுண்ட கண்களையுமுடைய , கரும்பு அனைய செம் சொல் நவில் - கரும்பை 
யொத்தஇனிய சொல்லைப்பேசுபவராகிய , கன்னியர் - இளமகளிர் , துயின்றார் - 

இதனால் , இள மங்கையர் தமது செவிலித்தாயரின் துடையில் உறங்கி 
னமை கூறப்பட்டது . பகல் முழுதும் வருந்திய சோர்வின் மிகுதியால் கன்னி 
மார் உடல்தெரியாது துயின் றன ரென்க . கன்னியர் - விவாகமாகாதமகளிர் . 
வருத்தத்தோடு கழிந்த நாளாதலால் அது மிகவும் நெடுகிக் காணப்பட்டமை 
தோன்ற , பெரும்பகல்வருந்தினர் என்றார் . பொரும் - உவமவுருபு . பி - ம் : -- 
குறங்கின் . அரம்பையிணையங்கைபயிலம்பனையவுண்டே . ஒண்கண் . ( ருசஅ ) 
கஉ , பூவக நிறைந்த புளினத் 2 திரள்கடோறு 

மாவகிரி 3 னுண்கணர் மடப்பிடியின் 4 வைகச் 
சேவக மமைந்த சிறுகட் கரிகளென்னத் 

தூவகலில் குந்தமற மைந்தர்க டுயின்றார் . 
( இ - ள் . ) பூஅகம் நிறைந்த புளினம் திரள்கள் தோறுஉம் - பூமியில் 
நிறைந்து தோன்றுகிற மணற்குன்றுகளினி டங்கள் 

தோறும் , தூ அகல் இல் குந் 
தம் மறம் மைந்தர்கள் - ஊன் நீங்குதலில்லாத குந்தமென்னும் படையையேந் 
திய வீரத்தையுடைய குமாரர்கள் , மா வகரின் உண் கணர் மட பிடியின் 

மாவடுப்போன்ற மையுண்ட கண்களையுடையவராகிய ( தமது ) மனை 
வியர் இளையபெண்யானைகள்போல் தங்கியிருக்க , சேவகம் அமைந்த சிறு 
கண் கரிகள் என்ன - வீரமமைந்த சிறிய கண்களையுடைய ஆண்யானைகள் 
போல , துயின்றார் - ; ( எ - று . ) 

இதனால் , புளினத்தடங்களில் தமதுமனைவியர் தங்கியிருக்க , ஆடவவீரர் 
துயின்றமை கூறப்பட்டது . அச்சோலையின் புறம்புள்ள பிரதேசம் மணல் 
நிரம்பியுள்ள தென்பது பூவகநிறைந்த புளினம் என்றதனாற் பெறப்பட்டது. 
பூவகம் - பூஎன்ற வடமொழித்திரிபாகியசொல் ஏழனுருபு பெற்றுவந்தது . 
இனி , பூவகம் நிறைந்தபுளினம் என்பதற்கு - மலர்கள் தம்மிடம்நிறைந்த புளினம் 
எனினுமாம் , மாவகிர் 

கண்ணிற்கு வடிவில்உவமை . சிறுகண் . கரிக்கு , 
இயற்கை அடைமொழி . புளிநம் , கரீ , குந்தம் - வடசொற்கள் . பி - ம் : 
பூவகை . 2 திடர் . 3 உண்கணின் , ஒண்கணின் . 4 வைகும் . 5 அணைந்த . 6 அகலி 
லங்குமயின்மன்னர் , தூவகமிருந்தமறமன்னர் , அயலிருந்தமறமன்னர் . ( ருசக ) 
க ங . தகவுமிகு தவ்முமிவை தழுவவுயிர் கொழுநர் 

முகமுமவ பருளு நுகர் சிலர் கடுயர் முடுக 
வகவுமிள மயில்களு பாலசியன வனையார் 
மகவுமுலை வருடவிள மகளிர்க டுயின்றார் . 


வைக 


- 


காண்டம் 


ரு .-- தைலமாட்டுபடலம் 


கூஎஎ , 


கின்றது . 


- 


( இ - ள் .) . மிகு தகவுஉம் தவம்உம் இவை தழுவ உயர் - மிக்க நல்லகுண 
மும் கொண்டானது கொள்கையின்படியே நடக்கும் கொள்கையும் இவை 
பொருந்தியதனால் உயர்ந்துள்ள , கொழுநர் முகம் உம் அவர் அருள் உம் நுகர் - 
கொழுநருடைய முகத்தையும் அவருடைய கருணையையும் அனுபவிக்கின்ற , 
சிலர்கள் இளமகளிர்கள் - சில இளமகளிர்கள் , துயர் முடுக - துன்பம் மிக்க 
தனால் , அகவும் இளமயில்கள் உயிர் அலசியன அனையார் - ஆடுந் தன்மையுள்ள 
இளமயில்கள் உயிர்ஒடுங்கியவற்றை யொத்தவர்களாய் , மகவு முலை வருட - 
( முலையுண்ணுங் ) குழந்தை ( மற்றொரு ) முலைக்காம்பை நெருடிக்கொண்டிருக்க , 
துயின்றார்- . 
இதனால் , மக்களைப்பெற்ற பதிவிரதைமகளிர் துயின் றமை கூறப்படு 

கணவருடைய இன்முகத்தையே காணுதலும் அவருடைய அருளை 
நாடி நுகருதலும் , பதிவிரதையருக்கு இயல்பு , சிலர்கள் விகுதிமேல் விகுதி . 
பதிவிரதையர்க்குக் கொழுரது கொள்கைப்படி நடப்பது தவிர வேறுதவ 
மில்லையாதலால் , தவமென்பதற்கு இங்ங்னம் பொருள் கொள்ளப்பட்டது . 
தழுவவுயர் என்பதை மகளிர்க்கு அடைமொழியாக்காமல் கொழுநர்க்கு அடை 
மொழியாக்கின் , தகவினாலும் தவத்தினாலும் உயர்ந்த கொழுநரது முகத்தையும் 
அருளையும் நுகர்கின்ற மகளி ரென்க ... குழந்தை தன் தாயின் ஒருமுலையிற்பால் 
குடிக்கும்போது மற்றொரு முலையின் காம்பை நெருடுதல் , இயல்பு : இதனை 
திருமலிந்த திகழ் மார்புதேக்கவந்தென்னல்குலேறி , யொரு முலையை வாய்மடுத் 
தொருமுலையை நெருடிக்கொண் , டிருமுலையுமுரைமுறையாலேங்கியேங்கி 
யிருந்துனாயே ” என்ற பாசுரத்தாலும் அறிக . பி - ம் : --1 நுகர்கிலர் . 2 துயரமுறு 
வோர் , நுகர்கிலர் துயாமுறுவர் , நுகர்கிலர் துயரின்மூழ்கி , நுகர்கிலர்கடுயர் 
முழுகி சிலபிரதிகளில் இச்செய்யுள் " சம்பகநறும்பொழில் " என்று தொடங்கும் 
( கரு ) பாடலுக்குப் பின்னும் , சிலபிரதிகளில் “ மாகமணி ” (கச ) என்ற பாடலுக் 
குப்பின்னும் வேறு என்ற தலைப்போடு காணப்படுகின்றது . ( ருரும்) 
கச . மாகமணி வேதிகையின் மாதவிசெய் பந்தற் 

கேகய நெடுங்குல மெனச்சிலர் கிடந்தார் 
பூகவன மூடுபடு கர்ப்புளின முன்றிற் 

றோகையிள வன்ன நிரை யிற்சிலர் துயின்றார் . 
( இ - ள் . ) சிலர் - சிலமசளிர் , -- மாதவி செய் பந்தல் - முல்லைக்கொடியா 
லமைக்கப்பட்ட பந்தலில் , மாகம் மணி வேதிகையின் - வானத்தைப் போல் 
தோன்றுகின்ற நீலவரதனங்கள் பதிக்கப்பெற்ற திண்ணையில் , கேகயம் நெடு 
குலம் என மயிலின் பெருங்கூட்டம் போல , கிடந்தார் - படுத்திருந்தார் ; 
சிலர் - சிலமகளிர் , -பூகம் வனம் ஊடு - கமுகவனத்தின் நடுவிலுள்ள, படுகர் 
மடுவைச் சார்ந்த , புளினம் முன்றில் - மணல்மேடுகளில் , தோகை இள அன் 
னம் நிரையின் - தோகையையுடைய இளவன்னங்களின் வரிசைகள் போல , 
துயின்றார்.- ; ( எ - று . ) 

48 


நாவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


மாதவிப்பந்தலின் கீழமைந்த வேதிகையிற் சிலர் மயிற்குலம் போற்கிடந் 
துறிங்க , சிலர் கமுகந்தோட்டத்திடையிலே மணற்குன்றுகளில் இளவன்னம் 
போல் துயின்றின் ரென்க , வேதிகை - டாகஞ்செய்யும் பொருட்டு அமைக்கப் 
பட்ட திண்ணை போல்மேடான இடம் . அந்நாட்டிற் பலரும் யாகஞ் செய்வோ 
ராதலின் அங்ஙனம் யாகஞ்செய்வதற்காக அமைக்கப்பட்ட வேதிகையின் மீது 
மர் தவிக்கொடிகள் பந்தல்போற்படர்ந்தன வென்க . வீட்டின் முன்னிடம் 
என்றபொருளுள்ள முன்றில் என்ற சொல் - இலக்கணையால் , இங்கே இட , 
மென்ற பொருளை யுணர்த்தியது . தோகை - விலங்குக்கு வால்போலப் 
பறவைகட்குப் பின் புறத்தில் நீண்டு வளர்வது . து , பெரும்பாலும் மயி 
லுக்குக் கூறப்படும் . மாகம் - மஹாகம் என்ற வடசொல்லின்திரிபு . மணிவே 
திகா , மாதவீ , பூகவநம் , ஹம்ஸம் என்ற வடசொற்கள் திரிந்துவந்தன . 
கேகயம் , குலம் , புளிநம் - தற்சமவடசொற்கள், மாகமணிவேதிகை என்றதொட 
ருக்கு ஆகாயத்தை அழகு செய்கின்ற யாகவேதிகை என்று பொருள் கூறுவதிற் 
சிறப்புளதேற் கொள்க . பி - ம் : -1 படுகாமர்புரை . 

( ருருக ) 
கரு . சம்பக நறும்பொழில் களிற்றருண வஞ்சிக் 

கொம் பழுதொ சிந்தன வெனச்சிலர் குழைந்தார் 
வம்பளவு கொங்கையொடு வா லுகம் வளர்க்கு 

மம்பவள வல்லிக ளெனச்சில ரேசைந்தார் . 
( இ - ள் .) சிலர் - 

சிலமகளிர் , - சம்பகம் நறு பொழில்களில் - நறுமண 
முள்ள சண்பகச்சோலைகளிலே , தருணம் வஞ்சி கொம்பு அழுது ஓசிந்தன் என . 
இளைய வஞ்சிக்கொடிகள் அழுது முறிந்து கீழ்விழுந்து கிடப்பனபோல, குழை 
ந்தார் - சோர்வுடன்கிடந்து உறங்கினார்கள் ; சிலர் - மற்றுஞ்சிலமாதர், -வம்பு 
அளவு கொங்கையொடு - கச்சையணிந்த தனங்களுடனே, வாலுகம் வளர்க்கும் 
அம் புவளம் வல்லிகள் என - மணற்குன்றுகளால் வளர்க்கப்படுகின்ற அழகிய 
பவளக்கொடிகள் போல, அசைந்தார் - மெய்ம்மறந்து துயின்றார்கள் ; ( எ - று .) 

சில :மகளிர் சண்பகப்பொழிலிற் சோர்ந்து தூங்க, சிலமகளிர் மணற் 
குன்றுகளில் அயர்ந்து தூங்கினரென்பதாம் . அழுதகண்ணீருடனே தளர்ந்து 
கிடந்து உறங்கும் மகளிரை - வஞ்சிக்கொம்பு அழுது ஒசிந்தனபோலுமென 
வும் , மணற்குன்றுகளில் அயர்ந்து தூங்கும் மகளிரை - வாலுகத்தால் வளர்க் 
கப்பட்டு வம்பளவு கொங்கையைக்கொண்ட பவளவல்லிகள் போலு மெனவும் 
குறித்தார் ; இவை இரண்டும் - தற்குறிப்பேற்றவணிகள் . சம்பகம் , தருணம் 
வாலுகம் 

தற்சமவடசொற்கள் . வஞ்சுளம் , ப்ரவாளவல்லீ என்ற வட 
சொற்கள் - வஞ்சி , பவளவல்லி எனத் திரிந்துவந்தன . பி - ம் : -1 பொழிலி 
யல் . 2 அழகு: 3 அயர்ந்தார் . 

( ருரு உ ) 
கசு . * குங்கும் மலைக்குளிர் பனிக் குழுமி யென்னத் 

துங்க முலையிற்றுக ளுறச்சிலர் துயின்றா 
ரங்கை யணையிற்பொலி வழுங்கமுக மெல்லாம் 
பங்கய 4 முகிழ்த்தன வெனச்சிலர் படிந்தார் . 


1 . 


காண்டம் 


ரு .-- தைலமரட்டுபடலம் 


( இ - ள் . ) சிலர் - சிலமாதர்கள் , -- குங்குமம் குளிர் மலைப்னி குழுமி- என்ன - 
குங்குமப்பூநிறைந்துள்ள மலையிலே குளிர்ந்த பனி படிந்தது போல , துங்கம் 
முலையில் துகள் உற - பருத்துள்ள தனங்களிலே புழுதி படிந்திருக்க , துயின் 
றார் - ; சிலர்- , அம் கை அணையில் - அழகிய கையாகிற தலையணையிலே பொருந்தி 
யுள்ள , முகம் எல்லாம் - ( தமது ) முகங்கள்யாவும், பொலிவு அழுங்க - அழகு 
கெட்டிருத்தலால் , பங்கயம் முகிழ்த்தன என - தாமரைமலர்கள் குவிந்துள் 
என என்று நினைக்குமாறுதோன்ற , படிந்தார் - கிடந்து உறங்கினார்கள் . 

இதனால் , தம்முடம்பிற் புழுதிபடியவும் கைகளே அணையாக அமையவும் 
சிற்சிலமகளிர் கிடந்து உறங்கியமையைக் கூறுகின்றார் . தரையிற் படுத்து 
உறங்கும் மகளிரது தனங்களிற் படிந்த புழுதி , குங்கும மலையிற் பனி படிந்தது 
போலுமெனக் குறித்தார் : தற்குறிப்பேற்றவணி . கையே அணையாக அமைய 
அதனில் மலர்ச்சியற்ற மகளிரது முகங்கள் , முகிழ்த்த பங்கயம் போலும் என் 
றது - உவமையணி . தனங்கள் குங்குமப்பூச்சு அமைந்தனவாதலால் , அவை 
குங்குமம்லை யெனப்பட்டன . குங்குமமலை - குங்குமத்தா லியன் றமலை யெனி 
மாம் . பி - ம் : - முலைக்குளிர்மணல் . குமிழி . 3 அன்ன . முகிழ்ப்பன . ( ருருங ) 
கஎ . தொடுத்தாக லிடைச்சிலர் துவண்டனர் துயின்றா 

ரடுத்த வடை யிற்சில ரேழிந்தன பயர்ந்தா 
ருடுத்தது கில் சுற்றொரு தலைச்சில ருறைந்தார் 

த்ததளி ரிற்சிலர் பசந்தன ரசந்தார் . 
( இ - ள் .) சிலர் - , - துவண்டனர்-(வழிநடந்த இளைப்பினாலும் வருத்தத் 
தினாலும் ) துவட்சியடைந்தவராய், தொடுத்த கல் இடை - ( ஒன்றோடொன்று ) 
தொடர்ந்துள்ள கல்லினிடத்திலே , துயின்றார் - ; சிலர் -- , - அடுத்த அடை 
யில் - ஒன்றன் மீது ஒன்றாக விழுந்துள்ள இலையிலே , அழிந்தனர் - மனம் 
அழிந்தவராய் , அயர்ந்தார் - மெய்ம்மறந்து தூங்கினார்கள் ; சிலர் - , - உடுத்த 
துகில் சுற்றி - உடுத்த ஆடையில் ஒருபகுதியைமாத்திரம் உடுத்துக்கொண்டு , 
ஒருதலை - ( அதனுடைய ) விஞ்சிய பகுதியில் , உறைந்தார் - படுத்து உறங்கினார் 
கள் ; சிலர் - , - படுத்த தளிரில் - பரப்பிய தளிரிலே , பசந் தனர் - ( துயரத் 
தின் மிகுதியால் ) நிறம் வேறுபட்டவராய் , அசந்தார் - மெய்ம்மறந்து தூங் 
கினார்கள் ; ( எ - று .) 

சிலரென்பதை மகளிர் என்றுமாத்திரங்கொள்ளாமல் ஆடவர் மகளிர் 
என்ற இருபாலாரைக் காட்டு மெனினுமாம் . கல்லிடைச் சிலரும் , இலையிற் சில 
ரும் , தளிரிற் சிலரும் , உடுத்தஉடையிற் சிலருமாகப் பலரும் அயர்ந்து தூங் 
கின ரென்க . அசந்தார் - அயர்ந்தார் என்பதின் போலி . சுற்றி ஒருதலை என்பது 
சுற்றொருதலை என விகாரப்பட்டுவந்தது . பி - ம் : - மலரிற்சிலர் , புருவச்சிலை , 
2 கலிடை . 3 அசைந்தனர் , அறிந்தனர் . 4 பதைத்தனர்திகைத்தார் , படிந்தனர் 
பதைத்தார் . இச்செய்யுள் ஒருபிரதியிற் காணப்படவில்லை . 

( GB ) 


മം 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கஅ .-- யாவரும் உறங்குகையில் இராமன் சுமந்திரனையழைத்து 

ஒன்று கூறத்தொடங்குதல் . 
ஏனையரு மின்னண 1 மிறங்கின உருறங்கா 
மானவனு மந்திரிசு மந்திரனை வாவென் 
றூனமில் பெருங்குண மொருங்குடைய வுன்னான் 

மேனிகழ்வ துண்டவுரை கேளென விளம்பும் . 
( இ - ள் . ) இன்னணம் - இவ்வாறு , இறங்கினர் - ( அச்சோலைப்புறத்தே) 
தங்கினவராகிய , ஏனையர்உம் - யாவரும் , உறங்கா - தூங்கிக்கொண்டிருக்க , 
மானவன் உம் - வைவச்சுவதமனுவின் குலத்திற்றோன்றிய இராமபிரானும் , 
மந்திரி சுமந்திரனை - மந்திரியாகிய சுமந்திரனென்பானை , வாஎன்று . ( இங்கே ) 
வருவாயாக என்று அழைத்து , ( அவனை நோக்கி ), ஊனம் இல் பெரு குணம் 
ஒருங்கு உடைய உன்னால் - குற்றமற்ற சிறந்த குணங்களெல்லாவற்றையும் 
ஒருசேரக்கொண்டுள்ள உன்னாலே , மேல் - இனி , நிகழ்வது - நடக்கவேண் 
டியதொரு செயல் , உண்டு- : அ உரை - அதனைப்பற்றிய பேச்சை , ( யான் 
கூற) , கேள் - கேட்பாயாக , என - என்று சொல்லி , விளம்பும் - கூறலானான் ; 
(எ- று . ) -- அதனை , மேற்கவியிற் காண்க . 

‘உறங்கினர் என்ற பாடத்துக்கு யாவரும் இங்ஙனம் துயின்றார்கள் : 
( அப்போது ) , உறங்கா மானவனும் - தூக்கம்பிடியா தவனாகிய அவ்விராமனும் 
என்று உரைக்க . தன்னுடன் வந்த நகரமாந்தரைப் பின்னும் வருத்தத்திற்கு 
உட்படுத்தாமற் பிரியவேணுமென்னுங் கருத்தைக்கொண்ட இராமபிரான் 
இலட்சுமணனுடன் முன்னர் ஆலோசித்துப் பிறகு சுமந்திரனையழைத்துத் 
தன்கருத்தைக் கூறலாயினன் என இச்செய்யுளின் கருத்தை முதனூலிற்கேற்ப 
விரித்துரைக்கலாம் . எனையரென்பது , ஏனையரென விகாரப்பட்டுவந்தது . இனி 
கீழே மகளிர் பலரும் உறங்கியதைக் கூறிக்கொண்டுவந்தமையால் , எனையர் - 
மற்றையோ ராகிய ஆடவரும் , துயின்றனர் எனக் கூறலா மென்பர் . ஆயி 
னும் , கீழ்ச்சிலபாடல்களில் இருபாலாரும் துயின்றனர் எனக் கொள்ளுதற்கு 
இடமிருத்தலாலும் , பன்னிரண்டாஞ்செய்யுளில் மறமைந்தர்கள் துயின் 
றார் எனக் கூறியுள்ளதனாலும் , அவ்வுரை சிறக்குமெனத் தோன்றவில்லை . 
பி - ம் : - 1 இரங்கினர் . உறங்க . அன்னான் . 

( ருருரு) 
ககூ.- இராமன் சுமந்திரனை நோக்கி உடன்வந்தவர் திரும்பிச்செல்லு 
மாறு இரதத்தைத் திருப்பிக்கொண்டு செல்லச் சொல்லுதல் . 

வேறு . 
பூண்ட பே ரன்பி னாரைப் போக்குவ தரிது போக்கா 
தீண்டு கின் றேகல் பொல்லா தெந்தை யிரத மின்னே 
தூண்டினை 1 மீள நோக்கிச் சுவட்டையோர்ந் தென்னை யங்கே 
மீண்டன னென்ன மீள்வ சரிதுநின்னை வேண்டிற் றென்றான் . 


- 


- 


மீண்டனன் - 
காண்டம் - ரூ .-- தைலமாட்டுபடலம் 

-நாவுக 
( இ - ள் .) ‘ பூண்ட பேர் அன்பினாரை ( பேரன்புபூண்டாரை )- ( நம்மிடத்து ) 
மிக்க அன்பு கொண்ட இந்தச்சனங்களை , போக்குவது - திரும்பிச்செல்லுமாறு 
செய்வது , அரிது - முடியாது; போக்காது - ( அவர்களை ) அனுப்பிவிடாமல் , 
ஈண்டு நின்று ஏகல் - இவ்விடத்தினின்று செல்லுதல் , பொல்லாது - நல்ல 
தன்று ; ஏந்தை - எனது தந்தை போன்றவனே ! இன்னே - இப்பொழுதே, 
நீ - , இரதம் தூண்டினை மீள - இரதத்தைச் செலுத்தியவனாய் மீண்டுசெல்ல , 
கண்விழித்தெழுந்த இவர்கள் ), சுவட்டை நோக்கி - ( தேர்சென்ற ) அடையா 

, , 
என்னை அவ்வயோத்தியாநகரத்திற்கே திரும்பிவிட்டேனென்று நினைத்து , 
மீள்வர் - (தாமும் ) திரும்பிச்செல்வார்கள் ; (ஆகையால் ) , இது - இரதத்தைத் 
திருப்பிக்கொண்டு செல்லவேண்டுமென்ற இதுவே, நின்னை வேண்டிற்று - 
உன்னை வேண்டிக்கொள்வதாகும் , என்றான் - என்று கூறினான், (இராமன் ) 

தன்கீழ்வாழுங் குடிமக்கட்கு மனவருத்தமுண்டாகும்பொழுது அரச 
குமாரர் அதைத் தாம் தீர்ப்பது தகுதியே யன்றித் தமது துயரத்தையும் அந்தப் 
பட்டணத்து ஜுங்கள் நுகருமாறு செய்வது முறைமையன்று ஆதலாலும் , நம் 
மையாவது நகரத்திற்குத் திருப்பி அழைத்துக்கொண்டு செல்லவேண்டும் ; அல் 
லது , தாங்களாவது காட்டில் உடன்வாவேண்டும் என்று பேரன்பினால் விடாப் 
பிடிகொண்டுள்ள இவர்களை நல்வார்த்தை சொல்லி நகரத்திற்குத் திருப்பி 
யனுப்புவது முடியாதாதலாலும் , மேலும் நாம் இவர்களைக் காட்டிற்கு உடன் 
அழைத்துச்சென்றால் அங்கு இவர்கட்கு ஏற்றபடிஉணவு முதலியன அளித்தல் 
முடியாதாகையாலும் , அன்றியும் அங்கு ஏதேனும் கொடியவிலங்கு முதலியவற் 
றால் இவர்கட்குத் தீங்கு நேருமாயின் அத்தீவினையும் நம்மைச் சேருமாதலாலும் , 
இவர்களை வஞ்சித்தாவது நகரத்திற்குமீளுமாறு செய்வது இப்போது செய் 
யத்தக்க காரியமாதலால் அதற்கேற்ப நீ இரதத்தைத் திருப்பிக்கொண்டு செல் 
வாயேயானால் தேர்ச்சுவட்டைக்கண்டு இதுவரையிலும் நான் இரதத்தி 
லேறி வந்ததுபற்றி இப்போதும் இரதத்தின் மீதேறி வனவாசத்திற்கு அஞ்சி 
நகரத்திற்குத் திரும்பியதாக நினைத்துத் தாமும் நகரத்திற்குத் திரும்பிவிடு 
வர் : ஆகையால் , இதுவே இப்பொழுது நீ செய்ய வேண்டிய செயல் என்று 
சுமந்திரனை இராமபிரான் வேண்டின னென்க , தமசாநதிக்கரையில் நகர 
மாந்தர்யாவரும் உறங்குகையில் , சுமந்திரனோடு இராமபிரானது குணங்களைச் 
சொல்லிக்கொண்டு இலக்குமணன் விழித்திருக்கையில் இலக்குமண சுமந்திரர் 
களால் அமைக்கப்பட்ட இலைப்படுக்கையில் நின்றும் உறங்கி யெழுந்திருந்த 
இராமபிரான் தான் நகரசனங்களுடன் வனத்திற்குச் செல்லுதல் தகுதியன் 
றென்பதை ஆலோசித்துப் பிறகு சுமந்திரனைப்பார்த்து இந்நகரமாந்தர்க்குத் 
தெரியாதபடி வனத்திற்குச் செல்லவேண்டுமாதலால் , இரதத்தைச் சித்தப் 
படுத்திக்கொண்டுவருக என்ன , அவனும் அங்ஙனமே கொணர்ந்த இரதத்தின் 
மேலேறிக்கொண்டு தமசாநதியைக்கடந்து முள்கல்லில்லாத பெரியவழியைப் 


கூறு உ கம்பராமாயணம் 

அயோத்தியர் , 
பிடித்துச் செல்லுகையிற் சுமந்திரனைப் பார்த்து நீ மாத்திரம் இருந்து 
கொண்டு இவ்விரதத்தை அயோத்திக்குத்திரும்பிவிட்டது போல் தோன்று 
மாறு வடதிசைமுகமாக ஒரு முகூர்த்தகாலம் தேரைநடத்திச்சென்று பிறகு 
வேறுவழியாக ஜனங்களால் சுவடுதெரியாதபடி திருப்பிக்கொண்டுவருவா 
யாக என்று கட்டளையிட , சுமந்திரனும் அங்ஙனமே செய்ய , இராமபிரான் 
தேரின் மேலேயே தேவசுருதி கோமதி என்னும் நதிகளைக் கடந்து கோசல 
தேசத்தின் தென்னெல்லையைக் கடந்து , அந்நகரதேவதையை வணங்கிவிட் 
இக் கங்காதீரத்தையடைந்ததும் , குகன் கொண்டுவந்த ஒடத்தின்மேலேறும் 
பொழுது சுமந்திரனிடம் தன் தாய்தந்தையர்க்கு வேண்டிய செய்திகளைச் 
சொல்லி அவனைத் திருப்பியனுப்பியதாக முதனூலிற் கூறியுள்ளது . வேண் 
டிற்று - இயல்பினால் கெழ்காலம் இறந்தகாலமாக வந்த காலவழுவமைதி . 
எந்தை - அன்பினால் வந்த மரபுவழுவமைதி . இன்னே - இன்றேயென்பதன் 
விகாரமென்றாவது, இனியென்பது விகாரப்பட்டு ஏகாரவிடைநிலைபெற்று 
வந்ததென்றாவது கொள்க . பி - ம் :-மீள்வதாகி . 2 சுவடுதேர்ந்து , மீள்வார் . 
ஈ துன்னை , இதுவுன்னை , இதுவென்னை . 

(ருருகா ) 
2.0 .-- இ துமுதல் ஆறு தவிகள் - சுமத்திரன் வார்த்தை: தான் வெறுத் 
தேருடன் திரும்பிச்சென்று கேட்பவருக்கு யாது கூறுவதென்று 

வருந்துவதைக் கூறும் . 
செவ்விய குரிசில் கூறத் தேர் வலான் 1 செப்பு வானவ் 
வெவ்விய தாயிற் றீய விதியினின் மேலன் போலா 
மிவ்வயி னின்னை நீங்கி யின்னுயிர் 4 தீர்ந்தின் றேகி 
யவ்வயி னேனைய காண்டற் கேமைந்தன னடிய னென்றான் . 

( இ - ள் . ) செவ்விய குரிசில் - நற்குணங்களை யேயுடைய தலைவனாகிய இராம 
பிரான் , கூற - 4 இவ்வண்ணம் ) சொல்ல , -தேர் வலான் - தேர்செலுத்துதலில் 
வல்லவனாகிய சுமந்திரன் , செப்புவான் சொல்லுவானாயினான் : -- ( நான் 
நீ கூறியவண்ணமே வெறுந்தேரைக்கொண்டு திரும்பிச்செல்வேனானால் ), இ 
வயின் - இவ்விடத்தினின்று , நின்னை நீங்கி - உன்னைவிட்டுப்பிரிந்து , இன் 
உயிர் - ( எனது ) இனிய பிராணனை , தீர்ந்து இன்று - நீங்கப்பெறாமல் , ஏகி - 
சென்று , அ வயின் - அவ்வயோத்தியா நகரத்தில் , அனைய - ( இராமனின் றிச் 
செல்வதுகண்டு அவஸ்தைப்படுகின்ற அயோத்தியாபுரியின் , அந்த நிலைமைகளை , 
காண்டற்கு - காணுதற்கு , அமைந்தனன் -உடன்பட்டவனான , அடியன் - அடிய 
வனாகிய யான் , அ வெவ்விய தாயின் - ( நீ காட்டிற்குச் செல்லவேணுமென்று 
வரம் வேண்டிய ) கொடிய அந்தத் தாய்க்கும் , தீய விதியினின் ( அங்ஙனம் 
காட்டிற்குச் செல்லுமாறு தூண்டிய ) கொடிய விதிக்கும் , மேலன் போல் 
ஆம் - ( கொடுமையில் ) மேம்பட்டவனாவேன் போலும் ; என்றான் - என்று 
கூறினான் ; ( எ - று . ) 


எதை 


நடப்பித்த 
காண்டம் --- தைலமாட்டுபடலம் 

நவம் 
கானகத்திற்கு நீ செல்லுமாறு தாய் வரம் வேண்டினாள் . விதி காட்டிற் 
தோடு ஒழியாமல் - கல்லும்முள்ளும் நிறைந்தகானகத்திலே பொருந்தார்கை 
வேல் நுதிபோல் பால்பாய மெல்லடிக்கள் குருதி சோர வெயிலுறைப்ப நடந்து 
செல்லவிட்டிட்டு ஒருகால் இராமன் நாட்டிற்குத் திரும்பிவந்தாலும் வரு 
வனோ என்று ஓரெண்ணங்கொண்டுள்ள உடன் வரமுடியாமையால் நகரத் 
தில் தானே தங்கிய சிலர்க்கு அவ்வாசையெல்லார் தீரச்செய்த கொடியவனாத 
லால் தாயின் வெவ்வியவிதியினின் மேலன் என்கிறான் , சுமந்திரன் . விதியி 
னின் மேலென் போலாம் என் றபாடத்திற்கு - விதியினும் மேலாக 
யொத்திருப்பேனென்க . தீர்ந்து - தீர்ந்தது என்ற தொழிற்பெயரின் விகாரம் . 
பி - ம் : - 1உணர்த்துவான் . 2விதியினிமேலென்பாலாம் , விதியின் மேலோன் 
போலாம் . நீக்கி , நோக்கி , 4 தீராதேகி , ஈந்தின்றேகி , நீக்கென்றேகி . 5 முடிவு 
காண்டற்கு . அமைதலால் , ஆதலால் . 7அளியன் . 

( ருரு எ ) 
உக . தேவியு மிளவலுந் தொடரச் செல்வனைப் 

1 பூவியற் கானகம் புகவுய்த்தே னென்கோ 

கோவினை யுடன்கொடு குறுகினே னென்கோ 
1 

யாவது கூறுகே னிரும்பி னெஞ்சினேன் . 

இதுமுதம் ஆறு கவிகள் - ஒருதொடர். 
( இ - ள் . ) தேவிஉம் இளவல்உம் . தொடர் - மனைவியும் தம்பியும் உடன் 
தொடர்ந்து செல்ல , செல்வனை - செல்வக்குமாரனாகிய இராமபிரானை , 
இயல் கானகம் - மலர்கள் பொருந்திய காட்டில் , புக - செல்லுமாறு , உய்த்தேன் 
என் குஓ - விட்டுவந்தேனென்று சொல்வேனோ? கோவினை - தலைவனாகிய 
இராமபிரானை , உடன் கொடு - உடன் அழைத்துக்கொண்டு , குறுகினேன் 
என்குது - ( நகரத்தைக் ) கிட்டினே னென்று சொல்வேனோ? இரும்பின் நெஞ்ச 
னேன் - இரும்பைப்போல்வலிய நெஞ்சையுடையனாகிய யான் , யாவது கூறு 
கேன் - யாது சொல்லக்கடவேன் ? ( எ - று . ) 

கோவினையுட்டன்கொடு குறுகினேன் என்று சொல்லுதல் பொருந்தாதது 
போலவே , பகைவர் கைவேல் நுதிபோற் பரல்பாயுங் காட்டிற் புக வுய்த்ததை 
‘ பூவியற்கானகம் புகவுய்த்தேன் எனக் கூறுதலும் தகாதாதலாலும் , நுழைதற் 
கரிய கடுங்காட்டிற் கொண்டுபோய் விட்டுவந்தேனென்று கூறுதல் மிக 
வும் அரிஷ்டத்தைக் கூறியதாதலாலும் யாதுகூறுவேன் என்கிறான் . 
காட்டில் விட்டுவந்தேனென்று எவ்வாறு கூறுவேனென்பது , சுமந்திரன் 
கருத்து . காட்டிற்கொண்டு விட்டு வந்த கொடுஞ்சொல்லைச் சொல்லும்படி 
தனக்கு ஏற்பட்டிருப்பதைப் பற்றித் தன்னை இரும்பின் நெஞ்சினேன் என்று 
பழித்துக் கூறுகின்றான். தேவியும் இளவலுந் தொடா என் றதனால் , 
தானும் அவர்களைப்போலப் பின்தொடர்ந்து செல்லச் சுமந்திரன் விரும்புகின்றா 


நவுசா 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


னென்பது தொனிக்கும் . என்கு தன்மையொருமையெதிர்காலவினை 
முற்று . கூறுகேன் என்பதில் , ககரவொற்று - எதிர்காலங்காட்டும் . பி - ம் : 
பூவுயர் . போக்கினேன் . 3 இரும்பு . 

( ருரு அ ) 
22. * தாருடை மலரினு மொதுங்கத் தக்கிலா 

வாருடை முலையொடு மதுகை மைந்தரை 
பாரிடைச் செலுத்தினேன் பழைய நண்பினேன் 

றேரிடை வந்தனன் மீதிலே னென்கோ. 
( இ - ள் . ) பழைய நண்பினேன் - முன்னோர்காலந்தொட்டு நண்பையுடை 
யவனும் , தீது இலேன் - குற்றமற்றவனுமாகிய யான் , தார் உடை மலரின் உம் - 
மாலையாகத் தொடுத்தற்குரிய மலர்களிலும் , ஒதுங்க - நடத்தற்கு , தக்கிலா 
தகுதியில்லாத (மிகவும் சுகுமாரத்தன்மையமைந்த ) , வார் உடை முலையொடு 
கச்சையணிந்த தனங்களையணிந்த சீதையுடனே , மதுகை மைந்தரை - வலிமை 
யமைந்த குமாரர்களை , பாரிடை - கடுந்தரையில் , செலுத்தினேன் - செல்லு 
மாறுவிட்டவனாய் , தேரிடை வந்தனன் - ( சொஸ்தமாக நான் அரசகுமா 
ரன்போல் ) தேரின்மீது ஏறிக்கொண்டுவந்தேன் , என்கோ - ; ( எ - று .) 

பூப்பட்டாலுங் கொப்பளிக்குந் தன்மையுள்ள சுகுமாரமான பாதங் 
களைக் கொண்ட அரசகுமாரியையும் மிகச் சுகுமாரரான 

சுகுமாரரான அரசகுமாரர் 
களையும் கொடுவெங் காட்டிடை நடக்குமாறு விட்டுத் தான் தேரின்மீது 
ஏறிக்கொண்டு போதல் செய்யத் தகாததாகித் தீவினையுள்ள செயலு மாதலால் , 
குற்றமற்றவனும் பழைய நண்பினனுமாகிய பணியாளனொருத்தனுக்குத் 
தகாத இத்தொழிலைச் செய்துவிட்டு, இதனை எவ்வாறு தெரிவிப்பே னென்று 
சுமந்திரன் வருந்திக் கூறியவாறு . மாதரினடி மலரினும் மெல்லியதாகக் கூறப் 
படுதலை, " அனிச்சழமன்னத்தின்றூவியுமாத , படிக்குநெரிஞ்சிப்பழம் , " என்றது 
னாலும் அறிக . வாருடை முலை - அடையடுத்த சினையாகுபெயர் . இனி , 
வாருடைமுலையென்பதற்கு கச்சையுடையச்செய்கின்ற முலையென்னின் , 
அன்மொழித்தொகைப் பன்மொழித்தொடராம் . பி - ம் : - வந்தனென் .( ருருக ) 
உங . வன்புலக் 1 கன்மன மதியில் 2வஞ்சனே 

னென் புலப் புறவுடைந் திரங்கு மன்னன்பா 
லுன் புலக் குரிய சொ லுணர்த்தச் 4 செல்கெனோ 

தென்புலக் கோமகன் றூதிற் செல்கெனோ 
( இ - ள் . ) வன் புலம் கல் மனம் - வலிய புலனையும் கல்லைப்போன்ற மனத் 
தையுமுடைய , மதி இல் - நற்புத்தியில்லாத , வஞ்சனேன் - கொடிய யான் , 
என்பு உலப்பு உற உடைந்து இரங்கும் மன்னன்பால் உடம்பு அழியும்படி 
மனம் முறிந்துவருந்துகின்ற அரசனிடத்து , தென் புலம் கோமகன் தூதில் 
செல்கென்ஓ தெற்குத்திக்குப்பாலகனாகிய இயமனது 

தூதுவன் போலச் 
செல்லக்கடவேனோ ? உன் புலக்கு உரிய சொல் உணர்த்த செல்கென்ஓ - 
உனது நல்லறிவிற்கேற்ற சொல்லைத் தெரிவிக்குமாறு செல்லக்கடவேனோ ? 


- 


காண்டம் 


ரூ .-- தைலமாட்டுபடலம் 


கூவுரு 


நகரத்து மாந்தர் பலரும் உடன் சென் றிருத்தலால் எப்படியும் அவர்கள் 
அவ்விராகவ்குமரனைத் திருப்பியழைத்துவருவரென்கிற ஓரெண்ணத்தினால் 
உயிரைச் சிறிதே தாங்கிக்கொண்டுள்ள மன்னவனிடத்திலே - நீ காட்டிற்குச் 
செல்லும்பொழுது அவ்வரசர்பிரானிடத்துச்சொல்லுமாறு கூறுஞ் சொல்லை 
உணர்த்தச்செல்வேனானால் , என்னுடைய செல்கை யம தூ தரதுவரவுபோலாகி 
அவ்வரச்னது உயிர் மாய்வதற்குக் காரணமா மாதலால் , அங்ஙனஞ்செல்லுதல் 
எனக்குத் தகுதியோ ? என்று சுமந்திரன் வருந்திக் கூறுகின்றா னென்க . 
மனங்கரைந்து அழிந்திடாமல் மனத்திட்பத்தோடு இராமபிரானது பிரிவை 
உணர்த்த வேண்டியவனாக இருத்தல்பற்றி , சுமந்திரன் , கன்மன மதியில் வஞ் 
சனேன் என்று தன்னைப் பழித்துக்கூறுகின்றான் . யமன் தெற்குத்திக்கிற்குப் 
பாலக னாதலின் , தென்புலக்கோமகன் எனப்பட்டான் . முதலடியில் , புலம் 
பொறிக்கு , இலக்கணை . புலன் - இங்குக் கொடுஞ்செய்தியைக்கூறவேண் 
டிய வாய் என்னலாம் . என்பு - உடம்புக்கு , ஆகுபெயர் . பண்பாகு 
பெயர் . இச்செய்யுளில் திரிபு என்னுஞ் சொல்லணி காண்க : முதலெழுத்துத் 
தவிர இரண்டு முதலியசிலஎழுத்துக்கள் ஒன்றியிருக்கப் பொருள் வேறுபடுவது , 
இவ்வணியின் இலக்கணம். பி - ம் : -- கன்மத்தின் , கன்மகன் . 2நெஞ்சினேன் . 
உணர்த்தி . செல்லும்யான் . கிழவன்றன் . 

( ருசு ) 
உசு . நாற்றிசை மாந்தரு நகர மாக்களுந் 

தேற்றினர் 1 கொணர்வருன் சிறுவன் றன்னையென் 
றாற்றின வரசனை யைய வெய்ய வென் 

கூற்றுறழ் சொல்லினாற் கொலைசெய் வேன்கொலோ . 
( இ - ள் . ) ஐய - தலைவனே ! நால் திசை மாந்தர் உம் - நான்குதிக்கிலு 
முள்ள மனிதரும் , நகரம் மாக்கள் உம் - நகரத்திலுள்ள சனங்களும் , உன் சிறு 
வன் தன்னை - உனது புதல்வனாகிய ஸ்ரீராமபிரானை , தேற்றினர் கொணர்வர் - 
( நீ நகரத்திற்குமீண்டுவருதலால் குற்றமில்லையென்று ) சமாதானஞ்சொல்லி 
அழைத்து வருவர் , என்று- , ஆற்றின . அரசனை - ( உயிர் தீங்காவண்ணம் 
முன்பு ) சாந்தப்படுத்திய தசரதமன்னவனை , (இப்போது ), என் வெய்ய கூற்று 
உறழ் சொல்லினால் - எனது கொடிய யமனையொத்த ( இராமபிரான் நகரத்திற்குத் 
திரும்பாமற் காட்டிற்கே சென்றிட்டான் என்ற ) கடுஞ்சொல்லால் , கொலை 
செய்வேன் கொல் ஓ - உயிர் நீங்குமாறு செய்யக்கடவேனோ? ( எ- று .) 

கீழ்ச்செய்யுளின் கருத்தையே கவி இச்செய்யுளினால் விரித்துக் கூறியுள்ளார் . 
தசரதமன்னவன் உயிர்நீங்காதிருக்கவேணுமென்ற கருத்தினால் முன்னர்ச் சமா 
தானப்படுத்தின யானே இப்போது அதற்குமாறாக அவனுயிர் நீங்குமாறு கடுஞ் 
சொல்லைக் கூறுவது தகுதியோ என்று சுமந்திரன் கூறுகின்றன னென்க . 
இதனால் , சுமந்திரன் தசரதனைச் சமாதானப்படுத்தினானென்பது பெறப்படும் . 
அருகிலிருப்பவர் சமாதானப்படுத்துவரெனக்கருதிக் கூறினானுமாம் . இராம 
பிரான் ஒருகால் மீண்டுவரக்கூடுமென்கிற எண்ணத்தினால் உயிரைப் போக் 
காதுவைத்திருக்கும் மன்னர்பிரான் எவ்வளவு சொல்லியும் இராமபிரான் 

4.9 


கூவுகூ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கேளாமல் நகரத்து மாந்தர் முதலியோரையும் வஞ்சித்துக் காட்டிற்குச்சென் 
றான் என்ற கடுஞ்சொல்லைக் கேட்டமாத்திரத்தில் இறந்துபடுவது திண்ண 
மென்பான் கொலை செய்வேன்கொலோ - என்றான் . நாற்றிசைமாந்தர் என் 

கோசலநாட்டிலுள்ள மாந்தரை யென்னலாம் . பி - ம் : - 1உணர்வினா 
ரென்சிறுவன் மீள்வனென்று . 2 எம் . 3கூற்றன . 

( ருசுக ) 
உரு . அங்கிமேல் வேள்விசெய் தரிதிற் பெற்றநின் 

சிங்கவே றகன்றதென் 2 றுணர்த்தச் செல்கெனோ 
வெங்கள் 4 கோ மகற்கினி 5 யென்னிற் 6 கேகய 

னங்கையே கடைமுறை நல்லள் போலுமால் . 
( இ - ள் . ) அங்கிமேல் வேள்வி செய்து - அக்கினியிலே ( செய்தற்குரிய 
அசுவமேதயாகம் புத்திரகாமேட்டியாகம் முதலிய ) யாகங்களைச் செய்து , அரி 
தின் பெற்ற - அருமையாகப் பெற்ற , நின் சிங்கம் ஏறு - உனது ஆண்சிங்கம் 
போன்ற இராமபிரான் , அகன்றது - காட்டிற்குச் சென்றிட்டான் , என்று- , 
உணர்த்த - அறிவிக்குமாறு , செல்கென்ஓ - செல்லக்கடவேனோ ? இனி- , 
எங்கள் கோமகற்கு - எங்களது அரசனாகிய தசரதசக்கரவர்த்திக்கு , என்னில் 
( இராமபிரான் காட்டிற்குச் சென்றிட்டான் என்ற கடுஞ்செய்தியைத் தெரி 
விக்கும் ) என்னைக்காட்டிலும் , கடைமுறை 

இறுதியாகப்பார்க்குமிடத்து , 
கேகயன் நங்கைஏ - கேகயவரசனது புதல்வியாகிய கைகேயியே , நல்லள் 
போலும் - நல்லவள் போலும் ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

இராமபிரான் காட்டிற்குச் செல்லவேணுமென்று வரம்வேண்டித் தயாத 
மன்னவனுக்குப் பெருந்துயரத்தைக் கைகேயி விளைத்தா ளாயினும் , உன் 
பிரிவைக்கூறி அவ்வாசர்பிரானது உயிரையே போமாறு செய்யும் என்னோடு 
ஒப்பிட்டுப் பார்க்குமிடத்து அக்கைகேயியே நல்லவள் போலத் தோன்றுவா 
ளென்று சுமந்திரன் இரங்கிக்கறின னென்க . பி - ம் : -1 அரிது நீபெற்ற . 
2 உரைக்க . 3 செல்வேனோ. 4 கோமன்னவற்கு . 5 எண்ணில் , சீகைகயன் . ( ருசு 2 ) 
உசா.-- சுமந்திரன் இராமபிரானது தாளைப்பற்றிக்கொண்டு 

பெருந்துயசோடு பூமியிற்புரண்டு பலகூறுதல் . 
முடிவுற வின்னன மொழிந்த பின்னரு 
மடியுற த் தழுவின னழுங்கு போரா 
விடியுறத் துவளுவ தென்னு மின்னலன் 

படியுறப் புரண்டனன் பலவும் பேன்னினான் . 
( இ - ள் . ) முடிவு உற - ( தன் கருத்து இராமபிரானை மீட்டு அழைத்துச் 
செல்வதே என்று ) முடிவாகத் தெரியும்படி , இன்னன - இப்படிப்பட்ட சொற் 
களை , மொழிந்த பின்னர்உம் - சொல்லியபின்பும் , (இராமபிரான் நகரத்துக் 
குத் திரும்புவதென்ற எண்ணமில்லாதவ னென்று தோன்றிய தனால் ) , இடி 
உற - இடியோசை கேட்டதனால் , அழுங்கு - ( அச்சத்தினால் ) மனம்வருந்துந் 


காண்டம் 


ரூ .-- தைலமாட்டுபடலம் 


கூவுள் 


தன்மையுள்ள , பேர் அரா - பெருஞ்சர்ப்பமானது , துவளுவது துடித்துச் 
சோர்கின்றது , என்னும் - என்று சொல்லத்தக்க , இன்னலன் - துன்பத்தை 
யுடையவனாய் , அடி உற தழுவினன் - (அவ்விராமபிரானது ) பாதங்களைச் செவ் 
வனே பற்றிக்கொண்டு , படி உற புரண்டனன் - பூமியிலே ( தனது உடம்பு ) 
படுமாறு புரண்டவனாய் , பல உம் பன்னினான் - ( அவ்விராமபிரான் நகரத் 
திற்குமீளுமாறு ) பலவார்த்தைகளையுஞ் சொன்னான் ; ( எ - று . ) 

இராமபிரான் தான் பதினான்குவருடங்கள் வனவர்சஞ்செய்யாது 
நகரத்திற்குமீள்வதில்லை யென்ற விடாப்பிடியுடனே நிற்கின்றா னென்பதை 
யறிந்தவுடனே, இடியோசையால் ஈடுங்கும் பெருஞ்சருப்பம் போல் மனம் 
நடுங்கிய சுமந்திரன் பின்னும் அப்பிரானது பாதங்களைத் தழுவிக்கொண்டு 
பூமியில்விழுந்து புரண்டு பலகூறினா னென்பதாம் . இன்னன என்றது 
சுமந்திரன் சொல்லாகவந்தவற்றையெல்லாம் குறிக்கும் . பி - ம் : - 1இன்னணம் . 
2 மொழிந்து , வணங்கிநின் றழுங்கும்பை , வணங்கிநின் றழுங்கிப்பை, 4 துவள்வ 
தேயன்ன . 5 பின்னும் , இன்ன. பன்னுவான் . 

(ருசுங ) 
உஎ.- அச்சுமந்திரனைக் கைகளாலெடுத்துக் கண்ணீரைப் 

போக்கி இராமபிரான் சில கூறுதல் . 
தடக்கையா லெடுத்தவற் றழுவிக் 1 கண்ணநீர் 
துடைத்துவே றிருத்திமற் றினைய சொல்லினா 
னடக்கு மைம் 4 பொறியொடு கரணத் தப்புறங் 

கடக்கும்கவா லுணர்வினுக் கணுகுங் காட் சியான் , 
( இ - ள் . ) அடக்கும் ஐம் பொறியொடு - ( தத்தம் புலன்களிற்செல்லவொட் 
டாது தடுக்கவேண்டிய ஐம்பொறியுணர்வோடு, கரணத்து - மனத்துக்கும் , 
அ புறம் கடக்கும் - அப்புறப்பட்டு நிற்டவனாய் , வால் உணர்வினுக்கு - ( தத் 
துவஞானிகளின் ) பரிசுத்தமாகிய உண்மையறிவுக்கு , அணுகும் புலனா 
கின்ற , காட்சியான் - தோற்றத்தையுடையவனாகிய ஸ்ரீராமபிரான் , - அவன் 
அந்தச்சுமந்திரனை , தட கையால் எடுத்து தழுவி - ( தனது ) பெரிய கைகளினா 
லெடுத்துக் கட்டியணைத்து , கண்ணநீர் துடைத்து - கண்களிலிருந்து ( வெள் 
ளம்போற் ) பெருகுகின்ற நீரைத் துடைத்து , வேறு இருத்தி - வேறாக இருக்க 
வைத்து , இனைய - இவ்வாறான சொற்களை , சொல்லினான் - ; ( எ- று ) -- 
சொல்லியதை அடுத்த பதினொரு செய்யுள்களிற் காண்க . மற்று - வினைமாற்று . 

ஐம்பொறிகட்கும் மனத்துக்கும் எட்டாது நிற்பவனாய் யோகிகளின் 
மெய்யுணர்வுக்கே புலப்படுபவனாகிய கடவுள் தான் கொண்ட மானுடவேடத் 
திற்கு ஏற்ப யாவரோடுங்கலந்து நட்புரிமைபூண்டு ஒழுகுகின்ற தன்மையிற் 
கவி ஈடுபட்டமை , இந்தச் செய்யுளில் தோன்றும் . " புலனைந்துக்குஞ் சொலப் 
படா னுணர்வின் மூர்த்தி என்ற நம்மாழ்வார் பாசுரத்தின் பகுதி , இந்தச் 
செய்யுளின் பின்னிரண்டடிகளிற் கருதத்தக்கது . பலரோடு மிருக்கையில் 


- 


ஒருவர் தாம் சொல்லுவதைக் கேளாவிடின் அவரைத் தனியே யழைத்துக் 
அவனும் இச்சுமந் திரனோடு இப்போது சேர்ந்துகொள்வனோ என்ற கருத்தால் 
கூவுவு கம்பராமாயணம் 

அயோத்தியா 
கொண்டு போய் இரகசியமாகவுரைத்து அவர் மனத்தைத் திருப்புகின்ற உலக 
வியற்கைக்கு ஏற்ப , - இராமபிரானும் சீதாலட்சுமணர்களின் முன்னிலையி 
னின்றும் அந்தச் சுமந்திரனைச் சிறிது அப்பால் இட்டுக்கொண்டுபோய் தான் 
நகரத்திற்கு மீள்வது தகுதியன்று என்பதையே அவன் கருத்திற் படுமாறு 
காரணங்காட்டி - இரகசியமாக ஓதி ஒருவாறு அவனை யிசைவிக்கலாயின் 
என்க . வனவாசஞ்செய்வது இலட்சுமணனுக்குச் சம்மதமன்று - ஆதலால் , 


பம் 


தனியே இட்டுக்கொண்டுபோய்க் கூறினா னெனினுமாம் , பி - ம் : -- 1 கண்ணி 
னீர் . வைத்து மோண் . பொறியொடும் . 5 மனனுணர்லினுக்கு . 6உணரும். 
உஅ.- இ துமுதல் ஐந்துகவிகள் - தான்நகர்க்கு மீண்டுவருவதுதகுதியன்று 
என்பதற்கு உரிய காரணங்களைச் சுமந்திரனுக்குக் 

காட்டுதலைத் தெரிவிக்கும் . 
பிறத்தாலென் றுற்றபின் 2 பெறுவ யாவையுந் 
திறத்துளி யுணர்வதோர் செம்மை யுள்ளத் 
புறத்துறு பெரும்பழி 3பொதுவின் 4 றெய்தலு 
5 மறத்திற மறத்தியோ வவல முண்டெனா. 

இதுமுதற் பதினொருகவிகள் - ஒரு தொடர் . 
( இ -ள் . ) பிறத்தல் என்று உற்ற பின் - பிறவியென்பது உண்டான பிறகு , 
பெறுவ - ( அந்தப்பிறவியிலே ) நேரக்கூடியனவாகிய , யாவை உம் - (இன் 
துன்பம் என் நீ ) எல்லாவற்றையும் , திறத்து - முறைமையால் , உளி - 

, - ஆராய் 
ந்து , உணர்வது - உணரவல்லதாகிய , ஓர் செம்மை உள்ளத்தாய் - நேர்மை 
யான மனமுடையவனே ! அவலம் உண்டு எனா - துன்பம் உண்டாகின்றதே 
யென்று கருதி , புறத்து உறு பெரும் பழி பொது இன்று எய்தல்உம் - வெளியே 
( யாவராலும் தூற்றிக்கூறுமாறு ) பொருந்துவதாகிய பெரிய பழியானது சாமா 
னியமாகவன்றி ( விசேடமாக ) நேர்தலையும் , அறம் திறம் ( உம் ) - தருமத்தின் 
கூறுபாட்டையும், மறத்திஓ - மறக்கக்கடவையோ ? ( எ - று. ) 

இப்புவியிலே பிறப்பென்பது உண்டானபோது அவசியம் அனுபவிக்க 
வேண்டிய நன்மையைப்போலவே தீவினைப்பயனையும் நுகர்ந்தே தீரவேண்டு 
மென்கின்ற முறைமையை ஆராய்ந்தறிந்த விவேகத்தையுடைய நீ , நான் 
கானகத்திற்குச் செல்லுவது உன்மனத்திற்குத் துயரத்தைத் தருவதாகுமென் 
கிற ஒரு காரணத்தை மாத்திரங்கொண்டு மீளவேணுமென்று கருதுகின்றாயே ; 
அங்ஙனம் நான் செய்வேனாயின் , தருமத்தைத் தவறாதுநடத்துபவன் போல 
வேடம் பூண்ட இராமன் தேவதையைப் போற் கொண்டு நடக்க வேண்டிய 
பிதாவின் சொல்லைத் தட்டினா னென்ற பெரும்பழி எனக்கு சேராதோ ? 
அன்றியும் , அது அறத்திற்கு விரோதமான செயலென்பதையும் மறந்துவிட்டா 


. 


நின்று - ( தன்னை மேற்கொண்டு நடப்பவனுக்கு இம்மையிற்) புகழை நிலை 
காண்டம் ரு .-- தைலமாட்டுபடலம் 

கூவுகூ 
யோ ? என் றனன் இராமபிரா னென்க.- முதலிரண்டடிகள் - துன்பம் நேர்வ 
தைக்குறித்து மனம் மாறுபடத்தகாதவன் நீ என்ற கருத்தை உட்கொண் 
டிருத்தலால் , கருத்துடையடைகொளியணியாம் . உள் - உள்ளியென்பதன் 
தொகுத்தல் : இனி , “ இயல்புளிக்கோலோச்சும் மன்னவன் என்ற விடத்திற் 
போல் , உளி . என்பது - மூன்றனுருபின் பொருளில் வந்தது எனக் கொள் 
ளலு மொன்று . இன்று - இன்றி யென்னும் வினையெச்சம் தொடர்பினுள் 
உகரமாய் வந்தது : இன்றி யென்னும் வினையெஞ் சிறுதி , நின்ற விகா முகா 
மாத , றொன் றியன் மருங்கிற்செய்யுளுளூரித்தே என்பது , தொல்காப்பியம் . 
5 அறத்தினை என்ற பாடத்திற்கு - இராமனைக்கானகத்தில் விட்டுவந்தானென் 
னும் பழிமொழி உன்னைப்பற்றி யுண்டாகப்போகின்றதென்று அறத்தினை மறக் 
கலாமோ ? எனப் பொருள் காண்க . பி - ம் :-ஒன்று . 2பெறுவதியாவையும் . 
பொதுவென்று , பொதுவின் . 4 எய்தவும் . 

( ருசுரு ) 
உக . முன்புநின் றிசைநிறீஇ முடிவு முற்றிய 

பின்பு நின் றுறுதியைப் பயக்கும் போற 
மின்பம்வந் துறுமெனி 1 னினிய தாயிடைத் 

துன்பம்வந் துறுமெனிற் உறுறக்க லாகுமோ . 
( இ - ள் . ) பேர் அறம் -சிறந்த தருமமானது , முன்பு முதலில் , இசை நிறீஇ 


பெறுத்திநின்று , - முடிவு முற்றிய பின்புஉம் - இறுதிக்காலத்தால் ( உயிர் ) உடம் 
பைவிட்டு நீங்கியபின்பும் , நின்று - (தான் ) அழியாது நின்று , உறுதியை பயக் 
கும் - (தன்னை யனுட்டித்தவர்க்கு ) நல்லுலகத்தைத் தரும் ; ( இப்படிப்பட்ட 
பேரறத்தை மேற்கொண்டு நடக்கும்போது ) , இன்பம் வந்து உறும் எனின் 
( அதனால் ஒருவனுக்கு ) இன்பம் வந்து கூடுமாயின் , இனியது - நன்மையாகத் 
தோற்றுகின்றது ; அ இடை - அப்படிப்பட்ட போறத்தை மேற்கொண்டு நடக் 
குமிடத்தில் தானே , துன்பம் வந்து உறும் எனின் - 

மனவருத்தமானது 
வந்து மிகுதியாகத்தோன்றுமாயின் , துறக்கல் ஆகும் ஓ- ( துன்பம் வருகின்றது 
என்ற காரணத்தால் தான் மேற்கொண்ட அப்போறத்தைக் ) கைவிடுதல் 
தகுமோ ? ( எ - று . ) 

கீழ்ச்செய்யுளில் அறம் மறத்தியோ ? என்று சுமந்திரனுக்கு இடித்துக் 
கூறிய இராமபிரான் , இதனால் , அந்த அறத்தின் தன்மையை வெளியிடுகின்றன 
னென்க . ஒருவன் அறத்தை அனுட்டித்தானாயின் , அவனுக்கு அந்த அறமா 
னது இவ்வுலகத்திற் புகழையுண்டாக்கி ! உயிலும் நற்கதியைத் தரும் . 
அப்படிப்பட்ட தருமம் மேற்கொண்டொம் பாது இன்பமாகத்தோன்றுமா 
யின் எங்ஙனம் மனமகிழ்ந்து அதனை அனுட்டிக்கவேண்டுமோ, அங்ஙனமே 
அதனை மேற்கொண்டொழுகும்போ - துன்பம் நேரினும் அனுட்டித்தே தீர 
வேண்டுமே யன்றித் துன்பமுண்டாகுமென்று கைவிடுதல் தகுதியன்றென்று 
கூறியவாறு , நன்றாங்கா னல்லவாக்காண்பவ ரன்றாங்கா , லல்லற் படுவதெவன் 


சுகம் 


கம்பராமாயணம் 


மாயணம் 


அஅயோத்தியா 


1 


என்ற திருக்குறள் இங்குக் காணத்தக்கது இச்செய்யுளில் முன்னிரண்டடி 
களால் அறத்தினால் விளையும் பயனை விளக்கி , பின்னிரண்டடிகளால் அதனை 
எஞ்ஞாக 

என்றும் மேற்கொண்டே நடக்க வேண்டு மென்று வற்புறுத்திக் கூறிய 
வாறு . நிறீஇ - சொல்லிசையளபெடை . உறுதி - அடைதற்குரிய நல்லுலகு .. 
ஆயிடை - சுட்டு நீண்டு யகரவுடம்படுமெய் பெற்றது , பி -ம் . - 1 இயற்றியெல்லை 
யில் , துறக்கற்பாலதோ. 

ருசுசு ) 
கூ 0 . நிறப்பெரும் படைக்கல 1 நிறத்தி 2 னேருற 

மறப்பயன் விளைக்குறும் வன்மை யன்றரோ 
4 விறப்பினுந் திருவெலா மிழப்ப வெய்தினுக் 

துறப்பில ரறமெனல் சூர ரோவதே . 
( இ - ள் . ) சூார் ஆவது - சூரர் என்று சொல்லுதற்கு உரிய வன்மை 
யென்பது , -( பகைவனால் எறியப்பட்ட தான ), நிறம் பெரும் படைக்கலம் - ஒளி 
பொருந்திய சிறந்த ஆயுதமானது , நிறத்தின் நேர் உற - மார்பிற்கு நேராக 
வரவும் , (சிறிதும்பின்வாங்காமல் ), மறம் பயன் விளைக்குறும் - வீரச்செயலை 
மேன்மேலும் நடத்துகின்ற , வன்மை - வல்லமை , அன்று-- ; (பின்னை எது 
வன்மை எனில் ) , இறப்பின் உம் - சாவுநேர்வதாயினும் , திரு எலாம் இழப்ப எய் 
தின் உம்- செல்வத்தையெல்லாம் இழந்துவிடுமாறு நேர்ந்தாலும் , அறம் துறம்பி 
லர் எனல் தருமத்தைக்கைவிடாதவர் என் றுசொல்லப்படுமாறிருத்தலே . 
கீழ் அறத்தின் சிறப்பை யெடுத்துக்காட்டி அதனைக் 

கைவிடலாகாது 
என்று வற்புறுத்திய இராமபிரான் , இதனால் , அறத்தைக்கைவிடாதிருத்தலே 
வீரர்க்குரிய மறக்குண மெனக் கூறுகின்றா னென்க . பகைவனெறிந்த 
படைக்கலம் தன் மார்பில் நேரேவந்து பொத்தினாலும் அதற்குப் பின்வாங் 
காது பொருவதாகிய வீரகுணத்தை வீரகுணம் அன்று என்று மறுத்து , 
எவ்வகைப்பட்ட இடர்நேர்ந்தாலும் அறத்தைக் கைவிடாத மனத்திண்மையே 
வீரகுணமென்று கூறியவாறு : அவநுதியணி , பெருஞ்செல்வரான மானிகள் 
போகூழால் தம் செல்வமெல்லாங் கெட்டவிடத்து உயிரையும் விடக் கருது 
தலும் உளதாதலின் உயிரிழப்பதற்குப்பின் செல்வமிழ்த்தலைக் கூறினார் . 
பி - ம் : -1நிறுத்தி . 2 எய்தவும் . விளைக்குமத்தன்மையென்பரே , துறப்பனவள 
வையன்றரோ. 4 இறப்பெருர். எனும் . 6 ஆகலே . 

( ருசுஎ) 
நக . கான்புறஞ் சேறலி லருமை 2 காண்டலால் 

வான்பிறங் கிய கழ் மன்னர் தொல்குலம் 
யான் பிறந் னின் 3 றிழுக்கிற் றென்னவோ 

வூன் றுறந் துயா நடித் துழலும் வேலினாய் . 
( இ - ள் . ) நான் துறந்து உயிர் ச.டி 

உத்து உழலும் வேலினாய் 
பிளந்து ( அவ்வுடலிற்குள் புகுந்து கொண்டிருக்கும் ) உயிரைப் போகுமாறு 
செய்து கொண்டு ( போர்க்களத்திலே) திரியவல்ல வேலாயுதத்தையுடைய 


உடலைப் 


காண்டம் 


-தைலமாட்டுபடலம் 


கூகூக 


மேலு 


> 


வீரனே ! கான் புறம் சேறலில் - காட்டிற் செல்வதில் , அருமை காண்டலால் - 
வருத்தத்தை யாலோசித்து, நான் அங்கனம் காட்டிற் செல்வதை விட்டு நகர்க் 
குத் திரும்புவேனாபின் ) , வான் பிறங்கிய புகழ் மன்னர் தொல் குலம் 
லகத்திலும் விளங்கிய புகழையுடையதாகி வைவசுவதமனுசக்கரவர்த்தி தொடங் 
கிவந்த பழைய இந்தச்சூரியகுலம் , யான் பிறந்து அறத்தினின்று இழுக்கிற்று 
என்ன ஓ - யான் பிறந்ததனால் தருமத்தினின்று தவறியதென்று சொல்லு 
மாறு விடவோ ? ( அங்ஙனம் பழிச்சொல் தோன்று மாறுவிடுவது தகுதியன்று.) 

இந்தச்சூரியகுலம் . இதுவரையிலும் அறநெறிபிழையாமல் நடந்துவந்த 
தாதலால் , இதிற்பிறந்த நான் தந்தையின் வசனத்தின்படி காட்டிற்செல்லாமல் 
நகரத்திலேயே யிருப்பேனாபின் , அதனால் நான் தந்தை சொல்லைத்தவறாது . 
செய்கை யென்கின்ற அறத்தைத் தவறியவ னாவதோடு என் தந்தையையும் 
உண்மை தவறியவனென்ற பேருக்குஉள்ளாக்கவும் வேண்டிவருமாதலால் , இங் 
ஙனம் யானொருவன் பிறந்ததனால் இருவர்க்குமுள்ள நீங்காப்பழியை உலகத் 
தவர் தூற்றுமாறு செய்வது தகுதியோ? சுத்த வீரனாகிய நீ மனத்திட்பங் 
கொண்டு என்னை அறத்தையநுஷ்டிக்குமாறு 

தூண்டவேண்டுவதாயிருக்க , 
அதற்குமாறாக நடக்கச் சொல்லுவது உனக்குத்தான் தகுதியோ ? என்று இராம 
பிரான் இதனாற் சுமந்திரனது கொள்கையைக் கண்டித்துக்கூறுகின்றன 
னென்க , கீழ்ச்செய்யுளில் வீரகுண மென்பது எவ்வளவுவருத்தம் சேருவதா 
யினும் அறத்தைத் துறவாமையே என்று கட்டுரைத்த இராமபிரான் , இங்கு 
(ஊன்துறந்துயிர்குடித் துழலும் வேலினாய் என்றது - வீரனாகிய நீ வனவாசம் 
பெருந்துன்பம் விளைத்தலால் அதனை யான் நீங்கவேணுமென்று கருதுவது , 
உன் வீரகுணத்துக்குச் சேராது என்னுங் கருத்தைக் குறிப்பித்தலால் , 

கருத் 
துடையடைகொளியணியாம் . வான்றோய்குடி என்றாற்போல , வான் 
பிறங்கிய புகழ் ... குலம் என்றார் . புகழை மன்னர்க்கு அடைமொழி 

பழியாக்கினு 
மாம் , உயிர் குடித்துழலும் வேல் - குடித்தற்கு உரியதல்லாததைக் குடித்தற்கு 
உரியதாகக்கூறிய மரபுவழுமைதி : “ இதனை உண்டற்குரியவல்லாப்பொருளை , 
யுண்டன போலக்கூறலுமரபே என்ற தொல்காப்பியத்துப் பொருளியற் சூத் 
திரத்தில் உம்மினால் அமைக்க . பிறந்து = பிறக்க : எச்சத்திரிபு . பி - ம் : 
1 சேறலின் . 2 காண்டியால் . இழுக்குற்று . என்பவோ, பதிறந்து , பிறந்து . 
ஒளிறும் , ஊறும் . 

( ருசுஅ ) 
கூஉ . வினைக்கரு மெய்ம்மையன் 2 வனத்துள் விட்டனன் 

மனைக்கரும் புதல்வனை யென் றன் மன்ன வன் 
றனக்கருந் தவமது தலைக்கொண் டேகுத் 

லெனக்கருந் தவமிதற் கிரங்க லெந்தைநீ. 
( இ - ள் . ) வினைக்கு அரு மெய்ம்மையன் - (ஒழுக்கத்தால் )நடத்திக்காட்டு 
வதற்கு அருமையாகிய சத்தியத்தையுடைய தசரதமன்னவன் , மனைக்கு 
வீட்டினின்று , அரு புதல்வனை ( நோற்று ) அருமையாகப் பெற்ற (தன் ) 


. 


-- 


The 2 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


புத்திரனை , வனத்துள் விட்டனன் - காட்டிற் செல்லவிட்டான் , என்றல் 
என்று (உலகத்தவர் ) புகழ்ந்து கூறுமாறு நிகழ்த்துவது , - மன்னவன் தனக்கு 
அரு தவம் - அந்தத் தசர் தசக்கரவர்த்திக்கு அருமையான தவமாகும் ; அது 
தலைக்கொண்டு ஏகுதல் - அந்தத் தசாதமன்னவனது சொல்லைத் தலையாலேற் 
று ( க் காட்டிற்கு ) ச் செல்லுதல் , எனக்கு அருதவம் - எனக்குச் செய்தற்கு ) அரிய 
தவமாகும் ; (ஆதலால் ) , எந்தை - எனது தந்தை போன்றவனே ! நீ- , இதற்கு - 
( யான் காட்டிற்குச்செல்லுகின்ற ) இச்செயற்கு , இரங்கல் - மனம் வருந்தாதே . 

அறந்தவறுதல் தகுதியன்று என்பதை வற்புறுத்திக்காட்டிய இராமபி 
ரான் , இதனால் , யான் வனஞ்செல்வது எனக்கும் என் தந்தைக்கும் நன்மை 
பயக்குமாதலால் , இவ்வாறு இருவர்க்கும் நன்மைதருஞ்செயலை யான் மேற் 
கொள்ளும்போது எம்மிடத்து அன்பையுடைய நீ அதற்கு மாறாக இரங்குதல் 
தகாதென்று, சுமந்திரனைத் தேற்றுகின் றன னென்க . புறந் தூய்மை நீரான 
மையுமகந் தூய்மை , வாய்மையா ற்காணப்படும் ” என்றவாறு தவத்தினால் விளை 
யும் மெய்யுணர்வை வாய்மையே விளைக்கு மாதலாலும் , " ஸத்யபௌசாத் 
பரந்தப் ... நபூதோநபவிஷ்யதி [ ஸத்யம் பௌசம் என்ற இவற்றைக்காட் 
டிலும் சிறந்த தவம் முன்னும் இல்லை , பின்னும் இல்லை ) என்பவாதலாலும் , 
மன்னவனுக்கு வாய்மை தவறாமலிருப்பது தவமாமாறு காண்க . தைவத் 
தின் அருளை நாடுதலே தவம்புரிதலின் நோக்கமாதலாலும் , பிதாவையே 
தெய்வமாக வேதமே விதித்தலாலும் , தந்தை சொல்லைத் தலைமேற்கொண்டு 
நடப்பது மகனுக்குத் தவமாமென்க , நல்லது செய்யும்போது இரங்குவது தகு 
தியன் றென்க. சத்தியமென்பதை மேற்கொண்டு நடத்துமிடத்து மிகவும்வருத் 
தப்பட்டு நடத்தவேண்டுவதாயிருத்தலின் வினைக்கரு மெய்ம்மை என்றான் . 
மெய்ம்மையன் - சத்தியசந்தன் . பி - ம் : - 1 மெய்ம்மையின் , மென்மையன் . வன் 
த்து . மனக்கு . 4 இது.. 5 ஏகலே . 

( ருசுசு ) 
நங .-- இ துமுதல் ஆறுகவிகள் - இராமபிரான் தன் தந்தைமுதலி 
யோரிடஞ்சொல்லுமாறு சுமந்திரனிடத்துக் கூறுவதைத் தெரிவிக்கும் . 

முந்தினை முனிவனை உயிறைஞ்சி முற்றுமென் 
வந்தனை 3 முதலிய மாற்றங் 4 கூறினை 
5 யெந்தையை யவெனொடு மெய்தி யீண்டெனச் 

7 சிந்தனை யுணர்த்துதி யென்று 8 செப்புவாய் . 
( இ - ள் .) முனிவனை - வசிட்டனை , முந்தினை இறைஞ்சி - முற்பட்டுச் 
சென்று வணங்கி , என் வந்தனை முதலிய மாற்றம் முற்று உம் கூறினை - என்னு 
டைய வணக்கம் முதலிய சொற்களை ( ஒன்றுவிடாமல் ) முழுதுஞ்சொல்லி , அவ 
னொடுஉம் - அந்தவசிட்ட முனிவனுடனே , எந்தையை ஈண்டென எய்தி - என் 
தந்தையை விரைவாக அடைந்து , சிந்தனை உணர்த்து தி - என்கருத்தை ( அவ் 
வரசரிடம் ) தெரிவிப்பாய் , என்று - , செப்புவாய் - சொல்லுவாய் ; ( எ - று . ) 


- , 3 , 
காண்டம் ரு .-- தைலமாட்டுபடலம் 

ஙகள 
- இராமன் மீண்டுவராது காட்டுக்குச் சென்றானென்ற செய்தியை மன்ன 
வனுயிர்போமாறு சொல்லவல்லேனல்லேனென்று பலபடியாகச் சுமந்திரன் 
கீழ்க்கூறியதனால் , முனிவன் மூலமாகத் தன் சிந்தனையை மன்னவனிடத்து 
உணர்த்துமாறு அவ்வியாமபிரான் இதனாற் கூறுகின்றன னென்க . முந்தினை , 
கூறினை - முற்றெச்சங்கள். என்வந்தனை முதலியமாற்றம் - நான் முனிவனை 
வணங்கியதும் , பரதனுக்கும் தசரதனுக்கும் தன்சொல்லாகக் கூறவேண்டுவது 
மாகக் கூறுவன . வந்தனை - வந்தநாஎன்ற வடசொல்லின் விகாரம் . தசரதமன் 
னவன் என்பிரிவினால் மிகவும் வருந்துவனாதலின் , அது ஒருவாறு தீருமாறு 
அவ்வரசனிடத்து விரைந்து சென்று சிந்தனை தெரிவிக்க வேண்டுமென்பான் , 
ஈண்டெனச் சிந்தனையுணர்த்து தியென்று செப்புவாய் என்றான் . ஈண்டென 
• விரைவுகுறிக்கும் இடைச்சொல் . ஈண்டென சிந்தனை என்ற இயல்பானபாடத் 
திற்கு , ஈண்டு - இவ்வனவாசவிஷயத்தில் , என - என்னுடைய , சிந்தனை - கரு 
5 எந்தைபால் . ஈண்டவென் , ஆண்டென்றன் . 7சிந்தையை. செப்பினான் ( 50 ) 
நச . முனிவனை யெம்பியை முறையி னின்றரும் 

புனிதவே தியர்க்குமே லுறைபுத் தேளிர்க்கு 
மினியன 1 விழைத்தி யென் றியம்பி யெற்பிரி 

தனிமையுந் தீர்த்தியென் றுரைத்தி தன்மையால் . 
( இ - ள் . ) முனிவனை - வசிட்டமுனிவனை நோக்கி , முறையில் நின்று - 
நெறியில் நின்று, அரு புனித வேதியர்க்கு உம் - அருமையாகப்பாராட்டுவதற் 
குரிய பரிசுத்தரான வேதம்வல்ல பிராமணர்க்கும் , மேல் உறை புத்தேளிர்க்கு 
உம் - மேலுலகத்தில்வாழ்கின்ற தேவர்கட்கும் , இனியன இழைத்தி-நன்மை 
யான செயல்களையே செய்வாய் , என்று- , எம்பியை இயம்பி - எனது தம்பி 
யாகிய பரதனுக்குக் ( கட்டுரை ) கூறி , என் பிரி தனிமைஉம் - என்னைப்பிரிந்து 
தனித்திருத்தலாலாகிய வருத்தத்தையும் , தன்மையால் -உன்னுடைய நன்னடத் 
தையால் , தீர்த்தி - தீர்ப்பாய் , என்று உரைத்தி - என்று ( என்வார்த்தையாகச் ) 
சொல்வாய் ; ( எ - று . ) 


கூ 


மன்னவனுக்குத் தன் செய்தியைப் பக்குவமாக உணர்த்துமாறுகூறிய 
இராமபிரான் , இதனால் , மன்னவனது தனிமைத்துயரத்தைப்போக்கும்படி பர 
தனிடமும் அம்முனிவனைக்கொண்டு சொல்விக்குமாறு சுமந்திரனிடஞ்சொல்லு 
கின்றனனென்க . பணியாளனைக்கொண்டு அரசகுமாரர்க்கு நன்மதிகூறுவித் 
தல் முறைமையன்றா தலாலும் , வசிட்டன் குலகுருவாய் அவ்வப்போது ஏற்ற 
நன்மைகளைக்கூறி நல்வழிப்படுத்துதற்கு உரியவனாதலாலும் , அவ்வசிட்டமுனி 
வனைக்கொண்டே பரதனுக்கும் செய்தி சொல்லுமாறு இராமபிரான் கூறுகின் 
றன னென்க . வேதியர்க்கு இனியன் - அவ்வப்போது வேதியர் வேண்டு 
கின்ற உதவிகள் . புத்தேளிர்க்கு இனியன - தேவர்கட்கு அரசர் செய்தற்குரிய 

50 


கூகூச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


நித்திய நைமித்திகவிழா முதலியன . தனிமையைத் தீர்த்தல் - உரியசமயத்தில் 
என்னைப்போல இருந்து வேண்டியஉதவிகளைப் புரிதல் முதலியன. பி - ம்: - 
1 இயற்றி , விளைத்தி . உணர்த்திதன்மையாய் . 

( – எக ) 
கூரு . வெவ்விய தன்னையால் விளைந்த தீண்டொரு 

கவ்வையென் றிறையுந்தன் கருத்தி னோக்கல 
னெவ்வரு ளென்வயின் வைத்ததின் சொலா 

லவ்வரு ளவன்வயி 4 னருளு கென்றியால் . 
( இ -ள் .) ஈண்டு - இப்போது , வெவ்வியதன்னையால் - கொடிய தந்தை 
யினால் , ஒரு கவ்வை - ஒரு பழிப்பானகாரியம் , விளைந்தது - நேர்ந்திட்டது , 
என்று - என்பதை , இறைஉம் - சிறிதும் , தன் கருத்தின் நோக்கலன் - தன் 
மனத்திற்கருதாதவனாகி , என்வயின்வைத்தது எ அருள் - என்னிடம் வைத்தது 
எவ்வகையான அருளோ , அ அருள் - அவ்வகையான அருளை , இன்சொ 
லால் - இன்சொல்லுடனே , அவன்வயின் - அவ்வரசனிடத்தும் , அருள்க - செய் 
வாயாக , என்றி ஆல் - என்று ( வசிட்டன் சொல்லாற் ) சொல்வாயாக ; ( எ - று .) 

எனது தந்தையினால் இராமனுக்கு வனவாசம் நேர்ந்ததென்று தன்மனத்து 
வெறுப்புக்கொள்ளாமல் , என்னிடத்துக்கொண்டுள்ள அருளை அத்தசரதனிடத் 
துங் கொள்ளவேண்டுமென்று வசிட்டமுனிவனைக்கொண்டு பாதமன்னவற் 
குச் சொல்விக்கவேண்டுமென்று இராமபிரான் கூறுகின்றனனென்க . இனி , 
இச்செய்யுளுக்கு - வசிட்டமுனிவனைக்கொண்டு அரசனொருவன் புதல்வனைக் 
காட்டிற்குத் துரத்திவிட்டானென்று உலகத்திற் - பழிச்சொல் நேர்ந்ததே 
என்ற காரணத்தினால் கைகேயியின் மகனான பரதனிடத்து வெறுப்புக்கொள்ளா 
மல் இராமபிரானிடத்துப்போலவே அப்பரதனிடத்துங் கருணை கொண்டிருக்க 
வேண்டுமென்று அரசனிடம் சொல்லுமாறு இராமபிரான் செய்தி சொல்லி 
யனுப்பியதாகக் கருத்து உரைப்பினுமாம் . வெவ்வியது அன்னையால் என்று 
பிரித்து உரைப்பாருமுளர் . பி - ம் : -1 நோக்கலாது , ஓர்கலாது . 2 வைத்தவின் 
சொலால் , வைத்ததென் சொலால் . அவ்வயின் . 4 அருளி, 

( ருஎஉ ) 
ஙக . வேண்டின னிவ்வா மென்று மேலவ 

னீண்டரு ளெம்பிபா னிறுவி யே 2கினை 
பூண்டமா தவனொடுங் கோயில் 3 புக்கென 
தாண் 
ண்டகை வேந்தனை யவல மாற்றிப்பின் . 

இதுவும் அடுத்தகவியும் - குளகம் . 
( இ - ள் . ) ஏகினை - ( நீ இங்கிருந்து மீண்டு) சென்று , பூண்ட மாதவனொடு 
உம் - பெருந்தவஞ்செய்தலை மேற்கொண்டவனாகிய வசிட்டமுனிவனோடும் , 
கோயில் புக்கு - அரண்மனையிற் போய் , எனது ஆண்டகை வேந்தனை - என் 
னுடையதந்தையான ஆண்மைக்குணமுள்ள தசரதசக்ரவர்த்தியை, அவலம் 
ஆற்றி - ( என்னைப்பிரிதலால் அவன்கொண்ட ) மனத்துயரத்தை ( இன் 
சொற்களால் ) தணிவித்து , பின் - பிறகு , இ வரம் வேண்டினன் என்று 


ப 


இந்தவரத்தைத் தர 
காண்டம் ரு .-- தைலமாட்டுபடலம் 

கூகூரு 
மேலவன் ஈண்டு அருள் எம்பிபால் நிறுவி ( என்னிடத்து வைத்துள்ள 
வேணுமென்று வேண்டிக்கொண்டேனென்று சொல்லி - யாவர்க்குந்தலைவ 
னாகிய அத்தசரதசக்ரவர்த்தியின் நெருங்கிய அருளை என் தம்பியாகிய பரத 
னிடத்து நிற்குமாறு செய்து , - ( எ - று .) - தெருட்டுவாய் என்று அடுத்த கவி 
யோடு தொடரும் . பின் - சொல்விழுக்காடாகவந்தது . 

சுமந்திரனைத்தேற்றிய பிறகு காட்டினின்று திரும்பி நாட்டையடைந்து 
செய்யவேண்டியதைக் கீழ் மூன்று கவிகளாற்கூறிய இராமபிரான் , அரசனி 
டத்து மேலுஞ் செய்யவேண்டியதைத் தெரிவித்தற்காக , இதனால் , தொகுத்து 
அநுவாதமாகக் 

கூறுகின்றான் . இங்ஙனம் விஷயம் விளங்குவதற்காக 
விரித்துக்கூறியதைத் தொகுத்து அநுவாதமாகக்கூறுவது , இயற்கையேயாம் . 
அரசனென்பவன் திருமாலின் அமிசமாய் உலகத்தார்க்கெல்லாந் தலைவனாவ 
னாதலின் , அவனை ‘ மேலவன் என்றார் : “ வையத் திறையென்றுவைக்கப் 
படும் ” என்றார் திருவள்ளுவரும்.. ஆண்டகை - பண்புத்தொகை , ஆண் 
டகை வேந்தன் வேற்றுமைத்தொகை : இருபெயரொட்டாகக்கொண்டு 
உரைப்பினுமாம் . அவலம் மாற்றி எனப் பிரிக்கவும் இடமுண்டு . பி - ம் : -- 
எம்பிரான் . பினைப் 3 புக்கு நீ , புக்கினிது . 

( ரு எங ). 
நஎ . ஏழிரண் டாண்டு நீத் தீண்ட வந்துனைத் 

தாழ்குவன் றிருவடி தளா லீண் டெனச் 
சூழிவெங் கடகளிற் றாசற் சொல்லிப்பின் 

வாழிமா தவன்சொலான் மனந்தெ ருட்டுவாய் . 
இ -ள் . ) பின் - பிறகு , ஏழ் இரண்டு ஆண்டு - பதினான்கு வருஷகாலத் 
தையும் , நீத்து - ( வெகுவிரைவிற்) கழித்து , ஈண்டு - இங்கே , ஈண்ட வந்து - 
திரும்பவந்து , உனை திருவடி தாழ்குவன் - ( இராமபிரான் ) உன் திருவடிகளை 
வணங்குவான் ; தளரல் - மனம் வருந்தவேண்டா, என - என்று , சூழி வெம் 
கடம் களிறு அரசன் - முகபடாத்தையுடைய கொடிய மதத்தையுடைய யானைச் 
சேனையைக்கொண்ட அரசனை , மாதவன் சொலால் சொலி - வசிட்டனுடைய 
சொல்லாற் சொல்லி , மனம் தெருட்டுவாய் -மனத்தைத் துயரத்தினின்று ஆற்று 
வாய் ; ( எ - று . ) 

"இந்தப்பதினான்குவருடகாலமும் ஒருநிமிஷம்போற் கழிந்துவிட , மீண்டு 
வந்து உன் திருவடிகளில் இராமன் தண்டஞ்சமர்ப்பிப்பான் : ஆதலால் , அவன் 
பிரிந்து சென்றானென்று வருந்தவேண்டா என்று முனிவனைக்கொண்டு அர 
சனைத் தேற்றுமாறுங் கூறுகின்றனன் இராமபிரா னென்க . சிலநாள் தான் 
என்று தோன்றுமாறு ஏழிரண்டாண்டு என்கின்றான் , ஈண்ட - விரைவாக 
எனினுமாம் . ஏழிரண்டாண்டுநீத்து உனை ஈண்டவந்து திருவடி தாழ்குவன் : 
தளால் ஈண்டு என அரசற்குச் சொல்லிப் பின் மாதவன் சொல்லாலும் மனந் 
தெருட்டுவா யென உரை கூறுவாரு முளர் . ஈண்டென - விரைவாக எனினு 
மாம் . வாழி - அசை . பி - ம் : -1ஈண்டு . 2திருவடித்தலத்தில் . எனா. ( திஎச ) 


கூகூசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


** 


. 


கூவு . முறைமையா லெற்பயந் தெடுத்த மூவர்க்குங் 

-குறைவிலா வென்னெடு வணக்கங் கூறிப்பி 
னிறைமகன் றுயர் துடைத் திருத்திமா டென்றான் 

மறைகளை 3 மறைந்து போய் 4 வனத்துள் வைகுவான் . 
( இ - ள் .) என் பயந்து எடுத்த மூவர்க்கு உம் - என்னைப் பெற்றெடுத்த 
வர்களான கோசலை சுமித்திரை கைகேயி என்ற மூன்று தாய்மார்களிடத்தும் , 
முறைமையால் குறைவுஇலா என் நெடு வணக்கம் கூறி - முறைமையிற்பிறழாத 
என்னுடைய நீண்டவணக்கத்தைத் தெரிவித்து , பின்- , இறைமகன் துயர் 
துடைத்து - அரசன் ( வருத்தப்படும்போது தக்கமொழியினாலும் உபசாரத்தினா 
லும் அவனுடைய ) வருத்தத்தைப் போக்கி , மாடு அவன் பக்கத்திலேயே , 
இருத்தி - இருப்பாய் , என்றான் - : ( யாவனெனில் ) , - 

மறைகளை மறைந்து போய் வனத்துள் வைகுவான் - வேதங்கட்குஎட் 
பாமல் மறைந்திருந்து ( அப்பாற்பட்டிருந்து ) ( தான் எடுத்த மாநுஷரூபத் 
திற்கு ஏற்பச் ) சென்று காட்டுள் தங்கியிருப்பவனாகிய இராமன் ; ( எ - று . ) 

தசரதனிடஞ் சொல்லவேண்டியதைக் கீழ்தெரிவித்த இராமபிரான் , இத 
னால் , தனது அன்னைமாரிடத்துச் சொல்லவேண்டியதையும் , பிறகு தான் வரு 
மளவும் அந்தச் சுமந்திரன் செய்யவேண்டியதையும் தெரிவிக்கின்றன னென்க. 
மறைகளைக்கடந் தவன் பித்ருவசனபரிபாலனமென்ற ஒருதருமத்திற்குக் கட்டுப் 
பட்டுக் கானகஞ்செல்பவனாவதே ! என்றும் , மறைகளுக்கு எட்டாதிருந்த 
வன் மநுஷ்யனாகத் திருவவதரித்த இப்போதும் யாவருங்கண்டு களிக்கும்படி 
நாட்டிலேயிராமல் , நாட்டார்கண்ணுக்குப் புலப்படாமல் ஞானவான்களாகிய 
மஹர்ஷிகள் கண்களுக்குப் புலனாகுமாறு வனத்திலே மறைந்து 
வாழு 
மாறு ஆவதே ! என்றும் கவி கொண்ட ஈடுபாடு , ஈற்றடியில் தோன்றும் . 
" அடக்குமைம் பொறியொடு கரணத்தப்புறங் , கடக்கும் வாலுணர்வினுக்கு அணு 
குங்காட்சியான் , இனைய சொல்லினான் (உள ) என்று தொடங்கிய கவி , " மறை 
களை மறைந்து போய் வனத்துள் வைகுவான் ... என்றான் " என்று முடித்த நயம் 
காண்க . 

ஈற்றடி - முற்றுமோனை . நெடுவணக்கம் - தீர்க்கதண்டம் . பி - ம் : 
குறையிலா. 2 ஆண்டு. மறைத்துப்போய் , மறந்து போய் . 4வனத்து . { ருஎரு ) 
உசு . -- சுமந்திரன் இராமனை வணங்கிவிட்டுச் சானகியை நோக்குதல் . 

ஆள் வினை பயாண்மையிற் றிறம்ப லன் 2றெனாத் 
தாள் முதல் வேணங்கிய தனித்திண் டேர்வலா 
4 னூழ்வினை வருந்துயர் நிலையென் றுன்னுவான் 

5 வாள்விழி நோக்கியை வணங்கி நோக்கினான் . 
( இ - ள் . ) ஆள் வினை - பணியாளன் செய்யவேண்டிய செயல் , ஆண்மை 
யின் திறம்பல் அன்று - (தலைவனுக்குக் கீழ்ப்படிதலாகிய ) அடிமைத்தொழிலி 
னின்று மாறுபடுவது அன்று ; ( ஆகையால் பணியாளனாகிய நான் தலைவனா 


காண்டம் | 


ரூ .-- தைலமாட்டுப்டலம் 


கைஎ 


கிய இந்த இராமன் கூறியபடி நகர்க்குத் திரும்பிச் செல்வதே நமது கடமை ) , 
எனா - என்று (நீதியை ஆலோசித்து ), ( தான் இராமபிரான் உரைத்ததற்கு 
இணங்கியதையும் அனுமதி பெறுவதையும் அறிவிக்குமாறு ), தாள் முதல் வணங் 
கிய - ( அப்பிரானது ) . தாள்களிலே வணங்கின , தனி திண் தேர்வலான் - ஒப் 
பற்ற வலிய தேரைச் செலுத்திவந்த சாரதியாகிய சுமந்திரன் , - துயர்நிலை 
துன்பநிலையானது , ஊழ்வினை வரும் - ஊழ்வினையால் தோன்றும் , என்று - 
உன்னுவான் - எண்ணுபவனாய் , - வாள்விழி நோக்கியை -வாட்படை போன்ற 
கண்களையுடைய சானகியை , வணங்கி - , நோக்கினான் - ; ( எ - று .) 

சானகியை வணங்கிநோக்கினது - நகரத்திலேயிருக்கின்ற கௌசலை முத 
லியவர்கட்குச் சொல்லவேண்டிய செய்தி யுளதாயின் திரும்பிச்செல்கிற என் 
னிடத்துக் கூறுக என்ற குறிப்பினால் . ஊழ்வினை வசத்துயிர்நிலை என்றபாட 
த்திற்கு , இராமபிரானைப்பிரிந்து இருக்கவேண்டும் என்ற இப்போதும் என் 
னுயிர் உடம்பைவிட்டு நீங்கவில்லையே ! இதற்குக்காரணம் இவ்வுலகத்து 
எத்தனை நாள் இருக்கவேண்டுமென்று விதியேற்பட்டிருக்கின்றதோ அத்தனை 
நாள் இருந்தேதீரவேண்டு மென்பதுவே யன்றோ என்பான் , சுமந்திரன் 
"ஊழ்வினைவசத்துயிர்நிலையென்று உன்னினான் என வேண்டும் . வசத்து- வசத் 

என்பதன் விகாரம் . வாழ்வினை நோக்கியை என்றபாடத்துக்கு - இலக் 
குமியின் கடாட்சமே ஒருவனது நல்வாழ்வுக்குக் காரணமாதலாலும் , சீதை 
இலக்குமியின் அமிசமாவளாதலாலும் , அந்தச்சீதையை இங்ஙனங்கூறினதென்க 
பி - ம் : - 1 ஆணையில் . 2 எனத். 3 வணங்கியத் . 

ச . - சீதை சுமந்திரனிடத்துச் செய்திகூறுதல் , 
அன்னவள் கூறுவா ளரசர்க் கத்தையர்க் 
கென் னுடை வணக்கமுன் னியம்பி யானுடைப் 
பொன்னிறப் பூவையுங் கிளியும் போற்றுகென் 

3 றுன்னுமென் றங்கையர்க் குணர்த்துவா யென்றாள் . 
( இ - ள் .) அன்னவள் - அங்ஙனம் ( சுமந்திரனால் ) நோக்கப் பெற்ற சீதை , 
கூறுவாள் - ( அச்சுமந்திரனிடம் ) கூறுவாளானாள் : - அரசர்க்கு - ( எனது மாம் 
னாராகிய ) தசரதரிடத்தும் , அத்தையர்க்கு -( எனது மாமிமார்களாகிய ) கௌசலை 
முதலியவரிடத்தும் , முன் - முதலில் , என்னுடை வணக்கம் இயம்பி - 
என்னுடைய வணக்கத்தைச் சொல்லி , யானுடை - என்னுடைய , பொன் நிறம் 
பூவை உம் கிளிஉம் - பொன்னின் தன்மையைக்கொண்ட ( மிகவும் அருமையான 
காகணவாய்ப்புள்ளையும் கிளியையும் , போற்றுக பரிவோடுகாக்கவேண்டும் , 
என்று - , உன்னும் - ( என்னிடம் ) அன்புள்ள, என் தங்கையர்க்கு - என் தங்கை 
மாரிடத்து , உணர்த்துவாய் - ( யான்கூறியதாகத் ) தெரிவிப்பாய் , என்றாள். --- 

மகளிர்க்குத் தாம் வளர்க்கும் பறவைகளிடத்து அன்புமிகுதி யென் 
பது , இதனால் விளங்கும் . அத்தைமைந்தனைப் பெண்பாலார் . மணந்துகொள் 
வது தமிழ் மக்கள் மரபென்பது , இங்குக் கவனிக்கத்தக்கது . கணவனுடைய 


( ருஎசு ) 


- 


- , 
மாகும். சீதைமுதலியோர் 

- , 
கூற கம்பராமாயணம் 

அயோத்தியா 
தாயை அத்தையென்பது இக்காலத்துவழக்கிலு முள்ளமை - காண்க . 
யான குசத்துவ்சனது புத்திரிகளாகிய மாண்டவி. சுருதகீர்த்தி என்பவர்களையு . 

. - 
னிறத்தைக்கொண்ட , பூவை என்று பூவைக்குமாத்திரம் கூட்டியுரைத்தலு 
முண்டு. பூவை கிளிமுதலிய பறவைகளை மகளிர்வளர்த்தல் , இயல்பு . பி - ம் : 
வணக்கமும்... 2 போற்றுமென்று . என்னுடை யெங்கையர்க்கு . 4உணர்த்து . 
வீர். சிலபிரதிகளில் இச்செய்யுளும் அடுத்த செய்யுளும் மாறியுள்ளன . ( ரு எள) . 

சக.- அதுகேட்டு , இராமபிரான் தேற்றவும் 

சுமந்திரன் பொருமி விம்ழதல் . 
தேர்வலா னவ்வுரை கேட்டுத் தீங்குறின் 
யோர்வலா ருயிர் துறப் பெளி தன் றேயெனாப் 
போர்வலான் றடுக்கவும் பொருமி விம்மினான் 

சோர்விலா களறிகிலாத் துயர்க்குச் சோர்கின்றான் . 
( இ - ள் .) தேர்வலான் - தேர் ஓட்டுதலில் வல்லசாரதியாகிய சுமந்திரன் 
உரை கேட்டு - அந்தச் சீதைசொன்ன ) வார்த்தையைக் கேட்டு , சோர்விலாள் 
(தான் காட்டிற்குச் செல்வதற்காகச் - சிறிதும் ) தளர்ச்சி கொள்ளாதவளாகிய 
சீதை , அறிகிலா - (இதுவரையிலும் ) அறியாததான , துயர்க்கு - ( இப்போது 
வனவாசத்தாற் படக்கூடிய ) துன்பத்தைக் குறித்து , சோர்கின்றான் - மனம் 
வருந்துபவனாய் ,- தீங்குஉறின் - (ஊழ்வினையால் ) தீங்குநேருமாயின் , யார்- எவர் 
கள் , வலார் - தீர்க்கவல்லவர்கள் ? உயிர் துறப்பு - உயிரைநீக்குதலென்பதும் , 
எளிது அன்று - எளிதாக முடிவதன்றே ; ( விதித்த காலத்து உயிர் போவ 
தன்றி மற்றைக்காலத்து 

மற்றைக்காலத்து உயிர்போவதென்பதும் கூடாதாயிருக்கின்றது ) , 
- என்று சொல்லி , போர்வலான் தடுக்கஉம் - மகா வீரனாகிய இராமபிரான் 
அழவேண்டா என்று தடுத்துச் சொல்லவும் , பொருமி விம்மினான் - மனதிற்குள் 
ளேயே முதலிற் ) குமைந்து பிறகு வாயவிட்டுக்கதறினான் ; ( எ - று .) 

தான் காட்டிற் புகுந்தால் நேரக்கூடிய வருத்தத்தைக் குறித்துச் சிறிதுங் 
கவலைகொள்ளாமல் தான் நாட்டில்விட்டுவந்த தன்னுடைய பூவை கிளிகளைக் 
குறித்துக் கவலைகொள்ளுகின்றாளே ! இது என்னபேதைமை யென்று அவளு 
டைய பேதைமைக்குணத்திற்கு மனந்தளர்ந்து , பிறகு இவ்வளவு சுகுமாரி 
யான சீதைக்கு வனவாசம் நேர்ந்ததே ! இவ்வருத்தத்தைக்கண்டும் உயிரைவைத் 
துக்கொண்டிருக்கின்றேனே !! என்று சுமந்திரன் புலம்பலாயினனென்க . இரா 

எனுடன் செல்லுவதினாற் சிறிதும் மனவாட்டமின்றி மனமகிழ்ச்சியுடனே 
றல் , உற. ஆர் . அன்றோ, என்றே , அறிவிலாத்துயர்க்கு , அறிவிலாததற்கு . 


. 


எனா 


மபிரா 


காண்டம் 


ரு .-- தைலமாட்டுப்டலம் 


கூகூகூ 


ச.உ. - இராமபிரானிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு சுமந்திரன் கூற 
வேண்டிய செய்தி யாது ? என்று இலக்குமணனை வினவுதல் ,. 

ஆறினன் போற்சிறி தவல் மவ்வழி 
1 வேறிலா 2 வன்பினான் விடை தந் தீகெனா 
வேறு சேவகற்றொழு திளைய மைந்தனைக் 

கூறுவ தியாதென வினைய கூறினான் . 
( இ - ள் . ) வேறு இலா அன்பினான் -- வேறுபடுதலில்லாத ( என்றும் ஒரு 
வகையாயுள்ள ) அன்பையுடையவனாகிய சுமந்திரன் , அ வழி - அப்பொழுது , 
அவலம் சிறிது ஆறினன் போல் - ( தான் கொண்ட ) வருத்தம் சிறிது தணிந்தத 
வன்போன்று , விடை தந்தீக எனா - விடைதருவாய் என்று சொல்லி (விடை 
பெற்றுக்கொண்டு ), ஏறு சேவகன் தொழுது - மேன்மேற் பெருகுகின்ற வீரத் 
தன்மையையுடைய இராமபிரானைத் தொழுதுவிட்டு , இளைய மைந்தனை . 
இளையபெருமாளைப்பார்த்து , கூறுவது யாது என - சொல்லவேண்டிய செய்தி 
யென்ன ? " என்று வினாவ , - ( அவ்விலக்குமணன் ), இனைய - இவ்வார்த்தை 
களை , கூறினான்- ; ( எ - று .) - 

அவற்றை மேல் மூன்றுகவிகளிற் காண்க . 
‘ ஆறினன் போல் என்றமையால் , இராமபிரான் தேற்றியமையால் ஆறி 
னன்போலக் காணப்பட்டானேயன்றி உண்மையில் மனத்துயரம் ஆறவில்லை 
யென்க . 

பி - ம் : - வேறிலான் . 2 அன்பினாய் , வனப்பினாய் . 3 தந்தீகென , 
தந்தேகெனா. 

( ரு எக ) 
இதுவும் அடுத்தகவியும் - குளகம் : தசரதனைக்குறித்து 

இலக்குமணன் கூறிய நீட்டூரவார்த்தை . 
1உரைசெய்தெங் கோமகற் 2 குதவிப் போக்கிய 
தரைசெறி செல்வத்தைத் தவிர மற்றொரு 
விரைசெறி குழலிமாட் டளித்த மெய்யனை 

யரசனென் றின்னமொன் 4 றறையற் பாலதோ , 
( இ - ள் . ) எம் கோமகற்கு - எமது தலைவனாகிய இராமபிரானுக்கு , உரை 
செய்து உதவி போக்கிய - ( நீ தான் இதனை யாளுதற்கு உரியவன் : இவ்விராச் 
சியத்தைப் பெற்றுக்கொள்க என்று சொல்லித் தந்த , தரை செறி செல் 
வத்தை - பூமியையாளுதலாகிய செல்வத்தை , தவிர- ( அவ்விராமபிரான் ஆளா 
மல் ) தவிரும்படி , மற்று - பின்னும் , ஒருவிரை செறி குழலி மாட்டு அளித்த - 
நறுமணம்மிக்க கூந்தலையுடையவளான ஒரு பெண்ணுக்கு ( கைகேயிக்கு ) த் 
தந்திட்ட , மெய்யனை -சத்தியசந்தனான தசரதனை , அரசன் என்று - அரசனாக 
எண்ணி , இன்னம் - இன்னும் , ஒன்று - ஒரு செய்தி , அறையல் - சொல்லுவது , 
பாலதுஓ - தகுதியையுடையதாகுமோ ?, ( எ - று . ) 

இராமபிரானுக்கு இராச்சியத்தைக் கொடுப்பதாக வாக்களித்து அவ் 
வாக்குப்பிறழ்ந்து கைகேயிக்குக் கொடுத்தானே ! அந்தத்தசரதமன்னவனை 
ஒருபொருட்டாகக் கருதிச் செய்தியுஞ் சொல்ல வேண்டுமோ ? என்று , இலக்கு 


தென்க. ஓகாரம் -வினாவகையால், எதிர்மறைகுறித்தது . பி - ம் :-உரைசெயெங் . 
கம்பராமாயணம் 

அயோத்தியா 
மணன் , செய்தி சொல்லியனுப்புவதற்குச் தகாதவன் தசாதெனென்று இதனாற் 
கூறுகின்றன னென்க , மெய்யனென்றது - பொய்யனென்றபடி . வாக்குக் 
கொடுத்துவிட்டுக் கொடுத்தவாக்கை --நிறைவேற்றாமற்போவது மெய்யர்க்கு 
அழகு அல்ல வாதலால் , இலக்குமணன் இங்ஙனங் கூறுகின்றான் . இராம 
பிரானுக்கு அரசுகொடுப்பதாக நிச்சயித்துக்கூறிய காலத்துக்கு முன்பே வேண் 
டும்போது இரண்டுவரம் தருவதாகக் கைசேயிக்குத் தசந்தமன்னவன் வாக்குக் 
கொடுத்திருந்தபடியால் , அந்தவாக்குத்தத்தம் இராமபிரானுக்குக்கொடுத்த 
வாக்கினும் முற்பட்டு இதனை விலக்கிவிடுதலால் , தசரதன்மீது குற்றமில்லை 
யென்பர் . இங்ஙனமாயினும் , இராமபிரானிடத்து இலக்குமணன் மிக்க பட்ச 
முடையவனாதலால் , தசரதன் செய்கை இவனுக்குக் குற்றமாகவே படுகின்ற 


. 


2உறுதியாக்கிய , உதவியோ திய , உதவியோக்கிய , உதவியோங்கிய, கெழு 
உரைக்கலாவதோ, உணர்த்தலாகுமோ . 

( ரு.அ O ) 
சு : கானகம் பற்றி நற் புதல்வன் காயுணப் 

போனகம் பற்றிய பொய்யில் 4 மன்னர்க்கிங் 
கூனகம் பற்றிய வுயிர்கொ டின்னும் போய் 

வானகம் பற்றிலா வலிமை கூறென்றான் . 
( இ - ள் . ) ( ஆயினும் அவ்வாசனுக்குச் செய்தி சொல்லவேண்டு மென்பாயா 
யின் ), நல் . புதல்வன் - (தனது ) மூத்தகுமாரன் (இராமபிரான்.) , கானகம் 
பற்றி காட்டையடைந்து , காய் உண- (காட்டிற் கிடைக்கக்கூடிய ) காயை 
உணவாகப் புசித்துகொண்டு நிற்க , ( தான் நாட்டிலேயேயிருந்து ) , போனகம் 
பற்றிய -- (நாட்டிற்கிடைக்கும் ) அரசவுணவைப் புசித்துக்கொண்டிருக்கின்ற , 
பொய் இல் மன்னர்க்கு - பொய்ம்மையில்லாத ( சத்தியசந்தரான ) அரசரிடத் 
தில் , இங்கு - இவ்வுலகில் , ஊன் அகம் பற்றிய உயிர்கொடு - உடலிடத்துத்தங் 
கிய உயிரைக்கொண்டிருந்து , இன்னும் போய் வானகம் - பற்றிலா- இன்னமும் 
இறந்துபோய் மேலுலகத்தையடையாத , வலிமை - ( அவனுடைய) வலிமை 
யை (ப்பாதுகாத்துக்கொள்ளுமாறு ), கூறு - சொல்வாய் , என்றான்.- ; ( எ - று . ) 

தசரதனுக்கு யான் செய்தி சொல்லவேண்டுவது அவசியமெனத் தோன் 
றினாற் சொல்லுகிறேன் ; கேட்பாயாக ; இராமபிரான் காட்டிற் சென்று அங் 

கிடைக்குங் காய்கிழங்குகளைப் புசித்துக்கொண்டிருக்கத் தான் இறந்திடா 
மல் . நாட்டிலேயேயிருந்து அறுசுவையுணவுகளைப் புசித்தவண்ணம் சத்திய 
சந்தனென்று சொல்லிக்கொண்டு வலியவனாயிருப்பானாக எனக் கூறுவா 
யென்பதாம் . இனி இச்செய்யுட்கு - காட்டிற்குத் துரத்தினாலும் , நாங்கள் 
இன்னும் உனக்கு மனத்திருத்தியுண்டாகும்படி இறந்து போய் வானுலகஞ் 
சேராமல் உயிர் தாங்கி வலிமையோடு சஞ்சரிப்பவராகவே நிற்கின்றோம் 
என்று தசரதனிடங்கூறுவாயாக என்று , இராமபிரானைக் காட்டிற்குச்செல்லு 


குக்கிடை 


காண்டம் 


ரு.-தைலமாட்டுபடலம் 


சக 


மாறு செய்தது குறித்துத் தசரதனிடத்துத் தான் கொண்டுள்ள மனவெறுப்புத் 
தோன்ற - நிஷ்டூரமாகச் செய்தி சொல்லியனுப்பினன் இலக்குமணனென்று 
கொள்ளவுமாம் . இராமபிரானைக் காட்டிற்கு அனுப்புவதனாற்றோன்றிய பெருந் 
துயரத்தில் தசரதமன்னவன் மூழ்கிக்கிடந்தாலும் தானும் இராமனு 
டனே காட்டிற்கு - அப்போதே சென்றால் குலமுறையாய்வந்த இராச்சியம் 
அராஜகமாய்ப் போக அதனால் விளையும் பாவம் தன்னைச் சேருமாதலாலும் , பா 
தனை வரவழைத்துப் பட்டங்கட்டிப் பிறகு . இராமபிரானை யனுப்புவதற்குக் 
கைகேயி உடன்படாளாதலாலும் இராமபிரானுடன் தசரதன் கானகஞ்சென் 
றிலன் போலும் . பி - ம் : -1 இப் . 2 பற்றுமப் , பொருவின் மன்னவர்க்கு . 5 யான் . 
உயிர்கொண்டு , உயிரோடு . இன்னம் . 

( அக ) | 
சரு.- இதுவும் இலக்குமணன் வார்த்தை : இலக்குமணன் 

பரதனுக்குச் செய்தி சொல்லியனுப்புதல் . 
மின்னுடன் பிறந்தவாட் பரத 2 வேந்தற்கென் 
மன்னுடன் 3 பிறந்திலென் மண்கொண் + டாள்கின்ற 
5 தன்னுடன் பிறந்திலென் றம்பி முன்னலெ 

னென்னுடன் பிறந்தயான் வலியெ னென்றியால் . 
( இ- ள் . ) மின் உடன் பிறந்த வாள் பரத வேந்தற்கு - ஒளியுடன் கூடிய 
வாட்படையையுடைய பரதராசனிடத்தில் , என் மன்னுடன் பிறந் திலென் 
( அரசனாகவேண்டிய ) என்து இராம்பிரானுடன் பிறந்தேனுமல்லேன் ; மண் 
கொண்டு ஆள்கின்ற தன்னுடன் பிறந்திலென் - ( இராமபிரானுக்குரிய ) பூமி 
யை ( த் தான் தாயின் மூலமாகக்கவர்ந்து ) கொண்டு அரசாட்சி செய்கின்ற அந்தப் 
பரதனுடனும் பிறந்திலேன் ; தம்பி முன்னலென் ( சத்துருக்கன்னைத்) தம்பி 
யென்றுங் கொள்ளேன் ; என்னுடன் பிறந்த யான் - ( வேறொருவரோடுபிறவா 
மல் ) என்னோடு நானேபிறந்த (தனித்துப்பிறந்த நான் , வலியென் - வலிமை 
யில் யாதொருகுறையுமின்றியுள்ளேன் , என்றி - என்று கூறுவாய் ; ( எ - று .) 

இராச்சியத்தை உனக்குக்கொடுத்துவிட்டேனென்று முதலிற் சொல்லி 
யிருக்கவும் இராமபிரான் அதனைக் கைக்கொள்ளாமல் , தந்தை காட்டிற்குச் 
செல்லச்சொன்னா னென்று கானகஞ் சென்றகாரணம்பற்றி அவ்விராமபிரா 
னிடத்து உள்ள வெறுப்பினால் ‘ மன்னுடன் பிறந்திலென் என்றும் , மூத்த 
வற்குஉரிய இராச்சியத்தைத் தந்திரமாகக் கவர்ந்து ஆள்கின்றானென்றகார 
ணம்பற்றிப் பரதனிடத்துக்கொண்ட வெறுப்பினால் அவன் பெயரையும் 
" சொல்லவிருப்பில்லாமல் மண்கொண்டாள்கின்ற தன்னுடன் பிறந்திலென் 
என்றும் , பரதனை எப்போதும் ஒட்டி நடக்கின்ற தன்மையுடையவனாதலால் 
சத்துருக்கனனிடமும் தான் வெறுப்புக்கொண்டமைதோன்ற , தம்பிமுன்ன 
லென் என்றும் கூறினான் . யான் வலியன் என்று கூறியது - ஒருகால் நீ 
காட்டிலும் எங்களை நிச்சிந்தையாக இருக்கவொட்டாமற் பொர வருவாயே 

51 


- 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சா . 


, 


யானால் உன்னையழிப்பதற்கு ஏற்றவலிமையுடையேன் யா னென்று பரதனை 
மருட்டுமாறும் , மின்னுடன் பிறந்தவாள் பரதன் என்று அடைமொழி கொடுத் 
தது - நீ ஒருகால் காட்டிலும் எங்களை யெதிர்க்கவருவாயேயானால் எதிர்க் 
கும் உன்னுடையவாள் மின்னல்போல் ஒருநொடிப்பொழுதிற் காணப்படாம 
லொழிந்துவிடுமென்று குறிப்பித்தற்காகவும் என விசேடப்பொருளுரைப்பர். 
தம்பிமுன்னலென் - ( அப்பரதனுக்கு நான் ) தம்பிமுறையாவேனென்பதையுங் 
கருதகில்லேனென உரைத்தலும் ஒன்று . பி - ம் : - பரதன் . 2 வேந்தற்கு -மன் . 
பிறந்திலன் . 4 ஆள்கின்றான் . தன்னொடும் . முன்னலன் , முன்றிலே , முன்ப 
லென் . பிறந்துநான் . வேலியான் . 

( ரு அ .. ) 
இராமன் தம்பியையடக்கச் சுமந்திரன் மீண்டுசெல்லச்சித்தனாதல் . 

ஆரிய னிளவலை நோக்கி யைய ! நீ 
சீரிய வல்லன செப்ப லென்றபின் 
பாரிடை வணங்கினன் 2 பரியு நெஞ்சினன் 

றேரிடை வித்தகன் சேறன் மேயினான் . 
( இ - ள் . ) ஆரியன் - இராமபிரான் , இளவலை - இளையபெருமாளை , நோக்கி , 
ஐய- , மீ- , சீரிய அல்லன -சிறப்பற்ற பேச்சுக்களை , செப்பல் - சொல்லவேண்டா , 
என்ற பின் - என்று அடக்கியபின்பு , - பரியும் நெஞ்சினன் - ( இராமபிரா 
னைப் பிரிந்து செல்லுமாறு நேர்ந்தது குறித்து ) மனம் வருந்துபவனாகி , வித்த 
கன் - ( தேரோட்டு தொழிலில் ) வல்லவனாகிய சுமந்திரன் , பாரிடை வணங்கி 
னன் - பூமியில் விழுந்து வணங்கி , தேர் இடை சேறல் மேயினான் - தேருள்ள 
இடத்துக்குச் செல்லலானான் ; (எ - று . ) 

தந்தையாரைப்பற்றியும் பரதனைப்பற்றியும் இளையபெருமாள் நிஷ்டூரமா 
கச் சொல்லியவற்றைக் கேட்ட இராமபிரான் , நீ இங்ஙனம் கூறுவது தகுதி 
யன்று ; இனிச் சொல்லா திருப்பாயாக என்று அவ்விலக்குமணனைக் கண்டிக்க , 
பிறகு சுமந்திரன் மனவருத்தத்தோடு இராமபிரானைவணங்கி மீண்டு செல்ல 
ஒருப்பட்டுத் தேர்நிறுத்திய இடத்துக்குச் சென்றன னென்பதாம் . கூட்டினன் 
தேர்ப்பொறி என மேல்வருவதனால் , தேரிடை என்பதற்கு - தேரைநிறுத்தியுள்ள 
படத்துக்கு எனப் பொருள் கொள்ளப்பட்டது . பி - ம் : -1 இச் . பதைக்கும் . 
ச.எ .-- தேரைப்பூட்டிக்கொண்டு சுமந்திரன் அயோத்திக்கு மீளுதல் . 

கூட்டினன் றேர்ப்பொறி கூட்டிக் 2 கோன் முறை 
பூட்டினன் புரவியப் புரவி போநெறி 
காட்டினன் காட்டித்தன் கல்வி மாட்சியா 

லோட்டின னொருவரு முணர்வு றாமலே . 
( இ - ள் .) ( சுமந்திரன் ), தேர் பொறி . இரதமாகிய பொறியை , கூட்டினன் 
சித்தப்படுத்தினான் ; கூட்டி - ( அங்ஙனம் ) சித்தப்படுத்தியபின் , புரவி - குதிரை 
களை , கோல் முறை பூட்டினன் - கோல்கொள்ளும் முறையில் [ ஓட்டுதற்கு 


காண்டம் 


-- தைலமாட்டுபடலம் 


சலங் 


இயையுமாறு ) ( அத்தேரிலே ) பூட்டினான் ; அ புரவி போம் நெறி காட்டினன் - 
அந்தக்குதிரை செல்லும் வழி ( யாவர்க்கும் கண்விழித்து எழுந்தால் ) தோன்று 
மாறு ( குதிரையைச் ) செலுத்தினான் ; காட்டி - அங்ஙனஞ்செய்து கொண்டே , 
தன் கல்வி மாட்சியால் - (குதிரைசெலுத்தும் விச்சையில் ) தனக்கு ஏற்பட்டுள்ள 
வல்லமையால் , ஒருவர் உம் உணர்வு உறாமல் ஏ ஓட்டினன் - ஒருவரும் தேர் 
செல்லும் ஒலியைக் கேட்டுக் கண்விழித்துக்கொள்ளாதபடி ( ஒலியின்றித்தேர் 
செல்லும்படி ) ( அத்தேரைச்) செலுத்தினான் ; ( எ - று . ) 

தேரிடைச்சென்ற சுமந்திரன் அத்தேரிற்குதிரைகளைப்பூட்டிச் சென்ற 
வழி யாவர்க்கும் புலனாகும்படி சுவடுதோன்றுமாறு தேரைச்செலுத்தினானா 
யினும் , உறங்குபவர் விழித்தெழுந்திராதபடி அத்தேர் செல்லுவதாற் பேரொலி 
யுண்டாகாவண்ணம் தேர்ப்பாகுத்தொழிலில் தனக்குள்ளவல்லமையாற்செய் 
தன னென்பதாம் . இச்செய்யுளில் ஒருவாக்கியத்தினீற்றில்விட்ட சொல் அடுத்த 
வாக்கியத்தின் முதலில்வா இங்ஙனம் பல வாக்கியங்கள் வந்தமை ஒற்றை 
மணிமாலையென்னும் ஏகாவளியலங்காரமாம் . பி - ம் : - கூடி கொண்முறை, 
மண்முறை. 3 புரவியும் . 

( ரு அச ) 
சஅ.- இராமபிரானும் அவ்விரவிற் பிரயாணமாதல் . 
தையறன் கற்புந்தன் றகவுந் தம்பியு 
மையறு கருணையு முணர்வும் வாய்மையுஞ் 
செய்ய தன் வில்லுமே சேம மாகக்கொண் 

டையனும் போயினா னல்லி னாப்பணே . 
( இ . ள். ) தையல் தன் கற்புஉம் - சீதாபிராட்டியின் பதிவிரதாதருமமும் , 
தன் தகவுஉம் - தனது மேன்மைக்குணமும் , மை அறு கருணை உம் - குற்ற 
மற்ற ( தன்னுடைய ) அருட்குணமும் , உணர்வுஉம்-நல்லறிவும் , வாய்மைஉம் - 
சத்தியமும் , செய்ய தன் வில்உம் - செம்மைத்தன்மையையுடைய தனது தனு 
சும் , தம்பி உம்ஏ-இளையபெருமாளுமே , ( என்ற இவை ), சேமம் ஆக கொண்டு- 
( தனக்குப் )பாதுகாவலாக அமையப்பெற்று , அல்லின் நாப்பண் - அந்த இரவின் 
வடுவில் ( நடுராத்திரியில் ) , ஐயன் உம் - இராமபிரானும் , போயினான் - செல்ல 
லானான் ; ( எ - று . ) 

தம்பி வில் என்ற உருவப்பொருளோடு கற்புமுதலிய அருவப்பொருளை 
யுஞ் சேர்த்துக் காவலெனக் கூறிய நயம் கருதத் தக்கது . பொருள் முறைக்கு 
ஏற்ப , தம்பி என்பது இறுதியிற் கூட்டப்பட்டது . தகவு என்பதில் 
முதலியன அடங்குமாயினும் , சிறப்புடைமையால் , குணங்களுட்சிறந்தனவான 
கருணை முதலியவற்றைத் தனியே யெடுத்துக் காட்டினார் . செய்ய வில் - கொடி 
யோரை நலிந்து நல்லோரைப் பாதுகாக்குந் தன்மை யமைந்த வில் : இனி, 
நாணிஏறிடாமையால் வளைந்திராமல் நேராக இருக்கும் வில் எனக் கூறலும் 
ஒன்று . பி - ம் - கை 

(ருஅரு ) 


கருணை 


கம்பராமாயணம் 


அசு 


அயோத்தியா 
8. சக - அப்போது இருள் செறிந்திருக்க, சந்திரன் உதயமாதல் .. 


வேறு . 


6 . 


பொய்வினைக் குதவும் வாழ்க்கை யாக்கரைப் பொருந்தி யன்னார் 
செய்வினைக் குதவு 

2 நட்பாற் செல்பவர்த் தடுப்ப தேய்க்கு 
மைவிளக் கியதே யன்ன வயங்கிரு எடுரக்க வானங் 
கைவிளக் கெடுத்த தென்ன வந்தது கடவுட் டிங்கள் . 

( இ- ள். ) பொய் வினைக்கு உதவும் வாழ்க்கை அரக்கரை - வஞ்சகத்தொ 
ழிலைச் செய்வதற்குத் துணையாயிருக்கும் 

துணையாயிருக்கும் வாழ்வையுடைய இராக்கதரை , 
பொருந்தி - சேர்ந்திருந்து , அன்னார் செய் வினைக்கு - அந்த அரக்கர் செய் 
கின்ற ( சொலைமுதலிய ) தீத்தொழிற்கு, உதவும் - ஒத்தாசை செய்கின்ற , நட் 
பால் - சினேக்குணத்தினால் , செல்பவர் தடுப்பது ஏய்க்கும் -( அவ்வரக்கர்க்குப் 
பகையாகிச்) செல்கின்ற இராம விலக்குமணரைச் (செல்லவேண்டாஎன்று ) 
தடை செய்வதை ஒத்திருப்பதும் , மை விளக்கியது ஏ அன்ன - அஞ்சனத்தின் 
தன்மையை விளங்கச்செய்வதுபோல்வதுமான , வயங்கு . இருள் - ( கருநிறத் 
தோடு ) விளங்குகின்ற இருட்டை , துரக்க - ஓட்டிவிடும்படி , வானம் ஆகாய 
மானது , கைவிளக்கு எடுத்தது என்ன - கையினாலேந்திக்காட்டும் விளக்கை 
( த் தான் ) எடுத்துத்தாங்கியதென்று சொல்லும்படி , கடவுள் திங்கள் - தெய்வத் 
தன்மைவாய்ந்த சந்திரன் , வந்தது - தோன்றிற்று ; ( எ - று .) 

இருட்டானது தான் தன்கருநிறத்தால் அரக்கரையொத்திருந்து அவர் 
புரிகின்ற தீச்செயல்கட்கும் உதவியாயிருப்ப - தாதலால் , அவ்வாக்கரைச் 
சங்கரித்தற்பொருட்டே திருவவதரித்த மூர்த்தியாகிய இராமபிரான் தம்பி 
யோடு அரக்கர் வாழுங் காட்டிற்குச் செல்லத்தொடங்கியபோது அவ்வரக்கரி 
டத்துள்ளநட்பினால் நீங்கள் இங்குவாவேண்டா என்று இவர்களைத் தடுப் 
பது போன்றிருந்ததென , இருட்செறிவை முதலிரண்டடிகளினாற் குறித்தார் . 
பிறகு அவ்விருள் நீங்கும்படி வானத்திற் சந்திரன் தோன்றியதை இராமபிரான் 
காட்டிற்குச் செல்லுகையில் வானம் கைவிளக்கையேந்திக் காட்டுவதுபோலு 
மெனப் பின்னடிகளிற் குறித்தார் . இவ்விரண்டும் - தன்மைத் தற்குறிப்பேற்ற 
வணிகளாம் . ஏறனாற் கிருளை நீங்கக் கைவிளக்கேந்தியாங்கு , வீறுயர்மதியந் 
தோன்ற " என்ற சிந்தாமணிப்பகுதி இந்தச் செய்யுளின் பின்னிரண்ட்டி 
களிற் காணத்தக்கது . அரக்கர் கொடிய விலங்குகள் போல இரவிற்சஞ்சரித்து 
முனிவர் முதலியோர்க்குத் தீங்குபுரிபவ ராதலால் , இருள் அவ்வரக்கர் செய் 
யும்வினைக்கு உதவும் நட்பு ஆவதாகும் . சந்திரன் தேவதைகளிற்சேர்ந்தவ 
னென்பது , நூற்றுணிபு : ஆதலால் , கடவுட்டிங்கள் என்றார் . மைவிளக்கியது 
அன்ன இருள் - மைபோல்தோன்றும்இருள் . இனிஇச்செய்யுட்கு - வந்ததாகிய 
திங்கள் அரக்கர்க்குநட்பாய்ச்செல்பவரைத் தடுப்பதையேய்க்கும் என்று உரைப் 
பாருமுளர் , பி - ம் : -1 வாட்கை , நட்பாய்ச் சேறற்பால் , நட்பாற்செல்பவற். 
ஒக்கும் . , 

4 விளக்கியதேயென்ன , விளக்கீதேயென்ன , க்கீதேயன்ன . 
மயங்கு . துரப்ப 

( ரு அசு ) 1 


காண்டம் 


நீ .-- தைலமாட்டுபடலம் 


சரு 


10 


* 


மலர்ந்த தரும் 


ரு . - உதித்த சந்திரனது வருணனை . 
மருமத்துத் தன்னை யூன்று 2 மறக்கொடும் பாவந் தீர்க்கு 
முருமொத்த 3 சிலையி னாரை யொருப்படுத் துதவி நின்ற 
கருமத்தின் விளைவை 4 யெண்ணிக் களிப்பொடுங் காண வந்த 
தருமத்தின் வதன மென்னப் பொலிந்தது தனிவெண்டிங்கள் . 

( இ - ள் .) தனி வெண் திங்கள்- ( அப்போது உதித்த ) ஒப்பற்ற வெண்ணிறத் 
தையுடைய சந்திரன் , - தன்னை மருமத்து ஊன்றும் மறம் கொடும் பாவம் - தன் 
னுடைய உயிர்நிலையிலே தாக்குவதான வீரத்தன்மையையுடைய . கொடியபா 
வத்தை,தீர்க்கும் - ஒழிக்கவல்ல , உரும் ஒத்த சிலையினாரை - இடியையொத்த 
( பேரொலிசெய்கின்ற ) வில்லையுடைய இராமலக்குமணரை, ஒருப்படுத்து - 
(வனத்திற்கு வருமாறு) உடன்படுத்தி , உதவிநின்ற (தன 

எனக்குத்) துணை 
புரிந்த , கருமத்தின் விளைவை - ( தனது ) நல்வினைப்பயனை , எண்ணி களிப் 
பொடுஉம் - மனமகிழ்ச்சியுடனே , காண வந்த - தரிசிக்குமாறு ( அங்கு ) வந்த , 
தருமத்தின் - தருமதேவதையின் , வதனம் என்ன - முகம்போல , பொலிந்தது . 
விளங்கிற்று ; ( எ - று .) 

தன்னை உயிர்நிலையில் நலிகின்ற அதருமத்தை வேரோடு களையும் பொருட் 
டாக அரக்கரை யொழிக்குமாறு தனது நல்வினைப்பயனால் இராமலக்குமணர் 
வில்லை யேந்திக் கானகஞ்சேர்ந்தா ரென்று மகிழ்ச்சியினால் 
தேவதையின் முகம்போலு மெனச் சந்திரனை வருணித்தார் ; இதுவும் 
தற்குறிப்பேற்றவணியே . மருமத்துத் தன்னை யூன்றுஞ் சிலையினாரை என 
இயைத்து - தன்மனத்திலே தன்னையே ( தருமத்தையே ) எண்ணுகின்ற 
வில்லாளிகளை யென்னலுமாம் . இனி , (தருமதேவதையின் ) நெஞ்சில் தன்னைப் 
ப -தியச் செய்யும் கொடும்பாவமெனக் கூறுவாருமுளர் . 1 மருமத்துத் தன்னை 
யூன்றி என்ற பாடத்து - மனத்தினால் தருமமாகிய தன்னையேகொண்டு என 
உரைக்க . பி - ம் :-மா. 3 சிலையினோரை , 4உன்னி . 5களிப்போடு. ( ரு அஎ ) 

ருக.- அப்போது மலர்கள்யாவும் குவிந்திருத்தல் . 
காம்புயர் கானஞ்செல்லுங் கரியவன் வறுமை நோக்கித் 
தேம்பின குவிந்த போலுஞ் செங்கழு நீருஞ் சேரைப் 
பாம்பின தலைய வாகிப் பரிந்தன 2 குவிந்து சாய்ந்த 
வாம்பலு மென்ற போது நின்றபோ தலர்வ துண்டோ 

( இ - ள் . ) காம்பு உயர் கானம் - மூங்கில்கள் ஒங்கிவளரப்பெற்ற காட் 
டிலே , செல்லும் - நடந்து செல்கின்ற, கரியவன் - இராமபிரானது , வறுமை 
நோக்கி - தரித்திரன் போன்றுள்ள நிலையைப் பார்த்து , தேம்பின - மனம்வருந் 
தினவாய் , செங்கழுநீர் உம் - செங்கழுநீர்மலரும் , குவிந்த போலும் - குவிந்த 
வற்றை யொத்துத்தோன்றும் ; ஆம்பல்உம் - , சேரை பாம்பின தலைய ஆகி - 
சாரைப்பாம்பினுடைய தலை போன்ற தோற்றத்தையுடையனவாய் , பரிந்தன 


சலக் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


மனம் வருந்தி , குவிந்து சாய்ந்த - வாய்குவிந்து சாய்ந்து கிடந்தன ; என்ற போது - 
என்றால் , நின்ற போது - மற்றை மலர்கள் , அலர்வது உண்டு ஓ - மலர்ந் 
திருத்தல் உளதாகுமோ ? ( எ - று .) 

இரவிற் கூம்புந்தன்மையவான செங்கழுநீர் அப்போது அங்கு இராமன் 
நிலையைக்கண்டு வருந்தினாற்போலக் குவிந்து கிடந்தன ; அதுகிடக்கட்டும் . சந் 
திரனைக்கண்டால் மலருந் தன்மையனவாகிய ஆம்பலோ இராமபிரான் ஒருவறி 
யவன்போற் கானகஞ்சேரநேர்ந்தது குறித்து இரங்கினவாய்க் குவிந்து கிடக் 
தன : இங்ஙனம் இரவிற் கூம்பும் மலரன்றி மலர்ந்தேநிற்கும் ஆம்பல் மலர் 
களும் குவிந்துகிடந்தனவென்றால் மற்றைமலர் குவிந்துகிடந்தன என்பது 
தானே பெறப்படு மென்பதாம் . குமுதபாந்தவன் ( ஆம்பலின் சுற்றம் ) என்று சந் 
திரனுக்குப் பேருண்டாகுமாறு அவனைக்கண்டால் மலருந்தன்மையுள்ளது 
ஆம்பல் என்ற பொருள் விளங்குதலால் , ஆம்பலும் என்றவிடத்து உம்மை 
உயர்வுசிறப்பு . கரியவன் வறுமை - இராமனுக்கு வறியவன்போலக் காட்டில் 
நடந்து செல்ல வேண்டிவந்த தன்மை . ஓரறிவுயிரும் இராமனுக்கு நேர்ந்த நிலை 
யையுணர்ந்து வருந்துமென்றால் அது மெய்க்கொள்ளாதாதலால் , முதல்வாக் 
கியத்தில் போலும் என்பதைப் பெய்து கூறினார்.- பி - ம் : - பரந்தன . 2 குவிந்த . 
3 சோர்ந்த , 4 அங்கம்புயம் , போதெலாம் . 

( ரு அ அ ) 
ருஉ.- நிலவில் இராமன் முதலிய மூவரும் செல்லுதல் . 
அஞ்சனக் குன்ற மன்ன வழகனு மழகன் றன்னை 
யெஞ்சலில் பொன் போர்த் தன்ன விளவலு மிந்து வென்பான் 
வெஞ்சிலைப் புருவத் தாடன் மெல்லடிக் கேற்ப வெண்ணூற் 
பஞ்சிடைப்படுத்த தென்ன வெண்ணிலாப் பரப்பப் போனார் . 

( இ - ள் . ) அஞ்சனம் குன்றம் அன்ன அழகன்உம் - பச்சைமா மலைபோல் 
அழகிய திருமேனியையுடைய இராமபிரானும் , அழகன் தன்னை எஞ்சல் இல் 
பொன் போர்த்து அன்ன இளவல் - உம் - இராமபிரானைக் குறை தலில்லாத 
( மாற்றுயர்ந்த ) பொன்னைப் போர்த்து வைத்திருப்பதுபோன்ற வடிவத்தையு 
டைய இளையபெருமாளும் , இந்து என்பான் - சந்திரன், வெம் சிலை புருவத் 
தாள் தன் மெல் அடிக்கு ஏற்ப - கொடிய வில்லையொத்த புருவத்தைக் கொண் 
டவளான சீதாபிராட்டியின் மெல்லிய அடிகள் நடப்பதற்கு ஏற்குமாறு , வெள் 
நூல் பஞ்சு இடை படுத்தது என்ன - வெண்ணிறமான நூலுண்டாகும் பஞ்சை 
அக்காட்டினிடத்துப் பரப்பியதையொப்ப , வெள் நிலா பரப்ப - வெண்மை 
நிறமுள்ள நிலாவை ( எங்கும் ) பரவச்செய்ய , போனார் - ( அக்காட்டில் ) நடந்து 
சென்றார்கள் ; ( எ - று .) 

சந்திரன் வெண்ணிலவைக் காட்டினிடம் முழுதும் வீசியது ,சீதை தன்மெல் 
லடியைக் கொடுங்கானத்தில் வைத்துநடந்தால் கல்முதலியவை யுறுத்துமே 
யென்று அக்காட்டினிடம் முழுவதும் வெண்பஞ்சைப் பரப்பியதுபோலு 


காண்டம் 


ரு.- தைலமாட்டுபடலம் 


சமஎ 


மெனப் பின்னிரண்டடிகளில் நிலாப்பரவியதைத் தற்குறிப்பேற்றவணியால் 
வருணித்தார் . அங்ஙனம் பரந்த நிலாவில் இராமபிரான் முதலியோர் நடந்து 
சென்றன ரென்பதாம் . இராமபிரான் வடிவமுழுதையும் பொன்னைக்கொண்டு 
போர்த்தால் எங்ஙனம் விளங்குமோ அங்ஙனம் விளங்குவது , இலக்குமணன் 
திருமேனியென்பது, அழகன் றன்னை யெஞ்சலில்பொன் போர்த்தன்ன விள் 
வல் என்பதன் கருத்து . இதனால் , நிறத்தில்மாத்திரம் இராமனோடு இலக்குமண 
னுக்கு வேறுபாடே தவிரச் சாயலிற் சிறிதும் வேறுபாடில்லை யெனக் கூறியவா 
றாம் . இனி , லட்சுமணன் இராமனை விடாது தொடர்ந்து செல்வதனால் இங்ஙனங் 
கூ றியதென்பாருமுளர் . பி - ம் : -- தன்மேல் . 2 அன்பு போர்த்த . படுத்தாலன்ன, 
படுத்தாலென்ன . 

( G அக ) 
ருக .-- சீதாபிராட்டியும் தன்மெல்லிய பாதங்களைத் தரையில் வைத்து 

நடந்ததைப் பற்றிய கவிக்கூற்று . 
* சிறு விலை மருங்குல் கொங்கை யேந்திய செல்வ மென்னு 
3 நெறியிருங் கூந்த னங்கை சீறடி நீர்க்கொப் பூழி 
னறியன தொடர்ந்து சென்று நடந்தெனி னவையி 6 னீங்கு 
முறுவலி யன்பினூங்கொன் றுண்டென நுவல்வ துண்டோ . 

( இ - ள் . ) சிறு விலை மருங்குல் - மிகவும் இளைத்த இடையுடன் , கொங்கை . 
( பருத்த ) தனங்களை , ஏந்திய-தாங்கியுள்ள, செல்வம் என்னும் செல்வமகளென்று 
சொல்லப்படுகின்ற, நெறி இரு கூந்தல் நங்கை - நெறித்த கூந்தலையுடைய 
சீதாபிராட்டியின் , சிறு அடி சிறியபாதங்கள் , நீர் கொப்பூழின் நறியன 
நீரில் தோன்றுங் குமிழியைக்காட்டிலும் மிகமெல்லியன ; ( என்றாலும் அவை ), 
தொடர்ந்து சென்று - (இராமபிரானைப் ) பின்பற்றிப்போய் , நடந்த - நடந்தன , 
எனின் - என்றால் , நவையில் நீங்கும் உறு வலி அன்பின் - குற்றத்தினின்று 
நீங்கிய மிக்கவலிமையுள்ள அன்பைவிட ,ஊங்கு - மிக்க வலிமையுள்ள தாகிய , 
ஒன்று - ஒருபொருள் , உண்டு - ( உலகத்தில் ) உள்ளது , என - என்று , நுவல் 
வது - சொல்லுதற்குஉரியது , உண்டுஓ - உள்ளதோ ? ( இல்லை ); ( எ - று . ) 

காற்றுச்சிறி துப்பட்டாலும் உடையுந்தன்மையுள்ள நீர்க்குமிழியைவிட 
மெல்லிய தன்பாதங்களைக் கடுங்கானில் ஊன்றவைத்துச் சீதாபிராட்டியும் 
தன்கணவனுடைய பின்னே நடந்து சென்றனளே ; இங்ஙனம் அவட்கு 
வலிமையைத் தந்தது அன்பேயன்றோ ; ஆகவே , அந்த அன்பைவிடவலியது 
ஒன்றும் இல்லையென்றவாறு . இராமனிடத்துச் சீதைக்குஉள்ள அன்பே 
அவட்கு நடக்கும் வலிமையைத் தந்த தென்றபடி . சீதையும் தன் மெல்லிய 
பாதங்களைக் கடுநிலத்திலேவைத்து ஊன்றிக் கணவன் பின்னே சென்றாள் 
என்று முதல் மூன்றடிகளிற் கூறிய பொருளை , உறுவலி அன்பினூங் கொன் 
றுண்டென நுவல்வதுண்டோ என்ற ஈற்றடி சமர்த்தித்து நின்றது ; தொடர் 
நிலைச்செய்யுட்குறியணி . இதனை , வட நூலார் காவ்யலிங்கமென்பர் . சிறுவிலை 


- 


சவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


பஞ்சம் ; இளைத்தவயிறு என்று கூறுதற்காக க்ஷாமோதரம் என்று வடமொழி 
பிற் கூறுவதுபோல நுண்ணிய இடையென்பதைத் தெரிவிக்க சிறுவிலைமருங் 
குல் என்றார் . நடந்தெனின் - தொகுத்தல் . பி - ம் : -1 நிலை . இந்திர , இக் 
திரை . செறி , 4உளைந்துசோர் , நேடாத்தலினவையுள் , நடந்தனணவையுள் . 
நீேங்கி . ஊங்கின் . 8உணர்வதுண்டோ. 

( FAO ) 
ருசு.- கவிக்கூற்று : இராமபிரான் உதயகாலத்துக்கு முன் இரண்டுயோசனை 
சென்றனென்று கூறிச் சுமந்திரன் செய்ததைச் சொல்வோமெனல். . 
பரிதிவா னவனுங் கீழ்பாற் பருவரை பற்றா முன்னந் 
திருவினா யகனுந் தென்பால் யோசனை யிரண்டு சென்றா 

எருவிபாய் கண்ணும் புண்ணா யழிகின்ற மனமுந் தானுந் 
1 துரிதமான் றேரிற் 2 போனான் செய்தது சொல்ல லுற்றாம் . 

( இ - ள் . ) பரிதி வானவன் உம் - சூரியனும் , கீழ்பால் பரு வரை பற்றா 
முன்னம் - கிழக்குத் திக்கிலுள்ள பருத்தமலையை ( உதயகிரியை ) - அடைவ 
தற்குமுன்னம் ( சூரியோதயத்துக்கு முன்னமே ) , திருவின் நாயகன் உம் - இலக் 
குமியின் கணவனான ஸ்ரீராமபிரான் , தென்பால் - தெற்குத்திக்கில் , யோசனை 
இரண்டு சென்றான் - இரண்டுயோசனை தூரம் நடந்து சென்றிட்டான் ; அருவி 
பாய் கண் உம் - அருவிவெள்ளம்போல் ( துயரக்கண்ணீரைச் ) சொரிகின்ற 
கண்களும் , புண் ஆய் அழிகின்ற மனம் உம் - புண்பட்டுவருந்துகின்ற மனமு 
மாகி , துரிதம் மான் தேரில் போனான் தான்உம் - விரைந்து செல்லுகின்ற 
குதிரை பூட்டிய தேரின் மீது ஏறிக்கொண்டு , திரும்பிச் சென்ற சுமந்திரன் , 
செய்தது - செய்ததை , சொல்லல் உற்றாம்-இனிச் சொல்வோம் ; ( எ - று. ) 

கண்ணும் மனமும் போனான் - திணைவிரவிச் சிறப்பால் உயர் திணை 
முடிபேற்ற வழுவமைதி . பரிதிவானவனும் , உம்மை - இறந்தது தழுவி 
யது : எதிரது தழுவியதுமாம் . துரிதம் - த்வரிதம் : வடசொல் . சொல்லலுற்றாம் - 
கவிகட்கு உரிய தனித்தன்மைப்பன்மை . நாயகனும் , போனான் தானும் - கதைப் 
போக்கைத் தழுவிவந்த எச்சவும்மைகள் . பி - ம் : -1 துரகம் . சென்றான் . ( ருகக ) 
ருரு . - சுமந்திரன் அயோத்திசேர்ந்து வசிட்டனிடஞ்செய்தி 

தெரிவிக்க, அவன் வருந்துதல் . 
கடிகையோ ரிரண்டு மூன்றிற் கடிமதி லயோத்தி கண்டா 
னடியிணை தொழுதா னாதி முனிவனை யவனு முற்ற 
படியெலாங் 2 கேட்டு நெஞ்சிற் பருவர லுழந்தான் 3 முன்னே 
முடிவெலா 4 முணர்ந்தா னந்தோ முடிந்தனன் 5 மன்ன னென்றான் . 

இ - ள் .) ( சுமந்திரன் ) , - கடிகை ஓர் இரண்டு மூன்றில் - ஐந்துநாழி 
சைக்குள் , கடி மதில் அயோத்தி - காவலாக அமைந்த மதிளையுடைய அயோத் 
திமாநகரத்தை , கண்டான் - அடைந்து , ஆதி முனிவனை - குலகுருவாய்ச்சிறந்த 
வசிஷ்டமுனிவனை , அடி இணை தொழுதான் உபயபா தங்களில் வணங் 


காண்டம் 


ரு .-- தைலமாட்டுப்படலம் 


கூ 


கினான் ; அவன் உம் அம்முனிவனும் , உற்ற படி எலாம் கேட்டு நிகழ் 
ந்தவகை முழுவதையும் - ( அச்சுமந்திரனிடம் ) - கேட்டறிந்து , நெஞ்சில் 
( தன் ) மனத்தினுள்ளே , பருவரல் - உழந்தான் - துன்பத்தால் வருந்தினான் . ! 
முன்னே முடிவு எலாம் உணர்ந்தான் . - மேலே நிகழப்போவதையெல்லாம் 
அறிந்தவனாய் , அந்தோ மன்னன் முடிந்தனன் . என்றான் - ஐயோ! அரசன் 
இறந்துவிட்டானென்று கூறினான் ; ( எ - று .) 

இராமபிரான் நகரத்துக்குத் திரும்பிவா ஒருப்படாமல் இரதத்தையும் 
திருப்பிவிட்டுத் தம்பியும் மனைவியுமாகக் காட்டிற்குப் போய்விட்டானென்ற 
செய்தியைக் கேட்டவுடனே , அரசன் இறப்பது நிச்சயமென்று வசிட்டமுனி 
வன் கூறின னென்பதாம் . தெளிவுபற்றி , முடிந்தனன் என . இறந்தகாலத் 
தாற் கூறினார் : வழுவமைதி . இரண்டு மூன்று - உம்மைத்தொகை . இரண்டு 
அல்லது மூன்றுஎனினுமாம் , பண்புத்தொகையாகக் கொள்ளின் , ஆறுஎன்று 
பொருள்: பருவால் - பரிவு வருதல் என்று பொருளுள்ள பரி வர என்ற வினைச் 
சொற்கள் தொடர்ந்து விகாரப்பட்ட பருவா என்பது பகுதியாக , அதனடியா 
கப்பிறந்த தொழிற்பெயர் . முன்னே முடிவெலாம் உணர்ந்தான் என்பதற்கு 
முன்னமே தன் ஞானக்கண்ணினால் முடிவைக் கண்டறிந்தவனான வசிட்ட 
னெனக் கொள்ளினுமாம் . பி - ம் :-ஒன்றிரண்டு . 2 கேட்டே , கேட்டான் . 
3 முன்னம் . உணர்ந்தே , உணர்ந்தேன் . அரசன் . 

( ருகூஉ ) 
ருசா. - வருந்தியவண்ணம் வசிட்டமுனிவன் சுமந்திரனோடும் 

அரண்மனையிற் புகுதல் . 
நின்றுயர் பழியை யஞ்சி நேர்ந்திலன் றடுக்க வள்ள 
லொன்றுநா னுரைத்த னோக்கான் றருமத்திற் குறுதி பார்ப்பான் 
வென்றவ உருளரே 3 மேலை விதியினை 4 யென்று விம்மி 
பொன் P ணி மன்னன் கோயில் சுமந்திர னோடும் 6 புக்கான் . 

( இ - ள் . ) வள்ளல் - உதாரகுணமுடையவனாகிய தசரதன் , நின்று உயர் 
பழியை அஞ்சி தடுக்க நேர்ந்திலன் - நிலை பெற்று வளரக்கூடிய பழிக்குப்பயப் 
பட்டு ( இராமபிரான் காட்டிற்குச்செல்வதை ) த் தடுத்தற்கு ஒருப்பட்டானில்லை ; 
தருமத்திற்கு உறுதி பார்ப்பான் - தருமம் நிலைநிற்குந் தன்மையை 
பவனாகிய இராமபிரான் , நான் உரைத்தல் ஒன்றுஉம் நோக்கான் - நான் கூறிய 
தைச் சிறிதும் கருதினானில்லை ; மேலை விதியினை வென்றவர் உளர்ஏ - பழைய 
வினைக்கு( வயப்படாது அதனைக் ) கடந்துநின்றவர் இவ்வுலகத்தில் எவரேனும் 
இருக்கின்றனரோ? என்று - என்று சொல்லி , விம்மி - புலம்பிக்கொண்டு , சுமந்திர 
னோடுஉம் - சுமந்திரனென்பவனுடனே , பொன் திணி -மன்னன் கோயில் - 
பொன்னாலியன்ற அரசமாளிகையினுள் , புக்கான் - புகுந்தான் ; ( எ - 

நான் உரைத்தல் என்றது - ஐய நீயொருவியோங்கிய , கற்றடங்காணு 
யென்னிற்கண்ணகன் , மற்றடந்தானையான் வாழ்கிலான் என்று நகர்நீங்குபட 
லத்து வந்ததனை . - அதனை அப்பிரான் கருதாமையை “ அன்னவன் பணிதலை 

52 


நாடு 


று . ) 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


தசரத 


யேர் தியாற்றுதல் ” என்ற பாடலிற் காண்க . தரும ஸம்ஸ்தாபாஞ்செய்யத் திருவ 
வதரித்தவனென்பான் இராம்பிரானை தருமத்திற்குறுதி பார்ப்பான் என்றான் 
சூழ்வினை நான் முகத்தொருவர்ச் சூழினும் , ஊழ்வினையொருவராலொழிக்கற் 
பாலதோ " என்று வசிட்டன் மொழியாக அங்கு வந்தது ஒப்புநோக்குக . பி - ம் : 
தருமத்தின் . உயாரே . மேலவ் . 4 என்ன . விம்மா . 6 போனான் . ( ருகூசு ) 
ரு எ . - தேர் கொண்டுவந்ததுகேட்டு அமைச்சர் விரைந்துவந்து 

சுமந்திரன் நிலை கண்டு தளர்தல் . 
தர்கொண்டு வள்ளல் வந்தா னென்றுதஞ் சிந்தை யுந்த 
ஆர்கொண்ட திங்க ளென்ன மன்னனை யுழையர் 1 சுற்றிக் 
கார்கொண்ட மேனி யானைக் கண்டிலர் 2 கண்ணில் வற்றா 
நீர்கொண்ட நெடுந்தேர்ப் பாக னிலைகண்டே நிலையிற் றீர்ந்தார் . 
( இ - ள் . ) ( 

( தேர்வந்த செய்தியை யறிந்தவுடனே ), - உழையர் மந்திரி 
மார்கள் , -தேர்கொண்டு வள்ளல் வந்தான் என்று தம் சிந்தை உந்த - 5 தேரின் 
மீது ஏறிக்கொண்டு இராமபிரான் திரும்பிவந்திட்டான் என்று கருதுகின்ற 
எண்ணம் ( தம்மைத் ) தூண்டிச்செலுத்த , --- திங்கள் ஊர் கொண்ட ( து ) என்ன 
சந்திரன் ஊர்கோளைக்கொண்டுள்ளதுபோல , மன்னனை சுற்றி 
மன்னவனைச் சுற்றி நின்று , கார் கொண்ட மேனியானை கண்டிலர் - கருநிற 
முள்ள இராமபிரானைக் காணாதவர்களாய் , கண்ணில் வற்றா நீர் கொண்ட 
நெடு தேர் பாகன் நிலை கண்டு - கண்களில் வற்றாத ( மேன்மேற்சுரக்கின்ற ) 
கண்ணீரைக்கொண்ட தேர்ப்பாகன் தன்மையைக்கண்டு , நிலையில் தீர்ந்தார் - 
( தமது ) மனநிலை நீங்கப்பெற்றார்கள் ( வருத்தமடைந்தார்கள் ); ( எ- று . ) 

தேர்வந்ததுகேட்டு இராமபிரானே வந்திட்டானென்று துணிந்து மன 
மகிழ்ச்சியடைந்துவந்த மந்திரியர் தசாதமன்னவனைச் சூழ்ந்திருந்து , அங்கு 
இராமனையின்றிச் சுமந்திரன் கண்களில் நீர் தாரை தாரையாய்ப் பெருக நிற்பது 
கண்டு தாம் கொண்ட மகிழ்ச்சி நீங்கி வருந்தின ரென்பதாம் . அரசனைச்சூழ்ந் 
திருந்த உழையர் திங்களைச்சூழ்ந்த ஊர்கோட்கு உவமையாவர் , கண்டே - 
செய்தி சொல்லாதிருக்கையிலேயே என்றபடி . பி - ம் : - சுற்ற . கண்ணீர் . 
3 தேரான் றன் . 
ருஅ . - இரதம் வந்ததென்னக்கேட்டுத் தசரதன் கண்விழித்து 

" இராமன் வந்தான? என்று வசிட்டனை வினவுதல் . 
இரதம்வந் துற்ற தென்றாங் கியா வரு மியம்ப லோடும் 
வரதன்வந் துற்றா னென்ன மன்னனு மயக்கந் தீர்ந்தான் 
புரைதபு கமல நாட்டம் பொருக்கென விழித்து நோக்கி 
விரதமா தவனைக் கண்டான் வீரன் 2 வந் தானோ வென்றான் . 

( இ - ள் .) இரதம் வந்து உற்றது என்று - காட்டிற்குச் சென்ற இரதமா 
னது மீண்டுவந்து சேர்ந்ததென்று , ஆங்கு யாவர்உம் - அங்குள்ள எல்லாரும் , 
இயம்பலோடு உம் - சொல்லவே , -- வரதன் வந்து உற்றான் என்ன மன்னன்உம் 


( நிகச ) 


காண்டம் 


ரு .-- தைலமாட்டுபடலம் 


மயக்கம் தீர்ந்தான் - இராமபிரான் வந்திட்டானென்று கருதித் தசரதமன்ன 
வனும் மனமயக்கந்தீர்ந்தவனாகி , புரை தபு கமலம் நாட்டம் பொருக்கென 
விழித்து நோக்கி - குற்றமற்ற தாமரைமலர் போன்ற ( தன் ) கண்களைச் சடக் 
கென விழித்துப்பார்த்து , ( தன் எதிரேமின்ற ), விரதம் மாதவனை கண்டான் - 
நோன்புகளை மேற்கொண்ட சிறந்த தவத்தினனாகிய வசிட்டமுனிவனைப் பார் 
த்து , வீரன் வந்தான் ஓ என்றான் - மஹாவீரனாகிய இராமபிரான் திரும்பிவந் 
தானோ? என்று வினாவினான் ; ( எ- று . ) 

வேண்டுவார் வேண்டும் வரங்களைக் கொடுப்பவனாதலின் , நாட்டிற்குத் 
திரும்பவேணு மென்று உடன் தொடர்ந்து சென்ற நகரத்தவரின் வேண்டுகோ 
ட்கு இணங்கி இராமன் திரும்பிவந்தான் போலுமென்ற கருத்தின னாதலின் , 
தசரதன் வரதன் வந்துற்றான் என்று கருதினான் . பொருக்கென - விரைவுக் 
குறிப்பு . தவஞ்செய்கையில் மனத்தைப்புலன்வழிச்செலுத்தாமை உணவுவிலக் 
கல்முதலிய பலவகை நியமங்களை மேற்கொண்டு ஒழுகவேண்டுவது இன்றியமை 
யாததர் மாதலின் விரதமாதவன் என்றார் . பி - ம் : - என்னா.வந்தனனே . 
ருகூ.- மறுமொழி சொல்லாமையால் ராமன்வராமையுணர்ந்துழர்ச்சித்த 
{ . மன்னன துதுபரைக்காணப்பெறது முனிவன் அப்பாற்செல்லல் . 
இல்லையென் றுரைக்க உலாற்றா னேங்கினன் முனிவ னின்றா 
4 னல்லவன் முகமே நம்பி நடந்தில னென்னு மாற்றஞ் 
சொல்லலு மாசன் சோர்ந்தான் றுபருறு முனிவ னானிவ் 
வல்லல்காண் கில்லே னென்னா வாண்டுநின் றகலப் போனான் . 

(( இ - ள். ) முனிவன் - வசிட்டமகாரிஷி , - இல்லை என்று உரைக்கல் 
ஆற்றான் - ( இராமன் ) வந்திலனென்று ( தன்வாயினாற் ) சொல்லப்பொறாமல் , 
ஏங்கினன் நின்றான் - மனம்வருந்தி வாளாவிருந்தான் ; நல்லவன் - முகம்ஏ . 
நற்குணங்களையுடையவனாகிய வசிட்டமுனிவனுடைய முகமே, நம்பி நடந் 
திலன் என்னும் மாற்றம் சொல்லலும் - இராமபிரான் திரும்பிவந்தில னென்ற 
செய்தியைத் தெரிவிக்கவே , - அரசன் - தசரதன் , - சோர்ந்தான் - மூர்ச் 
சித்தான் ; துயர் உறு முனிவன் - ( மனத்தில் ) துயரம் மிக்கவனான வசிட் 
டன் , - நான் இ அல்லல் காண்கில்லேன் என்னா - நான் இத்துயரத்தைக் 
கண்டு மனம் பொறே னென்று சொல்லி , ஆண்டு நின்று - அவ்விடத்தினின்று , 
அகல போனான் - அப்பாற் சென்றான் ; ( எ- று . ) 

உயிர்க்கு உவப்புஉண்டாகும்போது மலர்ந்தும் துயர்நேரும்போது வாடியும் 
உள்ளக்கருத்தை முகம் தெரிவிக்குமாதலால் , நல்லவன் முகமே நம்பி நடந்தில 
னென்னுமாற்றஞ்சொல்லலும் எனப்பட்டது : “ அடுத்தது காட்டும் பளிங்கு 
போல்நெஞ்சம் , கடுத்தது காட்டும் முகம் ” என்றார் , நாயனாரும் . காய்தல் உவத்த 
லின்றி , மெய்த்திருவந்துற்றுலும் வெந்துயர் வந்துற்றாலும் ஒத்திருக்கும் 


சகஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சா 0 . 


உள்ளத்தையுடைய உரவோனாலும் ஆற்றமுடியாதாயிற்று , ஆண்டுத் தோன் 
றிய துயர மென்று துயரத்தின்மிகுதியை விளக்கியவாறு . பி - ம் . - உரைத் 
தல் . 2 ஆற்றாது . 3 ஏங்கிமா. 4 வல்லவன் . நடந்தனன் , வந்திலன் . பெறு . 7 ஆங்கு . 

இராமன் முதலியோர் காட்டினிடம் சென்றமையைச்சுமந்திரன் 
தெரிவிக்க, மன்னவன் அத்துயரச்செய்தியாலாவியையிழத்தல் . 
நாயகன் பின்னுந் தன்றேர்ப் பாகனை நோக்கி நம்பி 
சேயனோ வணிய னோவென் றுரைத்தலு மனைபான் செய்ய 
வேயுயர் 3 கானிற் றானுந் தம்பியு மிதிலைப் பொன்னும் 
4 போயின னென்றா னென்ற போழ்தத்தே யாவி போனான் . 
( இ - ள் . ) நாயகன் - தசா தமன்னவன் , பின் உம் - மீண்டும் , தன் தேர்ப் 
பாகனை நோக்கி - தனக்குத்தேரோட்டுபவனாகிய சுமந்திரனைப் பார்த்து , நம்பி 
சேயன் ஓ அணியன் ஓ என்று உரைத்தலும் - இராமன் தூரத்திலுள்ளானோ ? 
அன்றிச் சமீபத்திலுள்ளானோ ? என்று வினாவுதலும் , - அனையான் - அந்தச் 
சுமந்திரன் , செய்ய வேய் உயர் கானில் - நேராகவளருந் தன்மையுள்ள மூங்கில் 
கள் ஓங்கிவளரப்பெற்ற காட்டிலே, தான் உம் -, தம்பி உம் மிதிலைப்பொன் உம் - 
இளையபெருமாளும் மிதிலாபுரியில் தோன்றிய இலக்குமிபோன்ற சீதையுமாக, 
போயினன் , என்றான் - என்று மறுமொழிகூறினான் ; என்ற போழ்தத்துஏ 
என்று சொன்னபோதே , ஆவி போனான் - ( தசரதன் ) உயிர் நீங்கப்பெற்றான் . 

இராமபிரான் தான் பட்டணத்திலிருந்து புறப்பட்டது முதல் சுமந்திரன் 
புறப்படும் வரையில் இராமன் செய்த செயலையெல்லாங்கேட்டு அவற்றை நினைத் 
தாவது ஆறியிருக்கலாமோ ? என்ற ஓர் எண்ணத்தினால் வினாவ , அவ்விராம 
பிரான் கானகஞ்சேர்ந்தவரையிலும் நிகழ்ந்த செய்தியைச் சொல்ல , காட்டில் 
* இராமபிரான் புகுந்தான் என்ற துயர்விளைக்குங்கடுஞ்சொல்லைக் கேட்டவுட் 
னே தன்னையும் அறியாமல் பெருந்துயாம்பொங்க அதனால்உயிரொழிந்தனன் 
தசரதன் என்று முதனூலைச் சிறிதுஒட்டிப் பொருள் விரித்து உரைத்துக் 
கொள்க . மிதிலைப்பொன்னுந் தம்பியுந்தானும் போயினன் - சிறப்பினால் உயர் 
திணையாண்பால்முடிபேற்றது . 

சுமந்திரன் இராமபிரானைவிட்டு அயோத்திக்குப்போனபோது அவனைக் 
கண்ட நகரத்துச் சனங்கள் மிகவருத்தமடைய , பின்பு அவன் தசரதனையணுகி 

ராமன் சொல்லிய செய்தியையும் சீதையின் நிலையையுந் தெரிவித்து அயோத்தி 
யிலுள்ள சராசரங்களெல்லாம் மனவருத்தமுற்றிருப்பதையுந் தெரிவிக்க , அத் 
தசரதன் மனங்கலங்கி மூர்ச்சித்தான் : கௌசலை பர்த்தாவுக்கும் தீங்கு 
நேருமோ? என்று அஞ்சித் திகைத்துப் பின் அச்சுமந்திரன் சொல்லிய இராம 
னது செய்தியைக் கேட்டதனால் மிகவருந்தித்துயருறுகையில் , அவளை அச்சுமந்தி 
என் இராமலக்ஷ்மணசீதைகள் வனவாசத்தால்வருந்தார் என்று எடுத்துக்காட்டித் 
தேற்ற , பிறகு அந்தக்கௌசலை இராமனைக் காட்டிற்கு அனுப்பியதைச் சொல்) 


காண்டம் - 


--தைலமாட்டுபடலம் 


அகங் 


1 


லித் தசரதனிடம் புலம்ப , மீண்டும் அரசன் மனங்கலங்கி மூர்ச்சித்து வெகு 
நோம்கழித்து மூர்ச்சைதெளிய , பின்பு அவ்வாசனிடத்துத் தான் சிறிது 
நிஷ்டூரமாகக் கூறியதைப் பொறுக்குமாறு வேண்டினள் . அப்பால் மன்னவன் 
துயாமுற்றவண்ணமே துயில்கொண்டிருந்து பிறகுவிழித்துத் தான் பூர்வத் 
தில் இவ்வண்ணம் புத்திரசோகம்தோன்றுமாறு , நீர்மொள்ளும் இருடிகும 
பரனை நீர்பருகுகின்ற யானையென்று மாறாகக்கருதிக் கொன்ற செய்தியைக் 

கௗசலையீடம் கூறித் தான் முன் செய்த அத்தீவினைக்கு இரங்குவதும் இரா 
மனைக்குறித்துக் கதறுவதுமாக இருந்து , கைகேயியைப்பழித்தவண்ணம் 
கௌசலையையும் சுமித்திரையையும் பார்த்துக்கொண்டே துயரத்தைத் தாங்க 
மாட்டாமல் ஆவிபோகப்பெற்றான் என்ற விஷயம் முதனூலில் விரிவாகக் 
கூறப்பட்டுள்ளது . பி - ம் : - நற்றேர்ப் , தேர்வலானும் . கானம் போயினர் . 

சாக . - தசரதனை வானேர் மீளாவுலகத்திற் சேர்த்தல் . 
இந்திரன் முதல்வ பராய கடவுளர் யாரு மீண்டிச் 
சந்திர உனனைய தாங்கோர் மோனத்தின் றலையிற் றாங்கி 
வந்தன னெந்தை தந்தை யெனமனங் களித்து வள்ள 
லுந்தியா னுலகி னும்பர் 4 மீள்கிலா வுலகத் துய்த்தார் 
- - ( இ - ள் . ) ஆங்கு அப்பொழுது அவ்விடத்து , இந்திரன் முதல்வர் 
ஆய கடவுளர் யார் உம் 

தேவேந்திரன் முதலாகவுள்ள வானவர்யா 
வரும் , ஈண்டி - திரண்டுவந்து , எந்தை தந்தை வந்தனன் என - எமது தந்தை 
யான திருமாலின் - தந்தையாகிய தசரதன் ( எம்மிடத்துக்கு ) வந்திடலானா 
னென்று , மனம் களித்து - மனம்மகிழ்ந்து , சந்திரன் அனையது ஓர் மானத் 
தின் தலையில் தாங்கி - சந்திரனையொத்து ( வெண்ணிறத்ததாக ) உள்ள ஒப் 
* பற்ற விமானத்திலே ( அவனை யெழுந்தருளப்பண்ணித் தாங்கள் அதனைத்) 
தாங்கிக்கொண்டு , - வள்ளல் - அந்தத்தசரதனை ,உந்தியான் உலகின் உம்பர் 
( திருமாலினது ) நாபீகமலத்தில் தோன்றியவனாகிய பிரமதேவனது உலகத்துக் 
கும் மேலேயுள்ள , மீள்கிலா உலகத்து - ( தன்னையடைந்தவர் ) மீளுதலில்லாத 
உலகத்தில் , உய்த்தார் - கொண்டுசேர்த்தனர் ; ( எ - று . ) 

யாவருக்கும் புத்திமுத்திகளைத் தரவல்ல பரம்பொருளாகிய இராமபிரா 
னைப் பெற்ற தந்தைக்குப் பரமபதங்கிடைப்பது திண்ண மென்னுங் கருத் 
தால் , கம்பர் இவ்வாறு கூறினார் ; இவ்விஷயம் முதனூலிற் காணப்படவில்லை . 
மானம் முதற்குறைவிகாரம் . மீள்கிலாவுலகத்துய்த்தார் என்று இங்குக் 
கூறிவிட்டு மேல்மீட்சிப்படலத்தில் இராவணனைவென்ற இராமபிரானை நான் 
முதன் முதலிய தேவர்கள் வந்து தொழுது போற்றினமையைச் 

சொல்லிய 
போது " மெய்யினுக்குயிரையீந்த வேந்தர்கோன் விமானத்தெய்த " என்று 
தசரதன் இராமனைக்காணுமாறு விமானத்தின்மீதுவந்தா னென்று கூறியது 
எங்ஙனம் பொருந்துமெனின் ? - மீள்கிலா உலகம் என்பதற்குப்பொருள் - 


சுகசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


சுவர்க்கம் முதலிய நல்லுலகத்தைச் சேர்ந்தவர் அந்த நல்வினை தீர்ந்தபொழுது 
அங்குநின்று மீண்டு கருமவயத்தராகிப் பிறப்பது முதலிய துன்பங்கட்கு 
இடமாவது போல அல்லாமல் தன்னையடைந்தவர் எஞ்ஞான்றும் நிலையாக இரு 
த்தற்கு உரிய உலகு என்பதேயாகும் ; ஆதலால் , தாம் எங்குச் செல்லவேணுமென் 
சாலும் அங்குச்செல்ல முடியாது சிறைப்பட்டிருக்கும் உலகு என்பது பொரு 
ளல்ல : வைகுந்தம் புக்கவர் வினைவயத்தராய் உழலாமல் தாம் விரும்பிய 
வண்ணம் சேர வல்லமையுள்ளவரென்பதையும் , அன்னார் இந்த உலகத்தைப் 
பார்த்து அருவருப்புக்கொள்வரென்பதையும் , திருவேங்கடம் முதலிய திவ்ய 
தேசங்களில் அர்ச்சாவதாரங்கொண்டுள்ள எம்பெருமான்களுடைய சௌலப்பி 
யம் முதலிய குணங்களி லீடுபடுவரென்பதையும் , விபவாவதாரங்களிலுள்ள 
சௌசீல்யம் முதலிய குணங்களிலீடுபடுவதுண்டு என்பதையும் நூல்களிற் 
காணலாம் . பி - ம் : -1 ஆன . அனைய . விமானத்தின் . 4 பேர்கிலா , மீள்விலா . 

சுஉ .-- கௌசலை தசரதன் மாண்டமையையறிந்து வருந்துதல் . 
1உயிர்ப்பிலன் 2 றுடிப்பு மில்ல னென்றுணர்ந் துருவந் தீண்டி 
யயிர்த்தன ணோக்கி மன்னற் காருயி ரின்மை தேறி 
மயிற்குல மனைய நங்கை கோசலை மறுகி வீழ்ந்தாள் 
வெயிற்சுடு கோடை தன்னி லென்பிலா வுயிரின் வேவாள் . 

( இ - ள் . ) குலம் மயில் அனைய நங்கைகோசலை - சிறந்த மயிற்பறவையை 
யொத்த சாயலையுடைய பெண்கள் நாய்கமாகிய கௌசலைப்பிராட்டி , - அயிர்த் 
தனள்- (தசரதன் நிலையைக் கண்டு மனத்திற் ) சந்தேகங்கொண்டவளாய் , உரு 
வம் தீண்டி நோக்கி -( அத்தசரதனது ) உடம்பைத் தொட்டுப்பார்த்து , உயிர்ப்பு 
இலன்-( மூக்கில் ) சுவாசம் வரப்பெற்றிலன் ; துடிப்புஉம் இல்லன் - ( மார்புமுத 
லிய இடங்களில் ) நாடி முதலியன அடித்துக்கொள்ளுதலும் இல்லாமலிருக்கி 
றான் , என்று உணர்ந்து - என்றுகண்டறிந்து , மன்னற்கு ஆர் உயிர் இன்மை 
தேறி - 

- தசர தமன்னவனுக்கு அருமையானஉயிர் நீங்கிவிட்டதென்பதை நிச்ச 
யித்து , மறுகி - மனங்கலங்கி , வீழ்ந்தாள் - கீழ்வீழ்ந்து , வெயில் சுடு கோடை 
தன்னில் என்பு இலா உயிரின் வேவாள் - வெயில் கொளுத்துகின்ற முதுவே 
னிற்காலத்தில் ( அவ்வெயிலிலே அகப்பட்ட ) என்பில்லாத பிராணியைப்போல 
[ புழுப்போல ) த் துடிப்பவளானாள் ; ( எ - று . ) 

மரணமடைந்தநாள் விடியுங்காலத்தில் வந்தியர் முதலியோர் தோத்திரப் 
பாடல்களைப்பாடுதல் முதலிய அரசர்க்கு உரிய மரியாதைகளைச் செய்தும் தசரத 
மன்னவன் எழுந்துவராமலிருக்கவே , அந்தப்புரத்திருந்த மகளிர்கள் மெல் 
லிய சொற்களால் எழுப்பியும் எழுந்திராதது கண்டு அரசனையணுகி நிதானித் 
துப்பார்த்து மூச்சுமுதலிய துயிலுக்கு உரிய குறிகள் ஒன்றும் இல்லாதது கண்டு 
மெல்லமெல்ல மன்னவன் மாணமடைந்திட்டானென்றே அறுதியிட்டு , துய 
ரின்மிகுதியால் மெய்ம்மறந்து அயர்ந்து கிடக்குங் கௌசலையைப்பார்த்துக் கத 
றியழ, அந்தக்கோசலை அவ்வொலியாற் கண்விழித்தெழுந்து அரசனை உற்றுப் 


காண்டம் 


ரு .-- தைலமாட்டுபடலம் 


சகரு 


பார்த்தும் பரிசித்துப்பார்த்தும் மன்னன் மாணமடைந்தானென்றே நிச்சயித்துக் 
கதறிக்கொண்டு புலம்பலாயின ளென்று முதனூலிற் கூறியுள்ளது . துயரத்தி 
னால்வருந்துங் கௌசலைக்கு நல்லவெயிற்காலத்திற் கடுவெயிலிலகப்பட்டுத் துடி 
க்கும் புழுவை உவமை கூறினார் . மயிற்குலம் - மயிற்கூட்டமென்று சொல்வதிற் 
சிறப்பில்லை . பி - ம் : -- உயிர்த்திலன் , உணர்வுமில்லன் , உணர்வுமில்லை . * என . 

சுக .-- கௌசலை புலம்பத்தொடங்குதல் . 
இருந்தவந் தணனோ டெல்லா மீன்றவன் றன்னை யீனப் 
பெருந்தவஞ்செய்த நங்கை கணவனிற் பிரிந்து தெய்வ 
மருந்திழந் தவரின் விம்மி மணிபிரி யாவின் 3 மாந்தி 
யருந்துணை 4 யிழந்த வன்றிற் பெடையென வரற்ற லுற்றாள் . 

( இ - ள் . ) இருந்த அந்தணனோடு எல்லாம் ஈன்றவன் தன்னை ஈன பெரு 
தவம் செய்த நங்கை - என்றும் இருப்பவனாகிய பிரமதேவனோடு எல்லாவுலகங் 
களையும் தந்தருளியவனாகிய திருமாலைப் புதல்வனாகப்பெறுமாறு மிக்க தவஞ் 
செய்த பெண்களிற் சிறந்த கௌசலை , கணவனின் பிரிந்து . கணவனை நீங்கப் 
பெற்று , தெய்வம் மருந்து இழந்தவரின் விம்மி மணி பிரி அரவின் மாந்தி - 
தேவாமிருதத்தை யிழந்தவர்போன்று வருந்தியும் (தன்னுச்சியிலிருக்கும் ) மாணி 
க்கத்தை யிழக்கப்பெற்ற சர்ப்பம் போல - மயங்கியுமிருந்து , (பிறகு ), அரு துணை 
இழந்த அன்றில் பெடை என - (தன்னுடைய ) அருமையான ஆணையிழக்கப் 
பெற்ற பெண்ணன்றிற் பறவைபோல , அரற்றல்உற்றாள் கதறத்தொடங்கினாள் ; 
( எ - று .) - கதறுவதை மேல் ஆறுகவிகளிற் காண்க . 

பர்த்தாவையே தனக்குப் போக்கியமாகவும் அலங்காரமாகவும் எல்லாமுமா 
கவும் பாராட்டித் தன் புதல்வனையும் பிரிந்திருந்த பதிவிரதாசிரோமணியாகிய 
கௌசலை , அந்தக் கணவனையும் இழக்க நேர்ந்ததனால் , அரிதிற்பெற்றுத் தன் 
கைப்பட்ட தேவாமிருதம் கைவிஞ்சிப் போனதுபோலவும் அரவம் தன்னுச்சி 
மாணிக்கத்தையிழந்ததுபோலவும் மிகவும் வருந்தி , துணையையிழந்த அன்றிற் 
பேடுபோலக் கதறலாயின ளென்பதாம் . மணியிழந் தநாகம் வருந்துவதனை 
" அருமணியிழந்தோர் நாக மலமருகின்றது " என்றவிடத்துங் காண்க . பிரம 
தேவன் புராண முனி என்று கூறப்படுவனாதலால் , அவனை இருந்தவந்தணன் 
என்றார் . எல்லாவற்றையும் ஈன்ற கடவுளைப் புதல்வனாகப் பெறுவது பெருந் 
தவத்தின் காரியமென்பது , கூறாமலே விளங்கும் . பி - ம் : -1ஈன்ற . 2 கணவனை , 
3 மாழ்கி . பிறிந்த , பிரிந்த . 

(சு 00 ) 
காச . - இ துமுதல் ஆறுகவிகள் - கணவனை யிழந்த கௌசலையின் புலம்பல் . 


வேறு . 


தானே தானே தஞ்சமி லாதான் 1 றகைவில்லான் 
போனான் போனா னெங்களை 2 நீத்திப் பொழுதென்னா 
வானீர் சுண்டி மண்ணற 3 வற்றி மறுகுற்ற 
மீனே யென்ன மெய்தடு மாறி 5 விழுகின்றாள் , 


சகசா 


கம்பராமாயணம் - 5 


அயோத்தியா 


( இ - ள் .) தஞ்சம் இலாதான் - தாழ்வு இல்லாதவனும் , தகை வில்லான்: - 
பெருமைக்குணமுடைய வில்லையுடையவனுமாகிய மன்னவ்ன் , இப்பொழுது - 
எங்களை நீத்து- , தானே தானே போனான் போனான் - ஒருவியாதியுமில்லாமலே 
தானேயிறந்திட்டான் , என்னா- என்றுகூறி , --வான் நீர் சுண்டி -வானினின்று 
பெய்யும் மழைநீரும் இன்றி, மண் அறவற்றி- பூமியிலும் ( தான் வாழும்நீரும் ) அடி 
யோடு வற்றியதனால் , மறுகுற்ற - நிலைதடுமாறிய , மீன் எ என்ன - மச்சம் போல , 
மெய் தடுமாறி விழுகின்றாள்.உடம்பு தடுமாறி விழுகின் றவளானாள் , ( கௌசலை ). 

நீர் வாழுயிரான மச்சத்துக்கு வானீரில்லாவிடினே நீர்வாழ்வது வருத் 
தமாயிருக்கும் ; அவ்வானீரில்லாமையோடு தான் வாழ்கின்ற நீரும் மாறினால் 
நீர்வாழுயிரான அம்மீன் தடுமாறுவதுபோல , இராமபிரானைப் பிரிந்ததனால் ஏற் 
கவே வருத்தமுற்றிருந்த கௌசலை இப்போது தான் வாழிடமான கணவனையும் 
இழந்ததனால் மனங்கலங்கித் தடுமாறினளென்று உவமானப்பொருத்தங்காண்க. 
சுண்டி வற்றி என்ற செய்தெனெச்சங்கள் , - தாரணப்பொருளன . முதலடியில் 
தக்வில்லான் என்ற பாடத்துக்கு- இராமனைக் காட்டிற்கு அனுப்பியதனால் தகுதி 
யற்றவனாகிய மன்னவன் , தஞ்சம் இலாதான் - தன்னைக்காப்பவர் இல்லா தவனாகி , 
தானே தானே போனான் போனான் - தானே தற்கொலை செய்துகொண்டாற்போல 
இறந்திட்டான் என்று பொருள்காண்க . அவலத்தினால் , தானே தானே போ 
னான் போனான் என்ற அடுக்குக்கள் வந்தன . சிலபிரதிகளில் முறையே வடித் 
தாழ் ” ( சுஎ) “ நோயும் ” ( சுசு ) என்ற பாடல்கள் இருக்க, அவற்றின்பின் - இப் 
பாடல்காணப்படுகின்றது . பிம்: - நீக்கி . வற்றா, வற்ற . 4 போல . 5 மெலி 
கின்றாள் : 

( சு 0 க ) 
சுரு . 1 ஒன்றா நன்னாட் டுய்க்குவ ரிந்நாட் டுயிர் காப்பா 

2 ரன்றே மக்கட் பெற்றுயிர் வாழ்வார்க் 3 கவ + முண்டே 
யின்றே வந்தீண் டஞ்ச லெனாதெம் மகனென்பான் 
கொன்றா னென்றே தந்தைபை யென்றாள் குலைகின்றாள் . 

( இ - ள் .) இ நாட்டு உயிர் காப்பார் - இந்தநாட்டிலே பிராணிகளைப் பாது 
காப்பவராகிய அரசர் , ஒன்று ஆ - ஒருதலையாக , நல் நாடு -வானுலகத்து நாட்டி 
லும், உய்க்குவர் அன்றே - அரசு செலுத்துவார்களன்றோ ; (மேலும் ) , மக்கள் 
பெற்று உயிர்வாழ்வார்க்கு உயிருடன் வாழ்ந்திருந்து மக்களைப்பெற்ற மானுடர் 
க்கு , அவம் உண்டு - நல்லுலகமில்லா துபோவது நேர்படுமோ ? ( நேராதென் 
றபடி ) ; ( ஆயினும் ), எம்மகன் என்பான் - எமது மகன் , இன்றுஏ ஈண்டு வந்து - 
( அரசன் உயிர்போவதாயிருந்த ) இன்றைத் தினமே இங்குவந்து , அஞ்சல் எனாது 
( யான் பிரிந்து சென்றிட்டேனென்று என் பிரிவுத்துயருக்கு ) அஞ்சவேண்டா 
( யான் வந்திட்டேன் ) என்று சொல்லாமையால் , தந்தையை- தன் தந்தையாரை , 
கொன்றான் அன்றே - உயிர் நீங்குமாறு செய்தானன்றோ? என்றாள் - என்று 
( கௌசலை ) வாய்விட்டுக் கதறுபவளாய் , குலைகின்றாள் - ( துயரத்தினால் ) நடுங் 
குபவளானாள் ; ( எ - று .) 


காண்டம் 


ரு .--- தைலமாட்டுபடலும் 


சகஎ 


* இந்தக்கோசலநாட்டில் அரசுபுரியும் மன்னவர் மறுமையில் வானுலகத் . 
தும் அரசுபுரிவாரேயன்றித் தீக்கதிக்கட் செல்லார், மேலும் புதல்வரைப்பொற் 
றோர்க்குத் தீக்கதியில்லை யென்பதும் நூல்களிற் பிரசித்தம் ; ஆகவே , தசரதமன் . 
னவர் நற்கதி சேர்ந்தாரோ இல்லையோ என்ற கவலையில்லை ; ஆயினும் , தீக்கதி 
யிற் புகாது : காப்பவனென்று பிரசித்தனான அந்தஎன துகுமாரன் மன்னர் 
பெருந்துயாடைந்து சாகின்றநிலையைச் சார்ந்தபோது கிட்டிவந்து அஞ்சாதே , 
என்று சொல்லாமல் அம்மன்னவரை உயிரொழியுமாறு செய்தானே ! இதுவே 
என் துயரத்தை , மிகுவிக்கின்ற தென்று சொல்லிக் கௌசலை புலம்பின்ளென்க. 
ஒன்றோஎன்ற பாடத்தில் , முன்னிரண்டடிகட்கு- ( புத்திரராற்பெறும் ) பயன் 
ஒன்றுதானோ? ( ஒன்றன்று : பலவாகும் ) ; புத்திரர் தம்மைப் பெற்றோரை நற் 
கதியிற்சேர்ப்பார்: இம்மையிலும் ( பெற்றோரிருக்குமளவும் ) அவரைப்பாதுகாப் 
பாரன்றோ? ஆதலால் , மக்களைப்பெற்றார்க்கு அவமுண்டோ? என்றும் உரை 
க்கலாம் . பி - ம் : -- ( ஒன்றே. 2 அன்றேல் . 3 அறம் . 4உண்டோ . எனாதே , எனா 
தென் : என்றே , அந்தோ , அன்றோ. 

(காஉ ) 
காசா . நோயும் மின்றி நோன்கதிர் வாள்வே 2 லிவையின்றி 

மாயுந் தன்மை மக்களி 4 னாலோ மறமன்ன 
5 னேயுஞ் ஞெண்டு மிப்பியு மாகங் கனிவாழை 
வேயும் போன்றா னென்று மயங்கா விழுகின்றாள் . 

( இ - ள் . ) நோய் உம் இன்றி - ( மரணமடைதற்குஏதுவான உடற் ) பிணி 
யால் இறத்தலும் இல்லாமல் , நோன் கதிர் வாள் வேல் இவை இன்றி 
சிறந்த ஒளியையுடைய வாட்படை வேற்படை என்ற இவைகளால் இறத்த 
லும் இல்லாமல் , மாயும் தன்மை - மாணத்தையடையக்கூடியநிலை, மக்களி 
னால் ஓ - பெற்ற புத்திரரால் நேர்வதோ? (இது என்ன அநியாயம் ! ! ) மறம் 
மன்னன் - வலிமையையுடைய தசாதமன்னவன் , - ஏயும் ஞெண்டு உம் - 
பொருந்திய நண்டும் , இப்பிஉம் - முத்துச்சிப்பியும் , ஆகம் கனி வாழை (உம் ) - 
தன்னிடத்துக் கனியைக் கொண்ட வாழையும் , வேய் உம் - மூங்கிலும் , போன் 
றான் - ( கொண்ட கருவினால் அழிவதுபோல ) ஆனான் , என்று - ; மயங்கா 
மயங்கி , விழுகின்றாள் - வீழ்பவளும் ஆனாள் ; ( எ- று . ) 

"உலகத்திலே நோயால் இறப்பது என்பது , மாந்தர்கட்கு இயற்கை : 
மன்னவர்க்கோ முனைமுகத்துச்சென்று வில்வாள் முதலிய படைக்கலங்களால் 
இறத்தல் சிறந்ததாம் : இவ்விருவகையானும் அல்லாமல் தன்மகன் மூலமாக 
( மகனைப்பிரிந்த காரணமாக ) இந்தத்தசரதமன்னவனுக்கு மரணம் நேர்ந்ததே ! 
என்று புலம்பின ளென்க . படைக்கலத்தால் இறந்துபடுதலே மன்னவர்க்குச் 
சிறப்பாதலால் , அங்ஙனம் படைக்கலத்தால் இறவாது அரசகுலத்தவர் நோயால் 
ஒருகால் இறந்துபடினும் அம்மன்னவரை அந்தணர் தருப்பையிற்கிடத்தி 
வாளாற் போழ்ந்து போரிலிறந்தவர் புக்க உலகம் புகுக என்று கூறுதலும் மா 
பாயிருந்த தென்பதை , “ மன்னர் , கோய்ப்பால்விளிந்தயாக்கைதழீஇக், காதன் 

53 


܂ܐ 


சகம் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


மறந்தவர் தீதுமருங்கறுமா, ரறம்புரிகொள்கை நான்மறை முதல்வர் , திறம்புரி 
பசும்புல் : பரப்பினர்கிடத்தி , மறங்கந்தாக நல்லமர் வீழ்ந்த , நீள் கழன் மறவர் 
செல்வுழிச் செல்கென , வாள்போழ்ந்தடக்கலுமுய்ந்தனர் " என்ற புறநானூற் 
றாலும் , “ கொற்றங்கொண்டு குடிபுறங்காத்துச், செற்றத்தெவ்வர் தேயந்தம 
தாக்கியுந் , தருப்பையிற்கிடத்தி வாளிற் போழ்ந்து , செருப்புகன் மன்னர் செல் 
வழிச்செல்கென , மூத்துவிளித லிக்குடிப் பிறந்தோர்க்கு , நாப்புடைபெயராது 
நாணுத்தகவுடைத்தே என்ற மணிமேகலையாலும் உணர்க . ஞெண்டு முதலிய 
வற்றினின்று தோன்றுங் கரு அவற்றையழிக்கு மென்பது பிரசித்தம் ; இதனை , 
நண்டுசிப்பிவேய்க தவி நாசமுறுங் காலத்துக் , கொண்ட கருவழிக்குக் 
கொள்கை போல் என்றதனாலும் அறியலாம் . காயும் புள்ளிக்கர்க்கடநாகக் கனி 
வாழை என்றபாடத்திற்கு - கர்க்கடமும்நாகமும் என்பவை கருவினாற்சாதலை 
ஐதிகவுவ்மானமெனவும் , வாழையும் வேயும் பிரதியட்சவுவமானமெனவுங் கூறி 
னாரு முளர் . நாகம் கொண்ட கருவினால் இறத்தல் ஐதிகமாகவும் வழங்குவதாகத் 
தெரியவில்லை : ஆதலால் , கனிவாழைநாகம் எனக்கூட்டிக் கனியாதற்கு உரிய 
வாழைமாமென்னலாம் : நாகம் - நகம் என்பதன் நீட்டல் : நகம் - மரமென்க . 
இனி , நாகம் - நாகம்போற் கொட்டினார்க்குவருத்தத்தை யுண்டாக்கக்கூடிய 
விருச்சிகமென்பாருமுளர் . பி - ம் : - 1 அன்றேல் , அன்றி . 2 அன்றி . 3 செல்வம் . 
4 ஆக , ஆம் , ஆகி . 5 காயும் , புள்ளிக்கற்றடம் , புள்ளிக்கற்றடி , மயங்கி . (சுஈ) 
கஎ . வடித்தாழ் கூந்தற் கேகயன் மாதே. மதியாலே. 

பிடித்தாய் வையம் பெற்றனை பேரா வரமின்னே 
முடித்தா யன்றே மந்திர மென்றாண் முகில்வாய்மின் 
றுடித்தா லென்ன மன்னவன் மார்பிற் றுவள்கின்றாள் . 

( இ - ள் . ) முகில்வாய் மின் துடித்தால் என்ன மன்னவன் மார்பில் துவள் 
கின்றாள் - முகிலினிடத்து மின்னல் துவள்வதுபோலத் தசரதமன்னவன் மார் 
பிலேகிடந்து ( துயரத்தால் ) துவள்பவளாகிய கோசலை , ( கைகேயியைப்பார்த்து ), 
வடி தாழ் கூந்தல் கேகயன் மாதே - அழகு பெற்றுத் தொங்குகின்ற கூந்தலை. 
யுடைய கேகயவரசன் புதல்வியே ! மதியாலே- (உன் ) புத்திவல்லமையாலே , 
யம் பிடித்தாய் - பூமியைக் கைப்பற்றிக்கொண்டாய் ; ( அங்ஙனம் கைப்பற்று 
மாறு ), பேரா வரம் பெற்றனை - மாறு சொல்லமுடியாத வரத்தை யடைந் 
தாய் ; இன்னே மந்திரம் முடித்தாய் அன்றே - இப்போதே உன் ஆலோசனையை 
முடித்தாயல்லவா ! என்றாள் - என்றும் கூறினாள் ; ( எ - று .) 

கௌசலை தசரதன துமார்பில் வீழ்ந்து புரண்டு புலம்பும்போது கைகேயி 
இருந்தாளைப் பார்த்து , அடி ! கைகேயி ! நீ நல்லதந்திரஞ்செய்து மாறு கூற 
முடியாத வரமென்ற ஒன்றைப்பற்றி இராச்சியத்தைக் கைப்பற்றி எடுத்தகாரி 
யத்தை நன்குமுடித்தாய் என்று அரசன் இறப்பதற்குக்காரணம் அவளென்பது 
படக் குத்துப்பாடாகக் கூறினளென்க. வால்மீகிராமாயணத்தில் கௌசலை 
புலம்பும்போது மன்னவனது தலையைத் தன்மடிமேல் 

வைத்துக்கொண்டு. 


வை 


உன் 

" இராச்சி 
காண்டம் .-- தைலமாட்பேடலம் 
யுடையவளே ! பிடிவாதமாக இருந்து உன்முயற்சியை நிறைவேற்றிக்கொ 
யம் 

முழுவதையும் உன் தலையிற்றானே கட்டிக்கொண்டு அனுபவிப்பாய் என் 
பது முதலாகக் கூறுமாற்றைக் காணலாம் . வடிதல் - அழகுபெறுதலென்னும் 
பொருளதாதலை " வடுவின்று வடிந்தயாக்கையன் என்ற புறநானூற்றாலும் 
அறியலாம் . 

(சுச ) 
சுவு. அருந்தே ரானைச் சம்பர னைப்பண் டமர்வென்றா 

யிருந்தார் வானோருன்னரு ளாலே யினி1 தன்னார் 
விருந்தாகின்றா யென்றனள் வேழத் தாசொன்றைப் 
2பிரிந்தா ரன்பிற் றாழ்பிடி யென்னப் 4 பிரிவுற்றாள் . 
(இ - ள் . ) வேழத்து அரசு . ஒன்றை - ஒப்பற்ற அரசயானையை பிரிந்து , 
ஆர் அன்பில் தாழ் - நிறைந்த அன்பினால் மனந்தளர்கின்ற , பிடி என்ன - பெண் 
யானைபோல , பிரிவு உற்றாள் .- ( கணவனைப் ) பிரிந்த கௌசலை , - அரு தேரானை 
சம்பரனை - (தன்னைத்தொடர்ந்து வெல்லுதற்குக்கூடாத ) அருமையான தேரிற் 
சென்று பொருத சம்பராசுரனை , பண்டு முற்காலத்து , அமர் வென்றாய் . 
போரில் வென்றவனே ! உன் அருளால்ஏ வானோர் இனிது இருந்தார் - உன் 
னுடைய கருணையினாலே தேவர்கள் ( அந்தச் சம்பராசுரனால் தமக்கு உண்டா 
யிருந்த வருத்தம் நீங்கிச் ) சௌக்கியமாக ( இப்போது ) இருக்கின்றார்கள் ; அன் 
னார் விருந்து ஆகின்றாய் - ( அப்படி உன்னாலே உபகாரம்பெற்ற அத்தேவர் 
கட்கு ) விருந்தினனாகின்றாய் , என்றனள் - என்றுங் கூறினாள் ; ( எ - று . )) 

வானவர்கள் உன்னால் நன்மையடைந்து தம்மரசு நிலைநிற்பத் தாம் 
தம்முடைய இடத்தில் இனிதாக இருக்க , அத்தேவர்கட்கும் உதவும் - வல்லமை 
யுள்ள நீ இவ்வுலகத்திற்றானே இனிதிராமல் அவ்வானுலகத்தார்க்கு விருந் 
தாகச் சென்றாயோ ? என்று புலம்பினாள் கௌசலை யென்க . பி - ம் : -1இந்தாள் . 
2 பெருந்தாளன் பில் . சூழ் . புரள்கின்றாள் . 

( சுரு ) 
வேள்விச் செல்வந் துய்த்திகொன் மெய்ம்மைத் துணையின்மைச் 
2 சூழ்வுச் செல்வந் துய்த்திகொ றோலா மனு நூலின் 
4 வாழ்வுச் செல்வந் துய்த்திகொன் முன்னென் றனள்வானோர் 
கேள்விச் செல்வந் துய்க்க வயிற்றோர் 6 கிளை தந்தாள் . 

( இ - ள் .) வானோர் - தேவர்களும் , கேள்வி செல்வம் - வேதத்தின் செல் 
வமாகிய பரம்பொருளை, துய்க்க -( கண்ணாற் கண்டு ) அனுபவிக்கும்படி , வயிற்று - 
(தன் ) வயிற்றினிலிருந்து , ஓர் கிளை - ஒப்பற்ற புதல்வனை, தந்தாள் - 

, பெற்றவ 
ளாகிய கௌசலை , - ( இறந்த மன்னவனைக்குறித்து ), முன் - முன்னே ( நீ செய் 
துள்ள ), வேள்வி செல்வம் - யாகங்களின்பயனை , துய்த்திகொல் - அநுபவிக்கச் 
சென்றாயோ ? மெய்ம்மை சத்தியத்தை மேற்கொண்ட 

சத்தியத்தைமேற்கொண்டதனாலாகிய , துணை 


# 20 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


இன்மை சூழ்வு செல்வம் - ஒப்பற்றதாய்ச் சூழ்தலையுடைய பயனை , துய்த்தி 
கொல் - அநுபவிக்கச்சென்றாயோ ? தோலா மனு நூலின் வாழ்வு செல்வம் 
இழிவுபடுதலில்லாத மனுதருமசாத்திரத்தின் முறைப்படியே வாழ்தலாலான் 
பயனை ? துய்த்தி கொல் - ; என்றனள் - என்று புலம்பலானாள் ; ( எ- று .) 

வேள்விசெய்தல் சத்திய மேயுரைத்தல் மனுமுறைப்படியொழுகுதல் என்ப 
வற்றை முன் மேற்கொண்டிருந்தாயாதலால் , அந்த வேள்விப்பயனையோ, 
அல்லது சத்தியத்தின் பயனையோ, அன்றி மநுதருமசாத்திரப்படி நடந்த தன் 
பயனையோ அநுபவிக்குமாறு சென்றாய்போலு மெனப் புலம்பினள் கௌசலை 
யென்க . “ யாருஞ்செய்யாதயாக மிவன் செய்துமறந்த என்று அரசியற்படலத் 
திற் கூ றியதனால், தசரத்சக்கரவர்த்தி பலவகையாகங்களையும் இயற்றியுள்ளா 
னென்பது , பெறப்படும் . பலருதி என்று வேதத்திற்கு வடமொழியில் ஒரு 

பார்தலால் , அச்சொல்லின் மொழிபெயர்ப்பாக கேள்வி . என்றார் : கேள்வி 
யென்பது வேதமென்ற பொருளில் வருதலை கெடுவில் கேள்வியு ணடுவாகுத 
லும் ” என்ற பரிபாடலிலும் காண்க . செல்வம் - பூமியினுள்ளே மறைந்து 
கிடக்கும் நிதிபோல வேதத்தின் உட்பொருளாய் மறைந்திருக்குங் கடவுள் . 
கிளை என்ற சொல் -கிளை எருள் ஒருவனாகிய மக் னென்ற பொருளைத் தந்தது . 
பி - ம் : -1 இன்பம் . 2 சூழி , சூழ்வின் . 3 நூலால் . 4 வாழிச் சமன் . 6 கிரி . ( சுசு ) 
எ0.- கோசலையும் சுமித்திரையும் புலம்புகையில் , மற்றைத் 

தேவிமார் திரண்டுவந்து புலம்புதல் . 


வேறு . 


ஆழி வேந்தன் பெருந்தேவி பயன்ன பன்னி யழுதாற்றத் 
தோழி யன்ன சுமித்திரையுந் துளங்கி யேங்கி யுயிர்சோர 
வூழி 2 திரிவ தெனக்கோயி லுலையும் வேலை மற்றொழிந்த 
மாழை 3 யுண்கட் டேவியரு மயிலின் குழாத்தின் வந்திரைத்தார் . 

( இ - ள் .) ஆழி வேந்தன் - பெரு தேவி - ஆஞ்ஞாசக்கரத்தைக்கொண்ட 
தசரதமன்னவனது தேவிமாருள் மூத்தவளாகிய கௌசலை ,- அன்ன பன்னி 
அவ்வாறான சொற்களைச் சொல்லி , அழுது அரற்ற - புலம்பிக் கதற ,- ( அப் 
போது ) , தோழி அன்ன சுமித்திரை உம் - ( அந்தக் கௌசலாதேவிக்குத்) 
தோழிபோல்பவளான சுமித்திராதேவியும் , துளங்கி ஏங்கி உயிர் சோர - மனம் 
வருந்திப் புலம்பி உயிர் தளர்ந்திருக்க ( மூர்ச்சித்திருக்க ) , - ஊழி திரிவது என 
கோயில் உலையும் வேலை - யுகம் முடிவதுபோல அரண் -மனை ( நிலைமாறி ) வருத்த 
மடைந்த அப்பொழுது , ஒழிந்த மாழை உண் கண் தேவியர் உம் - மற்றுமுள்ள 
வரான மாவடுவையொத்து மையுண்டகண்களையுடைய தேவிமார்களும் , மயி 
லின் குழாத்தின் வந்து - மயிற்பறவைகளின் கூட்டம் போலத் திரண்டுவந்து , 
ரைத்தார் - பேரொலியுண்டாகுமாறு அழுதார்கள் ; ( எ - று .) -- மற்று - அசை . 


காண்டம் , 


8.--- தைல்மாட்டுபடலம் 


-# 2A 


கீழ்க் கோசலை புலம்பியதைக்கூறி , அவளுடனே சுமித்திரையும் தோழி 
போல் : அழுது உயிர் சோர்ந்தாளெனச் சுமித்திரை கோசலையுடன் புலம் 
பியதை முன்னிரண்டடிகளாற் கூறினார் ... இதுவரையிற் பெருமகிழ்ச்சியுட 
னிருந்த மன்னவன துகோயில் - இப்போது. அந்நிலைமாறியதனால் , ஊழிதிரி 
வதெனக் கோயிலுலையும் வேலை என்றது . பி - ம் : - 1 அனைய. 2பேர்வது. ஒண் . 
எக .-- திரண்டதேவியர் சககமனஞ்செய்யுமாறு மனவுறுதி கொள்ளுதல் . 
துஞ்சி னானைத் தம்முயிரின் றுணையைக் கண்டார் துணுக்கத்தா 
னஞ்சு 1 நுகர்ந்தாரெனவுடல் நடுங்கா நின்றா ரென்றாலு 
மஞசி யழுங்கி விழுந்திலரா லன்பிற் றறுகண் பிறிதுண்டோ 
வஞ்ச மில்லா மனத்தானை வானிற் றொடர்வான் மனம்வலித்தார் . 

( இ - ள் . ) ( அங்ஙனம் அரற்றிய அம்மங்கைமார்) , - துஞ்சினானை தம் உயிரின் 
துணையை - இறந்துபட்ட தமதுஉயிர்க்குத் துணைவனான ( கணவனான ) அத் 
தசரதமன்னவனை , கண்டார் - ( கண்ணாற் ) கண்டு , துணுக்கத்தால் - ( யனத் 
தில் தோன்றிய ) அச்சத்தினால் , நஞ்சு நுகர்ந்தார் என - விஷத்தை யுண்டவர் 
போல , உடலம் நடுங்காநின்றார்- தம்முடம்பு நடுங்கப்பெற்றார் : என்றால் உம்-, 
வஞ்சம் இல்லா மனத்தானை -வஞ்சனைக்குணம் சிறிதும் இல்லாத ( சுத்தமான ] 
மனத்தையுடைய அந்தத்தசரதனை , வானில் தொடர்வான் - வானுலகத்திலும் 
தொடர்ந்து செல்லும்படி , மனம் வலித்தார் - நெஞ்சிற்குள் உறுதிசெய்து 
கொண்டவராய் , அஞ்சி . அழுங்கி விழுந்திலர் - மேன்மேலும் அச்சமும் மனத் 
துயரமும் மிக்கு மூர்ச்சித்துவிழுந்திலர் ; அன்பில் தறுகண் பிறிது உண்டு ஓ 
அன்பைக்காட்டிலும் கொடியது வேறொன்று உண்டோ? ( இல்லையென்றபடி ) . 
தம்கணவன் 

இறந்துவிட்டானென்பதைக் கேள்வியுற்றதும் அரற்றிக் 
கொண்டு திரண்டு வந்தவரான அந்தத்தசரதனுடைய மற்றைத்தேவிமார் 
- இறந்தகணவனைக் கண்ணாற் கண்டதும் முதலில் நஞ்சுண்டவர்போல் நடுக் 
கம் மிகப்பெற்றாராயினும் , பிறகு சககமனஞ்செய்து கணவன்புக்கவுலகத்துக் 
குத் தாமும் போய்விடுவதாகத் தம்நெஞ்சில் உறுதி கொண்டதனாற் பின்னும் 
அஞ்சியழுங்கி மூர்ச்சியாதவராயின ரென்க . தம்கணவனை வானில் தொடரு 
மாறு 

மனம் வலித்ததற்குக் காரணம் - தம்கணவனிடத்து அத்தேவியர் கொண் 
டிருந்தபோன்பே யென்பார் , அன்பிற்றறுகண் பிறிதுண்டோ என்றார் . தம் 
முயிரையும் விடுமாறு அன்பு தூண்டுவதனால் , அந்த அன்பு, தறுகண்மையுடைய 
தாகும் . - வஞ்சமில்லா மனத்தானை வானிற்றொடர்வான் மனம் வலித்தார் என்ற 
வாக்கியத்தை அன்பிற்றறுகண்பிறி துண்டோ என்ற வாக்கியஞ் சமர்த்தித்து 

ன்றது ; தொடர்நிலைச் செய்யுட்குறியணியாம் .-- பி - ம் : - கவர்ந்தாலென் , 
காந்தாலென , , நுகர்ந்தாலென , நுகர்ந்தாரன்று. உடலும் ; நடுங்குகின்றார் . 
4 அஞ்சி. தொடர்வாமெனுமனத்தரர். 

( சு 0 அ ) 
இதுவும் அடுத்த கவியும் - மகளிர் அங்குத்தானே 

சூழ்ந்திருத்தலின் வருணனை. 
அளங்கெர் ளௗக்க ரிரும்பரப்பி லண்ட ருலகி லப்புறத்தில் 
2 விளங்கு மாதர் கற்பினா பரிவரின் யாரே யென்நின்றார் 
களங்க நீத்த 4 மதிமுகத்தார் கோன வெள்ளங் கால்கோப்பத் 
துளங்க லில்லாத் தனிக் குன்றிற் றொக்க மயிலிற் சூழ்ந்திருந்தார் . 


எ 2 , 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் .) அளம் கொள் அளக்கர் இரும் பரப்பில் -உப்பளத்தைக்கொண்ட 
கடலாற் சூழப்பட்ட பெரிய பூமி முழுவதிலும் , அண்டர் உலகில் - சுவர்க்கலோக 
த்திலும் , அப்புறத்தில் - ( அதற்கும் ) அப்பாற்பட்ட மகர்லோகம் முதலிய இம் 
ங்களிலுமுள்ள , விளங்கும் மர்தர் கற்பினார் . ( கற்புவிளங்கும் மாதரார் ) - கற்பு 
டன் விளங்குகின்ற , மகளிர் , இவரின் - இம்மங்கைமாரைக்காட்டிலும் , யார்எ 
யாவர்தாம் உளர் ? என - என்று சொல்லுமாறு , நின்றார் ( கற்பினால் மேம்பட்டு ) 
இருப்பவார்கிய , களங்கம் நீத்த மதி முகத்தார்- களங்கமற்ற சந்திரனையொத்த 
மகளிர் , கானம் வெள்ளம் கால் கோப்ப - காட்டுந் தியின் வெள்ளம் மலையி 
னடிப்பகுதியெங்கும் கவிந்து கொள்ள , துளங்கல் இல்லா தனி குன்றில்- அசை 
தலில்லாத ஒப்பற்ற மலையிலே , தொக்க - கூடியிருந்த , மயலின் - மயிற்பற 
வைகள் போல் , சூழ்ந்திருந்தார்-( அவ்வரண்மனையில் )திரண்டிருந்தார்கள். ( எ - று . ) 

அத்தசரதனுடைய தேவிமார் கணவனைப்பிரிந்து இவ்வுலகிலிருக்க மன 
மில்லாமல் கணவனுடன் சககமனஞ்செய்து உயிர் துறக்கக் கருதியதனால் , 
அம்மகளிர் இவ்வுலகிலும் மேலுலகத்தும் தம்மோடொத்தவர் எவருமில்லாத 
பெருங்கற்பினரெனப்பட்டார் . அவர்கள் ஒருங்கே அவ்வரண்மனையில் திரண் 
பதற்கு , மலையிற்றொக்கமயிற்குழாத்தை உவமை கூறினார் . மயில் தொகுதற்குக் 
காரணங் கற்பிக்கவேண்டி கானவெள்ளங் கால்கோப்ப என்றார் . தசரதமன்ன + 
வினைச் சூழ்ந்திருந்த மகளிர்க்கு மலையிற்றொக்க மயில் உவமையெனக் கொள் 
வாருமுளர் , கானம் - காடு ; கான வெள்ளமெனவே , காட்டியாற்றின் வெள் 
ளமாயிற்று . இனி , அவர்கள் புலம்புவ துபற்றி , கானவெள்ளங் கால்கோப்ப 
பலாக்கணப்பாடல் எங்கும் நிறைய எனினுமாம் . அளத்தற்கு அருமையானது 
என்ற காரணம்பற்றி , கடலுக்கு அளக்கரென்று பெயர் . பி - ம் : - உலகிற்கு . 
2 இளங்கண் . 3 இவரின் யாவரெனநின்றார் , இவரினினியாரெனநின்றார் , 
இவரில் யாரே யென்கின்றார் , வினவில்யாவ ரென்கின்றார் . முகத்தினார் . 
காண . வரையில் . 

( சுகை ) 
எங .. கைத்த சொல்லா லுயிரிழந்தும் புதல்வற் 2 பிரிந்தும் 
கடையோட , மெய்த்த வேந்தன் றிருவுடம்பைப் பிரியா தழுது 
4 விட்டிலராம் , பித்த மயக்காஞ் சுறவெறியும் பிறவிப் பெரிய கடல் 
கடக்க, வய்த்து மீண்ட நாவாயிற் றாமும் போவா சொக்கின்றார் . 

( இ - ள் . ) புதல்வன் பிரிந்து உம்-- புதல்வனைப் பிரிந்தும் , கைத்த சொல் 
லால் உயிர் இழந்து உம்- மனம் வெறுக்குமாறு உள்ள ( கொடிய ) சொல்லினாலே , 
( தன் ) உயிரே நீங்கப்பெற்றும் , கடையோட மெய்த்த - ( தன் ) இறுதிக்காலம் 
வரையிலும் சத்தியத்தையே மேற்கொண்ட , வேந்தன் 

தசரதமன்ன 
திருவுடம்பை - உடலை , மிரியாது - விட்டுப்பிரியாமல் , அழுது விட்டிலர்-- அழு 
தவண்ணம் பற்றிக்கொண்டிருந்தார் . ( அவர்கள்) , - பித்த மயக்கு ஆம் சுடிவு 
எறியும் பிறவி பெரிய கடல் கடக்க உய்த்து- ( மண் பொன் முதலியவற்றில்) 
பித்துக்கொள்வதற்குக் காரணமாகிய மாயையென் னுஞ் சுறாமீன்கள் சஞ்சரிக் 


னவனது , 


காண்டம் 


ரு .-- தைலமாட்பேடலம் 


" 


கின்ற பிறப்பாகிற பெரியகடலைக் கடக்குமாறு செலுத்தி , மீண்ட - மீண் 
டுள்ள, நாவாயில் - மரக்கலத்திலே, தாம் உம் போவார் - தாமும் போகப்போ 
கின்றவர்களை , ஒக்கின்றார் - ஒத்திருந்தனர் ; ( எ - று .) 

தான் உயிர் நீங்குமளவும் சத்தியந்தவறக்கூடாதென்ற நோன்பை மேற் 
கொண்டு அதனாற் கைகேயியின் வன்சொல் கேட்டுப் புதல்வனைப் பிரிந்து உயிரி 
ழந்த மன்னவ னென்பது , கைத்த சொல்லால் ... மெயத்த வேந்தன் ” என்ப 
தனால் விளக்கப்பட்டது . மயக்கு மாயையென்பன - பரியாயச் சொற்கள் . 
நிலையற்றனவும் சாரமற்றனவுமான உலகத்துப்பொருள்களை நிலையுள்ளனவும் , 
சாரமுள்ளனவும் போலத் தோற்றுவித்துப் பொருள்களைப் பெறவேணுமென்ற 
ஒர் பித்துத்தன்மையை: நெஞ்சில் தோற்றுவித்தலால் ,மாயையை, பித்தமயக்கு 
என்றார் . பித்த - மித்துத்தன்மையைக் கொண்ட குறிப்புப் பெயரெச்சம் . கட 
லில் அகப்பட்டவரைச் சுறாமீன்கள் கொன்று தின்பது போலப் பிறவியில் 
அகப்பட்ட ஆன்மாக்களை மாயையென்பது ஈடேறவொட்டாமல் அழிப்பதனால் 
அம்மாயை சுறவு என உருவகஞ் செய்யப்பட்டது . தசரதனது அவ்வுடல் 
அவன் பிறவியைக்கடந்து மீளாவுலகஞ்சேர்தற்குச் சாதனமாக இருந்ததனால் , 
அது பிறவிக்கடலைக் கடக்கவுய்த்த நாவாயாக உருவகஞ்செய்யப்பட்டது . அவ் 
வடலத்தைத்தழுவிச் சககமனஞ்செய்து அரசன் புக்கவுலகம் தாமும் புகப்போ 
கின்றவராதலின் , அம்மகளிரை நாவாயிற்றாமும் போவாரொக்கின்றார் எனக் 
குறித்தார் ; தற்குறிப்பேற்றவணி . இங்குக்கூறப்பட்டவர் பட்டமகிஷியரை 
யொழிந்த மற்றையோராவர். பி - ம் : - " இழந்து . 2 பிரிந்து , பிரியார்பற்றி . 
விட்டிலார் . மயக்கச் மயக்கிற. நீண்ட நாவாயின்றாமே . 

( காக ) 
எச . - இங்ஙனம் இருக்கச் சுமந்திரனாற் செய்தியுணர்ந்து 

வசிட்டமுனிவன் வருதல் . 
மாத ரார்க ளறுபதினாயிரரு முள்ளம் வலித்திருப்பக் 
கோதில் குணத்துக் கோசலையு மிளைய 2 மாதுங் குழைந்தேங்கச் 
சோதி மணித்தேர்ச் சுமந்திரன் சென் றாசன் றன்மை சொலவந்த 
வேத முனிவன் விதி செய்த வினையை நோக்கி விம்முவான் . 

( இ - ள் . ) மாதாார்கள் அறுபதினாயிரர் உம் - ( தசா தமன்னவனது மனைவி 
மார்களாகிய ) அறுபதினாயிரம்மாதரார்களும் , உள்ளம் வலித்து இருப்ப - ( சக 
கமனஞ்செய்வது என்று )மனத்தில்உறுதிகொண்டிருக்க,- கோது இல் குணத் 
கோசலை உம் இளைய மாது உம் குழைந்து எங்க - குற்றமற்றகுணத்தையுடைய 
கௌசல்யாதேவியும் இளைய தேவியாகியசுமித்திரையும் மனமிளகிச் சோரவும் , 
சோதி மணி தேர் சுமந்திரன் - ஒளிபொருந்திய மணிகள் பதிக்கப்பெற்ற தே 
ரோட்டுஞ்சாரதியாகிய சுமந்திரன் , சென்று - , அரசன் தன்மை . சொல் 
தசரதமன்னவன் இறத்துப்பட்டநிலைமையைத் தெரிவிக்க, வந்த , - ( தன்னிருப் 
பிடத்தினின்று அரசன் இறந்துள்ள இடத்துக்கு ) வந்த , வேதம் முனிவன் 


சஉச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


வேதம் வல்ல இருடியாகிய - அந்த வசிஷ்ட முனிவன் , விதி செய்த வினையை 
நோக்கி - ஊழ்வினைக்குரிய கடவுள் செய்த செயலைக் குறித்து , விம்முவான் 
வருந்துவானானான் ; ( எ - று . ) 

சுமந்திரன் செய்தி அறிவிக்க, வசிட்டன் அங்குவந்து மன்னவனுக்கு நேர் 
ந்தநிலையைக் கண்கூடாகக்கண்டு தானும் மனம் வருந்தலானானென்க . இவ்விஷ 
யம் ஸ்ரீவால்மீகத்திற் காணப்படவில்லை. பி - ம் : - பதினாயிரர்தம் . மானும் . 

எரு . - வசிட்டழனிவன் வருந்துதல் . 
வந்த முனிவன் வரங்கொடுத்து மகனை நீத்த வன்கண்மை 
யெந்தை 3 தீர்ந்தா னெனவுள்ளத் தெண்ணி யெண்ணி யிரங்குவா 
னுந்து கடலிற் பெருங்கலமொன் , 4 றுடையா நிற்கத் தனிநாய்க 
னைந்து நீங்கச் செயலோரா மீகா மனைப்போ 6னைவுற்றான் ... 

( இ - ள்.) வந்த முனிவன் - ( தசரதன் இறந்த இடத்துக்கு ) வந்த் வசிட்ட 
முனிவன், வரம் கொடுத்து மகனை நீத்த வன்கண்மை எந்தை தீர்ந்தான் என 
( கைகேயிக்கு இரண்டு) வரங்களைக்கொடுத்து ( அதனால் தன் ) புதல்வனைப் பிரிந்த 
கொடுமையையுடைய எம்மையன் தசரதன் இறந்துவிட்டானென்று , உள் 
ளத்து - (தன் ) மனத்திலே , எண்ணி எண்ணி பலகால் நினைந்து , இரங்குவான் - 
மனந்தளர்பவனாய் , - உந்து கடலில் பெரு கலம் ஒன்று உடையாநிற்க - 
( அலை ) மோதுகின்ற கடலிலே பெரிய மாக்கலமொன்று உடைந்து விட , தனி 
நாய்கன் - தனிப்பட்ட அம்மாக்கலத்துக்கு உரியவன் , நைந்து நீங்க - மனம் 
முறிந்துபோய்விட , செயல் ஓரா-(தான் ) செய்வது இன்னதெனத் தெரியாமல் 
திகைக்கின்ற , மீகாமனை போல் - மாலுமியைப்போல, நைவுற்றான் - வருந்தி 
னான் ; ( எ- று . ) 

மன்னவனுடலை மரக்கலமாகவும் , மன்ன்வனை நாவாய்க்கு உரிய நாயகனா 
கவும் , அம்மன்னவனை நன்னெறியிற் செலவுய்க்கும் வசிட்டனை மீகாமனாகவும் 
உருவகஞ்செய்தார் . கலமுடைதல் - அரசன் உயிர்போதல் , இந்தப்பாடல் 
அச்சுப்பிரதியிற் காணப்படாவிடினும் அனேக ஏட்டுப்பிரதிகளிற் காணப்படு 
கின்றது . பி - ம் :-முனியும் . இழந்த. 3 தீர்த்தான் . உலையாநிற்க. 5 தமியனாய் . 
நேவையுற்றான் . 

( சுக 2 ) 
எசு.-- மன்னவனுடலைத் தைலத்தி லிடுதல் . 
1 செய்யக் கடவ செயற்குரிய சிறுவ ரீண்டை யாரல்ல 
3 ரெய்தக் கடவ பொருளெய்தா திகவா தென்ன வியல்பென்ன 
6 மையற் கொடியாண் மகனீண்டு வந்தான் முடித்து மற்றென்னத் 
தையற் கடலிற் கிடந்தானைத் தயிலக் கடலின் றலையுய்த்தார் . 

( இ- ள் . ) செய்ய கடவ - செய்தற்கு உரிய கடமைகளை , செயற்கு உரிய - 
செய்தற்குத்தக்கவரான , சிறுவர் - குமாரர்கள் , ஈண்டையார் அல்லர் - இங்கே 
யிருப்பவராக இல்லை ; எய்தக்கட்வ பொருள் எய்தாது இகவாது - வாவேண்டி 


காண்டம் 


ரு .-- தைலமாட்டுபடலம் 


ச.ரு 


யவை வாராது தீரா: இயல்புஎன்ன- ( இப்போது செய்யவேண்டிய ) இயல்பான 
செயல் யாது ? என்ன - என்று ஓராலோசனை ( அவ்வரண்மனையில் ) உண்டாக , 
( அமைச்சர்கள்) , மையல் கொடியாள் - மன மயக்கத்தைக்கொண்டகொடியவளான 
கைகேயியின் , மகன் - புதல்வனான பரதன் , ஈண்டு வந்தால் - இங்கே வந்து சேர் 
வனாயின் , ( பிறகு ) , முடித்தும் - ( அரசனது உத்தரக்கிரியைகளை 

அவனைக் 
கொண்டு செய்து ) முடிப்போம் , என்ன - என்று நிச்சயித்து , தையல் கடலில் 
கிடந்தானை - மகளிரின் கடல் போன்ற கூட்டத்திற்கிடக்கின்ற தசரதனை , தயி 
லம் கடலின் தலை - கடல்போல் மிக்கதைலத்தில் , உய்த்தார் - கொண்டு செலுத்தி 
னார்கள் ; ( எ - று .) மற்று - அசை : வினைமாற்றுமாரம் . 

அந்த அரண்மனையில் அரசனுக்கு நாலுபுத்திரரிருந்தும் ஒருத்தரும் அரு 
கிலில்லாமற்போயினமைபற்றி , நாம் வெறுமனேயிருத்தல் கூடாது : எப்படியா 
வது மன்னவனை ஸம்ஸ்காரஞ் செய்யவேண்டும் என்று சிலர்க்கு எண்ண முண் 
டாக , ஆங்குள்ள சுற்றத்தார்பலர்க்கும் புதல்வனில்லாமல் தஹநம் முதலிய ஸம் 
ஸ்காரங்களைச் செய்வதில் எண்ணமில்லாமையை யுணர்ந்த மந்திரிமார்கள் மன் 
னவனது உடல் கெடாமலிருக்கும் பொருட்டு அவ்வுடலை எண்ணெய்க்கிடாரத்தி 
லிட்டுவைத்தார்க ளென்று முதனூலிற் கூறியுள்ளது . அதற்கு ஏற்ப இப்பாட 
லுக்கும் கருத்து விரித்துக்கொள்க . ஒருகடலினின்று நீக்கக் கருதியவர் 
வேறொருகடலி லுய்த்தார்க ளென்ற ஈற்றடியில் அஸங்கத்யலங்காரமென்று 
வடமொழியிற்கூறப்படும் பொருத்தமின்மையணியிருத்தல் காண்க . பி - ம் : -- 
செய்தற்குரிய . 2சிறுவாவாண்டையர் . 3 எய்தற்குரிய . 4 எய்தாதிகவாவென்ன , 
எய்தாரிகாலரென்ன, எய்தாவியைவாரென்னும் , எய்தாவிடராலென்னே . 
5 என்னா . மையிற் . கடனின்றெடுத்தவனை . தைலக். 9உய்த்தான் . ( சுகங 

) 
எஎ.- வசிட்டன் பரதனை யழைத்துவருமாறு தூதுவரை 

ஓலைகொடுத்துப் போக்குதல் . 
தேவி மாரை யிவற்குரிமை செய்யு நாளிற் செந் தீயி 
லாவி 2 நீத்தி செனநீக்கி யரிவை மார்க ளிருவரையுந் ( கென் 
தாவில் கோயிற் றலையிருத்தித் தண்டார்ப் பரதற் கொண்டணை 
றேவி னான் மன் னவனாணை 4 யெழுதி முடங்க 5 லெடுத்தோரை . 

( இ - ள் . ) தேவிமாரை - ( அரசனுடலைவிடாமற் சூழ்ந்துகொண்டிருந்த 
அறுபதினா பிரம் ) மனைவியரையும் நோக்கி , இவற்கு - இம்மன்னவற்கு , உரி 
செய்யும் நாளில் - உரிய ஈமக்கடனைச் செய்யும் போது , செந்தீயில் ஆவி நீத் 
திர் - செந்நிறத்தீயில் ( இம்மன்னவனது உடலைத் தழுவிக்கொண்டு ) உயிர்விட 
லாம் ; ( இப்போது விலகியிருங்கள் ) , என நீக்கி - என்று சொல்லி ( அப்பாற் ) 
போகச்செய்து , - அரிவைமார்கள் இருவரை உம் - பட்டமகிஷியரான ( சுமித் 
திரை கௌசலை என்ற) இருவரையும், தா இல் கோயில் தலை இருத்தி - குற்ற 
மற்ற ( அவாவர்க்குஉரிய ) அரண்மனையிலிருக்கவைத்து , தண் தார் பரதன் 

54 


மை 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


கொண்டு அணைக என்று - குளிர்ச்சிபொருந்திய மாலையைச்சூடிய பரதனை 
யழைத்துக்கொண்டு வருவீராக என்று சொல்லி , முடங்கல் எடுத்தோரை - 
(மன்னவனாணையை எழுதிய ) ஒலையையெடுத்துச் செல்பவராகிய தூ தரை, மன் 
னவன் ஆணை எழுதி - அரசன் கட்டளையின்னதென்று எழுதிக்கொடுத்து , 
ஏவினான் ( பரதனை யழைத்துவருமாறு ) அனுப்பினான் , ( வசிட்டமுனிவன் ) . 

கீழ்ச்செய்யுளில் தையற்கடலிற் கிடந்தானைத் தயிலக்கடலின் றலையுய்த் 
தார் என்று கூறிய கவி , தையற்கடலினின்று மன்னவனை மீட்டவகையை 
முதல் மூன்றடிகளால் விவரித்து , தைலக்கடலிலுய்த்ததற்குக் காரணத்தை தண் 
டார்ப்பரதற் கொண்டணைகென்றேவினான் மன்னவனாணை யெழுதிமுடங்க 
லெடுத்தோரை என்பதனால் விளக்குகின்றன ரென அறிக . மார்க்கண்டே 
யன் மௌத்கல்யன் வாமதேவன் காஸ்யபன் காத்யாயனன் கௌதமன் ஜாபாலி 
என்கின்ற பிராமணோத்தமர்களும் மந்திரிமாரும் கூடி யாலோசித்து , வசிட் 
டமுனிவனை நோக்கி ராமலட்சுமணர்கள் காட்டுக்குப் போயிருக்கின்றார்கள் : 
பரதசத்துருக்கனர்களும் கேகயதேசத்தில் ராஜக்கிருஹமென்னும் நகரத்துக் 
குப் போயிருக்கிறார்கள் . நாடு அராஜகமாக இருக்கவொண்ணாது என்றுகூறி 
அராஜகத்தால் விளையுந் தீங்குகளை விரிவாக எடுத்துச்சொல்லி இட்சுவாகு குலத் 
திற்பிறந்த ஒருவனை அரசனாக்கவேண்டும் என்ன , வசிட்டமுனிவனும் தசர 
தன் பரதனுக்கு இராச்சியத்தைக் கொடுத்திருக்கின்றானாகையால் , நாம் ஆராய 
வேண்டிய செயல் ஒன்றுமில்லை என்றுகூறி , சித்தார்த்தன் விசயன் சயந் 
தன் அசோகன் என்னுந் தூதர்களை விளித்து நீங்கள் விரைந்து செல்லுங் 
குதிரைகளின் மீதுஏறிக்கொண்டு ராஜகிருஹநகரத்தை யடைந்து துயரத் 
தைச் சிறிதுங்காட்டாமல் , கேகயமன்னவனுக்கும் பரதனுக்கும் காணிக் 
கை பட்டுவஸ்திரம் முதலியவற்றையும் கொடுத்து ஒருகாரியம் கைவிஞ்சிப் 
போவதாயிருத்தலால் உடனேவருக என்று சொல்லிப் பரதனை யழைத்துவருக 
என்று சொல்லியனுப்பின னென்று முதனூலிற் கூறியுள்ளது.பி - ம்.- 1தீயின் . 
2 போக்கீர் . 3 அணுகென்று . 4 எழுது . கொடுத்தவரை . 

( சுகச ) 
எஅ .-- கவிக்கூற்று . 
போனா ரவருங் கேகயர்கோன் பொன்மா நகரம் புகவெய்த 
வானா வறிவி னருந்தவனு மறமார் பள்ளி யதுசேர்ந்தான் 
சேனா பதியிற் 2 சுமந்திரனே செயற்பாற் குரிய செய்கென்னா 
மேனாஞ் சொன்ன 3 மாந்தர்க்கு 4விளைந்த பரிசு விளம்புவாம் . 

( இ - ள் .) அவர்உம் - ( வசிட்டர் அனுப்பிய ) அத்தூதுவரும் , கேகயர்கோன் 
பொன் மா நகரம் புக எய்த போனார் - கேகயமன்னவனது அழகிய சிறந்தநக 
ரத்தைப் போய்ச்சேரும்படி சென்றார்கள் ; ஆனா அறிவின் அரு தவன் உம் - 
( ஒருவர்க்கும் ) அமையாத பேரறிவினையும் ( பிறர்க்குச்செய்தற்கு ) அரியதவத்தையு 
முடையவனாகிய வசிட்டமுனிவனும் , சேனாபதியில் சுமந்திரன்ஏ செயற் 
பாற்கு உரிய செய்க என்னா - சேனாபதியரில் ஒருவனாகிய சுமந்திரனே அவ 


காண்டம் 


ரூ .-- தைலமாட்பேடலம் 


فار 


உஎ 


எகூ 


- 


சியமாய் நடக்கவேண்டிய இராச்சியகாரியங்களைச் செய்க என்று சொல்லிவிட்டு, 
அறம் ஆர் பள்ளி அது சேர்ந்தான் - (தனது ) குலதருமத்தை யநுட்டித்தற்கு 
உரிய தன்னிடத்தைப் போய்ச்சேர்ந்தான் ; மேல் நாம் சொன்ன மாந்தர்க்கு 
முன்பு ( இராமனுடன் சென்று உறங்கிவிட்டனரெனக் ) கூறிய மனிசர்க 
ளிடத்து , விளைந்த நிகழ்ந்த, பரிசு - செய்தியை, விளம்புவாம் - ; ( எ - று .) 

கீழ்த் தேவிமார்கள் செய்தியைக் கூறிய கவி , மற்றையோர் தத்தமிடத்துக் 
குப் போயினதையும் இராச்சியம் அரசனில்லாக்காலத்து நிகழ்ந்தவகையையும் 
தெரிவித்து , மேற்சொல்லப்போவதையும் இன்னதெனக்கூறுகின்றார் . பி- ம் : 
1 அறை . சுமந்திரனை ... செய்கின்றான் , மோந்தர்கட்கு . 4 விளைந்ததினிநாம் . 

சூரியோதயவருண்னை . 
1tm ர் வேலை முரசியம்ப விண்ணோ ரேத்த மண்ணிறைஞ்சத் 
தூ நீரொளிவாள் புடையிலங்கச் சுடர்த்தே ரேறித் தோன்றினான் 
வானே புக்கா னரும்புதல்வன் மக்க 4 ள கன்றார் வருமளவும் 
யானே காப்ப னிவ்வுலகை யென்பான் போல வெறிகதிரோன் . 

( இ - ள் . ) மீன் நீர் வேலை - மீனை மிகுதியாகக்கொண்ட நீர்மயமான 
சமுத்திரம் , முரசு இயம்ப முரசவாத்தியம் போல் ஒலிக்கவும் , விண் 
ணோர் ஏத்த - தேவர்கள் துதிக்கவும் , மண் இறைஞ்ச - உலகத்திலுள்ளவர் 
(தன்னை ) வணங்கவும் , தூ நீர் ஒளி வாள் புடை இலங்க - பரிசுத்தமான தன்மை 
யையுடைய ஒளியாகிய வாள் ( தன் ) புறத்தேவிளங்கவும் , - எறி கதிரோன் 
வீசுகின்ற ஆயிரங்கிரணங்களையுடையவனான சூரியன் , - அரு புதல்வன் வான் 
புக்கான் - ( நமது குலத்துத்தோன்றிய ) அரிய குணங்களையுடைய புதல்வனாகிய 
தசரதன் சுவர்க்கஞ் சேர்ந்திட்டான் ; மக்கள் அகன்றார் - அவன் புதல்வர் நால் 
வருள் இராமலட்சுமணர்கள் காட்டிலும் பரதசத்துருக்கனர் கேகய தேசத்திலு 
மாக இந்நகரிலில்லாமல் அப்பாலிருக்கிறார்கள் ; வரும் அளவுஉம் - ( அத்தசரத 
குமாரர்களில் பரதசத்துருக்கினர் இங்கு வந்து சேர்கின்றவரையிலும் , இ 
கை- , யானே காப்பன்- , என்பான் போல - என்று கூறுபவன்போல , சுடர் 
தேர் ஏறி - ஒளியுள்ள தேரின் மீது ஏறிக்கொண்டு , தோன்றினான் - உதய 
மானான் ; ( எ - று .) 

எறிகதிரோன் தோன்றினான் என இயையும் . தன்னைச் சார்ந்தவரின் 
நாடு அராஜகமாகப் போகையில் அந்நாட்டிற்கு உரியவனும் வேறோரிடத்தி 
லிருப்பவனுமாகிய மன்னவன் முரசு இயம்பவும் பலரும் ஏத்தவும் வாளைப் 
புடை விசித்த கோலத்தோடு தேரேறிக்கொண்டு வருவதுபோல , தனது குலத் 
தவருடைய தேசம் அராஜகமாக இருக்கவொண்ணாதென்றகருத்தினாற் குல 
முதல்வனாகிய சூரியன் வேலை முரசியம்ப விண்ணோரும்மண்ணோரு மேத்த 
ஒளிவாள் புடையிலிலங்கத் தேரேறித் தோன்றினா னென வருணித்தார் ; 
இயற்கையிற் சூரியனுதிப்பதற்கு ஒருகாரணத்தைக் கற்பித்துக்கூறியது , 


உல 


* 


ச்உவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ஏதுத்தற்குறிப்பேற்றவணி : இவ்வணிக்கு - வேலைமுரசியம்ப என்பது முத 
லிய இடத்துள்ள உருவகங்கள் அங்கமாய் நின்றன . இராமன் முதலியோர் 
என்று புறப்பட்டனரோ அன்றை மாலைப்போதே கரத்தைக் கடந்து ஒரு சோசாலை 
யில் தங்கி அற்றை நள்ளிரவில்தானே நகரத்தவரைப் பிரிந்து அவர்கட் 
குத் தெரியாது அப்பாற் செல்ல , சுமந்திரனும் அன்று விடிவதற்கு 
முன்னரே வந்து இராமன் கானகஞ் சேர்ந்த செய்தியை மன்னவ்னிடஞ் 
சொல்ல அவனும் அப்போதே ஆவி நீங்கினானாக , கேகயநகரத்துக்குத் தூது 
வர்போய்ச்சேர மறுநாள் சூரிய னுதய மாயினான் என்பது , கம்பர் கருத்து . 
பி - ம் : - மீனார் . 2இறைஞ்சி புடைவாளொளி. பிரிந்தார் . உலகம் . விரி . 
அ0.- மணல் முதலிய இடத்து உறங்கிய நகரத்துச்சனங்கள் 

கண்விழித்தெழுந்து இராமனைக் காணாது வருந்துதல் . 
வருந்தா வண்ணம் வருந்தினார் மறந்தார் தம்மை வள்ளலு 
2 மாங் , கிருந்தா னென்றே யிருந்தார்க ளெல்லா மெழுந்தா ரருளி 
ருக்கும் , பெருந்தா மரைக்கட் கருமுகிலைப் பெயர்ந்தார் காணார் 
3 பேதுற்றார் , பொருந்தா நயனம் பொருந்திநமைப்பொன்றச் சூழ்ந்த 
வெனப் புரண்டார் . 

( இ - ள் .) வருந்தா வண்ணம் வருந்தினார் - ( இதுவரையில் ) எவரும்வருந் 
தியிராதவகையாக வருத்தமடைந்தவரும் , தம்மை மறந்தார் - ( துயரத்தாலும் 
வழிவந்த இளைப்பாலும் ) தம்மையும் மறந்து உறக்கங்கொண்டவர்களும் , வள் 
ளல்உம் ஆங்கு இருந்தான் என்று இருந்தார்கள் - வரையாது கொடுக்குந் தன்மை 
யுடையவனாகிய இராமன் அவ்விடத்தில்தானே இருக்கின்றா னென்றே யெண் 
ணியிருப்பவர்களுமாகிய , எல்லாம்- ( இராமனைத்தொடர்ந்துவந்த நகரத்தவர் ) எல் 
லாரும் , எழுந்தார் - கண்விழித்து எழுந்து , பெயர்ந்தார் - ( தம்மிடத்தை) விட்டுச் 
சென்று , ( இராமபிரான் பள்ளிகொண்ட இடத்தைக்கிட்டிப்போய்ப்பார்த்து ), 
அருள் இருக்கும் பெரு தாமரை கண் கரு முகிலை காணார் - அருள் ( ஊற்றுப் 
போற் சுரக்கும்படி ) குடியிருக்கின்ற பெரியதாமரைமலர்போலுந் திருக்கண் 
களையுடைய கருமுகில் போன்ற திருநிறத்தவனான ஸ்ரீராமபிரானைக் காணப் 
பெறாதவராய் , பேது உற்றார் - மனக்கலக்கமடைந்து , பொருந்தர் நயனம் - 
மூடாத ( நமது ) கண்கள் , பொருந்தி - மூடி [உறக்கமடைந்து ) , நமை - நம்மை , 
பொன்ற - அழியும்படி , சூழ்ந்த - ஆலோசித்தன , என - என்று சொல்லி, புரண் 
டார்- ( துயரத்தின் மிகுதியால் ) தரையில் விழுந்து புரளலானார்கள் ; ( எ- று . ) 

வருந்தாவண்ணம் வருந்தினார் . என்ற தொடர் - இராமனைத்தொடர்ந்து 
சென்றவர் துயில் கொள்ளுவதற்கு முன் அடைந்திருந்த நிலைமையை விளக் 
கும் ; பின்னிரண்டடிகள் உறக்கம் நீத்தபின்பு அவர் அடைந்த நிலை 
யைத் தெரிவிப்பன. கருமுகில் உவமவாகுபெயர் . தாம் உறங்கினதே 
இராமபிரான் தம்மைவிட்டுப் பிரிந்து செல்வதற்கு ஏதுவாயினமையால் , 


காண்டம் 


நீ .-- தைலமாட்பேடலம் 


உக் 


பொருந்தாநயனம் பொருந்தி நமைப் பொன்றச் சூழ்ந்த என்றுகூறி வருந் 
திப் புரண்டனர் அந்நகரத்துமாந்த ரென்க . தன்னைப்பிரிந்திருக்கமாட் 
டாமல் உடன்தொடர்ந்துவந்த நகரத்தவர் மிகவருந்தும்படி கருணையற்ற 
வன்போலப் பிரிந்திட்ட இராமபிரானை , இங்கு அருளிருக்கும் பெருந் 
தாமரைக்கண் கருமுகில் என்றது - இவன் நகரத்தவரைப் பிரிந்ததும் அருளின் 
காரியமே யென்பதைப் புலப்படுத்தற்பொருட்டாகும் ; அது எப்படியெனில் ? 
நகாத்தவர்க்கு எஞ்ஞான்றும் தன்னுடன் வாழ்வது நேர்வதால் களிப்பு மிக 
வும்விஞ்சுவதுபற்றி அப்பெருங்களிப்பை அவர்கள் தாங்கவல்லவால்லராத 
லால் , விரணவைத்தியஞ்செய்யும் மருத்துவன் விரணத்தைக்கீறி ஆறச்செய்வது 
போல அவர்கள் தன்னையிடைவிடாமல் நுகர்வதை வனவாசமென்ற வியாசத் 
தினால் இடையறவுபடுத்திப் பெருமகிழ்ச்சியைத் தாங்கவல்ல உறுதியை அவர் 
களின் நெஞ்சத்திற்கு உண்டாக்கி மீண்டும் தன்னை யநுபவிக்கும் அநுபவத் 
தை மிகவுந்தருதற்பொருட்டேயாகுமென்க . இங்ஙனம் இவர்களுக்கு மனத்திட் 
பத்தைக்கொடுக்க வேண்டுமென்ற கருத்தைக்கொண்டதனால் தான் ஸ்ரீராமபி 
ரான் ஏககாலத்தில் நகரத்தவர்யாவரையும் பொருந்தா நயனம் பொருந்துமாறு 
சூழ்ந்தன னென்க . அன்றியும் , அவர்கள் தன்னுடன்வரின் தன்னுடையதெய் 
வத்தன்மையாற் காத்தாலன்றி வேறுவகையாக அவர்கள் யாவரையும் பசி பிணி 
முதலியன இன்றி வனத்திற் காத்தல் அரிதாகையாலும் , தெய்வத்தன்மையை 
வெளிப்படுத்தாம லிருக்கவேணுமென்பதே அப்பிரான் திருவுள்ளமாதலாலும் , 
அங்ஙனம் அவர்களை வருந்துமாறுவிடுதல் அருளின் செயலாகாதாதலாலும் , அவர் 
களைப்பிரிந்தது அருளின் செயலேயாதல் காண்க . பி - ம் : - வருந்தினாரை . 
2 அங்கு . 3 வெய்துற்றார் . 4 செய்தது , சூழ்ந்தது . புகன்றார் . 

( சுகஎ ) 


அக .-- இராமனைக்காணாத நகரமாந்தர் செய்தவை . 
எட்டுத் திசையு மோடுவா னெழுவார் விழுவா ரிடர்க்கடலுள் 
விட்டுத் தீர்ந்தா 3 னமையென்பார்வெய்ய னையன் வினையென்பா 
5 ரொட்டிப் படர்ந்த தண்டகமிவ் வுலகத் துளதன் றோவுணர்வைச் 
6 சுட்டிச் சேராதாற்று துமோ தொடர் துந் தேரின் சுவடென்பார் . 

( இ - ள் . ) எட்டு திசைஉம் ஓடுவான் எழுவார் - ( இராமனைத் தேடும்பொ 
ருட்டு ) எட்டுத்திக்கிலும் ஓடிப்போகுமாறு எழுந்திருப்பார் ; விழுவார் - ( துயா 
மிகுதியால் கால்நடைதாராமையால் ) விழுந்திடுவார்கள் ; நமை இடர் கடலுள் 
விட்டு தீர்ந்தான் என்பார் - நம்மைத் துயர்க்கடலுள் அழுங்கவிட்டு அப்பாற் 
சென்றிட்டா னென்பார் ; ஐயன் வினை வெய்யன் ( வெய்யவினையன் ) என் 
பார் - நமது தலைவன் ( நம் திறத்துக்) கொடியசெயலைச் செய்தன னென்பார் : 
ஒட்டி படர்ந்த தண்டகம் - பொருந்திப்பாவியுள்ள தண்டகவனம் , இ உல 
கத்து உளது அன்றுஒ - இவ்வுலகத்திலிருப்பதொன்று அன்றோ ? உணர் 
வை - ( நம்முடைய ) அறிவைக்கொண்டு , சுட்டி - ஆராய்ந்து அறிந்து , சேராது 


சங . 


கம்பராமாயணம் 

பயணம் 


அயோத்தியர் 


( அதனைச் சேர்ந்து இராமபிரானை ) அடைந்திடாமல் , ஆற்றுதும் ஓ - ஆறி 
யிருக்கவல்லமையுடையோமோ ? தேரின் சுவடு - ( அந்தத்தண்டகத்தைநோக் 
கிச் சென்றிருக்கவேண்டிய) இரதசக்கரத்தின் வடுவை , தொடர்தும் - பற்றிச் 
செல்வோம் , என்பார் - என்றுசொல்வார்கள் ; ( எ - று . )) 

ஸ்ரீராமனைப்பிரிந்த நகரத்துச்சனங்கள் பெருந்துயாமடைந்து எட்டுத்திசை 
யிலும் தேட ஓடியெழுந்து கால்நடைதாராதுவிழுந்து நம்மைத் துயரக்கட 
லுள் விட்டுச்சென்றானே ! என்றும் இராமன் கொடியவன் என்றும் துயரத் 
தின்மிகுதியாற் பழித்து , அந்த இராமன் சென்ற தண்டகாரணியம் பூமியில் 
தானே யிருக்கிறது ; ஆகட்டும் , விடுகிறோமா ? என்று சொல்லிச் சிறிதுதேறித் 
தேரின் சுவடு சென்ற வழியைப் பற்றுவோ மென்று மனத்தில் ஓரெண் 
ணங்கொண்டார்க ளென்பதாம் . இராமனைப்பிரிந்த நகரத்துமாந்தர் பலவகைச் 
செயல் நிகழ்த்தியதாகக் கூறியது - வினை முதல் விளக்கணியாம் : இதனை , 
வடநூலார் காரகதீபகாலங்காரமென்பர் , வெய்யனையன் வினை என்பதை 
விகுதிபிரித்துக் கூட்டாமல் , " உயர்திணைதொடர்ந்த பொருள் முதலாறு , மத 
னொடு சார்த்தினத்திணை முடிபின " என்ற சூத்திரத்தால் உயர்திணைதொடர்ந்த 
செயல் உயர் திணைமுடிபைக் கொண்டதாக அமைத்தலுமொன்று , பி - ம் : 
ஒடுவார் . நீத்தான் . நுமை . வெய்யவையன் . ஒட்டுப் . சுேட்டுச் , 7 சேர்தல் , - 
சோராது , ஆற்று துமேல் , தொடர்ந்த , 

- (சுகஅ ) 
* அ 2.- தேர்ச்சுவடு நகர்நோக்கிச்சென்றதுகண்டு யாவரும் 

மகிழ்ச்சிகொண்டு ஆரவாரித்தல் . 
தேரின் சுவடு நோக்குவார் திருமா நகரின் மிசைத்திரிய 
ஆருந் திகிரிக் குறியொற்றி யுணர்ந்தா செல்லா முயிர்வந்தா 
ராரு மஞ்சலையன்போ யயோத்தி யடைந்தா னென்ற சனிக் 
காருங்கடலுமொருவழிக்கொண்டார் த்தவென்னக்கேடிதார்த்தார் 

( இ - ள் . ) தேரின் சுவடு நோக்குவார் - தேரின்சக்கரவடுவைத் தேடிச் 
சென்ற நகரத்து மாந்தர் , - திரு மா நகரின்மிசை திரிய ஊரும் திகிரி குறி 
ஒற்றி - சிறந்த அயோத்திமாநகரத்தை நோக்கி மீண்டு செல்லும் தேர்ச்சக்க 
ரத்தின் அடையாளத்தை க்கண்டு , உணர்ந்தார் - ( தம்மறிவினால் ) ஆராய்ந்து 
அறிந்தவராய் , எல்லாம் - யாவரும் , உயிர் வந்தார் - ( போவது போன்றி 
ருந்த தம்முடைய ) உயிர் சரியான நிலைக்குவரப்பெற்றவராய் , ஆர்உம் - எவரும் , 
அஞ்சல் - அஞ்சவேண்டா ; ஐயன் போய் அயோத்தி அடைந்தான் - இராம 
பிரான் மீண்டு சென்று திருவயோத்தியைச் சேர்ந்திட்டான் , என்று- என்று 
சொல்லி , - ( பெருமகிழ்ச்சியடைந்து ) , அசனி கார் உம் கடல் உம் - பேரிடியை 
யுடைய வானமும் ( அலைமோது தலையுடைய ) சமுத்திரமும் , ஒரு வழி கொண்டு 
ஓரிடத்துச் சேர்ந்து , ஆர்த்த - ஆரவாரித்தன , என்ன - என்று ( கண்டோர் ) 
கருதும்படி , கடிது ஆர்த்தார் - மிகவும் ஆரவாரித்தார்கள் : ( எ - று .) 


காண்டம் ரு.- தைலமாட்டுபடலம் 

சங்க 
தேரின் சுவட்டைப்பற்றி அது சென்ற வழியே சென்று தண்டகை 
சேரலாமென்று கருதிய நகரத்தவர் , தேரின்சுவடுசெல்லும்வழியைக்கண்டு 
அது தென் திசையாகச் செல்லாமல் வட திசையாக ஊர்க்குச்சென்றிருந்தது 
பற்றி , இராமன் நம்முடைய வேண்டுகோட்கு இணங்கி வனத்துவசித்தலுக் 
குப் பின்வாங்கி நகரத்துக்கே திரும்பிச்சென்றிட்டான் என்று அறுதியிட்டு , 
தங்களுடைய கருத்துநிறைவேறியதனாலான பெருமகிழ்ச்சியால் வானமும் 
கடலும் ஒருங்குசேர்ந்து ஒலித்தாலொப்பப் பேராரவாரமுண்டாகும்படி மகிழ்ச் 
சியினாற் கர்ச்சித்தனரென்பதாம் . இதுவரையிற் பெருந்துயரத்தால் உயிர்சோர்ந் 
திருந்த நகரத்தவர் இப்போது அத்தளர்ச்சி நீங்கி மனக்கிளர்ச்சி கொண்ட 
னரென்பது , எல்லாமுயிர்வந்தார் என்றதன்பொருள் . அஞ்சல் - எதிர்மறை 
வியங்கோள்முற்று ; " மகனெனல் ” என்ற விடத்துப்போல . பி - ம் : -1 மிசைச் 
செல்ல , திறமறிய . ஒற்ற , தோற்ற . 3 என. ஒருழிக் , ஒருமொழிக். 5 ஆர்த்தது . 
கேலித்து . 

( சுக்க ) 
அங.- மகிழ்ச்சியடைந்த அந்நகரத்துமக்களின் வருணனை . 
மான வாவின் வாய்த் 1 தீய வளைவான் றொளைவா ளெயிற்றின் வழி 
யான கடுவுக் கருமருந்தா வருந்து பமுதம் 4 பெற்றுய்ந்து 
போன பொழுதிற் புகுந்தவுயிர்பொறுத்தா ரொத்தார் பொருவரிய 
வேனின் மேதனை மதனழித்தான் மீண்டா னென்ன வாண்டையார் . 

( இ - ள் . ) ஆண்டையார் - அங்கு இருந்த நகரத்தவர் , - பொரு அரிய 
வேனில் மதனை மதன் அழித்தான் - ( அழகில் ) ஒப்பற்றவனான வேனிற்காலத் 
துக்கு உரிய மன்மதனையும் (தன்னுடைய பேரழகினால் நான் தான் அழகில் 
உயர்ந்தவ னென்றுகொண்டிருந்த ) செருக்கைப் போக்கினவனாகிய ஸ்ரீராமபி 
ரான் , மீண்டான்- (நகரத்துக்கே) திரும்பிவிட்டான் , என்ன - என்று கருதிய 
தனால் , - மானம் அரவின் -சீறுந் தன்மையைக்கொண்டுள்ள சர்ப்பத்தின் , வாய் 
வாயிலுள்ள , தீய வளை வான் தொளை வாள் எயிற்றின்வழி - கொடிய வளைந்த 
பெரிய தொளையைக்கொண்ட கூரிய விஷப்பற்களின் வழியாக , ஆன- ( தம்மீது ) 
பாய்ந்த , கடுவுக்கு - நஞ்சைப் , 

போக்குவதற்கு , அரு மருந்து ஆ 
அருமையான மருந்தாகிய , அருந்தும் அமுதம் - உண்ணுதற்குரிய தேவா 
மிருதத்தை, பெற்று - அடைந்து , உய்ந்து போன பொழுதில்- இறக்குந் தன்மை 
நீங்கிப் பிழைத்துவிட்டபொழுதில் , புகுந்த உயிர் . (தம்முடையஉடம்பில் ) மீண் 
டும் வந்துசேர்ந்த ஆன்மாவை , பொறுத்தார் - தாங்கியவரை , ஒத்தார்- ; ( எ - று . ) 

இராமபிரானுடன்சென்று அப்பிரானைப்பிரிந்த பிரிவுத்துயரத்தினால் 
உயிர்போகும் நிலையையடைந்து அவ்விராமபிரான் நகரத்திற்கேதிரும்பிவிட் 
டானென்ற உறுதியான எண்ணத்தை யடைந்ததனால் அத்துயர் நீங்கி உயிர் 
தளிர்க்கப்பெற்ற அயோத்திமாநகரத்துச் சனங்கட்கு , அரவுதீண்டிய நஞ்சின் 
வேகத்தால் உயிர்போகும் நிலையையடைந்து அந்தநஞ்சைப் போக்கும் அரு 
மருந்தாகிய தேவாமிருதத்தைப்பெற்று அதனால் உயிர் உடலில் மீண்டுவரப் 


சங 2 


கம்பராமாயணம் 


அயோத்தியா , 


பெற்றவரை உவமைகூறினார் ; உவமையணி . நாகத்திற்குக் காளன் காளாத் 
திரி யமன் யமதூதி என்ற நான்கு நச்சுப்பற்கள் உள்ளன என்றும் , நாகம் பல் 
லாற்கடித்துத் தம்பற்களில் தங்கியுள்ள நஞ்சைக் கடித்த இடத்தின்வழியாக உட 
லிற் செலுத்தினால் தான் அவ்விஷம் இரத்தத்திற் கலந்து மாளச்செய்கின்ற 
தென்றும் கூறுவர் . மன்மதன் அழகுவிஞ்சியவ னென்பது , பிரசித்தம் : 
அவனினும்மிக்க அழகையுடையவன் இராம னென்பார் , மதனை மதனழித் 
தான் என்றார் . இனி இத்தொடர்க்கு -சிவபெருமான் என்று பொருளுரைத்து , 
இராமபிரான் கானம்புகுந்து பகைவரான அரக்கரைக்களையப்போவதனால் , 
அவனுக்குச் சிவபெருமானை உவமைகூறியது எனக் காட்டினாரு முளர் . 
பி - ம் : - 1 தீயின் . வரவு . 3நஞ்சமருந்து மமுது, மருந்தாமருந்துமமுதம் , நஞ்சாம 
மிர்த மருந்து . 4 பெற்றுயர்ந்து , பெறலஞ்சி . 5 போர்த்தாரொத்தார் . மேதனின் 
மிகமிக்கான் ,மதனையெழிலழித்தான் . 7 ஆண்டகையார் , ஆண்டை இயார் .( சுஉ 0 ) 

அசு . - இராமனைத் தொடர்ந்துசென்றேர் நகரத்திற்கு மீளுதல் . 
ஆறு செல்லச் செல்லத்தே ராழி கண்டா ரயற்பால 
வேறு சென்ற நெறிகாணார் 2 விம்மா நின்ற 3 வுவகையராய் 
மாறி யுலகம் வகுத்தநாள் வரம்பு கடந்து மண் முழுது 
மேறி யொடுங்கு மெறிகடல்போலெழின்மா நகர மெய்தினார் . 

( இ - ள் .) ஆறு செல்ல செல்ல - வழி கடந்து போகப்போக , தேர் ஆழி 
கண்டார் - தேர்ச்சக்கரத்தின் வடுவைப் பார்த்த அவர்கள் , - அயல் பால வேறு 
சென்ற நெறி காணார் - (நகரத்திற்குச் செல்வதன்றி ) அயலான இடத்ததாய்த் 
( தேர்ச்சக்கரங்கள் ) வேறாகச்சென்ற வழி ( எதையும் ) காணாமல் , விம்மா 
நின்ற உவகையர் ஆய் - மேன்மேல் விஞ்சித்தோன்றுகின்ற மகிழ்ச்சியையுடை 
யவராய் , - மாறி - ( பிரளயம் ) தோன்றி ,(பின்பு) ,உலகம் வகுத்த நாள் - உலகத் 
தைப் படைத்த காலத்தில் , வரம்பு கடந்து மண் முழுது உம் ஏறி ஒடுங்கும் 
எறி கடல் போல் - எல்லையைமீறி உலகம் முழுதும் சென்று மீண்டும் தன் 
னெல்லையில் அடங்குகின்ற கடல் போன்று , எழில் மா நகரம் எய்தினார் - அழ 
கிய அயோத்தியாபுரியைச் சேர்ந்தார்கள் ; ( எ - று . ) 

தேர்ச்சுவட்டையே பற்றிச்சென்ற அந்நகரத்துமாந்தர் அச்சுவடு அயோத் 
திமாநகரத்துக்குச்செல்வதன்றி வேற்றிடத்துக்குச் செல்லவில்லையென்பதைத் 
திண்ணமாகத்தெளிந்து , இராமபிரான் நகரத்திற்கே மீண்டனன் என்று நம் 
பிப் பெருமகிழ்ச்சிகொண்டு நகரத்திற்கே மீண்டன ரென்பதாம் . இராம 
பிரான் காட்டிற்குச் சென்றபோது பெருந் திரளாக அவனுடன் புறப்பட்ட 
நகரத்து மாந்தர் மீண்டுந் திரும்பிவந்து சேர்தற்கு , பிரளயகாலத்தில் தன் எல் 
லைகடந்து பொங்கி மண்முழுதும் பரவிய கடல் உலகத்தைப் படைக்குங்காலத் 
தில் மீண்டு தன் எல்லையிலே யடங்குதலை உவமை கூறினார் . தற்குறிப்பேற்ற 
வுவமையணி . இராமபிரான் கானஞ்செல்லும்போது திரண்டு பெருந்திரளாச் 


காண்டம் 


ரு .-- தைலமாட்டுபடலம் 


சங m 


சென்ற மாந்தர்க்கு உலகநிலை மாறும் பிரளயகாலத்தில் வரம்புகடந்து உலக 
மெங்குஞ் செல்லுங் கடலும் , இராமன் மீண்டனனென்ற சருத்தினால் மீண்டு 
அயோத்தி சென்று சேர்ந்த அம்மாந்தர்க்குத் தன்னிலையிலொடுங்குங் கடலும் 
உவமை யெனக் காண்க . மாறுதல் என்பது - ஏற்கனவேயுள்ள நிலைமைமாறுத 
லாதலால் , பிரளயத்தையடைவதைக் காட்டிற்று . பி - ம் : -1 அயலப்பால் , 
ஆயப்பால் . ” விழ்மி . உவகையான் . 4 அலை . 5 எயில் . 

(சுஉக ) 


? 


• அரு.-- மீண்டுவந்தநகரத்தவர் அரசனிறந்ததையும் இராமபிரான் 

கானகஞ் சென்றதையு முணர்ந்து பெருந்துயருறுதல் . 
புக்கா ரரசன் பொன்னுலகம் போனா னென்னும் பொருள் கேட்டா 
ருக்கார் நெஞ்ச் முயிருகுத்தா ருற்ற தெம்மா லுரைப்பரிதா 
றக்கான் போனான் வனமென்னுந் 2 தகையு முணர்ந்தார் 3 மிகையாவி 
யக்கர் லத்தே யகலுமோ 5 வவதி யென்றொன் றுள தானால் 

( இ - ள் . ) புக்கார் - ( அங்கனம் மீண்டு அயோத்திநகரைச் ) சென்றடைந்த 
வர்கள் , - அரசன் பெர்ன் உலகம் போனான் என்னும் பொருள் கேட்டார் - 
‘ தசரதமன்னவன் விண்ணுலகம் அடைந்தான் என்ற செய்தியையும் கேட்டார் 
கள் ; ( அங்வனம் அரசன் விண்ணையடைவதற்குக் காரணமாக ), தக்கான் 
வனம் போனான் -பெருந்தகையாகிய இராமபிரான் வனத்திற்குச் சென்றான் , 
என்னும் - என்கின்ற , தகைஉம் - செய்தியையும் ; உணர்ந்தார் - அறிந்தனர் . 
( இவ்விரண்டு தியாச்செய்தியால் ) , நெஞ்சம் உக்கார் - மனம் முறியப்பெற் 
றார் ; உயிர் உகுத்தார் - உயிரொழிந்தவர்போல் மூர்ச்சையடைந்தார் ; உற் 
றது - ( அவர்கள் பட்ட ) பெருந்துயரத்தை, எம்மால்- , உரைப்பு - சொல் 
வது , அரிது.- முடியாதசெய்லாகும் ; ( ஆனால் , அவர்கள் உயிர் ஏன் நீங்கவில்லை 
என்னில் ) , - மிகை ஆவி - எஞ்சிநின்ற உயிர் , அவதி என்று ஒன்று உளது 
ஆனால்- (உயிர்போவதற்கு விதியினால் ஏற்பட்ட ) காலவெல்லையென்பதொன்று 
இருக்குமானால் ( உயிர் செல்லவேண்டியகாலம் இன்னதென்று ஒவ்வொரு 
வர்க்கும் காலவெல்லை விதியினால் ஏற்பட்டிருத்தலா லென்றபடி ) , அ காலத்து 
ஏ அகலும் ஓ - அங்ஙனம் பெருந்துயரம் நேர்ந்தகாலத்து உயிர் உடம்பைவிட்டுச் 
செல்லுமோ ? ( செல்லாதென்றபடி ) ; (எ - று :) 


மீண்டுவந்த நகரத்தவர் இராமபிரான் திரும்பிவந்திடாது தங்களைவஞ் 
சித்து வனத்திற்கேசென்றன னென்பதையும் அத்துயாச்செய்தியைச் சுமந் 
திரனாலறிந்தவுடன் புத்திரசோகத்தினாற் பெருந்துயரடைந்து தசரதமன்னன் 
இறந்திட்டானென்பதையும் உணர்ந்து , இவர்களுயிரும் போய்விடு மென்று 
கருதுமாறு அவ்வளவு பெருந்துயரமடைந்தார்கள் : ஆனால் , அகாலத்தில் உயிர் 
போகா ஆதலால் , அவர்களின் உயிர் போகவில்லையென்பதே. இப்படி அவர் 
கள் பட்ட துயரத்தை நம்மால் எடுத்துச்சொல்லவும் முடியாதென்றவாறு . ஈற் 

55 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


நடி - முதன் மூன்றடிகளைச் சமர்த்தித்துநின்றது , தொடர்நிலைச் செய்யுட் குறி 
யணி . இச்செய்யுளை நகர்நீங்குபடலத்தின் உஙக - ஆஞ் செய்டிளோடு ஒப் 
பிடுக . பி - ம் : -1 உலகில் . 2 தகைமை . மிகவாவி . அழியுமோ . அறுதி. 6 உள் . 
அசா. - அங்ஙனம் வருந்திய நகரத்தவரின் வருத்தத்தை 

வசிட்டன் தணித்தல் . 
மன்னற் கல்லார் வனம் 2 போன மைந்தற் 3 கல்லார் வாங்கரிய 
வின்னற் சிறையி 4 னிடைப்பட்டா ரிருந்தார் நின்ற வருந்தவனு 
முன்னற் கரிய பழிக்கஞ்சி யன்றோ வொழிந்த தியானென்று 
பன்னற் கரிய பலநெறியும் பகர்ந்து பதைப்பை 6 நீக்கினான் . 

( இ - ள் . ) மன்னற்கு அல்லார் - ( நகரத்திலிருந்தபடியே ) தசா தமன்ன 
வனுக்கு உதவப்பெறாதவரும் , வனம் போன மைந்தற்கு அல்லார் - காட்டிற் 
குச்சென்ற இராமபிரானுடனேயிருந்து அவனுக்கு உதவப்பெறாதவருமாகி , 
வாங்க அரிய இன்னல் சிறையினிடை பட்டார் - போக்குவதற்குக் கூடாத 
துன்பமாகிய சிறையிலே யகப்பட்டுக்கொண்டு தவிப்பவராய் , இருந்தார் 
( மீண்ட அந்நகரத்தவர் ) இருந்தார்கள் ; நின்ற அரு தவன் உம் - ( அவர்களி 
டையே வந்து அவர்கள் படும் பெருந்துன்பத்தைப்பார்த்து ) நின்ற அரிய தவத் 
தையுடைய வசிட்டமுனிவனும் , உன்னற்கு அரிய பழிக்கு அஞ்சி அன்றோ 
யான் ஒழிந்தது - யானும் நினைத்தற்கும் அரிய ( மிக்க ) பழிக்குப் பயந்தன்றோ 
உயிரை நீங்காது இத்துயரத்தைக் கண்டுகொண்டிருந்தது , என்று - , பன் 
னற்கு அரிய பல நெறிஉம் பகர்ந்து - சொல்லுதற்கு அருமையான ( துய 
ராறுதற்குஉரிய ) பலமுறைகளையும் சொல்லி , பதைப்பை -( அவர்கள் மனத்துக் 
கொண்ட ) துடிப்பை , நீக்கினான் - ; ( எ- று . ) 

நகரத்திலேயே இருந்து மன்னவனுக்குத்தேறுதல் முதலிய செயலைச் 
செய்தால் மன்னற்கு ஆனவராகலாம் ; அன்றி , இராமபிரான் சென்றதை 
யுணர்ந்து நகருக்குமீளாமல் அவனிருக்குமிடத்தைநாடி அவனைச்சேர்ந்திட் 
டால் அந்த இராமனுக்கு ஆனவராகலாம் . இப்படி இருவரில் எவற்கும் உத 
வாமல் ஏமாந்திட்டோமே ! இப்படிப்பட்ட நம்முடையஉயிரை வைத்துக் 
கொண்டிருப்பது எற்றுக்கு ? என்று மிகவும்வருந்தித் துடிக்கின்ற அந்தச் சனங் 
களைப்பார்த்து , வசிட்டமுனிவன் எனக்கும் உங்களைப்போலவே மனவருத் 
தம் மிக்குள்ளதே ; இந்த உயிரையும் விட்டிடலாமென்ற கருத்தும் உண்டு; ஆயி 
னும் , அங்ஙனம் தற்கொலை செய்துகொள்வது மறுமையிற் கொடுநாகத்தைத் 
தரும் பெரும்பாதகத்தை விளைக்கு மென்றே அங்ஙனஞ் செய்யாதொழிந் 
தேன் : மன்னவனோ விதிவசத்தாற் புத்திரசோகமென்ற ஒருவியாசத்தினா 
லிறந்திட்டான் : அங்ஙனம் எல்லார்க்கும் நேருமோ ? விதியின் வழி யன்றோ 
யாவும் - நிகழும் என்றாற்போலத்தேறுதலையுண்டாக்கும் வசனங்கள் பலவற் 
றையும் போதித்துத் தேற்றி அவர்கள்பதைப்பைப் போக்கலாயின னென்ப 
தாம் . சாமானியரான மானுடர்யாவரும் இராமபிரான் காட்டிற்குச் செல்கின்றா 


காண்டம் 


ஐ .-- தைலமாட்டுபடலம் 


சநரு 


னென்றால் பின்தொடர்வதும் அவனைப்பிரிய நேர்ந்ததற்காக உயிரைவிடுவோ 
மென்பதாகமிக வருந்துவதுமாகையில் , வசிட்டன் மனங் கல்லோ ? அவனுக்கு இரா 
மனைப்பிரிந்ததில் அத்துணையாகவருத்தம் இல்லையோ ? என்று ஆசங்கை இந்தச் 
சரித்திரத்தைக் கற்றுச்செல்வோர்க்குத் தோன்றக்கூடுமாதலால் , அதனையொழி 
த்தற்காக , கவிச்சக்ரவர்த்தியாகிய கம்பர் வசிட்டமுனிவன் மெய்யுணர்வினனா 
தலால் தனது வாலறிவால் மனத்தைத் தேற்றித் துயரத்தையடக்கிக் கொண் 
டிருந்தானேயன்றி அவனுக்குப்பெருந்துயரமில்லையென்பது இல்லை ” என்றதொ . 
னிப்பொருள் தோன்றுமாறு இராமபிரானுடன் சென்ற நகரத்தவரைத் தனது 
மெய்யுணர்வுகொண்ட போதனையால் ஆற்றினானென்று கூறினார் போலும் . 
இவ்விஷயம் முதனூலிற்காணப்பட்டிலது . பி-ம் : -1 அல்லர் , அல்லால் . புகுந்த . 
3 அல்லர் , அல்லால் , அல்லல் . 4 இடர். பதைப்பு விேலக்கினான் . ( சுஉங ) 

அஎ.-- கவிக்கூற்று: இனி இராமன் சரிதை -கூறுவோமெனல் . 
வெள்ளத் திடைவாழ் வடவனலை யஞ்சி வேலை கடவாத 
பள்ளக் கடலின் முனிபணியாற் பையு ணகரம் வைகிடமேல் 
வள்ளற் றாதை பணி யென்னும் வானோர் தவத்தால் வயங்கிருளி 
னள்ளிற் போன வரிசிலைக்கை நம்பி செய்கை நடத்துவாம் . 

( இ - ள் . ) வெள்ளத்து இடை - ( தனது ) நீர்ப்பெருக்கின் நடுவில் , வாழ் - 
தங்கியுள்ள , வட அனலை - வடவாக்கினிக்கு , அஞ்சி - பயந்து , வேலை கடவாத - 
( தன் ) கரையை மீறிச்செல்லமாட்டாத , பள்ளம் கடலின் - ஆழமான் - கடல் 
போல , முனி பணியால் - வசிட்டமுனிவனது கட்டளையினால் , பையுள் நகரம் . 
துன்பத்துளழுந்திய நகரத்தவர் , வைகிட - ( தம்முயிரைப் போக்குவதென்ற 
கருத்தையொழித்து ஒருவாறு ) ஆறியிருக்க , - வள்ளல் தாதை பணி என்னும் 
வானோர் தவத்தால் - உதாரகுணமுடைய ஸ்ரீராமபிரானது தந்தையாகிய 
தசரதமன்னவனுடைய கட்டளையென்கின்ற வானோர் செய்த தவப்பயனால் , 
வயங்கு இருளின் நள்ளில் - செறிந்த இராப்போதின் நடுவில் , போன - (தன்னு 
டன் வந்த நகரத்தவரை வஞ்சித்துச் ) சென்ற , வரிசிலை கை நம்பி - கட்ட 
மைந்த வில்லையுடைய இராமபிரானது , செய்கை - செயலை , மேல் - இனி , 
நடத்துவாம் - கூறுவோம் ; ( எ - று . ) 

அயோத்திமாநகரத்துக்கு மீண்ட சனங்கள் வசிட்டனுபதேசத்தாற் 
கரைபுரண்டு பொங்கிவந்த தமது துயரக்கடல் தம்முள்ளேயடங்க ஒருவாறு 
அடங்கியிருந்தார்கள் : அயோத்தியின் செய்தி இவ்வாறிருக்க : நள்ளிரவில் தன் 
னுடன்வந்த நகரத்தவரை வஞ்சித்துச்சென்ற இராமபிரானது சரிதையை 
இனிச்சொல்வோ மென்பதாம் , இராமபிரான் வனஞ்சென்றது தேவர்கட்கு 

யூறு இயற்றிவந்த இராவணன் இந்திரசித்து முதலிய அரக்கர் அழிந் 
தொழிதற்குப் பாம்பரையாய்க் காரணமாதலால் , தந்தைபணி யென்று அப் 
பிரான் வனவாசஞ்செய்யினும் அது தேவர்கள் செய்த தவத்தின் பயனால் 
நிகழ்ந்ததேயென் பார் , தாதைபணியென்னும் வானோர் தவம் என்றார் . சமுத் 


டை 


சங்சு 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


திரத்தின் இடையிலே ஒரு பெண்குதிரை யிருக்கின்றதென்பதும் , அது தன் 
வாயிலுள்ள அக்கினியினால் மிக்கமழை யாறுகள் தன்னுள்விழுகை என்பவற் 
றால் கடலில் நீர் மிகும்போது அந்நீரைப் பருகிக் கடலை ஓரெல்லையில் தானே 
நிற்குமாறு செய்கின்ற தென்பதும் நூற்கொள்கை : அந்தப் பெண்கு திரை 
படபா எனப்படும் : அநலம் என்றால் , அக்கினி; படபா அநல என்ற இரண்டு 
வடமொழிகள் ஒன்றுசேர்ந்து தீர்க்கசந்திபெற்ற தொடர்மொழியாகிய பட்பா 
நல என்பது தென்மொழியில் திரிந்து விகாரப்பட்டு வடவனல் என்றாயிற்று . 
பி - ம் : - பதைப்படங்க , வைகலுமேல் , வைகமேல் . 2பணியினால் , பணியா 
னும் , வரத்தால் . 

( சுஉச ) 
தைலமாட்டுபடலம் முற்றிற்று . 


கூ - ஆவது கங்கைப்படலம் 
கங்கையைப்பற்றிய படலமென்று விரியும் . இராமபிரான் குகனை நண்ப 
னாகக்கொண்டு அவனால் கங்கையைக்கடந் ததைத் தெரிவிக்கும்படலமென்பது , 
பொருள் . இப்படலத்தின்பெயர் பலபிரதிகளில் ‘ கு கப்படலம் என்று காணப் 
படுகிறது . இங்ஙனம்காணும் பிரதிகளில் இப்போது காணப்படும் கக ஆம் படல 
மாகிய குகப்படலத்திற்குக் கங்கைப்படலம் என்று பெயர் காணப்படுகிறது . 
ஏழை 

ழையேதலன் கீழ்மகனென்னாதிரங்கிமற்றவற்கின்னருள் சுரந்து , மாழைமான் 
மடநோக்கியுன்றோழியும்பியெம்பியென்றொழிந்திலையுகந்து , தோழனீயெனக் 
கிங்கொழியென்ற சொற்கள் வந்தடியேன்மனத்திருந்திட , வாழிவண்ண நின் 
னடியிணை யடைந்தேன் , ” “ கூரணிந்தவேல் வலவன்குகனோடுங்கங்கை தன்னிற் , 
சீரணிந்ததோழமை கொண்டதும் ” என்று பெரியோரும் பாராட்டிக்கூறும்படி 
ஸ்ரீராமபிரான் குகனோடு தோழமை கொண்டதைத் தெரிவித்தல் முக்கியமாத 
லால் குகப்படலமென்ற இப்பெயரே இப்படலத்திற்கு ஏற்கும் . 

சுமந்திரனை அயோத்தியாபட்டணத்துக்கு அனுப்பி நகரத்துச்சனங் 
கட்குத்தெரியாமல் நள்ளிருளில் நடந்த ஸ்ரீராமன் முதலிய மூவரும் - மருத 
நிலங்களின் வளங்களைக் கண்ட வண்ணம் நாட்டைக் கடந்து கங்கைக்கரை 
யையடைந்து அங்கேயுள்ள தவசியர்வந்து உபசரிக்கக் கங்கை நீராடிச் செய் 
கடன் 

முடித்து அம்முனிவரிட்ட காய்கிழங்கு முதலியனஉண்டு பர்ணசாலையில் 
மகிழ்ந் திருக்கையில் , அந்தக் கங்கைக்கரையிலுள்ள சிருங்கபேரபுரத்துக்கு 
அரசனாகிய குகனென்பான் 

இராமபிரான் வந்துள்ளதைக் 

வந்துள்ளதைக் கேள்வியுற் 
றுக் காணிக்கைப்பொருள்களைக் கையிலேந்தித் தன்சேனையோடும் அங்கு 
வந்து இராமபிரானைக் காணவந்திருப்பதை இலக்குமணன் . மூலமாக அறி 
வித்து அனுமதிபெற்றுத் தான்மாத்திரம் உட்புக்கு அடிவணங்கிக் 
ணிக்கைப்பொருளை யீய, இராமபிரான் காணிக்கைப்பொருளைப்பெற்றாற் 
போல் மகிழ்ந்தேன் : நீ இன்று உன் சுற்றத்தோடு ஊர்க்குப்போய் நாளைக்குக் 
கங்கை கடக்குமாறு நாவாய் கொணர்க என்ன , பிரிந்து செல்லுதற்கு அன்னான் 


காண்டம் 


சு.- கங்கைப்படலம் 


சகள் 


வருந்தியதுகண்ட இராமபிரான் , அன்றிரவு தன்னோடிருக்க அனுமதிதா , 
குகனும் இளையபெருமாளைப்போலவே இராமனை இரவிலே தன் சேனையோ 
டும் காவல்புரிந் தனன் , மறுநாள் பொழுது புலர்ந்ததும் , நாட்கடன் முடித்த 
பின் ஸ்ரீ ராமன் விரைவின் நாவாய் கொணர்க என்ன , குகன் மிகவும் 
வருந்தி வேண்டிய குற்றேவல் புரிவேன் : இங்குத்தானே கழிக்கவேண்டிய 
நாட்களைக் கழிக்க என்று வேண்ட , இராமபிரான் அதுகேட்டு நான் புண் 
ணியாதியாடிப் புனிதரை வழிபடவேண்டும் : அவைபுரிந்து சிலநாளில் 
வருவோம் என்றான் . குகனும் ஸ்ரீராமபிரான் கருத்தை யுணர்ந்து நாவாய் 
கொனர்ந்து ஏறுக என்ன , இராமபிரான் சீதாலஷ்மணரோடும் முனிவர் 
பக்கல் விடைபெற்றுக்கொண்டு நாவாயேற , நாவாய்கொண்டு கங்கையைக் 
கடத்தினான் , பிறகு , ஸ்ரீராமன் சித்திரகூடஞ் செல்லும்வழியர் து ? என்று 
அக்குகனைவினவ, குகன் நான் தேவரீரைவிட்டுப் பிரியேன் ; என் சேனையோ 
டும் உமக்கு வேண்டியதெல்லாம் புரிவேன் : உம்மோடு இருக்க அநுமதி தருக 
என்று மிகவும் வேண்ட அவன்வார்த்தையைக் கேட்டு ஸ்ரீராமன் அந்தக் 
குகனை நோக்கி , நீ என்னுயிரையொத்தவன் ; என் தம்பி உன் தம்பி : சீதை 
உன் தோழி : நாங்கள் தயா தர்க்கு நால்வர்புதல்வ ரிருந்தோம் . இப்போது 
ஐவரானோம் : இனி உன்சுற்றம் என்சுற்றமே : ஆதலால் சிருங்கபோபுரத் 
தவரைப் பாதுகாப்பாயாக ; அயோத்திக்கு மீளும்போது இங்குவருவோம் . 
கோசலநாட்டைக் காத்தற்குப் பரதனை வைத்தோம் . . இங்குள்ளாரைப் பாது 
காக்க உன்னை வைத்திருக்கிறோம் . என் கிளைஞரான இவரைப் பாதுகாப்பாய் 
என்று நட்புரிமைபா ராட்டிச் சொல்ல , இட்டபணியைக் கடக்கமாட்டாமல் 
குகன் விடை பெற்றுக்கொள்ள , பிறகு இராமன் முதலியோர் காட்டுநெறியை 
நோக்கி நடந்துசென்றன சென்பது இப்படலத்திற் கூறியபொருள் . 
க .-- இராமபிரான் இலக்குமணனோஞ் சீதையோடுஞ் செல்லுதல் . 

. 


வேறு . 


வெய்யோனொளி தன்மேனியின் 1 விரிசோதியின் மறையப் 
பொய்யோவெனு மிடையாளொடு 2 மிளையானொடும் போனான் 
மையோமா சுதமோ மேறி கடலோமழை முகிலோ 
வையோவிவன் வடிவென்பதொ ரழியாவழ 4 குடையான் . 

இ-ள். ) இவன் வடிவு - இவனது திருமேனியின் நிறம் , மைஓ - அஞ்ச 
னத்தைப் போலுமோ ? மரகதம் ஓ - மரகதவிரத்தினத்தைப் போலுமோ ? மறி 
கடல் ஓ - ( அலை ) மடங்குந் தன்மையுள்ள கடலைப் போலுமோ ? மழை முகில் 
ஓ - மழைபெய்யும் நிலையிலுள்ள வானத்தைப் போலுமோ ? ஐயோ- ! என்பது . 
என்று சொல்லத்தக்க , அழியா ஓர் அழகு உடையான் - ஒப்பற்றுமாறாத 
அழகைப் படைத்தவனாகிய இராமபிரான்,- வெய்யோன் ஒளி தன் மேனியின் 
விரிசோதியின் மறைய - வெப்பமான கிரணங்களையுடைய சூரியனது ஒளி தனது 


சந்து 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( சுட்டு ) + 


திருமேனியினின்று வெளிப்பட்டுப்பரவுகின்ற ஒளிக்குள் மறைந்திட , பொய் ஓ 
எனும் இடையாளொடு உம் - இல்லையென்று சொல்லுமாறு - ( மிக நுண்ணிய 
தாக ) உள்ள இடையைக்கொண்டவளான சீதாபிராட்டியோடும் , இளையா 
னொடு உம் - இளையபெருமாளுடனும் , போனான் - செல்லலானான் ; ( எ - று . ) 

மை முதலியவை என்றும்மாறாது ஒருபடிப்பட அழகுடையனவல்ல வாத 
லாலும் ஞாயிற்றினொளியும் தம்முள் மறையும்படி பேரொளிபடைத்தன வல் 
லவாதலாலும் இராமபிரானது திருமேனிக்கு அவை ஒருபடியாக ஒப்பாவன 
வன்றி முற்றுவமையாகா வென்க: இங்கனம் அஞ்சனம் முதலியவற்றில் 
வும் உவமையாகாமையால் தான் , மையோ மரகதமோ மறிகடலோ மழை 
முகிலோ என ஐயப்பட வேண்டிய தாயிற்று . ஐயோ - அதிசயமுறவிரங்கு 
தலைக் குறிப்பிக்கும் இடைச்சொல் . அச்சோவையோ , வென்னேயெற்றெவ 
னெனுஞ்சொ ல்திசயமுறவிரங்கல் ” என்பது , சூடாமணிநிகண்டு . வெய் 
யோன் ஒளி-சூரியனது ஒளிக்காக ( சூரியன துவெப்பத்துக்கு அஞ்சி ) தன்- இராம 
பிரானின் , விரிசோதியின் மறைய - பரந்தொளிவடிவான திருமேனி நிழலி 
லொதுங்க ; ( அங்ஙனம்மறைந்த ) ; பொய்யோவெனும் இடையாளொடு என்று 
உரைகூறுவாருமுளர் . பி - ம் : - 

மிளிர் . இளையானொடு . மழைமுகிலோ மறிகட 
லோ , 4உடையோன் . 

-இதுமுதல் நான்கு கவிகள் - இராமபிரான் சீதையுடனே தான் 
செல்லும் காட்டினில் திரியும் அன்னம்முதலியன காணுதல் . 
அளி பன்னதொ ரற்றுன்னிய குழலாள் கட லமிர்தின் 
2றெளிவன்னதொர் மொழியாணிறை தவமன்னதொர் 3செயலாள் 
வெளியன்னதொ ரிடையாளொடும் விடையன்னதொர் நடையான் 
களியன்னமு மடவன்னமுடனாடுவ கண்டான் . 

( இ - ள் .) அளி அன்னது - வண்டினை யொத்ததாய் , ஒர் அறல் துன்னிய 
ஒப்பற்ற கருமணல் நெருங்கியிருப்பதுபோல நெருங்கியிருக்கின்ற , குழலாள் 
கூந்தலையுடையவளும் , கடல் அமிர்தின் அன்னது தெளிவு ஒர் மொழியாள் 
திருப்பாற்கடலினின்று தோன்றிய அமிர்தத்தையொத்து (இனியவாய் ) 
தெளிவான பேச்சுக்களையுடையவளும் , நிறை தவம் அன்னது ஒர் செயலாள் - 
நிறைந்ததவத்தையொத்துத் தூய்மையதான தொழிலையுடையவளும் வெளி 
அன்னது ஒர் இடையாளொடு உம் ஆகாயத்தை யொத்ததான ( கண்ணுக் 
குப் புலனாகாததான ) இடையையுடையவளுமான சீதாபிராட்டியோடுங்கூட , 
விடை அன்னது ஒர் நடையான் - காளை மாட்டை யொத்த ( கம்பீரமும் 
வலிமைச்செருக்குந் தோற்றுவதான ) நடையையுடையவனான ஸ்ரீராமபிரான் , 
களி அன்னம் உம் - மதக்களிப்பையுடைய அன்னமும் , மடம் அன்னம் உம் - 
மடப்பத்தையுடைய பெண்ணன்னமும் , உடன் ஆடுவ - சேர்ந்து உலாவுவதை , 
கண்டான் - ; ( எ - று . ) 


காண்டம் 


சு .-- கங்கைப்பட்லம் 


- சஙக 


சீதையின் குழலுக்கு - அளியும் அறலும் , தெள்ளிய இனியமொழிக்கு 
தெளிந்த இனிமை மிக்க அமுதமும், தூய்மையான செயலுக்கு - தவமும் , கண் 
ணுக்குப் புலனாகாத இடைக்கு - ஆகாயமும் உவமையெனக் காண்க . அறல் , 
நிறத்தோடு வடிவிலும் உவமை . விடையன்ன தொர்நடை - வ்ருஷபகதி . தூய 
செயல் - கற்பொழுக்கம் . அன்னம்என்ற பொதுப்பெயர் களி , மடம் என்ற 
அடைமொழிகளைப்பெற்று , முறையே ஆணையும் பெண்ணையுங் காட்டின . இடை 
யாளொடும் விடையன்னதொர் நடையான் களியன்னமும் மடவன்னமுமுடனா 
டுவ கண்டான் என்றதனால் , அவை சீதையும் தானும் உடன் செல்வதைப் 
போலுமென்ற குறிப்புடன் கண்டா னென்பது , பெறப்படும் . பி - ம் : -1அறல் 
பன்னிய . 2 தெளியன்னது . 3 பொறையாள். நடமாடுவ , விளையாடுவ , விளை 
யாடுதல் . 

( சுஉசு ) 
ந . அஞ்சம்பையு மையன் றன தலகம்பையு மளவா 
நஞ்சங்களை வெலலாகிய நயனங்களை யுடையா 
3.இஞ்சுங்களி வரிவண்டுகள் குழலின் 4 படிசுழலுங் 
கஞ்சங்களை 5மஞ்சன்கழ னகுகின்றது கண்டாள் . 

( இ - ள் . ) அஞ்சு அம்பை உம் - (மன்ம தனது ) பஞ்சபாணங்களையும் , 
ஐயன் தனது அலகு அம்பை உம் - இராமபிரானது கூர்மையான அம்பையும் , 
அளவா - அளந்து (உவமையாற் கடந்து ), நஞ்சங்களை வெலல் ஆகிய - விட 
த்தை வெல்லுகின்ற , நயனங்களை - கண்களை , உடையாள் - படைத்தவளான 
சீதை , - களி துஞ்சும் வரி வண்டுகள் - மதக்களிப்புத்தங்கிய இரேகைகளமைந்த 
வண்டுகள் , குழலின் படி சுழலும் - வேய்ங்குழலின் தன்மையோடு ( இன்னிசை 
யோடு ) வட்டமிடப்பெற்ற , கஞ்சங்களை - தாமரைமலர்களை , மஞ்சன் கழல் 
இராமபிரானது திருவடிகள் , நகுகின்றது - ( தமக்கு இவை இணையாகா என்று ) 
பரிகசிப்பதுபோன்றிருத்தலை , கண்டாள்- ; ( எ - று . ) . 

சீதாபிராட்டி , வண்டுகள் சுழலப்பெற்றதும் மஞ்சன் கழல்நகுகின்றது 
மான கஞ்சங்கள் தாம் செல்லும் வழியிடையே பூத்திருத்தலைக் கண்டா ளென்ற 
வாறு . அத்தா மரைமலர்கள் இராமபிரானது திருவடிகட்கு ஒப்பாகா என்றது 
எதிர்நிலையணி . அஹிதேட்சணா என்று ஸ்ரீவான்மீகிபகவான் அருளிச் 
செய்யுமாறு கண்ணழகு விஞ்சியவளர் தலால் " அஞ்சம்பையும் ..... நயனங்களை 
யுடையாள் எனச் சீதாபிராட்டியைக் கண்ணழகுஉடையவளென்று பாராட் 
டிக்கூறினார் . தமக்கு இலக்கானாரை வசப்படுத்துந் தன்மை அஞ்சம்புக்கும் 
இராமபிரானது அலகம்புக்கும் உளதா தல்பற்றி , அவை நயனங்கட்கு உவமை 
யாயின . நஞ்சம் உண்டார்க்கே வேதனையுண்டாக்குவதாக இருக்க இந்தக் 
கண்கள் இலக்கானார்க்கும் வேதனையை விளைத்தலால் , நயரும் நஞ்சங்களை 
வெல்வதாகும் . இதனால் , இராமபிரான் சீதாபிராட்டியின் கண்ணழகில் ஈடுபட் 
டுள்ளா னென்பது , விளங்கும் . நஞ்சங்கள் , சள் - அசை . அலகு - கூர்மைக்கு , 


3 . . 
கம்பராமாயணம் 

அயோத்தியா 
இலக்கணை , வண்டுகள். சூழலின்படி சுழலும் என்னுமிடத்தில் " இருங்கட் 
டும்வி குழலாக ” என்றது ஒப்புநோக்கத்தக்கது . களி துஞ்சும் வண்டுகள் குழ் 
லின்படி சுழலும் என்பதற்கு-களிப்புப் பொருந்திய வண்டுகள் நெய்கின்றகுழல் 
போலப் போவதும் வருவதுமாக இருக்கின்ற என உரைத்தாருமுளர் . குழ 
லின்படி - அளகத்திற் சுழல்வது போல என்று உரைத்தலும் ஒன்று . பிம்: 
கையில்ழகம்பை , தன தகலம்டை , கையிலகலம்பை , 2 வெல் , 3கொஞ்சுங்கிளி. 
4 மிசைசுழலக் அஞ்சங்களைக்குதன்கழல் , மஞ்சன்கழன்குகின்றன. ( கஉஎ) 

மாகந்தமு மகரந்தமு மள கந்தரு மதியின் 
- பாகந் தரு நுதலாளொடு பவளந்தரு மிதழான் 

மேகந்தனி 2 வருகின்றது மின்னோடென மிளிர் பூ 
ணாகந்தனி வருகின்றது பிடியோடென நடவா . 

* இதுவும் அடுத்தகவியும் - குளகம் . 
( இ - ள் . ) மா கந்தம் உம்- மிக்க நறுமணத்தையும் , மகரந்தம் உம் - பூந்துகளை 
யுங்கொண்ட , அளகம் - கூந்தல் , தரு - பெற்ற , மதியின் பாகம் தரு - சந்திர 
னது துண்டத்தை ( அஷ்டமீசந்திரனை ) யொத்த் , நுதலாளொடு - நெற்றியை 
யுடையவளான சீதாபிராட்டியோடு , பவளம் தரும் இதழான் - பவழத்தை 
யொத்த அதரத்தையுடையவனாகிய ஸ்ரீராமபிரான் , - மிளர் பூண் - விளங்கு 
கின்ற ஆபாணங்களையணிந்த, மேகம் மின்னோடு தனி வருகின்றது என் - 
மழைமுகில் மின்னலோடு சேர்ந்து தனித்துவருகின்றது போலவும் , நாகம் பிடி 
யோடு தனி வருகின்றது என - ஆண்யானை ( தன் ) பெட்டையோடு தனித்து 
வருகின்றது போலவும் , நடவா - (தாளினால் ) நடந்து சென்று ,- ( எ - று .) குவளைத் 
தொகை கண்டான் என அடுத்த செய்யுளோடு தொடர்ந்து முடியும் . 

மர்கந்தம் ; மகரந்தம் என்பன , அள்கத்துக்கு அடைமொழிகள் . அளகம் 
பெண்மயிர் : இது இப்பொருளதாதலை அளக்மோதியைம்பால் :: .பெண்மயிர் ” 
என்ற பிங்கலந்தையாலும் - அறிக . சீதாபிராட்டியின் கூந்தன்மயிரை யடுத் 
துத் தோன்றும் நெற்றியை ‘ அளகந்தரு மதியின் பாகந்தரு நுதல் என வரு 
ணித்தார் ; தரு - உவமவுருபு . நுதலாளொடு இதழான் வருவது - மேகம் மின் 
னோடு வருவதனையும் , நாகம் பிடியோடு வருவதனையும் போலு மென்றார் ; 

நடையிலும் உவமையாம் . மேகந்தனிவருகின்றது என்றது- இடியின்றி 
வருவதென்ற கருத்தினாலாகும் . மிளிர்பூண் என்ற அடைமொழி மேகம் , 
நாகம் என்ற இரண்டோடும் இயையத்தக்கது.நாகந் தனிவருகின்றது என்றது . 
யூதபதி இனத்தோடும் வருவது இயல்பாதலால் , அங்ஙனமின்றித் தனித்துவரு 
கின்றதென்னும் பொருளை யுணர்த்தற்காக . நாகம் - நகத்தில்வாழ்வது என 
யானைக்குக் காரணக்குறி , நகம் - மலை , பி- ம் : -- 1 தொடர் , தர . வருகின்ற 
தொர் . 3வில்லோடென. 

( சுஉ அ ) 


காண்டம் 


சு . - கங்கைப்படலம் 


சசக . 


ரு . தொளைகட்டிய கிளை முட்டிய சுருதிச்சுவை யமுதின் 

கிளைகட்டிய கருவிக்கிள ரிசையிற்பசை நறவின் 
விளைகட்டியின் மதுரித்தெழு கிளவிக்கிளி விழிபோற் 
களைகட்டவர் தளைவிட்டெறி குவளைத்தொகை 2 கண்டான் . 

( இ- ள். ) தொளை கட்டிய கிளை முட்டிய சுருதி சுவை அமுதின் - தொளை 
பொருந்திய வேய்ங்குழலிலிருந்து ( வாய்க்காற்றுத் ) தாக்கியெழுப்பிய இசை 
யாகிய ( காதாற்) சுவைக்குந் தன்மையுள்ள அமுதம்போலவும் , கிளை கட்டிய கருவி 
கிளர் இசையின் - நரம்பு கட்டப்பெற்ற கருவியாகிய யாழினின்று எழுகின்ற 
இசைபோலவும் , பசை நறவின்- பசுந்தேன் போலவும் , விளை கட்டியின் - ( கருப் 
பஞ்சாற்றினின்று ) உண்டாக்கப்படுகின்ற பாகுக்கட்டிபோலவும் , மதுரித்து 
இனிமையைப்பெற்று , எழு - உண்டாகின்ற , கிளவி - பேச்சையுடைய , கிளி - 
கிளிபோன்றவளான சீதாபிராட்டியின் , விழி போல் - கண்களைப் போன் 
றுள்ள , களை கட்டவர் தளை விட்டு எறி குவளை தொகை- களை பிடுங்குபவர் வய 
லினின்று விட்டெறிகின்ற குவளைமலரின் தொகுதியை , கண்டான்- ; ( எ - று . ) 

இராமபிரான் சீதையின் கண்களைப்போல் தோன்றுகின்ற குவளை மலர்த் 
தொகையைக் கண்டா னென்க . சீதாபிராட்டியின் பேச்சு - இனிமைபயத்த 
லில் வேய்ங்குழலினிசையையும் , யாழினிசையையும் , பசுந்தேனையும் , கருப்புக் 
கட்டியையும் போலு மென்க . வேய்ங்குழலைவாசிப்போன் தன்வாயினின்று 
விடுத்த காற்று உட்புறத்துத் தாக்கித் திறந்த தொளைவழியே வெளிவருவத 
னாலேயே இசை பிறத்தலால் , கிளைமுட்டிய சுருதி என்றார் . கிளை - வேய்ங் 
குழல் ; தண்ணுமையாழ் முழவங்கிளை என்றதுங் காண்க , அமுதின் 
முதலிய இடங்களிலுள்ள இன்னை உவப்பொரு வாக்காமல் உறழ்பொருவாக்கிச் 
சுருதிச் சுவையமுது முதலியவற்றைக் காட்டிலும் விஞ்சி மதுரித்தெழுகின்ற 
கிளவி என்று உரைத்தலும் பொருந்தும் . கிளி - கிளிபோன்றவட்கு , ஆகு 
பெயர் . பி - ம் : -1 கிளர் . 2 கண்டார் . 

( சுஉக ) 
சா.- இதுமுதல் மூன்றுகவிகள் - இராமனாதியர் பல்வகைக்காட்சிகளைக் 
கண்டவண்ணம் கோசலநாடுகடந்தமையைத் தெரிவிக்கும் . 
* அருப்பேந்திய கலசத்துணை யமுதேந்திய மதமா 
மருப்பேந்திய வென லாமுலை மழையேந் திய குழலாள் 
2 கருப்பேந்திர முதலாயின கண்டாளிடர் காணாள் 

பொருப்பேந்திய தோளானொடு விளையாடினள் போனாள் . 
( இ - ள் .) ஏந்திய - (இவள் ) தாங்கியுள்ளவை , - அரும்பு ஏந்திய கலசம் துணை - 
அரும்பை ( த் தன் மேலிடத்து )க்கொண்டுள்ள இரண்டு பொற்கலசங்களோ ? 
( அன்றி) , அமுது ஏந்திய மதம் மா மருப்பு - இனிமையை ( த் தன்னிடத்து ) க் 
கொண்டுள்ளனவும் மதயானையினிடத்துத்தோன்றியுள்ளனவுமான (இரட்டைத் ) 
தந்தங்களோ ? எனல்ஆம் - என்று சொல்லுதற்குத்தக்க , முலை - தனங்களைக் 

56 


சசve 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கொண்டுள்ள , மழை ஏந்திய . குழலாள் - மேகத்தை யொத்த கூந்தலையுடையவ 
ளாகிய சீதாபிராட்டி , - இடர் காணாள் - ( தன் கணவனுடன் செல்வ 
தனால் ) வழி நடத்தலினாலுண்டாகிறவருத்தத்தை ( ச் சிறிதும்) அடையாதவ 
ளாய் , பொருப்பு ஏந்திய தோளானொடு - மலையையொத்த தோளையுடைய 
இராமபிரானோடு , விளையாடினள் - மனம் மகிழ்ந்தவளாய் , கரும்பு ஏந்திரம் முதல் 
ஆயின கண்டாள் - கரும்பாலை முதலியவற்றைக் கண்டவண்ணம் , போனாள் 

பலவகைக் காட்சிகளையும் கண்டுகொண்டே செல்வதனால் அவ்வழி நடத் 
தலினாற் சிறிதும் வருத்தப்படாமல் மனமகிழ்ந்து இராமபிரானுடன் சென்றன 
ளென்று கருத்துக் கூறுவாருமுளர். தனங்களுக்கு - அருப்பேந்திய கலசத்து 
ணையும் , அமுதேந்திய மாமருப்பும் உவமை . ஏந்திய என்ற சொல் பலமுறைவந் 
தது சொற்பொருட்பின் வருநிலையணியாம் . எந்திரம் = யந்த்ரம் : வடசொல் . 
மதமா எந்திய என்பது , மருப்புக்கு இயற்கையடைமொழி . முன்னிரண்டடி 
கட்கு - அரும்பையேந்திய எனவும் அமுதகலசத்துணையேந் திய எனவும் மதமா 
மருப்பேந்திய எனவுஞ்சொல்லுதற்குஉரிய முலையையும் மழையேந்திய குழலையு 
முடையவளெனக்கூறுவாருமுளர் . பி - ம் : -17 ந்தியது . 2 கருப்பேந்தியம் . 
3 போவாள் . 

(சுங O ) 
எ . பன்னந்துக டாளந்தொகு படர் பங்கப நன்னீ 

ரன்னந்துயில் வதிதண்டலை யயனந்துறை புளினஞ் 
சின்னந்தரு மலர் 4 சிந்திய செறி நந்தன வன நன் 
பொன்னந்திய நதிகண்டுள 8மகிழ்தந்தனர் 9 போனார் . 

( இ - ள் . ) பல் நந்துகள் தரளம் தொகு - பலசங்குகளினின்று தோன் 
றிய முத்துக்கள் சேரப்பெற்ற, படர் பங்கயம் நல் நீர்-படர்ந்துள்ள தாமரைக் 
கொடிகளையுடைய சிறந்த நீர்நிலைகளில் , அன்னம் துயில் வதி - அன்னப்பறவை 
கள் தூங்குவதற்கு இடனான ; தண் தலை - சோலைகளையும் , அயல் நந்து உறை 
புளினம் - பக்கங்களில் சங்குப்பூச்சிகள் தங்கப்பெற்ற மணல்மேடுகளையும் , 
சின்னம் தரு மலர் சிந்திய செறி . நந்தனவனம் - விடுபூவாக அணிதற்குரிய மலர் 
களைச் சிந்தியுள்ள பூஞ்செடிகளடர்ந்த நந்தவனங்களையும் , நல் பொன் நந்திய 
நதி - சிறந்த பொன்னைக் கொழிக்கின்ற நதிகளையும் , கண்டு- , உளம் மகிழ் 
தந்தனர் - மனமகிழ்ந்தவர்களாய் , போனார் - ( இராமன் முதலியவர் ) சென்றார் . 

கால்நடையாகச் சென்ற இராமன் முதலியோர் தாம் செல்லும் வழியிடை 
யேயுள்ள சோலைகளையும் புளினங்களையும் நந்தவனங்களையும் ஆறுகளையும் 
கண்டு மனமகிழ்ந்தன ரென்பதாம் . இராமபிரான் கோசலதேசத்தைக் கடந்து 
கங்கையைச் சேருமுன் தமசாநதிக்கரையில் தங்கியபின்பு தேவசுருதி கோமதி 
என்னும் நதிகளைக் கடந்தா னென்பது முதனூலால் விளங்கும் . நந்திய 
தோன்றிய எனினுமாம் . பி - ம் :-பன்னந்துகுதாளம் . பந்திகள் படுநீர், 
பந்துகள்படுநீர். 3 அயருந்துறை. 4 தந்தன , சிந்தின , சந்தனவனம் . ஆம் . 
பொன்னுந் திய . 8 மகிழ்வுற்றனர் . போவார் . 

(சுஙக ) 


காண்டம் 


சு .-- கங்கைப்படலம் 


சச் 


வு . கால்பாய் வன் முதுமேதிகள் கதிர்மேய்வன் கடைவாய்ப் 

பால்பாய்வன 2 நறைபாய்வன மலர்வாயளி படரச் 
சேல்பாய்வன கயல்பாய்வன செங்கான்மட வன்னம் 
போல்பாய் புனன் மடவார்படி 4 நெடுநாடவை போனார் : 

( இ - ள் . ) முது மேதிகள் - முதிர்ந்த எருமைகள் , கதிர் மேய்வன : நெற் 
கதிர்களை மேய்வனவாக , ( அதனால் ), கடைவாய் பால் பாய்வன - ( தமது ) வாய்க் 
சடையினின்று (மணிபிடியாத அக்கதிர்களின் ) பாலொழுகப்பெற்றனவாய் , கால் 
பாய்வன - ( தமது ) கால்களாற் பாயப்பெற்றனவும் , -- நறை பாய்வன மலர் 
வாய் அளி படா 

தேனொழுகப்பெற்றவான நீர்மலர்களிலுள்ள வண்டுகள் 
மேலெழுந்து உலாவுமாறு , சேல் பாய்வன கயல் பாய்வன- சேல்மீன்களும் கயல் 
மீன்களும் ( களிப்புக்கொண்டு ) குதித்து மேலெழப்பெற்றனவுமான , பாய் 
புனல் - பாய்ந்து செல்லுந் தன்மையுள்ள நீர்களில் , செம் கால் மடம் அன்னம் 
போல் - செந்நிறத்தாளைக்கொண்ட மடப்பத்தையுடைய அன்னப்பறவைபோல , 
மடவார் படி - மகளிர் வந்து மூழ்குதற்கு இடனான , நெடு நாடு அவை - சிறந்த 
அந்தக்கோசலநாட்டை , போனார் - ( இராமன் முதலிய மூவரும் ) கடந்து சென் 
றார்கள் ; ( எ - று .) 

அந்தக்கோசலதேசம் , எங்குப்பார்த்தாலும் பாய்ந்து செல்லும் நீர்நிலைகளைப் 
பெற்றுள்ளது ; அந்த நீர்நிலைகளில் , சிற்சிலவிடத்து , நீரைக்கண்டால் மகிழ்ந்து 
செல்லும் எருமைகள் தம்வாயில் மேய்ந்த முற்றாதக திரினின்று பால் பெருகிக் 
கொண்டிருக்கப் பாயும் : அன்றியும் , அந்நீர்நிலைகள் கயல்மீன் சேல்மீன்களும் 
துள்ளி விளையாடப்பெறும் : அங்ஙனம் அம்மீன்கள் துள்ளிவிளையாடிக் குதிக் 
கும்போது அந்நீர்நிலைகளிலுள்ள தா மரைமலர்களின்மீது தாக்குவதனால் அம் 
மலர்களில் தேனைப் பருகுமாறு உள்ளே படிந்திருந்த வண்டுகள் மேலெழும் . 
இங்ஙனமான நீர்நிலைகளில் தமக்கென்று ஏற்பட்ட துறைகளுள் மகளிர் மட 
வன்னம்போற் படிந்து மூழ்குவார்கள் : அவ்வாறு புனல்வளஞ் சிறந்த கோசல 
- நாட்டை இராமன்முதலியோர் கடந்து சென்றன ரென்பதாம் . பி - ம் :-முலை , 
புனல் . பறை , புனல் . 3 புனமடவார் . 4திருநாடு . 

( சுந்உ ) 
கூ - இராமன் முதலியோர் கங்கையை யடைதல் . 


வேறு . 


பரிதி பற்றிய பல்கலன் 2 முற்றினர் 
மருத வைப்பின் வளங்கெழு நாடொரீஇச் 
சுருதி கற்றுயர் தோமிலர் 4 சுற்றுறும் 

விரிதி ரைப்புனற் கங்கையை 5 மேவினார் , 
( இ - ள் . ) பரிதி பற்றிய பல் கலன் முற்றினர் - சூரியன் போல விளங்கு 
கின்ற பல ஆபரணங்களை நிரம்ப அணிந்த இராமன் முதலிய அம்மூவரும் , 
மருதம் வைப்பின் வளம் கெழு நாடு ஒரீஇ - மருதநிலமாகிய வளப்பம் பொருந் 


சசச 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


திய கோசலநாட்டைக் கடந்து ( பின்பு ), சுருதி கற்று உயர் தோம் இலர் சுற்று 
றும் - வேதங்களைப்பயின்று மேம்பாடுற்ற குற்றமற்ற முனிவர் சூழ்ந்து தங்கப் 
பெற்ற , விரி திரை புனல் கங்கையை - பரவுகின்ற அலை நீரையுடைய கங்கா 
நதியை , மேவினார் - சென்று சேர்ந்தார்கள் ; (எ- று . ) 

தாம் செய்யவேண்டிய விரதநியமங்களைச் செய்துகொண்டு இனிது 
உறைதற்கு ஏற்ற தலமாயிருத்தலாலும் , தன்னையடைந்தாரது தீவினைகளைப் 
போக்குந் தெய்வந்தி யாதலாலும் , சுருதிகற்றுயர் தோமிலர் அதனைச்சுற்றி 
வாழ்வாராயின ரென்க . பி - ம் : - 1 கணை . முற்றிய , தோமிலாச் . சுற்றுற. 
மேவினான் . 

( சுநங ) 
க . - கங்கைக்கரையில் வாழந்தபோதனர் இராமனைக் காணவருதல் . 

கங்கை யென்னுங் கடவுட் 1 டிருந்தித் 
தங்கி வைகுந் தபோதனர் யாவரு 
மெங்கள் செல்கதி வந்ததென் றேமுறா 

வங்க ணாயகற் காணவந் தண்மினார் . 
( இ - ள் .) கங்கை என்னும் கடவுள் திருந்தி - கங்கையென்று சொல்லப் 
படுகின்ற தெய்வத்தன்மையுள்ள சிறந்த நதிக்கரையில் , தங்கி வைகும் - தங்கி 
வாழ்கின்ற, தபோதனர் யாவர் உம் - இருடியரெல்லாரும் , எங்கள் செல் கதி - 1 
யாம் தவம் செய்து அடையும் புகலிடமாகிய பரம்பொருள் , வந்தது - (இங்கே ) 
வந்திட்டது , என்று-, ஏமுறா - மகிழ்ச்சியடைந்து , அம் கண் நாயகன் -அழகிய 
திருக்கண்களையுடைய இராமபிரானை , காண - தரிசிக்குமாறு , வந்து - , அண் 
மினார் - நெருங்கினார்கள் ; ( எ - று .) 

தாங்கள் எந்தக்கடவுளை அடையவேணுமென்று தவஞ்செய்கின்றார் 
களோ அந்தக்கடவுளே மானிடவடிவந்தாங்கி வந்துள்ளதைத் தமது ஞானக் 
கண்ணினாலுணர்ந்து அக்கங்கைக்கரையில்வாழும் முனிவர்கள் எங்கள் செல் 
கதிவந்தது என்று சொல்லிக்கொண்டு இராமபிரானை வந்தணுகின ரென்க . 
தன்னில் ஒருகால் மூழ்கியவரது தீவினைகளையெல்லாம் போக்குந் தன்மையுடை 
யது மாத்திரமேயன்றி வாமனமூர்த்தியாகிய திருமால் திருவடியினின்று பிரம 
தேவனா லுண்டாக்கப்பெற்றுச் சிவபிரானது சடையில் தங்கி இப்பூவுலகில்வருத 
லாலும் , கங்கை கடவுணதி என்று சொல்லத்தகும் . பி - ம் : - 1பெருந்தி . ( கஙச ) 

கக. - வந்த முனிவர்கள் இராமனைத் தரிசித்து மகிழ்தல் . 
* பெண்ணி 1 னோக்குஞ் சுவையிற் பிறர் பிறர்க் 
கெண்ணி 3 னோக்கி யியம்பரு மின்பத்தைப் 
பண்ணி 4 னோக்கும் பராவமு தைப்பசுங் 

கண்ணி னோக்கின ருள்ளங் களிக்கின்றார் . 
( இ - ள் .) பிறர் பிறர்க்கு - ( முனிவரினும் ) மிகவும் வேறுபட்டவரான 
இல்லறத்தார்களால் , பெண்ணின் நோக்கும் - பெண்பாலாரிடத்து ( த் தாம் ) அனு 
பவித்துக்காண்கின்ற, சுவையின் - காமவின்பம்போல , -எண்ணில் நோக்கி 


காண்டம் 


சு .-- கங்கைப்படலம் 


சுசரு 


இயம்ப அரு இன்பத்தை - மனத்தினால் ஆராய்ந்து பார்த்து ( வாயினாற் சொல் 
லுவதற்கும் அருமையான இன்பத்தின் வடிவானவனும் , பண்ணில் நோக்கும் 
பரா அமுதை - சுரவடிவமான வேதத்தினா லுணரவல்ல சிறந்த அமுதசொரூ 
பியுமாகிய அந்த இராமபிரானை , ( அம்முனிவர் ) , பசும் கண்ணின் நோக்கினர் 
ஊனக்கண்களாற் காணப்பெற்றவராய் , உள்ளம் களிக்கின்றார் - மனங் களிப் 
பவரானார்கள் ; ( எ - று .) 

இவ்வுலகத்தவர் - பெண்பாலாரின் கலவியின்பத்தால் மனங்களிப்பது 
போல் , பற்றற்ற யோகியராகிய அத்தபோதனர்கள் இன்பவடிவானவனும் 
வேதங்களா லுணரப்படும் அமுதம் போல் இனியனுமாகிய பரம்பொருளின் வடி 
வான அவ்விராமபிரானைக் கண்டு உள்ளங்களித்தன ரென்க . இல்லறத்தார் காம் 
சுகத்தைத் துய்த்து இன்பத்தையடைவதுபோல , முனிவர் எம்பெருமானைத் 
தியானித்து இன்பமடைகின்றனரென இன்பமடைதற்றிறத்தில் ஒப்புமையே 
யன்றி இன்பத்திறத்து ஒப்புமைகூறியதன்று : பேரின்பத்தைச் சிற்றின்பம் 
எள்ளளவும் ஒவ்வாதாகையா லென்க . பிறர்க்கு - உருபு மயக்கம் .. 

சுவையின் 
அமுதைக் கண்ணினோக்கினர் உள்ளங்களிக்கின்றார் என இயையும் . இனி, 
சுவையின் என்பதை, இயம்பரு என்பதனோடு இயைத்து , பரம்பொருளின் 
* வடிவாகிய இராமபிரானைக் கண்டதனாலாகிய இன்பம் பெண்பாலாரை அனுப 
வித்தலால் அடைந்த இன்பம்போல் பிறர் எண்ணினால்நோக்கிப் பிறர்க்கு 
இயம்புதற்கு அரியது எனப் பொருள் கொள்ளினுமாம் . பாவமுது என்பது 
பராவமுது 

என நீட்டல்விகாரம் பெற்றது .. பராவு அமுது என 
உரைப்பினுமாம் . பி -ம் : - 1 நோக்கின் . பெறற்கு , தமக்கு நோக்கவிளம்பரு , 
நோக்கிலியம்பரு . நோக்கு . 

( சுகூரு ) 
கஉ . - வந்த முனிவர்கள் இராமபிரானைப் புகழ்ந்து பாடி ஆடுதல் . 

1 எதிர்கொ டேத்தின ரின்னிசை பாடினர் 
வெதிர்கொள் கோலின ராடினர் வீரனைக் 
கதிர்கொ டாமரைக் கண்ணனைக் கண்ணினான் 

மதுர வாரி யமுதென மாந்துவார் .. 
(இ- ள் .) வெதிர் கொள் கோலினர்- மூங்கில்களினாலியன்ற (திரி) தண்டத் 
தையேந் திய அம்முனிவர்கள் , - வீரனை - மகாவீரனும் , கதிர் கொள் தாமரை 
கண்ணனை - ஒளியைக்கொண்டதாமரைமலர்போன்ற கண்களையுடையவனு 
மான இராமபிரானை , மதுரம் வாரி அமுது என - இன்சுவையுடைய பாற்கட 
லிற்றோன்றும் அமுதத்தை (வாயினால் முகந்து உண்பது ) போல , கண்ணினால் 
மாந்துவார்- கண்ணினாற் பருகியுண்பவராய் , எதிர் கொடு - எதிர்கொண்டு, 
இன் இசை பாடினர் ஏத்தினர் - இனிய இசைகளைக்கொண்டு பாடித் துதித்து , 
ஆடினர் - ஆனந்தநர்த்தனஞ்செய்தார்கள் ; ( எ - று .) 

இராமபிரானைக் கண்ணினாற்கண்ட களிப்பினால் அம்முனிவர்கள் ஏத்திப் 
பாடி ஆடினர்க ளென்க . தாம் உள்ள விடத்திற்கு வரும் விருந்தினரை உப 
சரித்தற்குக் குறிப்பாக எதிர்கொள்ளுதல் முறைமை யாதலால் இம்முனிவரும் 


எப்பிரித்து 


சசசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


கரு 


எதிர்கொண்டன ரென்க . நூலே கரகம் முக்கோன்மணையே , யாயுங்காலை 
யந்தணற்குரிய என்ற தொல்காப்பியத்திற்கு ஏற்ப அவ்வந்தணர்களை வெதிர் 
கொள் கோலினர் என்றார் . கதிர் கொள் தாமரை என்பதற்கு - சூரியகிரணங் 
களை எதிர்கொள்கின்ற ( சூரியகிரணங்களால் மலர்கின்ற ) சாமரை எனினு 
மாம் . வாரி - கடலுக்கு , இலக்கணை . பி - ம் : - எதிர்கொண்டு . 

( சுநசு ) 
அம்முனிவர்கள் இராமபிரானைத் தம்மிருப்பிடத்திற்கு 

அழைத்துக்கொண்டு செல்லுதல் . 
மனையி னீங்கிய மக்களை வைகலு 
நினையு நெஞ்சினர் கண்டிலர் நேடுவா 
ரனையர் வந்துற வாண்டெதிர்ந் தார்களி 

8 னினிய 4மாதவப் பள்ளிகொண் டெய்தினார் . 
( இ - ள் . ) மனையின் நீங்கிய மக்களை - ( தமது ) வீட்டினின்றுநீங்கிய பிள் 
ளைகளை , வைகல்உம் - நாள்தோறும் , நினையும் நெஞ்சினர் - எண்ணுகின்ற மனத் 
தையுடையவராய் , கண்டிலர் - காணப்பெறாமல் , நேடுவார் - தேடுபவர்களாகி , 
அனையர் வந்து உற - அந்த காணாமற்போனபிள்ளைகள் வந்துசோ, எதிர்ந்தார் 
களின் - ஏதிர்ப்படப்பெற்ற பெற்றோர்கள் போல , ஆண்டு - அப்பொழுது , ( அம் 
முனிவர்கள் இராமபிரானைப் பேராதரத்தோடு எதிர்கொண்டு) , இனிய மா 
தவம் பள்ளி - இனிய சிறந்த தவஞ்செய்தற்குரிய ( தமது ) வாழிடத்தில் , 
கொண்டு - அழைத்துக்கொண்டு , எய்தினார் - போய்ச் சேர்ந்தார் ; ( எ - று .) 

தமது மக்கள் மனையினின்று காணாதுபோய்விட அவர்களைக் காண்போமா 
என்கின்ற கருத்தோடு தேடிக்கொண்டிருப்பவருக்கு அவர்கள் கானப்பட்டால் 

பெருமகிழ்ச்சியுண்டாகுமோ அத்துணைப் பெருமகிழ்ச்சியுடனே, 
அம்முனிவர்கள் , தமது அஞ்ஞானத்தால் மனத்தைவிட்டகன்றபரம்பொருளைத் 
தேடிக்கொண்டிருக்கையில் கண்களாற்காணுமாறு தேரேவந்து கூடிய தனாற் 
பெருமகிழ்ச்சியடைந்தன . ரென்றவாறு . கீழ்ப் பெண்ணினோக்குஞ்சுவையின் " 
என்ற செய்யுளிற் பெண்களாற்பெறும் இன்பத்தை உலகத்தவர் பெறுதல்போல் 
அம்முனிவர்கள் இராமபிரானைக்கண்டதனாற் களிப்படைந்தமையைக் கூறிய 
கவி , இச்செய்யுளால் உலகத்தவர் பிரிந்த மக்களைக் கண்டதனாற் பெறுங் களிப் 
பை முனிவர்கள் எய்தினமையைக் கூறின ரென்க , இதனால் , சர்வேசுவானே 
எல்லாவறவுமுறையும் என்று அம்முனிவர் கருதியமையைச் சிறிது புலப்படுத் 
தினவாறாயிற்று . பி - ம் : -1 நீடினர்தேடுவார் . எதிர்ந்தார்களில் , எதிர்ந்தார்கள் 
போல் . 3 இனைய , 4மாதவர் . ஏகினார் . 

( சுநஎ ) 
கச. - முனிவர்கள் இராமபிரானது வழிவந்த 

வருத்தத்தைப் போக்குதல் . 
பொழியுங் கண்ணிற் புதுப்புன லாட்டினர் 
மொழியு மின்சொலின் மொய்ம்மலர் சூட்டின் 
1 ரழிவி லன்பெனு மா 2 ரமிர் தூட்டினர் 
வழியின் வந்த 4 வருத்தந் தணியவே . 


எங்ஙனம் 


காண்டம் 


சு .-- கங்கைப்படலம் 


சசஎ 


( இ - ள் .) ( அம்முனிவர்கள் ), -- வழியின் வந்த வருத்தம் தணிய - வழிநடப் 
பினால் நேர்ந்த வருத்தம் ( அவ்விராமபிரானுக்குத் ) - தணியுமாறு , கண்ணில் 
பொழியும் புது புனல் ஆட்டினர்- ( தமது ) கண்களினின்றும் பெருங்களிப்பினால் 
வெளிவருகின்ற புது நீரைக்கொண்டு திருமஞ்சனஞ் செய்து , மொழியும் 
இன் சொலின் - ( தாம் ) சொல்லுகின்ற இனிய சொல்லாகிய , மொய் மலர் - 
நெருக்கமாகத்தொடுக்கப்பட்ட மலர்மாலையை , சூட்டினர் - சூட்டி , அழிவு இல் 
அன்பு எனும் ஆர் அமிர்து ஊட்டினர் - குறைதலில்லாத அன்பாகிய நிறைந்த 
உண்வை உண்ணச்செய்தனர் ; ( எ - று . ) 

வெகு தூரம் நடந்துவந்து இளைத்துப் பசித்தவரை நீராட்டி யுண்பிப்பது 
முறை . அம்முனிவர்கள் தங்கண்களில் ஆனந்தக்கண்ணீர்பெருக்கி இன்சொல் 
சொல்லித் தமது அன்பைக் காட்டிய பொழுது, நீராடியுண்டவன் போல் இராம 
பிரான் மனநிறைவு கொண்டனனென்றவாறு . புனைபுங் கண்ணி யென துடைய 
வாசகஞ்செய்மாலையே ” என்ற பெரியார்பர்சுரத்தை யொட்டி மொழியுமின் 
சொலின் மொய்ம்மலர் சூட்டினர் என்றார் . கண்ணிற்புதுப்புனலாட்டினர் 
" பொழிந்தவுண்கணீர்ப்புதுப்புனலாட்டினர் ” என்றார் நகர் நீங்குபடலத்தும் . 
உணவிடுவார்க்கு அன்பு இன்றியமையாது வேண்டுதலின் , இங்கு , அன்பெனு 
மமுது என்றார் . பி - ம் : -1 இழிவில் , விழியில் . 2 அமிழ்து , அமுது . வழியில் . 
4 வருத்தம் வருத்தவே , வருத்தம் வருந்தவே , வருத்தத்தை வீட்டினர் , வருத்தத் 
தை வாட்டினர் . 

( சுநஅ ) 
கரு.-- அம்முனிவர்கள் இராமபிரானை நீராடி அமுதுசெய்யுமாறு 

வேண்டுதல் . 
காயுங் கானிற் கிழங்குங் கனிகளுந் 
தூய தேடிக் கொணர்ந்தனர் தோன்றனீ 
யாய கங்கை யரும்புன லோடினை 

4 தீபை யோம்பினை செய்யமு தென்றனர் . 
( இ - ள் . ) ( அம்முனிவர்கள் ), - கானில் - காட்டினின்று , தூய - பரிசுத்த 
மான , காய்உம் - காய்களையும் , கிழங்குஉம் - கிழங்குகளையும் , கனிகள் உம் - பழங் 
களையும் , தேடி கொணர்ந்தனர் - தேடிக்கொண்டுவந்தவர்களாய் , - ( இராமபிரானை 
நோக்கி ), தோன்றல் - ( யாவரினுஞ்) சிறந்து விளங்குபவனே! நீ-, ஆய கங்கை 
அரு புனல் ஆடினை - அருகிலுள்ள , கங்கையின் அருமையான நீரில் மூழ்கி , 
தீயை ஓம்பினை - அக்கினியை வளர்த்தவனாய் ( நாடோறுஞ் செய்யவேண் 
டிய அக்கினிஹோத்திரத்தைச் செய்துவிட்டு என்றபடி ) , ( நாங்கள் கொணர்ந்த 
காய்கனிகிழங்குகளை ), அமுது செய் - உண்பாயாக , என்றனர் - என்று 
வேண்டிக்கொண்டார்கள் ; ( எ - று . ) 

கிருகஸ்தர்க்கு அக்கினிகோத்திரஞ்செய்தல் இன்றியமையாதாதலின் 
தீயையோம்பினை என்றார் . “ காடுகளூடுபோய் ......வருகின்றதாமோதரா 
... தூளிகாணுன்னுட்ம்பு , ... ஆடி அமுதுசெய் ” என்ற பாசுரம் 

இங்குநினை 


편의 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கசா 


விற்கு வருகின்றது . தூய - பெயர் . தோன்றல் - ஆண்பாற்சிறப்புப்பெயர் . 
பி - ம் : -- 1 கானக் . 2 கொணர்ந்தனம் . ஆடிமுத் , 4 தீயுமோம்பினை , தீயையோம் 
பிப்பின் , தீயையோம்பிநீர் . 

- (கூநக ) 
இராமபிரான் சீதையோடு கங்கையில் நீராடுதல் . 
மங்கை யர்க்கு விளக்கன்ன மாதையும் 
செங்கை பற்றினன் றேவருங் கைதொழப் 
பங்க யத்தயன் பண்டு தன் பாதத்திற் 

5 கங்கை யிற்றேருங் கங்கையி னாடினான் . 
( இ - ள் . ) (இராமபிரான் ), - மங்கையர்க்கு விளக்கு அன்ன மாதை உம் - 
பெண்பாலார்க்கெல்லாம் விளக்குப்போல்பவளாகிய சீதாபிராட்டியையும் , செம் 
கை பற்றினன் - சிவந்துள்ள ( தன் ) கையாற் பிடித்துக்கொண்டவனாய் , - தே 
வர் உம் கைதொழ - தேவர்களும் கைகூப்பித்தொழும்படி , பங்கயத்து அயன் . 
( திருமாலின் ) நாபீகமலத்தில் தோன்றியவனாகிய பிரமதேவன் , பண்டு - முற் 
காலத்தில் , தன் பாதத்தின் ( திரிவிக்கிரமனான ) தன்னுடைய தாளினைக் 
கழுவிய , கம் - நீரினால் , கையின் - கைம்மூலமாக , தரும் - உண்டாக்கிய , கங்கை 
யின் - கங்காநதியிலே , ஆடினான் - நீராடினான் ; ( எ - று . ) 

இராமபிரான் சீதாதேவியைக் கைப்பற்றிக்கொண்டு கங்கையில் நீராடின 
னென்பதாம் . ஸ்ரீராமன் தனது ஸ்ரீபாத தீர்த்தமாகிய கங்காநதியில் தான் 
கொண்ட மா நுடவேடத்திற்கு ஏற்ப நீராடின னென்றவாறு . சகை தொழ 
என்பது தரும் என்பதனோடு இயையும் . பிரமதேவன் திரிவிக்கிரமனான 
திருமாலினது சீர்பாதங்களைக் கைக்கமண்டலநீரைக் கையாலெடுத்துவிளக்க 
அந்த ஸ்ரீபாத தீர்த்தமே கங்கையாகத் திருவவதரித்த தாகையால் கங்கையிற் 
றருங்கங்கை என்று சமத்காரம்படப் பேசினார் . இதனால், கங்கையென்பதற்கு 
ஒரு காரணப்பொருள் கற்பித்தாற்போல நிருத்தியலங்காரமென்னும் பிரிநிலை 
நவிற்சியணிபடக்கூறியவாறு காண்க . பி - ம் :-மானை . பற்றியத் , பற்றிநற் . 
3 துன்பற , இன்புற , துன்புற . பாதநீர் . அங்கை . தேந்த . 

( சுச O) 
கள . - கங்கை இராமபிரானைப் புகழ்தல் . 
கன்னி நீக்கருங் கங்கையுங் கைதொழாப் 
பன்னி நீக்கரும் பாதகம் பாருளோ 
சென்னி 1 னீக்குவர் யானுமின் றெற்றந்த 

வுன்னி ? னீக்கினெ னுய்ந்தனெனாலென்றாள் . 
( இ - ள் . ) கன்னி நீக்கு அருங் கங்கை உம் - அழியாத்தன்மையினின்று நீங் 
குதலில்லாத ( ஜீவநதியான ) அந்தக்கங்காநதியும் , - (இராமபிரானை ) , கைதொழா - 
கைகூப்பிவணங்கி , பார் உளோர் - உலகத்தவர் , பன்னி நீக்க அரு பாதகம் - 
சொல்லி முடிக்கமுடியாத ( மிகவும் அதிகமான ) பாவத்தை, என்னின் - நீக்கு 


காண்டம் 


சு .-- கங்கைப்படலம் 


என்னிடத்து மூழ்குவதாற் போக்கிக்கொள்வார்கள் ; யான்உம்-- , 
இன்று - இப்போது , என் தந்த உன்னின் - (திரிவிக்கிரமனாகி ஸ்ரீபாதத்தி 
னின்று ) என்னையுண்டாக்கிய உன்னாலே [ நீ என்னிடத்து மூழ்கியதனால் ), 
நீக்கினென் . போக்கினவளாய் , உய்ந்தனென் - நல்வாழ்வுபெற்றேன் , என் 
றாள் - என்றுகூறினாள் ; ( எ - று . ) - ஆல் - தேற்றம் . 

உலகத்தாரெல்லாரும் என்னிடத்து மூழ்கிப் பெருந்திரளான தம்முடைய 
பாவத்தைப் போக்கிகொள்ள , நீ என்னில் மூழ்கியதனால் யான் என் தீவினைகள் 
யாவும் நீங்கப்பெற்று ஈடேறினே னென்றனள் கங்காநதியின் பெண்தெய்வ 
மென்க , புண்ணியமூர்த்தியாகிய இராமபிரானிடத்துள்ள நன்மையால் , பரி - 
சுத்தமாகியகங்கையும் தீவினை நீங்கி உய்வு பெறுபவளாயினளென்று கூறிய இதில் , 
ஒருத்தருடைய குணத்தினால் மற்றொருவர்க்கு நன்மை விளை தலாகிய 
மலர்ச்சியணி காண்க : இதனை , வடநூலார் உல்லாஸாலங்கார மென்பர் , கன்னி 
நீக்கருங்கங்கை என்பதற்கு - கன்னித்தன்மை நீங்குதலில்லாத கங்கையென்று 
பொருளுரைப்பது பொருத்தமாயிற் கொள்க , பன்னி நீக்க அரும்பாதகம் 
என்பதற்கு - ஆராய்ந்து நீக்குவதற்குமுடியாத பெரும்பாதகம் என உரைப் 
பாருமுளர் . பி - ம் : -நீக்கினர் . மீக்கினனுய்ந் தனன், நீக்கியுயர்ந்தனன். பயான் . 

கஅ.- கங்கையில்ழழ்கும் இராமபிரானது தோற்றம் . 
வெங்க ணாகக் கரத்தினன் வெண்ணிறக் 
கங்கை வார்சடைக் கற்றையன் கற்புடை 
மங்கை காணநின் றாடுகின் றான் வகிர்த் 

திங்கள் சூடிய செல்வனிற் றோன்றினான் . 
( இ - ள் . ) வெம் கண் நாகம் கரத்தினன் . கொடுங்கண்ணையுடைய யானைத் 
துதிக்கைபோலுங் கையையுடையவனும் , வெள் நிறம் கங்கை வார் சடை கற்றை 
யன்-வெண்ணிறமுள்ள கங்கையின் நீர் ஒழுகப்பெற்ற சடைத்தொகுதியையுடை 
யவனும் , கற்புஉடை மங்கை காண நின்று ஆடுகின்றான் - கற்பையுடைய சீதா 
பிராட்டியென்னும் பெண் காணுமாறு நீராடுகின்றவனுமாகிய இராமபிரான் , 
( வெம் கண் நாகம் கரத்தினன் - கொடுங்கண்ணையுடைய நாகத்தை ( ஆபரண 
மாகக் ) கையிற் பூண்டவனும் , வெள் நிறம் கங்கை வார் சடை கற்றையன்- , 
கற்புஉடை மங்கை காணநின்று ஆடுகின்றான் - கற்பையுடைய பார்வதீதேவி 
காணுமாறு பொன்னம்பலத்தில் நின்று கூத்தாடுகின்றவனுமான , ) வகிர் திங் 
கள் சூடிய செல்வனில் -பிறைச்சந்திரனைத் திருமுடியிற்றரித்த ( அணிமாமுத 
லிய ) அஷ்டைச்சுவரியங்களுக்கு உரியவனான சிவபிரானைப்போல , தோன்றி 
னான் - விளங்கினான் ; ( எ - று . ) - 

இராமபிரானுக்கும் சிவபெருமானுக்கும் சிலேடை . இராமபிரான் கங்கை 
யில் நீராடி எழும்பொழுது தான் ஏற்றுக்கொண்டுள்ள தவவேடத்திற்குரிய அவ 
ன துசடையில் நின்றும் கங்கையின் நீர் பெருகிக்கொண்டிருக்குமாதலால் , அவ் 
விராமபிரானை கங்கைவார்சடைக் கற்றையன் என்ற தென்க . சிவபிரானது 

57 


. 


ச O .. 


கம்பராமாயணம் 


அயோத்தியா , 


* 


சடையிலே தங்கிக் கங்கை கீழே பெருகுவது என்பது , பிரசித்தம் . இராமபிரா : 
னைக் குறிக்குமிடத்து நாகக்கரத்தினன் என்ற தொடர் - உவமைத்தொகையும் , 
சிவபிரானைக்குறிக்குமிடத்து வேற்றுமைத்தொகையுமாம் . இராமபிரானுக்குச் 
செல்லுமிடத்து ஆடுதல் - நீராடுதலும் , சிவபிரானுக்குச் செல்லுமிடத்து, ஆடு 
தல் - அம்பலத்து ஆடுதலுமாம் : 

M (கசட் ) 
கசு .-- இதுவும் அது . 
தள்ளு நீர்ப்பெருங் கங்கைத் தரங்கத்தால் 
வள்ளி நுண்ணிடை மா மல ராளொடும் 
வெள்ளி வெண்ணிறப் பாற்கடன் மேலைநாட் -- 

பள்ளி நீங்கிய பான்மையிற் றோன்றினான் . 
( இ - ள் . ) ( பின்னும் சீதாபிராட்டியோடுகூடிய அவ்விராம்பிரான் ), தள்ளும் 
நீர் பெரும் கங்கை தரங்கத்தால் - மோதுந் தன்மையுள்ள நீரையுடைய சிறந்த 
கங்கையின் அவையினால் , - மேலை நாள் - முன்னாளில் , வள்ளி நுண் இடை மா 
மலராளொடுஉம்- கொடிபோலும் நுண்ணிய இடையையுடைய சிறந்த தாமரை 
மலரில் வசிப்பவளான - இலக்குமியுடனே, வெள்ளி வெள் நிறம் பாற்கடல் 
வெள்ளியைப்போலும் வெண்ணிறமுள்ள திருப்பாற்கடலிலே,- பள்ளி நீங்கிய 
பான்மையின் படுத்திருத்தலைவிட்டு எழுந்துநின்றதன்மைபோல், - தோன்றி 
னான்- ; (எ- று . ) . 

வெண்ணிறமுள்ள கங்காத தியின் அலைகளின்கடுவில் : -இராமபிரான் சீதா 
தேவியோடும் நின்றது - -- பாற்கடலிற் பள்ளிகொள்ளும்பரமனான திருமால் 
தான் பள்ளிகொண்டிருத்தலைவிட்டு - இலக்குமி தேவியோடும் எழுந்து நிற்குந் 
தன்மையை யொக்கு மெனக் குறித்தார் : தன்மைத்தற்குறிப்பேற்றவணி . 
வள்ளி- வல்லீ என்னும் வடசொல்லின் விகாரம் : வள்ளிக்கொடியுமாம் . பி - ம் : 
1 தீர்க்குரைக். 

( சுசங ) 
20. - சீதாபிராட்டி கங்கையில் நீராடுதல் . 
வஞ்சி நாண விடைக்கு மடந்டைக் 
கஞ்சி யன்ன மொதுங்க 2 வடி யன்ன 
கஞ்ச 3 நீரி லொளிப்பக் 4 கயலுகப் 

5 பஞ்சி மெல்லடிப் பாவையு மாடினாள் . 
( இ -ள் .) இடைக்கு - (தன்னுடைய ) இடையழகுக்குத் தோற்று , வஞ்சி 
வஞ்சிக்கொடி , சாண - வெட்கி நீரில்மறையவும் , --மட நடைக்கு-( தன்னுடைய ) 
இளமையான நடைக்கு, அஞ்சி-- தோற்று , அன்னம் - அன்னப்பறவை, ஒதுங்க - 
அப்பாற்செல்லவும் , - அடி அன்ன கஞ்சம்-( மற்றைமாதாது ) பாதத்திற்கு ஒப் 
பான தாமரை (தன்னுடைய பாதத்திற்கு ஒப்பாகாமல் வெள்கி ), நீரில் ஒளிப்ப 
நீரினுள் மறைந்து கொள்ளவும் , கயல் உக - (தன் கண்ணுக்கு ஒப்பாகாமையால் )) 
கயல் மீன்கள் அப்பாற்செல்லவும் , பஞ்சி மெல் அடி பாவைஉம் - செம்பஞ்சு 
ஊட்டப்பெற்ற மெல்லியபாதங்களையுடைய சித்திரப்பதுமை போன்ற சீதா 
பிராட்டியும் , ஆடினாள் - நீராடினாள் ; ( எ - று . ) 


காண்டம் 


சு ...- கங்கைப்படலம் 


* 


நீராடும் பொழுது நீரிலுள்ள வஞ்சியும் கஞ்சமும் மறைதலும் , அன்னமுங் 
- கயலும் அப்பாற்செல்லுதலும் --- இயல்பு ; அவ்வியல்பின்படியே சீதாபிராட்டி 
நீராடும் பொழுதும் வஞ்சியும் கஞ்சமும் நீரில்மறைதல் முதலியன நிகழ , அவ் 
வஞ்சிக்கொடி முதலியவை பிராட்டியின் இடைமுதலியவற்றிற்குத் தோற்றமை 
யால் அங்ஙனம் நிகழ்ந்ததாகக் குறித்தார் : ஏதுத்தற்குறிப்பேற்றவணி . இராம 
பிரான் நீராடியதை கசு - ஆங் கவியாற் கூறிய கவி இடைப்பிறவரலாகச் சில 
கூறி , இச்செய்யுளாற் சீதை நீராடியதைக் கூறுகின்றா ரென்க . பி - ம் : - நாணி 
வணங்க, நாணிவணங்கி , நாணிமடங்க . 2 அடியினீன், அடியிணை , அடிக்குமென் . 
நீரின் . கயல்புக . பேஞ்சின் . 

* - ( சுசச ) , 
உக. சீதை நீராடியதாற் கங்கை நறுமணம் பெறுதல் . 
1 தேவ தேவன் செறிசடைக் கற்றையுட் 
கோவை மாலை யெருக்கொடு கொன்றையின் 
பூவு நாறலள் பூங்குழற் கூந்தலி 

னாவி நாண்மலர் 4 கங்கையு நாறினாள் . 
( இ - ள் .) தேவதேவன் - மகாதேவனென்னும் நாமம் படைத்த சிவபெரு 
மானுடைய் . செறி சடைகற்றையுள் - அடர்ந்துள்ள - சடைத்தொகுதி 
யினுள்ளே , கோவை மாலை எருக்கொடு கொன்றையின் பூஉம் நாற் 
லன் - பலகோவையான மாலையாகத்தொடுக்கப்பட்ட எருக்கம்பூ கொன்றைப்பு 
என்ற இவற்றின் மணம் வீசப்பெறாதவளான , கங்கைஉம் - கங்காந்தியும் , பூங் 
குழல் - அழகமைந்த கூந்தலையுடையவளான சீதாபிராட்டியின் , கூந்தலின் - 

ந்தலிலேயுள்ள , நாவி - கத்தூரிப்புழுகெண்ணெயும் , நாள் மலர் 
லர்ந்த மலர்மணமும் , நாறினாள் - ( தன்னிடம் ) வீசப்பெற்றாள் ; (எ - 

கங்காதேவி சிவபெருமானது சடைமுடியிலே தங்கித் தான் அங்குநின்று 
வீழ்பவளாயிருந்தும் அந்தப்பெருமான் தன் முடியிற் சூடிய எருக்கு கொன்றை 
இவற்றின் மலர்மாலைகளின் மணம் தன்னிடத்துப் பொருந்தினாளில்லை ; அப் 
படிப்பட்ட கங்காதேவி சீதாபிராட்டி தன்னீரில் மூழ்கியதனால் அப்பிராட்டி 
யின் கூந்தலிற்றடவிய கத்தூரிப்புழுகெண்ணெயும் அப்பிராட்டி சூடிய மலரும் 
என்ற இவற்றின்மணம் தன்னிடங் கமழப்பெற்றன. ளென்பதாம் . இதனால் , 
பெருநீர்வெள்ளமாயிருந்த கங்கையின் பெருக்கும் மணம் நாறும்படி பிராட்டி 
கூந்தலில் மணம் விஞ்சியிருந்ததென்று வீறுகோளணி தொனித்தல் காண்க 
நாவி நாண்மலர் கங்கையும் நாறினாள் - உயர்திணைதொடர்ந்தபொருள் 
உயர் திணைமுடிபேற்ற திணைவழுவமைதி . கங்கை - நதியின் பெண்தெய்வத் 
தைக்காட்டி உயர்திணையாயிற்று . பி -ம் : - 1 தேவர்தேவன் , தேவன் சென்னிச் 
உநாறிலள். 3 கற்றையின். தங்கையும் . 

( சுசரு ) 
உ2.- சீதையின்மீது கங்கையின் திரை மோதுதலின் வருணனை . 

நுரைக்கொ ழுந்தெழுந் தோங்கி நுடங்கலா 
னரைத்த 1 கூந்தலி னங்கைமக் தாகினி 
யுரைத்த சீதை தனிமையை யுன்னுவா 
டிரைக்கை நீட்டிச் செவிலியி னாட்டினாள் , 


அன்ற 


சருஉ 


ச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் . ) நுரை கொழுந்து எழுந்து ஓங்கி நுடங்கலால் - நுரைகள் அலையின் 
மேலெழுந்து உயர்ந்து அசைவதால் , நரைத்த கூந்தலின் வெண்ணிறமான கூந் 
தலையுடைய , நங்கை - ஒருபெண்போற்காணப்படுகின்ற , மந்தாகினி - 

கங்காதேவி 
யானவள் , - உரைத்த -( பதிவிரதாதருமத்தைப்பாராட்டி யாவராலும் எடுத்துக் ) 
கூறப்படுகின்ற , சீதை தனிமையை - சீதாபிராட்டி ( வேறொரு பெண்திக்கு 
இல்லாமல் ) , தனித்திருப்பதை, உன்னுவாள் - நினைத்தவளாய் , செவிலியின் - 
செவிலித்தாயைப்போல , திரை கை நீட்டி - அலையாகிய கையை நீட்டி , ஆட் 
டினாள் - நீராடச்செய்தாள் ; ( எ - று .) 

மகள் நீர்நிலையில் நீராடும்போது செவிலித்தாய் தன்கையினால் நீராட்டு 
வித்தல்போல , கங்கை திரையாற் சீதாபிராட்டியை 

நீராட்டுவித்தன 
ளென் றவாறு . சீதாபிராட்டி நீராடும்போது அவள்மீது கங்காந்தியின் திரை 
படுவதனை , கவி , சீதை பெண் துணையின்றித் தனித்து நீராடுவதுநோக்கி 
அவள் மீது இரக்கங்கொண்டு மகளைத் தன்கையாற் செவிலி நீராட்டுவதுபோ 
லக் கங்கை திரைக்கை நீட்டி ஆட்டினா ளென வருணித்தஇது , உருவகவணி 
யையும் தற்குறிப்பேற்றவணியையும் அங்கமாகக்கொண்டுவந்த உவமையணி . 
அலையில் எழுந்து ஓங்கும் நுரைக்கொழுந்து நரைத்த கூந்தல்போலு 
மென்க : இந்த நரைத்தகூந்தல் என்ற அடைமொழி கங்கையைச் செவிலித்தாக 
யென்றற்கு உதவுதல் காண்க . விண்ணுலகத்துள்ள கங்காநதிக்குப் பெயராகிய 
மந்தாகிநீ யென்பது , இங்கு கங்கை யென்ற மாத்திரமாய் நின்றது , பி - ம் ! 
கூந்தலணங்கை . தனிமைகண்டு . 

(சுச்சு ) 
கங்கைநீர் வெள்ளத்தில் சீதாதேவியின் கூந்தல் தோன்றுதலின் 

வருணனை . 
மங்கை வார்குழற் கற்றை மழைக்குலந் 
1 தங்கு நீரிடைத் தாழ்ந்து குழைப்பது 
கங்கை யாற்றிடை யோடுங் கரியவள் 

பொங்கு நீர்ச்சுழி போவன போன்றதே. 
( இ - ள் . ) மங்கை - சீதாபிராட்டியின் , வார் குழல் கற்றை - நீண்ட கூந்தற் 
றொகுதியாகிய , மழை குலம் மேகங்களின்கூட்டம் , தாழ்ந்து - அவிழ்ந்து 
தொங்கி , தங்கு நீரிடை - (படியுந் துறையிற் ) பொருந்திய நீரிலே , குழைப் 

குழைந்துகாட்டுவது, - கங்கை யாற்றிடை கங்கையாற்றின் நடு 
விலே , ஒடும் -- ஓடுகின்ற , கரியவள் - கருநிறமுடைய யமுனா தியின் , பொங்கு 
நீர் சுழி போவன - மிக்கநீர்ச்சுழிகள் செல்வனவற்றை , போன்றது - ஒத்துத் 
தோன்றிற்று; ( எ - று . ) 

வெண்ணிறக்கங்கையிலே சீதாபிராட்டியின் கரிய கூந்தல் தாழ்ந்து குழை 

கங்கையிலே யமுனாநதி கலந்து ஓடும் போது அதன் இடையே தோன் 
றும் நீர்ச்சுழியைப் போலு மென்பதாம் : தன்மைத்தற்குறிப்பேற்றவணி. 
யமுனை கருநிற நீரையுடையதாகையால் , அதனை கரியவள் என்றார் . யமுனை 


வது , 


காண்டம் 


சு.- கங்கைப்படலம் 


சுருங 


கங்கையின் உபாதிகளுள் ஒன்று . பி - ம் : --- தங்கி . ?குழைப்பன , தழைப்பன . 
யோற்றுடனாடுங்கரியவள் , யாற்றிடையாடுங்கரியவள் , யாற்றொடுங்காளிந்திதன் 
னொடும் , யாற்றொடுங்காளிந்தீயொடும் . நிழல் , போன் றவே . ( சுசஎ) 
உசு . - சீதை கங்கையின் நீரில்ழழ்கியெழதலின் வருணனை 

சுழிபட் டோங்கிய தூங்கொலி யாற்றுத்தன் 
விழியிற் 2 சேலுகள் வானிற வெள்ளத்து 
முழுகித் தோன்றுகின் றாண் முதற் பாற்கட 

லழுவத் தன்றெழு வாளென லாயினாள் . 
( இ - ள் .) சுழி பட்டு - சுழிகள் பொருந்தி , ஒங்கிய - ( அலைகள் ) ஒங்கப் 
பெற்ற , தூங்கு ஒலி - மிக்கவொலியையுடைய , ஆற்று - கங்காநதியினது , 
தன் விழியின் சேல் உகள் - தனது கண்விழிகள் போன்ற சேல்மீன்கள் துள் 
ளிக்குதிக்கப்பெற்ற , வால் நிறம் வெள்ளத்து - வெண்மைநிறத்தைக் கொண்ட 
வெள்ளத்திலே , முழுகி - நீராடி , தோன்றுகின்றாள் - வெளிப்படுகின்ற அந்தச் 
சீதாபிராட்டி , - முதல் பாற்கடல் அழுவத்து -சிறந்த திருப்பாற்கடலின் பெருக் 
கிலே ,, அன்று - ( தேவர்கள்கடல் கடைந்த ) அக்காலத்து , எழுவாள் - தோன் 
றியவளான இலக்குமி , எனல் - என்று சொல்லுதற்குஏற்குமாறு , ஆயினாள் - 

வெண்ணிறமுள்ள கங்காநதிப்பெருக்கில் மூழ்கி வெளிப்படுஞ் சீதை , 
பாற்கடலைக்கடைந்தகாலத்து அதனினின்று வெளிவந்த இலக்குமியைப் 
போன்றன ளென்க : உவமையணி . விழியிற் சேலுகள் என்ற விடத்து எதிர் 
நிலையணி தாண்க , கங்காநதியின் நீர் வெண்ணிறமுடைய தாதலால் , அதற்குப் 
பாற்கடல் உவமையாயிற்று . பி - ம் : - ஓடிய. சேலுக . முறையாற்கடல் . 4 என . 
உரு . - கவிக்கூற்று : இராமபிரான் நீராடியதனற் கங்காநதிக்கு 

மகிமை , விஞ்சியதாகு மெனல் . 
செய்ய தாமரைத் தாள்பண்டு தீண்டலால் 
வெய்ய பாதகந் தீர்த்து 2விளங்குவா 
ளையன் மேனி யெலா மளைந் தாளினி 

வைய மா 4 நர கத்திடை வைகுமோ, 
( இ - ள் 

-ள் .) பண்டு - முற்காலத்தில் , திருமால் திரிவிக்கிரமாவதாரஞ்செய்ய 
அப்பரமன துவலத் திருவடி சத்தியலோகத்திற் சென்றபோது ) , செய்ய தாமரை 
தாள் - செந்தாமரைமலர்போன்ற அப்பிரானது திருவடிகளை , தீண்டலால் 
பரிசித்ததனால் , வெய்ய பாதகம் - ( தன்னில் மூழ்குபவரது ) கொடிய பாவங் 
-களை , தீர்த்து - போக்கிக்கொண்டு , விளங்குவாள் - விளங்குபவள் , ஐயன் 
இராமபிரானது , மேனி எலாம் - திருமேனி முழுவதையும் , அளைந்தாள் - பரி 
சிக்கப்பெற்றாள் ; இனி- , வையம் - இவ்வுலகம் , மா நாகத்திடை - பெரு நர 
கத்தில் , வைகும் ஓ - தங்குமோ ? ( தங்காதென்றபடி ) ; ( எ - று . ) 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கங்கை முன்பு திரிவிக்கிரமாவதாரஞ்செய்த திருமாலினது திருவடியை 
மாத்திரம் பரிசித்த காரணத்தினால் தன்னில் மூழ்கியவரது பெரும்பாவங்களை 
யும் போக்குபவளாய் விளங்குபவளானாள் ; இப்போதோ அந்தத் திருமாலினது 
திருவவதாரமாகிய ஸ்ரீராமபிரானது திருமேனி முழுவதுமே தன்னிடத்துத் 
தோயப்பெற்றதனால் தன்காற்று மேலேபடப்பெற்றவர்களது பெரும்பாவத்தை 
யும் போக்கும் பெருமையைப் பெறுவா ளாதலால், இவ்வுலகம் இனி தீவினைப் 
பயனை நுகருமாறு வெந்நரகிற் சேரா தென்றவாறு . தன்னை நினைப்போ ந்து 
பாவத்தையும் போக்கும் பெருமைபெறுவாளாதலால் வையம்நரகிற்றங்கா தென் 
றலுமாம் . இந்தச் செய்யுளில் , தொடர்நிலைச்செய்யுட்பொருட்பேறணி காண்க . 
பி - ம் : -1தீர்ந்து . 2விளங்கினாள் . 3 அளைந்தால் . நகரத்திடை , வைகுமே , 


. 


உசு. - இராமபிரான் செய்கடனை முடித்துக்கொண்டு, முனிவர் கட்து 

விருந்தினனாகி யுண்ணுதல் . 


துறைந றும்புன லாடிச் சுருதியோ 
ருறையு ளெய்தி 1 யுணர்வுடை யோருண 
உரிறைவற் கைதொழு தேந்தெரி யோம்பிப்பின் 

னறிஞர் காதற் கமைவிருந் 4 தாகினான் . 
( இ -ள் . ) ( இராமன் ) , துறை நறும் புனல் ஆடி - ( முன்கூறியவாறு கங்கை 
யின் ) நீராடு துறையிலே புண்ணிய தீர்த்தத்தில் மூழ்கி , சுருதியோர் உறையுள் 
எய்தி - வேதம்வல்ல அம்முனிவர்கள் வாழுமிடத்தைச் சேர்ந்து , உணர்வு உடை 
யோர் உணர் இறைவன் கைதொழுது - ஏானிகள் தியானிக்கின்ற பரம்பொ 
ருளை வணங்கிவிட்டு, எந்து எரி ஓம்பி - சுவாலிக்கின்ற அக்கினியிற் செய்ய 
வேண்டிய சடங்குகளைச் செய்துமுடித்து ( அக்கினிகோத்திரஞ்செய்து ), பின் - 
பிறகு , அறிஞர் - அம்முனிவரின் , காதற்கு - அன்புக்கு , அமை - ஏற்ற , விருந்து 
ஆகினான் - விருந்தினனாகி , ( அவர்கள் தந்த காய் கனி , முதலியவற்றையுண் 
டனன் ; ( எ - று . ) 

இதனால் , இராமபிரான் தான் கொண்ட மா நுடவேடத்திற்கு ஏற்ப வைதிகச் 
சடங்குகளில் சிறிதுந்தவறாது ஒழுகிவந்தவ னென்பதையும், வேதம்வல்லவர் 
களும் கொண்டாடுமாறு நடப்பவ னென்பதையும் விளக்கியவாறு காண்க . நீரா 
டுதல் இஷ்டதேவதையைத்தியானஞ்செய்தல் அக்கினிகாரியஞ்செய்தல் பிறகு 
உண்ணுதல் என்பன , பிராமண க்ஷத்திரியவைசிய ரென்னும் மூன்றுவருணத் 
தார்க்கும் இன்றியமையாச் செயலாகு மென்க , உணர்வுடையோருணரிறைவற் 
கைதொழுது என்றதிற் சந்தியாவந்தனஞ் செய்தமையும் அடங்கும் . பி - ம் : 
உணர்வுடைத்தம்பியோடு . ?இறையைக் கைதொழுது , இறைவர்க்கைதொழுது , 
இறைவற்கேதொழுது , எண்ணெரியோம்பினன் , ஏந்தெரியோம்பினன். 4 ஆயி 
னான் . 

- ( சுரும் ) 


காண்டம் . 


சு.பகங்கைப்பட்லம் 


உஎ. - முனிவர்கள் செய்த விருந்தினால் - இராமபிரான் - 

மனமகிழ்ந்திருத்தல் . 
வருந்தித் தான்றா வந்த வமுதையு 
மருந்து நீரென் றமரரை யூட்டினான் 
2 விருந்து மெல்லட குண்டு விளங்கினான் 

திருந்தி னார்வயிற் 4 செய்தது தேயுமோ. 
( இ - ள் .) தான் வருந்தி - தான் " மிகவுஞ் சிரமப்பட்டு, தர - உண்டாக்க , 
வந்த - தோன்றிய , அமுதைஉம் - அமிருதத்தையும் , (தான் உண்ணாமல்) , நீர் , 
அருந்தும் என்று - நீங்கள் உண்ணுங்கள் என்று சொல்லி , அம்ரரை - தேவர் 
களை , ஊட்டினான் -உண்ணச்செய்தவனாகிய திருமாலின் அவதாரமாகிய அவ்வி 
ராமபிரான் ,- விருந்து - ( முனிவர்கள் தனக்கு ) விருந்தாக இட்ட , மெல் அடகு - 
மெல்லிய இலையுணவை, உண்டு - புஜித்து , விளங்கினான் .; ( இது எங்ஙனம் 
பொருந்தும் ? எனின் ) , - திருந் தினார்வயின் - "மனஞ்செம்மைப் பட்டிருப்பவ 
ரிடத்து , செய்தது - செய்த செயல் , தேயும்ஓ - குறைபடுமோ ? ( குறைபடா 
தன்றோ? ) ( எ- று .) - ஆதலால் தான் , மனந் திருந்திய இராமன் முனிவர்களின் 
மெல்லடகை விருந்துண்டு விளங்கின னென்க. 

" தானே வருந்தித்தேடியதும் . சிறந்தஉணவுப்பொருட்கெல்லாந் தான் 
மேம்பட்டுஉவமையாவதுமான அமிருதத்தையும் இலட்சியஞ்செய்து உண் 

அமுதமமரர்கட்கீந்த நிமிர்சுடராழிநெடுமால் , அமுதினுமாற்ற வினி 
யன் " என்று பெரியாரும் பாராட்டியருளிச்செய்யும்படி தேவர்கட்கு ஈந்த 
திருமால் , முனிவர்கள் ஈந்த காய்கனி முதலிய இலையுணவுகளை விரும்பிப் புசித் 
தானே ; இது எங்கனம் நிகழ்ந்தது ? என்று தோன்றும் ஐயப்பாட்டை , மனந் 
திருந்தியோரிடத்துப் பிறர்செய்தது எதுவும் தாழ்மைப்படாது. சிறப்புற்றே 
யிருக்கும் எனப் பொருள்கொண்ட திருந்தினார்வயிற் செய்ததுதேயுமோ ? 
என்ற ஈற்றடியாற் போக்கினார் . சிறப்புப்பொருளைப் பொதுப்பொருள் கொண்டு 
சமர்த்தித்த வேற்றுப்பொருள் வைப்பணி , இது . இதனால் , அம்முனிவர்கள் 
இராமபிரானுக்கு .. ஈந்த இலையுணவு அமிழ்தினும்மிகச்சிறந்து அப்பிரானுக்கு 
னவுவப்பை விளைத்த தென்பது , விளங்கும் . ஈற்றடியில் திருந்தினார்வயிற் 
செய்தவந் தேயுமோ என்ற பாடத்துக்கு - மனந்திருந்தினவராகிய இருடியர் 
கள் மிக்க தவஞ்செய்துள்ளவராதலால் அத்தவத்தின் பயனால் அவர்களீந்த அட 
குண்வையும் அமுதத்தினுஞ்சிறந்ததாகக் கொண்டு இராமபிரான் உண்டன 
னெனக் கருத்துக் காண்க . பி - ம் : - 1 அமூதையும் . விருந் தின் . 3 விரும்பினான் . 
செய்தன , செய்வன . 

- ( சுடுக ) 
K. 2.அ .-- இதுமுதல் எட்டுக்கவிகள் - இராமபிரானைக் காணவருங் 

குகனது வருணனை . 
ஆய காலையி னாயிர மம்பிக்கு 
நாயகன் போர்க் குகனெனு நாமத்தான் 
றூய கங்கைத் துறை விடுந் தொன்மையான் 
காயும் வில்லினன் கற்றிர . டோளினான் . 
இதுமுதல் ஒன்பதுகவிகள் - குளகம் . 


ணாது , 


மன 


கம்பராமாயணம் - 


அயோத்தியா 


( இ - ள் . ) ஆய காலையின் 

காலையின் - அப்போது , - ஆயிரம் அம்பிக்கு நாயகன் 
ஆயிரம் மரக்கலங்கட்குத் தலைவனும் , தூய கங்கை துறைவிடு தொன்மையான் 
( தூய கங்கை தொன்மை துறை விடுவோன் ) - பரிசுத்தமான - கங்கையின் 
துறையிலே பழமையாகப் படகுவிடுபவனும் , காயும் வில்லினன் ( மாற்ற 
லரைக்) கடியவல்ல வில்லாளியும் , கல் திரள் தோளினான் - மலைபோல் திரண்ட 
தோள்களையுடையவனும் , போர் - போர்த்தொழிலில் வல்ல , குகன் எனும் 
நாமத்தான் குகனென்று பேர்பெற்றவனும் , ( எ - று .) - இச்செய்யுளி 
லுள்ள ஆய காலையில் என்பது , " இருந்த வள்ளலைக் காண வந்தெய்தினான் 
சென்று ஙசு - ஆங் கவியிலுள்ள எய்தினான் என்ற முற்றோடு முடியும் . 

விடு என்ற வினைக்கு ஏற்ற செயப்படுபொருள் வருவித்து உரைக்கப் 
பட்டது . பி -ம் : -1 பொற்குகன். 2 விடு. ஃகற்றிரண்மேனியான் . ( சுருஉ ) 
உக . துடிய னாயினன் றோற்செருப் பார்த்தபே 

ரடிய னற் செறிந் தன்ன 3 நிறத்தின 
னெடிய தானை 4 நெருங்கலி னீர்முகி 

5 லடியி னோடெழுந் தாலன்ன வீட்டினான் . 
( இ-ள். ) துடியன் - துடியென்னும் பறையையுடையவனும் , நாயினன் 
( வேட்டை ) நாய்களை யுடன் கொண்டிருப்பவனும் ,தோல் செருப்பு ஆர்த்த பேர் 
அடியன் - தோலினால்தைத்த செருப்பையணிந்த பெரிய கால்களையுடை 
யவனும் , அல் செறிந்து அன்ன நிறத்தினான் - இருளென்பது நெருங்கி ஒருவடிவு 
படைத்தாற்போன்ற (மிகவுங்கரிய ) நிறத்தையுடையவனும் , நெடிய தானை 
நெருங்கலின் - (தன்னுடைய ) மிகத்திரண்ட சேனை நெருங்கிவருதலினால் , 
நீர் முகில் அடியினோடு எழுந்தால் அன்ன ஈட்டினான் - நீர்கொண்டமேகம் 
தன் அடிப்பகுதியோடும் கிளம்பிவந்தாலொத்த தன்மையைக்கொண்டவனும் , 

தன் கூட்டம் எல்லாவற்றோடும்வருங் குகனுக்குத் தன் அடியோடும் வரும் நீர் 
முகில் ஏற்ற உவமையாகும் . அடியோடும் வரும் நீர்முகில் - சிறிதும்மிச்சமில் 
லாமல் ஒருங்கு திரண்டெழுந்துவருங் காளமேக மென்க . துடி - வேடர்கட்கு 
உரியது . வேடனை வருணிக்குமிடத்துத் தோற்செருப்புப்பூண்டவ னென் 
றும் , கருகிறத்தவ னென்றும் வருணித்தல் வழக்கமாதலை “ காழகமூட்டப்பட்ட 
காரிருட்டுணியுமொப்பான் , ” தொடுமரைத்தோலன் வில்லன் ” என்ற சிந்தா 
மணியிலும் காண்க . பி - ம் :-ஆர்ந்த சிறந்தன்ன . நிறத்தினன் . 4 நெருக் 
கலின் . 5 இடியினோடு. 

( சுருங ) 
கூ 0 . கொம்பு 1 துந்துமி கொட்டு முறைமையன் 

பம்பை பம்பு படையினன் பல்லவத் 
தம்ப னம்பிக்கு நாத 4 னழிகவுட் 
டும்பி யீட்டம் புரைகிளை 6 சுற்றத்தான் . 


காண்டம் 


சு .-- கங்கைப்படலம் 


சருஎ 


( இ - ள் . ) கொம்பு - குறுந்தடியானது , துந்துமி - துந்துபியென்னப்படும் 
பறையை , கொட்டும் - அறைகின்ற, முறைமையன் தன்மையையுடைய 
வனும் , பம்பை - பம்பையென்னும்பறை , பம்பு - நிறைந்துள்ள , படையினன் 
சேனையையுடையவனும் , பல்லவத்து அம்பன் தளிர்போலச்செந்நிறங் 
கொண்டுவிளங்குகின்ற அம்பினையுடையவனும் , அம்பிக்கு நாதன் - அனேக 
வோடங்கட்குத் தலைவனும் , அழி கவுள் தும்பி ஈட்டம் புரை கிளை சுற்றத்தான் 
( மதநீர்) பெருகுவதற்குக் காரணமான கன்னத்தையுடைய யானைக்கூட்டத்தை 
யொத்த ( பெருவலிமையும் பெருந்தோற்றமும் படைத்த ) கிளைக்கின்ற 
சுற்றத்தாரை யுடையவனும் , - ( எ - று . ) 

கொட்டுதலென்பது வாச்சியத்தை யூதுத லென்ற பொருளிற் பயின்று 
வராமையால் , கொம்புதுத்தரிகொட்டும் என்ற பாடம் சிறவாது . துத்தரி 
ஊதும் இசைக்கருவி . அம்பைப்பழுக்கக்காய்ச்சிவைத்துக்கொண்டிருத்தலால் , 
தளிர்போல அம்பு செந்நிறத்தோடு விளங்கு மென்றார் . உஅ - ஆம்பாடலில் , 
“ ஆயிரமம்பிக்கு நாயகன் என்று கூறிய கவி , மீண்டும் இங்கு அம்பிக்குநாதன் 
என்றுகூறியது , இவன் அம்பிக்குநாயகனாயிருப்பது இராமபிரானுக்கு உதவுவ 
தற்குக் காரணமாதல்பற்றி அவனிடத்துத் தாம் மதிப்புக்கொண்டிருத்தலைப் 
* புலப்படுத்தும் அழிதல் - பெருகுதெலென்னும் பொருள தாதலை “ அழியும்புன 
லஞ்சனமாகதியே " என்றவிடத்து நச்சினார்க்கினியருரையால் தெளிக . பி - ம் : 
கொம்பூ தித்துடிகொட்டும் . பம்பும் . 3நாய்கன் . 4 ஆழ் . 5கிளர் . கிளைச்சுற்றினான் . 
ஙக . காழ மிட்ட குறங்கினன் கங்கையி 

னாழ மிட்ட 2 நெடுமையி னானசைத் 
தாழ விட்டசெந் தோலன் 3 றயங்குறச் 

சூழ விட்ட தொடுபுலி வாலினான் . 
( இ - ள் . ) காழம் இட்ட குறங்கினன் - காழமென்னும் உடைவிசேடம் 
தங்கிய துடையையுடையவனும் , கங்கையின் ஆழம் .இட்ட நெடுமையினான் - 
கங்காந்தியின் ஆழத்தைக் கண்டறிந்த பெருமையையுடையவனும் , அரை தாழ 
விட்ட செம் தோலன் - அரையினின்று தொங்கவிட்ட செந்நிறத்தோலையுடை 
யவனும் , தயங்கு உற சூழ விட்ட தொடு புலி வாலினான் - விளங்குமாறு 
( அரையைச்) சூழக்கட்டிய ( ஒன்றோடொன்று ) பிணைந்த புலிவாலையுடைய 
வனும் , - ( எ - று . ) 

காழம் - அரையிலிருந்து தொடைவரையிற் சட்டையாக அணியுங் குறுங் 
காற்சட்டை ; சல்லடவகை . ஆழத்தைக்கண்டறிய முடியாதபடி மிகவும் அகாத 
மான கங்காநதியின் ஆழத்தையும் கண்டறிந்தவ னாதலால் , கங்கையின் ஆழ 
மிட்டநெடுமையினான் என்றார் . அரையிலிருந்து துடைவரையு மணிந்த 
சல்லடத்தின்மீது செந்நிறத்தோலைத் தொங்கவிட்டுப் புலியின்வாலை அரைக் 
கச்சாகச் சுற்றிக்கட்டிக்கொண்டிருக்கின்றனன் அந்தக்குக னென்பது , பின் 
னிரண்டடிகளிற் கூறிய விஷயம் . குகனாகிய வேடன் செய்து கொண்டுள்ள 

58 


- 


- கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கோலத்தை இனிதுகூறியது , தன்மை நவிற்சியணி . கங்கையினாழமிட்ட 
நெடுமையினான் என்பதற்கு கங்காநதியாழ்ந்திருப்பதுபோல் ஆழ்ந்த மனமுடை 
யவனென்று உரைப்பாரு முளர் . பி - ம் : -1 வேழமிட்ட ...வேலையின் . 2 பெருமை 
யினாளெலாம் . தேய்ங்கரைச். 

(சுருரு ) 


கூஉ . பற்றொடுத் தன்ன பல்சூற் கவடியன் 

கற்றொடுத் தன்ன போலுங் கழலினா 
னற்றொடுத் தன்ன குஞ்சியி னாள் கதிர் 

4 நெற்றொ டுத்து நெரிந்த புருவத்தான் .. 
(இ - ள் . ) பல் தொடுத்து அன்ன சூல் பல் கவடியன் - பற்களைவைத் 
துத் தொடுத்தாற்போன்ற உட்குடைவுள்ள பலபலகறைகளாலியன்ற ஆரத்தைப் 
பூண்டவனும் , கல் தொடுத்து அன்ன போலும் கழலினான் - கற்களைப் பொருத்தி 
வைத்தாற்போலுந் தாள்களையுடையவனும் , அல் தொடுத்து அன்ன குஞ்சி 
யின் - இருளை ஒன்றாகச் சேர்த்துக் கட்டினாற்போல் தோன்றுகின்ற மயிர்முடி 
யிலே , நெல் ஆள் கதிர் தொடுத்து- நெற்கதிரைச்செருகிக்கொண்டு , நெரிந்த - 
ஏறிச்சாய்ந்துள்ள, புருவத்தான் - புருவத்தையுடையவனும் , - ( எ- று . ) 

பலகறைகளைத்தொடுத்து அணியாகப்பூண்டுள்ளா னென்பது , முதலடி 
யின்கருத்து . அங்ஙனந்தொடுத்த பலகறைமாலை பல்லைத்தொடுத்துவைத்தாற் 
போலு மென்றார் . அந்தக்குகனதுதாள் மிகவும் உாப்பா யிருத்தலால் , அவை 
தொடுத்த கல்போலு மென்க . தொடுத்தன்ன , தொடுத்து - தொடுத்தால் : எச் 
சத்திரிபு ; அன்றி , தொடுத்த தன்ன் என்பவற்றின் தொகுத்தலென்றேனும் , தொடுத் 
தன என்னும் வினையாலணையும் பெயரின் விரித்தலென்றேனும் கொள்ளலும் 
ஒன்று . கழல் - வீரக்கழல் எனினுமாம் ; கருநிறமுள்ள இரும்பினாலியன்று 
பூண்ட கழல் , தொடுத்த கல்போலு மென்க . தனது கருநிறக்கூந்தலில் நெற் 
கதிரை யணியாகச் செருகிக்கொண்டுள்ளான் அந்தக்குகனென்பது ,பின்னடியிற் 
கூறியவிஷயம் . மூன்றாமடியில் அற்றோடுத் தன்னகுஞ்சிய னாளியின் என்ற 
பாடத்துக்கு - அல்லை ( இரவை ) த் தொடுத்தாற்போலும் மயிர்முடியையுடை 
யவனும், சிங்கம்போல் (இயற்கைச்சினத்தால் ) நெல்லைத்தொடுத்துவைத்தாற் 
போன்று நெரிந்துள்ள புருவத்தையுடையவனும் எனப் பொருள் கூறுக . 
புருவமயிர் மிகப்பரியனவாயிருத்தலால் , அவை நெல்லைத் தொடுத்தாற்போலு 
மென்க. பி - ம் : -1 தொடுத்தபல்பூண் , தொடுத்தன்ன பல்கு . தொடுத்தமா . 
3 குஞ்சியன் . நெற்றொடொத்து , நிறைந்த புருவத்தான் , நெரிபுருவத்தினான் . 
நங . பெண்ணை வன்செறும் பிற்பிறங் கிச்செறி 

வண்ண வன் மயிர் வார்ந்துயர் முன்கையன் 
கண்ண கன் றட மார்பெனுங் கல்லின 
னெண்ணெ யுண்ட விருள்புரை மேனியான் . 


- 


காண்டம் 


சு .-- கங்கைப்படலம் 


சருக 


( இ - ள் .) பெண்ணை வன் செறும்பின் பிறங்கி செறி வண்ணம் வன் மயிர் 
வார்ந்து உயர் முன் கையன் - பனைமரத்தின் வலியசிறாம்புபோல் விளங்கி நெ 
ருங்கியுள்ள அழகிய வலிய மயிர் நீண்டு உயர்ந்து தோன்றுகின்ற முன்னங்கையை 
யுடையவனும் , கண் அகல் தட மார்பு எனும் கல்லினன் - இடம்பரந்து விசால 
மாகவுள்ள மார்புஎன்கின்ற கல்லையுடையவனும் , எண்ணெய் உண்ட இருள் 
புரை மேனியான் - எண்ணெயூட்டப்பெற்ற இருளையொத்த உடம்பை யுடை 
யவனும் , - ( எ - று . ) 

முன்னங்கையில் முளைத்துள்ள மயிர் பனை மரச்சிறாம்புபோலு மென்றார் . 
அந்தக்குகனுடையமேனி கறுத்து நிகுதிகுத்துத்தோன்றுவதால் , எண்ணெ 
யுண்ட விருள் புரைமேனியான் என்றது கீழ் உக - ஆவது செய்யுளில் அந்தக் 
குகன் கருநிறத்தவன் என்பதை அற்செறிந்தன்ன நிறத்தினான் என்பதனால் 
விளக்கி, இங்கு அவன் மேனியை உவமைமுகத்தால் விளக்குவதனாற் கூறியது 
கூறலென்னுங்குற்றத்திற்கு இடமின்மை 

காண்க. 

பி - ம் : - வான்மயிர் . 
வான்றுணை . 3 கொடுமார்பு . 

(சுருஎ) 
நச . கச்சொ டார்த்த கறைக்கதிர். 1வாளின 

னச்ச ராவு நடுக்குறு 3 நோக்கினன் 
பிச்ச ரா 4 மன்ன பேச்சின னிந்திரன் 
-- - 5 வச்சி ராயுதம் போலு மருங்கினான் . 
( இ - ள் . ) கச்சொடு ஆர்த்த - அரைக்கச்சிலேகட்டிய , கறை கதிர் வாளி 
னன் - இரத்தக்கறைபடிந்துள்ள ஒளியுள்ள வாளையுடையவனும் , நஞ்சு அரர் 
உம் நடுக்குஉறு நோக்கினன் - விஷமுள்ள சர்ப்பமும் நடுக்கமடைகின்ற 
( கொடிய) கண்பார்வையையுடையவனும் , பிச்சர் அன்ன பேச்சினன் - பித் 
தர்போலப் பொருத்தமற்ற பேச்சுக்களையுடையவனும் , இந்திரன் வச்சிரா 
யுதம் போலும் மருங்கினான் - தேவேந்திரனது வச்சிரப்படைபோன்ற ( மிக 
வும் உறுதியான ) இடையையுடையவனும் , - ( எ - று . ) - ஆம் - அசை. பி - ம் : -- 
வாளினான் . அரா-வின் நோக்கினான் . என்ன . வச்சிரம்புரைகின்ற . ( சுருஅ ) 
ஙரு , ஊற்ற மேமிக வூனொடு மீனுகர் 

நாற்ற மேய நகையின் முகத்தினான் 
சீற்ற மின்றியுந் தீயெழ நோக்குவான் 

கூற்ற மஞ்சக் குமிறுங் குரலினான் . 
( இ - ள் . ) ஊற்றம் ஏ மிக - ( தன் ) வலிமை மிகுமாறு , ஊனொடு மீன் நுகர் - 
( பிறபிராணிகளின் ) இறைச்சிக்ளோடு மீனையும் நுகர்தலால் , நாற்றம் - ( அந்தப் ) 
புலால் நாற்றம் , மேய - பொருந்திய , நகை இல் - சிரிப்பு என்பது இல்லாத , 
முகத்தினான் - வாயையுடையவனும் , சீற்றம் இன்றிஉம் தீ எழ நோக்குவான் . 
ஒருத்தர்மீது கோபமென்பது இல்லாமலிருக்கையிலும் தீப்பொறி வெளிப்பட் 
( க் கடுமையாக ) விழித்துப்பார்ப்பவனும் , கூற்றம் அஞ்ச குமிறும் குாலினான் - 
யமனும் நடுங்கும்படி அதிர்ந்து ஒலிக்கின்ற குரலையுடையவனும் , - ( எ - று .) 


ச்சும் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


புலால்நாற்றம் வீசும் வாயும் சீற்றமில்லாதிருக்கையிலும் சன்லெழவிழித் 
துப்பார்க்குங் கொடும்பார்வையும் யமலும் அஞ்சும்படி குமிறியொலிக்கும் 
பெருங்குரலும் படைத்தவன் , வந்த அந்தக் குக னென்க. பி - ம் : - ஊற்று 
மென்னற , ஊற்றுமெய்ந்நற , ஊற்றமென்ன , ஊற்றுமென்னறை. மெய்யன் . 
* முகத்தினன் . 4 குமுறும் . இந்தச்செய்யுள் சில ஏட்டுப்பிரதிகளி லில்லை . ( சுருக) 

நசு.-- குகன் இராமபிரானைக் காணுமாறு வருதல் . 
1சிருங்கி போ மெனத் திரைக் கங்கையின் 
மருங்கு தோன்று நகருடை 4 வாழ்க்கையா 
னொருங்கு தேனொடு மீனுப காரத்தி 

னிருந்த வள்ளலைக் காணவந் தெய்தினான் . 
(இ- ள் . ) சிருங்கிபோம் என - சிருங்கிபோமென்று சொல்லப்பட்டு , திரை 
கங்கையின் மருங்கு தோன்று - பேரலைகள் படைத்த கங்காநதியின் - பக்கத் 
திலே காணப்படுவதான , நகர் - நகரை , உடை வாழ்க்கையான் ( வாழ்க்கை உடை 
யான் ) -வாழுமிடமாக வுடையவனுமான அவன் , - இருந்த வள்ளலை- ( முனிவ 
ருறையுளில் ) தங்கியிருந்த அந்த இராமபிரானை , காண - காணுமாறு , ஒருங்கு . 
ஒருசோ , ெேதனொடு மீன் உபகாரத்தின் - தேன் மீன் என்ற இந்தக் காணிக் 
கைப்பொருளோடும் , வந்து எய்தினான் - வந்து சேர்ந்தான் ; ( எ - று . ) 

கங்கைக்கரையிலுள்ள சிருங்கிபேரமென்ற நகரத்திற்கு அரசனாகிய குக 
னென்பவன் , கோசலதேசாதிபதியாகிய தசரதசக்கரவர்த்தியின் குமாரனான 
ஸ்ரீராமபிரான் கங்கைக்கரையைச் சேர்ந்துள்ளா னென்பதைக் கேள்வியுற்று , 
மீனையும் தேனையும் காணிக்கையாக ஏந்தி , தன் சுற்றத்தாரோடும் இராமபிரா 
னெழுந்தருளியிருக்கும் இடத்தை விசாரித்துக்கொண்டு வந்துசேர்ந்தன 
னென்க . அரசன் தெய்வம் குரு என்ற இவர்களைக் காணச் செல்லும்போது 
வெறுங்கையோடு செல்லலாகாது என்பது , விதியாதலால் பூமண்டலத்துக் 
கெல்லாம் அதிபதியாகிய ...இட்சுவாகுகுலத்துதித்த அரசகுமாரனான இராமபிரா 
னைக் காணவந்தபோது குகன் தன்கையிற்கிடைத்த ஊனையும் தேனையுமே 
காணிக்கையாகக்கொண்டு வந்தனனென்க . உபகாரம் = உபஹாரம் : காணிக் 
கைப்பொரு ளென்று பொருள்படும் வடசொல் : இராமபிரான் தன்னுடன் 
வந்த ஜநங்களை வஞ்சித்துச்சென்று கோசலநாட்டைக்கடந்து அதன் தென் 
பாகத்திலுள்ள கங்காநதியைக்கண்டு அதன்கரையிலுள்ள இங்குதிமரத்தடியில் 
தங்கினனாக , அவ்விராமபிரான் வந்துள்ளதைக் கேள்வியுற்ற வேடர் தலைவ 
னும் சிருங்கிபேரபுரத்துக்கு அரசனுமான குகன் மந்திரிகளுடனும் சுற்றத்தா 
ருடனும் அவ்விராமனிடம் வருகையில் , அஃதுணர்ந்த இராமபிரான் இலக் 
குமணனோடும் அவனை யெதிர்கொண்டு சந்தித்தன னென்று முதனூலிற் கூறி 
யுள்ளது . பி - ம் : - 1சிருங்கிவேரியெனத் திருக் , திகழ் . 3உறை . 4 வாழ்க்கை 
யன் , 5 உபகாரத்தன் . 


காண்டம் 


சு . - கங்கைப்படலம் 


சக்க் 


காண , 


கூஎ 


கன் . 


ஆயகாலையின் , - அம்பிக்குநாயகன் தொன்மையான் வில்லினன் தோளி 
னான் ( உ அ ), துடியன் நாயினன் அடியன் நிறத்தினான் ஈட்டினான் (உக ) , 
முறைமையன் படையினன் அம்பன் நாதன் ( 60 ) குறங்கினன் நெடுமையி 
னான் தோலன் வாலினான் (ஙக ), கவடியன் கழலினான் புருவத்தான் ( ங 2 .) , 
முன்கையன் கல்லினன் மேனியான் ( ஙங ), வாளினன் நோக்கின்ன் பேச் 
சினன் மருங்கினான் ( ஙச ) , முகத்தினான் நோக்குவான் குரலினான் (கூரு ) , நக 
ருடை வாழ்க்கையான் ( நசு ) , குகனெனு நாமத்தான் ( உ.அ ) அழிகவுள் 
தும்பியீட்டம் புரை சுற்றத்தான் ( ஆகி ) (60) , இருந்த வள்ளலைக் 

உபகாரத்தின் வந்தெய்தினான் . (நசு) , எனக் குளகச்செய்யுள்கட்கு 
முடிவு காண்க . 

( சுசு o ) 
இராமனை நாடிவந்த குகன் இராமபிரானிருந்த 

தவப்பள்ளியின் வாயிலைக் கட்டுதல் . 
சுற்ற மப்புற நிற்கச் 2 சுடுகணை 
விற்று றந்தரை வீக்கிய வாளொழித் 
தற்ற நீத்த மனத்தின னன்பின 

னற்ற வப்பள்ளி வாயிலை நண்ணினா 
( இ - ள் .) சுற்றம் - ( தனது ) உறவினர் , அ புறம் நிற்க - அப்பால் நிற்கவும் , 
சுடு கணை வில் துறந்து - பழுக்கக்காய்ச்சிய அம்போடு கூடிய வில்லையும் (தன் 
கையிற்கொள்ளாமல் ) விட்டிட்டு , அரை வீக்கிய வாள் ஒழித்து- அரையிற் 
கட்டிய வாளையும் நீக்கிவிட்டு , அற்றம் நீத்த மனத்தினன் - குற்றம் நீங்கிய 
மனத்தையுடையவனும் , அன்பினன் ( இராமபிரானிடத்துப் ) பெருங்காதல் 
கொண்டவனுமாகி , ( அந்தக் குகன் ) , - ( இராமபிரான் தங்கியிருந்த ) , நல் தவம் 
பள்ளி - சிறந்த தவத்திற்குஉரிய முனிவரது பர்ணசாலையின் , வாயிலை - , நண் 
ணினான் - கிட்டினான் ; ( எ - று . ) 

தவசியரின் இருப்பிடத்தை நணுகும்போது மிகவும் அடக்க வொடுக்கத் 
துடன் செல்லவேண்டுமாகையால் , சுற்றத்தையும் வெளியில் 

நிற்கச் 
சொல்லி , வில்லையும் வாளையும் ஒழித்து , அவற்றிற்குப்பதிலாக மனத்திற் 
குற்றம் நீங்க இராமபக்தி நிறைந் திருச்க தவச்சாலையின்வாயிலை யடைந்தனன் 
குக னென்க . (கண்ணுவ முனிவரின் ஆச்சிரமத்துக்குச் செல்லும்போது தன் 
சேனைகளையெல்லாம் வெளியே நிறுத்திவிட்டுத் துஷ்யந்தராசன் சென்றா 

சாகுந் தலநாடகத்திற் காளிதாசமகாகவி கூறியுள்ளது இங்குக் 
கருதத்தக்கது .) பி - ம் : - நீக்கி , 2 சுடுங் . 

( சுசுக ) 
Ⓡ.அ.- தவச்சாலைவாயிலையடைந்த குகன் தான் வந்துள்ளமையைத் 

தெரிவிக்கக்கூவுதல் . 
நின்றா னெஞ்சி னிரம்புறு மன்பா 
லின்றே நின்பணி செய்திட விறைவா 
நன்றே வந்தன னாயடி யேன்யா 
னென்றே கூவின னெயினரி னிறையோன் . 


னென்று 


சசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கின்றது . 


( இ - ள் .) எயினரின் இறையோன் - வேடர்கட்கு அரசனாகிய குகன் , 
( தவப்பள்ளி வாயிலையடைந்து ) , நெஞ்சில் நிரம்புறும் அன்பால் நின்றான் நெஞ் 
சில் நிரம்பிய அன்போடு நின்றவனாகி ( வாயிலிலிருந்தபடியே இராமனை 
நோக்கி ), இறைவா - தலைவனே! நாய் அடியேன் யான் - நாய்போற் 
கடைப்பட்ட அடியவனாகிய நான் , நின் பணி செய்திட - உமது கட்டளையைச் 
செய்திடுமாறு, இன்றே - இன்றைக்கே , நன்றுஏ - மிகப்பாங்காக , வந்தன்ன் . 
வந்துவிட்டேன் , என்றே - , கூவினன்-( உள்ளேயிருப்பவர்க்குக் கேட்குமாறு ) 
உரக்கக் கூறினான் ; ( எ - று .) 

தான் அனுமதியின்றி உள்ளே செல்வது தகாது என்று வாயிலிலிருந்த 
படியே கூவினனென்பதாம் . இனி , இராமபிரானுடனேயிருந்து அவனுக்குப் 
பணிசெய்தலே தான் செய்யவேண்டுந்தொழில் என்னும் மனப்பான்மையோ 
டுள்ளானாதலால் , குகன் இன்றே நின்பணிசெய்திட் நன்றேவந்தனன் என் 
கிறான் . பி - ம் :-நாயகவென்றான் . இந்தச்செய்யுள் சில ஏட்டுப்பிரதிகளிலுள் 
ளது . மேற்பாடலோடு இயைபுஉள்ளதனாற் கொள்ளத்தக்கதென்றே தோன்று 

(சுசுஉ) 
கூகூ.-- வந்த குகனை இலக்குமணன் வினவியறிதல் . 

கூவ முன்ன மிளையோன் குறுகி நீ 
3 யாவன் யாவென வன்பி னிறைஞ்சினான் 
5 றேவ நின்கழல் 6 சேவிக்க வந்தன 

னாவ வேட்டுவ னாயடி யேனென்றான் . 
( இ - ள் . ) கூவ் - (தவப்பள்ளிவாயிலையடைந்த குகன் ) கூப்பிட , முன்னம் 
முதலில் , இளையோன் - இளையபெருமாளாகிய இலக்குமணன் , குறுகி 
( அந்தக்குகனைக் ) கிட்டி , நீ யாவன் - நீ யார் ? யா - வந்தகாரியம் யாது ? 

என்றுவினாவ , - ( அந்தக்குகன் அவ்விளையபெருமாளை ), அன்பின் 
இறைஞ்சினான் - அன்போடு வணங்கினவனாகி , தேவ - அரசே! நாய் அடியேன் 
நாய்போல் அடிமைப்பட்டவனாகிய யான் , நாவம் வேட்டுவன் - ( கங்கைகடக் 
குமாறு ) ஓடங்களைக் கொண்டுள்ள ( குகனென்னும் ) வேடுவனாவேன் ; நின் 
கழல் சேவிக்க வந்தனன் - தேவரீரது திருவடிகளைத் ( தேவரீர் தொழுகின்ற 
இராமபிரானது திருவடிகளை ) தரிசிக்கும்பொருட்டு வந்தேன் , என்றான் - என்று 
( தான் இன்னானென்பதையும் தான் வந்த காரணத்தையும் ) தெரிவித்தான் . 

* நீ யாவன் ? வந்தகாரியம் எது ? என்று வினாவியவற்றிற்குஏற்ப , குகன் 
இரண்டுவிடைகூறினனென்க . நின்கழல் என்பதற்கு - தேவரீர் தொழுவதற்கு 
உரிய இராமபிரானது திருவடிகளென்று பொருள்கொள்ளாமல் , உம்முடைய 
திருவடிகளென்றே பொருள்கூறின் , மேல் இலக்குமணன் நீ இங்கேயேயிரு 
என்று குகனுக்குச்சொல்லி அந்தக்குகனது - வருகையை இராமபிரானுக்கு 
அறிவித்தற்கு இயைபு இன்றாம் . நீயாவன் -இடவழவமைதி , பி - ம் : - கூவா 


என - 


காண்டம் 


சு .-- கங்கைட்பட்லம் 


சசுகூ 


முன்னமிளையோன் , கூவுமுன்னமிளையோன் கூவுமுன்னிளையோனும் .. கூவா 
முன்னிளையோனும் . 2 வா . 3 ஆவானீயாரென, யாவாயாரென , யாவன்யாரென , 
ஆவான்யாரென . 4 இறைஞ்சின்ன் . தேவா , சேவிப்ப . 7 வந்தேன் , வந்தனென் . 
8 நாவாய் . 

( சுசுங ). 
10.-- இராமபிரானிடத்துக் குகன் வருகையை இலக்குமணன் 

தெரிவித்தல் . 


வேறு . 


நிற்றியீண் டென்று புக்கு நெடியவற் றொழுது தம்பி 
கொற்றவ நின்னைக் காணக் குறுகின உனிமிர்ந்த கூட்டச் 
சுற்றமுந் தானு முள்ளந் தூயவன் றாயி னல்லா 
னெற்றுநீர்க் கங்கை நாவாய்க்கிறைகுக னொருவ னென்றான் . 

( இ - ள். ) தம்பி - ( இராமபிரானது ) திருத்தம்பியாகிய இலக்குமணன் 
( குகனை நோக்கி ), ஈண்டு நிற்றி என்று - புக்கு இங்கேயேயிருப் 
பாய் என்று சொல்லி ( த் தவச்சாலையின்) உள்ளே சென்று , நெடியவன் 
தொழுது - பெருமை பெற்ற ( தமது ) திருத்தமையனாரை வணங்கி , ( அப்பா 
மனை நோக்கி ), கொற்றவ -வெற்றிபொருந்தியவனே! உள்ளம் தூயவன் ( தூய 
F உள்ளத்தவன் ) - பரிசுத்தமான மனத்தையுடையவனும் , தாயின் நல்லான் 
தாயைக்காட்டிலும் மிக்க அன்பையுடையவனும் , எற்றும் நீர் கங்கை நாவாய் 
க்கு இறை - மோதுகின்ற நீரைக்கொண்ட கங்காநதியிற்செல்லும் பல மரக் 
கலங்களுக்குத் தலைவனுமாகிய , குகன் ஒருவன் - குகனென்ற ஒருத்தன் , 
நின்னை காண - உன்னைக்காணும்பொருட்டு, நிமிர்ந்த கூட்டம் சுற்றம் உம் 
தான் உம் - பெருந்திரளாகத்திரண்டுள்ள சுற்றத்தாரும் தானுமாக , குறு 
கினன் - கிட்டியுள்ளான் , என்றான் - என்று ( குகப்பெருமான் வந்துள்ள 
செய்தியைத் ) தெரிவித்தான் ; ( எ - று .) 

அந்தக்குகனை அங்குத்தானே நிற்குமாறு சொல்லிவிட்டு , இளையபெரு 
மாள் இராமபிரானுள்ள இடத்தைக் குறுகி , அப்பரமனிடம் குகப்பெருமான் 
தன் சுற்றத்தாரோடும் . தேவரீரைத் தரிசிக்குமாறு வந்துள்ளான் 
தெரிவித்தனனென்க. குகனொருவன் சுற்றமுந் தானுங்குறுகினன் - திணைவிரவி , 
ஒருமை முடிபேற்ற திணை வழவமைதி . சுற்றமுந்தானும் உள்ளந் தூயவன் 
என்று இயைத்து உரைப்பினுமாம் . பி - ம் : -- 1 நம்பி . 2 நிமிரும் . 3 நாய்கன் , இறை 

( சுசுச ) 
சாக . - இராமபிரான் அநுமதியினால் இலக்குவன் அழைத்துச் 

செல்லக் குகன் அப்பிரானைக் கண்டு வணங்குதல் . 
ண்ணலும் விரும்பி யென்பா உலழைத்திநீ யவனை 3 யென்றான் 
பண்ணவன் வருக 4வென்னப் பரிவினன் விரைவிற் புக்கான் 
கண்ணனைக் கண்ணி னோக்கிக் களித்தன னிருண்ட குஞ்சி 
மண்ணுறப் பணிந்து மேனி வேளைத்துவாய் புதைத்து நின்றான் . 


என்று 


யவன் . 


சசச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ-ள் .) அண்ணல் உம் - பெருமையிற் சிறந்தவனாகிய இராமபிரானும் , 
விரும்பி - மனமுவந்து , நீ - , அவனை - அந்தக்குகனை , என்பால் அழைத்தி 
என்னிடம் அழைத்துவருவாய், என்றான் - என்று கூறினான் ; பண்ணவன் - 
நற்குணமுள்ளவனாகிய இலக்குமணன் , ( குகனை நோக்கி ), வருக - ( உள்ளே ) 
வருவாயாக , என்ன - என்று ( இராமபிரானது கட்டளையைத் ) தெரிவிக்க ,- ( அந் 
தக் குகனும் ) , பரிவினன்- (மனத்தில் ) அன்புமிக்கவனாய் , விரைவின் புக்கான் 
விரைந்து உள்ளேபுகுந்து , கண்ணனை கண்ணில் நோக்கி களித்தனன் - கண் 
ணழகுடைய அந்த இராமபிரானைக் கண்ணைப்படைத்தபயன் பெறத் தரிசித்து 
மனமகிழ்ந்து , இருண்ட குஞ்சி மண் உற பணிந்து - கறுத்தகூந்தலைக்கொண்ட 
சிரசு மண்மீது பொருந்த [சாஷ்டாங்கமாக ) ச் சேவித்து , மேனி வளைத்து -தன் 
னுடம்பை வணக்கிக்கொண்டு , வாய் புதைத்து 

கையால் வாயைமூடிய 
வண்ணம் , நின்றான்- ; ( எ - று . ) 

பெரியோரை வணங்கிப் பின் இறுமாப்புத்தோன்ற நிமிர்ந்து நில்லாமல் 
வணக்கந்தோன்ற உடம்பை வணக்கிக்கொண்டு கையால் வாயை மூடிய வண் 
ணம் நிற்கும் முறைமையை ஈற்றடியிற் கூறினார் . கண்ணன் என்பதைத் 
தமிழ் மொழியாகக்கொள்ளாமல் க்ருஷ்ணனென்ற வடமொழியின் திரிபாகக் 
கொண்டு , யாவருடைய மனத்தையுங்கவருந் தன்மையுடையவனென்று கூறலு 
மாம் : க்ருஷ்ணனென்பது அவதாரப்பெயராவதன்றி விஷ்ணுவுக்கு உரிய ஆயி 
ரந்திருநாமங்களுளொன்றாதலை ஸ்ரீஸஹஸ்ர நாமத்தாலும் அறியலாம் . குஞ்சி 
சிரசுக்கு இலக்கணை . பி - ம் : - 1 எம் . 2 அழைத்தியால் . 3 என்னப் . 4 என்றான் . 
கனிந்தனன் . வேளைந்து . 

( சுசுரு ) 
சஉ.- இராமபிரான் " இரு என்ன் , குகன் தான் கொணர்ந்த 

காணிக்கைப்பொருளைத் தெரிவித்தல் . 
1 இருத்தியீண் டென்ன லோடு 2 மிருந்தில னெல்லை நீத்த 
3 வருத்தியன் றேனு மீனு 4 மமுதினுக் கமைவ தாகத் 
திருத்தினன் கொணர்ந்தே னென்கொ றிருவுள மென்ன வீரன் 
விருத்தமா தவரை நோக்கி முறுவலன் விளம்ப லுற்றான் . 

( இ- ள் . ) ஈண்டு - இங்கே, இருத்தி - உட்காருக , என்னலோடும் - என்று 
( இராமபிரான் ) கூறியவளவில், - இருந்திலன் - ( தான் இராமபிரானோடொப்ப 
உட்காருதல் தகுதியன்று என்ற கருத்தினால் ) உட்காராதவனாய் , - எல்லை நீத்த 
அருத்தியன் - ( இராமபிரானிடத்தில் ) அளவுக்கு அடங்காத அன்பையுடைய 
அந்தக்குகன் , -- ( இராமபிரானை நோக்கி ), அமுதினுக்கு அமைவது ஆக - 
(தேவரீருக்கு ) உணவாக அமையும்படி , தேன்உம் மீன்உம் திருத்தினன் 
கொணர்ந்தேன் - தேனும் மீனும் ஆராய்ந்து கொண்டுவந்துள்ளேன் : திரு 
வுளம் என்கொல் - ( இவற்றையுட்கொள்வதில் ) தேவரீரது மனக்கருத்து 
யாதோ ? என்ன - என்று கூறி நிற்க , - வீரன் - இராமபிரான், விருத்தர் 
மா தவரை நோக்கி முறுவலன் - பருவஞ்சென்ற முதிய பெருந்தவசியரை 


காண்டம். 


சு .-- கங்கைப்படலம் 


சுசுரு 


நோக்கி இளநகை செய்தவனாய் , விளம்பல் உற்றான் - சொல்லத் தொடங்கி 
னான் ; ( எ - று .) - அதனை , அடுத்தகவியிற் காண்க . 

தவத்தோருறையும் இடத்திற்குத் தகாதனவான் தேனையும் ஊனையும் 
தான் கொணர்ந்து அமுதினுக்கு அமைவதாகத் திருத்தினன் என்கின்றானே : 
வனுடைய அறியாமை யிருந்தவாறு என்னே ! என்ற குறிப்புப்பட இராம் 
பிரான்விருத்தமா தவரைநோக்கி இளநகைசெய்தன னென்க. பி - ம் : - 1 என்ற 
லோடும் . 2 இருந் தனன் . - 3 அருத்தியின் . 4 அமிர்தினுக்கு . 5 அமைந்தவாகத் 
திருத்தினென் . தீரன் . 

( சுசுசு ) 
சங . - தகனை நோக்கி இராமபிரான் கூறிய மொழி . 
அரியதா 1 முவப்ப வுள்ளத் தன்பினா உலமைந்த காத 
றெரிதரக் கொணர்ந்த வென்றா 4 லமிர்தினுஞ் சீர்த்த வன்றே 
5 பரிவினிற் றழீஇய வென்னிற் பவித்திர மெம்ம னோர்க்கு 
முரியன 6 வினிதி னாமு முண்டனெ மன்றோ வென்றான் . 

( இ - ள் . ) ( நீ கொணர்ந்த இந்தக் காணிக்கைப்பொருள்கள் ), உள்ளத்து 
அன்பினால் அமைந்த காதல் -- மனத்தினுள்ளேயிருக்கின்ற அன்பு முதிர்தலால் 
தோன்றுவதான பக்தியானது , தெரிதா - ( யாவர்க்கும் ) புலனாகும்படி , உவப்ப 
கொணர்ந்த - மனமுவப்பக் கொண்டுவந்தனவாகும், என்றால்- , அரிய . 
( இவை ) மிகவுங்கிடைத்தற்கு அரியனவும் , அமிர்தின் உம் சீர்த்த அன்றே - அமு 
தத்தினுஞ் சிறந்தனவுமாகு மன்றோ! ( கொண்டுவந்தபொருள்கள் எப்படிப்பட் 
டனவாக இருந்தாலும் ) , பரிவினில் தழீ இய என்னில் - அன்போடு பொருந்தி 
யனவாயின் , பவித்திரம் - ( அவை ) பரிசுத்தமான பொருள்களே ; ( அவை ) , எம் 
அனோர்க்கு உம் - எம்போலியர்க்கும் , உரியன- ( அங்கீகரித்தற்கு ) உரியவை ; ( ஆத 
லால் ) , இனிதின் நாம்உம் உண்டனெம் அன்றோ - இனிமையாக யாம் உண்ட 
தற்குச் சமான மேயாகுமன்றோ! என்றான்- ; (எ - று .) 

பக்தியென்பது அன்பின் முதிர்ந்த நிலையாதலால் , அதனை அன்பினால் 
மைந்த காதல் என்றான் . பக்திவெளிப்பட மனவுவப்போடு கொண்டுவந்தவை 
மிகவும் அரியனவும் அமுதத்தினுஞ்சிறந்தனவுமா மாதலால் , கொணர்ந்தபொரு 
ளின் தன்மையையா ராயாது அவற்றைத் தூயபொருளாகவே யங்கீகரிப்போம் ; 
இங்ஙனம் நாம் அவற்றை யங்கீகரித்தலால் , நாம் சில காரணத்தால் நீ கொண 
ர்ந்தவற்றையுட்கொள்ளாவிட்டாலும் உண்டன போலவேயாகு மென்று அந்தக் 
குகன் மனமுவக்குமாறு இராமபிரான் இன்மொழி கூறின னென்க . இராம 
பிரானிடத்து இன்சொல்கூறிய குகன் அப்பம் முதலிய பட்சணங்களும் 
அன்னங்களும் பானங்களும் ரஸாயங்களுஞ் சித்தஞ்செய்து 

கொணர் 
திருக்கின்றேன் ; இவற்றை யமுதுசெய்க என்ன , இராமபிரான் அவனைத் 
தழுவிஉசாவி நீ விருப்பத்தோடு சித்தஞ்செய்து கொணர்ந்த எல்லாவற்றை 
யும் எனக்குச் செவ்வையாய் உபசாரஞ் செய்தாயென்று அங்கீகரித்து 

59 


சசுக் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


உனக்கே திருப்பிக்கொடுக்கிறேன் . நான் இப்போது பித்ருவாக்ய பரிபா 
லனத்திற்காகத் தாபதவேடம் பூண்டிருத்தலால் வனத்திலிருக்கும் பழம் 
முதலியவை எனக்கு உணவாவதன்றி நும்போலியரிடத்து இப்பொழுது 
பிரதிகிரகத்தை [உணவுப்பொருள் முதலிய வாங்கிக்கொள்ளுதலை ) யொழிந் 
திருக்கின்றேன் . என் தகப்பனாருக்கு அன்பான இந்தத்தேர்க்குதிரைகளுக் 
குப் புல்லைத்தவிர வேறொன்றும் வேண்டியதில்லை ; இவ்வளவுமாத்திரஞ் செய் 
தாயாயின் , நீ என்னை நன்கு புஜிப்பித்தவனாவாய் என்று மறுமொழியுரைத்த 
தாக முதனூலால் தெரிகின்றது . தாம் - அசை . பி - ம் : -1 உவப்பதுள்ளத்து . 
2 அமைத்த. கொணர்ந்தது . 4 அமுதினுஞ் சீர்த்தது , பரிவினினீந்தது . என்று 
வாங்கி . 7உண்டனம் . 

( சுசுஎ) 
சசு .-- நீ இன்று சுற்றத்தாரோடும் உன்னிருப்பிடஞ்சேர்ந்து 
விடியற்காலை நாவாயோடு வருக என்று இராமன் கூறுதல் . 
சிங்கவே றனைய வீரன் பின்னருஞ் செப்பு வான்யா 
மிங் குறைந் தெறிநீர்க் கங்கை யேறுது நாளை யாணர்ப் 
பொங்குநின் சுற்றத் தோடும் போயுவந் தினிதுன் லூரிற் 
றங்கி 2 நீ , நாவா யோடுஞ் சாருதி விடிய லென்றான் . 

( இ - ள் . ) சிங்கம் ஏறு அனைய வீரன் - ஆண்சிங்கம் போன்றவனான இராம 
பிரான், பின்னர்உம் - மீண்டும் , செப்புவான்-(பின்வருமாறு ) சொல்லலானான் : 
" யாம் -- , இங்கு உறைந்து - (இன்றைத்தினம் ) இங்குத்தானேவசித்து , நாளை 
எறிநீர் கங்கை ஏறுதும்- ( அலை ) மோதுகின்ற நீரையுடைய கங்காநதியைக் கட 
ப்போம் ; ( ஆதலால் ), நீ-- , யாணர் பொங்கு நின் சுற்றத்தோடு உம் போய் - 
அழகுமிகுந்த நின்னுடைய சுற்றத்தாரோடும் (இங்கிருந்து போய் , உன் ஊரில் 
உவந்து இனிது தங்கி - உன்னுடைய நகரத்திலே மனமுவப்போடும் இனி 
மையாகத்தங்கி , விடியல் - விடியுங்காலத்தில் , நாவாயோடு உம் - (நாங்கள கங் 
கையைக் கடத்தற்கு ஏற்ற ) மரக்கலத்தோடும் , சாருதி - வந்து சேர்வாய் , 
என்றான் - ; ( எ - று . ) 

நாங்கள் இன்று இங்குத் தங்கி நாளைக்கங்கையைக் கடக்கக் கருதியுள்ளோ 
மாதலால் , நீ சுற்றத்தாரோடும் நின் ஊர்க்குமீண்டு, நாளை விடியல் மரக்கலத் 
தோடும் வருக என்றனன் இராமபிரா னென்க . சீதையையும் இலக்குமணனை 
யும் உளப்படுத்தி , இராமன் யாம் ஏறுதும் நாளை எனப் பன்மையாற் கூறி 
னான் . பி - ம் : - 1 இருந்து . நாவாயினோடும் . விடியவென்றான் . (சுசுஅ ) 
சாரு . - இராமன துதவக்கோலத்தைக் கண்டு வருந்திய குகன் 

நான் உன்னைப் பிரியாது அடிமைசெய்வேனெனல் . 
கார்குலா நிறத்தான் கூறக் காதல னுணர்த்து வானிப் 
பார்குலாஞ் செல்வ 2 நின்னை யிங்ஙனம் பார்த்த கண்ணை 
யீர்கிலாக் 4 கள்வ னேன்யா 5 னின்னலி னிருக்கை நோக்கித் 
தீர்கிலே னான தைய 7 செய்குவெ னடிமை யென்றான் . 


காண்டம் 


சு . - கங்கைப்படலம் 


சுசுஎ 


( இ - ள் .) கார் குலாம் நிறத்தான் - மேகம்போல் விளங்குகின்ற கருதிறத் 
தையுடைய இராமபிரான் , கூற - ( இன்றுபோய் நாளை ஓடத்தோடும் வருக 
என்று சொல்ல , - காதலன் - ( அவனிடத்து ) அன்புள்ளவனாகிய அந்தக்குகன், 
உணர்த்துவான் - (பின்வருமாறு தன்கருத்தைத் ) தெரிவிப்பானானான் ; -இ பார் 
குலாம் செல்வ- இந்தப்பூமிமுழுவதையும் விளங்குகின்ற(உன்னுடைய ) செல்வ 
மாகவுடையவனே ! நின்னை - உன்னை , இங்கனம் - இவ்வண்ணம் [ முனிவர் 
கோலத்தோடு ) , பார்த்த- , கண்ணை- , ஈர்கிலா - பிடுங்கியெறியமாட்டாத , 
கள்வனேன் யான் - (நின்னிடத்து அன்புடையவன் போலக் ) கள்ளத்தன்மை 
யால் நடிக்கின்றவனாகிய யான் , இன்னலின் இருக்கை நோக்கி - ( உனக்கு 
நேர்ந்துள்ள ) துன்பத்தின் நிலையை நோக்கி , தீர்கிலேன் - ( உன்னைவிட்டுப் ) 
பிரிந்து செல்லத்துணிந்திலேன் ; ஐய- ! ஆனது அடிமை செய்குவென் - என்னா , 
லியன்ற அடிமைத்தொழிலை ( உனக்குப் ) புரிவேன் , என்றான்- , ( எ - று .) 

அரசகுமாரனாகியஉன்னைப் பீதாம்பரமணிந்து மணிமுடியைப் புனைந்த 
கோலத்தோடும் தரிசிக்கவேண்டியதாயிருக்க , அங்ஙனஞ்சேவிக்கப்பெறாமற் 
சடைமுடியணிந்து மாவுரியைத் தரித்த கோலத்தோடு காண்கின்றேன் ; இந் 
தத்தவக்கோலத்தைக்காணுமாறு தேர்ந்த தீவினைக்காக என்கண்களைப் 
பிடுங்கி எறிவேனாயின் , நான் உன்னிடத்து மெய்யன்புடையவனென்று சொல்ல 
லாம் ; அங்ஙனஞ்செய்யமாட்டாத யான் உனக்கு அன்பெனென்பது வேஷமே ; 
உண்மையன்று . ஆயினும் , உனக்கு நேர்ந்துள்ள நிலைமையை நோக்கி உன் 
னைப்பிரிந்து ஊர்க்குச் செல்ல மனந்துணிந்திலேன் : என்னாலியன்ற அடிமை 
யைச்செய்ய விரும்புகின்றே னென்று குகப்பெருமான் கூறுகின்றன னென்க . 
இட்சுவாகுவமிசத்தார்க்கே பூமிமுழுவதும் உரியதாகு மென்பதும் , மற்றையவர் 
கள் இவ்விட்சுவாகுகுலத்தார்க்குக் கீழ்ப்பட்டு அரசு ஆளும் மன்னவராவ ரென் 
பதும் நூற்கொள்கை யாதலால் , பார்குலாஞ்செல்வ என்றான் . பி - ம் : - காத 
லின் . 2 உன்னை . ஈர்கலாக் 4 கள்வனேனான் . 5 நின்னயல் , மின்னியல் , 6ஆண்டு 
மீண்டு . செய்குவன் . 

(சுசுசு ) 
சசு.-- இராமன் தம்முடன் அன்று இருக்கக் குகனுக்கு அனுமதிதருதல் . 
கோதைவிற் குரிசி லன்னான் கூறிய கொள்கை கேட்டான் 
சீதைபை நோக்கித் தம்பி திருமுக நோக்கித் தீராக் 
காதல னாகு மென்று கருணையின் மலர்ந்த கண்ணன் 
யாதினு மினிய 4 நண்ப விருத்தியின் டெம்மொ டென்றான் . 

( இ - ள் . ) கோதை வில் குரிசில் - வெற்றிமாலை சூடிய கோ தண்டமென் 
னும் வில்லையேந்திய ஆண்பாலிற் சிறந்தவனாகிய இராமபிரான் , - அன்னான் 
கூறிய கொள்கை கேட்டான் - அந்தக்குகப்பெருமான் கூறிய ( அவனுடைய ) 
எண்ணத்தைக் கேட்டு , (பிறகு ) ,சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி 
சீதையின் திருமுகத்தைப்பார்த்தும் (தனது ) திருத்தம்பியின் ( திருவுள்ளத்தின் 


சசுவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கருத்தறிய அவ்லிலக்குமணனது ) திருமுகத்தைப் பார்த்தும் , தீரா காதலன் 
ஆகும் என்று - "(இவன் நம்மிடத்து ). நீங்காத - பக்தியுடையவனாவன் . என்ற 
காரணத்தால், கருணையின் மலர்ந்த கண்ணன் - ( அந்தக் குகன் விஷயத்திற் 
கொண்ட ) கருணையினால் மலர்ந்த கண்களையுடையவனாய் , யாதின் உம். இனிய 
நண்ப - எல்லாப் பொருளினும் மேம்பட்ட நட்பாயிருப்பவனே ! ஈண்டு - இவ் 
விடத்தில் ( இன்றைத்தினம் ) , எம்மொடு இருத்தி - எம்முடனே யிருப்பா 
யாக , என்றான் - ; ( எ- று . ) 

இந்தக்குகன் உங்களைப்போலவே - என்பால் அன்புவைத்துள்ளா னென் 
பதைக் குறிப்பிக்குமாறு இராமபிரான் சீதையை நோக்கித் தம்பிதன் திருமுகத் 
தையும் நோக்கின னென்க . கோதை - நாணியுமாம் . பி - ம் : -1 வேல் , 2நம்பி . 
- 3 என்னும் . 4 நம்பி . இன்று , ஈங்கு . 

( * எ 0) 
ச எ . - தன் சேனையைக் காவல் புரிய ஏவிக் குகன் தானும் 

பாதுகாத்திருத்தல் . 
அடிதொழு துவகை 1 துண்ட 2 வழைத்தன னாழி 4 யன்ன 
துடியுடைச் சேனை வெள்ளம் பள்ளியைச் சுற்ற வேவி 
வடிசிலை பிடித்து வாளும் வீக்கிவா யம்பு பற்றி 
யிடியுடை 6 மேக மென்ன விணையடி யேத்தி நின்றான் . 

( இ - ள் . ) ( குகப்பெருமானுக்குத் தன்னுடன் அன்றுஉறையுமாறு இராம 
பிரான் அநுமதிதந்ததனால் ) , அடி தொழுது - ( இராமபிரானது ) திருவடிகளை 
வணங்கி , உவகை தூண்ட மகிழ்ச்சி மேன்மேல் மிக , -ஆழி அன்ன 
துடி உடை சேனை வெள்ளம் - கடலை யொத்துத்தோன்றுவதான துடியென் 
னும் பறையைக்கொண்டுள்ள ( தன்து ) சேனைத்தொகுதியை , அழைத்தனன் 
அழைத்து , பள்ளியை சுற்ற ஏவி-(இராமபிரான் தங்கியுள்ள ) உறையுளைச் சுற்றி 
யிருந்து காவல் புரியுமாறு பணித்து , - ( பின்பு) , வடி சிலை பிடித்து - ( எய்வதற் 
குச் ) சித்தமாகவுள்ள அம்பைக் கையிற்பற்றி, வாள்உம் வீக்கி - (இடையிலே ) 
வாளையும் செருகிக்கொண்டு , வாய் அம்பு பற்றி - ( கொடுமை ) வாய்ந்த அம்பை 
வில்லிலே பூட்டுதற்கு ( க் கையிலே ) சித்தமாகக்கொண்டு , இடிஉடை மேகம் 

இடியைக் கொண்ட மேகம்போல (ப்பெருந்தொனியுண்டாக ), 
இணை அடிஏத்தி - ( ராமபிரானது உபயபாதங்களை ) த் துதித்துக்கொண்டே , 
நின்றான் ( அப்பிரானைப் பாதுகாக்குந்தொழிலிற் சித்தனாக ) நின்றான் , 
( அந்தக்குகன் ) ; ( எ - று . ) 

அன்று தன்னொடு உறையுமாறு இராமபிரான் அநுமதிதந்ததனால் மிக 
மகிழ்ந்து தன் சேனையைக்காவல்புரியுமாறு ஏவித் தானும் காத்து நின்றனன் 
குக னென்க . பி - ம் : - 1 தூண்டி. 2 அமைத்தனன் . 3 ஆளி, 4 என்னத் . அடு . முகி 
லிதென்ன . தொழுது . இச்செய்யுள் அச்சிட்ட மூலபிரதிகளிற் காணப்படவில்லை 
யாயினும் , பல ஏட்டுப்பிரதிகளிற் காணப்படுகின்றது . 

( சுஎக ) 


என்ன 


காண்டம் 


சு . - கங்கைப்படலம் 


சசுகூ 


தை 


சாஅ . - நகர் நீங்கிவந்த காரணத்தை இலக்குமணனிடம் -வினாவியறிந்து 

குகன் அவனுடன் இருத்தல் . 
திருநகர் தீர்ந்த வண்ண மானவ தெரித்தி பென்னப் 
பருவா றம்பி கூறப் பரிந்தவன் பையு ளெய்தி 
யிருகணீ ரருவி சோரக் 3 குகனு மாண் டிருந்தா னென்னே 
பெருநிலக் கிழத்தி 4 நோற்றும் பெற்றிலள் போலு 5 மென்னா. 

( இ - ள் . ) மானவ - மனுகுலத்தவனே ! திரு நகர் தீர்ந்த வண்ணம் - அழ 
கிய அயோத்தியாபுரியினின்று ( தீவிர் ) நீங்கிவந்த காரணத்தை , தெரித்தி - 
அறிவிப்பாய் , என்ன - என்று ( குகன்) வினவ , --பருவால் தம்பி - ( இராம 
பிரானுக்கும் இங்ஙனம் தவசிபோற் காட்டில்வசிக்கும்படி நேர்ந்ததே ! 
என்று ) மனம்வருந்துகின்ற இலக்குமணன் , கூற - (வனவாசம்நேர்ந்த காரணத் 

விவரமாகச் ) சொல்ல , பரிந்தவன் குகன் உம்- (இராமபிரானிடத்துப் ) பரிவ 
கொண்டுள்ளவனாகிய அந்தக்குகன் , பையுள் எய்தி - மிகவும்மனவருத்தமடைந் 
து , பெரு நிலம் கிழத்தி - பெரியநிலவுலகத்துக்கு உரியவளாகிய பூமிதேவி , 
நோற்று உம் - தவஞ்செய்தவளாயிருந்தும் , பெற்றிலள் போலும் - ( அத்தவப் 
பயனை முழுதும் ) பெற்றிலாள் போல்தோன்றுகின்றது . என்னே-இது என்ன ! 
என்னா - என்று சொல்லி , இரு கண் நீர் அருவி சோர - (தனது ) இருகண்களி 
லிருந்து ( துயரத்தால் தாரைதாரையாகக் )கண்ணீர் பெருகிக்கொண்டிருக்க , 
ஆண்டு இருந்தான் - அங்கேயிருந்தான் ; ( எ - று . ) 

இராமபிரான் புவியில்திருவவதரிக்குமாறும் திருவடியால் தீண்டுமாறும் 
நேர்ந்ததனால் பூமிப்பிராட்டியை நோற்றவ ளென்னவேண்டியிருக்கிறதாயி 
னும் , அவ்விராமபிரான் தன்னை யாளுமாறு ஏற்படாததனால் தவப்பயனைப் பெற் 
றிலளென்னவும் சொல்லவேண்டியிருக்கிறது என்ற கருத்துப்பட பெருகிலக் 
கிழத்திநோற்றும் பெற்றிலள் போலும் என்றான் . என்னே என்பது - ஒருத் 
திக்கே இருநிலையேற்படுவதுபற்றிய வியப்பைக் குறிக்கும் : இரக்கக்குறிப்பு 
மாம் . பி - ம் : --தன்மை . பரிந்தனன் . குகனுமாடிரங்கிசைந்தான் . 4 நோற் 
றுப் . என்றான் . 

( சஎஉ ) 
சக.- சூரியன் அத்தமித்தல் .. 
விரியிருட் பகையை யோட்டித் திசைகளை வென்று மேனின் 
றொரு தனித் திகிரி யுந்தி யுயர்புகழ் நிறுவி நாள்ளு 
மிருநிலத் தெவர்க்கு முள்ளத் 2 திருந்தருள் புரிந்து வீய்ந்த 
செருவேலி வீர னென்னச் செங்கதிர்ச் செல்வன் சென்றான் . 

( இ - ள் . ) விரி இருள் பகையை ஓட்டி - பரவிய இருட்கூட்டம் போன்ற 
பகையை முதுகுகாட்டியோடச்செய்து ( பரவியஇருளாகிய பகையை யோடச் 
செய்து ), திசைகளை வென்று - திக்குக்களையெல்லாந் தன்னுடையனவாகச் 
செய்து , மேல் நின்று - மேலிடத்திலிருந்து ( வானத்திலிருந்து ) , ஒரு தனி 


வீரன் என்ன 
ச O கம்பராமாயணம் 

அயோத்தியா 
திகிரி உந்தி - ஒப்பற்ற (தனது ) ஆஞ்ஞாசக்காத்தைச் செலுத்தி , உயர் புகழ் 
நிறுவி - ( அதனால் தன்னுடைய ) சிறந்த கீர்த்தியை நிலைநாட்டி , நாள்உம் - 
(தான் அரசுபுரிந்த ) காலமெல்லாம் [ பகல் முழுவதும் ) , இரு நிலத்து - இந்தப் 
பெரியவுலகத்தில் , எவர்க்குஉம் உள்காத்து இருந்து 

எல்லாருடைய 
மனத்திலும் ( தன்னைப் பாராட்டும்படி ) தங்கியிருந்து , அருள் புரிந்து , 
கருணைசெய்து , வீய்ந்த - 
போர்செய்வதில் வல்லமையுடைய தசா தசக்கரவர்த்திபோல , செங் கதிர் செல் 
வன் - செந்நிறமுள்ள ( ஆயிரங் ) கிரணங்களையே ( தன் ) செல்வமாகவுடைய சூரி 
யன் , சென்றான் - அஸ்தமித்தான் ; ( எ - று . ) 

பொருமாறு பத்துத் திக்கிலுஞ்சென்ற தேரையுடையனாய் அக்காரணம்பற் 
றியே தசா தெனென்று நாமதேயம் படைத்தவ னாதலின் , அவனை செருவலி 
வீரன் என்றார் . சூரியனுக்குத் திசைகளை வெல்லுதல் - எல்லாத் திசைகளிலும் 
தன்னொளி செல்லுமாறு இருத்தல் : தனித்திகிரி யுந்துதல் - தன் மண்டலத் 
தைச்செலுத்துதல் : மற்றவை வெளிப்படை . நீதிநெறிதவறாத மன்னவனை அவ 
னுடைய நற்குணம்பற்றிச் சனங்கள் தம்மனத்திற்கொண்டு கொண்டாடுதல் , 
இயல்பு . “ சீரரசாண்டு தன் செங்கோற் சிலநாள் செலீஇக்கழிந்த, பாராசொத்து 
மறைந்தது நாயிறு ” என்ற பெரியார் பாசுரம் இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது . 
பி - ம் : - -இருநிலத்தவர்க்கும் . 2 இருந்தன னென்ன . மலி . 

( சு.எங ) 
ரு . - மாலை நியமம்முடித்து இராமன் பிராட்டியுடன் நாணலிற் படுக்க , 

இரவுமுழுதும் இலக்குமணன் அவர்களைக் காத்திருத்தல் 
மாலைவாய் நியமஞ் செய்து மரபுளி யியற்றி வைகல் 
வேலைவா 2 யமுதன் னாளும் வீரனும் விரித்த நாணன் 
4 மாலைவாய்ப் பாரின் பாயல் வைகினர் வரிவி லேந்திக் 
காலைஃவா யளவுந் தம்பி 9 யிமைப்பிலன் காத்து நின்றான் . 

( இ - ள் .) மாலைவாய் - சாயங்காலத்தில் , நியமம் - செய்யவேண்டியகடமை 
களை , மரபுளி - செய்ய வேண்டிய முறைப்படியே , இயற்றி செய்து - சிரத் 
தையோடுசெய்து , வைகல் - ( அங்குத் ) தங்குதலையுடைய , வீரன் உம் - இராம 
பிரானும் , வேலைவாய் அமுது அன்னாள் உம் - பாற்கடலினின்று தோன்றிய 
அமுதத்தை யொத்தவளானசீதாபிராட்டியும் , - பாரின் - பூமியிலே , விரித்த 
பாப்பியுள்ள , நாணல் மாலைவாய் - ஒழுங்காய்வளர்ந்துள்ள நாணற்புல்லிலே , 
பாரின் பாயல் - பூமியாகிய பாயலிலே , வைகினர் - தங்கினார்கள் ; தம்பி - இளைய 
பெருமாள் , வரி லில் ஏந்தி - கட்டமைந்த வில்லையேந்திக் கொண்டு , காலை வாய் 
அளவு உம் - விடியற்காலந் தோன்றும் வரையிலும் , இமைப்பு இலன் 
ணைக்கொட்டுதலும் இல்லாமல் வெகு சாக்கிரதையுடன் ) , காத்துநின்றான் - 

மாலை நியமம்முடித்துப் பிறகு இராமன் நாணல்ஒழுங்காகவளர்ந்துள்ள 
பூமியிற் சீதையுடனே படுத்தா னாக , இலக்குமணன் இரவுமுழுதுங் கண் 
கொட்டாமல் துஷ்டஜந்துக்கள் முதலியவற்றால் யாதோரிடை யூறும் உண்டா 


கண் 


காண்டம் 


சு.- கங்கைப்படலம் 


எக் 


காதவண்ணம் வில்லையேந்திப் பாதுகாத்துக்கொண்டிருந்தன னென்பதாம் . 
பாரின் விரித்த "நாணல்மாலைவாய்ப்பாயல் என்று அந்வயித்து உரைப்பினுமாம் . 
இயற்றிச் செய்து என்று ஒரு பொருட்பன்மொழி வந்தமையால் , சிரத்தையோடு 
செய்து என்று உரைக்கப்பட்டது . பி - ம் : -- மரபுளினியற்றி , 2 அமிர்தன்னா 
ளும் , குளமன்னாளும் . 3 இருந்தஞான்று , விரித்தநாளம் . பாலவாம் . பள்ளிப் 
ைேவகினன் . பரு. காண்பளவும் . இமைத்திலன் . 

( சுஎச ) 


ருக. - இதுவும் அடுத்தகவியும் இலக்குமணன்நித்திரையை நீத்தமையை 

வருணனை வகையாற் கூறும் . 


வெயில்விரி கனகக் குன்றத் தெழில் கெட விலகு சோதிக் 
கயில்வரி வயிரப் பைம்பூட் கடு நிறன் மடங்க லன்னான் 
றுயிலெனு மணங்கு வந்து தோன்றலு மவளை நாமே 
யெயிலுடை யயோத்தி மூதூ ரெய்துநா ளெய்து மென்றான் . 


( இ - ள் . ) வெயில் விரி கனகம் குன்றத்து - சூரியனொளிபாவுதற்குக் காரண 
மான சுவர்ணமலையாகிய மேருவினது , எழில் கெட - அழகு கெடும்படி ( மேரு 
* விலும் ஒளிபட ) , விலகு - விட்டுவிட்டுப்பிரகாசிக்கின்ற , சோதி - ஒளியை 
யுடைய , கயில் வரி வயிரம் பைம் பூண் - கடைப்புணர்வு பொருந்திய வயிர 
மிழைத்துச் செய்யப்பட்ட பசும்பொன்னாபாணங்களைப் பூணுதற்கு உரியனான , 
கடு திறல் - மிக்கவலிமையையுடைய, மடங்கல் அன்னான் - சிங்கத்தை யொத்த 
வனாகிய இலக்குமணன், - ( இரவுக்காலத்துவருதற்குஉரிய ), துயில் எனும் 
அணங்கு- நித்திரையாகிய மாது , வந்து - , தோன்றலும் - தோன்றியவளவில் 
தானே , அவளை - அந்தமாதை நோக்கி , நாம் - , எயில் உடை அயோத்தி முது 
ஊர் - மதிளையுடைய அயோத்தியென்னும் பழையநகரத்தை , எய்தும் - மீண்டு 
வந்து சேர்கின்ற, நாள் - காலத்தில் , எய்தும் - ( நீர் ) வந்து சேரும் , என்றான் - ; 

இலக்குமணன் வனவாசந்தீர்ந்து அயோத்திமாநகரஞ்சேருமளவும் உறங்க 
வில்லையென்பதை இங்ஙனம் புனைந்துரையாக , நித்திரையென்னும் மாது 
வருகையில் அவளைநோக்கி அயோத்திநகரை நாம் அடையும்போது வந்து 
சேர்க எனக் கூறியதாகக் கற்பித்துக் கூறினார் : இலக்குமணன் கண்விழித் 
திருத்தலைப்பார்த்துக் குகப்பெருமான் யான் பாதுகாக்கின்றேன் : நீர் இனி 
துயில்லாம் என்ன , இலக்குமணன் அரசர்க்குரிய படுக்கையில் இனிது துயிலு 
தற்குஉரிய இராமன் புற்றரையிற்படுத்திருப்பதைக் காண நேர்கையில் உறங்க 
வும் விரகு உண்டோ ? என்று பலபடிவருந்திக் கூறின தாக முதனூலிலுள்ளது . 
சூரியன் மேருமலையைச்சுற்றி வருதலினால் பகலும் இரவும் 

பகலும் இரவும் தோன்றுகின்றன 
என்ற நூற்கொள்கைபற்றி , வெயில் விரிகனகக்குன்றத்து என்றது . ஆபா 
ணங்களின் பேரொளியை விளக்க , கனகக்குன்றத்தெழில் கெடவிலகுசோதிப் 
பூண் என்றார் . நித்திரையை வடமொழியிற் பெண்பாலாற்கூறும் மரபுபற்றி 


i 


ணையை 


மாது 


. 


* நங்காப் 
சஎஉ கம்பராமாயண்ம் 

அயோத்தியா 
துயிலெனுமணங்கு என்றது : இனி , துயிலுக்குஉரியதேவதையை இங்ஙனங் 
கூறினானெனக்கொள்ளுதலுமுண்டு . இது முதல் மூன்று கவிகள் பலபிரதிக 
ளிலில்லை : ஒருகால் வெள்ளிப்பாட்டாயிருக்கலாம் . பி . ம் : - விளங்கு . ( சுஎரு) 
ரு உ . மறக்கண்வா ளிளைய வீர னாணையை மறுத்தல் செல்லா 

துறக்கமா மாது மண்ண லுபயபங் கயங்கள் போற்றித் 
துறக்கமா மென்ன லாய தூய்மதி லயோத்தி யெய்தி 
யிறுக்குநா ளெந்தை பாத மெய்துவ னென்று போனாள் . 

( இ - ள் . ) மறம் கண் வாள் இளைய வீரன் - வீரத்தைத் தன்னி 
டத்தேகொண்ட வாட்படையேந்திய இலக்குமணனது , 
கட்டளையை , மறுத்தல் செல்லா - மறுக்க மாட்டாத , உறக்கம் மா 
உம் - நித்திரையாகிய சிறந்த பெண்ணும் , அண்ணல் இலட்சுமணனது , 
உபயம் பங்கயங்கள் போற்றி - இரட்டைத்தாமரைமலர் போன்ற பாதங்களை 
(வணங்கித் ) துதித்து , துறக்கம் ஆம் என்னல் ஆய தூய் மதில் - அயோத்தி 
எய்தி - சுவர்க்கம்போலுமென்று சொல்லத்தக்க குற்றமற்ற மதிளாற்சூழப் 
பட்ட அயோத்திமாநகரையடைந்து , இறுக்கும் - தங்குகின்ற, நாள் நாளில் , 
எந்தை பாதம் -உனது திருவடிகளை , எய்துவன் - வந்துகிட்டுவேன் , என்று - 
என்று சொல்லி , போனாள் - ; ( எ - று . ) - பி - ம் : --1 என்ன . 

( சு எசு ) 
டூக . -- இலட்சுமணன் கையும் வில்லுமாய்க் காத்திருத்தல் . 
மற்றவ ளிறைஞ்சி யேக மா மலர்த் தவிசு 
பொற்றொடி யோடு மையன் றுயிறரும் புன்மை நோக்கி 
யிற்றதோர் நெஞ்ச னாகி யிருகணீ ரருவி சோர 
வுற்றவோ வியம் தென்ன வொரு சிலை யதனி னின்றான் 
( இ - ள் .) மற்றவள் - அந்தநித்திராதேவி , இறைஞ்சி ஏக - ( கீழ்க்கூறிய 
வாறு இலக்குமணனை ) வணங்கிச்சென்றாளாக, - மா மலர் தவிசு நீங்கா பொன் 
தொடியோடுஉம் - சிறந்த தாமரை மலராகிய ஆசன த்தைவிட்டு நீங்காத இலக் 
குமியின் அமிசமான சீதையுடனே , ஐயன் - ஸ்ரீராமன் , துயில் தரும் - தூங்கு 
கின்ற , புன்மை - சிறுமையை , நோக்கி- , இற்றது ஓர் நெஞ்சன் ஆகி- முறிந் 
தாற் போல் வருந்துகின்ற மனத்தையுடையவனாய் , இரு கண் நீர் அருவி 
சோம் - ( தனது ) இருவிழிகளினின்று துயரத்தினாற் கண்ணீர் மலையருவி போலப் 
பெருக , உற்ற ஓவியம் அது என்ன - துன்பநிலையோடு தோன்றுகின்ற சித்திரம் 
போல (அசைவற்று ), ஒருசிலைய தனின் - (தனது ) ஒப்பற்ற சிலையோடும் , நின் 
ன் - ( அந்தச்சீராமனைப் ) பாதுகாத்து நின்றான் ; (எ - று . ) 

( சுஎ எ ) 
ருசு . - குகனும் தன் பரிவாரங்களுடன் ஸ்ரீராமனை 

இரவுமுழுதும் கர்த்திருத்தல் . 
தும்பியின் குழாத்திற்சுற்றுஞ் சுற்றத்தன் றொடுத்த வில்லன் 
வெம்பி வெந்தழியா நின்ற நெஞ்சினன் விழித்த கண்ணன் 
றப்பி 3 நின் றானை நோக்கித் தலைமகன் 4 றன்மை நோக்கி 
யம்பியின் தலைவன் கண்ணீ ரருவிசோர் குன்றி னின்றான் . 


றான் 


காண்டம் 


சா . - கங்கைப்படலம் 


ச எங 


* ( இ - ள் . ) அம்பியின் தலைவன் - ஓடங்களை வைத்திருக்குந் தலைவனாகிய 
குகப்பெருமான் , தும்பியின் குழாத்தில் சுற்றும் சுற்றத்தன் - யானைத்தொகுதி 
போற் சுற்றிக்கொண்டுள்ள இனத்தாரை யுடையவனாய் , - தொடுத்த வில்லன் 
நாணேறிட்ட வில்லையுடையவனும் , வெம்பி வெந்து அழியாநின்ற நெஞ்சி 
னன் - வருந்திக்கொதித்து நிலைகுலைகின்ற மனத்தையுடையவனும் , விழித்த 
கண்ணன் - (உறக்கமும் கண்கொட்டுதலுமின்றி ) விழித்துக்கொண்டுள்ள கண் 
களையுடையவனுமாகி , தம்பி நின்றானை நோக்கி - நிற்கின்ற தம்பியைப் பார்த்து 
( தம்பிநிற்பதையும் பார்த்து ) , தலைமகன் தன்மை நோக்கி - அரசகுமாரனாகிய 
இராமன் ( தரையிற்படுத்திருக்குந் ) தன்மையையும் பார்த்து , கண்ணீர் - ( தன் ) 
கண்களினின்று ( துயாத்தால் ) வெளிப்படுகின்ற கண்ணீருடனே , அருவி சோர் 
குன்றின் - நீரருவி பெருகப்பெற்ற மலைபோல , நின்றான் - ; ( எ - று .) 


பஞ்சசயனமெத்தையில் இனிதுபள்ளியமரவேண்டிய மகாசுகுமாரனாகிய 
ஸ்ரீராமபிரான் வெறுந்தரையில் தன்மனைவியோடு படுத்திருப்பதையும் , மற் 
றோரரசகுமாரனாகிய இலக்குமணன் அப்பிரானுக்கு நேர்ந்த நிலையைநினைந்து 
மனம் வெம்பிக் கொதித்தழியக் கண்கொட்டுதலுமின்றிக் கையும் வில்லுமாய்ப் 
பாதுகாத்திருப்பதையும் கண்டபோது , துயரம் உள்ளடங்காமல் கண்களி 
னின்று சோகக்கண்ணீர் தாரை தாரையாய்ப் பெருகநின் றனன் குகப்பெருமா 
னென்பதாம் . அங்ஙனம் கண்ணீர்பெருகநின்ற குகப்பெருமானுக்கு , அருவி 
சோர்குன்று ஏற்றஉவமையாகும் . இனி , அம்பியின் தலைவன் சுற்றத்தனும் 
தொடுத்தவில்லனும் வெம்பிவெந்தழியாநின்ற நெஞ்சினனும் விழித்தகண்ண 
னும் ஆகி என்று வில்லன் முதலியவற்றையும் குகனுக்கே 

அடையாக்கிக் 
கூறினுமாம் . இப்பொருளில் தம்பிநின்றானை நோக்கித் தலைமகன் தனிமை 
நோக்கி அம்பியின் தலைவன் தொடுத்தவில்லனும் அழியாநின்ற நெஞ்சினனும் 
விழித்தகண்ணனுமாகி நின்றது - ஒருகால் இவ்விளையவனால் இப்பிரானுக்கு 
என்ன தீங்கு நேருமோ ? என்னுங் கருத்தினா லென்றும் , குகன் சுற்றம் தும்பி 
யின் குழாத்திற் சுற்றுவதற்குக் காரணம் - இந்தத்தம்பியினாலேனும் , - இந்தக் 
குகனாலேனும் இவ்விராமபிரானுக்கு என்ன தீங்குநேருமோ ? என்னுங்கருத் 
தினாலென்றும் உரைப்பர் : இவ்வாறு உரைப்பது வைஷ்ண வசம்பிரதாயத் 
துப் பூர்வாசார்யர்களின் ஸ்ரீஸூக்திகளுக்கு ஏற்றதாகு மென்பதை " இளைய 
மெருமாளை ஸ்ரீகுஹப்பெருமாள் அதிபங்கைபண்ண இருவரையும் அதி 
பங்கைபண்ணி ஸ்ரீகுகப்பெருமாள் பரிகரம் பெருமாளை நோக்கிற்றிறே ; 
ஒருநாள் முகத்திலேவிழித்தவர்களை வடிவழகு படுத்தும்பாடாயிற்று இது 
என்கிற ஸ்ரீவசனபூஷணத்தையும் , இந்தவாக்யத்துகுக்கு வ்யாக்யாநம் வகுக்கு 
மிடத்து ஸ்ரீமணவாளமாமுனிகள் “ இவ்விஷய வைலக்ஷண்யம் எல்லாரையம் 
மங்களாபபாஸநத்திலே மூட்டுமென்னுமிடத்துக்கு இன்னும் ஒரு உதாகரணங் 
கட்டுகிறார் இளையபெருமாளை என்று தொடங்கி: அதாவது -ஸ்ருங்கிபோபுரத் 

மந்தருளி ஸ்ரீகுகப்பெருமாளை விஷயீகரித்த அன்று , பாங்கறிந்து 


சஎது 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


இளையபெருமாள் படுத்துக்கொடுத்த பர்ணசய்யையிலே பெருமாளும் பிராட்டி 
யும் பள்ளிகொண்டருளாநிற்க , பால்யாத்ப்ரப்ருதி ஸுஸ்நிக்த பாகையாலே 
என்வருகிறதோ ? என்று அஞ்சி முதுகிலிட்ட அம்பறாத்தூணியும் கட்டின" 
விரற்சாடும் நாணியேறிட்டு நடுக்கோத்துப்பிடித்த வில்லும் தாமுமாய் நடை 
யாடும் மதிள்போலே வளையவருகிற இளையபெருமாளைக்கண்டு , குகப்பெரு 
மாள் ஒருதம்பி தாயைக்கொண்டு ராஜ்யத்தை வாங்கிக் கட்டின காப் 
போடே காட்டிலே தள்ளிவிட்டான் : இவனும் அவ்வோபாதி ஒருதம்பி 
யன்றோ ! தனியிடத்திலே என் செய்யநினைத்து இப்படி ஆயத்தனாய் நிற்கின்றா 
னென்று தெரியாது என்று அதியங்கைபண்ணி , அப்படி ஏதேனும் ஒருதீங்கு 
நினைக்கில் இவன் றன்னைத் தீரக்காணக்கடவோம் என்று வில்லுங்கோலு 
மாய்க்கொண்டு இவரிட்ட அடியிலே அடியிட்டுதிற்க , ஸ்ரீகுஹப்பெருமாள் 
ஏவல் தொழில்செய்து திரியும் பரிகாரம் அவன் ஜ்ஞாதி : இவன் குறும்பனான 
வந்யன் ; ( வந்யன் - காட்டுமனுஷ்யன் . ) இவர்கள் இருவருமாக இவ்விஷ 
யத்தை என் செய்யத் தேடுகிறார்களோ? என்று இருவரையும் அதியாங்கை 
பண்ணி அப்படிச்செய்யில் இவர்களையழியச் செய்து நாம் அத்தலையை நோக் 
கக்கடவோம் என்று தனித்தனியே சையும் வில்லுமாய்க் கொண்டு பெருமாளை 
ரட்சித்ததிறே யென்கை என்று அருளிச்செய்திருத்தலையுங் காண்க . பி - ம் : 
சற்றஞ்சுற்றத் தான் . எரியாநின்ற . 3 தம்பிதன் றன்மை . தனிமை , தன்னை . 
பார்த்த . 

( சு எஅ ) 
ருரு. - சூரியோதய வருணனை . 
துறக்கமே முதல வாய தூயன யாவை யேனு 
2 மறக்குமா 3 நினைய லம்மா 4 வரம்பில 5 தோற்ற மாக்க 
ளிறக்குமா றிதுவென் பான்போன் முன்னைநா ளிறந்தான் பின்னாட் 
பிறக்குமா றிதுவென் பான்போற் பிறந்தனன் பிறவா வெய்யோன் . 

( இ -ள் . ) பிறவா வெய்யோன் - (உலகத்தார்போலப் ) பிறத்தலென்பது 
இல்லாதவனான சூரியன் , - துறக்கம்ஏ முதல் ஆய - சுவர்க்கம் முதலாகவுள்ள , 

ஏன் உம் - ( நரகத்தைக்காட்டிலும் ) தூயனவாகத்தோன்று 
கின்ற உலகங்களையும் , மறக்கும் ஆ மறந்துவிடும்படி , ( பிறப்பு இறப்புக்க 
ளில்லாத மோட்சத்தை அடையுமாறு ) , அமா வரம்பு இல தோற்றம் மாக்கள் - 
அந்தச்சிறந்த அளவிறந்த பிறவியிற்பிறக்கின்ற மானுடர்கள் யாவரும் , நினையல் - 
நினைத்து (ஈடேறும் வழியை) நாடக்கடவர் ; ( ஏனெனில் ), ( அன்னார் ), இறக்கும் 
ஆறு - இறந்துவிடுகின்ற வகை , இது - இதுவாகும் என்பான் போல் - என்று 
( உலகத்து மானுடர்க்குப் ) போதிப்பவன் போல , முன்னைநாள் இறந்தான் - முன் 
னாளில் அஸ்தமித்தவனாய் , பின் நாள் - மறுநாள் , பிறக்கும் ஆறு இது என் 
பான் போல் - பிறக்கும் வகை இவ்வாறு என்று கூறுபவன் போல , பிறந்தனன் 
உதயமானான் ; ( எ - று .) 

உலகத்தில் மிக்க செல்வம் அறிவு முதலியவற்றால் மிகமேம்பட்டவர்க்கும் 
திடீரென்று இறப்புபிறப்புக்கள் - அஸ்தமன உதயங்கள் போலமாறிமாற 


தூயன யாவை 


காண்டம் 


சு .-- கங்கைப்படலம் 


சஎரு 


தன்மையனவாதலால் பிறப்பு இறப்புக்களுக்கு இடனான துறக்கம் முதலிய 
உலகங்களையும் நாடாது என்றும் மீளாவுலகமாகிய முக்தியைச் சேருமாறு 
முயல்கஎன்னும் மதியை உலகத்தோர்க்கு உண்டாக்குபவன் போலத் தனது 
ஆயிரங்கிரணங்களும் சுருங்குமாறு அஸ்தமித்துச்சூரியன் உதிக்கலாயினனென் 
பதாம் . தன்னுடைய செய்கையால் பிறர்க்கு நன்மையையேனும் தீமையை 
யேனும் போதிப்பதாகக் கூறுவது - காட்சியணியின் பாற்படு மென்பது , 
ஒருசார் அணி,நூலார் கொள்கை . பிரகாசித்துக்கொண்டிருக்கிற சூரியன் 
அஸ்தமிப்பது திடீரென்று இறப்பு நேருமென்றும் , இருளாயிருந்தகாலத்துத் 
திடீரென்று சூரியன் தோன்றுவது பிறப்பும் அங்ஙனமே திடீரென்று நேரு 
மென்றும் எண்ணத்தை உண்டாக்குதல் காண்க . பி - ம்: - ஆன . மறக்கு 
வேம் . 3நினைவின் . 4 வரம்பிலாத் , வரம்பிலார் . தோன்றும் . 

( சு எக ) 
ருசு. - சூரியனை நோக்கித் தாமரை மலர்தல் . 
செஞ்செவே சேற்றிற் றோன்றுந் தாமரை தேரிற் றோன்றும் 
வெஞ்சுடர்ச் செல்வன் மேனி 1 நோக்கிய 2விரிந்த 3 வேறோ 
ரஞ்சன நாயிறன்ன வையனை நோக்கிச் செய்ய 
வஞ்சிவாழ் வதன மென்னுந் 4 தாமரை மலர்ந்த தன்றே . 

( இ - ள் . ) செஞ்செவே - மிகவும் அழகாக , சேற்றில் - சேற்றிலே , தோன் 
றும் - முளைக்கின்ற , தாமரை - தாமரையின்மலர்கள் , - தேரில் தோன்றும் - 
தேரின்மேலேறிக்கொண்டு (உதயபருவதத்திற் ) காணப்படுகின்ற, வெம் சுடர் 
செல்வன்.வெப்பமான கிரணங்களைச் செல்வமாகவுடைய சூரியனது , மேனி - 
மண்டலத்தை , நோக்கிய - பார்த்தனவாய் , விரிந்த - மலர்ந்தன ; ( அங் 
ஙனமே ) , வேறு ஓர் அஞ்சனம் நாயிறு அன்ன ஐயனை - ( சாதாரண சூரியனைக் 
காட்டிலும் ) வேறுபட்டதான ஒருகருஞாயிறு இருந்தால் அவனை ஒப்பவனான 
ஸ்ரீராமனென்கிற ( தன் ) கணவனை , நோக்கி - , செய்ய வஞ்சி - அழகிய நீர் 
வஞ்சிக் கொடி போன்ற சீதாபிராட்டியின் , வாழ் வதனம் என்னும் தாமரை - 
வாழ்ச்சிபெற்ற முகமென்னுந் தாமரையும் , மலர்ந்தது- ; ( எ- று . ) - அன்றே 
ஈற்றசை . 

சூரியன் உதிக்க அக்கடவுளைக்கண்டு தாமரை மலர்ந்தன ; ஸ்ரீராமபிரா 
னாகிற கருஞாயிற்றைக்கண்டு சீதையின் முககமலமும் மலர்ந்த தென்பதாம் . 
பொழுதுவிடிகையில் தாமரைமலருமாறு சூரியன் உதிக்க , பிராட்டி எழுந்து 
தன்கணவனைக்காண்பதனால் முகமலர்ச்சி கொண்டு விளங்கின ளென்க . சேற் 
றிற்றோன்றுவதாயிருந்தும் அழகுடையனவாய்த் தோன்றுகின்ற தன்மையைப் 
பாராட்டிக் கூறுவார் செஞ்செவே சேற்றிற்றோன்றுந் தாமரை 

என்றார் . 
- நான்காம் அடி - உருவகவணி , இச்செய்யுள் - தொடர் முழதுவமையணி . பிம்ப 
பிரதிபிம்பபாவமில்லாமையால் எடுத்துக்காட்டுவமை யன்று . பி.ம் : -1 நோக் 
சின , நோக்கினன் . விரிய , வென்றோர் , என்றோ, அரவிந்தம் . ( சு « 0 ) 


சஎசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ன 


ருஎ . - இராமபிரான் நாவாய் கொணருமாறு குகனுக்குப் பணித்தல் . 
நாண்முதற் கமைந்த யாவு நயந்தன னியற்றி 2 நாமத் 
தோண் முதற் கமைந்த 4 வில்லான் மறையவர் தொடாப் போனா 
னாண்முதற் கமைந்த கேண்மை யன்பனை நோக்கி யைய 
கோண்முதற் கமைந்த நாவாய் கொணருதி விரைவி னென்றான் . 

( இ - ள் . ) நாமம் தோள் முதற்கு அமைந்த வில்லான் - ( பகைவர்க்கு ) அச் 
சந்தருகின்ற தோளினிடத்திற்குப் பொருந்திய வில்லையுடைய இராமன் ,- நாள் 
முதற்கு அமைந்த யாஉம் - உதயகாலத்திற் செய்யவேண்டிய கடமைகள் எல்லா 
வற்றையும் , நயந் தனன் இயற்றி - விரும்பிச்செய்து , மறையவர் தொடா 
போனான் - ( கங்கைக்கரையில் வாழும் ) வேதியர்கள் (தன்னைத் ) தொடர்ந்து 
வரப் புறப்பட்டவனாய் ,- ஆள் முதற்கு அமைந்த கேண்மை அன்பனை நோக்கி - 
அடிமைத்தன்மைக்கு முதலிலேயே ( இராமனைக்கண்டபோதே ) இசைந்த 
உரிமையும் அன்புமுடைய குகனைநோக்கி , ஐய- ! கோள் முதற்கு அமைந்த 
நாவாய் - ( எங்களைச் ) சுமந்துகொண்டுபோதற்கு முதல்தரமாகச் சொல்வத 
ற்குஏற்ப (உறுதியான ) மாக்கலத்தை , விரைவின் கொணருதி - விரைவிற் 
கொணர்வாய் , என்றான் - ; ( எ - று .) 

வில்லான் என்றான் என இயையும் . போனான் - முற்றெச்சம் . நாளின் 
முதல் எனவே , உதயமாம் . பி - ம் : - நயந்தனர் . உதாமத் , ஏமத் . முதற் 
றொடர்ந்த , 4 வில்லார் . போனார் . கேள்வி , ஐயன் , அண்ணல் . ( சூ அக ) 

ருஅ . - குகன் ஒன்று கூறத்தொடங்குதல் . 


வேறு . 


ஏவிய மொழிகேளா விழிபுனல் பொழிகண்ணா 
னாவியு 2 முலைகின்றா னடியிணை பிரிகல்லான் 
காவியின் மலர் 4 காயாக் கடன் மழை யனையானைத் 
தேவியொ டடிதாழாச் சிந்தனை யுரை செய்வான் . 
( இ - ள் . ) ஏவிய - ( இராமபிரான் ) கட்டளையிட்ட , மொழி - சொல்லை , 
கேளா - கேட்டு , ( குகன் ), - விழி புனல் பொழி கண்ணான் - ( தன் ) விழிகளி 
னின்று நீரைச்சொரிகின்ற கண்களையுடையவனும் , ஆவி உம் உலைகின்றான் 
தன்னுயிரும்வாடப்பெறுகின் றவனுமாகி , - அடி இணை பிரிகல்லான் - ( இராம 
பிரானது ) திருவடிகளை விட்டுப்பிரிய மனமில்லா தவனாய் , -- தேவியொடு - 
( அவ்விரானது ) மனைவியாகிய சீதாபிராட்டியுடனே , காவியின் மலர் - கருங் 
குவளை மலரும் , காயா - காயாம்பூவும் , கடல் - சமுத்திரமும் , மழை - நீர்கொண்ட 
மேகமும் , அனையானை - ஒத்தவனாகிய இராமபிரானை , அடி தாழா - திருவடி 
களில்வணங்கி , சிந்தனை - ( தன் ) எண்ணத்தை, உரை செய்வான் - சொல்பவனா 
னான் ; ( எ- று .) - அவற்றை அடுத்த நான்குகவிகளிற் காண்க , பி - ம் : -1 சொரி , 
2 அலைகின்றான் , ரைகின்ரீன் . பிரிகில்லான் , 4 காசா, 5 செய்தான் . 

( சு 


காண்டம் 


கொய்ம் முறை யுறு தாராய் குறைவிலெம் வலியே மாற் 
ண்டம் சு . -- கங்கைப்படலம் 

சஎன் 
இதுமுதல் நான்கு கவிகள் குளகம் : பலவகைச் சௌகரியங்களும் 
இருத்தலால் எம்நகரத்தில் தானே வசிக்கவேணுமென்று 

இராமபிரானைக் குகன் வேண்டுதல் . 
பொய்ம்முறை யலராவெம் புகலிடம் வனமேயாற் 


செய்ம்முறை குற்றேவல் 4 செய்குது 5 மடியோமை 
யிம்முறை யுறவென்ன வினிதிரு நெடிதெம்மூர் . 
( இ - ள் .) பொய் முறை அலரா 

பொய்யான முறைமை தோன்றுத 
லில்லாத, எம் - எம்முடைய , புகல் இடம் - வசிக்கும் இடம் , வனம்ஏ - காடே 
யாகும் ; கொய் முறை உறு தாராய் - கொய்யப்பெற்று ஒழுங்காகத் தொடுக்கப் 
பட்ட மாலையையணிந்த இராமா ! (நாங்கள் ),- குறைவு இலம் வலியேம் - குறைத் 
லில்லாதவலியுடையோம் ; செய் முறை குறு ஏவல் செய்குதும் செய்யவேண்டிய 
முறைப்படியே ( உமது திருவடிவாரத்தில் நீர் ) ஏவிய சிறுதொழிலையும் செய் 
வோம் ; அடியோமை - எங்களை , இ முறை உறவு என்ன - இது உறவுமுறையுள்ள 
சுற்றம் எனக்கருதி , நெடிது - நெடுங்காலம் , இனிது - இனிமையாக , எம் ஊர் 
எங்களுடைய ஊரில் , இரு- தங்கியிருப்பாய் ; (எ - று ) - ஆல் - தேற்றப்பொருளன . 

நாங்கள் வனத்திலே வாழ்பவர் ; மிக்கவலிமைபடைத்தவர்: வனசாரேயா 
யினும் பொய்ம்மை எங்களிடத்துச் சிறிதும் இன்று ; எங்களை உமதுசுற்றமாக 
எண்ணி இவ்வூரில் தானே உறைவீராயின் உமக்கு வேண்டிய குற்றேவலைப் 
புரிவோ மென்கின்றன னென்க . 1 இலரேம் என்றபாடத்துக்கு , இலமென் 
னும் தன்மைப்பன்மைக்குறிப்புமுற்று இடையில் அர் சாரியை பெற்றுவந்த 
தென்க . பி - ம் : - இலதால் , இலரால் . மலர் . தாரீர் . செய்குவம் . அடி 
யேமை . என்னா. 

( சு அங ) 
ச O . தேனுள தினையுண்டா றேவரு நுகர்தற்கா 

மூனுள துணை நாயே முயிருள விளையாடக் 
கானுள புனலாடக் கங்கையு முளதன்றே 

நானுள தனையுந் நீ யினிதிரு நடவெம்பால் . 
( இ - ள் . ) ( எம்மிடத்தில் ) , தேன் உள - தேன் மிகுதியாக இருக்கின்றது ; 
தினை உண்டு ஆல் - தினையும் மிகுதியாக இருக்கின்றது ; தேவர் உம் நுகர்தற்கு 
ஆம் - தேவர்களும் உண்ணுதற்கு உரிய ( மிக்க சுவையுள்ள ) , ஊன் உள- மாமிச 
மும் உள்ளது ; துணை- (உமக்குத் ) துணையாக , நாயேம் உயிர் உள் நாய்போற் 
கடைப்பட்டவரான எங்களுடைய உயிர் உள்ளன ; விளையாட - உல்லாசமாகத் 
திரிவதற்கு , கான் உள- காடுகள்உள்ளன் ; புனல் ஆட - நீராடுவதற்கு , கங்கை 
உம் உளது அன்றோ - ( எல்லாந் தியினுஞ் சிறந்த ) கங்காந்தியும் இருக்கின்ற 
தன்றோ ? நான் உள தனை உம் - நான் உள்ளவரைக்கும் , நீ- : இனிது இரு - 
( எங்களிடத்துத்தானே ) இனிதாகத் தங்கியிருப்பாய் ; எம்பால் எங்களிடத் 
துக்கு , நட - எழுந்தருள்க ; ( எ - று .) 


சஎவ் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


உமக்கு வேண்டியதையெல்லாஞ் செய்துதா மிகப்பலராய்ப் பெருவலிய 
ரான நாங்களிருப்பதால் இங்குவசிக்கலாமென வேண்டிய குகன் , நீராடியுண்டு 
இனிதுபோதுபோக்குதற்கும் ஏற்றன இருக்கின்றன எனவுஞ் தெரிவித்துத் 
தம்மூரில் உறையும்படி இதனால் வேண்டுகின்றன னென்க . தேவர்களின் 
பொருட்டு வேட்டற்குஉரிய பிராணிகளின் ஊனும் கிடைக்குமென்பான் 
தேவருநுகர்தற்காமூனுள என்றா னெனினுமாம் . பி - ம் : - நாயோம் . 2புன 
லாடும் . நீரினிதிரும் . நாடெம்பால் , நெடிதெம்பால் , நட்பெம்பால் , நெடிதெம் . 
-மூர் . 

( சு அச ) 
சுக . தோலுள துகில் போலுஞ் சுவையுள தொடர்மஞ்சம் 
* போலுள் பரண் வைகப் புரையுள கடிதோடுங் 
காலுள சிலைபூணுங் கையுள கலிவானின் 
மேலுள 4 பொருளேனும் விரைவொடு கொணர்வேமால் . 

( இ - ள் .) (உடுத்துக்கொள்வதற்கு ) , துகில் போலும் - பட்டாடைபோல் 
மெல்லிய , தோல் உள - தோல்கள் உள்ளன ; (உண்பதற்கு ) , சுவை உள - 
பலஇனிய தின்பண்டங்கள் உள்ளன ; (இனிதாகத் தூங்குவதற்கு) , தொடர் 
மஞ்சம் போல் - (சங்கிலியாற்) பிணித்துத்தொங்கவிடப்பட்ட தூங்குமஞ்சம் 
போலுள்ள, பாண் - பரண்கள் , உள- ; வைக - தங்குவதற்கு , 

தங்குவதற்கு , புரை - 
இடங்கள் (சிறுகுடிசைகள் ), உள- ; ( அன்றியும் ) , கடிது ஓடும் கால் உள சிலை 
பூணும் கை உள - விரைந்து செல்லவல்ல கால்களும் ( வேண்டிய பொருளைப் 
பெறவொட்டாமல் தடுப்பவரைத் தகர்க்கவும் ஒங்கிய இடத்திலுள்ள பொருளை 
அடித்துத் தள்ளவும் உதவுகின்ற ) வில்லைப்பூணும்கையும் ( எங்கட்கு ) உள்ளன : 
( ஆதலால் ), ( நீ வேண்டுவது ); கலி வானின் மேல் உள பொருள் ஏன்உம் -ஆசை 
யைக்குணமாகக்கொண்ட வானத்தின் மீதுள்ள பொருளாக இருந்தாலும் , 
விரைவொடு கொணர்வேம் - விரைந்துகொண்டு வந்து தருவோம் ; ( எ - று .) 

இனிது உண்டு உடுத்து.. இன்பத்தை யநுபவித்துக் சுகமாகப் பொழுது 
போக்கலா மென்ற குகன் , அவற்றோடு உடுத்தல் தங்குதல், தூங்குதல் என்ப 
வற்றுக்கு ஏற்றனவும் , விரும்பிய பொருளைக் கொணர்தற்குரிய கருவிகளும் 
எல்லாம் உடைமையை , இதனால் எடுத்துக்காட்டுகின்றனனென்க, தோல் 
மிருகத்தின்தோல் : மரவுரியெனக் - கொள்ளினுமாம் . நாங்கள் கைகால் 
கள் படைத்தபயனைப் பெறுமாறு , நீ வேண்டிய பொருள் எதுவாயினும் அந்தப் 
பொருளைக் கொணர்ந்து தாவல்லோ மென்பது , பின்னிரண்டடியிற் கூறிய 
தன்கருத்து . கைகால் முதலிய உறுப்புக்கள் கடவுளை யாராதித்தலின் பொருட் 
டேயென்ற வேதாந்தப் பொருளைத் தம்மொழுக்கத்தால் நடத்திக்காட்டுவதாகக் 
கூறுகின்றனன் , குகப்பெருமா னென்க . " பய்தகுணகம் ஆகாசம் ( ஒலியைத் 
தனக்குஉரிய குணமாகக்கொண்டது வானம் ) என்பது நூற்கொள்கை யாத 
லால் ; கலிவான் என்றார் . துகில் - துகூலமென்ற வடசொல்லின்சிதை 
வென்பர் . சுவை - சுவையுள்ளபண்டங்கட்கு , ஆகுபெயர் . (உள என்ற சொல் 


*. 


காண்டம் 


சு . - கங்கைட்படலம் 


சஎக 


ஐந் 


ஒரு பொருளிற் பன்முறை வந்தது - சொற்பொருட்பின்வருநிலையணியாம் . 
பி - ம் . - துகளறு , சுகமுள் பேரண் . வைகும் . பொருளானும் . ( சா அரு ) 
சு 2 . ஐயிரு பத்தோடைந் தாயிர ருளராணை 

செய்குநர் சிலைவேடர் தேவரின் 1வலியோரா 
லுய்குது மடியேமெங் குடிலிடை யொருநாணீ 

வைகுதி யெனின் 4 மேலோர் வாழ்விலை பிறிதென்றான் . 
( இ - ள் . ) ஆணை செய்குநர் - ( யான் ) இட்டகட்டளையைச் செய்பவராகிய , 
சிலை வேடர் - வில்லையேந்திய வேட்டுவர் , ஐயிருபத்தோடு ஐந்து ஆயிரர் 
நூறாயிரவர் , உளர் - இருக்கின்றனர் : ( அவர்கள் ) , தேவரின் வலியோர் - விண் 
ணுலகத்தவரைக்காட்டிலும் வலிமைபடைத்தவர் ; எம் குடில் இடை ஒரு நாள் 
நீ வைகுதி எனின் எம்முடைய குடிசையில் ஒருநாள் நீ தங்கினாயென்றா 
லும் , அடியேம் உய்குதும் - நாங்கள் ஈடேறிவிடுவோம் ; பிறிது - ( இதைக் 
காட்டிலும் ) வேறான , மேல் ஓர் வாழ்வு - மேம்பட்ட நல்வாழ்க்கை , இலை 
( எங்கட்கு ) இல்லை , என்றான் - என்று ( தன்கருத்தைக் குகன் ) கூறிமுடித்தான் . 

“ இனிதிரு நெடி தெம்மூர் ” எனவும் , நாளுளதனையும் இனிதிரு என 
வும் வேண்டிய குகப்பெருமான் பலநாள் எங்களுடைய குடிசையில் தங்குவதற்கு 
நீ விரும்பாவிடினும் ஒருநாளாவது தங்கினால் , நாங்கள் உய்வுபெறுவோம் ; நீ 
எங்கள் குடிசையில் எழுந்தருளப்பெறுகின்ற இதைக்காட்டிலும் மேம்பட்ட 
நற்பேறு எங்கட்குப் பிறிதில்லை என்று ஒருநாளாவது தங்கள் குடிசையில் 
தங்கவேண்டுமென்று இராமனை இதனால் வேண்டுகின்றன னென்க . ஐயிருபது 
என்பது - நூறு: நூறோடைந்து என்றது நூறாற் பெருக்கிய ஐந்து என்றாய் , 
ஐந்நூறு எனக் கொள்ளப்பட்டது . ஐந் நூறாயிரவர் என்பது - ஐந்துலட்சம்பே 
ரென்றபடி . இனி , ஐயிருபத்தோடைந்தாயிரரென்பதற்கு - நூற்றையாயிரவர் 
என்று உரைத்தலு மொன்று . பி - ம் : - வலியாரால் , வலியேமால் . 2 அடி 
யோம் . ஒருநாணீர் - வைகுதிர் . மேலும் , பெரிது . 

(சுஅசு ) 
காக .. - மீண்டு வரும்போது நும்மிடத்துக்கு வருவோ மென்று 

இராமன் கூறுதல் . 
அண்ணலு மதுகேளா வகநிறை யருண்மிக்கான் 
வெண்ணிற நகைசெய்தான் வீரநின் னுழையாமப் 
புண்ணிய நதியாடிப் புனிதரை வழிபாடுற் 

றெண்ணிய 2 சிலநாளிற் குறுகுது மினிதென்றான் . 
( இ - ள் . ) அண்ணல்உம் பெருமையிற்சிறந்த இராமபிரானும் , அது கேளா 
அந்தக்குகனது வேண்டுகோளைச் செவியேற்று, - அகம் நிறை அருள் மிக்கான் - 
( அவன்விஷயமாகத் தன் ) மனத்திலே ( இயற்கையாகவே ) நிறைந்த கருணை 
மிகப்பெற்று , வெள் நிறம் நகை செய்தான் - வெண்மைநிறம் வெளித்தோன்றும் 
படி சிரித்தவனாய் , - ( அவனை நோக்கி ) , வீர - ! யாம் - நாங்கள் , அ புண்ணி 


சவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


யம் நதி ஆடி - அந்தப் (பலவகைப் ) புண்ணியாதிகளிலும் நீராடி , புனிதரை 
வழிபாடு உற்று - ( ஆங்காங்குள்ள ) பரிசுத்தரான பெரியோர்கட்குப் பணிவிடை 
செய்து , எண்ணிய சில நாளில் - ( நாங்கள் வனவாசஞ் செய்யும்படி) குறிப்பிட்ட 
சிலநாள்களில் (பதினான்குவருஷம் முடிவுபெறுகையில் ) , நின் உழை - உன் 
னிடத்திற்கு , இனிது குறுகுதும் - மனவுவப்போடு சேருவோம் , என்றான் - 
என்று கூறினான் ; ( எ - று . ) 

அண்ணலும் என்றான் என்க . அப்புண்ணியந்தி என்ற இடத்திலுள்ள 
அகரம் - நெஞ்சறிசுட்டு . பதினான்காம் ஆண்டின் ஈற்றில் வருவோமென்றாற் 
குகன் வருந்தக்கூடுமென்று கருதி , எண்ணியசிலநாளிற் குறுகுதும் என்றான் , 
மறுநாள் பொழுது புலர்ந்ததும் இலட்சுமணனைநோக்கி இராமபிரான் கங் 
கையைக் கடக்கவேண்டும் என்ன , இலட்சுமணன் அவ்வாக்கியத்தின் 
பொருளை அருகிருந்த குகனுக்கு கங்கையைக் கடக்க நாவாய்வேண்டுமென்ற 
குறிப்பைக் கொண்டது இவ்வாக்கியம் என்று தெரிவிக்க , குகன் மந்திரிமா 
ரைக்கொண்டு சிறந்தநாவாயொன்று சித்தஞ்செய்யுமாறு பணிக்க , அவரும் அங் 
ஙனமேஏற்பாடுசெய்து நாவாய்வந் திருப்பதைத் தெரிவித்தலும் , அருகேயிருந்த 
சுமந்திரனுக்குச் சமாதானஞ் சொல்லித் தேற்றி விடைகொடுத்திட்டு, அங்குத் 
தானே இராமன் வசிக்கவேணுமென்ற குறிப்புடனேயிருந்த குகப்பெருமானிட 
த்து தான் ஜநசஞ்சாரம் மிக்குள்ள இங்கு வசித்திருக்கலாகாது : இருடியர்போல 
ஜடை பூண்டு புண்ணியப்புனலாடித் தவசியரோடு வசிக்கவேண்டும் ; ஆதலால் , 
தலைமயிரை ஜடையாக்கும்படி ஆலம்பால் கொணர்க என்ன , அக்குகப்பெரு 
மான் ஆலம்பால் தா , தானும் தன் தம்பியுமாகத் தலையை ஜடையாக்கிக்கொண்டு 
இன்மொழிகூறி விடை கொடுத்துக் குகனையனுப்பிவிட்டு அக்குகனது பணி 
யாளன் ஓட்ட , கங்கையைக்கடந்து சென்றா னென்று முதனூலிற் கூறியுள் 
ளது . பி - ம் : - 1 இப் . 2சின்னாளில் . 

( சுஅஎ) 
சுசு .-- இதுவும் அடுத்த கவியும் - குளகம் : - இராமபிரான் சீதா 
லட்சுமணரோடு ஓடமேறி , குகன் விடக் கங்கையிற் செல்லுதல் . 

சிந்தனை யுணர்கிற்பான் சென்றனன் விரைவோடுந் 
தந்தன னெடு நாவாய் தாமரை நயனத்தா 
னந்தணர் தமையெல்லா மருளுதிர் விடையென் 

விந்துவி னுதலாளோ டிளவலொ டினிதேறா . 
( இ - ள் .) சிந்தனை உணர்கிற்பான் - (பிறருடைய ) கருத்தை அறியவல்ல 
வனாகிய குகன் , விரைவோடு உம் சென்றனன் -விரைந்து சென்று , நெடு நாவாய் 
தந்தனன் - நீண்ட மரக்கலமொன்றைக் கொணர்ந்தான் ; தாமரை நயனத் 
தான் - தாமரைமலர்போன்ற திருக்கண்களையுடைய அவ்விராமபிரான் , அந்த 
ணர் தமை எல்லாம் - ( தன்னருகிலிருந்த ) பிராமணர்களையெல்லாம் நோக்கி , 
விடை அருளுதிர் என்னா - ( எனக்கு ) விடையளிப்பீராக என்று சொல்லி 
( அம்முனிவர்களுடைய அனுமதியைப் பெற்றுக் கொண்டு ) , இந்துவின் நுதலா 


ை 


காண்டம் 


சு . - கங்கைப்படலம் 


சவுக 


ளோடு இளவ்லொடு இனிது ஏறா - பிறைச்சந்திரன் போன்ற நெற்றியை 
யுடைய சீதாபிராட்டியோடும் . இளையபெருமாளோடும் ( அவ்வோடத்தின் மீது ) 
இனிதாக ஏறி , - ( எ - று .) - ஏறா என்ற வினையெச்சம் விடுத்திகடி தென்றான் 
என அடுத்த கவியில் தொடர்ந்து முடியும் . 

இராமபிரான து கருத்தை யுணர்ந்த குகன் அவன் விருப்பத்தின்படியே 
நாவாய்கொணர, அந்தணரிடம்விடைபெற்றுக்கொண்டு , இராமன் பிராட்டி 
யோடும் தம்பியோடும் மனமுவந்து ஏறின னென்க . பி - ம் : - 1 தாமலர் . 2 இள 
வலும் . 

( சுஅஅ ) 
சுரு . விடுதி கடிதென்றான் மெய்யுயி ரனையானு 

2 முடுகின நெடுநாவாய் முரிதிரை நெடுநீர்வாய்க் 
கடிதினின் மடவன்னக் கதியது செலநின்றா 

4 ரிடருற மறையோரு மெரியுறு மெழுகானார் . 
( இ- ள் . ) மெய் உயிர் அனையான் உம் - உடம்பினுள்ளிருக்கும் உயிரை 
யொத்த அந்த இராமபிரானும் , நதி - நதியிலே , கடிது - விரைவாக , விடு . 
( ஓடத்தைச் ) செலுத்துவாய் , என்றான் - என்று (குகனுக்குக்) கட்டளையிட் 
டான் ; முரி திரை நெடு நீர்வாய் - மடங்குகின்ற அலைகளையுடைய ( கங்காநதி 
யின் ) மிக்கநீரிலே , நெடு நாவாய் அது - அந்த ( க் குகன் விட்ட ) நீண்ட மரக் 
கலம் , மடம் அன்னம் கதி - இளவன்னத்தின் நடைபோன்ற இயக்கத்தை 
யுடையதாய் , கடிதினின் முடுகின( து ) - விரைவாக ஓடிற்று ; செல - ( அங் 
ஙனம் நாவாய்விரைந்து ) செல்ல , - நின்றார் - ( கரையில் தானே ) தங்கியவராகிய , 
மறையோர்உம் 

அந்தணர்களும் , இடர் உற ( இராமனைப்பிரிகையால் 
தமது மனத்தில் ) துயரந் தோன்ற , எரி உறு மெழுகு ஆனார் 

அனலிற் 
பட்ட மெழுகுபோல மனமுருகினார்கள் ; (எ - று . ) 

அந்தநாவாய் விரைந்து செல்ல, பிரிந்தமுனிவர் வருந்தினரென்க . முடுகி 
னன் என்ற பாடத்துக்கு , மெய்யுயிரனையான் - இராமபிரானுக்கு உடம்பிலுள்ள 
பிராண்னையொத்தகுகன் , முடுகினன் - விரையநாவாய்செலுத்தினனென்க. 
பி - ம் : -நனி. 3 மொய்ம்பொடு செலநின்ற . 4 இடருறு . 

( சுஅக ) 
சுசு.- நாவாய் கங்கையிற் கடிதுசெல்லுதல் . 
பாலுடை மொழியாளும் பகலவ னனையானுஞ் 
சேலுடை நெடுநன்னீர் சிந்தினர் விளையாடத் 
தோலுடை நிமிர்கோலிற் றுழவிய நெடுநாவாய் 

காலுடை நெடுஞெண்டிற் சென்றது கடிதம்மா . 
( இ - ள் .) பால்உடை மொழியாள் உம் - பாலைத் தோற்கச்செய்கின்ற 
( இன் ) மொழியையுடைய சீதையும் , பகலவன் அனையான்உம் சூரி 
யனையொத்த இராமபிரானும் , சேல்உடை நெடு நல் நீர் சிந்தினர் விளை 
யாட - சேலென்னும்மீனைத் தன்னிடத்துக்கொண்ட ( கங்காந்தியின் ) மிக்க 

61 


செய்கின் 


- கம்பராமாயணம் - 


அயோத்தியா 


புண்ணியமுள்ள நீரை (க்கைகளால் ) எடுத்து வீசியெறிந்து விளையாடிக் 
கொண்டேயிருக்க ,-தோல் உடை நிமிர் கோலில் துழவிய நெடு நாவாய் - தள் 
ளுந்தன்மையுடைய நீண்ட கோல்களினால் துழாவித்தள்ளப்படுகின்ற நீண்ட 
அந்தமரக்கலமானது , கால்உடை. நெடு ஞெண்டில் - பலகால்களையுடைய பெரிய 
நண்டுபோல , கடிது சென்றது -விரைவாகச் சென்றது ; (எ - று .) - அம்மா - ஆச் 
சரியம் : நாவாய் கடி துசென்றதைப்பற்றி வியந்தவாறு , 

ஓடமேறிச்சென்ற சீதாராமர்கள் ஓடத்திலிருந்தபடியே கைக்கு எட்டு 
கின்ற கங்கையின் நீரை அள்ளியெடுத்து வீசியெறிந்து விளையாடியவண்ணம் 
இருக்க , அந்தக்குகன் செலுத்திய ஓடம் கடிதுசென்ற தென்பதாம் . கோல் 
துடுப்புக்களைக் காட்டு மென்னலாம் . இருமருங்கும் ஓடத்தைச் செலுத்துமாறு 
கங்கையின் நீரைத் துழாவும் துடுப்புக்கோல் கால்களையொத்திருக்க, ஓடம் 
ஞெண்டையொத்திருந்த தென்க ; தற்குறிப்பேற்றவுவமையணி . தோல் - 
தள்ளுதலென்னும் பொருளுள்ள தெலுங்குச்சொல் . தோல் - சருமம் எனக் 
கொள்வதிற் சிறப்பின்மை காண்க . பி.ம் : -1 விளை யாடி . துழவிடவெழு , துழ 
வி ைநெடு . 

( சுக 0) 
சுஎ.- கங்கையை ஓடத்தாற் கடந்து அக்கரையேறுதல் , 
* 1சாந்தணி புளினத்தின் றடமுலை 2யுயர்கங்கை 
காந்தின மணிமின்னக் கடிகமழ் கமலத்தின் 
சேந்தொளி விரியுந்தெண் டிரையெனு 5 நிமிர்கையா 

லேந்தின் ளொருதானே யேற்றின ளினிதப்பால். 
( இ - ள் . ) சாந்து அணி - சந்தனக்கட்டைகளைக் கொண்டுள்ள சந்தனத்தை 
யணிந்துள்ள ), புளினத்தின் தட முலை - மணற்குன்றுகளாகிய பெரிய தனங் 
களையுடைய , உயர் கங்கை - சிறந்த கங்காந தியானவள் , காந்து இனம் மணி 
மின்ன - ஒளிவிடுகின்ற தொகுதியான இரத்தினங்கள் பளபளவென்று பிர 
காசிக்க, கடி கமழ் கமலத்தின் சேந்த ஒளி விரியும் - (தன்னிடத்துத் தோன்றிய ) 
நறுமணம் வீசுகின்ற தாமரைமலரின் செந்நிறவொளிபரவப்பெற்ற ( தாமரைமல் 
ரைப்போன்று செவ்வியஒளி வீசப்பெற்ற ), தென் திரை எனும் நிமிர் கையால் 
தெளிவான அலையாகிற ஒங்கிய கையினால் , ஒரு தானே ஏந்தினள் - தானொருத் 
தியே அவ்வோடத்தைத் தாங்கியவளாய் ,இனிது - இனிதாக ( இராமன் முதலி 
யோர்க்கு யாதொருசிரம்மு மில்லாமல் ) , அப்பால் ஏற்றினள் -- அக்கரையிற் 
சேர்த்தாள் ; ( எ - று . ) 

அலைகள் மீது ஒடஞ்செல்வது, கங்கையாள் “தன்கையால் தாங்குவது 
போன்றிருந்த தென்றார் . அலையெனும் - கையென்- று உருவகஞ்செய்ததற்கு 
ஏற்ப , கைக்கும் இயையுமாறு கடிகமழ்கமலத்தின் : சேந்தொளிவிரியும் எனச் 
சிலேடையாகக் கூறினார் . பி - ம் : - சாந்தளை . புரை . மின்னும் . கரையல் 
குல் . நுரை , ஏறினனினிதன்பால் , ஏற்றின்ளினிதன்பால் . ( கூகூக ) 


T 


- 


* 


னே 
காண்டம் சு.- கங்கைப்படலம் 

சாங் 
சுஅ.- இராமபிரான் சித்திரகூடத்திற்குச்செல்லும் நெறி எது ? 
என்று வினவ , குகன் தான் ஒன்று கூறவேணுமெனல் . 
அத்திசை யுற்றைய னன்பனை முகநோக்கிச் 
சித்திர கூடத்திற் சென்னெறி 1 பக 2சென்னப் 
பத்தியி னுயிரீயும் பரிவின னடிதாழா 

வுத்தம 3 வடிநாயே 4 னோதுவ துளதென்றான் . 
( இ - ள் . ). ஐயன் - இராமபிரான் , அ திசை உற்று - ( கங்கையின் ) அக் 
கரையை யடைந்து , அன்பனை - (தன்னிடத்து ) அன்புள்ள குகனை , முகம் 
நோக்கி- , சித்திரகூடத்தில் சித்திரகூடமலையை நோக்கி , செல் - போகின்ற , 
நெறி - வழியை, பகர் - சொல்வாயாக , என்ன - என்.றுவினாவ , - பத்தியின் 
உயிர் ஈயும் பரிவினன் - பக்தியோடு தன்னுயிரையுந் தரவல்ல அன்பையுடைய 
அந்தக்குகன் , அடி தாழா -(இராமபிரானது ) திருவடிகளில் வணங்கி , உத்தம 
( யாவரினும் ) மேம்பட்டோனே !! அடி நாயேன் - நாய்போற்கடைப்பட்ட அடி 
யவனாகிய யான் , ஓதுவது - ( தேவரீரிடத்துக் ) கூறவேண்டுவது, உளது- , 
என்றான்- ; (எ - று .) - குகன் கூறுவதுளது என்றதை , மேற்கூறுவன் . 

உத்தமன் இருளிற்கு அப்பாற்பட்டவனென்றலும் உண்டு . உத்தம் 
என்பதை விளியாகக்கொள்ளாமல் உத்தமன் . என்று பிரித்து , உத்தமனாகிய 
அடியேன் என்றலும் ஒன்று , பி - ம் : -1 புகல் . 2 என்னா. 3 அடியேனான் . கூறு 

( சுகூஉ ) 
இதுமுதல் நான்கு கவிகள் - குளகம் : தன்னையும் உடன் வைத்துக் 
கொள்ள வேணுமென்று குகன் இராமனை வேண்டுதல் . 
1நெறியிடு நெறிவல்லே 2 னேடினென் வழுவாம 

பறியன 3 கனிகாயு நறவிவை தரவல்லே 
னுறைவிட 4 மமைவிப்பே னொருநொடி வரையும்மைப் 

6 பிறிகிலெ னுடனேகப் பெறுகுவெ னெனினாயேன் . 
(இ - ள் . ) நாயேன் நாய்போற்கடைப்பட்டவனாகிய யான் , உடன் ஏக 

, 
நெறி இடு நெறி வல்லேன் - (செல்லுவதற்கு அரிதான வழியில் இனிதாகச் 
செல்லுமாறு ) வழியையுண்டாக்கும் முறைமையில் வல்லமையுடையேன் ; 
நறியன - மிகவுஞ்சிறந்தனவாகிய , கனி காய் உம் - காய்கனிகளும் , நறவு - 
தேனும் ஆகிய , இவை - இவைகளை , நேடினென் - தேடி , வழுவாமல்- தவறா 
மல் , தா வல்லேன்-; உறைவு இடம் அமைவிப்பேன் - ( அங்கங்கே செல்லும் 
போது அவ்வவ்விடத்தில் நீர் ) வசிப்பதற்கு ஏற்றபடி உறைவிடம் அமைத்துத் 
--தா வல்லேன் ; ஒரு நொடி வரை - ஒருகணப்போதேனும் , உம்மை - உங்களை , 
பிறிகிலென் - பிரிந்து வாழப்பொறேன் ; ( எ - று .) 


வது . 


சாக . 


ன 


. 


- 


சவுச் 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


| 


இதுமுதல் நான்குகவிகளால் , குகன் நான் உங்களை விட்டுப் பிரிந்திருக் 
கப்பொறேன் : இங்ஙனமுள்ளஎன்னை உடன் அழைத்துக்கொண்டு சென்றால் , 
"உங்கட்கு வேண்டிய பணிவிடைகள்பலவும் செய்யப்பெறுவேனென்று இராம 
பிரானிடத்துத் தன் கருத்தைத் தெரிவிக்கின்றன னென்க . நெறியிடு நெறி 
என்பது - நெறிக்குள்ளுள்ள நெறி : அதாவது . கிளைப்பாதை என்று உரைத் 
தலு முண்டு : இப்பொருளில் , நெறியிடுநெறி வல்லேன் என்பதற்கு - பெரு 
வழி கிளைவழி என்ற யாவையும் அறிந்து நூங்கட்குச் சொல்லவல்லே 
னென்க . பி - ம் : - நெறியிடை . 2 நேடின , நேடினன் , நெடியன் . கறி . அமை 
விப்பான் . நொடிவரையளவு. பிறியலென் . அடிநாயேன் , இனியானே , இனி 
நாயேன் . 

சுகங 
எ 0 . தீயன வயமாவுந் திசைதிசைச் செல நூறித் 

தூயன வுறைகானந் 2 துருவினென் வரவல்லேன் 
மேயின் பொருணாடித் தருகுவென் வினை முற்று 
மேயின 4 செய்வல்லே னிருளினு நெறி செல்வேன் . 

( இ-ள் . ) தீயன - கொடியனவாகிய , வய மா உம் - புலிகளையும் , திசை 
திசை செல நூறி -( நீங்கள் வசிக்கும் ) இடத்தைச்சுற்றியுள்ள இடங்களிலெல்லாம் 
இல்லா தவாறு அழித்தொழித்து , தூயன - பரிசுத்தமான (மான்களைப்போன்ற ) 
பிராணிகள் , உறை - வாழ்கின்ற , கானம் - காட்டினிடத்தை , துருவினென் வா 
வல்லேன் தேடிக் கண்டுபிடித்து வரும் வல்லமையுடையேன் ; மேயின 
பொருள் - ( நீங்கள் ) விரும்பிய பொருளை , நாடி தருகுவென் - தேடிக்கொணர் 
ந்து தருவேன் ; ஏயின வினை முற்றுஉம் - ( நீர் ) கட்டளையிட்ட எந்தச் செயலை 
யும் , செய வல்லேன் - செய்து முடிக்கும் வல்லமையுடையேன் ; இருளின் உம் 
நெறி செல்வேன் - இரவிலும் வழிசெல்லவல்லேன் ; ( எ - று . ) 

* இருளினும் நெறிசெல்வேன் என்றது - இராப்போதில் வெளியே 
சென்று ஏதேனும் ஒரு பொருள் கொணர்ந்து தரவேண்டு மென்றாலும் அங்க 
னமும் செய்யவல்லே னென்றவாறு . பி -ம் : - அவையாவும் , வகையாவும் . 
2 துருவினன் . மற்றும் . செல . வல்லேன் . 

( சுகச ) 
எக . கல்லுவென் 1 மலைமேலுங் கவலையின் முதல்யாவுஞ் 

செல்லுவெ னெறி தூரஞ் செறிபுன றாவல்லேன் 
4 வில்லின முளெனொன்றும் வெருவலெ னொருபோது 
மல்லினு முயர்தோளாய் மலரடி 

6 பிரியேனால் . 
( இ - ள் . ) கவலையின் முதல் யாவும் - கவலைக்கிழங்குமுதலிய எவ்வகைக் 
கிழங்குப் பொருளையும் , மலைமேல்உம் கல்லுவென் - மலையின் மேலும் தோண்டி 
யெடுத்துத்தரவல்லேன் ; நெறி தூரம் செல்லுவென் - எவ்வளவு தூரம் போக 
வேண்டுமென்றாலும் போய் , செறி புனல் தர வல்லேன் - ( பிராணன்) தங்குவ 
தற்குக்கா ரணமான நீரைக் கொணரவல்லேன் ; வில்இனம் உளன் - தொகு 


காண்டம் 


சு.- கங்கைப்படலம் 


அவுரு 


தியான வில்லைக் கொண்டுள்ளேன் ; ஒன்றுஉம் வெருவலென் - எதற்கும் அஞ் 
சேன் ; மல்லின்உம் உயர் தோளாய் - மற்போர் புரிவதிலும் மேம்பட்டுள்ள 
தோள் வலிமையை யுடையவனே ! மலர் அடி ஒருபோதுஉம் பிரியேன்- ( உனது ) 
தாமரைமலர்போன்ற திருவடிகளை ஒருகாலும் விட்டுப்பிரியா திருப்பேன் ; 
( எ - று .) - ஆல் - தேற்றம் : ஈற்றசையுமாம் . பி - ம் : - மலையேனும் . 2 கயிலையின் . 
3 செல்குவென் . 4 வில்லினுமுளதொன்றும் . 5 இரு. பிரியாதேன் . ( சுகரு ) 
எ 9 . திருவுள மெனின் மற்றென் சேனையு முடனேகொண் 

டொருவலெ னொருபோது முறை குவெ னுளரானார் 
மருவல ரெனின் முன்னே 2 மாய்குவென் 3வசையில்லேன் 
பொருவரு மணிமார்பா போ துவெ னுடனென்றான் . 

( இ- ள் . ) பொரு அரு மணி மார்பா - ஒப்பற்ற அழகிய திருமார்பையுடைய 
வனே ! திருவுளம் எனின் - ( உமக்குத் ) திருவுள்ளமிருந்தால் , என் சேனை உம் 
உடனே கொண்டு - என்னுடைய சேனையையும் உடனழைத்துக்கொண்டு , 
ஒருபோது உம் ஒருவலென் - ஒருபொழுதும் (உம்மை ) விட்டுப்பிரியாமல் ,, 
உறைகுவென் - ( எப்போதும் உம்முடனே ) வசிப்பேன் ; மருவலர் உளர் 
ஆனார் எனில் - ( என்னாலும் வெல்லமுடியாது நமக்குத் தீங்குவிளைக்கும் ) பகை 
வர் ஒருகால்உண்டாயினாரானால் , முன்னே மாய்குவென் - ( நுமக்கு ஒருதீங்கு 
நேரும் ) முன்னம் நான் என்னுயிரைமாய்த்துக் கொள்பவனாகி , வசை இல் 
லேன்-(தன்னிடத்து அதிதியாக வந்தவனை மாற்றார் கையிற்காட்டிக்கொடுத் 
தானென்ற) வசைச்சொல்லுக்கு இடனில்லாமற் செய்து கொள்வேன் ; 
உடன் போதுவென்- உன்னோடு வருவேன் , என்றான் - என்று ( தன்கருத்தைக்) 
கூறிமுடித்தான், (குகன் ) ; ( எ- று ) - மற்று - அசை . 

“ நீ உடன் வருகின்றேனென்கிறாய் ; நீ அங்ஙனம் வருவதோ என்னைப் 
பாதுகாத்தற்பொருட்டு: அது உனக்கு இசையாவிட்டால் நீ யாதுசெய்வாய் ? 
என்று இராமபிரான் வினாவினதாகக்கொண்டு , இதனால் விடைகூறுகின்றனன் 
குகனென்க . நான் என் சேனையுடனே உம்மோடுவசித்து உமக்குப்பிறரால் தீங்கு 
வராமற் பாதுகாப்பேன் ; ஒருகால் பகைஞர் என்னினும்வலிவிஞ்சியவராய் 
என்னையும் அடக்கி உமக்குத் தீங்கு செய்ய நெருங்குவ ராயின் , என் பிராணன் 
போகும் வரையில் அவரை யெதிர்த்து நிற்பேனேயொழிய என்னுயிருள்ள 
வரையில் உம்மை அப்பகைவர் கையிற் காட்டிக்கொடுத்து வசைக்கு உள்ளாகே 
னென் றனனென்பதாம் . பி - ம் : -1 இருபோதும். 2 மாள் குவென் . ஒழிகல் 
லேன் , அழிகல்லேன் , மிகையில்லேன் . 

( சுகசு ) 
எ ... - இதுமுதல் நான்கு கவிகள் - ஒருதொடர் : இராமபிரான் 
குகனேடு தோழமைபாராட்டி , அங்குத்தானேயிருக்குமாறு 

பணித்தலைத் தெரிவிக்கும் . 
அன்னவ னுரைகேளா வமலனு முரைநேர்வா 
2 னென்னுயி ரனையாய் நீ யிளவலு னிளையானிந் 
நன்னுத லவணின் கே ணளிர்கட னிலமெல்லா 
முன்னுடை யதுநானுன் றொழிலுரி மையினுள்ளேன் . 


செய்வா 
சவுசு கம்பராமாயணம் 

அயோத்தியார் - 
( இ - ள் . ) அன்னவன் உரை கேளா - அந்தக்குகப்பெருமானது வார்த்தை 
யைக்கேட்டு , அமலன் உம் - குற்றமற்றவனான இராமபிரானும் , உரை நேர் 
வான் - மறுமொழிகூறுபவனாய் , - ( குகனைநோக்கி ) , --- c- , என்உயிர் அனை 
யாய் - என்னுயிரையொத்தவன் : இளவல் - என் தம்பி ; உன் இளையான் - 
உனக்குத்தம்பியாவன் : இநல் நுதலவள் - அழகிய நெற்றியையுடையளான இந்தச் 
சீதை , நின் கேள் - உன்தோழியாவள் ; நளிர் கடல் நிலம் எல்லாம் - குளிர்ந்த 
கடலாற்சூழப்பட்ட பூமிமுழுதும் , உன் உடையது.-உன்னுடைய சொத்தாகும். ) 
நான் - , உன் தொழில் உரிமையின் -உன்னுடைய எவற்றொழிலிற் கட்டுப்படும் 
உரிமையில் , உள்ளேன் - அடங்கியுள்ளேன் ; ( எ - று .) 

இதனால் , இராமபிரான் குகனிடத்துச் சகோதரவாஞ்சைவைத்தன 
னென்பது , விளங்கும் . இங்ஙனம் இராமபிரான் அக்குகனைப் பாராட்டியமை 
பற்றியே இவனைக் குகப்பெருமாள் என்று பெரியோர் வழங்கலாயினர் . இழி 
குலத்தவனான இந்தக்குகப்பெருமானிடத்தும் , சகோதரவாஞ்சைவைத்தமை 
யைப்பற்றி அப்பெருமானது கருணைத்திறத்தைவியந்து ஏழையே தலன்கீழ் 
மகனென்னாதிரங்கி மற்றவற்கின்னருள் செய்து , மாழைமான் மடநோக்கியுன் 
றோழியும்பியெம்பியென்றொழித் திலையுகந்து , தோழனீயெனக்கிங் கொழி 
யென்ற சொற்கள் வந்தடியேன்மனத்திருந்திட , வாழிவண்ணநின்னடியிணை 
யடைந்தேனணிபொழில்திருவரங்கத்தம்மானே " என்று திருமங்கை மன்னன் 
ஈடுபட்டு அருளிச்செய்தமை இங்குக் காணத்தக்கது . மிகவும் தாழ்ந்தவனோடு 
நட்புக்கொள்ளுதல் உபபாதகங்களுள்ஒன்றாகத் தருமசாஸ்திரத்திற் கூறி 
யிருக்க , உயர்குலத்துதித்த மகாகுணவானான இராமன் தாழ்ந்தகுலத்தவனான 
குகனோடு இங்ஙனம் நட்புக்கொள்ளுதல் பொருந்துமோ? என்னில் , - பிறப் 
பினால் எந்தக்குலத்தானாயினும் பகவானிடத்திற் பக்திகொண்டவனாதலால் 
இவன் அந்தணன் போன்றவனாய் மகாபாகவதனாவ னாதலால் தாழ்குலத்துப் 
பிறந்தா னென்ற குற்றம் இந்தக்குகப்பெருமானுக்கு இல்லையென்க. பி - ம் : 

6 
லுளனென்றான் . 

( சுகஎ ) 
எச . 1 துன்புள தெனினன்றோ 3 சுகமுள தது வன்றிப் 

பின்புள திடைமன்னும் பிரிவுள தெனவுன்னேன் 
4 முன்புளெ மொருநால்வே முடிவுள் தெனவுன்னா 

6 வன்புள வினிநாமோ. சைவர்க ளுள ரானோம் . 
( இ - ள் .) துன்பு உளது எனின் அன்றுஓ சுகம் உளது - துன்பம் உளதா 
யினல்லவா சுகம் உண்டாகும் ; அது அன்றி - அவ்வாறு நினையாமல் , பின்பு 
உளது - (உன்னைக் காண்பது ) பின்னர்உண்டாகப்போகின்றது : (இன்பமாக 
இருக்கிற இக்காலத்திற்கும் இனிஉன்னையடையப்போகின்றகாலத்துக்கும் ), 

டை - நடுவிலே , மன்உம் - மிகவும் , பிரிவு - பிரிவுத் துயரானது , உளது - , என - 
என்று , உன்னேல் - கருதிவருந்தாதே ; முன்பு - (உன்னோடு தோழமை கொள் 
வதற்கு) முன்னம் , ஒரு நால்வேம் உளம் - ( நாங்கள் உடன்பிறந்தவர் ) நால்வ 


காண்டம் 


சு .-- கங்கைப்படலம் 


சுவுள 


துன்ப 


ராக இருந்தோம் : முடிவு. உளது . என் உன்னா - ஒரு முடிவுளதென்று கருது 
தற்கு முடியாத ( எல்லையில்லாமலும் என்றும் நிலைத்துமுள்ள) , அன்பு - அன்பை , 
உள் - பரஸ்பரம் கொண்டுள்ள, நாம் - , இனி - இனிமேல் , ஓர் ஐவர்கள் உளர் 
ஆனோம் - உடன்பிறந்தவரைவாய் விட்டோம் ; ( எ - று .) 

வெயிலிலடிபட்டார்க்கே நிழலினருமைதெரிவதுபோலத் துன்பத்தை 
யடைந்தால்தான் இன்பத்தின் நன்மை விளங்குமென்பது முதலடியின் கருத்து . 
இதனால் , கீழ் உன் தொழிலுரிமையினுள்ளேன் என்றுகூறிய இராமபிரான் 
தான் பிரிந்துசெல்லுதல் நன்மைக்கே யெனக் காட்டுகின்றான். இருவரும் 
பிரிந்து அதனால் தோன்றும் வருத்தத்தை யநுபவித்தால் தான் நாம் பின்னர்க் 
கூடும்போது அது இனிதாகத்தோன்றுமென்றவாறு . " துன்பமுற்றவர்க்கலா, 
லின்பமில்லையாதலி, னன்பமற்றியானினைத், துன்பத்தாற்றொடக்கினேன் , 
என்ற சிந்தாமணிச்செய்யுள் இங்கு ஒப்புநோக்கத்தக்கது . இனி , ஒருவர் 
ப்பட்டால்தான் அதனால் பலர்க்கு இன்பமுண்டாகு மென்று இதற்குக் கருத்துக் 
கொண்டு , நீயும் நானும் , பிரிந்து அப்பிரிவுத் துயரையனுபவித்தால்தான் , இந்தச் 
சிருங்கபேரத்திலுள்ளாரும் - அரக்கராலிடர்ப்படும் உலகத்தாரும் இன்புறுவ 
ரென்பதை யுட்கோளாகக்கொண்டுகூறினா னென உரைவகுத்தலு முண்டு . 
பி - ம் : - 1 துன்புளதெனில் , துன்பெனிலது . " ஒன்றோ. சுகமெனில துவன்றோ. 
முன்புளம் , முன்புள . நால்வோம் . அன்புளது , அன்புளம் . ஆனேம் . ( சுகஅ) 
எரு . படருற வுள னும்பி கானுறை பகலெல்லா 

1 மிடருறு பகையாபோ யானென 2 வுரியாய் நீ 
சுடருறு வடிவேலாய் சொன் முறை 3 கடவேன்யான் 

வடதிசை வருமந்நா ணின்னுழை வருகின்றேன் . 
( இ - ள் . ). சுடர் உறு வடி வேலாய் - ஒளிபொருந்திய கூர்மையான வேற் 
படையையுடையவனே ! கான் உறை பகல் எல்லாம் 

யான் காட்டில் 
வசிக்கின்ற காலமெல்லாம் , படர் உற - எனக்கு வருத்தம் ( நேராமல் ) 
தாங்குதற்கு , உம்பி - உன் தம்பியாகிய இலட்சுமணன் , உளன் - கூடவே 
யிருக்கின்றான் ; ( ஆதலால் ) , இடர் உறு பகை - ( எனக்குத் ) துன்பத்தை 
யுண்டாக்குகின்ற பகையாகுபவை , யா - எவை ? ( எதுவும் இன்று என்றபடி ); 
நீ- , போய் - (உன் இருப்பிடத்திற்குச் ) சென்று , யான் என உரியாய் - 
என்னைப்போல் - காத்தற்றொழிற்கு உரிமை பெற்றுவிற்பாயாக ( உன் கீழ் 
வாழும் குடிமக்களைப் பாதுகாப்பாயாக ); வட திசை வரும் அ நாள் - வடக்கு 
( அயோத்தி ) நோக்கி மீண்டு வருகின்ற அந்நாளில் , நின் உழை வருகின் 
றேன் 

- நீ . . இருக்கும் . இந்த இடத்திற்கு வந்து சேர்வேன் ; யான்- , 
சொல் முறை கடவேன் - சொல்லிய பேச்சுத் தவறேன் ; (எ- று .) 

வடதிசைவருமந்நாள் என்றது - பதினான்குவருஷங்களைக் காட்டிற் 
போக்கி நகருக்குத் திரும்புங்காலத்து என்றபடி . உம்பி என்பதற்கு - பரத 
னென்றும் , யான்எனஉரியாய் நீ என்பதற்கு - ( பரதனுக்குப் பகையுள தாயின் ) 


- 


. 


의의 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


M 


நீ சென்று என்னைப்போல உதவுதி என்றும் உரைவகுத்தாருமுளர் : இவ்வுரை 
முன்பின் சந்தர்ப்பங்கட்குப் பொருத்தமானதாகத் தோன்றவில்லை . பி - ம் : 
இடருறுதகையாயோய் , இடருற்றகையாயோய் . உரியாயே . கடவேனான் . 
எசு . அங்குள கிளை காவற் கமைதியி னுளனும்பி 

யிங்குள கிளை காவற் கியாருள ரிசையாய் 
யுன்கிளை யென தன்றோ வுறுதுய ருறலாமோ 

வென் 2 கிளை யிதுகாவென் னேவலி 3 னினிதென்றான் .” 
( இ - ள் . ) உம்பி - உன் தம்பியாகிய பரதன் , அங்கு உள கிளை காவற்கு 
அயோத்தியிலுள்ள சுற்றத்தாரெல்லாரையுங் காத்தற்கு , அமைதியின் உளன் - 
( அதற்கு ஏற்ற ) குணவமைதியோடு இருக்கின்றான் ; ( நீ இந்த இடத்தினின்று 
என்னுடன்வந்துவிட்டால் ), இங்கு உள கிளை காவற்கு - இங்கேயுள்ள சுற்றத் 
தாரைப் பாதுகாத்தற்கு , யார் உளர்- ? நீ- , இசையாய் - சொல்வாயாக ; 

; 
உன் கிளை எனது அன்றோ-உன்னுடைய சுற்றத்தார் என்சுற்றத்தாரல்லரோ ? 
( அவர்கள் காப்பவரில்லாமல்) , உறு துயர் உறல் ஆம்ஓ - மிக்கவருத்தத்தை 
யடையலாமோ? என் கிளை இது- இங்குஉள்ள என்சுற்றத்தாரை , என் ஏவலின் - 
எனது கட்டளையினால் , இனிது கா - நன்றாகப் பாதுகாப்பாயாக , என்றான் - 
என்று கூறி முடித்தான் , ( ஸ்ரீராமன் ) ; (எ- று . ) 

ஸ்ரீராமபிரான் குகனைத் தன் தம்பியாகக்கொண்டா னாதலால் , அவன் 
கிளைஞரைத் தன்கிளைஞராக எண்ணிப் பாதுகாக்குமாறு கட்டளையிட்டான் . 
இராமன் தான் மூத்தவனாதலின் , கட்டளையிடுத லேற்கும் . பி - ம்: - உரைசெய் 
யாய் , உரைசெய்வாய் . 2கிளையது. 3 இன்று . 

( எ 00 ) 
கட்டளைப்படியே குகன் நிற்க , ஸ்ரீராமன் முதலியோர் 

கானகத்துச் செல்லுதல் . 
பணிமொழி கடவாதான் பருவா 1 லிகவா தான் 
பிணியுடை யவனென்னும் பிரிவினன் விடை கொண்டா 
னணியிழை 4 மயிலோடு மையனு மிளையோனுந் 
திணிமா நிறைகானிற் சேணுறு நெறிசென்றார் . 

( இ - ள் . ) (குகன் ),பணி மொழி கடவாதான் - ( ஸ்ரீராமனிட்ட ) கட்டளையைக் 
கடக்கமாட்டாதவனும் , பருவால் இகவாதான் - ( மனத்தில் இராமனைப்பிரிவ 
தனால் தோன்றும் ) துன்பம் நீங்கப்பெறாதவ்னுமாகி , பிணி உடையவன் என் 
னும் பிரிவினன் - (தன்னைக்கண்டார் இவன் ஏதோ பெருத்த )நோயைக்கொண் 
டுள்ளானென்று கருதுமாறு தோன்றுகின்ற பிரிவுத் துயரத்தைக் கொண்டவ 
னாய் , - விடை கொண்டான் - (இராமபிரானிடத்து ) விடைபெற்றுக்கொண் 
டான் ; ஐயன்உம் - ஸ்ரீராமனும் , இளையோன்உம் - இளையபெருமாளும் , அணி 
இழை மயிலோடு உம் - அழகிய ஆபரணங்களைப்பூண்ட சீதாபிராட்டியோடு , 


எஎ. 


-- 


காண்டம் 


எ . - வனம்புகு படலம் 


சவுகூ 


திணி மரம் நிறை கானில் - கிளை களடர்ந்த மரங்களை நெருக்கமாகக் கொண் 
டுள்ள காட்டிலே , சேண் உறு - வெகு தூரமாகச் செல்லுகின்ற , நெறி --காட்டு 
வழியே, சென்றார் - ; ( எ - று .) 

மேல் வனம்புகுபடலத்துக்குத் தோற்றுவாய் செய்யுமாறு திணிமா 
நிறைகானிற் சேணுறநெறி சென்றார் என்றார் . பி - ம் : - இகழாதான் . மனம் . 
3 பேரினன் . 4 மகளோடும் . 5 இளையானும் , சேணுற . 

( எக ) 
கங்கைப்படலம் முற்றிற்று . 


எ - ஆவது வனம்புகு படலம் . 
குகப்பெருமானாற் கங்காநதியைக் கடந்தேறிய ஸ்ரீராமன் சீதாலட்சுமணர் 
களுடனே வனத்திற்புகுந்த செய்தியைக் கூறும் பகுதி யென்பது , பொருள் . 
கங்கையைக்கடந்து சென்ற இராமன் கானோக்கிச்செல்ல , அவ்விடமெல்லாம் 
சூரியன் நிலவே போல் வீச, வானம் பனித்திவலை போல் துளிக்கப் பயன்மரம் 
இன்னிழலைத்தர இங்கனம் இனிய நெறியிலே பலவகைக்காட்சிகளைச் சீதா 
* பிராட்டிக்குக் காட்டியவண்ணம் நடந்து செல்கையில் அத்தமனகாலத்துக்குச் 
சித்திரகூடமலை தூரத்திற் கண்ணுக்குத்தெரிய , அக்காலத்துப் பெருந்தவசியா 
கிய பரத்துவாசனென்னும் முனிவன் அவ்வி ராமபிரானை யெதிர்கொள்ள 
வந்தான் : இராமபிரான் அம்முனிவனை வணங்க , முனிவன் , இராமனது தவக் 
கோலத்தைக்கண்டு இக்கோலத்துடனா காண்பது ? என்று கண்ணீருகுத்துத் 
தவவனத்திற்கு வந்த காரணத்தை வினாவியறிந்து • உன்னைக் கானத்திற்கு 
அனுப்பித் தயரதன் எங்ஙனம் உய்ந்தான் ? என்று வருந்தி , பிறகு எல்லாம் 
விதியின் செயலாதலால் வருந்துவதிற் பயனில்லையென்றுதேறித் தன்னுறை 
யுளுக்கு அவ்விராமனை யிட்டுக்கொண்டுபோய்க் கனிகாய்களைத் தந்து உபச 
ரிக்க , இராமன் முதலியோர் மகிழ்ந்திருந்து அன்று இரவு அங்குத்தானே தங்கி 
மறுநாள் பொழுது புலர்ந்தபின் , முனிவன் இவ்விடம் கங்கையமுனைசரசுவதி 
யென்னும் நதிகள் சேருகிற பிரயாகையென்னும் க்ஷேத்திரமாதலால் மிகச் 
சிறந்தது . இங்கு வசிப்பதற்குப் பலவகைச்சௌகரியமுமுண்டு : இங்குத்தானே 
கானகத்துக் கழிக்கவேண்டிய நாளைக் கழிக்கலாம் என்று கூற, இராமன் 
கோசலநாட்டிற்குச் சமீபித்திருத்தலால் , பலரும் வருவர் என்ன , பரத்துவாசன் 
அதனையிசைந்து * ஆயின் , சித்திரகூடமென்னும்மலை பத்துக்காவதத்திற்கு 
அப்பால் உள்ளது : அது வசிப்பதற்கு இனியஇடன் என்ன , முனிவனை 
வணங்கி விடைபெற்று இராமனாதியர் அங்குநின்று நடந்து சூரியனுச்சியை 
யடையும் வேளையில் யமுனாதியையடைந்து இளையபெருமாள் மூங்கிற்கழி 
களைக்கொண்டு தெப்பம் அமைக்க அத்தெப்பத்தால் அவ்யாற்றைக்கடந்து 
வெகு தூரம் நடந்து சென்று ஒருகடுஞ்சுரத்தைச் சேர்ந்தன ராக , இராமன் இது 

62 


சகல 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


க . 


னைச் சனகி கடப்பது அருமை என்று நினைக்கையில் , அவர்கள் புகுந்ததால் அக் 
கடுஞ்சுரம் வெம்மை முதலியனநீங்கி இனிதிருக்க , அந்தப்பாலைவனத்தை 
மெல்லக் கடந்து சித்திரகூடத்தைக் கண்டன ரென்பது இப்படலத்துக்கூறிய 
விஷயம். 

இராமன் வேனிற்காலத்துவனஞ்சேர , அவ்விடமெங்கும் 

ஆகாயத்திலே மழைக்குறிதோன்றுதல் . 
* பூரியர் புணர்மாதர் 1 பொதுமன மென மன்னு 
மீரமு முளதில்லென் றறிவரு மிளவேனி 
லாரியன் வரலோடு மமுதள வியசீதக் 

காருறு குறி 4 வானங் காட்டிய 5 தவணெங்கும் . 
( இ - ள் .) பூரியர் புணர் - அறிவில்லாத கீழ்மக்கள் சேர்கின்ற , பொது மா 
தர் - விலைமகளிரின் , மனம் என - மனம்போல , மன்னும் ஈரம் உம் உளது 
இல் என்று அறிவு அரு - பொருந்திய ஈரமும் உண்டோ இல்லையோ என்று 
அறிவதற்கும் அருமையான , இளவேனில் - இளவேனிற்பருவத்திலே , ஆரியன் - 
ஸ்ரீராமன் , வரலோடு உம் - (கானகநெறியில் ) வந்துசேர்ந்தவளவிலே , - வானம் - 
ஆகாயமானது , - அமுது அளவிய சீதம் கார் உறு குறி - நீரோடு பொருந்திய 
குளிர்ந்த கருநிறமேகம் பொருந்திய குறியை , அவண் எங்கும் - அவ்விடமெங்கும் , 
காட்டியது- ; ( எ - று . ) 

இராமபிரான் வனத்திற்குவந்ததனால் அப்பரமனுக்கு வெப்பம் தோன்றா 
மலிருக்கும்படி அவ்விடமெங்கும் வானத்திலே மழைக்குறிகள் தோன்றின 
வென்க . வானத்தில் மழைக்குறிகள் தோன்றியதை , வனத்தின் செயலாக்கிக் 
கூறினார் . வேனிற்பருவத்தில் நீர்கிடைப்பது அரிதாவது அன்றித் தரையில் 
ஈரமும்உண்டோ இல்லையோ என்று கருதுமாறு நீர் வற்றிவிடுதலால் , ஈரமுள 
தில்லென்று அறிவரும் வேனில் என்றார் . அங்ஙனமுள்ள வேனிற்பருவத்துக்குப் 
பொதுமகளிரின் மனத்தையுவமைகூறினார் . பொதுமகளிரின் மனம் வெளிக்கு 
ஈரமுள்ளதுபோலக்காட்டி உள்ளேபசையற்றிருத்தலால் , ஈரமுளதிலதென்று 
அறிவு அரிதாகும் . ஈரம் - அன்பும் , நீர்க்கசிவும் : சீலேடை . ஈரமும் , உம்மை - 
இழிவுசிறப்பு . பி - ம் : -- புலை மனம் , புதுமனம் , புதுமணம் . நலமென்னும் . 
3 முதுவேனில் . 4மானக் , காணக் . வனமெங்கும் . 

( 102 ) 
-இனிய காட்டுவழியில் ஸ்ரீராமன் முதலியோர் செல்லுதல் . 
வெயிலிள நிலவேபோல் விரிகதிரிடைவீசப் 
1 பயின் மர நிழலீனப் பனிபுரை துளி வானப் . 
புயறா விளமென்கால் பூவேள வியதெய்த 

மயிலின நடமாடும் 4 வழியினி யனபோனார் . 
( இ - ள் . ) வெயில் - சூரியன் , விரி கதிர் - பரவிய (தனது ) கிரணங்களை , 
இளநிலவே போல் இடை வீச 

இளநிலாவைப்போன்று ( வெப்பமின்றி ) 
இடையிடையே வீசிக்கொண்டிருக்கவும் , - பயில் மரம் - ( ஆங்கு ) நெருங்கி 


- 


காண்டம் 


எ.- வனம் புகுப்படலம் 


சகூக 


யுள்ள மரங்கள் , நிழல் ஈன - நிழலைத் தாவும் , - வானம் புயல் - வானத்திலே 
தோன்றிய மேகம் , பனி புரை துளி தர - பனித்துளியைப் போன்ற சிறு 
நீர்த்திவலைகளை வீசவும் , - இள மெல் கால் - மென்மையாக வீசுகின்ற இளந் 
தென்றற்காற்று , பூ வளவியது எய்த வளப்பமுள்ள பூவின் மணத்தை 
யடைந்துவீசவும் , - மயில் இனம் நடம் ஆடும் - மயிற்கூட்டங்கள் கூத்தாடு 
கின்ற , இனியன வழி - இனியனவான காட்டுவழிகளிலே , போனார் - ( அவ் 
விராமபிரான் முதலியோர் ) சென்றார்கள் ; ( எ - று .) 

வானத்திற் புயல் நிறைந்து சிறுதிவலைகளைத் துளித்துக்கொண்டிருக்க 
வும் , செறிந்தமரங்கள் நிழலைத் தந்துகொண்டிருக்கவும் , இவ்விரண்டற்கும் 
இடையே இடையே சூரியன் தனது கிரணங்களை இளநிலாப்போல் இன்ப 
முண்டாகும்படி எறியவும் , இளந்தென்றற்காற்று நறுமணமுள்ள மலர்களின் 
மணங்களை முகந்துகொண்டு மெல்லமெல்லத் தம்மீது வீசவும் , மயில்கள் ஆங் 
காங்கு நடமாடவும் , இனியனவாகத்தோன்றுங் காட்டுவழிகளிலே அவ்விராம 
பிரான் முதலியோர் சென்றன ரென்பதாம் . வழி இனியனவாதற்குக்கார 
ணம், வெயிலிளநிலவேபோல் வீசுதல் முதலியன . பூ - சாதியொருமை . 
வெயில் - சூரியனுக்கு, ஆகுபெயர் . பி- ம் : -பயன். 2 மேகம், மேகப் , 
வானில் . வேளவியகந்தம் . வழியினினியல் . 

(எங) 
Ⓡ .-- இதுமுதற்பதினறுகவிகள் - இராமபிரான் சீதாபிராட்டிக்கு 
அவ்வனத்தின் பல்வகைவளங்களைக் காட்டுதலைத் தெரிவிக்கும் . 
மன்றலின் மலிகோதாய் மயிலியன் 2 மடமானே 
யின்றுயில் வதிகோபத் தினம் விரி வனவெங்குங் 
கொன்றைகள் சொரிபோதின் 4 குப்பைகள் குலமாலை 
பொன்றிணி மணிமானப் பொலிவன பலகாணாய் . 

இதுமுதற் பதினேழுகவிகள் - குளகம் . 
( இ - ள் .) மன்றலின் மலி கோதாய் - நறுமணத்தால் மிகுந்துள்ள மலர் 
மாலையையணிந்துள்ளவளே ! மயில் இயல் மடம் மானே - மயில்போன் 

ஏறசாயலைக் 
கொண்ட மடப்பமுள்ள மான் போன்ற ( பார்வையையுடைய ) வளே ! இன் துயில் 
வதி கோபத்து இனம் எங்குஉம் விரிவன - இனிய துயிலைச்செய்கின்ற இந்திர 
கோபப்பூச்சிகளின் கூட்டங்கள் எங்கும் பரவப்பெற்றனவான , கொன்றைகள் 
சொரி போதின் குப்பைகள் - கொன்றைமரங்கள் சிந்திய மலர்த்தொகுதிகள் , 
பொன் திணி மணி குலம் பல மாலை மான - பொன்னிற் பதிக்கப்பெற்ற இரத் 
தினங்களினாலியன்ற பல சிறந்த இரத்தினஹாரங்களை யொத்திருப்ப , பொலி 

விளங்குவனவற்றை , காணாய் - ; ( எ- று . ) 

கொன்றைமலர்கள் பொன்னிறமான மலர்களைச் சொரிந்துநிற்க அவற் 
றின் மீது இந்திரகோபங்கள் ஆங்காங்குத் துயில் வனவாய்ப் பாவியுள்ளவை , 
பொன்னிற் பதுமராகவிரத்தினங்கள்வைத்து இழைத்த பல இரத்தினஹாரங் 
கள் ஆங்காங்குக் கிடப்பனவற்றை யொத்திருக்கு மென்று குறித்தான் ; தன் 


வன . 


க்க 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


மைத்தற்குறிப்பேற்றவணி . இந்திரகோபம் செந்நிறத்தனவாகிப் பதுமராக 
விரத்தினத்தை யொத்திருக்க , எங்குஞ்சிந்திய கொன்றைமலர்கள் பொன்னை 
யொத்திருக்குமென்க . கோதை மயில் மான்மூன்றையும் - சீதைக்கு , உவமை 
யாகக் கொண்டுகூறலுமாம் . கோபம் - இந்த்ரகோபமென்பதன் முதற்குறை . 
இது முதல் பதினெட்டாங்கவிவரையிலுமுள்ள காணாய் , பாராய் என்ற முற் 
றுக்களை ஒன்று சேர்த்து , (சீதையை நோக்கி ), காணாய் , காணாய் பாராய் , என்ற 
னன் - என்றுகூறி , திரடோளான் நெறிபோயினன் எனப் பத்தொன்பதரங் 
கவியில் முடிக்க . பி - ம் : -1 கோதை . ? இளமானே , மடமாதே , 3 அவிர்வன. 
குப்பை கொள் . குவிமாமை . 

( எசே ) 
ச . 1 பாணிள மிஹிறாகப் படு 2 மழை பணையாக 

நாணின தொகுபீலிக் 3 கோலின நடமாடல் 
4 பூணிய நினசாயல் பொலிவது பலகண்ணிற் 

காணிய வெனலாகுங் களிமயி லிவைகாணாய் . 
( இ - ள் . ) நாணின - மனக்கூச்சங்கொண்டனவாய் , தொகு பீலி - சுருக்கிக் 
கொண்ட தொகுதியான பீலிகளை விரித்தவண்ணம் , இள மிஞிறு பாண் ஆக - 
இளவண்டுகள் ( பாடல் பாடும் ) பாணனாகவும் , படு மழை - பொழிகின்ற மழை , 
பணை ஆக - பறையாகவுங் கொண்டு , கோலின நடம் ஆடல் பூணிய - ( தாம் ) 
கருதிய நர்த்தனத்தைச்செய்வதை மேற்கொண்டனவாகி ,- நின சாயல் பொலி 
வது பல கண்ணில் காணிய எனல் ஆகும் - உன்னுடைய சாயல் ( தம்மிடத்தே ) 
விளங்குவதை (த் தம்முடைய ) பல கண்களாற் காண்கின்றன என்று சொல்லு 
தற்கு ஏற்றுள்ள் , களி மயில் இவை - களிப்போடுகூடிய இம்மயில்களை , காணாய்- . 

மயில்கள் தம்தோகையைத் தொகுத்துள்ளதை நாணத்தாற் சுருக்கிக் 
கொண்டன வென்பார் நாணின தொகுபீலி என்றார் . சொகு என்பதற்கு 
இரட்டுறமொழிதலாக - சுருக்கிக்கொண்ட என்றும் தொகுதியான என்றும் 
பொருள்உரைக்கப்பட்டன . மயில்கள் தோகை விரித்துநடமாடுவதற்கு - மிஷிற் 
றைப் பாணாகவும் , மழையைப் பணையாகவும் கொண்டார் : மயிலை நர்த்தகியாகக் 
கூறாமையால் , இஃது - ஏகதேச வுருவகவணி . மயில்கள் தோகையை 
விரித்து நடமாடுகையில் அத்தோகையிற் பீலிக்கண்கள் தோன்றுவன - தம் 
மிடத்து உன்னுடைய சாயலுள்ளமையைத் தமது பலகண்களாற் காணுவது 
போல்வதைக் காண்பாயாக எனச் சீதையை நோக்கி இராமபிரான் காட்டுகின் 
றன னென்க, 

பி - ம் : - பாணினமிமிறு , பாணிநன்குமிறு, பணைமழை . 
3 தோகைகணடமாடல் . பூணின நின , பூணியனின, பூணினசில . பொலிவுறு 
வது , பொலிவு,றுமது , மேயிலவை . 

( எரு) 
ரு . சேந்தொளி விரிசெவ்வாய்ப் பைங்கிளி செறிகோலக் 
காந்தளின் மலரேறிப் பொலிவது கவினாரு 
மாந்தளிர் நறுமேனி மங்கைநின் 4 மணிமுன்கை 
யேந்தின வெனலாகு மியல்பின விவைகாணாய், 


காண்டம் 


எ.- வனம்புப்படலம் 


F 


கோ 


( இ - ள் . ) சேந்து ஒளி விரி - அழகுபெற்று ஒளி பரவுகின்ற, செவ் வாய் 
பைங் கிளி - செந்நிற வாயையும் பசியஉடல்திறத்தையுமுடைய கிளிகள் , 
லம் செறி காந்தளின் மலர் ஏறி - அழகுநிரம்பிய காந்தள் மலரின்மீது ஏறிக் 
கொண்டு , பொலிவது - விளங்குவது , - கவின் ஆரும் மாந் தளிர் நறு மேனி 
மங்கை - அழகுநிரம்பிய மாந்தளிரைப்போன்று இனியதாகத்தோன்றுகின்ற 
மேனிநித 

நிறத்தையுடைய நங்கையே ! நின் மணி முன் கை ஏந்தின எனல் ஆகும் - 
உன்னுடைய அழகிய முன்னங்கையிலே யேந்தியுள்ளன வென்னத்தகும் : 
இயல்பின இவை - இத்தன்மையுள்ள இக்கிளிகளை , காணாய்- ; ( எ - று .) 

காந்தளின்மீது ஏறி விளங்குங் கிளிகள் , சீதையே ! நின்முன்னங்கையி 
லேறி விளங்குங் கிளிகளைப் போலு மென இராமபிரான் காட்டுகின்றன 
னென்க , காந்தள்மலரைக் கைக்கு உவமையாகக் கூறுவது , கவிமரபு . 
பி - ம் : -1 சேந்தொளிர் . 2 செங் . 3 கோதுவ , 4 மட . இப்பாடல் சிலபிரதிகளில் 
" அருந்ததி " ( அ ) என்ற பாடலுக்குப்பின் காணப்படுகின்றது . ( எO சு ) 
சு . நெய்ஞ்ஞ்றை 2 நெடுவேலி னிழலுறு திறமுற்றிக் 

3கைஞ்மிறை நிமிர்கண்ணாப் கருதின வினமென்றே 
மெய்ஞ்ஜிறை விரிசாயல் கண்டுகின் விழிகண்டு 

மஞ்ஞையு மடமானும் வேருவன பல காணாய் . 
( இ - ள் .) நெய் நிறை நெடு வேலின் நிழல் உறு திறம் முற்றி - நெய் நிரம் 
பப்பூசப்பெற்றுள்ள நீண்ட வேலின்சாயையும் மிக்கசாமர்த்தியமும் நிரம்பப் 
பெற்று , கை நிறை நிமிர் - கையளவிற்கு அடங்காது மிக்குள்ள, கண்ணாய் - 
கண்களையுடையவளே! மஞ்ஞைஉம் - மயிலும் , மடம் மான் உம் - இளமையை 
யுடைய மானும் , (நின்) மெய் நிறை விரி சாயல் கண்டு உம் நின் விழி கண்டு 
உம் - உனது உடம்பின் மிக்குப்பாவிய சாயலைக் கண்டும் உனது விழியைக் 
கண்டும் , இனம் என்றுஏ கருதின - (தம்முடைய ) இனமென்றே நினைத்தன 
வாய் , பல வருவன - பலவருபவற்றை , காணாய்- ; ( எ - று . ) 

மஞ்ஞை உன்னுடம்பில் தம்முடையசாயல் மிக்கிருத்தலால் உன்னைத் 
தம்மினமென்று கருதி வருகின்றன ; அங்ஙனமே மான்கள் உன்விழியைக் 
கண்டு தம்முடைய இனமான மானின்விழி யென்று கருதி வருகின்றன : இங் 
ஙனம் பல வருவனவற்றைக் காண்பா யென்று இராமபிரான் காட்டுகின்றன 
னென்க . 

மஞ்ஞையும் மானும் இனமெனமயங்கியனவாகக்கூறியது. மயக்க 
வணி.கண்கள் வேற்படையின் வடிவுபடைத்திருப்பன வென்பதை வேலினிழ 
ல் முற்றி என்றும் , அவ்வடிவொப்புமையோடு நில்லாமல் தமக்கு இலக்கானாரை 
கொலை செய்யுந் தன்மையும் வாய்ந்துள்ளன அக்கண்க ளென்பதை " திறமுற்றி 
என்றும் விளக்கினான் . துருப்பிடியாமலிருக்கும் பொருட்டும் கூராக்குதற்பொ 
ருட்டும் படைகளில் நெய்பூசுதல் , இயல்பு . மஞ்ஞையும் மடமானும் என்பன 
சாயல்கண்டும் விழிகண்டும் என முறையேசென்று இயைதலால் , முறை 


D 


ஆ னைய கம்பராமாயணம் 

அயோத்தியா 
நிரனிறைப்பொருள்கோள். ஷிறை என்பன - போலி . மஞ்ஞை - திசைச் 
சொல் . பி - ம்: - 1 நெய்ந்நிறை . நிறம் . கைம்முறை. கருகின . மைஞ்ஞை. 
வேருவனவவை , வருவனவிவை . 

( எ எ ) 
எ . பூவலர் குரவோடும் புடைதவழ் பிடவீனு 
மாவலர் சொரிசூழற் றுயிலெழு மயிலொன்றின் 
3.அவியின் மணம் நாறத் துணை பிரி பெடை 4 தானச் 

சேவலொ டுறவூடித் திரிவத னியல்காணாய் . 
( இ - ள் . ) பூ அலர் குரவோடு உம் - அழகாக மலர் மலர்கின்ற குரவினு 
டனே , புடை தவழ் - பக்கங்களிலே தவழ்வதுபோற் பரவிவளர்கின்ற , பிடவு- 
பிடவமரம் , ஈனும் உண்டாக்கிய , மா அலர் - சிறந்த மலர்கள் , சொரி - 
சொரிகின்ற , சூழல் - சூழ்ந்த இடங்களில் , துயில் எழும் - உறங்கியெழுகின்ற , 
மயில் கன்றின் - ஓராண் மயிலின் , தூவி . கலாபம் , இன் மணம் நாற . 
இனிய மணம் வீச , ( அதுகண்ட ) , துணை பிரி பெடை தான் - ( தன்கணவனாகிய ) 
துணையைப் பிரிந்திருந்த பெண்மயில் , அ சேவலொடு - அந்த ஆண்மயிலோடு , 
உற ஊடி - மிகவும் ஊடல் கொண்டு , திரிவதன் இயல் - திரிவ தன் தன் 
மையை , காணாய்- ; ( எ - று . ) 

குராமலரும் பிடவமலருஞ் சிந்திய சூழலில் துயின்று எழுந்ததனால் 
அம்மலர்களின்மணம் படியப் பெற்ற ஆண் மயிலைக் கண்டு , பிரிந்திருந்த பெண் 
மயில் வேற்றுப்பெண் மயிலோடு கலந்ததனால் தான் இதற்கு இம்மணம் உண்டா 
யிற்று என்றுமயங்கி அவ்வாண்மயிலோடு ஊடல் கொண்டு அச்சேவலுக்கு 
முகங்கொடாமல் ஊடிச்செல்வது காணா யெனக் காட்டுகின்றனன் இராமபிரா 
னென்க . தூவியில் மணம்நாற என்று பிரித்தும் உரைக்கலாம் . மலர்மணத் 
தால் மயிலின் கலாபம் மணம்நாறுவதுபற்றி , அச்சேவலை வேற்றுப்பேடை 
யோடு புணர்ந்துவந்த தென மயங்கியதாகக் கூறியது மயக்கவணியாம் . 
பி - ம் : -1 குரவோடு . 2 நிழலிட , 3 தூவியன்மணம் : 4காணச் . 

( எஅ ) 
செருந்தியின் மலர் 1 தாங்குஞ் செறியித ழினசோகம் 
3 பொருந்தின களிவண்டிற் 4 பொலிவன பொன்னூது 
மிருந்தையி னெழுதீயொத் தெழுவதொ ரியல்கோணாய் . 

( இ- ள் . ) அருந்ததி அனையாளே - அருந்ததியை யொத்தவளே ! அமு 
தின்உம் இனியாளே - அமிருதத்தைக்காட்டிலும் இனிமையையுடையவளா 
கத் தோன்றுபவளே ! செருந்தியின் மலர் தாங்கும் செருந்திமலரைத் 
தாங்குகின்ற , செறி இதழின் அசோகம் - நெருங்கிய இதழையுடைய அசோக 
மலர்கள் , பொருந்தின களி வண்டின் பொலிவன - ( தம்மிடத்துப் ) பொருந் 
திய மதர்த்த வண்டுகளோடு விளங்குவன , - பொன் ஊதும் - பொன்னை 


காண்டம் 


எ.- வனம் புகு படலம் 


சகூடு 


மூடிவைத்து ஊதுகின்ற , இருந்தையின் - கரியிலே , எழு தீ ஒத்து - மேலெழு 
ந்து எரிகின்ற நெருப்பைப் போன்று , எழுவது ஒர் இயல் - எழுந்து தோன்று 
கின்ற ஒப்பற்ற தன்மையை, காணாய் - ( எ - று . ) 

அசோகமலரின் இடையிலே செருந்திமலர் தங்கியிருக்க , வண்டுகள் அவற் 
றின்மீது மொய்க்குங் காட்சி , நெருப்பிலே பொன்னைவைத்துக் கரியால் மூடி 
ஊதுகுழல்கொண்டு ஊதுகையில் அக்கரியின் இடைவழியாக நெருப்புச்சுவாலை 
வெளிவருவதுபோலு மென்க : தற்குறிப்பேற்றவணி . அசோகு - நெருப்புச் 
சுவாலைக்கும் , செருந் திமலர் - பொன்னுக்கும் , அவற்றின் மீது மொய்க்கும் 
வண்டுகள் பொன்னைப் பொதிய வைக்குங் கரிக்கும் உவமையாமெனக் 
காண்க . செருந்தியைத் தெரியவொட்டாமல் வண்டுகள் அவற்றின்மீது மொய் 
க்க , இடையிடையே அசோகின் இதழ்கள் நெருப்புச்சுவாலைபோல் வெளித் 
தோன்றுமென்க, பி - ம் : -1 தங்கி , தங்கும் . 2இதழ்வனசோகம் , இதழனசோகம் , 
இதழன் கோங்கம் , இதழ்புனை கோங்கம் . பொருந்திய . பொழிவன . எழுவன 
வியல் , எழுவன் பல , எழுவனவவை . போராய் . இப்பாடலுக்குப்பின் சிலபிரதி 
களில் " கூடிய " ( கங ) என்ற பாடல் உள்ளது . 

( எ O கூ) 
ஏந்திள முலையாளே வெழுதரு மெழிலாளே 
காந்தளின் முகைகண்ணிற் கண்டொரு களிமஞ்ஞை 
பாந்தளி தெனவுன்னிக் கவ்விய படி பாராத் 

3 தேந்தள வுகள் செய்யுஞ் 4 சிறுகுறு நகைகாணாப் . 
( இ - ள் .) எந்து இள முலையாளே - ( சாயாமல் ) நிமிர்ந்தவண்ணமாகவுள்ள 
இளமுலையையுடையவளே! எழுத அரு எழிலாளே - எழுதுவதற்குமுடியாத 
( மிக்க ) அழகுடையவளே ! ஒரு களி மஞ்ஞை - களிப்புக்கொண்ட ஒருமயிலா 
னது , காந்தளின் முகை - காந்தளின் மொட்டை , கண்ணில் கண்டு - தன் 
கண்களாற் கருத்துடன் பார்த்து , இது பாந்தள் என உன்னி இது பாம்பு 
என்று நினைத்து , கவ்விய - ( அதனைத் தன்வாயாற் ) கவ்விய , படி- வகையை , 

பார்த்து , தேன் தளவுகள் செய்யும் - தேனையுடைய முல்லை மலர்கள் 
செய்கின்ற , சிறு குறு நகை - மிகச்சிறிய புன்சிரிப்பையும் , காணாய் - ; ( எ - று . ) 

காந்தளின்முகையை அரவெனக் கருதி மயில் அதனைக் கவ்வுவதையும் 
முல்லை மலர்கள் மலர்வது அவ்வண்ணம் மஞ்ஞை மயங்கி ஏமாந்து கவ்வியது 
கண்டு பரிகாசச்சிரிப்புச் சிரிப்பது போல்வதையுங் காணா யென்று சீதைக்கு 
இராமபிரான் 

காட்டுகின்றன னென்க . தளவுகள் மலர்வது மஞ்ஞைகள் 
ஏமாந்தது குறித்து முல்லைக்கொடியென்னும் மாதரின் பரிகாசச்சிரிப்புப்போலு 
மென்னும்வருணனை தோன்றக் கூறியதனால் , ஈற்றடி - தற்குறிப்பேற்றவணி 
யாம் . இதனில் , தற்குறிப்பேற்றத்தைக் காட்டும் உருபு தொக்குவந்துள்ள தென் 
றறிக . காந்தள் மொட்டைப் பாந்தளென மயில்மயங்கியது - மயக்கவணியாம் . 


பாரா 


- 


சகூசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


பி - ம் : -1கண்டதொர் . போராய் . 3 தீந்தளவுகள், சேர்தளவுகள் , தேர்தளவுகள். 
4சிறுநகைபல . இச்செய்யுள் ஒருபிரதியில் " குன்றுறை " ( க 0 ) என்னும் பாடலுக் 
குப்பின் உள்ளது . 

( எக O ) 
க 0 . குன்றுறை வயமாவின் குருளையு மிருள் சிந்திப் 

பின் றின தெனலாகும் பிடிதரு சிறுமாவு 
1 மன்றில் பிரிவொல்லா வண்டர்த மனையாவின் 

3 கன்றொடு விளையாடுங் 4 களியன பலகாணாய் . 
( இ - ள் .) குன்று உறை வய மாவின் குருளை உம் - மலையில் வாழுந்தன்மையுள்ள 
புலியின் குட்டியும் , இருள் சிந்தி பின்றினது எனல் ஆகும் பிடி தரு சிறு மாஉம் - 
இருளை வெளிப்படுத்திப் பின்னிவைத்துள்ளதென்னும்படியுள்ள பெண்யானை 
பெற்ற சிறிய யானைக்குழவிகளும் , அண்டர் தம் மனை ஆவின் கன்றொடு - 
இடையர் வீட்டிலுள்ள பசுவின்கன்றுகளுடனே , அன்றில - பகைத்தலில்லா 
தனவும் , பிரிவு ஒல்லா - (ஒன்றைவிட்டுஒன்று) பிரிந்துவாழ்வதற்கும் உடன் 
படாதனவுமாகி , விளையாடும் களியன பல - களித்து விளையாடுபவை பலவற் 
றை , காணாய்- ; ( எ - று . ) 

புலிக்குட்டியும் யானைக்கன்றும் பசுவின் கன்றுகளோடு சேர்ந்து பகைமை 
யென்பது சிறிதும் இல்லாமல் ஒன்றைவிட்டு ஒன்று பிரிவதற்கும் மனமில் 
லாது மிக்க மனவொற்றுமையோடும் போன் போடும் விளையாடுபவற்றைக்காணா 
யென்கின் றனனென்க . வயமாவின் குருளை - சிங்கக்குட்டியென்றலும் ஒன்று . 
வயமாவும் யானையும் பகைமை நீங்கிப் பசுவின் கன்றோடு விளையாடுதற்குக்கார 
ணம் , இராமபிரான் அவ்வனத்துவந்ததனாலென்றாவது , அவ்வனம் முனிவரு 
றைவிடமாதலினாலென்றாவது கொள்க . பி - ம் : - 1 அன்றல . பிரிகில்லா, பிறி 
வொல்லா . கன்றொடுமுடனாடும் . களியது . 

( எகக ) 
கக . * அகில் 1 புனை குழல் 2 மாதே யணியிழை யெனலாகு 

நகுமலர் நிறைமாலைக் கொம்பர்க ணதிதோறுந் 
துகில்புரை 4 நறுநீரிற் றோய்வன துறையாடு 

முகிழிள முலையாரின் மூழ்குவ பலகாணாய் . 
( இ -ள். ) அகில் புனை குழல் மாதே - அகிற்புகையூட்டப்பெற்ற கூந்தலை 
யுடைய மங்கையே ! அணி இழை எனல் ஆகும் நிறை நகு மலர் - மாலை கொம் 
பர்கள் பல - அலங்கரித்தற்குஉரிய ஆபரணமென்று சொல்லத்தக்க நிறைய 
மலர்ந்த மலர்த்தொகுதியையுடைய பூஞ்செடிக்கொம்புகள் பல, துறைஆடும் 
முகிழ் இளமுலையாரின் - நீர்த் துறையிலே நீராடுகின்ற அரும்பும் இளையமுலையை 
யடைய மகளிரைப்போல , நதிதோறும் - நதியினிடங்களிலெல்லாம் , துகில் 
புரை நறு . நீரில் தோய்வன மூழ்குவ ( மெல்லிய ) பட்டாடையையொத்த 
நறுமணமுள்ள நீரிலே படிந்து மூழ்குவனவற்றை , காணாய் - ; ( எ - று . ) 


காண்டம் 


எ.-வனம்புகுப்படலம் 


சுகஎ 


. 


ல் அசைக்கப்படுந்தோறும் நீரிற் பூஞ்செடிக்கொம்புகள் பல 
படிந்து மூழ்குவன , மகளிர் நீர்த்துறையிற்படிந்து மூழ்குபவரைப் போலு மென் 
றார் ; தற்குறிப்பேற்றவுவமையணி . கொம்புகள் மகளிர்க்கும் , அவற்றிற் 
பூத்துள்ளமலர்த்தொகுதிகள் - பல அணிகலன்களுக்கும் உவமை யெனக் 
காண்க . பி - ம் :-புரை . மானே . கொம்புகள் . நுரை , திரை . ( எகஉ ) 
கஉ . முற்றுறு முகை 1கிண்டி 2 முயல்கில சிறுதும்பி 

விற்றிரு நுதன் மாதேயெம்மலர் விரிகோங்கின் 
சுற்றுறு மலரேறித் துயில்வன சுடர்மின்னும் 

பொற்றக டுறு 6 லேம் புரைவன பலகாணாய் . 
( இ - ள்.) வில் திரு நுதல் மாதே - வில்லைப்போன்ற அழகிய நெற்றியை 
யுடைய பெண்ணே ! -- முற்றுறு முகை கிண்டி முயல்கில - முற்றிய மலர்களி 
னரும்புகளைக் குடைந்துகொண்டு ( அவற்றினுள்ளே செல்ல ) முயற்சி செய்யா 
தனவான , சிறு தும்பி - சிறுவண்டுகள் , அம் மலர் விரி கோங்கின் சுற்று உறு 
மலர் ஏறி- அழகிய மலர்கள் மலரப்பெற்ற கோங்கமரத்தின் சுற்றிலும் பொருந் 
திய மலர்களி லேறி, துயில்வன - ( ஆங்குள்ளமதுவைப்பருகி ) உறங்குவன 
வாய் , -- சுடர் மின்னும் பொன் தகடு உறு நீலம் புரைவன - ஒளி விளங்குகின்ற 
பொற்றகட்டிலே பொருந்திய நீலரத்தினங்களை யொப்பன , பல - பலவற்றை ,, 
காணாய் - ; ( எ - று .) 

முற்றிய அரும்புகளைக் குடைந்து கொண்டு தேனைப்பருகும் முயற்சியற்றுக் 
கோங்குமரத்தைச்சுற்றி மலர்ந்த மலர்களிற் படிந்த சிறுவண்டுகள் பல , பொற் 
றகட்டிலழுத்தின நீலமணிகள் போல விளங்குவதைக் காணாயென்கின்றானென்க. 
மலரும்பருவத்தையடைந்து முற்றிய முகைகளிற் குடைந்து சென்றாற் புதுத் 
தேனைப் பெறலாமாயினும் சிறுவண்டுகளர் தலால் அங்ஙனஞ்செய்யாது ஏற்கவே 
மலர்ந்த கோங்கின்மலரிற் கிடைக்கும் பழந்தேனை நுகர்ந்து உறங்கின வென்க . 
சிறு என்பது - கருத்துடையடைமொழியாம் . பி - ம் : -1 தீண்டி 2 முால்கில . 
3சில , 4 மானே . 5 இன்மலர் . சீலம் , பொருவன. 

( எகங ) 
கங . கூடிய நறைவாயிற் கொண்டன விழிகொள்ளா 

மூடிய 2களி மன்ன 4 முடுகின நெறிகாணா 
வாடிய சிறைமாவண் டந்தரி னிசை முன்னாப் 

பாடிய பெடை கண்ணா வருவன . பலகாணாய் . 
( இ - ள் .) கூடிய நறை வாயில் கொண்டன - மிக்கதேனை வாயிற்கொண் 
டனவும் , விழி கொள்ளா மூடிய களி மன்ன முடுகின நெறி காணா - ( அங்ங 

மதுவையுண்டமையாற் ) கண்விழித்துப்பார்க்கமாட்டாமல் ( கண்ணை ) 
மூடிக்கொள்ளுமாறு பெருங்களிப்புப்பொருந்த விரைந்து செல்லுதற்கு உரிய 
வழியைக்காணமாட்டாதனவுமான , ஆடிய சிறை மா வண்டு - ஆடிக்கொண்டு 

63 


னம் 


நர் . 


சகூடி 


கம்பராமாயணம் 


அயோத்தியா ப 


செல்லுந்தன்மையுள்ள பெரிய ஆண்வண்டுகள் , அந்தரின் - குருடரைப்போல , 
இசை முன் ஆ பாடிய பெடை கண் ஆ - இசைப்பாடலை முன்புறமாகப் பாடிய 
வண்ணஞ்சென் 

ஞ்சென்ற பெண்வண்டுகளைக் கண்ணாகக்கொண்டு , வருவன பல - 
பலவருவனவற்றை, காணாய்- ; ( எ - று .) 

நறையைப்பருகியகளிப்பாற் கண்விழித்துச் செல்லும்நெறியைக் காண 
மாட்டாத ஆண்வண்டுகள் முன்புறத்தே பெண்வண்டுகள் பாடிக்கொண்டு 
செல்ல அந்த இசையைப்பற்றியபடியே நெறியே செல்லலாயின வென்க . அந்தர் , 
ஒலிபற்றிச்செல்லுதலில் உவமையாவர் . பாடியவண்ணம் முன்செல்லும் பெண் 
வண்டு செல்லும் வழியையுணர்தற்குக் கருவியாயிருத்தலால் , முன்னாப்பாடிய 
பெடை கண்ணா என்றார் . பி - ம் : -1கொள்ள . 2 கிளி . 3 மன்னு , முடுகிய. 5 அக் 
தரின் விசை, முன்னம் . கண்ணாய் , 

( எகச ) 
கச . கன்னிய ரணிகோலங் கற்றறி குநரென்னப் 

பொன்னணி 2நிறவேங்கைக் கொம்பர்கள் புதுமென் பூ 
வன்னமென் னடையாய்நின் 4 னளகநன் னு தலப்புஞ் 

சின்ன மென் மலர்மானச் சிந்துவ பலகாணாப் . 
( இ - ள் . ) அன்னம் மெல் நடையாய் - அன்னம் போல் மெல்லியநடையை 
யுடையவளே! -- பொன் அணி நிறம் வேங்கை கொம்பர்கள் பல - பொன்னின் 
அழகியநிறம் வாய்ந்த ( மலர்களோடு கூடிய ) வேங்கைக்கிளைகள் பல , -- கன்னி 
யர் அணி கோலம் - கன்னிப்பெண்கள் அணிகின்ற கோலத்தை , கற்று அறிகு 
நின் அளகம் நல் நுதல் - நின்னுடைய அளகத்தோடு கூடிய அழகிய நெற்றிக்கு 
நேரே , -அப்பும் மெல் சின்னம் மலர் ( நெற்றியிலே) அப்புகின்ற 
மெல்லிய சின்னப்பூவை யொப்ப , சிந்துவ . சிந்துவனவற்றை, காணாய்- , 

வேங்கைக்கொம்புகள் நின்னுடைய நெற்றிக்குநேராக மெல்லிய பொன் 
னிறப்பூவைச் சிந்துபவை , நின் முதலில் அப்புஞ் சின்னப்பூவைச் சிந்து 
வனவற்றைப் போலு மென்க . அங்ஙனம் அப்புதற்குஉரிய சின்னப்பூவைச் சிந்து 
வதனால் , வேங்கைக்கொம்புகளை கன்னியாணிகோலங் கற்றறி குநரென்ன 
என்று குறித்தார் . தன்மைத்தற்குறிப்பேற்றவணி . பி - ம் - ஒப்ப . நற 
வேங்கைக் , நிறக்கொங்கைக் , 3 கோங்குகள் , 4 அளிவளாளகப்பூஞ். 5 நன் . 
கரு . * மணங்கிளர் மலர்வாச மாருகம் 2 வாவீசக் 

கணங்கிளர் தருசுண்ணங் கல்லுடை யனககானத் 
தணங்கினு மினியாயுன் னணி வட முலை முன்றிற் 

சுணங்கின மவைமானத் துறுவன வேவைகாணாய் . 
(இ - ள் . ) அணங்கின் உம் இனியாய் - தெய்வமகளிரைக் காட்டிலும் அழகு 
டன் தோன்றுபவளே ! உன் வடம் அணி முலை முன்றில் சுணங்கு இனம் 
அவை மான - உன்னுடைய முத்தமாலையையணிந்த தனங்களின் முன்னிடத் < 


க 


மான . 


3 


களின் 
காண்டம் 16.- வன்ம்புகுப்படலம் 

சககூ 
தேயுள்ள தேமலின் திரள்களை யொப்ப , - வாசம் மாருதம் வர வீச - நறுமண 
முள்ள காற்று மிக வீசுவதனால் , மணம் கிளர் மலர் - வாசனை மிகுகின்ற மலர் 
கள் , கல் உடையன கானத்து - கற்களைக்கொண்டனவான காட்டினிடத்தே , 
துறுவன அவை - நெருக்கமாகச் சிந்திக் கிடப்பனவற்றை , காணாய் - ; ( எ - று . ) 

காற்று வீசுவதனால் , மலர்களிலுள்ள மகரந்தப்பொடிகள் காட்டினிடையே 
யுள்ள கற்களின் மீது சிந்தி, தனங்களின் மீது படருந்தேமலினத்தை யொத்துத் 
தோன்றுமென்க . கற்களுக்குத் தனங்களும் , மகரந்தப்பொடிகட்குத் தேமலின 
மும்உவமையெனக்காண்க . தற்குறிப்பேற்ற 

தற்குறிப்பேற்றவுவமையணி . 

வுவமையணி . கல்லுடையன 
கானத்து என்றாரேனும் கானம் உடையன கல்லத்து என்க . காற்றுக்கு 
வடமொழியிலே கந்தவஹன் ( நறுமணத்தைத்தாங்குவது ) என்று ஒரு பெய 
ருள்ளதற்கு ஏற்ப , வாச மாருதம் என்றார் . வடமணி யென்றது - முலைக்கு 
இயற்கையடைமொழி . தெய்வமகளிரும் விரும்புங் கட்டழகுடையா யென்பார் 
அணங்கினுமினியாய் ! என்றார் . பி - ம் : -- வாரும் . 2 அவிர்வாசக் , அயர்வாசக் . 
கல்லிடையன , கள்ளுடையன. 4 கண்டாய். முன்னர்ச் பேல . இச்செய்யுள் , சில 
பிரதியில் " வாள் புரை " ( கஎ ) என்ற செய்யுளின் பின்னர்க் காணப்படுகின்றது ; 
சிலபிரதியிற் காணப்படவில்லை . சிலபிரதியில் கன்னியர் ( கச ) என்பது 
இதன் பின் உள்ளது . 

( எகசு ) 
கசு . அடியிணை 1 யுறைகல்லா வென் றுகொ லதசெங்கு 

மிடையிடை மலர்சிந்து மினமர மிவைகாணாய் 
கொடியினொ டிளவாசக் கொம்பர்கள் குயிலேயுன் 

அடிபுரை யிடை நாணித் துவள்வன விவை காணாய் .. 
( இ - ள் .) அடி இணை -உன்னுடைய பாதங்கள் , உறை - (கற்கள் ) உறுத்து 
வதை , கல்லா- கற்றறிந்தனவல்ல , என்று கொல் என்று கருதித்தானோ , அதர் 
எங்கும் - ( நடந்துசெல்லவேண்டிய ) வழிமுழுதும் , இடை இடை - அவ்வவ் 
விடங்களில் , மலர் சிந்தும் - புஷ்பங்களைச் சிந்தியுள்ள , இனம் மரம் இவை 
தொகுதியாயுள்ள இம்மரங்களை , காணாய் - ; குயிலே - குயில் போன்ற இனிய 
குரலையுடையவளே ! - கொடியினொடு - கொடிகளுடனே , வாசம் இள கொம் 
பர்கள் இவை - (மலர்நிறைந்திருத்தலால் ) நறுமணங்கொண்ட இந்த இளங் 
கொம்புகள் , உன் துடி புரை இடை நாணி துவள்வன - உன்னுடைய உடுக்கை 
யையொத்த இடைக்கு ஒப்பாக மாட்டாமல் வெள்கித்துவள்வனவற்றை , 
காணாய் - ; ( எ -று . ) 

மலர்மரங்கள் செல்லும்வழியிடமுழுதும் மலர்களைச் சிந்தியிருப்பது , 
சீதையின் பாதங்கள் கற்கள் உறுத்த நடந்து சென்று பழகா தனவாதலால் அம் 
மங்கையின் பாதங்கட்கு இந்தக்கல்வழி யுறுத்தாதிருக்கவேண்டுமென்று புஷ் 
பங்களைப்பரப்பிவைத்தன போலு மென்று , முன்னிரண்டடிகளிற் குறித்தார் . 
மலர்கள் மிகுதியாகப் பூத்திருப்பதனால் அப்பாரத்தைத் தாங்கமாட்டாது 


. 


Fo0 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


துவள்கின்ற கொடிகளையும் பூங்கொம்பர்களையும் சீதையின் இடைக்கு உவமை 
யாகமாட்டாமல் நாணித் துவள்வனபோலு மென்று பின்னிரண்டடிகளிற் 
குறித்தார் : இவையிரண்டும் - தற்குறிப்பேற்றவணிகளாம் . பி - ம் : - பொறை . 
2 மிடை . 3 இள . 4 கொம்புகள் . 5 குயிலாய் . நோண , மான . அவை , பல . இச் 
செய்யுள் கங - ஆம்பாடலுக்குப் பின் சில பிரதியிற் காணப்படுகின்றது . ( எகஎ ) 
கஎ , வாள்புரை விழியாயுன் மலர் 1 புரை யடிமானத் 

தாள்புரை தளிர்வைகுந் தகை DI றிவைகாணாய் 
கோள்புரை யிருள்வாசக் குழல்புரை 3 மழைகாணாய் 

தோள்புரை யிளவேயின் றொகுதிக ளிவைகாணாய் . 
( இ - ள் .) வாள் புரை விழியாய் - வாட்படையையொத்த கண்களையுடைய 
வளே ! மலர் புரை உன் அடி மான- தாமரை மலரையொத்த உனது பாதங்களை 
யொப்ப , தாள் புரை தளிர்- தாளோடு கூடிய சிறந்த தளிர்களிலே , வைகும் - தங்கு 
கின்ற , தகை - தன்மையையுடைய, ஞிமிறு இவை- இந்தஜிமிறுகளை , காணாய்- ; 
கோள் புரை இருள் - ( பண்டங்களைத் தெரியவொட்டாமற் ) கொள்ளுந் தன்மை 
யையுடைய மிக்க இருளைக் கொண்ட , வாசம் குழல் - நறுமணமுள்ள கூந்தலை , 
புரை ஒத்த , மழை - மேகங்களை , காணாய்- ; தோள் புரை இள வேயின் தொகுதி 
கள் இவை - தோளையொத்த இந்த இளவேயின் தொகுதிகளை , காணாய்- . 

மிஹிறு, மழை, வேயின்றொகுதி இவ்ற்றைக் காட்டுகின்றா னென்க . தாள் 
புரை தளிர் , குழல்புரைமழை, தோள் புரைவேய் எதிர்நிலையுவமையணி . 
கோள் புரையிருள் - “ கொள்கின்ற கோளிருள் என்றார் , ஆழ்வாரும் . மலர்புரை 
யடியிலும் , மானம்- பெருமை பொருந்திய , தாள் புரை தளிரிலும் , வைகும் ஜிமிறு 
என்றலும் ஒன்று . பி - ம் : -1 அடியணி , அடியவை . 2மிஸ்றிவை , ஞிமிறுவை . 
3 மலர் . 4 தொகுதிரளவை , தொகுதிகளவை . 

( எகஅ ) 
க.வு. பூநனை சினை துன் றிப் புள்ளிடை யிடைபம்பி 

2நானிற நளிர்வல்லிக் கொடி நவை யிலபல்கி 
மானின மயின் மாலை குயிலினம் 4 வருகானந் 

தீநிகர் தொழிலாடைத் திரைபொரு வனபர் ராய் . 
( இ - ள் .) மான் இனம் - மானின் கூட்டங்களும் , மயில் மாலை - மயிலின் 
கூட்டங்களும் , குயில் இனம் - குயிற்கூட்டங்களும் , வரு - சஞ்சரிக்கப்பெற்ற , 
கானம் - இந்தக் காடானது , - பூநனை சினை துன்றி - பூவரும்புகளையுடைய 
கிளைக்ளோடு நெருங்கி, புள் இடை இடை பம்பி - பறவைகள் இடையிடையே 
நெருங்கி , நால் நிறம் நளிர் வல்லிக் கொடி நவை இல பல்கி - பலவகைநிறங் 
களையுடைய குளிர்ந்த வல்லியெனப்படுங் கொடிகள் குற்றமில்லா தன மிகுந்து , 
தீ நிகர் தொழில் திரை ஆடை - தீயைநிகர்த்துப் பூத்தொழில்களமைந்த 

பல் 
வண்ணத்திரையாடையை, பொருவன - ஒத்திருப்பனவற்றை , பாராய்- . 

சினை துன்றிப் புள்பம்பிப் பலநிறக்கொடிகள் மல்கிய கானம் சித்திரத் 
தொழிலமைந்த பலவண்ணத்திரைச்சீலை பொருவுவதைக் காண்பா யென்கின் 


- 


காண்டம் 


எ .-- வன் புதபடலம் 


( గండి 


கக.- 


றன னென்க. மானினம் மயின்மாலை குயிலினம் வரு என்பது - கானத்திற்கு 
இயற்கையடைமொழி ; இனி, திரையாடையில் மானினம் முதலியனவும் சித் 
திரத்தொழிலாக அமைந்துள்ளதனால் இங்ஙனம் கூறினா சென்றலும் ஒன்று . 
கானத்து மரங்களிற் செந்தளிர் எங்கும் பரவியிருப்பதால் , அந்தக் கானகத்தைத் 
தீநிகர் ஆடையென்றல் ஏற்கும் . பி - ம் : -1 கொம்பின் , நம்பித் . 2 தானளிர்வன 
வல்லிக் . 3 பலபலதங்கி , அளவிலமல்கி , நவையிலபல்கி , நவையிலபல்க . 4 வதி . 
5 புகள்வன. 

( எககூ ) 
இராமபிரான் பிராட்டிக்கு வனத்தின் வளத்தைக் காட்டிக் 
கொண்டு செல்கையிற் சூரியன் அத்தமிக்க , அப்போது புலப்பட்ட 

சித்திரகூடமலையைக் காட்டுதல் . 
1என்றனன் மடவாளோ 2 டினிதினின் விளையாடிப் 
பொன்றிணி திரடோளான் போயின னெறிபோதுஞ் 
சென்றது 3 குடபாலத் திருமலை யிதுவன்றோ 

4 வென்றனன் வினைவென்றோர் மேவிட மெனலோடும் . 
( இ - ள் .) மடவாளோடு - ( தன் மனைவியாகிய ) மடப்பமுள்ள சீதாதேவி 
யுடனே , பொன் திணி திரள் தோளான் - பொன்னாபரணங்களை நெருங்கப் 
பூண்டுள்ள திரண்டதோளையுடையவனான ஸ்ரீராமன் , என்றனன் - என்று 
கூறி , இனிதினின் விளையாடி - இனிமையாக விளையாடிக்கொண்டு , நெறி 
போயினன் (சித்திரகூடத்தைநோக்கிச் செல்லும் ) வழியைப் பிடித்துச் 
சென்றான் ; ( அப்போது ), போதுஉம் குடபால் சென்றது - சூரியனும் மேற் 
றிசையைச்சேர்ந்தான் ( அத்தமிக்கலாயினான் ); ( அக்காலத்துத் தான் செல்லக் 
கருதிய சித்திரகூடமலை கண்ணுக்குத் தூரத்திற் புலப்பட ), - வினை வென் 
றோர் மேவு இடம் - இருவினையை ( த் தம்முடைய தவமகிமையால் ) வென்ற 
வராகிய முனிவர் வாழ்கின்றஇடமான , அ திருமலை - (நாம் செல்லக்கருதிய ) 
அந்தச்சிறந்தசித்திரகூடமலை , இது அன்றோ - ( கண்ணுக்கு தெரிகின்ற ) இது 
வல்லவோ ?. என்றனன் - ; எனலோடும் - என்று கூறிக்கொண்டிருந்தவளவில் , 
( எ - று .) - " பரத்துவனெனுநாமப்பரமுனி பவநோயின் மருத்துவனனையானை 
வரவெதிர்கொளவந்தான் என அடுத்தகவியோடு தொடர்ந்து முடியும் . 

போது குடபால் சென்றது என்றது . சூரியன் அத்தமித்தா னென்றவாறு . 
சூரியன் உதித்தானென்பதைச் சூரியன் கீழைத்திசையிற்சேர்ந்தானென்றும் , 
அத்தமித்தலை மேலைத்திசையைச் சூரியன் சேர்ந்தானென்றும் கூறுவர் கவிஞர் . 
கீழ்க் கங்கைப்படலத்தில் சித்திரகூடத்துச் சென்னெறிபகர் " என்று வினாவின் 
னாதலால் , இராமபிரான் அம்மலையை அத்திருமலையிதுவன்றோ என்கின்றான் . 
போது - போதினையுணர்தற்கு முக்கியகருவியாயிருக்குஞ் சூரியனுக்கு , ஆகு 
பெயர் : " வாழ்நாட்கலகாவயங்கொளிமண்டிலம் " என்றார் , பிறரும் . பி - ம் : 
என்றுநன் . ?இனிதினில் , குடபாறை , குடபாலை . என்றரு , என்றிரு . ( எஉ O ) 


ரு 02 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


20. - பரத்துவாசமுனிவன் இராமபிரானை எதிர்கொள்ள அங்குவருதல் . 

அருத்தியி னகம் விம்மு மன்பின னெடுநாளிற் 
2 றிருத்தின தவ முற்றிற் றென் றுநற் றெரிகின்றான் 
பரத்துவ னெனுநாமப் பாமுனி பவநோயின் 
மருத்துவ னனையானை வரவெதிர் கொளவந்தான் . 

இது முதல் மூன்று கவிகள் - ஒரு தொடர் . 
( இ - ள் . ) அருத்தியின் அகம் விம்மும் அன்பினன் - (இராமபிரானைக் 
காணப்போகின்றோமென்று ) மகிழ்ச்சியினால் மனம் பூரிக்கின்ற அன்பையுடைய 
வனும் , நெடு நாளில் திருத்தின தவம் முற்றிற்று என்று நல் தெரிகின்றான் 
நெடுநாளாக நேர்மைபெறச்செய்த தவம் பயனைவிளைக்கும் பக்குவத்தை 
யடைந்ததென்று ( தன்மனத்தினுள்ளே ) நன்றாக உணர்ந்தறிபவனுமாகிய , 
பரத்துவன் எனும் நாமம் பர முனி - பரத்துவாசனென்ற பேரையுடைய 
அந்தச் சிறந்தமுனிவன் , பவம் நோயின் மருத்துவன் அனையானை - பிறவி 
நோயைப் போக்குவதற்கு வைத்தியன் போன்றவனான அந்த இராமபிரானை , 
வரவு எதிர் கொள - வருகையை யெதிர்கொள்ளுமாறு , வந்தான்- ; ( எ - று .) 

பரமுநி- வடசொற்றொடர் : யாரினும்பரனான (சிறந்தவனான ) முனி என்க . 
பவநோயின் மருத்துவனனையான் - " எருத்துக்கொடியுடையானும் பிரமனு 
மிந்திரனும் மற்று , மொருத்தரு மிப்பிறவியென்னும் நோய்க்கு மருந்தறிவாரு 
மில்லை , மருத்துவனாய்நின்றமாமணிவண்ணா மறுபிறவிதவிரத் , திருத்தியுன் 
கோயிற்கடைப்புகப்பெய் " என்பது , பெரியார் பாசுரம் . மருத்துவன் - நோயைப் 
போக்க மருந்து தருபவன் ; வைத்தியன் . ஸ்ரீராமன் முதலியோர் ஓடத்தினாற் 
கடந்து கங்கையின் தென்கரையைச் சேர்ந்ததும் , காட்டு வழியாக நடந்து வத்ஸ் 
தேசத்தைச் சார்ந்து அன்றிரவு ஆங்குள்ள தொரு ஆலமரத்தினடியே தங்கி , 
விடிந்த பின்பு பயணமாகிப் பெரிய ஆரணியங்களில் நுழைந்து என்றும்பாராத 
பலவகைக் காட்சிகளைப் பார்த்தவண்ணம் கங்காயமுனாந் திகள் சேருவதாகிய 
பிரயாகையில் பரத்துவாசமுனிவனின் ஆச்சிரமத்தைநோக்கிநடந்து சாயங் 
காலம் அவ்வாச்சிரமத்தையடைந்து காத்திருந்து அக்கினிகோத்திரஞ்செய்து 
விட்டு வெளிவந்த பரத்துவாசமுனிவனைக்கண்டு பணிந்து தம்மையின்னா 
ரென்று தெரிவிக்க , அம்முனிவன் அர்க்கியம் முதலியன அளித்து உபசரித்துக் 
காய்கிழங்காதிய உணவுகளையும் அளித்துத் தங்கியிருக்க இடத்தையும் ஏற்படுத் 
திக்கொடுத்தன. னென்று முதனூல் கூறும் , பி - ம் : - 1 அன்பினின் . 2 திருத் 
தியவினை . முற்றிற்றின்றென , முற்றித்திருந்தனல் , முற்றிற்றென்றனன் . 

இதுவும் , அடுத்தகவியும் - பரத்துவாசமுனிவனது வருணனை . 
குடையின னிமிர்கோலன் குண்டிகை யினன்மூரிச் 
சடையின னுரிமானின் சருமனன் மரநாரி 
னுடையினன் மயிர்நாலு முருவின னெறிபேணு 
நடையினன் மறைநாலு 2 நடநவி றருநாவான் . 


உக. 


- காண்டம் 


எ .-- வனம்புகுபடலம் 


ருங 


( இ -ள் .) குடையினன் - குடையைவைத்துக்கொண்டிருப்பவனும் , நிமிர் 
கோலன் - ஓங்கிய தண்டத்தை யேர் திநிற்பவனும் , குண்டிகையினன் - ஜல 
பாத்திரத்தைக் கொண்டிருப்பவனும் , மூரி சடையினன் - மிக்க சடைமுடியை 
யுடையவனும் , உரி மானின் சருமன் -உரிக்கப்பட்ட மான்றோலைப் போர்த்திருப் 
பவனும் , நல் மரம் நாரின் உடையினன் - அழகிய மரநாராலியன்ற ஆடையை 
யுடுத்துள்ளவனும் , மயிர் நாலும் உருவினன் - மயிர்தொங்குகின்ற வடிவத்தை 
யுடையவனும் , நெறி பேணும் நடையினன் - வழியிற் (பிறவுயிர்கட்கு நலிவு 
நேராதபடி ) கவனித்துச்செல்லும் நடையையுடையவனும் , மறை நால் உம்நடம் 
நவில் தரு நாவான் - நான்குவேதங்களும் நர்த்தனஞ்செய்கின்ற நாவையுடைய 
வனும் ,- ( எ - று . ) 

ஒருவனிடத்துச் செல்வம் மிகுதியாக இருப்பின் , இவனிடத்து இலக் 
குமி தாண்டவமாடுகின்றாள் எனவும் , ஒருவனிடத்து விச்சை மிகுதியாக 
இருப்பின் இவன் நாவில் நாமகள் தாண்டவமாடுகின்றாள் எனவும் கூறும் உலக 
வழக்குப்பற்றி , மறைநாலுநடநவிறருநாவான் என்றார் . உலகவழக்கு நவிற்சி 
யணி . பரத்வாஜோஹத்ரிபிராயர்பிர் ப்ரஹ்மசர்யமுவாஸ் ( பரத்துவாசனென் 
பவன் 

முந்நூறுவருஷகாலம் பிரமசரிய விரதம் பூண்டு வசித்தான் " என்று 
வேதங் கூறுதற்கு ஏற்ப , இங்குப் பரத்துவாசமுனிவனை வருணித்தனர் கவி 
யென்னலாம் . நூலேகரகம் முக்கோன்மணையே, யாயுங்காலை யந்தணற்குரிய " 
என்ற தொல்காப்பியச் சூத்திரத்தைக்கொண்டு இச்செய்யுளைக் கவி யாரம்பித் 
திருக்கலாம் . பி - ம் : -1உழையின் சான்மரையினன் , உழைமென்றோற்றறை 
யினன் , மானின் சான்மரையினன் , உழைமானின்றோலினன் , உழையினதானை 
மரையின - னோரின் . 2 நவின்றன . 

( எ உ உ ) 
உஉ . செந்தழல் புரிசெல்வன் றிசைமுக முனிசெவ்வே 

2 தந்தன வுயிரெல்லாந் தன்னுயி ரென நல்கு 
மந்தண 3 லுலகேழு 4 மமையெனி னமரேச 

னுந்தியி னுதவாமே யுதவிடு தொழில்வல்லான் . 
( இ - ள் . ) செந்தழல் புரி செல்வன் - செந்நிறமுள்ள அக்கினியைத் தவறாமல் 
நாடோறும்வளர்க்கின்ற சீமானும் , திசைமுகம் முனிசெவ்வே தந்தன உயிர் எல் 
லாம் தன் உயிர் என நல்கும் அந்தணன் -நான்குதிக்கை நோக்கிய நான்கு முகங் 
களையுடைய பிரமதேவன் படைத்த பிராணிகளை யெல்லாம் தன்னுயிரைப்போல 
க்கருதிப் பாதுகாக்கின்ற அழகியகுளிர்ந்த அருளையுடையவனும் , உலகு ஏழ்உம் 
அமை எனின் அமரேசன் உந்தியின் உதவாமே உதவிடு தொழில் வல்லான் -எழு 
லகங்களையும் படையென்றாலும் தேவாதிதேவனாகிய திருமால் (தன்) காபீகமலத் 
தினின்று ( அண்டங்களை ) உண்டாக்காதிருக்கையிலும் ( தான் ) படைக்குந் 
தொழிலைச் செய்யவல்ல ஆற்றல் படைத்தவனுமாகிய , -- ( எ - று . ) - " பரத்துவ 
னெனுநாமப் பாமுனி *** எதிர்கொளவந்தான் என உ 0 -ஆங் கவியோடு முடி 
யும் . இனி அம்முனி என மேல் வருவதற்கு அடைமொழியாக்கி உரைத்தலும் 


உண் 


ருச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


முதலிரண்டடி பரத்துவாசமுனிவனுடைய பெருங்கருணையையும் , 
பின்னிரண்டடி - அம்முனிவனுடைய பேராற்றலையும் விளக்கும் , பின்னிரண் 
ட்டிகளில் , அமரேசன் தன்னுந்தியினின்று அண்டங்களை யுதவ அதன்பிறகு 
படைப்புத்தொழிலைப் புரியும் பிரமதேவனினும் இந்தப்பாத்துவாசமுனிவ 
னுக்கு ஏற்றத்தை விளக்கியது - வேற்றுமையணியின்பாற் படும் . தீயோம்பல் 
அந்தணர்க்குச் செல்வமாகையால் செந்தழல் புரிசெல்வன் என்றார் : “ முத் 
தீச்செல்வத்திருபிறப்பாளர் என்ற திருமுருகாற்றுப்படையும் இங்கு ஒப்பு 
நோக்கத்தக்கது . பி - ம் : -1 வரு , தரு . நந்தலில் . 3 உலகெல்லாம் . 4 அமைதியின் , 
அமையெனில் , 

( எங ) 
உரு - இராமபிரான் முனிவனை வணங்க, அம்முனிவன் இராமனது 

தாபசவேஷத்தைக்கண்டு வருந்துதல் . 
அம்முனி வாலோடு 1 மனகனு மலர் தூவி 
மும்முறை 2 தொழுதானம் 3 முதல்வனு மெதிர்புல்லி 
யிம்முறை யுருவோ 4 நா 5 மெய்துவ தெனவுள்ளம் 

விம்மின னிழிகண்ணீர் விழிவழி யுகநின்றான் . 
( இ - ள் . ) அ முனி - அந்தப்பாத்துவாசமுனிவன் , வரலோடு உம் - வந்தவள் 
விலே , - அனகன்உம் - குற்றமற்றவனாகிய இராமபிரானும் , மலர் தூவி புஷ் 
பங்களைக்கொண்டு அருச்சித்து , மும் முறை தொழுதான் - மூன்று முறை வணங் 
கினான் ; அ முதல்வன்உம் - முதன்மை பெற்ற அம்முனிவனும் , எதிர் புல்லி 
அவ்விராமபிரானெ திரே சென்று அணைத்து , நாம் எய்துவது இ முறை உருஓ 
நீர் அடைவது இப்படிப்பட்ட தவசிவடிவோ ? என - என்று , இழி கண்ணீர் 
விழி வழி உக- இழிகின்ற கண்ணீர் விழிவழியே பெருக , உள்ளம் விம்மினன் 
மனத்திற் றுயரமடைந்து , நின்றான் - ; ( எ - று. ) 


இராமன் வணங்கிநிற்க , அவனைக் கண்ட பரத்துவாசன் அப்பிரானைத் 
தழுவி அவன் தாபசவேஷத்துடன் இருப்பதற்காகக் கண்களினின்று சோகக் 
கண்ணீர்பெருக , இங்ஙனம் தாபசவேஷத்துடனிருக்கும்படி நேர்வதே ! 
என்று நொந்து மனத்துயரத்துடன் நின்றன னென்பதாம் . நாம் - தன்மைப் 
பன்மை உயர்வுப்பொருளையுணர்த்த முன்னிலையிடத்து வந்தது . இது ஓரி 
டம் பிறவிடந் தழுவலுமுளவே என்றவாறு வருவதோர் இடவழுவமைதி . 
இங்ஙனம்வருதலை , தாமரையாமத்தன்றோ வந்துவை கிநயந்ததுவே என்ற 
திருக்கோவையாருக்குப் பேராசிரியர் நாம் என்னும் முன்னிலையுளப்பாட்டுத் 
தன்மை உயர்வுதோன்ற முன்னிலைக்கண்வந்தது என்று உரைத்தமையாலும் 
உணரலாம் ; “ நங்கையிவரென நெருநலடைந் தவரோ நாமென்ன என்பர் , பின் 
னும் . இங்ஙனம் வருதல் உலகவழக்கத்திலும் உண்மை காண்க . பிம்: -1அழக 
னும் , தொழுதானை . முனிவனும் . நான் . காண்குவது . அழி . ( எஉச) 


காண்டம் 


எ.- வனம் புகுபடலம் 


ருவரு 


தாபசவேஷத்துடன் வருவதற்குக் காரணம்யாது ? 

என்று அம்மனிவன் வினவுதல் , 
அகலிட நெடிதாளு மமைதியை யது தீரப் 
புகலிட மெமதாகும் புரையிடை யிதுநாளிற் 
2 றகவில் தவவேடந் தழுவினை வருவானே 

னிகலடு சிலை 3 வீர விளையவ னொடுமென்றான் . 
. ( இ - ள் . ) இகல் அடு சிலை வீர-பகைவரைக் கொல்லவல்ல வில்வீரனே!( மீ), 
இது நாளில் - இக்காலத்தில் , அகல் இடம் நெடிது ஆளும் அமைதியை - பரந்த 
பூமியிடம் முழுவதையும் நீண்ட காலம் ஆளுதற்கு ஏற்ற தகுதியையுடையாய் ; 
அது தீர - அத்தன்மை நீங்க, எமது புகல் இடம் ஆகும் புரை இடை - (முனிவர் . 
களாகிய ) நாங்கள் தங்கி வாழ்கின்ற சிறந்த தபோவனத்தில் , தகவு இல தவம் 
வேடம் தழுவினை - (உனதுபருவத்துக்கு ) ஏலாத தாபசவேடத்தை மேற் 
கொண்டவனாய் , இளையவனொடு உம் - தம்பியாகிய இலக்குமணனுடனே , வரு 
வான் - வருவது , என் - என்ன காரணம் ? என்றான் - என்றுவினாவினான் . 

முதுமைப்பருவத்திலே புத்திரரிடத்து இராச்சியபாரத்தைவைத்து விட்டு 
த் தாபசவேடம்பூண்டு தவஞ்செய்யுமாறு முனிவர்வசிக்குமிடங்களில் வருவது 
* இட்சுவாகுகுலமன்னவர்க்கு வழக்கமுண்டு; நீ பாலியத்திலேயே இங்ஙனம் வந் 
திட்டாயே ; இது என்ன காரணம்பற்றி ? என்று முனிவன் வினாவினான் . ஒரு 
கால் பகைவர் பொறாது இராச்சியத்தை வலியக்கவர்ந்துகொள்ள நீ வந்திட் 
டாயோ என்ற ஐயுறுவதற்கும் இடனில்லாத மகாவீரன் நீயென்பான் , இகலடு 
சிலை வீர என்று இராமபிரானை விளித்தான் ; ஆகவே , இத்தொடர்மொழி - 
கருத்துடையடைகொளியணியாம் . வருவான் - வானீற்றெச்சம் தொழிற் 
பெயர்ப்பொருளில் வந்தது . பி - ம்: - இந்நாளில் , எனநாளின் . தகவிலை . 3 வீரா . 
உரு - வந்த காரணத்தை இராமபிரான் தெரிவிக்க, 

முனிவன் தொந்துகூறுதல் . 
1 உற்றுள பொருளெல்லா முணர்வுற வுரைசெய்தா 
னற்றவ முனியந்தோ விதிதரு நவையென்பா 
னிற்றது செயலுண்டோ வினியென் விடர்கொண்டான் 
பெற்றில டவமந்தோ பெருநில மகளென்றான் . 

( இ-ள் . ) உற்று உள பொருள் எல்லாம் - நிகழ்ந்த செய்தி முழுவதையும் , 
உணர்வு உற - நன்கு முனிவன் அறிந்து கொள்ளுமாறு , உரை செய்தான் . 
( இராமபிரான் ) கூறினான் ; ( அது கேட்ட ), நல் - தவம் முனி - ( மோட்சத்தை 
யடைவதற்கு ஏற்ற ) சிறந்த தவத்தையுடைய அந்தப் பாத்துவாசமுனிவன் , 
இனி - இக்காலத்திலும் , இற்றது - இப்படிப்பட்டதாகிய , செயல் - செய்கை 
( நிகழ்வது ), உண்டோ- ? என - என்று , இடர் கொண்டான்-- பெருந்துன்ப 
மடைந்து , -- ( இது ), அந்தோ - ஐயோ! விதி தரு நவை - ஊழ்வினைக்கு உரிய 
தெய்வம் செய்த பிழையாகும் , - என்பான் என்று கூறுபவனாய் , - பெரு 

64 


-- 


ருசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


. 


- 


நிலமகள் பெருமை பெற்ற நிலமடந்தை , தவம் பெற்றிலள் - (இக்காலத்து இராம 
பிரான் ஆட்சிபுரிய ) தவஞ் செய்திலள் , அந்தோ - ! என்றான் - என்றும் 
கூறினான் . 

இராமபிரானாற் செய்தியுணர்ந்த புரத்துவாசமுனிவன் , தக்க மூத்தவனி 
ருக்க இளையவனை யரசுபுரியுமாறு விட்டு , மூத்தவனைக் காட்டுக்குத் துரத்து 
வது கலிகாலத்துச்செய்கையல்லவோ: இந்தயுகத்துக்கும் இச்செயல் ஏற்குமோ ? 
என்று முன்பு வருந்திப் பிறகு சிறிதுதேறி ஊழ்வினையின் கோளாறு என் 
றும் , பூமிதேவியின் தௌர்ப்பாக்கியம் என்றுங் கூறின னென்க . பி - ம் : 
உற்றன , உற்றுறு . 2 என்பான் . 

( எஉசு ) 
உசு.-- பரத்துவாசமுனிவன் தயரதன் நிலையைப்பற்றிச் சிந்தித்தல் . 

துப்புறழ் துவர்வாயின் றூய்மொழி யவளோடு 
மப்புறு கடன்ஞால மாளுதி கடிதென்னா 
2 வொப்பறு 3 மகநின்னை யுயர்வன 4 முறவே கென் 

றெப்பரி சுயிருய்ந்தா னென் றுணை யவனென்றான் . 
( இ - ள் . ) ( என் துணையவன் 

எனது நண்பனாகிய தசரதன் , - துப்பு 
உறழ் துவர் வாயின் - பவழத்தையொத்துச்செந்நிறமாகவுள்ள வாயையுடைய , 
தூய் மொழியவளோடுஉம் - இனியமொழியையுடையவளாகிய சீதையோடும் , 
அப்பு உறு . கடல் ஞாலம் - நீர்நிரம்பிய கடலாற் சூழப்பட்ட நிலவுலகத்தை , 
கடிது - விரைவினில் , ஆளுதி - ஆள்வாய் , என்னா என்றுகூறிவிட்டு , 
( பிறகு ) , ஒப்பு அறும் மக நின்னை - ஒப்பற்ற மகனாகிய நின்னை , உயர் வனம் 
உற எகு - பெருவனத்திற்சேருமாறு செல்வாய் , என்று - என்றுகூறி , எப் 

எவ்வண்ணம் , உயிர் உய்ந்தான் - உயிருடன்வாழ்பவனானான் ? என் 
றான் - என்றுவினாவினான் ; ( எ - று . ) 

“ இராச்சியத்தைவிரைவினிலாளுவாய் என்ற வாயைக்கொண்டே பெரு 
வனத்திற் சேருவாய் என்று ஒப்பற்றநின்னை நோக்கி மொழிந்து உயிருடன் 
எங்ஙனம் அந்தத் தசரதனால் வாழமுடியுமென்று சிந்தித்துக் கூறினன் , பரத் 
துவாசமுனிவ னென்க . 

பி - ம் : - மயிலோடும் . ஒப்பரு . மகனுன்னை , 
அரசுன்னை . உறையேகென்று . 

( எஉ எ ) 
உ எ . - முனிவன்தேறி இராமபிரானைத் தன்னிருப்பிடத்திற்கு 

அழைத்துக்கொண்டு சேர்தல் . 
அல்லலு முளவின்ப மணுகலு முளவன்றோ 
2நல்லவு முளசெய்யு நவைகளு முளவன்றோ 
வில்லையொர் பயனாகனின் றிடருறு 5 மிதினென்னாப் 
புல்லின னுடனேகொண் டினி துறை புரைபுக்கான் . 

( இ - ள் . ) அல்லல்உம் உள இன்பம் அணுகல் உம் உள அன்றோ - துன்ப 
மும் இன்பமும் மாறிமாறி வந்து கூடுதல் இயல்பேயன்றோ ! செய்யும் நல்லஉம் 
உள நவைகள் உம் உள அன்றோ - ( இங்ஙனம் - இன்பதுன்பங்கள் மாறிமாறி 


தொண்டம் 


எ .--வனம் புகுபடலம் 


ருமஎ 


யுலகத்தில் விளை தற்குக்காரணம் அவரவர் ) செய்யும் நல்வினைகளும் தீவினை 
களும் உள்ளனவாதலன்றோ ! (ஆதலால் ) , நான் - , இன்று இப்போது 
இடர் உறும் இதின் - வருத்தப்படுகின்ற இதனால் , ஒர் பயன் இல்லை- ; 
என்னா - என்று ( தன்மனத்தைத் ) தேற்றிக்கொண்டு, - புல்லினன் - (இராம 
பிரானைத்) தழுவி , உடனே கொண்டு - தன்னுடனே யழைத்துக்கொண்டு , 
இனிது உறை புரை இனிதாக வசித்தற்குஉரிய ( தன் ) வாழிடத்திலே, 
புக்காரன் - போய்ச் சேர்ந்தான் , ( பரத்துவாசமுனிவன் ); ( எ - று . ) 

உலகத்தவர் புண்ணியபாவங்களைச் செய்வதனால் அவற்றின் காரியமாகிய 
இன்பதுன்பங்கள் விளைகின்றன : ஆதலால் , தசரதன் தன் புதல்வனுக்குப் பட் 
டாபிஷேகஞ் செய்து வாழ வேணுமென்று கருதி அது நிறைவேறப்பெறாமல் 
தன்மகனைக் கானகத்திற்கு அனுப்பி வருந்துமாறு நிகழ்ந்தது குறித்து, நான் 
வருந்துவதிற் பயனில்லையென்று தன்மானத்தை முனிவன் சமாதானப்படுத்தி 
இராமன் முதலியோரைத் தன்வாழிடத்திற்கு அழைத்துக்கொண்டு போய்ச் 
சேர்ந்தனனென்பதாம் . பி - ம் : -1 உளவந்தோ , 25 ல்லனவுள , நல்வினையுள , 
உளதன்றோ, உளவந்தோ , உளவென்றால் . 4 இங்கு . அதில் , உறையுளை . 
உஅ .-- தன்வாழிடத்துக்கு அழைத்துப்போன முனிவன் உண்டி உறையுள் 

முதலியதந்து உபசரிக்க , இராமன் முதலியோர் மகிழ்தல் . 

புக்குறை விடநல்கிப் பூசனை முறைபேணித் 
தக்கன கனிகாயுந் தந்துரை தருமன்பா 
2 றொக்கநன் முறை கூறித் தூயவ னுயிர்போலு 

மக்களி னருளுற்றான் 3 மைந்தரு மகிழ்வுற்றார் . 
(இ - ள் . ) தூயவன் - பரிசுத்தகுணமுடைய பரத்துவாசமுனிவன் , - புக்கு 
போய்ச்சேர்ந்து , உறைவு இடம் நல்கி . ( இராமன் முதலியோர்க்கு ) வசித் 
தற்கு உரிய இடத்தைத் தந்து , பூசனை முறை பேணி - ( அதிதிகட்குச் 
செய்யவேண்டிய ) பூசையை முறைப்படி புரிந்து , தக்கன கனி காய்உம் தந்து - 
( அவர்கள் உண்ணுதற்கு ) ஏற்ற காய்கனிகளையும் தந்து , உரைதரும் அன்பால் 
( யாவரும்பாராட்டிச்) சொல்லுதற்கு உரிய அன்போடு , தொக்க - பொருந்திய 
நல் முறை கூறி -சிறந்த முகமனைச் சொல்லி , உயிர் போலும் மக்களின் உயிர் 
போற்பாராட்டுதற்குஉரிய மக்களிடத்து ( ப் பிதா அருள் கொண்டு நடப்பது ) 
போல , அருள் உற்றான் - அன்பு பொருந்தியிருந்தான் ; ( அதுகண்ட ), மைந்தர் 
உம் - இராமலட்சுமணர்களும் , மகிழ்வு உற்றார் - மகிழ்ச்சியடைந்தார் ; ( எ - று . ) 

மைந்தரைக் கூறியது - சீதைக்கும் உபலட்சணம் . ஸ்ரீராமன் முதலியோர்க் 
குப் பாத்துவாசமுனிவன் அதிதிகட்குச்செய்யவேண்டிய முறைப்படியே உப 
சாரங்கள் புரிந்து , தந்தை மக்களிடத்து அன்பு கொண்டிருப்பது போல அன்பு 
கொண்டு நடப்பது கண்டு அவ்விராமன் முதலியோர் மகிழ்ச்சியடைந்தன ரென் 
பதாம் . “ தூயவனுயிர்போலு மக்களினருளுற்றான் என்பதற்கு பரத்துவாச 


செய்தன னினிதெல்லாஞ் செல்வனை முகமுன் 
ருவு கம்பராமாயணம் 

அயோத்தியர் 
முனிவன் என்று எழுவாய் வருவித்து , பரிசுத்தகுணமுடையவனாகிய தசரதமன் 
னவனது உயிரைப்போன்ற மக்களாகிய இராமலட்சுமணரின் அருளைப் பெற் 
றான் என்று உரைகூறுதலும் ஒன்று . பி - ம் : -- 1உறைதரும் . தொக்கன . 3 மைந் 
தனு மகிழ்வுற்றான் . 

-( எஉக) 
உசு.- பரத்துவாசன் இராமனை நோக்கி ஒன்றுகூறத் தொடங்குதல் . 

1 வைகின 2ரீனி தன்னா ரேவ்வழி மறையோனு 
4 முய்குவெ மிவனோடியா முடனுறை தலினென்பான் 


னக் 


கொய் குல மலர்மார்ப கூறுவ துளதென்றான் . 
( இ - ள் .) அ வழி - அந்த ஆச்சிரமத்தினிடத்தில் , அன்னார் - ( இராமன் 
முதலிய ) அம்மூவரும் , இனிது வைகினர்- இனிமையாகத் தங்கினார்கள் ; ( அப் 
போது ) , மறையோன்உம் - பாத்துவாசமுனிவனும் , யாம் இவனோடு உடன் 
உறைதலின் - நாம் இந்த ஸ்ரீராமனோடு வசிப்பதனால் , உய்குவெம் - நற்கதிபெறு 
வோம் , என்பான் என்று கருதியவனாய் ,- இனிது எல்லாம் செய்தனன் - ( அவ் 
விராமனுக்கு ) இனிமையானவற்றையெல்லாஞ் செய்தவனாகி , செல்வனை - சீமா 
னாகிய இராமனை , முகம் முன்னா முகம் நோக்கி , கொய் குலம் மலர் மார்ப 
கொய்யப்பெற்ற சிறந்த மலர்மாலைகளையணிந்த திருமார்பையுடையவனே ! 
கூறுவது - (உன்னுடன் .) சொல்லவேண்டுவது , உளது - ஒன்றுள்ளது , என் 
நான் - என்று ( அதனைக்) கூறலானான் ; ( எ - று . ) -- பரத்துவாசன் கூறுவதை 
அடுத்த இரண்டு கவிகளிற் காணக் . பி - ம் : - 1 வைகினன் . கதிர்நாறும் , இனி 
தன்னான் . அவ்வயின் , அளவையின் . உய்குவெனிவனோடியான் , உய்குவனு 
வெனாடியான் , உய்குவமிவனொடுமியாம் . உறைதலினெனவந்தச் , உறைதலி 
லெனவந்தச் செய்தவன் , செய்குவான் . முறைம் மலர். மோர்பா . (எங 0 ) 
ரூ.0.- இதுவும் அடுத்தகவியும் குளகம் : இங்குத்தானேவசிக்க என்று 
இராமனை நோக்கிப் பரத்துவாசமுனிவன் கூறுதலைத் தெரிவிக்கும் . 


வேறு . 


3 . 


1 நிறையு நீர்மலர் நெடுங்கனி கிழங்குகாய் 2 நேர்ந்த 
குறையுந் தீயவை தூயவை குறைவில் வெம்மோ 
டுறையு மிவ்வழி 4 யொருங்கினி லுயர் தவ முயல்வார்க் 

கிறையு மீதலா தினியதோ ரிடமரி 5 தின்னும் . 
( இ - ள் . ) நீர் - நீரும் , மலர் மலரும் , நெடு கனி கிழங்கு 
கனியும் கிழங்குகளும் , காய் - காயும் , நிறையும் - ( இங்கு ) நிரம்பியுள்ளன ; 
நேர்ந்த தீயவை குறையும் - நேர்ந்துள்ள தீவினைகளும் போய்விடும் ; தூயவை 
குறைவில - புண்ணியங்கள் குறைவில்லாமல் மேன்மேல்மிகும் ; ( ஆதலால் ), 
இவழி - இவ்விடத்தில் தானே , எம்மோடு ஒருங்கினில் - எம்மோடு ஒருசேர , 
உறையும் - (நீங்கள் ) வாசஞ்செய்யுங்கள் ; உயர் தவம் முயல்வார்க்கு - சிறந்த 


னென்க, 


தீர்த்தமகிமையைக்கூறி , இங்குத்தானே வாழ்க என்று முனிவன் இராம 
காண்டம் எ . - வன்ம்புத்படலம் 

ருக் 
தவத்தை முயன்று செய்பவர்க்கு , இறைஉம் - தங்குவதற்கு உரிய --இடமும் , 
ஈது அலாது 

இவ்விடத்தையல்லாமல் , இன்னும் இனியது ஓர் இடம் - 
தனைக்காட்டிலும் இனியதாகிய ஓரிடம் , அரிது - இல்லையாம் ; ( எ - று .) 

தவஞ்செய்வார்க்கு வேண்டிய நீர் முதலியன இங்கு நிரம்பியிருத்தலோடு , 
இந்தக்ஷேத்திரமே தன்னிலுறைவாரது தீவினைகளையொழித்து நல்வினையைப் 
பெருக்கவல்ல தாதலாலும் , இதைப்போற் சிறந்தவேறோரிடம் இல்லாமையா 
லும் இங்குத்தானே வனவாசஞ்செய்யவேண்டிய காலத்தைக் கழிக்குமாறு தங்கி 
யிருப்பீராக என்று பரத்துவாசன் தன் வேண்டுகோளைத் தெரிவித்தன 

பி - ம் : -1 நிரையும் . 2 கிடந்த . குரையும் , 4 உயர் தவமொருங்கினி 
முயல்வார்க்கு , உயர் தவமுயலுவானொழுக என்றும் , 

( எஙக ) 
ஙக . கங்கை யாளொடு கரியவ ணாமகள் கலந்த 

சங்க மாதலிற் பிரியலன் றாமரை வடித்த 
3 வங்க ணாயக 4 வயனுக்கு மரும்பெற றீர்த்த 
மெங்கள் போலியர் தரத்ததன் றிருத்திரீண் டென்றான் . 

( இ - ள் . ) ( இவ்விடம் ) , - கங்கையாளொடு - கங்காநதியுடனே, கரியவள் - 
யமுனாந் தியும் , நாமகள் - சரசுவதிந்தியும் , கலந்த ஒன்றுகூடிய , சங்கம் 
சங்கமத்துறை , ஆதலின் - , பிரியலன் - ( நான் இவ்விடத்தை ) விட்டுப்பிரி 
யா திருக்கின்றேன் ; தாமரை வடித்த அங் கண் நாயக - செந்தாமரை மலரைத் 
திருத்திச் செய்தாற் போன்ற திருக்கண்களை யுடைய தலைவனே ! ( இந்தத் 
தீர்த்தம் ) , அயனுக்குஉம் அரு பெறல் தீர்த்தம் - பிரமதேவனுக்கும் பெறு 
தற்கு அரிய தீர்த்தமாகும் . எங்கள் போலியர் தரத்தது . அன்று - எங்களைப் 
போன்றவர்கட்கு இப்படிப்பட்ட இடம் ( எளிதிற் ) கிடைத்தற்கு உரியது 
அன்று : ஈண்டு - ( இப்படிப்பட்டசிறப்பையுடைய ) இவ்விடத்தில் , இருத்திர் 
தங்கியிருப்பீராக , என்றான் - என்று கூறினான் , (பாத்துவாசமுனிவன் ); ( எ - று .) 
பிரானை வேண்டுகின்றன னென்க . பரத்துவாசன்கூறுகின்ற அவ்விடம் 
ப்ரயாகையென்றும் , த்ரிவேணிசங்கமமென்றுங் கூறப்படும் , பி - ம் : -1பிரிய 
லென் . செங்கண் போன்ற . 3 செங்கனாயக , செங்கணாயகன் , அங்கணாயகன் . 
அவனுக்கும் . இருத்தி , ஈங்கு . 

( எங 2 . ) 
கூஉ . - அங்குத் தங்கி வாழ்வது தனக்குக் கூடாமைக்கு 

இராமன் காரணங் கூறுதல் . 
பூண்ட மாதவ னவ்வழி விரும்பினன் புகல 
2 நீண்ட தன் றிது நிறைபுன னாட்டுக்கு நடுவா 
மாண்ட 4சிந்தை 

தய 

5விவ்வழி வைகுவெ னென்றா 
6 லீண்ட யா வரு 7 நெருங்குவ சென்றன னிராமன் . 
( இ - ள் . ) பூண்ட மாதவன் - 

மாதவன் - பெருந்தவம் புரிவதை மேற்கொண்டவனான 
பரத்துவாசமுனிவன் , அ வழி விரும்பினன் புகல - அவ்வாறு விரும்பிச் 


ருகம் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சொல்ல , - இராமன் - ( முனிவனை நோக்கி ) , மாண்ட சிந்தைய - மாட்சிமைப் 
பட்ட மனத்தையுடையவனே ! இது - இவ்விடம் , நிறை புனல் நாட்டுக்கு - 
நிறைந்த நீரையுடைய கோசலநாட்டுக்கு , நீண்டது அன்று - மிக்க தூரத்தி 
லுள்ள தன்று, நடு ஆம் - (மிக்கசமீபமானவிடத்திலிராவிட்டாலும் ) நடுத்தரமான 
விடத்திலுள்ளது ; இ வழி - இவ்விடத்தில் , வைகுவென் என்றால் - வசிப்பே 
னேயானால் , யாவர்உம் - ( கோசலநாட்டிலுள்ள ) ஜனங்களெல்லாரும் , ஈண்ட -- 
விரைவாக , நெருங்குவர் - வந்துசேர்ந்துவிடுவார்கள் , என்றனன்- ; ( எ - று .) 

பரத்துவாசமுனிவன் சொல்லியதைக் கேட்டு இராமன் இவ்விடம் 
கோசலதேசத்துக்கு மிக்க அருகிலில்லையாயினும் , மிக்கசேய்மையிலுள்ள தன்று : 
ஆகையால் நான் இங்கிருப்பதையுணர்ந்தால் கோசலநாட்டவர் யாவரும் இங்கு 
திரண்டுவரக் கூடும் . இக்கா ரணம்பற்றியே இங்கு இருக்க விரும்புகின்றி 
லேன் . எங்கட்குவசித்தற்கேற்ற - இடத்தையா ராய்ந்து சொல்வாயாக என் 
றனனென்க. பி - ம் : - புனிதன் , புனித . நீண்டவன்னிது . நாட்டுக்கு நெடு 
நான் , நாட்டிற்குணெடுநாள் . 4சிந்தையர் . 5 இவ்வுழி . 6ஈண்டி , ஈண்டை . 
நெருக்குவர் . 

( எஙங ) 
ங ங.- பரத்துவாசமுனிவன் சித்திரகூடபருவதத்தில் தங்குமாறு கூறுதல் . 

ஆவ துள்ளதே யையகேளையிரண் டமைந்த 
1 காவ தப்பொழிற் கப்புறங் 2 கழிந்தபின் 3 காண்டி 
மேவு 4 காதலின் வைகுதி விண்ணினு மினிதாற் 
றேவர் 5 கைதொழுஞ்சித்திர கூடெேமன் றுள தால் . 

இதுவும் அடுத்த கவியும் - குளகம் . 
( இ - ள் . ) ஐய - ஐயனே ! ஆவது - ( நீ ) கூறுவது , உள்ள துஏ - உண்மை 
யானதே ; 

கேள் ( யான் சொல்வதைக் ) கேட்பாயாக : ஐ இரண்டு அமைந்த 
காவதம் பொழிற்கு - பத்துக்காத தூரமுள்ள இச்சோலைக்கு அ புறம் கழிந்த 
பின் 

கடந்து அப்பாற் சென்றபிறகு , தேவர் கைதொழும் சித்திரகூடம் 
என்று உளது - தேவர்களும் கைகூப்பித்தொழுகின்ற சித்திரகூடமென்று 
பெயர்பெற்ற ஓர் மலையிருக்கின்றது ; காண்டி - ( நீ அதனைக் ) காண்பாய் ; 
( அம்மலை) , விண்ணின் உம் இனிது - சொர்க்கலோகத்தைக்காட்டிலும் இனி 
மையைத் தரக்கூடியது, ( அவ்விடத்தில் ) , மேவு காதலின் வைகுதி - பொருந் 
திய அன்போடு ( அன்புபொருந்தி ] வாழ்வாய் ; ( எ - று . ) 

" ஆவதுஉள்ளதே என்றதனால் , இராமபிரான் கூறியதைப் பரத்துவாச 
முனிவன் அங்கீகரித்தவாறு . 

அங்கீகரித்தவாறு . இவ்வாச்சிரமத்திற்கு அப்பால் பத்துக்காத 
தூரம் நடந்து சென்றால் , தேவர்களும் கைதொழுவதும் சுவர்க்கத்தினும் 
மிக்க இன்பம் தருவதுமாகிய சித்திரகூடமென்னும்மலை கிட்டும் . அதுவே 
நீ வாழ்தற்கு ஏற்றஇடமாகும் . அங்குப்போய் நீ தங்கி வாழ்வாயாக என்று 
இராமனுக்குப் பாத்துவாசமுனிவன் சித்திரகூடத்திற்குச் செல்லுமாறு 
விடையளித்தனனென்க. ஆல் இரண்டும் - தேற்றம் . பி - ம் : -1 கூவிடைப் , சாவி 
டைப் , காவதர்ப் . 2 போன . குறுகி , குறுகு . கானத்துளேகுதி , காதலைவெஃ 
குதி . கைதொழு . ஒன்றுளதே . 

( எநச ) 


காண்டம் 


எ.- வனம்புகுப்படலம் 


ருக்க 


ங ச . - இராமன் முதலியோர் சித்திரகூடத்தை நோக்கிப்புறப்பட்டு 

உச்சிவேளையில் பழனையை யடைதல் . 
என்று காதலி னேயின் னடிதொழு தேத்திக் 
கொன்றை வேய்ங்குழற் கோவலர் முல்லை -யங் குறிஞ்சி 
சென்று செங்கதிர்ச் செல்வனு நடுவுறச் சிறுமான் 
கன்று 6 நீர் நுகர் காளிந்தி யெனுநதி கண்டார் . 

( இ - ள் . ) என்று- , காதலின் ஏயினன் - அன்போடு கட்டளையிட்டவ 
னாகிய பரத்துவாசமுனிவனுடைய , அடி தொழுது ஏத்தி - திருவடிகளை வணங் 
த்ெ துதித்து , கொன்றை வேய் குழல் கோவலர் - கொன்றையினாலும் மூங்கிலி 
னாலுஞ் செய்யப்பட்ட குழலையுடைய இடையர்களது , முல்லை - முல்லைநிலத் 
தையும் , அம் குறிஞ்சி - அழகிய குறிஞ்சி நிலத்தையும் , சென்று - கடந்துபோய் , 
( இராமன்முதலியோர்) , -- செம் கதிர் செல்வன் உ.ம் நடுஉற - செந்நிறமான 
( வெப்பமான ) கிரணங்களையுடைய சூரியனும் உச்சியைச் சேர , சிறுமான் 
கன்று நீர் நுகர் காளிந்தி எனும் நதி - சிறியமான்கன்றுகள் நீரைப்பருகுகின்ற 
யமுனாத தியை, கண்டார்- ; ( எ-று . ) 

பரத்துவாசமுனிவனிடத்து விடைபெற்றுநடந்த இராமன் முதலியோர் , 
அக்கானகத்திற்சென்று சூரியன் உச்சியையடைகையில் யமுனாதியை யணு 
கிக்கண்டன ரென்பதாம் . 4 அங்குடுமி என்ற பாடத்திற்கு-அம் குடுமி சென்று 
செங்கதிர்ச்செல்வன் உம் நடுவுற , முல்லை - முல்லைநிலத்திலே , காளிந் தியெனும் 
நதி கண்டாரென்று இயைத்து உரைக்க . பி - ம் : -- காதலன் . இறைஞ்சி . 
3 ஏங்குழல் . 5 முடிவுற . நின்றுகள் . 7 கரையுடைக்காளிந்தி . கண்டான் . இச் 
செய்யுளின் முதலடி என்றுமாமுனியியம்பலு மிருமையினிறைஞ்சி என்று 
சிலபிரதியிற் காணப்படுகின்றது . 

( எஙடு ) 
கூரு.- இராமன் முதலியோர் அந்நதியில் நீராடி அங்குள்ள 

கனிகிழங்குகளை யருந்துதல் . 
று கண்டன ரகமகிழ்ந் திறைஞ்சினரறிந்து 
நீறு தோய்மணி மேனியர் நெடும்புனல் படிந்தா 
ரூறு மென்கனி கிழங்கினோ டுண்டு நீ ருண்டா 
ரேறி யேகுவ தெங்ஙன 2 மென்றலு மிளையோன் . 

இதுவும் அடுத்த கவியும் - குளகம் . 
( இ - ள் .) நீறு தோய் மணி மேனியர் - ( வழிச்சென்றதனாற் ) புழுதிபடிந்த 
அழகியஉடம்பையுடைய அந்த இராமன் முதலியோர் , ஆறு கண்டனர் - யமுனா 
நதியைக் கண்டு , அகம் மகிழ்ந்து - மனமகிழ்ச்சியடைந்து , இறைஞ்சினர் - 
வணங்கி , அறிந்து - ( தாம் செய்யவேண்டுவதை ) உணர்ந்து , நெடு புனல் படிந் 
தார் - ஆழ்ந்த அவ்யமுனாந் 

திநீரில் முழுகியவராய் , - ஊறு மெல் கனி கிழங்கி 
னோடு உண்டு - கிழங்குடனே சுவையூறுகின்ற மெல்லிய பழங்களையும் புசித்து , 
நீர் உண்டார்- ( அவ்யமுனாந்தியின் ) நீரையும் பருகினார்கள் ; (பின்பு இராமன் ) , 


ருகஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


என 


- 


ஏறி எகுவது எங்ஙனம் என்றலும் - ( இந்நதியைக் ) கடந்து அப்பாற் செல்வது 
எவ்வண்ணம் ? என்று சொல்லவும் , (உடனே ) , இளையோன் - இளையபெருமா 
ளாகிய இலக்குமணன் , - ( எ - று . ) -வாங்கு வேய்ங்கழை துணித்தனன் 
அடுத்த கவியோடு தொடரும் . அவ்யமுனாத தியில் மாத்யான்னிகஸ்நானம் செய்து 
கனி கிழங்குகளை அருந்தியபின் - இராமனுக்கு ‘ இந்நதியைக்கடப்பது எவ் 
வண்ணம் ? என்று ஓர் சிந்தையுண்டாயிற்றென்க. பி - ம் : - வணங்கி . 2 என் 
றிட .. 3 இளையான் . 

( எநசு ) 
ந.சு. - இலக்குமணன் தெப்பமமைத்துச் சீதையுடன் இரர்மபிரானை 

அந்நதியைக் கடக்கச் செய்தல் . 
வாங்கு 1 வேய்ங்கழை 2 துணித்தனன் மாணையின் கொடியா 
லோங்கு தெப்பமொன் றமைத்ததி 4 னும்பரி னுலம்போல் 
வீங்கு தோளண்ண றேவியோ டினிது வீற்றிருப்ப 
6 நீங்கி னானந்த நெடுந்தி யிருகையா னீந்தி 

இ -ள் . ) வாங்கு வேய் கழை துணித்தனன் - வளையுந்தன்மையுள்ள மூங் 
கிலின்கழிகளை வெட்டி , மாணையின் கொடியால் மாணைக்கொடிகளைக் 
கொண்டு , ( வெட்டிய அம்மூங்கிற்கழிகளைப் பிணைத்து ), ஓங்கு தெப்பம் ஒன்று 
அமைத்து - சிறந்த தெப்பமொன்றைக் கட்டி , அதின் உம்பரின் - அத்தெப் 
பத்தின் மேலே , உலம் போல் வீங்கு தோள் அண்ணல் தேவியோடு இனிது 
வீற்றிருப்ப - திரண்ட கல்லைப்போற்பருத்துள்ள தோளையுடைய பெருமை 
யிற்சிறந்த இராமபிரான் ( தனது ) மனைவியுடனே சுகமாகத் தங்கியிருக்க , இரு 
கையால் நீந்தி - (தனது ) இரண்டு கரங்களாலும் நீந்துவதுபோல் ( அந்நதி 
நீரைத் ) தள்ளிக்கொண்டு, அந்த நெடு நதி - அந்தப்பெரிய தியை, நீங்கினான் 
கடந்து சென்றான் ; ( எ - று . ) 

மூங்கிற்கழிகள் பலவற்றை அளவுபடவெட்டி , அவற்றை மாணைக்கொடி 
யைக்கொண்டு ஓடம்போலக் கட்டி இங்ஙனம் தெப்பம் அமைத்தபின் அதன் 
மீது சீதாபிராட்டியுடனே இராமன் வீற்றிருப்ப , துடுப்புக்கொண்டு தெப்பத் 
தைச் செலுத்துவதுபோல் தன்கையால் நீரைத்தள்ளி இலக்குமணன் அத் 
தெப்பத்தைச் . 

செலுத்தி யமுனாந்தியைக் கடந் தனனென்க. தான் நீந்திய 
வண்ணமே தெப்பத்தைத் தள்ளிக்கொண்டு போனானெனினுமாம் . பி - ம் : -- 
வேய்ங்க 
ங்கழி , வேங்கழை . ? துமித்தனன் . 3 அமைத்தனன் , இழைத்தனன் . உம் 
பரின் மகம்போல் , உம்பர் தம்பதிபோல் , உம்பரினுலகம் . 5 வீற்றிருக்க . நீந்தி 
னான் .... நிமிர் . 

( எஙஎ ) 
க.எ .-- இலக்குமணன் தெப்பஞ்செல்லும்படி ஜலத்தைத் 

தள்ளியதன் வருணனை . 
ஆலை 1 பாய்வய லயோத்திய ராண்டகைக் 2 கிளையான் 
மாலை மால்வரைத் தோளெனு மந்தரந் திரிய 
காலை வேலையை கடந்தது கழிந்த நீர் கடிதின் 
மேலை வேலையிற் 4 பாய்ந்தது மீண்டநீர் வெள்ளம் . 


காண்டம் 


எ .-- வனம்புகுப்படலம் 


ருகங 


( இ - ள் . ) ஆலை - கரும்பாலையிலிருந்து , பாய் - (கருப்பஞ்சாறு ) பாயப் 
பெற்ற , வயல் - வயலைக்கொண்ட , அயோத்தியர் ஆண் தகைக்கு - அயோத்தி 
யாபுரியிலுள்ளார்க்குத் தலைவனான ஆண்மைக்குணம்நிரம்பிய இராமபிரா 
னுக்கு , இளையான் - தம்பியாகிய இலட்சுமணனுடைய , மாலை மால் வரை 
தோள் எனும் மந்தரம் - ( வெற்றி ) மாலையையணிந்த பெரிய மலைபோன்ற 
தோளாகிய மந்தாமலையானது , திரிய - மாறிமாறி ( யமுனாஜலத்தைத் ) தள்ள ,, 
கழிந்த நீர்- ( அங்ஙனம் இலட்சுமணனது ) கையால் தள்ளப்பட்ட நீரானது , காலை 
வேலையை கடிதின் கடந்தது - சூரியனுதிப்பதற்கு இடமான கிழக்குச்சமுத் 
திரத்தையும் விரைவிற் கடந்து சென்றது ; மீண்ட நீர் வெள்ளம் - ( அவ்விலக்கு 
மணனால் தள்ளப்பட்ட தெப்பத்தினால் ) மீண்டுசென்ற நீர் வெள்ளமானது , 
மேலைவேலையில் பாய்ந்தது - மேற்குச்சமுத்திரத்திற் பாய்ந்து சேர்ந்தது . 

இலட்சுமணன் தன்கையால் நீரைத் தள்ளிப் புணையை மேலேநடத்தும் 
போது தள்ளப்பட்ட ஜலம் இவன் தள்ளிய வேகத்தாற் கீழ்கடலிற் போய்ச்சோ , 
இவன் செலுத்திய புணைவிசையால்மீண்ட நீர்வெள்ளம் மேல்சமுத்திரத்திற் 
பாய்ந்து சென்ற தென்பதாம் . காலை - காலைவேளையை யுண்டாக்குஞ் சூரியன் : 
அவன் அங்ஙனம் தன்னுதயத்தாற் காலை வேளையை யுண்டாக்குவது கிழக்குச் 
சமுத்திரத்திலேயே யாதலால் , அந்தக்கடலை காலைவேலை என்றார் . வரை . 
இரேகையுமாம் . கடிதின் என்பதை மத்திமதீபமாகக்கொண்டு , மேலைவேலை 
யிற் பாய்ந்தது என்பதனோடும் இயைக்கலாம் . பி - ம் : - 1 ஏய் . 2 இளையோன் . 
உற்றது . பரந்தது . 

( எஙஅ) 
.அ.- அந்நதியைக்கடந்த பின் ஸ்ரீராமன்முதலியோர் 

பாலைவன்மொன்றைச் சார்தல் . 
அனைய சப்புன லேறின ரக்கரை யணைந்தார் 
புனையும் வற்கலைப் பொற்பினர் நெடுநெறி போனார் 
சினையு மூலமும் வேரும்வெந் திருநிலந் தீய்ந்து 

நினையு 4நெஞ்சமுஞ் சுடுவதோர் நெடுஞ்சுர நேர்ந்தார் . 
( இ -ள். ) புனையும் வற்கலை பொற்பினர் - அணிந்த வற்கலையோடு கூடியும் 
( வற்கவையை யணிந்திருந்தும் ) அழகையுடையவராகிய , அனையர் - அவ்விரா 
மன்முதலியோர் , அ புனல் ஏறினர் - அந்த யமுனா தியின் நீரைக் கடந்து , அக் 
கரை அணைந்தார் - அக்கரையைச்சேர்ந்து , நெடு நெறி போனார் . பெரியவழியிற் 
சென்றவராய் , --சினைஉம் மூலம்உம் வேர்உம் வெந்து - கிளை கிழங்கு வேர் 
இவைகளெல்லாந் தீய்ந்துபோய் , இரு நிலம் தீய்ந்து - பெரியதரையும் தீப் 
போன்ற வெப்பத்தையடைந்து , நினையும் நெஞ்சம்உம் சுடுவது - (தன்னை) எவ 
ரேனும் நினைத்தாலும் அவருடைய மனத்தையுஞ் சுடுவதாகிய ( பெருவெப்ப 
முள்ள ) , ஓர் நெடு சுரம் - ஒரு பெரியபாலைவனத்தை , நேர்ந்தார் - அடைந் 
தார்கள் ; ( எ - று . ) 

* 65 


ருகச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


" விழுந்ததுளியந்தரத்தே வேமென்றும் வீழின் , எழுந்துசுடர் சுடுமென் 
றேங்கிச்- செழுங்கொண்டல் , பெய்யாத கானகத்தே என்று பிறரும் நிலவெம் 
மையைவருணித்திருத்தல் இங்கு ஒப்புநோக்கத்தக்கது . வற்கலை = வல்கலா : 
வடசொல் . பி - ம் : - 

கடந்தனர் . உற்றார் . கோலத்தர் , பொறியினர் . நெஞ்சை 
யும் , நெறிசேர்ந்தார் , நெறிநின்றார் . 

( எஙக ) 
ந.கூ.- இவ்வெம்மையைச் சீதை தாங்கமாட்டாளே என்று இராமபிரான் 
கருத , அவ்வனம் வெம்மைமாறியதை இதுமுதல் 

நான்கு கவிகள் தெரிவிக்கும் . 
நீங்க லாற்றலள் சனகியென் றண்ணலு 2 நினையா 
வோங்கு வெய்யவ னுடுபதி யெனக்கதி ருகுத்தான் 
3 றாங்கு வெங்கடத் துலவைகள் தழை கொண்டு 4 தழைத்த 
பாங்கு வெங்கனற் பங்கய வேனங்களாய்ப் பரந்த . 

( இ - ள் . ) சனகி - சீதையானவள் , நீங்கல் - ( இந்தவனத்தைக் ) கடத் 
தற்கு , ஆற்றலள் - வல்லமையுடையவளல்லள் ; என்று.- , அண்ணல்உம் - அந்த 
இராமபிரான் , நினையா - நினைக்க , - ( அப்போது ), ஒங்கு வெய்யவன் - 
வெப்பம்மிக்கவனாகிய சூரியன் , உடுபதி என - நட்சத்திரங்கட்குத்தலைவனாகிய 
சந்திரன் போல (க்குளிர்ச்சியாக ), கதிர் - ( தன் ) கிரணங்களை , உகுத்தான் 
சொரிந்தான் ; வெம் தாங்கு கடத்து - வெம்மையைத் தாங்கிய அவ்வனத்திலே , 
உலவைகள் - உலர்ந்துபோன மரங்கள் , தழைகொண்டு தழைத்த - தளிர்த் 
தலைக்கொண்டு தழைத்தன ; பாங்கு வெம் கனல் - ( அவ்விடங்களிலிருந்த ) கொ 
டிய அக்கினி , பங்கயம் வனங்கள் ஆய் பரந்த - தாமரைக்காடுகளாக மாறிப் 
பரவியிருந்தன ; ( எ - று .) 

‘ வெப்பமுள்ள இந்தவெஞ்சுரத்தைச் சானகி எங்ஙனங்கடப்பள் ? என்று 
அவ்விராமலட்சுமணர்கருதவே , சூரியன் முதலியோர் தம்நிலைமை மாறின 
ரென்க . . சூரியன் முதலியோரிடத்துவெம்மை முதலிய நிலைகள் மாறி உடுபதித் 
தன்மை முதலியன சேர்ந்தன வெனக் கூறியது - முறையிற்படர்ச்சியணியின் 
பாற்படும் . நாற்பத்திரண்டாம் செய்யுள் வரையில் இவ்வணி காணலாம் . 
இந்தச்செய்யுளிலுள்ள நினையா என்ற செய்யாவென்னும் வாய்பாட்டுவினை 
யெச்சம் , இச்செய்யுள் முதல் " கல்லளைக்கிடந்த என்று தொடங்கும் (சஉ ) , 
ஆம்பாடல்வரையிலுள்ள தழைத்த, பாந்த (ஙக) , பசைந்த , ஈன்ற , களித்த ( சO) , 
குளிர் துளிகொணர்ந்த , முனிகிலர் , தணிந்த , உண்ட ( சக ) , புனற்கிடந்தன 
வனைய , பொலிந்த (சஉ ) என்ற முற்றுக்களோடு முடியுமென்க . பி - ம் : -1 அன்ன 
வன் , இராகவன் , அன்னவர் . நினைந்தான் , நினைந்தார் . துலைத்த , தழைப்ப . 
வேனங்களர்ப் . 3 தாங்குவேங்கடத்து . வேங்கனல் எனப் படித்தலுமுண்டு. 
ச 0 . வறுத்து வித்திய வனையன வல்லயிற் பரற்கள் 

பறித்து வித்திய மலரெனக் குளிர்ந்தன பசைந்த 
4விறுத்தெ.ரிந்தன வல்லிக ளிளந்தளி ரீன்ற 
கறுத்த வாளர் வெயிற்றினு ளமுதுகக் களித்த . 


காண்டம் 


எ.- வன்ம்புத்படலம் 


டுகரு 


என 


( இ - ள் .) வறுத்து வித்திய அனையன வல் அயில் பாற்கள் - வறுத்து 
வித்தப்பட்ட வித்துக்களைப்போன்றனவான வலியகூரிய பரற்கற்கள், ப்றித்து 
வித்திய மலர் 

குளிர்ந்தன பசைந்த - பறித்துக்கீழேவீழ்த்தப்பட்ட 
மலர்களைப்போன்று குளிர்ந்து பசையடைந்திருந்தன ; இறுத்து எரிந்தன 
வல்லிகள் - அறுக்கப்பட்டும் எரிக்கப்பட்டும் போன கொடிகள் , இளக் 
தளிர் ஈன்ற இளமையான தளிர் துளிர்க்கப்பெற்றன ; கறுத்த வாள் 
அரவு- கறுக்கொள்ளுந்தன்மையுள்ள வாள்போற்கொடிய சர்ப்பங்கள் , எயிற்றி 
னுள் - ( தமது ) நச்சுப்பற்களிலே , அமுது உக - அமுதம் வெளிப்படுவதனால் , 
களித்த - ( கறுக்கொள்ளுந்தன்மை நீங்கி ) மகிழ்ச்சிகொண்டிருந்தன ; ( எ - று .) 

கறுத்தவாவு - க்ருஷ்ணசர்ப்பமென்று கூறினுமாம் . பி - ம் : -வல்லியற் . 
போல்கள் . 3 நீக்கிய , வீழ்த்திய . 4 இறுத்தரக்கென , இறுத்தரிந்தன . எயிற்றி 
னூடு . 

( எசக ) 
சக : 1 குழுமி மேகங்கள் குமுறின 3 குளிர்துளிகொணர்ந்த 

முழுவில் வேடரு முனிவரின் முனிகில ருயிரைத் 
தழுவி 4 நின்றன பசியில பேகையில தணிந்த 

வுழுவை யின் முலை மானிளங் கன்றுக ளுண்ட . 
( இ - ள் . ) மேகங்கள் - ( வெண்மையான ) மேகங்கள் , (தாம் அந்நிலைமாறி ), 
குழுமி - ஒன்று கூடி , குமுறின - முழங்கினவாகி , குளிர் துளி கொணர்ந்த 
குளிர்ந்த நீர்த்துளிகளைக்கொண்டு பொழிந்தன ; முழு வில் வேடர்உம் முனி 
வரின் உயிரை முனிகிலர் - (விலங்குகளை வேட்டையாடும் பொருட்டுப் )பழுது 
படாதவில்லைக்கொண்டுள்ள வேடர்களும் இருடியரைப்போலப் பிராணிகளின் 
மீது சினங்கொண்டு கொல்லாமற் சாந்தநிலையையடைந்தனர் ; தழுவிநின்றன . 
( தமக்குஎதிர்ப்பட்டபிராணிகளைக் கொல்லுந்தன்மை நீங்கித் ) தழுவுந் தன்மை 
வாய்ந் தனவும் , பசி இல - ( பிராணிகளைக்கொன்று தின்னும் ) பசியற்றனவும் , 
பகை இல தணிந்த - பகைமைக்குணம் நீங்கிச் சாந்தமான நிலையையடைந் 
தனவுமான , உழுவையின் முலை - புலிகளின் முலைகளை , இள மான் கன்று 
கள் - இளமையுள்ள மான்கன்றுகள் , உண்ட - (ஊட்டிப் ) பாலுண்டன ;( எ - று .) 

முன்பின்வந்துள்ளவற்றிற்குஏற்ப மேகங்கள் என்பதற்கு - வெண் 
மேகங்கள் என்று பொருள்உரைக்கப்பட்டது . பி - ம் : -1 குழுவின் . குமிறின . 
3நறுந்துளி. நின்றனர் . பகையில . பேசியிலதணிந்த , தணிந்தன தவறா. ( எசஉ ) 
சஉ . கல்லளைக் கிடந்த கடுவெந் தயர்கின்ற கதழ்பாம் 

பல்ல லுற்றில வலைபுனற் கிடந்தன வனைய 
வல்லை யுற்றவேய் புற்றொடு மெரிவன 2மணிவாழ் 

புல்லெ யிற்றிளங் கன்னியர் 3 தோளெனப் பொலிந்த . 
( இ - ள் . ) கல் அளை கிடந்த கடு வெந்து அயர்கின்ற கதழ் பாம்பு - மலை முழை 
யிலேதங்கி விஷத்தினால் வெந்து போய்வருந்துகின்ற கொடுஞ்சினத்தையுடைய 
பெரும்பாம்புகள் , அல்லல்உற்றில சீறுதலாகிய துயரையடையாதனவாய் , 


ருகக் கம்பராமாயணம் 

அயோத்தியா 
அலை புனல் கிடந்தன் அனைய - அலையுந் தன்மையுள்ள நீரிலே கிடந்தாற்போன்று 
வெம்மை நீங்கியிருந்தன ; உற்ற வேய் வல்லை புற்றொடு உம் எரிவன் - நெருங்கி 
முளைத்துள்ள மூங்கில்கள் விரைவாக ( த் தம்மிடத்துள்ள ) புற்றோடும் எரி 
பவை , - ( அங்ஙனம் எரியுந் தன்மை நீங்கிப் பசியனவாகி ) , மணி வாழ் புல் 
எயிறு இளங் கன்னியர் தோள் என் பொலிந்த - முத்தங்கள் தங்கியிருப்பது 
போன்ற சிறியபற்களைக்கொண்ட இளமங்கையரின் தோள்போல் விளங்கின . 

வல்லை - காடு என்றாருமுளர் . மணி - இங்கே , முத்து . பி - ம் : -கல்லி 
டைக் . 2மணிவான் , மணிவாய் . 3 தோளொடும் . 

( எசஈ ) 
சங.- வெம்மை நீங்கிய அக்கானகத்தின் வருணனை . 
படர்ந்தெ ழுந்தபுல் பசுநிறக் கம்பளம் பரப்பிக் 
கிடந்த போன்றன 23 ககயந் தோகைகள் 3 கிளா 
மடந்தை மாரென நாடகம் வயின்றொறு 4 நவின்ற 

தொடர்ந்த பாணரிற் போங்கிசை முரன் றன தும்பி . 
(இ- ள் .) படர்ந்து எழுந்த புல்-, -பசு நிறம் - கம்பளம் பரப்பி கிடந்த 
போன்றன - பசுநிறமுள்ள கம்பளத்தைப் பரப்பிவைத்தாற்போலத் தோன் 
றின ; கேகயம் - மயில்கள் , - தோகைகள் கிளர - ( தமது ) தோகை விரிந்து 
நிற்க , மடந்தைமார் என - மகளிர்போல , நாடகம் - கூத்துக்களை , வயின் 
தொறுஉம் -- அவ்வவ்விடங்களில் , நவின்ற - செய்தன ; தும்பி - வண்டுகள் , 
தொடர்ந்த பாணரின் - ( நாடகமகளிர் நடிக்கும்போது அந்நடனத்து ) ஏற்பப் 
பாடுகின்ற பாணரைப்போல , பாங்கு - பக்கங்களிலே , இசை முரன் றன - 
இனியசங்கீதப்பாடல்களைப் பாடின ; ( எ - று . ) 

கம்பளம்பரப்பிய இடத்தில் மங்கைமார் நர்த்தனஞ்செய்ய , அதற்கு ஏற்பப் 
பாணர் பாடுவதை அக்கானகத்து வருணித்துக்கூறினார் . பி - ம் : -1 புல்பாங்குறக், 
புற்பாங்குறக் . 2மஞ்ஞையத், மஞ்ஞையர் , கேகையர் . 3கிளரா . நடித்த . 
தொடர்ந்து . துளங்கிசை, தூங்கிசை . 

( எசச ) 
சசு.- அங்ஙனம் அவ்வனம் வெம்மைமாறியது குறித்த கவிக்கூற்று . 

கால மின்றியுங் கனிந்தன கனிநெடுங் கந்த 
மூல 1 மின்றியு 2 முகிழ்த்தன 3 நிலனுற முழுதுங் 
கோல மங்கைய சொத்தன 4 கொம்பர்க ளின்பச் 

சீல மன்றியுஞ் செய்தவம் வேறுமொன் றுளதோ. 
( இ - ள் . ) கனி - பழவர்க்கங்கள் , காலம் இன்றிஉம்- ( தமக்குஉரிய ) காலம் 
இல்லாமலிருக்கவும் , கனிந்தன -பக்குவப்பட்டுக் கிடைத்தன ; நெடு கந்தம் - 
பெரியகிழங்குவர்க்கங்களும் , மூலம் இன்றி உம்- ( தாம் தோன்றுவதற்கு உரிய ) 
வேர் இல்லாமலிருக்கையிலும் , முகிழ்த்தன - தோன்றின ;நிலன்உற முழுது உம் 
அந்நிலத்து ஓரிடமும் மிச்சமில்லாமல் முழுதும் , கொம்பர்கள் - பூஞ்செடிகள் , 
( தாம் நிரம்பப்பூத்து ), கோலம் மங்கையர் ஒத்தன- அலங்கரிக்கப்பெற்ற மங்கை 


காண்டம் 


எ.- வன்ம்புத்படலம் 


ருகன் 


மை எங் 


நீங்கலாற்ற 


மார்களையொத்திருந்தன ; இன்பம் சீலம் அன்றிஉம்- (யாவர்க்கும் ) இன்பத்தை 
விளைக்கக்கூடிய நற்குணத்தைத் தவிர்த்தும் , செய் தவம் - செய்தற்குஉரிய 
தவம் ,வேறுஉம் ஒன்று உளது --வேறேயும் ஒன்று இருக்கின்றதோ ? ( எ - று .) 

தவசியரின் மகிமையால் காலமின்றியுங் கனிதல் முதலியன நிகழ்தலுண்டு ; 
இராமலட்சுமணர் அங்ஙனம் தவசியராக இல்லாமலிருக்கையிலும் கொடுஞ் 
சுரம் . வெம்மைமாறி இன்பம் பயக்கும் உத்தியானவனம் போல் ஆயினரை 
நனே ? என்று தோன்றும் ஐயத்தை யொழித்தற்பொருட்டு , சீலத்தைக்காட்டி 
லும் செய்தவம் வேறுளதோ? என்றார் ; இந்த நான்காமடி , முதல்மூன்றடிகளைச் 
சமர்த்தித்து நின்றது 

தொடர்நிலைச்செய்யுட்குறியணியாம் . 
லள் ( ஙக ) என்று தொடங்கும் பாடல் முதல் இப்பாடல்வரையில் ஒவ்வொரு 
பாடலிலும் , இந்தச்செய்யுளின் ஈற்றடியைக்கூட்டி யுரைப்பாருமுளர் : அங்ஙனம் 
கூட்டிப் பொருள் காண்பது , காவியத்தின் போக்குக்கு ஏற்றதேயெனத் தோன்று 
கின்றது . பி - ம் : -1 அன்றியும் . 2 முளைத்தன . நெடுநிலம் . 4 கொம்புகளின்பச், 
கொம்பர்களிம்பர் , வளரிளங்கொம்பர் . 

( எசரு ) 
சரு.- இதுவும் அடுத்தசெய்யுளும் - பின்னும் அவ்வனத்தின் வருணனை .. 

எயினர் தங்கிட மிருடிக ளிருப்பிட 1 மேய்ந்த 
வயின்வ யின்றொறு மணிநிறக் கோபங்கண் மலர்ந்த 
பயின்ம ரந்தொறும் பரிந்தன 4 பேடையைப் பயிலுங் 

குயிலி ரங்கின குருந்தநின் றரும்பின முருந்தம் . 
( இ - ள் . ) எயினர் தங்கு இடம் - வேடர்கள் தங்குகின்ற எயினச்சேரியும் , 
( அந்தஎயினர் யாவரும் சாந்தகுணத்தை மேற்கொண்டதனால் ) , இருடிகள் 
இருப்பிடம் ஏய்ந்த - இருடியர் இருப்பிடம்போல ஆயின ; வயின் . வயின் 
தொறுஉம் - அவ்வவ்விடங்கள் தோறும் , மணி நிறம் - கோபங்கள் மாணிக்க 
நிறத்தையுடைய இந்திரகோபப்பூச்சிகள் , மலர்ந்த - பரவின ; பயில் மரம் 
தொறுஉம் - நெருங்கியுள்ள விருட்சங்கள் தோறும் , பரிந்தன 

பேடையை . 
( தம்மைப் பிரிதலால் ) வருந்துகின்ற பெண்பறவைகளை , பயிலும் குயில் - இன் 
னோசையோடு கூவுந்தன்மையுள்ள ஆண்குயில்கள் , இரங்கின- இரக்கங்கொண்டு 
கூடின ; குருந்தம் - குருந்தமாங்கள் , நின்று - பசுந்தன்மையைப்பெற்று , முருந் 
தம் - இளந்தளிர்கள் , அரும்பின - தோன் றப்பெற்றன ; ( எ - று .) 

சீலமன்றியும் செய்தவம் வேறு மொன்றுளதோ என்று கீழ்க்கவியிற் 
கூறியதற்குப் பின்னும் இங்கு உதாரணம் தருகின் றனரென்க. எயினர் - பாலை 
நிலமாக்கள் . இந்திரகோபம் - மழைக்காலத்திற் பரவுந் தன்மையுள்ளதொரு 
பூச்சி. பி - ம் : - 1 வேய்ந்த . கொம்பர்கள் . பரந்தன , பிரிந்தன . பெடையுக . 
அரங்கினம் . முருந்தினின்றரும்பினகுருந்தம் , முருகுநின் றரும்பின குருந்தம் . 
சசு. 1 பந்த ஞாட்புறு பாசறைப் பொருள்வயிற் பருவந் 

தந்த கேள்வரை யுயிருறத் தழுவினர் பிரிந்த 
கந்த வோதியர் 3சிந்தையிற் கொதிப்பதக் கழலோர் 
வந்த போதவர் மனமெனக் குளிர்ந்ததவ் வனமே . 


. 


ருகவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


. 


என்றால் 


4 


( இ - ள் . ) ஞாட்பு - போரிலே, பந்தம்உறு - கட்டுதல் பொருந்திய , பாச 
றைப்பொருள்வயின்-படைவீடாகிய பொருளின் பொருட்டாக , பருவம் தந்த 
( இன்னபருவத்து வருவேனென்று ) காலங்குறித்த , கேள்வரை -கணவரை, உயிர் 
உற தழுவினர் -உயிரையும் பொருந்துமாறு [ இறுக ) தழுவினவராய் , பிரிந்த - 
கந்தம் ஓதியர் - நறுமணம் வீசுங் கூந்தலையுடைய மடந்தைமாரின் , சிந்தையின் 
மனம்போல , கொதிப்பது - கொதிக்குந் தன்மைவாய்ந்த , அ வனம் - அந்தப் 
பாலைவனம் , அ கழலோர் வந்த போது - வீரக்கழலையணிந்த அந்தக்கணவர்வந்த 
சமயத்தில் , அவர் மனம் என குளிர்ந்தது - அந்த மடந்தைமார்மனம் குளிர்ச்சி 
யடைவதுபோல ( அவ்விராமலட்சுமணர் வந்தபோது ) குளிர்ச்சியடைந்தது . 
கணவர் மனைவியரைப்பிரிதல் , ஓதல் பகை 

பகை தூது - பொருள்செயல் 
காவல் பரத்தைமை என்பவற்றால் நிகழும் . இவற்றுள், பகைமேற்செல்லாகிய 
பிரிவே இங்கே , பாசறைப்பொருள் என்றதனாற் குறிக்கப்பட்டது . பாசறை 

- படைவீடு என்று பொருள் . பகைமேற்செல்வார் பாசறையில் தங் 
கிப் பொர்வேண்டியிருத்தலின் பகைமேற்சேறற்பிரிவை பாசறைப்பொருள் 
வயிற் பிரிந்த என்றார் . அங்ஙனம் பிரிபவர் போர்செய்தற்கு காலங்கழிந் 
ததும் மீண்டுவருவதாகத் தம்மனைவியரோடு காலங்குறித்துச் செல்லலாகு மாத 
லின் , பருவம் தந்த கேள்வர் என்றது . அங்ஙனம் தம் கணவர் பிரியும்போது 
பிராணாபாயமின்றிக் கணவன் மீண்டுவரவேணுமே என்றகருத்தினால் பத்தினி 
மாரின் மனம் மிகவுங் கொதிக்கு மாதலின் , அம்மனத்தை மிகக்கொதிக்கும் வனத் 
திற்கு உவமைகூறி , பின் அது இராமபிரான் வருகையாற் குளிர்ந்ததற்கு அங் 
ஙனம் பிரிந்த மகளிரின் மனம் அக்கணவரைக் கூடப் பெற்றாற் குளிர்ச்சி 
பெறுவதை உவமையாகக் காட்டினார் . இனி , பாசறை - பாசறைக்குச் செல்லும் 
பொருட்டாலேனும் , பொருள்வயின் - பொருள் செய்யும் பொருட்டாலேனும் , 
பிரிந்த , பருவந் தந்தகேள்வரை என்று உரைப்பாருமுளர் . பி - ம் : -பந்தருட் 
புரை . 2உயிரெனத். 3மனமெனக் கொதித்தது . குளிர்ந்தது வனமே . ( எசஎ ) 

சஎ.-- இராமன்முதலியோர் சித்திரகூடத்தைக் காணுதல் . 
வெளிறு நீங்கிய பாலையை மெல்லெனப் போனார் 
2 குளிறு வான்மதிக் குழவிதன் சூல்வயிற் றொளிப்பப் 
பிளிறு மேகத்தைப் பிடியெனப் பெரும்பனைத் தடக்கைக் 
களிறு நீட்டுமச் சித்திர கூடத்தைக் கண்டார் . 

( இ - ள் . ) வெளிறு நீங்கிய - அஸாரத்தன்மை நீங்கிய , பாலையை - அந்தப் 
பாலைவனத்தில் , மெல்லென போனார் - மெல்லச்சென்ற இராமன் முதலியோர் , 
குளிறும் வான் மதி குழவி ஒலிக்குந் தன்மையுள்ள ஆகாயத்திலுள்ள 
இளஞ்சந்திரன் , தன் சூல் வயிறு ஒளிப்ப - தனது கருக்கொண்ட வயிற்றினி 
டத்து மறைய , பிளிறும் - இடிக்கின்ற , மேகத்தை-, பிடி என - ( தன் ) பெண் 
யானையென்று மயங்கி, களிறு - ஆண்யானை, பெரும் பனை தட கை நீட்டும் - 
தனது பெரிய பனைமரம்போன்ற கையை நீட்டுதற்கு இடனான , அ சித்திர 
கூடத்தை - அந்தச்சித்திரகூடமலையை, ( இராமனாதியர் ), கண்டார்-; ( எ - று .) 


- 


மென்ற வ 
காண்டம் வு.- சித்திரகூடப்படலம் 

குக்கூ 
பிளிறுங் கருக்கொண்ட மேகத்தைத் தன் பிடியென்று மயங்கிக் களிறு 
கைந்நீட்டுஞ் சித்திரகூடமென்று மலைச்சிறப்புக் கூறியவாறு . மேகமண்டலம் 
வரையும் அம்மலை யோங்கியுள்ளதனால் , மேகத்தைப் பிடியென்று கருதிக் களிறு 
கைந்நீட்டுவதாயிற் றென்க. இந்த மயக்கவணியால் மலையின் ஒக்கம் தொனிக் 
கும் . போனார் - பெயர் . பெண்யானைக்குத் தந்தமிராமை , இயல்பு மதிக்குழவி 
ஒளியாதிருப்பின் மேகத்தைப் பிடியென மயங்காதென்பது பற்றி , மதிக்குழவி 
வயிற்றொளிப்ப என்றது . ஒளிருவான்மதிக்குழவிதன் சூல்வயிற்றுதிப்பப் 
பிளிறும் என்றபாடத்துக்கு - பிரகாசிக்கும் பிறைச்சந்திரன் கருக்கொண்ட 
தன் வயிற்றினின்று வெளிப்படும் போது முழங்குகின்ற என்று பொருள் சூல் 
வயிற்றுதிப்ப என்றது , கருமுகிலில் மறைந்த பிறைச்சந்திரன் வெளிப்படுவதை 
இங்கு , பிறைச் சந்திரன் தன்வயிற்றில் வெளிப்பட மேகம் இடிக்கின்றது - பிடி 
யானது கருக்கொண்ட தன்வயிற்றினின்று அக்கரு வெளிப்படும்போது 
வீரிடுவதை யொத்திருக்கு மென்ற உவமை தொனிக்கு மென்க . சித்ரகூட 
பொருள்படும் . பி - ம் : --பாலையின் . ஒளிறும் , நளிறு . 3உதைப்ப , 4 பணை . 

( எசா அ ) 
வனம்புகுப்படலம் முற்றிற்று . 


5 நீட்டுறு . 


அ- ஆவது சித்திரகூடப்படலம் . 
சித்திரகூடபருவதத்தில் இராமபிரான் வசித்ததைத் தெரிவிக்கும் படல 
மென்பது , பொருள். சித்திரகூடத்தைக் கண்ட இராமபிரான் , அம்மலையின் 
பல்வகை வளங்களையுஞ் சீதாபிராட்டிக்குக் காட்டிக்கொண்டே அம்ம 
லைச்சாரலிற் போக , அங்கிருந்த முனிவர் எதிர்கொண்டு அவர்களைத் தமது ஆச்சி 
ரமத்துக்கு இட்டுக்கொண்டுபோய் உபசரிக்க , அவர்களுடைய உபசாரத்தைப் 
பெற்றுக்கொண்டு , பிறகு மண் மூங்கில் முதலியவற்றால் இலக்குமணன் 
சாலை அமைக்க , அச்சாலையைக்கண்டு ஒருபுறம் வியப்புத்தோன்றினும் இராம 
பிரான் இலக்குமண்னுக்கு வருத்தங்கொடுக்கும்படியாயிற்றே! எனவருந்த , 
இளையபெருமாள் இராமபிரான் வருந்தியதுகண்டு நொந்துகூற , இராமபிரான் 
இலக்குமணனைச் சமாதானப்படுத்தி அந்தப்பர்ணசாலையிற்குடி புகுந்து அந்தச் 
சித்திரகூடமலையில் தானேஉறைந்தமை கூறப்படுகின்றது . 
-இராமபிரான் சீதாபிராட்டிக்குச் சித்திரகூடமலையின் பல்வகை 

இயற்கைவளங்களைக் காட்டத் தொடங்குதல் . 
1 நினையுந் தேவர்க்கு நமக்குமொத் தொரு நெறி நின்ற 
வனக னங்கண னாயிரம் பெயருடை யமலன் 
சனகன் மா மட மயிற்கந்தச் சந்தனஞ் செறிந்த 
கனக மால்வரை 4 யியல்பெலாந் தெரிவுறக் காட்டும் . 


–20 கம்பராமாயணம் 

அயோத்தியா 
( இ - ள்.) நினையும் - (நம்மாற் சிறப்புடையவரென்று ) மதிக்கப்படுகின்ற , 
தேவர்க்குஉம்- தேவர்களின் திறத்தும் , நமக்கு உம்- நம் திறத்தும் , ஒத்து - , ஒரு 
நெறி நின்ற ஒரேநிலையில் நிற்கின்ற , அனகன் - குற்றமற்றவலும் , அம் கணன் - 
அழகிய ( கருணையைப் பொழிகின்ற கண்களையுடையவனும் , ஆயிரம் பெயர் 
உடை அமலன் - ஆயிரந்திருப்பெயர்களைக்கொண்ட குற்றமற்றவனுமான திரு 
மாலின் திருவவதா ரமூர்த்தியாகிய இராமபிரான் , - சனகன் மா மட மயிற்கு . 
சன கனது புதல்வியாகிய சிறந்த மடப்பமுள்ள மயில்போன்ற சாயலையுடைய 
சீதாபிராட்டிக்கு, அந்த சந்தனம் செறிந்த கனகம் மால் வரை - சந்தனமரங்கள் 
நெருங்கிய பொன்னை ( த் தன்னிடத்தே கொண்ட ) பெரிய அந்தச்சித்திரகூட 
மலையினது , இயல்பு எலாம் - இயற்கைவளங்களையெல்லாம் , தெரிவுஉற- தெரியும் 
படி , காட்டும் - காட்டலானான் ; ( எ - று .) 

அனகன் மால்வரையியல்பெலாஞ் சானகிக்குக் காட்டுமென்க . நினையுந் 
தேவர்க்கும் நமக்கும் ஒத்து ஒருநெறிநின்ற அனகன் - மண்ணுலகத்தவராய் 
விசேஷமான அறிவைப்பெறாத நம்மால் எங்ஙனம் தன் தன்மையுணர்வதற்கு 
அரியவனோ, அங்ஙனமே அறிவு ஆற்றல்களில் மிக்கவரென்று நம்மால் மதிக்கப் 
படுகின்ற தேவராலும் அறிதற்கு அரியவனாயிருப்பவ னென்றபடி . இவ்வுலகத் 
தில் திருவவதரித்து உலகத்தார்போல இன்பமும் துன்ப மு முறுபவன் போன்று 
தோன்றினும் அப்பரமன் அவை யெவையும் இல்லாதவ னென்பார் அனகன் 
என்றும் , பிரகிருதிசம்பந்த மற்றவனென்பார் அமலன் என்றும் , கருணை 
யுடையவெனென்பார் , கண்ணிற்கழகு கண்ணோட்டம் " என்பவாதலால் அங் 
கணன் என்றும் கூறினார் . காட்டும் - செய்யுமென் முற்று ஆண்பாலுக்கு வந்தது . 
இயல்பு - இயற்கையழகுக்கு , இலக்கணை , பி - ம் : - நினைதல் . வழி . மாமக 
டனக்கு . 4 அழகு . 

( எசக) 
உ .-- இதுமுதல் முப்பத்தேழகவிகள் - இராமபிரான் சீதாபிராட்டிக்குச் 
சித்திரகூடமலையின் அழகைக்காட்டுவதைத் தெரிவிக்கும் . 

வாளும் வேலும் விட் டளாயின வனையகண் மயிலே 
தாளி 2 னேலமுந் தமாலமுஞ் சுடர் தரு சார 
4.னீள மாலைய துயில்வன நீருண்ட கமஞ்சூற் 

காள மேகமு நாகமுந் தெரிகில காணாய் . 
( இ - ள் .) வாள்உம் வேல்உம் விட்டு அளாயின அனைய கண் மயிலே -வாளை 
யும் வேலையும் சேர்த்து ஒன்றாகக் கலந்துவைத்தாற்போன்ற கண்களையுடைய 
மயில்போன்ற சாயலையுடையவளே ! தாளின் - ( தன் ) அடிப்பகுதியில், ஏலம்உம் 
தமாலம்உம் - ஏலக்கொடியும் பச்சிலைமாமும், சுடர் தரு - ஒளிவிடுகின்ற, சாரல் 
தாழ்வரையிலே , நீளம் மாலைய - நீட்டமான தன்மையையுடையவாய் , துயில் 
வன - உறங்குகின்றனவான, நீர் உண்ட கமஞ் சூல் காளமேகம்உம் - நீரையுட் 
கொண்ட நிறைந்த கருப்பத்தையுடைய காளமேகமும் , நாகம் உம் - யானையும் , 
தெரிகில் - வேற்றுமை யுணரமுடியாதவாறு இருப்பவற்றை, காணாய் - ; 


1 


காண்டம் 


வு .--சித்திரகூடப்படலம் 


ருஉக 


கூ . 


சு 


இம்மலைச்சாரலில் நீர்கொண்ட மேகமும் யானையும் வேறுபாடுதோன்று 
மற் படிந்திருப்பதை இராமபிரான் சீதாபிராட்டிக்குக் காட்டுகின்றன னென்க . 
இங்கு, கருமைநிறத்தின் ஒற்றுமையால் , யானைக்கும் . காளமேகத்துக்கும் 
வேற்றுமை தோன்றாமையைக்கூறியது - மறைவணியாம் . வாளும் வேலும் 
விட்டளாயின அனைய கண் - இல் பொருளுவமை . பி - ம் - அளாவின . எலமு 
மாலமும் . தழைதரு , தொடர்தரு , தழைதடஞ். 4 நீளமாமலை , நீளன்மாமலை . 
தெரிவில . 

( எடு ) 
குருதி வாளெனச் செவ்வரி பாந்தகட்குயிலே 
2 மருவி மால்வரை யும்பரிற் குதிக்கின்ற வருடை 

ருதி 4 போற்சுடர் மரகதக் கொழுஞ்சுடர் சுற்றப் 

பேருதி வானவன் பசும்பரி புரை வன பாராய் . 
( இ - ள் .) குருதி வாள் என செவ் வரி பரந்த கண் குயிலே - இரத்தக் 
கறைபடியப்பெற்ற வாட்படைபோன்று செவ்வரிபாந்த கண்களையுடைய குயில் 
போலினிய குரலையுடையவளே! மால் வரை உம்பரில் மருவி குதிக்கின்ற 
வருடை - பெரியமலைமீது பொருந்திக்கு திக்கின்ற மலையாடு , சுருதி போல் சுடர் 
மரகதம் கொழுஞ் சுடர் சுற்ற - வேதம்போல விளங்குகின்ற மாகதவரதனத் 
கதின் கொழுவிய ஒளி ( தம்மைச் ) சூழப்பெறுதலால் , பருதி வானவன் பசும் பரி 
புரைவன - சூரிய பகவானது பச்சைநிறக் குதிரையை யொப்பனவற்றை , 
பாராய்- ; ( எ - று .) 

மலைமீதுள்ள வரையாடுகள் மரகதவரத்தினத்தின் ஒளியாற் சூழப்பெற்றுத் 
தாம் சூரியனது பச்சைக்குதிரைகள் போலத் தோன்றுகின்றவற்றைக் காட்டு 
கின் றனன் இராம னென்க . வருடை மாகதவிரத் தினத்தின்நிறம் பதிந்து பச் 
சைக் குதிரை போன்றன என்ற இவ்வருணனையில் பிறிதின்குணம் பெறல்ணி 
காண்க . மரகதவண்னத்தவனான திருமாலை வேதங்கள் உணர்த்துவனவாத 
லால் உணர்த்துவதும் உணர்த்தப்படுவதுமாகிய ஒற்றுமைநயம்பற்றி , சுருதி 
போற் சுடர் மரகதக்கொழுஞ்சுடர் என்றார் . செவ்வரிபரந்த கண்களுக்கு , 
குருதிவாள் உவமை . பி - ம் : -சேயரி . 2 அருவி . பாய்கின்ற . 4 போற்றெளி , 
போலொளிர் , போற்றொடர். கொடுஞ். பேரிதி . நிகர்ப்பன . ( எடுக ) 

* வடங்கொள் பூண்முலை மட 1 மயி லேமதக் கதமா 
வடங்கு 2 பேழ்வயிற் றாவுரி யமைதொறுந் தொடக்கித் 
தடங்க டோறுநின் றாடுவ தண்டலை யயோத்தி 
நுடங்கு மாளிகைத் துகிற்கொடி 4 நிகர்ப்பன நோக்காய் . 
( இ - ள் .) வடம் பூண் கொள் முலை - ஆரமாகிய அணிகலனையணிந்த 
தனங்களையுடைய , மட மயிலே- ! மதம் கதம் மா - மதத்தையும் வெறியையு 
முடைய யானைகள் , அடங்கு- அடங்கப்பெற்ற , பேழ் வயிறு - பிளவுபட்ட ( பேரி 
டத்தைக்கொண்ட ) வயிற்றையுடைய , அரவு - மலைப்பாம்புகளின் , உரி - உட 

66 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


என்க . 


- 


லின்மேல்தோல் , அமை தொறுஉம்- ( இங்குள்ள ) மூங்கில்தோறும் , தொடக்கி - 
பிணித்து , தடங்கள் தோறுஉம் - மலைத்தாழ்வரை தோறும் , நின்று - இருந்து 
கொண்டு , ஆடுவ - ஆடுகின் றவை , - தண்தலை அயோத்தி - சோலைகளாற் 
சூழப்பெற்ற அயோத்திமாநகரிலே , மாளிகை நுடங்கும் - மாளிகைகள்தோறும் 
அசைகின்ற , துகில் கொடி - வெண்ணிறச்சீலைத்துவசங்களை , நிகர்ப்பன - ஒப் 
பவற்றை , நோக்காய் - ; (எ - று . ) 

யானைகளையும் விழுங்குமாறு அவ்வளவு பெரிய வயிற்றைக் கொண்ட 
மலைப்பாம்புகளென்பார் கதமாவடங்குபேழ்வயிற்றாவு என்றார் . அவ்வாறுள்ள 
பாம்புகள் - உடற்றோலையுரிக்க , உரித்த அந்தச்சட்டைகள் மலைச்சாரலிலே 
யிருக்கும் மூங்கில்களில் தொடக்குண்டு காற்றில் அசைந்து , அயோத்தியிலுள்ள 
அரசமாளிகைகளிற் கட்டப்பட்டுக் காற்றினால் அசையும் வெண்ணிறத்துகிற் 
கொடி போலும் என்று வருணித்தார் : தன்மைத்தற்குறிப்பேற்றவணி . பாம்பு 
கள் யானையையும் விழுங்கும் வல்லமையுடையனவென்பதை “ குஞ்சரங்கோளி 
ழைக்கும்பாம்பு " என்ற திருக்கோவையாராலு முணர்க . தண்டலை - 

பண்புத் , 
தொகையன்மொழியாய்ச் சோலையை யுணர்த்தும் : குளிர்ந்த இட முள்ளது 

வடங்கொள் பூண்முலையென்பதற்கு வடங்களையும் மற்றும் வேறு 
பூண்களையும் அணிந்த முலை யென்க , பி - ம் : -- மயின்மழைமழைம தமா , மயிலே 
மழைமதமா . பாழ் . 3 கறோறும் . 4 நிகர்வன . “ சலந்தலை ” ( சு ) என்றுதொ 
டங்குவது ச - ஆவது பாடலாகவும் , அதற்குப்பின் இந்தப்பாடலும் சிலபிரதி 
களிலுள்ளன . 

( எருஉ ) 
ரு . உவரி வாயன்றிப் பாற்கட லுதவிய வமுதே 

துவரி னீண்மணித் தடந்தொறு மிடந்தொறுந் துவன்றிக் 
கவரிப் போனிற வால்புடை பெயர்வன கடிதிற் 
3 பவள மால்வரை யருவியைப் 4 பொருவன பாராய் . 

( இ - ள் . ) உவரி வாய் அன்றி - உப்புக்கடலிலல்லாமல் , பாற்கடல் - திருப் 
பாற்கடல் , உதவிய - தந்த , அமுதே - அமுதைப்போன்றவளே ! துவரின் நீள் 
மணி தடம் தொறுஉம் - பவழமென்னுஞ் சிறந்த அரதனத்தினாலியன்ற தாழ் 
வரைதோறும் , இடம் தொறுஉம் - அங்கங்கே, துவன்றி - நெருங்கி , கவரி - கவரி 
மான்களின் ; பால் நிறம் வால் - ( தமது ) பால்போலும் வெண்ணிறத்தைக் 
கொண்ட வால்கள் , புடை பெயர்வன- அசைபவை , கடிதில் - விரைவாக , மால் 
பவளம் வரை அருவியை - பெரிய பவளமலையிலுள்ள நீரருவியை , பொருவன - 
ஒப்பனவற்றை , பாராய்- ; ( எ - று . ) 

பவளத்தாலியன்ற தடவரையில் தங்கிய கவரிமானின்வால் , பவளவரை 
யின் நீரருவியை யொக்கு மென்க . உவரிக்கடலினன்றிப் பாற்கடலில் அமுது 
தோன்றியமை பிரசித்தமாகஇருக்கவும் , இங்கு உவரிவாயன்றிப் பாற்கடலுதவி 
யவமுது என்று கூறியது - மறையணியின்பாற்படும் : இதனால் , அமுதத்தின் 


காண்டம் - 


வு . --சித்திர்கூடப்படலம் 


ரு உங் 


N 


சிறப்புப் பெறப்படும் : பாற்கடலுதவியவமுது - "அமுதில்வரும் பெண்ணமுது " 
என்றார் , பரகாலனும் . பி - ம் : - சுவரின் . வோனிறவால் , மானிறவால் , பேவரு 
மாமலை , பவளமாமலை , பவளமாமணி , பருவமாமணி . 4 பொருவிய , பொருவின , 
நிகர்வன . 

( எடுக ) 
சு . சலந்த லைக்கொண்ட சீயத்தாற் றனிமதக் கதமா 

வுலந்து வீழ்தலிற் சிந்தின வுதிரத்தின் மடவார் 
புலந்த காலையற் றுக்கன குங்குமப் பொதியிற் 

கலந்த முத்தென வேழமுத் திமைப்பன காணாய் . 
( இ - ள் .) சலம் தலைக்கொண்ட சீயத்தால் - கோபத்தை மிகுதியாகக் 
கொண்ட சிங்கத்தினாற்றாக்கப்பட்டு , தனி மதம் கதம் மா - ஒப்பற்றதான் மதத் 
தையும் கோபத்தையுங்கொண்ட விலங்காகிய யானை , உலந்து வீழ்தலின் - உயி 
ரற்றுக் கீழ்விழும்போது , உதிரத்தின் சிந்தின - இரத்தத்திற் சிந்தியனவான , 
வேழம் முத்து - அவ்யானையின் முத்துக்கள் , - மடவார் புலந்த காலை - மக 
ளிர் ( தம்கணவரோடு ) ஊடல் கொண்ட காலத்து , அற்று - அறுபட்டு , உக்கன 
கீழேசிந்தியனவாய் , குங்குமம் பொதியில் - குங்குமக் குழம்பிலே, கலந்த 
சேர்ந்த , முத்து என - முத்துக்கள் போல , இமைப்பன - விளங்குவனவற்றை, 
காணாய் - ; ( எ- று . ) 

சீயத்தாற்றாக்கப்பட்டு உயிரற்றுப்போன யானையின் முத்துக்கள் அந் 
தச்சீயம் தாக்கியபோது வெளிப்பட்ட இரத்தத்தில் வீழ்ந்து , தம்கணவரோடு 
ஊடிய மகளிரின்முத்துவடங்களின் முத்துக்கள் ஊடலற்றநிலையிலணிந்து 
கொள்ளுமாறு வைத்திருந்த குங்குமக்குழம்பில் வீழ்ந்தனவற்றை யொக்கு 
மென்க : தற்குறிப்பேற்றவுவமையணி . ஊடல் கொண்டு செல்லும் போது 
மகளிரைச் செல்லவொட்டாது தடுக்குமாறு கணவர் முத்துவடத்தைப் பற்று 
கையில் அவர் அதனைக்கருதாது சென்றமையால் அம்முத்து வடம் அறுந்ததென் 
றேனும் , ஊடலால் மகளிரே யறுத்து எறிந்தாரென்றேனுங்கொள்க. பி - ம் ! -- 
வீழையில் , வீழலில் , உதிர்த்தன மடவார் , உயிர்த்தினமடவார் . காலையிலிற் 
றன , காலையிற்றுக்கன . 

( எருசு ) 
எ . நீண்ட மால்வரை மதியுற நெடுமுடி நிவந்த 

தூண்டு மா மணிச் சுடர்சடைக் 2 கற்றையிற் றோன்ற 
மாண்ட வானிற 3 வருவியம் மழவிடைப் பாகன் 

4 காண்ட குஞ்சடைக் கங்கையை நிகர்ப்பன, காணாய் . 
( இ - ள் .) மதிஉற - சந்திரன் வந்து பொருந்துமாறு , நிவந்த - ஓங்கியதும் , 
தூண்டும் மா மணி சுடர் - தூண்டியுண்டாக்கப்பட்டதுபோல மிக்குத்தோன்று 
கின்ற சிறந்த பதுமராகக்கற்களின் ஒளியைக் கொண்டதுமான , நீண்ட மால் 
வரை - ஒங்கிய பெரிய இம்மலையினது , நெடு முடி - நீண்ட சிகாம் , சடைக் 


ருஉச் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


யை 


- 


கற்றையில் தோன்றி : சடைத்தொகுதிபோல்தோன்ற , - மாண்ட வால் நிறம் 
- அருவி - மாட்சிமைப்பட்ட வெண்ணிறத்தைக்கொண்ட இம்மலையருவி , அ 
மழ விடை பாகன் - அந்த இளமையுள்ள இடபத்தையேறிநடத்துபவனாகிய 
சிவபெருமானது , காண் தகும் சடை கங்கையை - காணத்தகுந்த ( அழகிய சடை 
முடியிலுள்ள கங்காநதியை , நிகர்ப்பன - ஒத்திருப்பனவற்றை , காணாய் 
மணிச்சுடரைக்கொண்ட வரைமுடி 

சிவபெருமான துசடைக்கற்றை 
யையும் , அவ்வரைமுடியில் தங்குஞ்சந்திரன் - அப்பிரானது முடிமீதுள்ள பிறைச் 
சந்திரனையும் , அங்குஉள்ளவானிறத்தைக்கொண்ட மலையருவி - கங்கையையும் 
ஒக்குமென வருணித்தார் ; தற்குறிப்பேற்றவணி . பி - ம் :-சுடாதன் , சுடர்க் 
- கனற் . கற்றைய சோரும் , கற்றையிற்சொருக , கற்றையிற்சொருகி . 3 அருவிய. 
4 காண்டரும் . 

( எருரு ) 
வு . தொட்ட மாசுணஞ் சுடரொளி மணியொடுந் தூவி 

விட்ட சென்றன விடாமத மழையன வேழம் 
வட்ட வேங்கையின் மலரொடுந் ததைந்தன வயங்கும் 

பேட்ட நெற்றியிற் சுற்றிய போல்வன பாராய் . 
( இ - ள் .) தொட்ட மாசுணம் - ( யானையைப் ) பற்றிய பாம்புகள் , தூவி 
விட்ட சுடர் ஒளி மணியொடுஉம் சென்றன - தூவிவிட்ட ஒளிர்கின்ற சோதி 
யைக்கொண்ட மாணிக்கத்துடனே சென்றன ; ( அப்போது ), வட்டம் வேங் 
கையின் மலரொடுஉம் ததைந்தன - சிலாவட்டத்திலே வேங்கைப்பூவோடும் 
( அம்மணிகள்) நெருங்கியனவாய் , விடா மதம் மழையன வேழம் - விடாத 
மதநீர் மழையைக் கொண்டனவான அவ்யானை களின் , நெற்றியில் , - வயங் 
கும் பட்டம் சுற்றியபோல்வன - விளங்குகின்ற முகப்பட்டங்கள் சுற்றியன 
வொத்திருப்பவற்றை , பாராய்- ; ( எ - று .) 

யானையை விழுங்குமாறு பற்றிய மலைப்பாம்புகள் அவ்யானை மதமழை . 
யைச்சொரிவதனாலும் தமதுமாணிக்கவொளி ஆங்கு ஒளிர்வதாலும் இது மழை 
யோ ? என்று அஞ்சி அவ்வச்சத்தால் தமதுமணிகளையுஞ்சிந்திவிட்டுச் சென்றன 

அங்குச் சிலாவட்டத்திற் கிடக்கும் வேங்கைமலருடனே அந்த 
மாசுணத்துமணிகளும் மதநீரோடுகூடிய யானைகளின் நெற்றியிலொட்டிக் 
கொண்டு பொற்றகட்டில் மணிகள் பதித்த நெற்றிப்பட்டம் போல விளங்கு 
மென்பதாம் : தன்மைத்தற்குறிப்பேற்றவணி : வேங்கைமலர் பொன்னிறமாக 
விருக்கும் . வானத்தின் இடிக்கு அரவு அஞ்சும் மலரொடும் , உம்மை மணியைத் 
தழுவிற்று . பி - ம் : -வார்சுனைச் . 2 எழில் , என , பேட்டஞ்சுற்றிய நெற்றிய 
போல்வன , பட்டஞ்சுற்றிய படியன பொலிவன , பட்டஞ்சுற்றியவனையவே 
போல்வன . சிலபிரதிகளில் “ விடங்கணோக்கி ” ( நஅ ) “ நெய்கொணீருண்டு " 
( ஙஎ ) என்றபாடல்கள் முறையே அ , கூ - செய்யுளாக அமைய , அதன்பின் இச் 
செய்யுள் காணப்படுகின்றது . 

( எருசு ) 


- 


வாக , 


காண்டம் 


அ .-- சித்திரகூடப்படலம் 


ருஉரு 


. 


க . * இழைந்த 1 நூலிணை மணிக்குடஞ் 2 சுமக்கின்ற தென்னக் 

குழைந்த நுண்ணிடைக் குவியிள வனமுலைக் கொம்பே 
தழைந்த சந்தனச் சோலை தன் செலவினைத் தடுப்ப 
நுழைந்து போகின்ற தொக்கின்ற மதியினை நோக்காய் . 

( இ - ள் . ) இழைந்த நூல் - ஓரிழையாயிருக்கின்ற நூலானது , இணை மணி . 
குடம் சுமக்கின்றது என்ன - இரண்டு அரதன கும்பங்களைச் சுமக்கின்றதென்று 
கொல்லுமாறு , குழைந்த நுண் இடை - தளருமியல்புள்ள மெல்லிய இடையிலே , 
குவி இள வன( ப்பு ) முலை - குவிந்துள்ள இளமையான அழகிய தனங்களைக் 
கொண்டுள்ள , கொம்பே- பூங்கொம்பு போன்றவளே ! தழைந்த சந்தனம் சோலை - 
தழைந்துள்ள சந்தனச்சோலையானது , தன் செலவினை தடுப்ப - தான் வான 
வீதியிற்செல்வதைத் தடுப்பதுபோன்றிருக்க , நுழைந்து போகின்றது ஒக்கின்ற 
அச்சோலைக்குள்ளே புகுந்து போவது போலத் தோன்றுகின்ற , மதியினை - சந் 
திரனை , நோக்காய்- ; ( எ - று .) 

சந்திரமண்டலத்தளவும் ஓங்கிய மலையின்மீது உயர்ந்து தழைந்துள்ள சந் 
தனச்சோலை யிருப்பதனால் , வானவீதியிற்செல்லுஞ் சந்திரன் தன்வழியான 
அச்சந்தனச்சோலையினுள்ளாகச் செல்வது , தன் வழியைத் தகைவதனால் சந் 
" தனச்சோலையுட் சந்திரன் புகுந்து செல்வதுபோலு மெனக் குறித்தார் : 
தன்மைத்தற்குறிப்பேற்றவணி . இதனால் , அம்மலையின் ஒக்கம் பெறப்படும் . 
பி - ம் : -- நூலினை , நூலிழை . 2சுமக்கின்ற. 

( எருஎ ) 
க 0 . உருகு காதலிற் றழைகொண்டு மழலைவண் டோச்சி 

முருகு நாறுசெந் தேனினை முழைநின்றும் வாங்கிப் 
பெருகு சூலிளம் பிடிக்கொரு பிறைமருப் பியானை 
பருக வாயினிற் கையினின் றளிப்பது பாராய் . 

( இ - ள் .) உருகு காதலின் - மனமுருகுந்தன்மைக்குக் காரணமான 
போடு , தழைகொண்டு - மரத்தழையை யெடுத்து , மழலை வண்டு ஒச்சி - 
இன்குரலைக்கொண்ட வண்டுகள் மொய்ப்பதை யோட்டி , முருகு நாறு செம் 
தேனினை - நறுமணம் வீசுகின்ற செந்நிறமுள்ள தேனை , முழை நின்றுஉம் 
வாங்கி - கல்முழைஞ்சுகளிலிருந்து எடுத்து , பெருகு சூல் இள பிடிக்கு - 
முதிர்ந்த கருவைக்கொண்ட இளைய ( தன் ) பெண்யானைக்கு , பருக - குடிக்கு 
மாறு , வாயினில் - வாயிலே , ஒரு பிறை மருப்பு யானை - பிறைச்சந்திரன் 
போன்ற தந்தங்களையுடைய ஒப்பற்ற ஆண்யானை , கையினின்று . ( தனது ) கையி 
லிருந்து , அளிப்பது - கொடுப்பதை , பாராய் - ; ( எ - று .) 

ஆண்யானை தன் பெண்யானையின் மீதுள்ள அன்பினால் கல்முழையி 
லுள்ள தேன்கூட்டிலிருந்து அதில் மொய்க்கும்வண்டை யோட்டித் தேனைத் 
தன்கையாலெடுத்து அந்தப்பெண்யானையின் வாயிலே பருகுமாறு கொடுப்ப 
தைக் காட்டுகின் றனன் இராமபிரானென்க . பிறை மருப்புக்குஉவமை . பிடிக்கு 


ருஉக் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


என வந்ததனால் , யானை - அப்பிடியின் ஆண்யானையாயிற்று . பி -ம் : - நின்று 
2 அளிப்பன . சில பிரதிகளில், வீறு பஞ்சினில் ( கரு ) " அறைகழல் (உஉ ) 
அடுத்த " (உ ங ) சீலமின்னது (கச ) என்பவை இப்பாடலின் பின் உள்ளன . 
கக . அளிக்கு நாயகன் மாயைபுக் கடங்கின னெனினுங் 

களிப்பி லிந்தியத் தி 1 யோகியைக் காக்கில னதுபோ 
லொளித்து 3 நின்றுள ராயினு முருத்தெரிக் கின்ற 

பளிக்க றைச்சில பரிமுக மாக்களைப் பாராய் , 
( இ -ள் .) அளிக்கும் நாயகன் - காக்குங்கடவுளாகிய திருமால் , மாயை 
புக்கு அடங்கினன் எனின் உம் - மாயையினால் (தன்நிலைபிறர்க்குத்தெரிய 
வொண்ணாதபடி ) மறைந்து நின்றா னென்றாலும் , களிப்பு இல் இந்தியத்து - 
(புலன்வழியே செலுத்திக்) களித்தலில்லாத இந்திரியங்களையுடைய , யோகியை 
யோகசித்தியுள்ளவர்க்கு , கரக்கிலன் - ( தான் ) ஒளித்து நிற்கமாட்டான் ; அது 
போல்- , ஒளித்து நின்று உளர் ஆயின் உம் - ஒளித்து இருந்தார்களானாலும் , 
உரு தெரிக்கின்ற பளிங்கு அறை - தன்னுள்ளே ஒளிந்திருப்பவரின் உருவத் 

தை வெளிக்காட்டுகின்ற பளிங்கறையிலே ( தோன்றுகின்ற), சில பரிமுகம் 
* மாக்களை - குதிரை முகமுள்ளசில தெய்வமாக்களை , பாராய்-; ( எ - று . ) 

திருமால் மாயையால் அறிதற்குாண்ணாதவாறு இருப்பினும் , யோகியரால் 
உணரப்படுதல்போல , பரிமுகமாக்கள் காக்கினும் பளிக்கறையில் தோன்று 
கின் மனரென்க, கரக்கினும் தோன்றுவதில் , உவமை வந்தது . பளிக்கறையென் 
பதற்கு - பளிக்குப்பாறையெனப் பொருள்கொள்ளலுமாம் : இவ்வுரையில் , 
யோகியருள்ளத்திலே தோன்றுவதுபோல , பரிமுகமாக்கள் பளிக்குப்பாறையில் 
தோன்றுவ சென்று கருத்துக்காண்க , பி - ம் : -- 1 யோகியர்க் . 2 காக்கிலாதது . 
3 நின்றுள . 4 தெரிகின்ற . - 5 பரிபுரமகளிரை. இப்படலத்தின் கக , கஉ , கங , 
கச - பாடல்கள் சிலபிரதிகளி லில்லை . 

( எரு க ) 
கஉ . ஆடு கின்றமா மயிலினு மழகிய குயிலே 

1 கூடு கின் றிலர் கொடிச்சியர் தம்மனங் கொதிப்ப 
வூடு கின்றனர் கொழுநரை 2 யுருகினர் நோக்கப் 

பாடு கின்றன கின்னா மிதுனங்கள் பாராய் . 
( இ - ள் . ) ஆடுகின்ற -- , மர் மயிலின் உம் - சிறந்தமயிலைக்காட்டிலும் , அழ 
கிய - ( சாயலால் ) அழகாகத்தோன்றுகின்ற, குயிலே - குயில்போலும் இனிய 
குரலையுடையவளே ! கொடிச்சியர் குறிஞ்சிமகளிர் , தம் மனம் கொதிப்ப 
ஊடுகின்றனர்- தமது மனத்தில் அன்பினாற் புவவிதோன்ற ஊடல் கொண்டவ 
ராய் , கூடுகின்றிலர் - ( கணவனைக் ) கூடா திருப்பவர் , உருகினர் கொழுநரை 
நோக்க - ( காமவேதனையால் ) மனமுருகியவராய் ( த் தம் ) கணவரைத் தாமே 
நாடுமாறு , பாடுகின்றன - பாடுகின் றனவான, கின்னரம் மிதுனங்கள் - கின்னா 
மிதுனங்களை , பாராய் - ; ( எ - 

( எ - று.) 


காண்டம் 


வு .---சித்திரகூடப்படலம் 


உஎ 


பன - 


கின்னரமிதுனங்கள்பாடுகையில் அப்பாடலினொலி காமோத்தீபகமாகி ஊட 
லினாற்கூடாமற் பிரிந்த கொடிச்சியரைத் தாமே கணவரைநாடுமாறு செய்கின்ற 
தென்க . கின்னாமிதுனம் - மானுடமுகமும் குதிரையுடலும்படைத்து ஆணும் 
பெண்ணுமாகியிருந்து கின்னரமென்னும் இசைக்கருவியைக்கொண்டு பாடுந்தன் 
மையுள்ள, தேவசாதிவிசேடம். பி - ம் : - கூடுகின்றிலாக் . உருகியேநோக்கி . 
கங . வில்லி வாங்கிய சிலையெனப் பொலிநுதல் விளக்கே 

வல்லி தாங்கமை 2 தாக்கலின் வழிந்திழி பிரசங் 
கொல்லி வாங்கிய குன்றவர் கொடிநெடுங் கவலை 

கல்லி வாங்கிய குழிகளை நிறைப்பன . காணாய். , 
( இ - ள் .) வில்லி வாங்கிய சிலை என பொலி நுதல் விளக்கே - வில்வீரன் , 
வளைத்த வில்போல ( வளைந்து ) விளங்குகின்ற நெற்றியையுடைய குலவிளக்கே ! 
வல்லி தாங்கு அமை "தாக்கலின் - கொடியைத் தாங்கிய மூங்கில் தாக்குவதனால் , 
( தேன்கூடுஉடைந்து அந்தக் கூட்டினின்று ) , வழிந்து இழி பிரசம் - பெருகிக் 
கீழேவிழுகின்ற தேன் , கொல்லி வாங்கிய குன்றவர் - அரிவாளைக் கைக்கொண்ட 
வேடர் , நெடு கொடி கவலை- நீண்ட கொடிகளைக்கொண்ட கவலைக்கிழங்கை , 
கல்லி வாங்கிய - தோண்டி யெடுத்ததனாலுண்டாகிய , குழிகளை - , நிறைப் 

நிறைப்பனவற்றை , காணாய்- ; ( எ - று .) 

வில்லி ஒருசா தியானுமாம் . கல்லின் மீது கட்டிய தேனிறாலை மூங்கில் 
தாக்குவதனால் அதனினின்று தேன் பெருகிக் கவலைக்கிழங்கு தோண்டிய குழி 
யை நிரப்பு மென்க . பி - ம் : - தாங்கழை , வாங்கமை . 2தாக்கலில். 3 வந்திழி . 
குன்றுவர் . சுழிகளை நிகர்ப்பன . 

( எசுக ) 
கசு . ஒருவில் பெண்மையென் றுரைக்கின்ற வுடலினுக் குயிரே 

மருவு காதலி னினிதுட னாடிய மந்தி 
யருவி நீர்கொடு வீசத்தா னப்புறத் தேறிக் 
கருவி மாமழை 3 யுதிர்ப்பதோர் கடுவனைக் காணாய் . 
( இ - ள் . ) ஒருவு இல் பெண்மை என்று உரைக்கின்ற உடலினுக்கு உயிரே 
நீங்குதலில்லாத பெண்மையென்று சொல்லப்படும் ஒருடலுக்கு உயிர்போல் 
முக்கியமானவளே! மருவு காதலின் - பொருந்திய அன்போடு , இனிது - மன 
மகிழ்ச்சியோடு , உடன் - ( ஆண்குரங்காகிய ) தன்னோடு , ஆடிய - நீராடிய , 
மந்தி - பெண்குரங்கானது , அருவி நீர் கொடு வீச - அருவிநீரைக்கொண்டு 
( தன்மீது ) தூவ , தான் - , அ புறத்து ஏறி - மலையின் மற்றொருபக்கத்திலே 
யேறிப்போய் , கருவி மா மழை - ( உலகம் நடப்பதற்குக் ) கருவியாகிய சிறந்த 
மேகத்தை , உதிர்ப்பது - (மழைத்துளிசிதறுமாறு ) குலுக்குகின்றதாகிய, ஓர் 
கடுவனை - ஆண் குரங்கு ஒன்றை , காணாய் - ; ( எ - று . ) 

தன்னொடு புனலாட்டயர்ந்த பெண்குரங்கு அருவி நீரைக்கொண்டு 
அதற்குமாறாக ஆண்குரங்கு மலையின் அப்புறத்துள்ள மேகத்தினின்று நீரையுதிர் 
க்கு மென்க . தொடர்புயர்வுநவிற்சியணி தோன்றக் கூறியவாறு . பெண்மை 


வீச , 


ரு.உவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


/ 


யென்றஉரை முற்றிலுங்காணத்தக்கது சீதையினிடத்தில் தானென்பது , பெண் 
மையென்றுரைக்கின்ற வுடலினுக் குயிரே என்பதன் கருத்து . பி - ம் : -1 பெண் 
மையையுரைக்கின்ற . 2 கொண்டு . 3 உகுப்பது . சிலபிரதிகளில் “ அறைகழல் ” 
(உஉ ) என்ற செய்யுளுக்குப்பின் இந்தச்செய்யுள் காணப்படுகின்றது . ( எசு உ ) 
கரு . வீறு பஞ்சின்றி யமுதநெய் 2 மாட்டிய விளக்கே 

சீறு வெங்கதிர் செறிந்தன பேர்கல திரியா 
4 மாறின் மண்டில 6 நிரம்பிய மாணிக்க மணிக்கம் 

பாறை மற்றொரு பரிதியிற் பொலிவன பாராய் . 
( இ - ள் . ) வீறு பஞ்சு இன்றி அமுதம் நெய் மாட்டிய விளக்கே - சிறந்த 
பஞ்சுத் திரியில்லாமல் அமுதமயமான நெய்யைக்கொண்டு எரியச் செய்த விளக் 
குப்போல்பவளே! சீறு வெம் கதிர் செறிந்தன - (இருளைச் )சீறியொழிக்கின்ற 
வெயில்போன்ற ஒளி நெருங்கியனவும் , பேர்கல திரியா இடம்விட்டுப் 
பெயர்ந்து திரியாதனவும் , மாறுஇல் மண்டிலம் நிரம்பிய - மாறுபடுதல் ( கோ 
ணுதல் ) இல்லாதமண்டலத்தன்மைநிரம்பப்பெற்றனவுமாகிய , மாணிக்கம் மணி 
கல் பாறை - மாணிக்கமணியாலியன்ற கற்பாறைகள் , மற்று ஒரு பரிதியில் 
பொலிவன - வெவ்வேறு சூரியன்போல் விளங்குவனவற்றை , பாராய் - ; ( எ - று . ) 

அமுதத்தாலியன்றாற்போன்று கண்ணுக்கு அழகிய திருமேனி படை 
லிளங்குதலால் , சீதையை வீறுபஞ்சின்றி யமுதநெய்மாட்டிய விளக்கே என் 
கிறான். இருளையோட்டுதல் வெயில்போன்றொளிவீசுதல் மண்டிலமாயிருத் 
தல் என்ற தன்மைகளில் ஒத்திருந் தனவானாலும் , சூரியனோடு ஒப்பிட்டுப் பார்க் 
குமிடத்து மாணிக்கக்கற்பாறைகள் பேர்ந்து திரியாமையாகிய வேறுபாடுடை 

வென்றது - வேற்றுமையணியாம் . பி - ம் : -1 பஞ்சினில் . 2 ஆட்டிய . 
3 திரிய , திரிவ . 4 மாறி . மண்டலம் . நிரப்பிய , பரிதியைநிகர்ப்பன . ( எசுங ) 

சீல மின்னதென் றருந்ததிக் கருளிய திருவே 
நீல வண்டினம் படிந்தெழ 2 வளைந்துட னிமிர்வ 
4 சோலை வேங்கையின் கொம்பர்கள் பொன்மலர் தூவிக் 

கோலி னிற்றொழு தெழுவன நிகர்ப்பன காணாய் . 
( இ - ள் . ) சீலம் இன்னது என்று அருந்ததிக்கு அருளிய திருவே 
( உன் நடத்தையால் ) நல்லொழுக்கம் இன்னதென்று அருந்ததீதேவிக்கும் காட் 
டியருளிய இலக்குமிபோன்ற கட்டழகியே ! நீலம் வண்டு இனம் படிந்து எழ 
கருநிறமுள்ளவண்டுகள் மொய்த்து மேலேசெல்வதனால் , வளைந்து உடன் 
நிமிர்வ - வளைவுபெற்று உடனே மேலோங்குவனவாகிய , சோலை வேங்கையின் 
கொம்பர்கள் - ( இம்மலைச் ) சோலையிலுள்ள வேங்கைமரத்தின் சிறுகிளைகள் , 
பொன் மலர் தூவி - சுவர்ணபுஷ்பங்களை யிறைத்து , காலினில் தொழுது - 
பாதங்களிலேவணங்கி , எழுவன. எழுந்திருப்பவைகளை , நிகர்ப்பன - ஒத் 
திருப்பனவற்றை, காணாய் - ( எ - று .) 


யன 


1 


காண்டம் 


வு . - சித்திரகூடப்படலம் 


இப்போது வேங்கைக்கொம்புகளிற் கருவண்டுகள் மொய்க்குந்தோறும் , 
அந்தப்பாரத்தைத் தாங்கமாட்டாது தமதுமலீரைச் சிதறியவண்ணம் அக்கிளை 
கள் விரைந்து தாழ்ந்தமையால் அவற்றினின்று அவ்வண்டுகள் மேலெழுந் 
தனவாக அக்கிளைகளும் மேலெழுந்து செல்பவை -உன்னைக்கண்டு மலர்களைத் 
தூவித் தாளில் வீழ்ந்து எழுந்திருப்பவரை யொத்திருக்கு மெனச் சீதைக்கு 
இராமபிரான் காட்டுகின்றன னென்க . வேங்கையின்மலர் பொன்போன்ற நிற 
முடையதாக இருக்குமாதலால் , பொன்மலர் சிதறி என்றார் : பொன்மலர் 
என்ற தொடர் - பொன்னாலியன்றமலரெனவும் ஒருபொருள் தோன்றநின்றது . 
படிதலால் வளைந்து எழுதலால் நிமிர்ந்தன என்று முறையே சென்று இயைந்து 
பொருளைத்தந்ததனால் , படிந்தெழவளைந்துடனிமிர்வ என்ற தொடர் - முறை 
நிரனிறைப்பொருள்கோளாம் . பி - ம் : -1 உதவிய . 2 வளைந்தன . 3 நிமிர்ந்த , 
நிமிர்த்த . 4 கோல . கொம்புகள் . கோலின் வீழ்ந்தன. நிகர்வன , நிகர்ப்பது . ( எசுச ) 


கஎ . விற்கொள் வாணுதல் விளங்கிழை யிளந்தளிர்க் கொழுந்தே 

வெற்கொண் மால்வரை யும்பரி னிரும்புனங் காக்குங் 
கொற்கொள் வேற்கணார் குரீஇயினத் 2 தெறிகுரு விந்தக் 
கற்கள் வானிடை மீனென 4 வீழ்வன காணாய் . 


( இ - ள் .) வில் கொள் வாள் நுதல் - வில்லைக் கொண்டாற்போன்றுள்ள 
[ புருவத்தைக்கொண்ட ) ஒளிபொருந்திய நெற்றியையும் , விளங்கு , இழை - 
விளங்குகின்ற ஆபரணங்களையுமுடைய , இள தளிர் கொழுந்தே - இளமை 
யுள்ள தளிர்க்கொழுந்து போன்றவளே ! எல் கொள் மால் வரை உம்பரின் 
சூரியன் தவழப்பெற்ற ஓங்கிய மலையின் மேலே , இரு புனம் காக்கும் - பரவிய 
தினைக்கொல்லையைப் பாதுகாக்கின்ற , கொல் கொள் வேல் கணார் - கொல்ல 
னாலராவிச்செய்யப்பட்ட வேற்படைபோன்ற கண்களையுடைய மாதரார் , குரீஇ 
இனத்து எறி . குருவியினத்தின்மேல் வீசியெறிகின்ற , குருவிந்தம்கற்கள் - குரு 
விந்தமணிகள் , வானிடை - ஆகாயத்தில் , மீன் என நட்சத்திரங்கள் போல , 
வீழ்வன - விழுவனவற்றை , காணாய் -; ( எ - று . ) 


- 


குருவிந்தம் - ஒருவகைமாணிக்கம் : இதனை பதுமமுநீலமும் விந்தமும் 
படிதமும் என்ற சிலப்பதிகார அடியினாலும் , 

‘ விந்தம் 

குருவிந்தம் : 
இரத்தவிந்து என்பதுமது; ...திலகமுலோத்திரஞ்செம்பருத்திப்பூக் , கவிர்மலர் 
குன் றிமுயலுதிரம்மே , சிந்து ரங்குக்கிற்கண்ணெனவெட்டு , மெண்ணியகுரு 
விந்தமெண்ணியநிறமே என்ற உரைப்பகுதியாலும் உணர்க . இனி , குரு 
விந்தம் - காவிக்கல் என்று கொண்டாரு முளர் : அதிற் சிறப்பின்மையறிக . கொல் 
கொள் - கொல்லனது தொழிலைக்கொண்ட என்க . எல் - சூரியனுக்கு ஆகு 
பெயர் . பி - ம் :-உம்பர்நின்று , 2 எறிதாக்குவிந்த , எறிதாக்குறித்த, 3 மின் 
னென . 4 விழுவன , விழைவன . 

( எசுரு ) 
67 


ருங O 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கவு . 1 வரிகொ 2 ளொண் சிலை வயவர்தங் கணிச்சியின் 3 மறிந்த 

பரிய காரகில் சுடநிமிர் 5 பசும்புகைப் படல 
மரிய வேதிய ராகுதிப் புகையொடு மளவிக் 

கரிய மால்வரைக் கொழுந்தெனப் படர்வன காணாய் . 
( இ - ள் . ) வரி கொள் ஒண் சிலை வயவர் தம் - கட்டமைந்த ஒள்ளிய 
( வலிய ) வில்லை யேந்திய வேட்டுவவீரருடைய , கணிச்சியின் - கோடாலிப் 
படையால் , மறிந்த - வெட்டப்பட்டு வீழ்ந்த, பரிய கார் அகில் 

பருத்த 
கருநிறமுள்ள அகிற்கட்டையை , சுட - எறிப்பதனால் , நிமிர் - (வானத்து ). 
ஓங்கிய , பசு புகைப் படலம் தூ மிரவர்ணத்தையுடைய புகைத்தொகுதி 
யானது , - அரிய வேதியர் ஆகுதி புகையொடுஉம் - அரியரான ( மிக்கமகிமை 
யுள்ள ) வேதம்வல்ல அந்தணர்கள் அக்கினியிற்செய்த ஓமத்திலேதோன்றிய 
புகையுடனே , அளவி - ஒன்றுசேர்ந்து , - கரிய மால் வரை கொழுந்து என 
கருநிறமுள்ள பெரியமலையின் சிகாம்போல , படர்வன - பாந் திருப்பனவற்றை , 
காணாய்- ; ( எ - று .) 

வேள்வித்தீயிலிடும் பொருள் . மறத்துறையோரது புகையும் 
அறத்துறையோரது புகையும் மயங்கு மென்றார் . பி - ம் : -வரிக்கொள் . 
2 நோன் . மடிந்த , மடித்த் . 4 அகிற்சுடர் . 5 பைங்கதிர் , பசுங்கதிர் , பசுஞ்சுட 
6 தீப்புகை . 7 அளாவி , மருவி . சிலபிரதிகளில் இப்பாடலுக்குப்பின் “ இலவு 
( உரு ) என்றபாடலும் , “ நினைந்த ( உச ) “ என்ற பாடலும் உள்ளன . (எசுசு ) 
கக . நான நாண்மலர் நறையகி பலாவிதே னாறுஞ் 

சோனை வார்குழற் சுமைபொறா திறுகிடைத் தோகாய் 
3 வான யாற்றுமீன் மலர்ந்தன வெனப்புனல் வறந்த 
கான யாறுகள் 4 கணமணி யிமைப்பன காணாய் . 


( இ - ள் .) நானம் - நானப்புகையாலும் , நாள் மலர் - ( சூடிய ) நாண்மலரா 
லும் , நறை அகில் நறைக்கொடி அகிற்கட்டை என்பவற்றின் ஆவி 
புகையினாலும் , தேன் நாறும் - இனிய மணம் வீசுகின்ற , சோனை வார் குழல் - 
விடாமழைபொழியும் மேகம்போற் கறுத்த கூந்தலின், சுமை - பாரத்தை , 
பொறாது - தாங்கமாட்டாமல் , இறுகு - முறிவது போன்றுள்ள ( மிக நுண்ணிய ) , 
இடை - இடுப்பையுடைய , தோகாய் - மயில்போலுஞ் சாயலையுடையவளே ! 
வானம் யாறு - ஆகாயமாகிய யாற்றிலே, மீன் - நட்சத்திரங்களாகிய மீன்கள் , 
மலர்ந்தன என - தோன்றின என்று , புனல் வறந்த கானம் யாறுகள் 
( தம்மிடத்து மீன் தங்கமுடியா தபடி ) நீர்வற்றிய காட்டாறுகளும் , கணம் 
மணி - தொகுதியாகிய இரத்தினங்களை , இமைப்பன - ( தம்மிடத்துப் ) பிர 
காசிக்கச் செய்பவற்றை, காணாய்- ; ( எ - று . ) 

நீர்வறந்த கான்யாற்றில் தோன்றும் மணிகள் , வானயாற்றுமீன் இமைப் 
பதுகண்டு தாம் அவ்வானயாற்றோடு இகலிக் கணமணி யிமைப்பன போலு 


- 


காண்டம் 


வு .-- சித்திரகூடப்படலம் 


ருநக 


மெனக் குறித்தார் : தற்குறிப்பேற்றவணி : வானயாறு -உருவகம் : மீன் - நட்சத் 
திரம் மத்ஸ்யம் என்னும் இருபொருளையம் ஒருங்கே உணர்த்திற்று : சிலேடை 
யுருவகம் . நறை - புகைக்கும் ஒருவகைக்கொடி . நானம் - எரிக்கும் ஒரு வகைப் 
புழுகு : " நறையு நானமு நாறு நறும்புகை என்றது காண்க . நாவி என்றபாடத் 
திற்கு, நாவி - கத்தூரிப்புழுகெண்ணெய்: நாவியுங் காரகிலாவியுந்தோய்குழல் 
என்ற தஞ்சைவாணன் கோவையையுங் காண்க . பி - ம் :-நாவி தேனூறும் . 
2 சுமந் திறுமிறுமிடை , சுமைபெறாத்துடியிடை , சுமைபெறா திடுகிடை , சுமை 
பொறாதிறுமிடை , சுமைபொறாதிறுகிடை , வானயாறுமீன் , வானையாற்று 
மீன் . கதிர் , கனம் . இப்பாடலுக்குப்பின் வடுவின் ( ங O ) என் றபாடல் சில 
பிரதியிலுள்ளது . 

( எசுஎ) 
20. மஞ்சளாவிய மாணிக்கப் பாறையின் மறைவ 

செஞ்செ வேநெடு மரகதப் பாறையிற் றெரிவ 
விஞ்சை நாடியர் கொழுநரோ 1 டூடிய விமலப் 

பஞ்ச ளாவிய சீறடிச் சுவடுகள் பாராய் . 
( இ - ள் . ) மஞ்சு அளாவிய மாணிக்கம் பாறையில் மேகங்களையளாவி 
யுள்ள ( இம்மலையின்) மாணிக்கப்பாறையிலே , மறைவ- (வேற்றுமைதோன்றாது ) 
மறைவனவும் , நெடு மரகதம் பாறையில் செஞ்செவே தெரிவ - நீண்ட மரகதப் 
பாறையிற் செவ்வனே தெரிவனவுமான , கொழுநரோடு ஊடிய விஞ்சை நாடி 
யர் விமலம் பஞ்சு அளாவிய சிறு அடி சுவடுகள் - ( தம் ) கணவரோடு ஊடல் 
கொண்ட வித்தியாதரமகளிருடைய 

உருடைய குற்றமற்ற செம்பஞ்சுதீற்றிய சிறிய 
பாதங்கள் வைத்து நடந்த அடிவைப்புகளை , பர் ராய்- ; ( எ - று . ) 

ஊடலாவது- தம்கணவரோடு சினத்தற்குஉரிய காரணம் இல்லாதபொழு 
தும் ஏதேனும் ஒன்றைக் காரணமாகக்கொண்டு அவரொடு சினந்து செல்லுதல் . 
ஊடல் காமத்திற்கு இன்பமாதலால் , இதனை மேற்கொள்வாராயினர் விஞ்சை 
நாடியரென்க . விஞ்சைமகளிர் தம்கணவரோடு ஊடி . இம்மலைமேல் நடந்து 
செல்ல , அம்மகளிரின் செம்பஞ்சூட்டிய பாதங்களின் அடிச்சுவடுகள் நிறவேற்று 
மையின்மையால் மாணிக்கக்கற்பாறையில் மறைந்து , பசுமரகதப்பாறையிற் 
செவ்வனே தோன்று மென்க , பி - ம் : -1 ஊடினர் , ஆடிய . 

( எசுஅ ) 
உக . சுழித்த செம்பொனின் றொளை புரை யுந்தியின் றுணையே 

கொழித்த மாமணி யருவியோ டிழிவன கோல 
மழித்து மேவிய வரம்பைய ரறல்புரை 4 கூந்தற் 

கழித்து 5 நீக்கிய கற்பக நறுமலர் காணாய் . 
( இ - ள் . ) சுழித்த செம் பொனின் தொளை புரை உந்தி - சுழிக்கப்பட்ட 
செம்பொனாலியன்ற தொளையையொத்த கொப்பூழ்ச்சுழியையுடைய , இன் 
துணையே - ( எனக்கு ) இனிய இல்லறவாழ்க்கைத் துணைவியே! கொழித்த மா 
மணி அருவியோடு இழிவன - கொழித்துக்கொண்டுவருகின்ற சிறந்த இரத்தி 


ருகூ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


னங்களையுடைய மலையருவியோடு இழிவனவும் , மேவிய அரம்பையர் கோலம் 
அழித்து அறல் புரை கூந்தல் கழித்து நீக்கிய - ( நீராட ) நாடிவந்த தேவமாதர் 
( தமது ) அலங்காரங்களைக் களை தலாற் கருமணலையொத்த ( தமது ) மயிர்முடி 
யினின்று கழற்றி அப்பாலெறிந்தனவுமான , கற்பகம் நறு மலர் - கற்பகமரத்தின் 
நறுமணமுள்ள மலர்களை , காணாய்- ; ( எ - று .) 

அரம்பையர் இந்தமலை யினருவியில் நீராடும் போது தாம்புனைந்த கோலத்தை 
யழிக்கையில் தமது கூந்தலிற் சூடிய கற்பகமலரை அப்பால் எறிய , அவைகள் 
மலையருவிகொழித்துக் கொண்டுவரும் மணிகளோடு கலந்திழியுமென்க. 
தேவமாது ஒருத்தியின் பெயராகிய ரம்பாஎன்ற வடசொல்லின் திரிபான 
அரம்பையென்பது பொதுவாய் தேவமாது என்னும் பொருளையுணர்த்தி , அர் 
விகுதிபெற்றுப் பன்மைப்பொருளைக் காட்டிற்று . மேவிய - யாவரும் விரும்பு 
வதற்குக்காரணமான எனப்பொருள் கொண்டு, மலையோங்கியிருத்தலால் தேவ 
மாதர்கழற்றியெறிந்த மாலைகளை அருவியடித்துக்கொண்டு வரலாயிற்றென்றலு 
மொன்று . பி - ம் : - 1 புரி . என் . 3 அருவிகள் பொழிவன , அருவியோடூடிழிவன . 
4 ஓதி . 5 நீங்கிய . மேலரிவை . சிலபிரதிகளில் “ இலவும் ” (உரு ) என்ற பாடல் 
இப்பாடலையடுத்து உள்ளது . சிலபிரதிகளில் செம்பொனால் (உசு ) என்ற 
பாடல் உள்ளது . 

( எசுக ) . 
உஉ . அறைக முற் 1 சிலைக் குன்றவ ரகன்புனங் காவற் 

பறையெ டுத்தொரு கடுவனின் றடிப்பது பாராய் 
பிறையை யெட்டினள் பிடித்திதற் கிதுபிழை யென்னாக் 
கறைது டைக்குறு பேதையோர் கொடிச்சியைக் காணாய் . 

( இ - ள் . ) அறை கழல் - ஒலிக்கின்ற வீரக்கழலையும் , சிலை -வில்லையுமுடைய , 
குன்றவர் - மலைநிலத்தவரான வேடரின் , அகல் புனம் காவல் பறை - அகன்ற 
புனத்தைக் காப்பதற்காகவைத்துள்ள பறையை , எடுத்து- , ஒரு கடுவன் - ஒரு 
ஆண்குரங்கு , நின்று - நின்றுகொண்டு , அடிப்பது - கொட்டுவதை , பாராய் - ; 
பிறையை - பிறைச்சந்திரனை , - எட்டினள் பிடித்து - எட்டிப்பிடித்து , இதற்கு 
இது பிழை - இந்தச்சந்திரனுக்கு இந்தமறு குற்றமாகும் , என்னா - என்று 
கருதி , கறை துடைக்குறு - அக்கறையைப் போக்கக்கருதித் துடைக்கின்ற , 
பேதை - அறியாமைக்குணமுள்ள , ஓர் கொடிச்சியை - குறிஞ்சிநிலப்பெண் 
ணொருத்தியை , காணாய் - ; ( எ - று .) 

தழல் தட்டை முதலியனவற்றால் ஓசையெழுப்பிக் கிளிமுதலிய பறவை 
களையோட்டு தல்போல , பறை முழக்கியும் பறவைகளை யோட்டுவ ரென்க . 
போக்கமுடியாதசந்திரனுடைய கறையைப் போக்க முயலுதலாற் கொடிச் 
சியை பேதை என்றான் . பி - ம் : - 1சினக் . 2 குன்றுவர் . 3 என்னக் . 4 துடக்குறு . 
சிலபிரதிகளில் இதுவும் அடுத்தகவியும் " வீறுபஞ்சின்றி ( கரு ) என்றபாடலுக் 
குப்பின் உள்ளன. 

( எ எ O ) 


காண்டம் 


அ .--சித்திரகூடப்படலம் 


ருகூர் 


உங . அடுத்த பற்பக பலன்பரைப் பிரிந்தவ ரென்ப 

தெடுத்து நந்தமக் 3 கியம்புவ வெனக்கரிந் திருண்ட 
தொடுத்த மாதவிச் சூழலிற் சூரர மகளிர் 

படுத்து 4 வைகிய பல்லவச் சயனங்கள் பாராய் . 
இ - ள் .) தொடுத்த மாதவி சூழலில் - ( உள்ளே சூரிய சந்திரகிரணங்கள் 
புகாதவாறு அடர்த்தியாகவுள்ள) மாதவிப்பந்தரினிடையே , சூர் அர மகளிர் 
படுத்து வைகிய - ( பிரிந்த ) தேவமகளிர் படுத்துத்தங்கியனவும் ,- அடுத்த பல் 
பகல் - ( ஒருசோ) அடுத்துள்ள பல நாள்களில் , அன்பரை பிரிந்தவர் என்பது - 
(தமது ) கணவரைப் பிரிந்திருந்தவர் (அத்தேவமங்கையர் ) என்பதை , நம் 
தமக்கு எடுத்து இயம்புவ என - நமக்கு எடுத்துச்சொல்வனபோல , கரிந்து 
இருண்ட - ( அவர்களின் மேனிவெம்மையினாற் ) கரிந்துபோய் இருளின் வடி 
வைப்படைத்தனவுமான , பல்லவம் சயனங்கள் - தளிர்ப்படுக்கைகளை , பாராய் - ; 

மாதவிப் பந்தர் - குருக்கத்திக்கொடிப்படர்ந்த பந்தல் . சூர் அரமகளிர் - சுர 
அமரமகளிர் : தெய்வத்தன்மையுடனேநிற்கும் அமரமகளிர் . மாதவிச்சூழலிற் 
கிடந்த பல்லவச்சயனங்கள் கரிந்திருண்டிருத்தலால் , அமரமகளிர் அடுத்த பற் 
பகலில் அன்பரைப்பிரிதலை விளக்கு மென்க . எனக் கரிந்திருண்ட பல்லவச் 
சயனங்கள் எனவும் , படுத்துவைகிய பல்லவச்சயனங்கள் எனவும் இயையும் . 
பி - ம் : - 1 அன்பரில் . பிரிந்தனர் . 3 இயம்புவது . உலர்ந்தன. பல்லவசயனங் 
கள் . 

( எஎக ) 
உச . நினைந்த போதினு மமிழ்தொக்கு நேரிழை 2 நிறைதேன் 

வனைந்த வேங்கையிற் கோங்கினில் வயின் றொறுந் தொடுத் 
குனிந்த வூசலிற் கொடிச்சிய ரெடுத்தவின் குறிஞ்சி 

[ துக் 
கனிந்த பாடல்கேட் டசுணமா வருவன காணாய் . 

( இ - ள் . ) நினைந்த போதின்உம் அமிழ்து ஒக்கும் நேர் இழை - ( மனத்தி 
னால் ) நினைக்கும்போதும் அமிருதத்தையுண்டாற்போல மகிழ்ச்சியைத்தரு 
கின்ற அழகிய அணிகலம்பூண்டவளே ! நிறை தேன் வனைந்த வேங்கையில் - 
நிறைந்த தேன் தங்கிய வேங்கை மரத்திலும் , கோங்கினில் - கோங்கமரத்திலும் , 
வயின் தொறும் - (மற்றுமுள்ளமரங்களின் ) இடத்திலும் , தொடுத்து - கட்டப் 
பட்டு , குனிந்த வளைந்தாடுந் தன்மையுள்ள , ஊசலில் - ஊஞ்சலிலிருந்து , 
கொடிச்சியர் - குறிஞ்சி நிலத்துப்பெண்கள் , எடுத்த - எடுத்துப்பாடிய , இன் 
குறிஞ்சி - இனிய குறிஞ்சிப்பண் , கனிந்த - முதிர்ந்துள்ள , பாடல் - பாடலை , 
கேட்டு - செவியேற்று , அசுணம்மா- அசுணமாக்கள் , வருவன -வருவனவற்றை , 
காணாய் - ; ( எ - று .) 

வேங்கை முதலிய மரங்களிற் றொடுத்த ஊஞ்சலிலிருந்து கொடிச்சியர் 
குறிஞ்சிப்பண்ணோடு கூடிய பாடலைப்பாட அப்பாடலைக் கேட்குமாறு அசுண 
மா வருமென்க. அசுணம் இசையறிவிலங்கு . இது இனிய யாழோசை 


- 


ருஙச 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


பலஉம் 


கேட்டு இன்புறுதலும் , பறையொலிகேட்டு உயிர் நீப்பதுமான தன்மையுள்ள 
தென்பதை இன்னளிக்குரல் கேட்ட வசுணமா, வன்னளாய் “ பறைபட 
வாழா வசுணமா என்பவற்றால்றிக . இதனை , இசையறிபறவையென்பர் , 
பிங்கலந்தையார் . பி - ம் : -1 போழ்தினுமமிர்து . 2 நின்ற . 3 கொளத். 4 விண் 
குறிஞ்சி , 5 பாடலின் , 

( எஎஉ ) 
உரு . இலவு மிந்திர கோபமும் புரையித ழினியோ 

உயலவு தண்டுளி யருவி நீ பாம்பைய சாடக் 
கலவை சாந்து செங் குங்குமங் கற்பகங் கொடுத்த 

பலவுந் தோய்தலிற் பரிமளங் கமழ்வன பாராய் . 
( இ - ள் . ) இலவு உம் - கோங்கிலவமலரையும் , இந்திரகோபம் உம் பட்டுப் 
பூச்சியையும் , புரை - ஒத்த இதழ் உதட்டையுடைய , இனியோய் - கட்டழ 
கியே ! அலவு தண் துளி அருவி நீர் - அசையுந் தன்மையுள்ள குளிர்ந்த பலநீர்த் 
துளிவடிவான ( இம்மலையின் ) அருவிநீர்கள் , அரம்பையர் ஆட - தேவமகளிர் 
குடைந்தாடியதனால் , ( அவர்கள் தம்முடம்பிலணிந்த ,) கலவை சாந்து - கலவைச் 
சாந்தும் , செம்குங்குமம் - செந்நிறமுள்ள குங்குமக்குழம்பும், கற்பகம் கொடுத்த 

கற்பகவிருட்சங்கொடுத்த மற்றுமுள்ள நறுமணப்பொருள்களும் , -- 
தோய்தலின் - ( தம்மிடத்துப் ) படிவதனால் , பரிமளம் கமழ்வன - நறுமணம் 
வீசுவனவற்றை , பாராய் - ; ( எ -று . ) 

அரம்பையராடுகையில் அவரணிந்த சாந்து முதலியன தோய்ந்து அருவி 
நீர் நறுமணங் கமழு மென்க . நிறத்தால் இலவும் இந்திரகோபமும் இதழை 
யொக்கும் . அலவுதல் - சிந்துதலுமாம் . பி - ம் : - 1 இனியாய் . அலவனுண்டுளி, 
அலவு நுண்டுளி. சிலபிரதிகளில் இப்பாடல் வரிகொள் ( கஅ ) என்பதன் பின் 
னும் , இப்பாடலுக்குப்பின் " நான நாண்மலர் ( க்க ) என்றபாடலும் , அதன்பின் 
“ மஞ்சளாவிய , " ( 20 ) என்றபாடலும் , அதன்பின் , “ சழித்த ” ( ஙக ) என்ற 
பாடலும் அதன்பின் செம்பொனால் ” ( உச ) என்றபாடலும் உள்ளன . ( எஎஈ ) 
உசு. * செம்பொ னாற்செய்து குலிகமிட் டெழுதிய செப்போர் 

2 கொம்பர் தாங்கிய தெனப்பொ லி வனமுலைக் கொடியே 
யம்பொன் மால்வரை 3 யலர்கதி ருச்சி சென் றணையப் 
பைம்பொன் மாமுடி மிலைச்சிய தொப்பது பாராய் . 

( இ - ள் . ) செம் பொனால் செய்து - சிறந்தபொன்னினாற் செய்யப்பட்டு, 
குலிகம் இட்டு எழுதிய - இங்குலிகத்தைக்கொண்டு தொய்யிலெழுதப் பெற்ற , 
செப்பு - சிமிழை, ஓர் கொம்பர் தாங்கியது - ஒரு கொம்பு தாங்குகின்றது , என - 
என்று (கண்டோர் ) சொல்லுமாறு , பொலி - விளங்குகின்ற , வன 
கொடியே - அழகிய தனங்களைக்கொண்ட பூங்கொடி போன்றவளே! அம் 
பொன் மால்வரை - அழகிய பொன்மயமான இம்மலைச்சிகரத்தை , அலர் கதிர் - 


முலை 


காண்டம் 


வு . - சித்திரகூடப்படலம் 


ருநரு 


சென்று 


பரவிய ( ஆயிரமாகிய ) கிரணங்களை யுடைய சூரியன் , 

சூரியன் , உச்சி உச்சிப் 
போதில் , அணைய சென்றுசோ , பைம் பொன் 

மா முடி 
மிலைச்சியது - பசும்பொன்னினாலியன்ற பெரிய கிரீடத்தையணிந்ததை, ஒப் 
பது - ஒத்திருப்பதை, பாராய் - ; ( எ- று . ) 

சூரியன் உச்சிப்போதில் இம்மலையுச்சியில் வந்து அணைய , இம்மலை கிரீ 
டத்தைச் சூடியது போலுமென்க , தொய்யிலெழுதிய கொங்கை - குலிகமெழு 
திய செம்பொற்செப்பை யொக்கு மென்பது , முதலடியிற்கூறிய பொருள் : 
இல்பொருளுவமை . வனப்புமுலையென்பது வனமுலையென விகாரப்புட் 
டது . இனி , வனம் - வனத்திலுள்ள , முலை கொடியே - முல்லைக்கொடி போல் 
பவளே என்று உரைப்பாருமுளர் . பி - ம் : -மீது . 2 கொம்பு . 3 அலை . 4அணுக . 
ஒப்பன . சிலபிரதிகளில் இப்பாடலை யடுத்து குழுவு நுண்டொளை ” ( உ.அ ) 
என்ற பாடலுள்ளது . 

( எஎச ) 
உஎ . மடந்தை மார்களிற் றிலதமே மணிநிறத் திணிக 

றொடர்ந்த பாறையில் வேயினஞ் சொரிகதிர் முத்த 
மிடந்தொ றுங்கிடந் திமைப்பன வெக்கிளஞ்செக்கர் 
படர்ந்த வானிடைத் தாரகை 5 நிகர்ப்பன பாராய் . 

(இ- ள் . ) மடந்தைமார்களில் திலதமே மகளிருக்குத் திலகம்போலச் 
சிறந்து தோன்றுபவளே ! மணி நிறம் F ணி கல் தொடர்ந்த பாறையில் - 
மாணிக்கமாகிய சிறந்த நிறத்தைக்கொண்ட வலிய கற்கள் தொடர்ந்த பாறை 
களிலே , வேய் இனம் சொரி - மூங்கிற்குவியல் சொரிந்த , கதிர் முத்தம் - 
ஒளியைக்கொண்டுள்ள முத்துக்கள் , இடம் தொறும் கிடந்து இமைப்பன 
ஆங்காங்கு இருந்து ஒளிவீசுபவை , எக்கு இள செக்கர் - மிகவும் இளமை 
பொருந்திய செவ்வானம் , படர்ந்த - பரவியுள்ள , வானிடை - ஆகாசத்தினிடத் 
திலே , தாரகை நிகர்ப்பன - நட்சத்திரங்களையொத்திருப்பவற்றை , பாராய்- . 

மணிநிறக்கற்பாறையில் வேயினம் சொரிந்த முத்துக்கள் , செக்கர்வானத் 
துத் தாரகை விளங்குவனபோலு மென்க . முத்துப்பிறக்குமிடங்கள் பலவற் 
றுள் வேயும் ஒன்றாதல் காண்க . பி - ம் : -1 பாறையின் . 2 மணி , இமைப் 
பினில் . வெஃகிளஞ், வெருளறச், எரிகதிர்ச் . புரைவன . 

( எஎரு ) 
உவு . 1 குழுவு நுண்டொளை 2 வேயினுங் குறிநரம் 3 பெறிவுற் 

றெழுவு தண்டமிழ் யாழினு மினிய சொற் கிளியே 
முழுவ தும்மலர் 4 விரிந்தன முருக்கிடை 5 மிடைந்த 
பழுவம் வெங்கனல் கதுவிய 6 தொப்பது பாராய் . 

( இ- ள். ) நுண் தொளை குழுவு வேயின் உம் - நுண்ணிய தொளைபொருந் 
திய புல்லாங்குழலோசையினும் , குறி நரம்பு எறிவு உற்று எழுவு தண் தமிழ் 
யாழின்உம் - ஓசையையெழுப்பவல்ல நரம்பை (க் கைவிரல்களால் தடவியெறிந்து 
உண்டாக்குகின்ற குளிர்ந்த இனியயாழிசையினும் , இனிய - இனிமையாகத் 


ருஙகா 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


தோன்றுகின்ற, சொல் சொற்களையுடைய , கிளியே -கிளிபோன்றவளே ! 
முழுவதுஉம் மலர் விரிந்தன முருக்கு - (தம்மிடம் ) முழுவதிலும் செம்மலர் 
மலாப்பெற்றனவாகிய பலாசமாங்கள் , இடை மிடைந்த பழுவம்- ( தம் ) ஈடுவிலே 
நெருங்கப்பெற்ற சோலை , வெம் கனல் கதுவியது ஒப்பது - வெம்மையுள்ள 
அக்கினி பற்றியெரிவதையொப்பதை, பாராய் - ; ( எ -று . ) 

சோலையினிடையிலே முழுவதும் பூத்த பலாசமரங்கள் இருப்பது , சோலை 
யின் நடுவே நெருப்புப்பற்றியெரிவதுபோலும் : தன்மைத்தற்குறிப்பேற்ற 
வணி . பி - ம் : -- குழுவின் . 2 வேய்ங்குழலேழ் . எழுவுற்று . 4 விரியநாள் , விரிந் 
தநாள் . 5இடைந்த , ஒப்பன . 

( எ எசு) 
உக . வளைகள் காந்தளிற் பெய்தன வனையகைம் மயிலே 

தொளைகொ டாழ்தடக் கையெனுந் துருத்தியிற் றூக்கி 
யளவில் மூப்பின ரருந்தவர்க் கருவி நீர் கொணர்ந்து 
களப மால்கரி 2 குண்டிகைச் சொரிவன காணாய் . 

( இ - ள் . ) வளைகள் காந்தளில் பெய்தன அனைய கை மயிலே - வளைகளைக் 
காந்தள் மலரிலிட்டு வைத்தனவற்றையொத்த ( வளைபூண்ட ) கையைக்கொண்ட 
மயில்போலுஞ் சாயலையுடையவளே ! அளவு இல் மூப்பினர் அரு தவர்க்கு 
அளவில்லாத (மிக்க ) மூப்பைக்கொண்டவராய் ( பிறர்க்குச் செய்தற்கு ) அரிய 
தவத்தைச் செய்தவரான இருடியர்க்கு , அருவி நீர் - மலையருவி நீரை , மால் கரி 
களபம் - பெரிய யானைக்குட்டிகள் , தொளை கொள் தாழ் தட கை எனும் துருத் 
தியில் தூக்கி - ( நுனியில் ) தொளை யையுடைய தொங்குகின்ற நீண்ட தும் 
பிக்கையாகிற தோற்பையிலே முகந்துகொண்டு , கொணர்ந்து-, குண்டிகை 
( அம்முனிவரது ) கமண்டலத்தில் , சொரிவன - ஊற்றுபவற்றை, காணாய்- . 

இந்தச்சித்திரகூடமலையில் அஃறிணைப்பொருளாகிய யானைக்கன்றுகளும் 
நல்லறிவு பெற்றுத் தமது தும்பிக்கையால் அருவி நீரை முகந்துகொண்டுவந்து 
முதிய தவசியர்க்கு அவரது கமண்டலத்திற் சொரிந்து உதவுவதைக் காட்டு 
கின்றன னென்க . காந்தள் , கைக்கு உவமை . களபம் - முப்பதுவயதுள்ள 
யானைக்கன்று . கரி - தும்பிக்கையையுடையவிலங்கு என யானைக்குக் காரணப் 
பெயர். பி - ம் : - நெடுந் . 2 குண்டிகை சொரிவன . 

( எஎஎ ) 
ந 0 . வடுவின் மாவகிரிவையெனப் பொலிந்தகண் மயிலே 

யிடுகு கண்ணின ரிடருறு மூப்பின 2 ரேக 
நெடுகு கூனல்வா னீட்டின 4 வுருகுறு நெஞ்சக் 
கடுவன் மாதவர்க் கருநெறி காட்டுவ காணாய் . 

( இ - ள் .) இவை- , வடு இல் மா வகிர் - குற்றமற்ற மாவடுவாகும் , என - 
என்று சொல்லுமாறு , பொலிந்த - விளங்குகின்ற, கண் - கண்களையுடைய , 
மயிலே - மயில் போன்றவளே ! நெடுகு கூனல் வால் நீட்டின - மிக்ககூனை 
யுடைய வாலை நீட்டிக்கொண்டிருப்பனவான , உருகுறு நெஞ்சம் கடுவன்-( அன் 


காண்டம் 


வு.-சித்திரகூடப்படலம் 


நங 


பால் ) உருகுகின்ற மனத்தைக்கொண்டுள்ள ஆண்குரங்குகள் , இங்கு கண்ணி 
னர். இடர் உறு மூப்பினர் மா -தவர்க்கு - இடுகிய கண்களையுடையவரும் மனத் 
துன்பமுண்டாவதற்குக்கார்ணமான மூப்பை யுடையவருமான பெருந்தவசி 
யர்க்கு , ஏக - செல்வதற்கு , அரு நெறி- ( செல்வதற்கு ) அரிய வழியை , காட்டுவ 
காட்டுவனவற்றை , காணாய் - ; ( எ - று .) 

இம்மலையிலுள்ள கடுவன்குரங்குகள் மூப்பையடைந்து கண்ணிடுகிப் 
போய் வழியறிந்து செல்லமுடியாமல் வருந்துகின்ற பெருந் தவசியரிடத்துப் 
போன்புபூண்டு அவர்கள் செல்லுதற்குஉரிய அருநெறியைக் காட்டுமென்க . 
பி - ம் : - மாவடுவகிரென . 2 என்ன . கூலவால் , கூனவால் , கோலவால் . 4 அரு 
குறுநெஞ்சக் , உருகின நெஞ்சிற் , உருகின நெஞ்சக் . 

( எ எஅ ) 
ஙக . * பாந்த டேரிவை பழிபடப் பரந்தபே ரல்கு 
* லேந்து . நூன்மணி மார்பின ராகு திக் 2 கியைந்த 

கூந்தன் மென் மயில் குறுகின நெடுஞ்சிறை கோலிக் 
காந்து 3 குண்டத்தின் வயங்கெரி யெழுப்புவ காணாய் . 

( இ - ள் .) பாந்தள் - பாம்பின்படமும் , தேர் - தேர்த்தட்டும் , இவை 
( என்ற ) இவைகள் , பழிப்ட - ( உவமையாகாமற் ) பழிப்பையடைய , பாந்த 
பரவிய , பேர் அல்குல் - பெரிய அல்குலையுடையவளே! கூந்தல் மெல் மயில் 
தோகையையுடைய மெல்லிய மயிற்பறவைகள் , குறுகின - நெருங்கியனவாய் , 
நூல் ஏந்து மணி மார்பினர் ஆகுதிக்கு இயைந்த - பூணூலைத்தரித்த அழகிய 
மார்பையுடையவராகிய அந்தணர்கள் ஓமஞ்செய்வதற்குப் பொருந்தியனவான , 
காந்து குண்டத்தின் வயங்கு எரி - வெம்மை வீசுகின்ற குண்டங்களினுள்ளே 
பொருந்திய அக்கினியை , நெடு சிறை கோலி-( தமது ) நீண்ட சிறகைப்பிரித்து 
விரித்து , எழுப்புவ - ஜ்வலிக்கச்செய்பவற்றை , காணாய்- ; ( எ - று . ) 

சித்திரகூடமலையிலுள்ள மயில்கள் அந்தணர் ஓமஞ்செய்யுமாறு குண்டத்தி 
லுள்ள அக்கினியைத் தஞ்சிறகைமூடிமூடி விரித்து விசிறியாற்காற்றையுண்டாக் 
குவதுபோற் காற்றையுண்டாக்கி எரியச் செய்யுமென்க . ஜ்வலிக்கும்போது 
தான் அக்கினியில் ஓமஞ்செய்யவேண்டு மென்பது , நூற்றுணிபு . குண்டம் - 
தீவளர்க்குமாறு அமைக்கப்படுவது . அல்குலுக்குப் பாந்தட்படமும் தேர்த்தட்டும் 
உவமை கூறப்படும் . பி - ம் : - 1 பொற்குயிலே . 2இயைய . 3 குண்டத்திலங்கெரி , 
குண்டத்திலடங்கெரி, குண்டத்தினங்கெரி . 

( எஎக ) 
கூஉ . அலம்பு வார்குழ லாய் மயிற்பெண்ணருங் கலமே 

நலம்பெய் வேதியர் 3 மார்பினுக் 4 கியைவுற நாடி 
சிலம்பி பஞ்சினிற் 6 சிக்கறத் தெரிந்தள 8 றேமாம் 
9 பலம்பெய் 10 மந்திக ளுடன் வந்து கொடுப்பன பாராய் . 

( இ - ள் . ) அலம்பு வார் குழல் - அசைகின்ற நீண்ட கூந்தலையுடைய , ஆய் 
மயில் - அழகிய மயில்போலுஞ் சாயலைக்கொண்ட , பெண் அரு கலமே - , அரு 
மையாகிய ஆபானம்போல் விளக்கம் பொருந்திய பெண்ணே ! நலம் பெய் வேதி 

68 


ருகூவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


யர் - (தம்முடைய நல்லொழுக்கத்தால் உலகத்தார்க்கு ) நன்மையைச் செய் 
கின்ற வேதம்வுல்ல அந்தணர்கள் , மார்பினுக்கு - மார்பிற்பூண்பதற்கு , இயைவு 
உற - பொருந்த , நாடி - ஆராய்ந்து , சிலம்பி பஞ்சினில் - பட்டுப்பூச்சிக்கூடு 
பருத்திப்பஞ்சு என்ற இவற்றினின்று , சிக்கு அற தெரிந்த - சிக்கில்லாதபடி 
ஆராய்ந்துகொணர்ந்த , நூல் - நூல்களை , தேமா பலம் பெய் - மந்திகள் - 
தேமா மாத்தினின்று கனியை யுகுக்குந் தன்மையனவாகிய குரங்குகள் , உடன் 
வந்து - ஒருசோவந்து , கொடுப்பன - கொடுப்பவற்றை , பாராய்- ; ( எ - று .) 

அந்தணர் பூணும் யஜ்ஞோபவீதத்திற்கு உதவுமாறு மந்திகள் சிலம்பி நூல் 
பஞ்சுநூல்களைத் தெரிந்துகொடுக்கு மென்க . வேதச்சடங்கு செய்கையில் 
மறையவர் ஆடையை யஜ்ஞோபவீதமாகப் பூணவேண்டு மென்பது , நூற் 
கொள்கை : ஆகவே , சிலம்பிநூல் அவ்வண்ணம்பூணும் ஆடையை நெய்வதற்கு 
உதவு மென்க . பருத்தியினாலியன்ற நூல் கொண்டு முறுக்கிய பூணூலைப் பூணு 
தல் , பிரசித்தம் . சிலம்பிபஞ்சுஎன்று 

சிலம்பிபஞ்சுஎன்று பருத்தியைச் சுட்டுவதாகக் கொள்ளு 
தல் பொருந்தாது . அலம்பு - ( வண்டுகள் ) ஒலிக்கின்ற எனினுமாம் . பி - ம் : 
1 வளை . 2இருங் . 3 ஆகுதிக்கு. 4 இசைவுற , இசைவன , இயைவன. பஞ்சினூல் . 
சிக்குறத் . திரித்தன , திரித்த நூல் , தெருட்டு நூல் . தேமாப் . பலங்கள் . 
10 மந்தியொடு . 

( எஅ 0 ) 
நங . 1 தெரிவை மார்க்கொரு கட்டளை யெனச்செய்த திருவே 

பெரிய மாக்களிற் பலாக்களிற் பிறங்கிய வாழை 
யரிய மாக்கனி கேடுவன்க ளன்புகொண் டளிப்பக் 
கரிய 4 மாகிழங் ககழ்ந்தன கொணர்வன காணாய் , 
( இ- ள். ) தெரிவைமார்க்கு - தெரிவைமாரைப்படைத்தற்கு , ஒரு 

கட் 
டளை என செய்த - ஒருகட்டளைக்கருவியைப்போலப் படைக்கப்பட்டுள்ள , 
திருவே - இலக்குமிபோன்றவளே! பெரிய மாக்களில் - பெரியமாமரங்களிலும் , 
பலாக்களில் - பலாமரங்களிலும் , பிறங்கிய வாழை - விளங்கிய வாழைமரங்களி 
லுமுள்ள , அரிய மா கனி - மிகவினிய சிறந்தபழங்களை , கடுவன்கள் - ஆண் 
குரங்குகள் , அன்புகொண்டு - ( முனிவர்களிடத்துப் ) பக்தியுடனே , அளிப்ப - 
கொண்டுதர் , கரிய மா - பன்றிகள் , கிழங்கு அகழ்ந்தன - ( கவலை வள்ளி 

ரி முதலிய 
வற்றின் ) கிழங்குகளைத் தோண்டினவையாய் , கொணர்வன - ( அம்முனிவர்கட் 
குக் ) கொண்டுவந்து தருவனவற்றை , காணாய் - ; ( எ - று . ) 

கட்டளை -உருவமமைத்தற்கு ஏற்படுத்திய மாதிரியுருவம் . அழகிய மகளி 
ரைப்படைத்தற்குக் கட்டளையாக உன்னைக் கொள்ளும்படி பேரழகு படைத் 
தவளே ! என்பது , முதலடியின்கருத்து . மாதர்கற்பிற்கு உரைகல்லொப்பவளா 
தலின் , தெரிவைமார்க்கொருகட்டளையெனச்செய்த திருவே என்று உரைத் 
தலுமொன்று : கட்டளை - உரைகல் . கடுவன்கள் மாக்கனி முதலியவற்றையும் , 
பன்றிகள் கிழங்குகளையும் முனிவர்க்குக் கொணர்ந்து தரு மென்க . முன்னும் 
பின்னுமுள்ள பாடல்கள் முனிவர்க்கு விலங்குகள் உதவுவனவற்றைக் கூறுத 


காண்டம் 


4 .--சித்திரகூடப்படலம் 


ருஙக 


லால் , இச்செய்யுட்கும் அங்ஙனமே கருத்துக்காண்க . பி - ம் : -1தெரிவையர்க்கு : 
மோக்கனிபலாக்கனி. 3 கடுவன்கள்கடிது , கடுவனாண்டினிது . 4 மாக்கிழங்ககழ்ந் 
தவர்க்கருள்வன , மாக்கள் கிழங்ககழ்ந்தன கொடுப்பன . 

(எஅக ) 
ஙச . ஐவ னக்குர றினைக்கதி ரிறுங்கவை யவரை 

மெய்வ ணக்குறு 3 வேயின மீன்றமெல் லரிசி 
பொய்வ ணக்கிய மாதவர் புரைதொறும் புகுந்துன் 
5 கைவ ணத்தவாய்க் கிள்ளை தந் தளிப்பன காணாய் . 
- ( இ - ள் .) ஐவனம் குரல் - மலைநெல்லின் கதிரையும் , தினை கதிர் - தினைப் 
பயிரின் கதிரையும் , இறுங்கு அவை - சோளத்தின் கதிரையும் , அவரை - அவ் 
ரைகளையும் , மெய் வணக்குறு வேய் இனம் ஈன்ற மெல் அரிசி - தம்முடலை . 
வணக்குந்தன்மையுள்ள மூங்கிற்குழாங்களினின்று தோன்றிய அரிசிகளையும் , 
உன் கை வணத்த வாய் கிள்ளை - உன்னுடைய கையின் தன்மைபோன்ற செவ் 
வாயையுடைய கிளிகள் , பொய் வணக்கிய மாதவர் புரைதொறும் புகுந்து - 
பொய்யை யோட்டிய பெருந்தவசியரின் ஆச்சிரமங்கள்தோறும் போய் , தந்து 
அளிப்பன - அன்போடு கொடுப்பவற்றை , காணாய் - ; ( எ - று . ) 

இறுங்கவை என்ற இடத்துள்ள அவை யென்னுஞ் சுட்டு , ஐவனம் தினை 
என்பவற்றில்வந்த கதிர் என்பதைச்சுட்டிற்று. வணக்கிய என்ற சொல் இலக் 
கணையால் , வென்ற என்ற பொருளைக் காட்டிற்று . பி - ம் : - எனலின்க திரிறுங் 
கவரை , வணக்குற . 3 வேழநின்றீன்ற , வேழநின் றளித்த , 4 வனக்கில . கைவ 
ணக்கவாய்க் 

( எஅஉ ) 
கூடு.இடி கொள் வேழத்தை யெயிற்றொடு மெடுத்துடன் விழுங்குங் 

கடிய மாசுணங் கற்றறிந் தவரென 3 வடங்கிச் 
சடைகொள் சென்னியர் 4 தாழ்விலர் தாமிதித் தேறப் 
பேடிகளாமெனத் தாழ்வரைக் கிடப்பன பாராய் . 

( இ - ள் . ) இடி கொள் வேழத்தை - பிளிறு தலைக்கொண்ட யானையை , 
எடுத்து , எயிற்றொடு உம்-( அவற்றின் ) தந்தங்களோடும் , உடன் விழுங்கும் ஒரு 
சேரவிழுங்குகின்ற, கடிய மாசுணம் - கொடிய மலைப்பாம்புகள் , கற்று அறிந் 
தவர் என அடங்கி - கற்றறிந்தபெரியோர்போல அடக்கத்தை மேற்கொண்டு , 
தாழ்வு இலர் சடை கொள் சென்னியர் - குற்றமற்றவராய்ச் சடை பூண்ட முடி 
யைக்கொண்ட தவசியர் , தாம் மிதித்து ஏற- , படிகள் ஆம் என - படிகள் 
போல , தாழ் வரை மலையடிவாரங்களில் , கிடப்பன - இருப்பவற்றை, 
பாராய்- ; ( எ - று . ) 


யானையைத் தந்தங்களோடும் விழுங்குங்கொடுமையையுடைய மலைப்பாம்பு 
கட்கு இம்முனிவரை விழுங்குவது ஒருபெரிய தொழிலன்றாயினும் , அவை தல 
மகிமையால் அக்கொடுமை தீர்ந்து படிபோலத் தம்மீது அம்முனிவர்கள் கால் 


குசன 


கண்களிலும் தாரை தான் , 

கம்பராமாயணம் அயோத்தியர் 
வைத்துஏறுமாறு உதவுகின்றனவென்க . " மதக்கதமா அடங்குபேழ்வயிற்றாவு 
( ச ) என்றார் கீழும் . பி - ம் : - எடுத்துடனெயிற்றொடுவிழுங்கும் . 2கடிகொண் . 
வேணங்கிச் . 4 தாவிலர்தாம் , தாழ்விலாதவர் , தளர்விலராய் . பிடித்தேற 
பேடிகடாம் . 

( எ அங ) 
நசு . அசும்பு பாய்வரை யருந்தவ முடித்தவர் துணைக்கட் 

டசும்பு வேய்ந்தவ ரொத்தவர் தமக்குவிண் டருவான் 
விசும்பு 3 தூர்ப்பன வாமென 4 வெயிலுக விளங்கும் 
பசும்பொன் மானங்கள் போவன வருவன பாராய் . 

( இ - ள் . ) அசும்பு பாய் வரை - ஊற்றுப்பெருக்குப் பாயப்பெற்ற இம்மலை 
யிலே , அரு தவம் முடித்தவர் - ( பிறராந்செய்தற்கு ) அரிய தவத்தைச் செய்து 
* முடித்தவரான , துணை கண் தசும்பு வேய்ந் தவர் ஒத்தவர் தமக்கு - ( தமது ) 

ரண்டு கண்களினாலும் ஊற்றைக் கொண்டவர் போல் நீரைப் பெருக்குகின்ற 
வர்க்கு , விண் தருவான் - மோட்சலோகத்தைத் தரும் பொருட்டு , விசும்பு 
" தூர்ப்பன ஆம் - ஆகாயத்தை நிரப்புவனவாகும் , என . என்று கருதுமாறு , 
வெயில் உக விளங்கும் - சூரியனது கிரணமும் கீழ்ப்படுமாறு. மிக்கவொளி 
கொண்டுதோன்றுகின்ற , பசும் பொன் மானங்கள் - பைம்பொன்னினாலியன்ற 
விமானங்கள் , போவன வருவன - போவனவும் வருவனவுமாகியிருப்பவற்றை , -4 
பாராய்- ; ( எ - று . ) 

தேவர்கள் சஞ்சரிக்குமிட மாதலால் , அவர்கள் - விமானங்களி லேறிப் 
போவதும் வருவதுமாக இருக்க , அவ்விமானங்களை , இங்குள்ள பொருந்தவசி 
யரை விண்ணுலகத்திற்குக் கொண்டுபோய்ச் சேர்க்கப் போவனவும் வருவனவு 
மாக நிற்கும் விமானம் போலு மெனக் குறித்தார் . அங்குள்ள மாதவர்கள் கட 
வளைத் தியானிப்பதாற் பெருமகிழ்ச்சிமிக அம்மகிழ்ச்சி மேலீட்டினால் தம் இரு 

* 
பட்டவரை துணைக்கட் டசும்புவேய்ந்தவ ரொத்தவர் என்றார் . இனி , இத் 
தொடர்க்கு - இரண்டு துவார்த்தைக்கொண்ட தொரு குடத்தைக் கவித்துக் 
கொண்டவர் போன்றவ ரெனப் பொருளுரைத்து , அம்மாதவரின் சடைமுடி 
தசும்பு ( குடம் ) போன்றிருத்தலால் இரு கண்களுடன் சடைமுடியையுடைய 
அம்முனிவரை தசும்புவேய்ந்தவரொத்தவர் எனக் கூறிய தெனப் பொருள் 

* ஆஹ்லாதசீத நேத்ராம்பு : புளகீக்ருதகாத்ரவா - ஸதா பாகுணாவிஷ்ட 
த்ரஷ்டவ்யஸ் ஸர்வதேஹிபி : ( எப்போதும் பரம்பொருளின் குணங்களா 
லேயே புகப்பெற்றவனும் கடவுளின் தியானத்தினா லான மகிழ்ச்சியாற் 
குளிர்ந்த கண்ணீர்ப்பெருக்கைக்கொண்டவனும் உடம்புமுழுதும் - மயிர்க் 
கூச்சு எறியப் பெற்றவனுமான உத்தமன் யாவராலும் தரிசித்தற்கு உரியன் 
என்றவிடத்து கடவுளையே தியானிப்பார்க்கு ஆனந்தக்கண்ணீர் இரு கண்க 
ளினின்று தாரைதாரையாய்ப் பெருகுமெனக் கூறியுள்ளமை இங்குக் காணத் 
தக்கது . 


இல்பொருளுவமை . நீருண்டு என்பதற்கு 
காண்டம் 

4 --சித்திரகூடப்படலம் 
கண்டாருமுளர் . வெயில் என்பதை ஆகுபெயராற் சூரியனையுணர்த்திற்றாகக் 
கொண்டு, பேரொளியுள்ள சூரியன் உதிப்பதும் அஸ்தமிப்பதுமாக இருத்தலாற் 
போவனவும் வருவனவுமாகவுள்ள விமானங்கட்கு அச்சூரியன் உவமையாவ 
னெனப் பொருளுரைப்பது முண்டு . பி - ம் : - அணைந்த, அனைய் . 2 வேய்ந்தன . 
3. தூர்த்தன. 4 வெயிலென . , 5 வீசும் , 

( எ அச) 
ஙஎ, நெய்கொ ணீருண்டு நெருப்புண்டு 2 நீண்டமைந் நிறைந்த 

3 வைகொள் வேலெனக் காலனு மறுகுறுங் கண்ணாய் 
மெய்க ணோகின்ற பிடிகளை விரும்பிய வேழங் 
4 கைக ணோகில் தொங்கின நிற்பன காணாய் . 

( இ - ள் . ) நெருப்பு உண்டு. - ( காய்ச்சியடிக்குமாறு ) நெருப்பிற்கிடந்து , 
நீர் கொள் நெய் உண்டு - திரவ ரூபத்தைக்கொண்ட நெய்யைத் ( துருப்பிடியாம 
லிருப்பதற்காகப் ) பூசப்பெற்று , நீண்ட்- , மை நிறைந்த - அஞ்சனம் நிரம்பிய ,, 
வை கொள் - கூர்மையைக்கொண்ட , வேல் என - வேற்படைபோல , காலன் 
உம் மறுகுறும் கண்ணாய் - யமனுங் கலங்குமாறுள்ள கண்களைப்படைத்தவளே ! 
மெய்கள் நோகின்ற பிடிகளை - ( கன்றை ஈனுமாறு ) உடம்பு நோவப்பெற்ற 
பெண்யானைகளை , விரும்பிய வேழம் - விருப்பங்கொண்டுள்ள ஆண்யானைகள் , 
கைகள் நோகில் தாங்கின நிற்பன - ( தம் ) கைகள் நோவப்பெறாமல் தாங்கிநிற் 
பவற்றை , காணாய் - ; ( எ- று . ) 

இதனால் , ஈனுமாறு பிரசவநோயையடைந் துள்ள பெண்யானையை ஆண் 
யானை தம்கைகளால் தாங்குவதைச் சீதைக்குக் காட்டுகின்றான் . மைநிறைந்த 
வேல் கண்கட்கு . 

நீரையுட் 
கொண்டு நெய்கொள் வேல் என இயைத்து உரைப்பினுமாம் ; கண்கள் நீரை 
யுட்கொண்டுள்ளன என்பது , யாவரும் உணர்ந்ததே . பி - ம் - 1 நெய்களுண்டு 
நீருண்டு வெந் . நெருப்பென நிறத்த , நெருப்பெனநிற்க , நீண்டகை நிறைந்த , 
நீண்டகநிறைந்த . 3 வய்கொள் , கய்கள் . நோக்கில. 9 தாங்கிய . ( எ அரு ) 

ணாக்கிநின் னிடையினை மின்னென வெருவிப் 
படங்கொ ணாகங்கண் முழை புகப் பதைப்பன பாராய் 
மடங்க உலாளிக ளெனக்கொடு மழையின முழங்கக் 
கடங்கொள் கார்மதக் கைம்மலை பயிரிவன காணாய் . 
( இ - ள் . ) விடம் கொள் நோக்கி - நஞ்சுத்தன்மையைக்கொண்ட கண் 
களையுடையவளே! நின் இடையினை - உனது மருங்குலை , மின் என வெருவி 
மின்னலென்று கருதி அஞ்சி , படம் கொள் நாகங்கள் - படத்தைக்கொண்டுள்ள 
பாம்புகள் , முழை புக - புற்றிலே புகுவதற்காக , பதைப்பன - துடிப்பன 
வற்றை , பாராய் - ; கடம் கார் மதம் கொள் கைம்மலை - கன்னத்திற் கருநிற 
மதநீர் பெருகப்பெற்ற யானைகள் , மழை இனம் முழங்க - மழைக்குலம் கர்ச் 
சிக்க, ( அவ்வொலியை ) , மடங்கல் ஆளிகள் என கொடு-(பிடரிமயிர் ) மடங்கப் 


கூவு . விடங்கொ 


மழையும் 
ருசம் கம்பராமாயணம் 

அயோத்தியா 
பெற்ற சிங்கங்களினொலி யெனக் கருதி , இரிவன் - நிலைகெட்டு ஓடுவனவற்றை , 
காணாய்- ; ( எ - று . ) 

நர்கங்கள் இடையை மின்னலெனமயங்கியனவென்றும் , யானைகள் 
மழையினத்தின் முழக்கத்தை ஆளியின் முழக்கமென மயங்கியனவென்றுங் 
கூறியது - மயக் கவணியாம் . பி - ம் : - புகைப்புதைப்பன, புக்குப்பதைப்பன : 

, 3 
4 முழங்கி . 5 பிரிவன . 

( எஅசு ) 
நக . இனைய யாவையு மேந்திழைக் கியம்பினன் காட்டி 

யனைய மால்வரை யருந்தவ ரெதிர்வர வணங்கி 
வினையி னீங்கிய வேதியர் விருந்தின னானா 
மனையின் மெய்யெனு மாதவம் புரிந்தவன் மைந்தன் 

( இ - ள் .) மனையில் மெய்எனும் மாதவம் புரிந்தவன் மைந்தன் - இல்லறத்தி 
லிருந்தபடியே சத்தியமென்கின்ற பெருந்தவத்தைச் செய்தவனான சக்கரவர்த்தி 
யின் திருக்குமாரனான ஸ்ரீராமன் , - ஏந்து இழைக்கு - தரித்த ஆபரணங்களை 
யுடைய சீதாபிராட்டிக்கு , இனைய யாவைஉம் - இத்தன்மையனவான பலவளங் 
களையும் , இயம்பினன் காட்டி சொல்லிக்காட்டி , அனைய மால் வரை அரு தவர் 
எதிர் வர வணங்கி - அந்த மலையில் தவசியர் தன்னெதிரேவர் அவர்களை 
வணங்கி , வினையின் நீங்கிய வேதியர் - தீவினை நீங்கிய ( அந்த ) மறையவர்கட்கு , 
விருந்தினன் ஆனான் - விருந்தாளியானான் ; (எ - று . ) 

இங்ஙனம் மலைவளத்தைச் சீதாபிராட்டிக்கு ஸ்ரீராமன் காட்டிக்கொண் 
டிருக்கையில் அம்மலையில் வாழுந் தவசியர் எதிர்கொள்ள , அவர்களை வணங்கி 
அவர்கட்கு - விருந்தாளியாயின னென்பதாம் . வனத்திலிருந்து தவஞ்செய்வாரி 
னும் வேறுபாடு விளங்க , மனையின் மெய்யெனு மாதவம் புரிந்தவன் என் 
றார். முதனூலையொட்டி வேதியரென்பது = வான்மீகிமுனிவரைக் காட்டு 
மென்னலாம் , பிம்: - எதிர் கொள், 2 அமைந்தான் . 

( அள ) 
ச O. - சூரியன் அத்தமித்தல் . 


வேறு , 


மாவிய லுதயமாந் துளப வானவன் 
மேவிய பகையிரு ளவுணர் வீய்ந்து கக் 
காவியல் குடவரைக் கால நேமிமே 

லேவிய திகிரி போ லிரவி 5 யேகினான் . 
( இ -ள் .) மா இயல் உதயம் ஆம் துளபம் வானவன் - பெருமை பொருந் 
திய தோற்றத்தைக்கொண்ட திருத்துழாய்மாலையையணிந்த கடவுளாகிய திரு 
மால் , மேவிய பகை இருள் அவுணர் வீய்ந்து உக - பொருந்திய பகைமையைக் 
கொண்ட இருள்நிறம்படைத்த அவுணர் இறந்தொழியக்கருதி , ( அவ்வவுணரில் 
மிகக்கொடியொருத்தனான ) , காலநேமி மேல் - காலநேமிமீது , ஏவிய - செலுத் 
திய , திகிரிபோல் - சக்கரப்படைபோல , கா இயல் குட வரை - சோலைகள் 
பொருந்திய அத்தகிரியில் , இரவி ஏகினான் - சூரியன் போய்ச் சேர்ந்தான் . 


காண்டம் 


வு ..- சித்திரகூடப்படலம் 


சூரியன் குடவரை சேர்ந்தது - அசுரர்மீது பகைமை கொண்டு பொருது. 
ஒழிக்குந் தன்மையுள்ள திருமால் காலநேமியென்னும் அசுரன்மீது தன் சக்கரம் 
படையை வீசியெறிந்தது போலு மென்றவாறு : தன்மைத்தற்குறிப்பேற்ற 
வணி . திருமாலின் திருவவதாரம்யாவும் மற்றையோரின் பிறவிபோலக் கரும 
வசத்தினால் நிகழ்வதன்றித் தன்னிச்சையால் நிகழ்ந்து அப்பெருமானுக்குப் 
பேரொளியை விளைத்தலால் , மாவியலுதயமாந்துளபவானவன் என்றார் . கட 
வுட்கு எவரிடத்தும் இயற்கையாகப் பகை நண்பு என்பன இல்லையாயினும் , 
தன் தன்மையையுணர்ந்து வழிபடுந் தன்னடியாரை உயிர்போலப் பராட்டுந் 
தன்மையனாதலின் , அன்னாரை நலிபவரைப் பகையாகக் கருதுவ னென்க. 

காலநேமிமேலேவிய திகிரி என்பதிலடங்கிய சரிதம் வருமாறு : 
நாசிங்காவதாரஞ்செய்த திருமாலாற் கொல்லப்பட்ட இரணியாசுரனுக்குப் 
புத்திரனான நூறு தலைகளையும் நூறுகைகளையும்படைத்த காலநேமியென்பவன் 
தேவாசுரயுத்தத்தில் முதுகிட்ட அசுரர்களின்பக்கத்திலேவந்து தேவர்கள்யா 
வரையுஞ்சயித்துச் சத்தியலோகத்திற்சென்று பிரமனைத் தேவர்கள் திப்பது 
போல அசுரர்யாவரும் தன்னை வணங்கித் துதிக்கும்படி வீற்றிருந்து , பிறகு 
பின்னுஞ்செருக்குக்கொண்டு தன் தகப்பனை ( இரணியனை ) க் கொன்ற திரு 
மாலினிடத்துச் சென்று பகைமை பாராட்டிப் போர் செய்யத் தொடங்க , திரு 
மால் தன துசக்கரப்படையால் அவ்வசுரனது நூறு தலைகளையும் நூறுகைகளை 
யும் அறுத்துத்தள்ளினா னென்பது . பி - ம் : --துளவ்வானவன் , 
னன் , துளதிவானவன் , துளவமாதவன் . வீங்கிய உயர் . நேமிபோல் , திகிரி 
யின் . 5 எய்தினான் . 

( எ அ அ ) 
சக.- செவ்வானம் சந்திரோதயம் இவற்றின் வருணனை . 

சக்கரந் தானவ னுடலிற் றாக்குற 
வெக்கிய சோரியிற் போந்த தெங்கணுஞ் 
செக்கரத் 3தீயவன் வாயிற் றீர்ந்து 4 போ 

யுக்கவான் றனியெயி றொத்த திந்துவே . 
( இ - ள் . ) . சக்கரம் - ( திருமாலின் ) சக்கரப்படை , தானவன் (காலநேமி 
யென்னும் ) அசுரனது , உடலில் - உடம்பிலே , தாக்குஉற - தாக்கியபோது , 
எக்கிய - ( அவ்வுடலிலிருந்து ) வெளிப்பட்ட , சோரியின் - இரத்தம் போல , 
செக்கர் .. செவ்வானம் , எங்கண் உம் பரந்தது - எங்கும் பரவியது ; இந்து - 
( அப்போது வானத்துத்தோன்றிய ) பிறைச்சந்திரனோ, அ தீயவன் வாயில் 
தீர்ந்துபோய் - அந்தக் கொடிய காலநேமியினது வாயினின்று வெளிப்பட்டுப் 
போய் , உக்க - சிந்திய , வான் தனி எயிறு - பெரிய ஒற்றைக் கோரப்பல்லை , 
ஒத்தது- ; ( எ - று . ) 

அப்போது தோன்றிய செவ்வானம் காலநேமியைச் சக்கரப்படையறுக் 
கும்போது அவனுடம்பினின்று எங்கும் பரவிய குருதியையும் பிறைச்சந்திரன் 


துளபவாவி 


தடத்து வெண்ணிறவாம்பல் மலர்ந்துவிளங்கின என்பது , பின்னிரண்ட்டி 
கம்பராமாயணம் 

அயோத்தியா 
அவ்வசுரன துவாயினின்று உக்க ஒற்றைக்கோரப்பல்லையும் போன்றன வென்க . 
தற்குறிப்பேற்றவணி . பி - ம் : - குருதியிற் பரந்த . 3தீயன் . 4 வேறு. மீனெ 
லாம் . 

( எ.அகூ ) 
சஉ . - இதுவும் அடுத்த கவியும் - மாலைக்கால்வருணனை . 

ஆனன மகளிருக் களித்த தாமரைப் 
பூநனி முகிழ்த்தன புலரி போனபின் 
மீனென விளங்கிய வெள்ளி 2 யாம்பல்வீ 

வானென மணித்தட மலர்ந்த வெங்குமே . 
( இ - ள் . ) புலரி போன பின் - சூரியன் அத்தமித்தபின்பு , மகளிருக்கு - 
பெண்பாலார்க்கு , ஆனனம் - முகப்பொலிவை , அளித்த - தந்தனவாய் , தாம 
ரைப்பூ - தமரைமலர்கள் , நனி முகிழ்த்தன -மிகவும் குவிந்தன ; வான் என மணி 
தடம் - வானத்தைப்போன்ற அழகிய நீர்நிலையின் , எங்கு உம் மலர்ந்த - 
எல்லாவிடத்தும் மலர்ந்தனவாகிய , வெள்ளி ஆம்பல் வீ - வெண்ணிறமுள்ள 
ஆம்பல்மலர்கள் , மீன் 

என விளங்கிய - ( அவ்வாகாயத்தில் ) நட்சத்திரங்கள் 
( விளங்குவது போல ) விளங்கலாயின ; ( எ- று . ) 

தாமரைமலர் மலர்ந்திருந்த காலத்தில் தம்மைப்போல் வேறொன்று இருந் 
தமைபற்றி மலராதிருந்த மகளிர் முகம் தமக்கு இணையின்றி அம்முகம் மலர்ச்சி 
யுறும்படி தாமரை குவிந்தன என்பது ஆனன மகளிருக்களித்த தாமரைப்பூ 
நனிமுகிழ்த்தன என்பதன் பொருள் . வானத்து மீன் விளங்குவதுபோல நீர்த் 


. 


களிற் கூறிய பொருள் . பி - ம் :-அலரி . 2 ஆம்பல்கள் . 3 மலர்ந்ததெங்குமே , 
மலர்ந்ததொக்குமே . 

(எக O) 
சந . மந்தியுங் கடுவனு மாங்க ணோக்கின 

தந்தியும் பிடிகளுந் தடங்க ணோக்கின 
நிந்தையில் 2 சகுந்தங்க ணீள நோக்கின 

வந்தியை நோக்கினா னறிவை நோக்கினான் . 
( இ - ள் .) ( அப்போது ) , மந்தி உம் கடுவன் உம் மரங்கள் நோக்கின - ஆண் 
குரங்குகளும் பெண்குரங்குகளும் ( இராப்போதில் தங்கியிருக்குமாறு ) மரங் 
களை நாடிச்சென்றன ; தந்திஉம் பிடிகள்உம் - ( பகலிற் காடுகளிலெல்லாந் 
திரிந்த ) ஆண்யானைகளும் பெண்யானைகளும் , தடங்கள் நோக்கின - ( தாம் 
பதுங்கி வாழ்தற்குஉரிய ) மலையடியை நாடிச்சென்றன ; நிந்தை இல் சகுந் 
-தங்கள் - குற்றமற்ற பறவைகள் , நீளம் நோக்கின - ( தமது ) கூட்டை நாடிச் 
சென்றன ; அறிவை நோக்கினான் - தத்துவஞானத்தினாலேயே யறிதற்கு 
உரியவனான இராமபிரான் , (தான் கொண்ட மாநுடவேஷத்திற்குஏற்ப ), அந் 
தியை நோக்கினான் - மாலைக்காலத்திற் செய்தற்கு உரிய கடமையை நாடிச்செய் 
யலானான் ; ( எ- று . ) 

தடம் - மலையடி ; வடசொல் . நீளம் - நீடம் என்ற வடசொல்லின் சிதைவு. 
பி - ம்: - தட்டம் . சகுந்தமு நீடம் , நியமமு நீடல் . 

( எகக ) 


காண்டம் 


அ .-- சித்திரகூடப்படலம் 


ரு சுரு 


சச .-- இராமன்முதலியோர் தல்தேவதையைத் தியானித்தல் , 

மொய்யுறு நறுமலர் 2 முகிழ்த்த வாஞ்சில 
மையேறு நறுமலர் 4 மலர்ந்த வாஞ்சில 
5 வையனோ டிளவற்கு மமிழ்த னாளுக்குங் 

திகைகளுங் கண்களுங் கமலம் 19 போன்றவே . 
( இ - ள். ) மொய் உறு - ( இதழ்கள் ) நெருங்கிய , நறு மலர் சில - நறுமண 
முள்ள மலர்களிற் சில , முகிழ்த்த - கூம்பின ; மை அறு நறு மலர் சில - குற்ற 
மற்ற நறுமணமுள்ள மலர்களிற்சில , மலர்ந்த - அலர்ந்தன ; ( அப்போது ) , ஐய 
னோடு - இராமபிரானுக்கும் , இளவற்குஉம் - இளையபெருமாளுக்கும் , அமிழ்து 
அனாளுக்கு உம் - அமுதத்தையொத்தவளான சீதாபிராட்டிக்கும் , கைகள் உம் 
கண்கள் உம்- , கமலம் போன்ற - தாமரைமலரை யொத்துக் குவிந்துகிடந் 
தன ; ( எ - று ) - ஆம் - அசைகள் , 

மாலைக்காலத்திற் சிலமலர்கள் குவிவனவும் சிலமலர்கள் அலர்வனவுமாக , 
அப்போது இராமனும் இளையபெருமாளும் சீதையும் கைகளைக்குவித்துக் க 

கண் 
களை மூடியவண்ணம் தமது குலதெய்வத்தைத் தியானித்தன ரென்பதாம் . 
இனி , உறங்கினா ரெனக் கொள்ளின் , இலக்குமணன் வனவாசகாலமெல்லாம் 
உறங்கில னென்பதனோடும் , மேல் " சாலைவந்தெய்தினான் என்பதனோடும் 
மாறுபடுமென்க . பி - ம் : -1 குழை , கிளர் . 2 முகிழ்த்தது . 3உறு .4 மலர்ந்தது. 5 அய் 
யனும் . 6 இளவலுக்கு , இளவலும் . 7 அணங்கனளுக்கும் , அமிழ்தனாட்கிருங் . 
முகங்களும் . 10 போன்றதே . 8 கய்களும் எனப்போலியாகப் படிப்பாருமுளர் . 
சாரு . - தம்பி வகுத்த பர்ணசாலையை ஸ்ரீராமன் வந்தடைதல் . 

மாலைவந் தகன்றபின் மருங்கி லாளொடும் 
வேலைவந் துறைவிட மேய தாமெனக் 
கோலைவந் துமிழ்சிலைத் தம்பி கோலிய 

சாலைவந் தெய்தினான் றவத்தி னெய்தினான் . 
( இ - ள் . ) மாலை வந்து அகன்ற பின் - மாலைக்காலந்தோன்றி நீங்கியபோது 
[ இராக்காலம் வந்திட்டபின்பு ), மருங்கு இலாளொடு உம் - நுண்ணிய இடை 
யையுடைய சீதாபிராட்டியுடனே , - தவத்தின் எய்தினான் - தவத்தாலடை 
தற்கு உரிய பாம்பொருளின் வடிவான ஸ்ரீராமன் ,- வேலை வந்து உறைவு இடம் 
மேயது ஆம் என - கருங்கடல் தன்னுறைவிடத்து வந்து சேர்வது போல ,-கோலை 
வந்து உமிழ் சிலை தம்பி - அம்புகளை வெளிவிடுகின்ற வில்லையேந் திய இளைய 
பெருமாள் , கோலிய - முயன்று செய்த , சாலை - பர்ணசாலையை , வந்து எய்தினான் 
- வந்து சேர்ந்தான் ; ( எ - று . ) 

மருங்கிலாள் ; இன்மை - நுண்மை குறித்தது . மூன்றாமடியில் , வந்து 
சொல்விழுக்காட்டால் வந்தது : இனி , வந்து - காற்றுப்போல் விரைந்து செல்லு 
கின்ற , கோலை உமிழ் சிலை என்றுமாம் . மேயதாமென எய்தினான் என இயையும் , * 

69 


A 


ருசசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


பின்மூன்றடிகளை மேலவனிருந்திட விரும்பியேமனங் , கோலிநற்குணத்திளங் 
குரிசிலாங்கொரு, சாலையை வகுத்தமை சாற்று வாமரோ " என்று ஓதுவாரு 
முளர் . 

( எகங) 
சுச.- ரு o.- ஐந்துகவிகள் - ஒருதொடர் : இலக்குமணன் சாலை அமைத்த 
தையும் , அந்தச்சாலையில் ஸ்ரீராமன் குடிபுக்கதையும் தெரிவிக்கும் . 
தொடரான் ஐந்துபாடலுக்கு ஒருங்கே பொருளுரைக்கப்படும் . 
சசு . நெடுங்கழைக் குறுந் துணி நிறுவி மேனிரைத் 

தொடுங்கலி னெடுமுக டொழுக்கி 2 யூழுற 
விடுங்கலில் கை + விசித் தேற்றி யெங்கணு 

முடங்கலில் 5 வரிச்சுமேல் 6 விரிச்சு மூட்டியே . 
சாஎ . தேக்கடைப் படலையிற் 2 கூரை 3செய்து பின் 

பூக்கிளர் நாணலிற் 4 புல்லு வேய்ந்து கீழ்த் 
தூக்கிய வேய்களிற் சுவருஞ் சுற்றுறப் 

போக்கிமண் ணெறிந்தவை புனலிற் றீற்றியே . 
சவு , வேறிடம் 1 வீரற்கு மிதிலை நாடிக்குங் 

2 கூறின நெறிமுறை குயிற்றிக் குங்குமச் 
சேறுகொண் டழகுறத் திருத்தித் திண்சுவ 

ராறிடு 4 மணியொடுந் 5தரள மப்பியே . 
சக . மயிலுடைப் 1 பீலியின் விதான மேல்வகுத் 

தயிலுடைச் சுரிகையா லருகு 2 தூக்கறுத் 
தெயிலிளங் 4 கழைகளா லியற்றி யாறிடு 

5 செயலுடைப் புதுமலர் 7 பொற்பச் சிந்தியே . 
ரு . 1 இன்னண மிளையவ னிழைத்த சாலையிற் 

2 பொன்னிறத் திருவொடுங் குடிபுக் கானரோ 
நன்னெடுந் திசைமுக னகத்து 3 நம்மனோர்க் 

குன்னரு முயிருளு மொக்க வைகுவான் . 
( இ - ள் . ) ( சசு ) நெடுங் கழை குறு துணி நிறுவி மேல் நிரைத்து நீண்ட 
மூங்கில்களின் குறிய துண்டுகளை நிறுத்தி மேலே வரிசைப்படுத்தி , ஒடுங்கல் இல் 
நெடுமுகடு ஒழுக்கி - ஒடுங்குதலில்லாத நீண்ட தூலத்தை நேரேவைத்து , ஊழ் 
உறஇடுங்கல் இல்கை ஏற்றிவிசித்து- முறைமை பொருந்தச்சாக்காடில்லாத ( கெட் 
டியான) வரிச்சுக்களை யேற்றிக்கட்டி , வரிச்சுமேல் - ( அப்படிக்கட்டிய ) வரிச் 
சுக்களின்மேலே , எங்கண் உம் - எல்லாவிடங்களிலும் , முடங்கலில் - ஓலைக்கொத் 
துக்களைக்கொண்டு , விரிச்சு மூட்டி பரப்பிமூடி ,( சஎ ) தேக்கு அடை படலை 
* யில் கூரைசெய்து - தேக்கிலைகொண்டுசெய்த பரப்பினால் மேற்கூரையைச் 


- 
காண்டம் வு.- சித்திரகூடப்படலம் 

ருசன் 
செய்து , பின்- , பூ கிளர் நாண லின் புல்லு வேய்ந்து - பொலிவுடன் விளங்கு 
கின்ற நாணற்புல்லினால் அக்கூரையின்மேல்வேய்ந்து , கீழ் - கீழ்ப்புறத்தில் , 
தூக்கிய வேய்களில் - மேலோங்க நிறுத்திய மூங்கில்களால் , சுவர் உம் சுற்று உற 
போக்கி - சுவரையும் சுற்றிலும் பொருந்த அமைத்து , (மேலோங்க நிறுத்திய மூங் 
கில்கட்கு இடையிடையே ), மண் எறிந்து அவை புனலில் தீற்றி - மண்ணைப் 
பிசைந்து எறிந்து நிறுத்திப்பின் ) அவை ( சமனாம்படி ) நீரைத்தெளித்துமணி 
யாசுக்கட்டையால் தேய்த்து ஒழுங்குபடுத்தி , - ( சஅ ) வீரற்குஉம் மிதிலைநாடிக்கு 
உம் - இராமபிரானுக்கும் மிதிலைநாட்டிற்பிறந்தவளான சீதாபிராட்டிக்கும் , 
கூறின நெறி முறை - ( மனையடிசாத்திரத்திற் ) கூறிய . ஒழுங்கு முறையே 
யமைய , வேறு இடம் குயிற்றி - வெவ்வேறு இடம் ஏற்படுத்தி , (உட்புறத்து ), 
குங்குமம் சேறு கொண்டு அழகுஉற திருத்தி - குங்குமம் போன்ற சேற்றைக் 
கொண்டு அழகு பொருந்தப் பூசி , திண் சுவர் - வலிய உட்புறத்துச்சுவரிலே , 
ஆறு இடு மணியொடுஉம் - ஆற்றில் தோன்றிய ரத்தங்களுடனே , தரளம் அப்பி 
- ( அவ்யாறுகளிற்கிடைத்த) முத்துக்களையும் பதியவைத்து , ( சக ) மயில்உடை 
பீலியின் விதானம் மேல் வகுத்து - மயிலினுடைய பீலியினாலியற்றிய மேற் 
கட்டியை மேலேகட்டி , அயில் உடை சுரிகையால் அருகு தூக்கு அறுத்து - 
கூர்மையையுடைய உடைவாள்களைக்கொண்டு அருகே தொங்கல்களைக் கொய்த 
மைத்து , எயில் யாறு இடு இள கழைகளால் இயற்றி - ( அந்தச்சாலைக்கு ) மதி 
ளையும் ( வேலியையும் ) ஆற்றங்கரையிற்றோன்றிய இளைய மூங்கில்களைக் 
கொண்டேயமைத்து , செயல் உடை புது மலர் பொற்ப சிந்தி - அழகுள்ள புதிய 
மலரை இனிதாகச்சிந்தி , ( Fo ) இன்னணம் - இங்ஙனம் , இளையவன்- இலக்கு 
மணன் , இழைத்த - செய்தமைத்த , சாலையில் - பர்ணசாலையிலே , - நல் நெடு 
திசை முகன் அகத்துஉம் - மிக்க பெருமைபெற்ற பிரமதேவனுள்ளிலும் , நம் 
அனோர்க்கு உன்ன அரு உயிருள் உம்-நம்மைப்போன்ற அஞ்ஞானிகளுடைய 
அறிவதற்கு அரிய உயிர்களிலும் , ஒக்க- ஒருசேர ( வேறுபாடில்லாமல் ) , வைகு 
வான் தங்குபவனாகிய ஸ்ரீராமன் , பொன் நிறம் திருவொடு உம் - பொன்னிறத் 
தவளாகிய இலக்குமியின் அமிசமான சீதாபிராட்டியோடும் , குடி புக்கான் 
( எ - று .) - அரோ - ஈற்றசை . 

முதல் நான்குபாடல்களால் இலக்குமணன் சாலையை யமைத்தவகையைக் 
கூறி , ஐந்தாவதுபாடலால் அப்படிப்பட்ட பர்ணசாலையில் இராமபிரான் குடி 
புக்கமையைக் கூறுகின்றனரென்க. இந்த ஐந்துபாடல்களுள் இரண்டாவது 
பாடலின் பின்னிரண்டடிகள் - சுவரெழுப்பிய வகையையும் , முதற்பாடலும் 
அடுத்த பாடலின் முன்னிரண்டடிகளும் - மேலே மூங்கிற்சிறு துண்டுகள் ஏணி 
போல் அமையவைத்து , அதன் மேலே உத்தரத்தையமைத்து , அவ்வுத்திரத்தின் 
மேல் ஓலை புல் தேக்கிலைகளை ஒன்றன் மேலொன்றாகக் கூரையாக வேய்ந்த 
மளர் . பகற்போது இராமன் தங்கியிருக்கையில் முனிவர் முதலியோர் காண 


. 


ருசவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


வரின் சீதையும் உடன் உட்கார்ந்திருப்பது மரியாதையன்று 

ஆதலால் , 
மூன்றாவது செய்யுள் - வீரற்கும் மிதிலைநாடிக்கும் வெவ்வேறிடம் குயிற்றின் 
மையைத்தெரிவிக்கும் . இலக்குமணன் அமைத்த சாலை சிற்பநூலின் முறைக் 
குப் பொருந்தவிருந்ததென்பார் கூறிய நெறிமுறைகுயிற்றி என்றார் . நான்காம் 
பாடலில் இராமன் தங்கியிருக்குமிடத்திற்கு நேராக ராஜோபசார்மர்க மேற்கட்டு 
அமைத்த வகையை முன்னிரண்டடிகளாற் கூறுகின்றனர் . அலங்காரமாகப் 
பூக்களைச் சிந்தியதென்க . ஐந்தாம்பாடலில் நன்னெடுந்திசைமுகனகத்தும் ... 
ஒக்கவைகுவான் என்ற தொடர் - திருவயோத்தியில் அரண்மனையில் வாழ்ந்தது 
போலவே சித்திரகூடத்துப் பர்ணசாலையிலும் மிக்கமனவுவப்போடு வாழ்தற்கு 
உரியவன் இராம னென்ற கருத்தைப் புலப்படுத்தும் . பி - ம் :-( சசு ) 1 தறி . 
2ஊடு. 3 அடுங்கலில் , விழுங்கலில் . 4விரித்து . 5 வரிந்து , வலித்து , விரித்து : 
( சஎ ) படலையாற். 2செறிவு . 3 செய்த . புல்லுமேய்ந்து , புல்லின் மேய்ந்து . 58 - டூக் 
கிய . 6 வேயினில் . (சஅ ) 1 இயற்றினன் . கூறிய . முறைநெறி , மணலொடும். 
கனகம் , களகம் . ( சக ) பீலியால் . - தூக்குறுத்து. 3உடைக். * கழைகளின் . 
5 புயலுடை , புயன்மணற் . பேடுமணம் , பொழின்மலர் , பரப்பிமேற் . பூவஞ். ( 10 ) 
1 இன்னன. 2பொன்னியல் . 3 நம்பினோர்க்கு , நம்மனோர் . ஒத்து . ( எகச் - எகஅ ) 

ருக் - சாலையில் இராமன் உவந்திருத்தல் . 
மாய நீங்கிய சிந்தனை 2 மாமறை 
தூய பாற்கடல் வைகுந்தஞ் சொல்லலா 
மாய சாலை யரும்பெற 3 லன்பின 

னேய நெஞ்சின் 4விரும்பி 5 நிரம்பினான் . 
( இ - ள் .) மாயம் நீங்கிய சிந்தனை - அவிச்சை நீங்கிய ( தத்துவஞானத் 
தைக்கொண்ட ] ( ஞானிகளுடைய ) மனமும் , மா மறை - பெருமை பெற்ற 
வேதமும் , தூய பாற்கடல் - பரிசுத்தமாகிய திருப்பாற்கடலும் , வைகுந்தம் - 
வைகுந்தமும் , ( என்று ) , சொல்லல் ஆம் - சொல்லுதற்கு உரிய , ஆய் சாலை 
( இளையபெருமாள் ) அமைத்த அந்தப்பர்ணசாலையில், அரும் பெறல் அன்பினன் - 
அருமையான அன்பினாற் பெறுதற்குஉரியவனான அவ்விராம்பிரான் , நேயம் 
நெஞ்சின் விரும்பி - நேசம்மிக்க திருவுள்ளத்தால் மகிழ்ந்து , நிரம்பினான் - திருப்தி 
யடைந்திருந்தான் ; ( எ - று .) 


திருமர் லுக்கு வாழிடமானமை பற்றி , அச்சாலை மாயநீங்கியசிந்தனை முத 
லியவாகச் சொல்லுதற்கு ஏற்றதாயிற்று . அரும் பெறலன்பினன் - ஆர் அன் 
பின் பெறலினன் எனப் பிரித்துக் கூட்டப்பட்டது : இனி, இங்ஙனம் கூறாது 
பெறுதற்கு அரிய ( மிக்க ) அன்பினனாய் என்று கூறின் , நேயநெஞ்சின் என 
மேல்வருவது சிறவாது . பி - ம் : -1மாயை . நால் . 3 அன்பினர் , அன்பினால் . 
4 விரும்ப , இரப்பினான் , நிரம்பினார் . 

( எசுசு ). 


காண்டம் 


வு . - சித்திரகூடப்படலம் 


ருசக் 


ருஉ , - இலக்குமணன் பர்ணசாலைசமைத்ததைக் குறித்து இராமனது 

கொண்டாட்டமொழி . 
மேவு கான மிதிலையர் 2 கோன்மகள் 
பூவின் மெல்லிய பாதமும் போந்தன 
தாவி லெம்பிகை சாலை சமைத்தன 

யாவை யாதுமி லார்க் 3 கியை யாதவே . 
( இ - ள் . ) மிதிலையர் கேர்ன் மகள் - சீதாபிராட்டியின் , பூவின் மெல்லிய 
பாதம் உம் - தாமரைப்பூவைக் காட்டிலும் மென்மையைக்கொண்ட தாள்களும் , 
மேவு கானம் போந்தன் - (கல்லும் முள்ளும் ) அடர்ந்துள்ள காட்டிலே நடந்து 
சென்றன ; தா இல் எம்பி கை - குற்றமற்ற என் தம்பியினுடைய கைகள் , 
சாலை சமைத்தன் -பர்ணசாலை அமைத்தன;. யாதும் இலார்க்கு எந்தத்துணையும் 
இல்லாதவர்க்கு , இலையையாத- அமையாதவை , யாவை - ? ( எவையுமில்லை ) ; ( எ- று . ) 

துணையில்லாதவர்க்குக் காலத்துக்கு ஏற்ப உடனிருப்பவையே வேண்டிய 
வற்றைச் செய்யுந் தன்மையனவாகு மென்ற பொதுப்பொருளை யுணர்த்தும் 
ஈற்றடியை , முதல் மூன்றடிகள் சமர்த்தித்துநின்றன ; வேற்றுப்பொருள் 
வைப்பணி . " அறவிக்குத் தெய்வந்துணை என்ற பழமொழி , ஈற்றடியிற் 
கருதத்தக்கது . இலட்சுமணன் சாலைசமைத்ததைக் கொண்டாடுவான் சீதை 
கானில் நடந்துவந்ததையும் உடன்கொண்டாடுகின்றான் : பி - ம் .-- காதல் . 
2 கோமளம் . 3 இசையாததே . 

( 400 ) 
எய்த வின்னல் வந்த போதி யாவ ரேனும் யாவையுஞ் 
செய்ய வல்ல ரென்று கொள்க சேசெ றிக்க ணீங்கிட 
மைய கண்ணி செய்ய பாதம் வல்ல வாய வெம்பிதன் 

கைக ளின்று பன்ன சாலை 2 கட்ட வல்ல வாயவே . 
என்னுஞ் செய்யுள் " மேவுகானம் " என்றபாடலுக்குப்பின் 

சிலபிரதியிற் 
காணப்படுகின்றது . இது , புறத்திரட்டு என்னுந் தொகை நூலில் இடுக்க 
ணழியாமை என்னும் அதிகாரத்தில் எடுத்துக்காட்டப்பட் டிருக்கிறதென்று 
கூறுகின்றனர் . ஆயினும் , முன்பின் வரும் பாடலின் விருத்தம் ஒத்திருக்க இது 
வேறுபட்டிருத்தலாலும் , யாம் கண்ட ஏட்டுப்பிரதிகளுள் பலவற்றிற் காணப் 
படாமையாலும் , " மேவுகானம் என்ற செய்யுளின் கருத்தையே பெரும்பாலும் 
ஒட்டி வருதலாலும் , இது கம்பராமாயணத்தைச் சேர்ந்ததாக இராதென்றும் , 
வேறு இராமாயணத்துச்செய்யுளாக இருக்கக்கூடுமென்றும் தோன்றுகின்றது . 
ஒருகால் இச்செய்யுள் கம்பர் பாடியதாகஇருந்து முந்திய செய்யுள் வேறொருத் 
தர் பாடலாக இருப்பினுமாம் . பி - ம் :-மற்றிவன் . 2 கட்டும் வண்ணம் , 
ருக .-- இதுவும் அடுத்த கவியும்- இலக்குமணன் பர்ணசாலையைச் 
சமைக்கும்படி நேர்ந்தது குறித்து இராமன் வருந்துதல் . 
என்று சிந்தித் திளையவற் பார்த்திரு 
குன்று போலக் குலவிய தோளினா , 
யென்று கற்றனை நீயிது போலெனாத் 
துன்று தாமரைக் கண்பனி சோர்கின்றான் . 





ருரு 


கம்பராமாயணம் , 


அயோத்தியர் 


( இ - ள் .) என்று- , சிந்தித்து - (தன் ) மனத்தினுள்ளே எண்ணி , ( இராம 
பிரான் ) , -- இளையவன் பார்த்து - ( தன் ) தம்பியாகிய இலக்குமணனைப் 
பார்த்து , இரு குன்று போல குலவிய தோளினாய் - இரண்டு மலைகள் போல 
விளங்குகின்ற தோளுடையவனே ! நீ- , இது போல் - இங்ஙனம் பர்ணசாலை 
யமைத்தற்கு , என்று கற்றனை - எப்போது கற்றுக்கொண்டாய் ? எனா- என்று 
கூறி , துன்று தாமரை கண் - ( அழகு) நிரம்பிய தாமரைமலர் போன்ற (தன் ) 
கண்களினின்று ,பனி - நீர்த்துளிகள் , சோர்கின்றான் - சிந்தப்பெற்றவனானான் . 

கண்பனி சோர்ந்தது , ஓர் அரசகுமாரன் பணியாள் போலத் தொழில் 
செய்ய நேர்ந்தமையைக் கருதியதனால் : இனிது தொழில் செய்தமையைக் 
கருதிய வியப்பினாலாகு மென்பாரு முளர் ; மேற்கவியை நோக்க 
பொருந்தாதெனத் தோன்றுகின்றது . பி - ம் : - 1 குன்றம் . 2 குவவிய . கற்றனை 
யிதுபோய் . என்றான் . 

( அ 0 க ) 
ருச . அடருஞ் செல்வ மளித்தவ னாணையாற் 

படரு நல்லறம் பாலித் திரவியிற் 
சுடரு மெய்ப்புகழ் சூடினெ னென்பதெ 

னிடரு னக்கிழைத் தேனெடு நாளென்றான் . 
( இ - ள் . ) ( பின்னும்) , அடரும் - நெருங்கிய , செல்வம் - இராச்சிய சம்பத்தை , 
அளித்தவன் - (பரதனுக்குக்) கொடுத்தவனாகிய தசரதனது , ஆணையால் - கட்டளை 
யால் ,படரும்-( காட்டிற்குச்) செல்வதாகிய , நல் அறம் -சிறந்த தருமத்தை , பாலி 
த்து - செய்வதாக மேற்கொண்டு , இரவியின் சுடரும் - சூரியன் போல் விளங்கு 
கின்ற , மெய் புகழ் - உண்மையான புகழை , சூடினன் - நான் பூண்டேன் , என் 
பது - என்று சொல்வது , என் - யாது ? நெடு நாள் - பல நாள் , உனக்கு- , இடர் - 
துன்பத்தை , இழைத்தேன் -உண்டாக்கினேன் , என்றான் - என்று வருந்திக் 
கூறினான் , ( இராமன் ) ; (எ - று .) 

நான் காட்டிற்குச் சென்று பித்ருவசனபரிபாலன மாகிய தருமத்தை 
நடத்துவது , உனக்கு மிக்க இடருக்கே இடனா யுள்ள தென இராமன் 
வருந்தியவாறு . பிறருக்கு வருத்தத்தை யுண்டாக்காமல் அறத்தை யநுஷ்டிப் 
பது உசிதமாகும் : பிறருக்குத் துன்பத்தை விளைத்து நான் எனக்குப் புகழுண் 
டாகத் தருமத்தை அனுஷ்டிப்பது தருமாநுஷ்டானமாகா தென்றகருத்து , 
இதில் தோன்றும் . பி - ம் : - 1 செல்வத்தெனெந்தை தன் , செல்வனெந்தை தன் . 

ருரு .-- இலக்குமணன் மறுமொழி . 
அந்த வாய்மொழி யைய னியம்பலு 
நொந்த சிந்தை யிளையவ னோக்கினா 
னெந்தை காண்டி யிடரினுக் கங்குர 
முந்தி வந்து முளைத்ததன் றோவென்றான் . 


. 


காண்டம் 


வு.- சித்திரகூடப்படலம் 


ருருக 


( இ - ள் .) ஐயன் - இராமன், அந்த வாய்மொழி இயம்பலும் - அந்த வார்த் 
தையைக் கூறியவுடனே , -இளையவன்- இலட்சுமணன் , நொந்த சிந்தை - வருந் 
திய மனத்துடனே , நோக்கினான் - (இராமனைப் ) பார்த்தவனாய் , எந்தை - என் 
தந்தை போல்பவனே ! காண்டி- (நான் சொல்வதையாராய்ந்து ) காண்பாயாக : 
இடரினுக்கு- (உனது ) துன்பத்துக்கு , அங்குரம் - முளையானது , முந்தி - முன்னே 
கைகேயிக்கு வரம் ஈவதை மன்னவர் ஒருப்பட்டவுடனே ) , வந்து முளைத்தது 
அன்றோ- வந்து தோன்றிற்றன்றோ ? என்றான்- என்றுகூறினான் ; (எ - று . ) 

இராமபிரானுக்குத் துணையாவார் ஒருவரும் இன்றித் தனிப்பட்டிருக்கும் 
இவ்வனவாசகாலத்தில் எல்லாவகைப் பணிவிடைகளையும் செய்யவேணு 
மென்று பேருவப்புடனே இராமபிரானது திருவுளத்துக்கு நமது செய்கை 
உவப்பாயிருக்க வேணுமென்ற கருத்தோடு அடிமை செய்ய , அக்கருத்து நிறை 
வேறாமையாற் சிந்தைநொந்த இளையபெருமாள் உனக்கு இடர் இழைத்தே 
னென்றுவருந்துகிற இராமபிரானை நோக்கி , நீர் இப்போது வருந்துவது சரி 
யன்று ; நான் பணிசெய்வது எனக்கு மனமகிழ்ச்சியே விளைத்தலால் எனக்கு 
இடர் தந்தவராகமாட்டீர் : ஆனால் , என்று மன்னவர் கைகேசிக்கு வரந் தந்திட் 
டாரோ , அன்றே எனது இடர்க்கு அங்குரம் இட்டாற்போலாயிற்று என்றன 
* னென்க . சுகுமாரரான உமக்கு வனவாசம் நேர்ந்திருப்பது குறித்து எனக்குப் 
பேரிடரே தவிர, உமக்குப்பணி செய்வது எனக்கு இடர் தராது ; பேருவப்பையே 
தருமென்றவாறு . 1 நோக்கினால் என்றபாடத்துக்கு - வாயினாற் கூறாமற் கண் 
சாடையினாலேயே கூறினான் இலக்குமண னென்க . 

( அலங ) 
ருசு . - இதுவும் அடுத்த கவியும் - குளகம் : இராமபிரான் தன்மனத்தினுள் 

ஆராய்ந்து இலட்சுமணனைத் தேற்றுதல் . 
1 ஆக 2 செய்தக்க தில்லை யறத்தினின் 
றேக லென்ப தரிதென்று மெண்ணினா 
னோகை 3 கொண்டவ 4 னுள்ளிடர் 5 நோக்கினான் 

சோக பேங்கர் துடைப்பரி தாலெனா. 
( இ-ள் . ) ஆக - இருக்கட்டும் : - செய்தக்கது - ( இப்போது இங்குத்தோன் 
றிய இடர்க்குப்பரிகாரமாகச் ) செய்யக்கூடியது , இல்லை- ; அறத்தினின்று - 
தருமத்தைவிட்டு , ஏகல் என்பது - கடந்து செல்வதென்பது , அரிது - ( நம்ம 
னோர் செய்தற்கு ) உரியதன்று , என்றுஉம்- , எண்ணினான்-( தன் )மனத்திற்குள் 
ளேயே யாராய்ந்தவனாய் , - ஓகை 

கொண்டவன் 

(தனக்குப் 

பணி 
செய்யநேர்ந்தது குறித்து ) மனமகிழ்ச்சி கொண்டவனாகிய இளையபெருமா 
ளின் , உள் இடர் - ( சுகுமாரனான இராமன் கடுங்காட்டில்வசிக்கும்படி நேர்ந் 
ததே என்று சிந்தித்து ) மனத்திற்குள் வருந்துவதை , நோக்கினான் - பார்த்தவ 
னாய் , சோகபங்கம் - (இவ்விலக்குமணனது ) துயரமாகிய சேறு , துடைப்பு - 
போக்குவது , அரிது - அருமையானது , எனா - என்று கருதி , - ( எ - று . ) - என் 
றான் என அடுத்த கவியோடு தொடரும் . ஆல் - அசை : தேற்றமுமாம் . 


நருக 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ஆக , வார்த்தைப்பாடு . மனத்தை மாசுபடுத்துவதனால் , சோகத்தைப் பங்க 
மாகக் கூறினான் , சோகபங்கம் - வடசொற்றொடர் , பி - ம் : -1 ஆகச், 2 செய்கதக்க 
தில்லை . 3கொண்டிலன் . 4 உன்னிடர் , 5 நோக்கியென் , பேந்தம் . என்றான் , 
ருஎ . பின்னுந் தம்பியை நோக்கிப் பெரியவன் 

"மன்னுஞ் செல்வத்திற் குண்டுவ ரம்பிதற் 
கென்ன கேடுண்டிவ் வெல்லையி லின்பத்தை 

யுன்னு மேல்வரு மூதியத் தோடென்றான் . 
( இ - ள் .) பின்உம்- , பெரியவன் - மூத்தவனாகிய இராமன் , தம்பியை 
சோக்கி- , மன்னும் செல்வத்திற்கு - (உலகத்திற் ) பெறுகின்ற பொருட்செல் 
வத்துக்கு, வரம்பு உண்டு - முடிவு ( அழிவு ) உண்டு : வரும் ஊதியத்தோடு 
இ எல்லை இல் இன்பத்தை உன்னும் ஏல் - மேலேவிளையக்கூடிய நற்கதியா 
கிய இலாபத்தோடுகூடிய இந்த எல்லையில்லாத இன்பத்தை ஒருவன் நினைத் 
துப்பார்த்தால் , இதற்கு என்ன கேடு உண்டு - இதற்கு என்ன குறைவுள்ளது ? 
இராச்சியமென்பதோ எப்போதும் சாசுவதமான 

தன்று ; பகைவர்முதலி 
யோரால் கவர்தற்கு உரியது ; மேலும் பேரின்பத்தை விளைக்கக்கூடியதன்று ; 
இப்போது தவக்கோலங்கொண்டு வனத்தில்வசிக்கின்ற இந்தவாழ்க்கையோ 
நாழே கைவிட்டாலன்றி இராச்சியம்போலப் பிறராற்கவர்தற்குஉரியதன்று ; 
மேலும் , இதில் எல்லையில்லாத இன்பத்தைப் பெறலாம் : ஆதலாற் பேரூதிய 
மும் உண்டு ; ஆகவே , இராச்சியம்பெற்று வாழ்வதைவிட , இவ்வனவாசமாகிய 
வாழ்க்கையேசிறந்ததென்று இராமபிரான் இலட்சுமணனைநோக்கிக் கூறின 
னென்க . மேல்வரும் ஊதியத்தோடு , உன்னு - ஆராய்ந்துபார் எனினுமாம் . 

ருஅ.- கவிக்கூற்று; இராமபிரான் செய்தியைமுடித்துவிட்டு, கேகய 
நாட்டிற்கு வசிட்டனனுப்பிய தூதுவரின் செய்தியைச் சொல்வோமெனல் . 

தேற்றித் தம்பியைத் தேவருங் கைதொழ 
நோற்றி ருந்தன னோன் சிலை யோனிப்பா 
1 லாற்றன் மாதவ னாணையிற் போனவர் 

கூற்றி னுற்றது கூறலுற் றாமரோ . 
( இ - ள் .) நோன் சிலையோன் - வலியவில்லையுடையவனாகிய ஸ்ரீராமன் , 
( இவ்வண்ணம் கூறி ) , தம்பியை தேற்றி- , தேவர் உம் கைதொழ - தேவர் 
களும் 

வணங்கிநிற்க , நோற்று இருந்தனன் - (தன்னுருவத்தைத் தானே 
மனத்திற்கொண்டவன்ணம் ) நோன்புநோற்றிருந்தான் ; இப்பால் - இனி, 
ஆற்றல் மாதவன் ஆணையின் போனவர் கூற்றின் - வலிமைபொருந்திய பெருந் 
தவசியாகிய வசிட்டமுனிவனது கட்டளையினாற்சென்ற தூதுவர்விஷயத்தில் , 
உற்றது - நிகழ்ந்த செய்தியை, கூறல் உற்றாம் - சொல்லத்தொடங்கினோம். 

இராமபிரான் செய்தியைச் சித்திரகூடத்திலினிதிருந்தானென்று முடித் 
துக்கொண்டு , இனி அயோத்திசெய்தியைக் கூறக் கருதித் தைலமாட்டுபடலத் 
தினீற்றில் முடங்கல் கொடுத்தவரைப் போக்கினான் என்று கூறி நிறுத்தியிருக் 


காண்டம் 


கூ.- பள்ளியடைப்படலம் 


ருருங 


குஞ் செய்தியைக் கூறுவோ மென்கின்றார் . இராமபிரானைக் கங்கைக்கரை 
வரையில் சுமந்திரன் தேரிலிட்டுக்கொண்டு போய்விட, அடுத்தநாள் - இராமன் 
முதலியோர் கங்கையைத் தாண்டி ஒரு மரத்தடியில் தங்கி வாசஞ்செய்தலும் , 
அதற்கு அடுத்தநாள் பாத்துவரசாச்சிரமத்தில் வசித்தலும் , அதற்கு அடுத்த நாள் 
பரத்துவாசன் கூறிய வழிபிடித்துச் சித்திரகூடத்துக்குப் பயணமாகி யமுனை 
யைக்கடந்து அதன் கரையில் இருத்தலும் , அதற்கு அடுத்தநாள் - சித்திர 
கூடத்தைச் சேர்தலுமாக , இராமன்முதலியோர் போய்ச்சேர்ந்ததை வந்து 
குகன் துசாரர்கள் உணர்த்த , அதன்பிறகே சுமந்திரன் - சிருங்கிபோபுரத்தி 
னின்று திரும்பி ஆறாவதுநாள் சாயங்காலத்தில் அயோத்திசேர்ந்து தசாத 
னுக்கு இராமன் வனஞ்சென்ற செய்தியை யுணர்த்த , அத்தசரதன் ஆவிநீங்கினா 
னென்று முதனூலில் உள்ளது . பி - ம் :-ஆற்ற , ஆற்றி ; 2 போய்வர் . ( அம்சு ) 

சித்திரகூடப்படலம் முற்றிற்று . 


- 


கூ - ஆவது பள்ளிபடைப்படலம் . 
தசரத மன்னவனைப் பள்ளிபடுத்த செய்தியை யுணர்த்தும் படல் மென் 
பது பொருள் . பள்ளிபடுத்தல் இறந்தவுடலை யெரிக்குமாறு ஈமவிற்கினாலி 
யன்ற படுக்கையிற் கிடத்துதல் . பள்ளிபடுத்தலென்பது - இப்பொருளில் வரு 
தலை , " செந்தீக என்று தொடங்குஞ் சிந்தாமணிச்செய்யுளில் " எந்தாய் வெறு 
நிலத்துச் சேர்தியோ வென்றினைந்திரங்கிப் பள்ளிபடுத்தார்களே என்று 
வருதல்கொண்டும் உணர்க . பள்ளிபடுத்தல் என்பது - பெரியோர்களை ஈமவிர 
கில்வைத்தலென்ற பொருளிலும் , சன்னியாசிகளைச் சமாதியில் வைத்தலென்ற 
பொருளிலும் பின்பழகியபெருமாள்சீயர் அருளிச்செய்த குருபரம்பராப்ரபாவத் 
திற் பலவிடங்களில் வந்துள்ளது . இந்தப்படலத்துக்குப் பள்ளிபடைப்படல 
மென்ற பெயர் , அரசாங்கக் கையெழுத்துப் புத்தகசாலையில் அயோத்தியா 
காண்டமுள்ள பிரதிகளைந்தனுள் ஒன்றிற் காணப்பட்டது . 

பள்ளியடை 
யென்னுஞ் சொல் , பள்ளிப்படையென்றும் வழங்குவதுஉண்டு : அங்ஙனம் 
வருதலைக் கல்வெட்டுக்களிற் காணலாம் . பள்ளிப்படைப்படலமென்பதனுள் 

டெழுத்தாக எழுதப்பட்ட ப என்பதனைய என்ற எழுத்தாகத் தவ 
கெப்படித்த பிழையினாலேயே இப்படலத்துக்குப் பள்ளியடைப்படலம் 
என்று பெயர்வழங்கலாயிற்றென்று தோன்றுகின்றது . அங்ஙனந்தவறாகப் படிக் 
கப்பட்ட பள்ளியடை என்பதற்கு - பரதன் அரண்மனையையடைதெலென்று ஒரு 
சாரார் பொருள் கூறுகின்றனர் . கீழ் 5 - ஆவது படலத்தில் தசரதன் இறந்த 
செய்தியைக் கூறிய கவி , இப்படலத்தினால் இறந்த அம்மன்னவனைத் திருப் 
பள்ளிபடுத்தியதைக் கூறுகின்ற ரென்பதே பொருத்த மாதலின் , பள்ளி 
படைப்படல்மென்றாவது பள்ளிப்படைப்படலமென்றாவது இந்தப்படலத்துக் 
குப் பெய ரென்று கொள்ளுவதே பொருத்தமாகும் . எய்தி நூலுளோர் மொழிந் 

70 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


தயாவையுஞ், செய்து தீக்கலந் திருத்திச் செல்வனை , வெய்தினேற்றினார் " 
( கங 2.) என்று இப்படலத்தினீற்றில் மன்னவனை ஈமப்பள்ளியிலேற்றியமை 
கூறப்பட்டுள்ள துகாண்க. இனி , மற்றொருசாரார் பள்ளியடைஎன்பதற்கே 
ஈழப்பள்ளியில்டைவித்தலென்று நலிந்து பொரு ளுரைப்பர் . 


இராமன் சித்திரகூடத்திலினிதிருந்தானாக , வசிட்ட முனிவனால் அனுப் 
பப்பட்ட தூதர்கள் கேகய நாட்டையடைந்து ஓலையைக் கொடுத்துநிற்க , அதைக் 
கண்டதும் பாதன் ஸ்ரீராமனது திருவடியைத்தரிசிக்கலாமென்னும் பெருவிருப் 
புடனே, சேனையைத்திரட்டிக்கொண்டு நாளும்பாராமற் சத்துருக்கனனோடு 
புறப்பட்டு ஏழாநாளிற் கோசலநாடு சேர்ந்து அந்நாட்டில் யாவரும் தத்தம் தொழி 
லைச் செய்யாமலும் களிப்பற்றும் இருப்பதையும் அந்நகரம் அலங்காரமற்றுப் 
பொலிவிழந்திருப்பதையுங் கண்டு மனத்திற் சங்கைகொண்டு சத்துருக்கனனு 
க்குக் காட்ட , அவனும் பெருந்துயரம் நேர்ந்துள்ளது போலவும் , திருவே இந் 
நகரைவிட்டு நீங்கினள் போலவுங் காண்கின்றது என்ன , அங்ஙனம் பேச்சு 
நிகழ்கையில் விரைவில் பரதன் அரண்மனையை யடைந்து தந்தையிரு 
க்கு மிடங்களிலெல்லாம் அவனைக் காணாமல் ஐயுறவெய்தி நிற்கையில் , 
அப்பாதனை யொருத்தி யணுகி தாய் அழைக்கின்றாள் என்று தெரிவிக்க, 
அந்தப்பரதன் தாயையணுகித் தொழ , அவள் கேகய நாட்டிலுள்ள தந்தைமுதலி 
யோரின்சேமத்தை வினாவுதலும் , பரதன் தந்தையைக் காணவேண்டும் : அவர் 
எங்கே ? என்றுவினாவ , வானவர்கைதொழ மன்னவர் வானம்வைகினார் : வரு 
ந்தாதே , என்ன ; அதுகேட்டபரதன் மிகவும் வருந்தி அவள் சொன்ன ரீதிக்காக 
தீயசொல்லை இங்ஙனம் நீயலது உரைப்பரோ? என்று அவளைப்பழித்துத் தந் 
தையைக்குறித்துப் பலபடி பிரலாபித்துத் தானே தேறி , எனக்குத் தந்தைமுத 
லிய எல்லாவுறவும் இராமனேயாதலால் அவன்கழலை வந்தித்தாலல்லாமல் என் 
துயர் தீராது என்றனனாக , கைகேயி இராமன் தேவிதம்பியரோடு கானகத் 
தான் என்றாள் . அதுகேட்டலும் நெருப்புண்டவன்போலப் பாதன் துடி துடி 
த்து இன்னும் எனைத்துத் துன்பம் கேட்பனஉ.ளவோ ? என்று நடுங்கி இராம 
பிரான்கானகஞ்சென்றகாரணத்தை வினாவித் தெரிந்துகொண்டு கீழேவிழுந்து 
புரண்டு பிரலாபித்துத் தனக்கு இராச்சியம் வேணுமென்று தன் தாய் செய்த 
தீமைக்காக அவளைப் பலபடிபழித்துத் தன்னையும் வெறுத்துக்கொண்டு , 
எதைச் சொல்லவும் தன் மன நிலைமாறாது நிற்குந் தன் தாய் முன்னே நிற்பதற்குப் 
பிடியாமல் அந்தப்பாதன் கோசலையாரின் திருவடி தொழுவே னென்று சொல்லி 
அன்னாளையணுகி அவளதுபாதங்களில் விழுந்து பலபடிபுலம்ப , அது கண்டு 
கோசலை - இவன் மனந்தூயன் என்று தேர்ந்து , ஐயனே ! கேகையர்கோன் 
மகளிழைத்த கைதவம் நீ அறிந்திலைபோலும் என்றனளாக , பரதன் தான் சிறி 
தும் அதனையறிந்தவ னல்ல னென்பது அவள்மனத்திற் படுமாறு பவவகைச் 
சபதங்களைச் செய்ய , அந்தத்தேவி பரதனது தன்மையை வியக்க , சத்துருக்கின 
னும் அந்தக் கோசலையைத் தொழுது மாழ்கினனாக , அப்போது வசிட்டமுனி 


> 


காண்டம் 


க.- பள்ளிபடைப்படலம் 


ருருரு 


வன் . வந்து பரதனைநோக்கி இறந்தவர்க்குச் செய்யவேண்டிய கிரியைகளைச் 
செய்யவேண்டும் என்ன, கோசலை யநுமதிதா, பிறகு பரதன் வசிட்டமாமுனி 
வனைவணங்கி , அவனோடும் போய்த் தந்தையினுடலைக்கண்டு புலம்ப , பின்னர் 
நான்மறையாளர். மன்னவனுடலை விமானத்திலேற்றி நகரத்தவரும் மன்ன 
வரும் கண்ணீருடனே சூழ்ந்திருக்க , யானையின் மீதுவைத்துச் சங்குபேரி 
முதலியன ஒலிக்கச் சரயுவுக்குக்கொண்டுபோய்ச் சேர்த்து வீர ! ஈமக்கடனைச் 
செய்க என்றனராக , அப்போது , ஈமக்கடன் செய்யுமாறுவந்த பரதனை வசிட்ட 
முனிவன் அன்னை தீமையால் உன்னை மன்னன் துறந்தான் : நீ அந்திமக்கிரியை 
செய்யவுரியனல்லை என்று தடுக்க , பரதன் தன் நிலைமைக்கு மிகவும்வருந்திநிற்க , 
பின்பு முனிவன் சத்துருக்கனனைக்கொண்டு ஈமக்கடனைச் செய்வித்தான் . 
கோசலை முதலிய மூவரையொழிந்த மற்றைத்தேலிமார் சககமனஞ்செய்து 
புண்ணியலோகம் புக்கனர் . அப்பால் மனைக்குத் திரும்பிப் பரதன் பத்து நாளும் 
ஆசௌசமிருந்து பின்னுஞ் செய்ய வேண்டிய கிரியைகளையெல்லாம் செய்து 
முடிக்க , பிறகு மன்னரின்றி வையம்வைகல் தொன்மையன்றெனத் துணியும் 
நெஞ்சின ராய் , மந்திரக்கிழவரும் அந்நாட்டவரும் வசிட்டமுனிவனும் பாத 
னைக் கூடினார்க ளென்பது , இப்படலத்திற் கூறிய விஷயம் . 


க . - சென்ற தூதுவர் பரதன்மாளிகையையடைந்து தம் வரவைப் 
பரதனுக்குச் சொல்லுமாறு வாயில் காவலரிடத்துச் சொல்லுதல் . 

பொருவி றூதுவர் போயினர் பொய்யிலா 
ரிரவு நன்பக லுங்கடி தேகினார் 
பரதன் கோயிலுற் றார் 1படி காரிரெம் 

வரவு 2 சொல்லுதிர் 3 மன்னவற் கேயென்றார் . 
( இ - ள் . ) பொய் இலார் - பொய்யொழுக்கமில்லாதவர்களான , பொரு இல் 
து துவர் - ஒப்பற்ற தூதர்கள், போயினர்- ( அயோத்தியினின்று பரதனையழைத்து 
வருதற்காகச் ) சென்றவர்களாய் , இரவு உம் நல் பகல் உம் கடிது ஏகினார் - இர்வி 
லும் பகலிலும் ( ஓயாமல் ) விரைந்து நடந்து , பரதன் கோயில் உற்றார் 
தன் தங்கியுள்ள அரண்மனையையடைந்து , ( வாயில்காவலரைநோக்கி ) , படி 
காரிர் - வாயில்காவலரே! மன்னவற்கு - பரதராசரிடத்து , எம் வரவு - எம் 
முடைய வருகையை ( அயோத்தியினின்று தூதுவர் வந்துள்ளாரென்பதை ) , 
சொல்லுதிர் - சொல்லுங்கள் , என்றார் - ; ( எ - று . ) 

குற்றந் தீர்ந்தநன்மையைப் பயவாத சொல் பொய்யா மாதலாலும் , இத் 
தூதுவர் காலம் இடன் முதலியவற்றை யறிந்து நன்மைபயவாச் சொல்லைப் 
பேசுதெலொழித்து நன்மைபயக்குஞ்சொல்லையே பேசுவதில் வல்லவராதலா 
லும் , இவர்களை பொருவிறூதுவர் பொய்பிலார் என்றார் . படிகாரிர் - ப்ரதீஹா 
சர்என்னும் வடசொல் திரிந்து விளியேற்றுவந்தது . அரசமாளிகையில் வாயில் 
காவலரிருத்தலும் , அரசனைக்கான விரும்புவோர் அவர்மூலமாகத் தம் வருகை 


குருசு. 


--- கம்பராமாயணம் 


அயோத்தியா 


யைத் தெரிவித்து அரசன் அநுமதிபெற்றபின்பு அரசனைக்காணுதலும் முறையா 
தீல் அறிக. மன்னவற்கே, ஏகாரம் - அசை . பி - ம்:-(படிகாரர் . சொல்லுமின் . 
3மன்னவற் கென்கின்றார் . 

( அவள் ) 
உ . - அநுமதி பெற்று உள்ளே வந்த தூதுவரைப் பரதன் 

தந்தையின் சேமத்தை விசாரித்தல் . 
தூதர் வந்தன ருந்தை சொல் லோ டெனக் 
காதன் முந்திக் களிக்கின்ற சிந்தையான் 
3 போது கீங்கெனப் 4 புக்கவர் கைதொழத் 

தீதி லன்கொல் திருமுடி போனென்றான் . 
( இ - ள் . ) உந்தை சொல்லோடு தூதர் வந்தனர் என - உமது தாதையின் 
சொல்லுடனே தூதர் வந்துள்ளாரென்று ( வாயில்காவலாளர் ) கூற , 
களிக்கின்ற சிந்தையான் - மகிழ்கின்ற மனமுடையவனாய் , காதல் முந்தி - 
( தந்தைசொல்லைக் கேட்க ) ஆவல் விஞ்சி , போதுக் ஈங்கு என - இங்கு 
வருக என்று ( பரதன் ) சொல்ல , - அவர் - அத்தூதுவர் , புக்கு- (உள்ளே புகுந்து , 
கைதொழ - வணங்கிநிற்க , - ( பரதன் அவர்களை நோக்கி ) ,- திரு முடியோன் 
கிரீடம் கவித்த சக்கரவர்த்தியாகிய தசா தன் , தீது இலன் கொல் - யாதொரு 
தீமையும் இல்லாதிருக்கின்றானா என்றான் - என்று வினாவினான் ; ( எ - று .) 

உடம்பு நோயின்றியுறைதல் நாட்டிற்சேமக்குறைவின்றியிருத்தல் முதலிய 
யாவும் அடங்க தீதிலன்கொல் என்று வினாவினான் . உந்தை - உன் தந்தை 
யென்பதன் மரூஉ . சொல்லென்றது - திருமுகத்தை, போது கீங்கு - தொகுத் 
தல் . 3போதுகென்னென என்ற பாடத்திற்கு , போதுக - ( இங்கு ) நீவிர்வருக , 
என் (ஊரினின்று இங்குவந்ததற்கு ) யாதுகாரணம் ? என்று 

பொருளு 
ரைக்க . 

பி - ம் :-1தூது . - 2 எனாக் . போதுகென்கென , போதுகென்றனன் . 
4 புக்கனர் . கைதொழாக் . முடியான் . 

( அ ) அ ) 
க .-- தந்தையின் சேமங்கேட்டுக் களிப்புற்றபரதன் இராமலட்சுமணரின் 
சேமத்தை விசாரித்து அவர்களைத் திசைநோக்கிவணங்குதல் . 

வலிய சென்றவர் கூற மகிழ்ந்தன 
னிலைகொள் பூணிளங் கோவெம் பிரானொடு 
முலைவில் செல்வத்த னோவென வுண்டெனத் 

2 தலையி னேந்தினன் றாழ்தடக் கைகளே . 
( இ - ள் . ) அவர் - அந்தத்தூதுவர் , வலியன் என்று கூற - ( யாதொரு 
தீங்குமின்றி நுமது தந்தை ) வலிமை பெற்றுள்ளா னென்று கூற , மகிழ்ந்தனன் - 
மகிழ்ச்சியடைந்தவனாகி , ( பரதன் ) , - எம்பிரானொடு உம் எமது தலைவனா 
கிய இராமபிரானுடனே , இலை கொள் பூண் இளங்கோ - இலைத்தொழி 
லமைந்த ஆபரணங்களையணிந்த இளையபெருமாள் , உலைவு இல் செல்வத் 
தன் ஓ - குறைவற்ற செல்வமுடையவனா யிருக்கின்றானோ? என - என்று 
வினவ ,--( அத்தூதுவர் ), உண்டு என -( நீர் கருதியபடியே அவர்கட்கு யாதொரு 


6 . 


பொன்றி ணிந்த 
காண்டம் கூ - பள்ளிபடைப்படலம் 

ருரு எ 
குறையுமில்லாமை ) உள்ளது என்று கூற , தாழ் தட கைகள் - ( முழந்தாளளவுந் ) 
தொங்குகின்ற நீண்ட (தன் ) கைகளை , தலையின் ஏந்தினன் - ( அவர்களுள்ள 
திசையை நோக்கித் ) தலைமேல் வைத்து வணங்கினன் ; ( று . ) 

வலியன் - நோயின்றிச் சுகமாகவாழ்ந்துள்ளா னென்றவாறு , நோயற்ற 
வாழ்வே குறைவற்ற பெருஞ்செல்வ மென்ற கருத்தினால் , உலைவில் செல்வத் 
தனோ என்று வினாவின னென்க. உண்டு என்பது - அங்கீகாரவார்த்தை . 
பி - ம் : - இளங்கோன் . தலையில். " தாமரைக்கையினான் . 

( 40 க ) 
ச .. - கொற்றவன் திருமுகங்கொள்க என்று தூதுவர் கூறுதல் . 

மற்றுஞ் சுற்றத்து ளார்க்கும் வரன் முறை 
யுற்ற தன்மை 1 வினாவி 2 யுவந்தபி 
னிற்ற தாகு 3 மெழுதரு மேனியாய் 

4 கொற்ற வன்றன் றிருமுகங்கொள்கென்றார் . 
( இ - ள் . ) மற்றுஉம் - பின்னும் , சுற்றத்து உளார்க்குஉம் - பந்துக்களாக 
உள்ளவரைப்பற்றியும் , வரல் முறை - கேட்கவேண்டிய முறைப்படியே , 
உற்ற தன்மை - நேர்ந்துள்ள யோகக்ஷேமங்களை , வினாவி - கேட்டறிந்து , 
உவந்த பின் - ( பரதன் ) மகிழ்ந் திருந்த பின்பு , - ( அந்தப்பரதனை நோக்கி 
அத்தூதுவர்) , - எழுது அரு மேனியாய் - எழுதமுடியாதபடி போழகுபடைத் 
தவனே ! கொற்றவன் தன் திருமுகம் - ( தசரத ) மன்னவன் விடுத்த திருமுகம் , 
இற்றது.ஆகும் - இதுவாம் ; கொள்க - (இதனை ) வாங்கிக்கொள்க , என்றார் -- 

பரதன் உவப்ப எல்லாருடைய க்ஷேமத்தையும் தெரிவித்த பின்பு , அரச 
னது திருமுகத்தைத் தூதுவர் தந்தன ரென்க . ஓலையைத் திருமுகமென்றது 
மங்கல வழக்கு . பி - ம் :-வின்வி , விராவி . உவந்தவற்கு , உவந்துபின், உவந்த 
னன் . எழிறருமேனியாய் , என்றெண்ணியராயவர் . கொற்றமன்னவன் . 
கொள் . 

* ( அக 0 ) 
: 

ரு . - பரதன் தந்தையின் திருமுகத்தை வாங்கிப் 

பக்தியோடு தன்சிரமீது கொள்ளுதல் . 
என்றுஜூ கூறலு மேத்தி யிறைஞ்சினான் 
னின்று வாங்கி யுருகிய நெஞ்சினான் 

றுன்று நாண்மலர்ச் சென்னியிற் சூடினான் 
( இ - ள் . ) என்று கூறலும் - என்று ( தூதர்கள் ) கூறியவுடனே , - (பாதன் ) , 
ஏத்தி இறைஞ்சினான் - கொண்டாடி ( அத்திருமுகத்தை வணங்கி , பொன் 
*திணிந்த பொரு இல் தட கையால் - பொன்னாபரணம் அணிந்த ஒப்பற்ற 
* நீண்ட ( தன் ) கைகளால் , நின்று வாங்கி - எழுந்துநின்று வாங்கிக்கொண்டு , 
உருகிய நெஞ்சினான் - ( அன்பினால் ) உருகுகின்ற மனத்தையுடையவனாய் , நாள் 





: 


. 


ருருவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சா . 


மலர் துன்று சென்னியில் - அன்று அலர்ந்த மலர்களையணிந்த (தன் ) சிர்சின் 
மீது , சூடினான் - பூண்டான் ; ( எ - று . ) - பி - ம் :-இறைஞ்சினன் . 2 உருகின 
நெஞ்சினன் . 3 தார் , 

( அக்க ) 
திருமுகங்கொணர்ந்த தூதர்க்குப் பரதன் பெருநிதியம் ஈதல் . 

சூடிச் சந்தனந் தோய்த்துடை சுற்றுமண் 
2 மூடு தோட்டின் முடங்க னிமிர்த்தன 
னீடு நோக்கிவந் தெய்திய தூ தர்க்குக் 

கோடி 4 மேலு நிதியங் கொடுத்தனன் . 
( இ - ள் ) சூடி - ( திருமுகத்தைச் சிரசிற் ) சூடிய பின்பு , சந்தனம் தோய்த் 
துடை - ( மேற்புறத்திற் ) சந்தனம் பூசப்பெற்றும் , சுற்று மண் மூடு - சுருட் 
டப்பெற்று மூடியவாய்ப்புறத்து மண்வைத்து முத்திரையிடப்பட்டுமுள்ள , 
தோட்டின் முடங்கல் - பனையோலையின் சுருளை , நிமிர்த்தனன் - பிரித்துப் 
பார்த்தவனாய் , -ஈடு நோக்கி - ( அத்திருமுகத்தில் ) எழுதியிருந்த விஷயத்தைப் 
பார்த்து , வந்து எய்திய தூ தர்க்கு - ( அதனைக்கொண்டு ) வந்து சேர்ந்த தூதர் 
களு 

க்கு , கோடி மேல் உம் - கோடியேன்னும் அளவுக்கும் மேலாக , நிதியம் - 
பொருளை , கொடுத்தனன் - ( பரதன் ) கொடுத்தான் ; ( எ - று .) 

அத்திருமுகத்தில் , கைவிஞ்சிப்போகின்ற காரியம் ஒன்று நேர்பட்டுள்ள 
தனால் இதுகண்டவுடன் வருக என்று எழுதியிருந்ததுபற்றி , இராமன் முதலி 
யோரை விரைவிற் காணுதற்கு இத்திருமுகம் வந்தது காரணமாகுமென்ற 
உவப்பினாற் பரதன் அத்திருமுகத்தைக் கொணர்ந்தோர்க்குக் கோடியினும் 
மிக்க திரவியங் கொடுத்தன னென்க . சுபசூசகமாக அம்முடங்கலிற் சந் 
தனம் தோய்ந் திருந்தது . மன்னவர்கள் பனையோலையிற் செய்தி யெழுதிச் சுரு 
ளாகச் சுருட்டிச் சுற்றிய ஓலையின் வாய்முகத்தில் மண்ணையிட்டு இராசமுத் 
திரையை வைத்து அனுப்புதல் , முற்காலத்து மரபு . முடங்கல் - சுற்றியுள்ள ஓலைச் 
சுருள் ; முடங்குதல் - சுருண்டிருத்தல் : அல் - பெயர்விகுதி . ஈடு - இடப்பட்டுள்ள 
( எழுதப்பட்டுள்ள ) விஷயம் . பி - ம் : -- சாதனச் சொற்றொடைச் , சாதநந் 
தோலுடை . மூடல். 3 நிமிர்த்ததன் . 4மேனிதியங் கொடுத்தானரோ . ( அகஉ ) 
எ . - இராமனைக் காணலாமென்ற ஆசையாற் பேரன்பு கொண்டு 

பரதன் மலர்களைத் தூவுதல் . 
வாணி லா நகை தோன்ற மயிர்புறம் 
பூண வானுயர் காதலிற் பொங்கினான் 
ராணி லாமலர் தூவினன் றம்முனைக் 

காண லாமெனு மாசை கடாவவே . 
( இ - ள் .) ( அப்போது பாதன் ) , - வாள் நிலா நகை தோன்ற - வெள் 
ளொளிபரவுகின்ற மகிழ்ச்சிச்சிரிப்புத் தோன்றவும், மயிர் புறம் பூண மயிர்க் 
பச்சு ( த் தன் ) உடம்பின் மீது அலங்காரமாகவுண்டர்கவும் , வான் உயர் காத 


2 


காண்டம் 


கூ.- பள்ளிபடைப்படலம் 


லின் பொங்கினான் . மிகவும் அதிகமாகிய அன்பினால் விஞ்சப்பெற்றவனாய் , 
தம்முனை காணல் ஆம் எனும் ஆசை கடாவ - தனது முன்பிறந்தவனாகிய 
இராமபிரானை (நாம் ) காணக்கூடுமென்ற ஆசை தூண்டுவதனால் , தாள் நிலா 
மலர் தூவினன் - காம்பில் இரர்த ( அப்போதுதான் பறித்துக்கொணரப் 
பட்ட ) புஷ்பங்களை ( அம்முடங்கலின் மீது ) வாரி யிறைத்தான் ; ( எ - று . ) 

வாயிலே சிரிப்பும் , உடம்பில் மயிர்க்கூச்சும் தோன்ற இராமனைப் பார்க்க 
வேணுமென்னும் ஆவல் பொங்கிக்கொண்டிருக்க , பரதன் விரைவில் இரா 
மனைக் காணப்போகின்றோமென்ற களிப்புடனே அம்முடங்கலிற் புஷ்பங்களை 
யிட்டு அருச்சித்தன் னென்க . நிலா நகை - வினைத்தொகை . நிலா மலர் - எதிர் 
மறைப் பெயரெச்சத்தொடர் . பி.ம் : - மயிர்ப் . பூணும் . 3 பொங்கினன் . 

அ - பரதன் சத்துருக்கனனோடு உடனே புறப்படுதல் . 
எழுக சேனையென் றேவின னெய்தின்ன் 
றொழுது 2 கேகயர் 3 கோமகன் சொல்லொடுந் 
தழுவு தேரிடைத் தம்பியொ டேறினான் 

பொழுது நாளுங் குறித்திலன் 4 போயினான் : 
(இ- ள் . ) (உடனேபாதன்) , - எய்தினன்- (தான் புறப்படக் ) கருதியவனாய் , 
சேனை எழுக - ( யான் அயோத்திக்குப் புறப்படுவதனால் எனது ) பரிவாரச் 
சேனைகள் உடனே புறப்படு 5 , என்று - , ஏவினன் கட்டளையிட்டு , தொழுது - 
( கேகயர்கோனை ) வணங்கி ( விடைபெற்று ), கேகயர் கோமகன் சொல்லொடு 
உம் - கேகயதேசத்தரசகுமாரனாகிய அந்த தாசித்தின் அனுமதியுடனே , தழுவு 
தேரிடை - ( குதிரைகள் )பூட்டப்பெற்றுச் சித்தமாகவந்துநின்ற தேரின் மீது , 
தம்பியொடு ஏறினான் - ( தன் ) தம்பியான சத்துருக்கனனுடன் ஏறி , பொழுது 
உம் நாள் உம் குறித்திலன் - புறப்படுதற்குஏற்றமுகூர்த்தந்தானா புறப்படுதற்கு 
ஏற்ற நாள் தானா என்று இதுஒன்றையும் கவனிக்காமலே , போயினான் 
( அயோத்தியாநகரத்தை நோக்கிப் ) பயணமானான் ; ( எ - று . ) 


தனக்கு எல்லாவுறவுமுறையுமாக நினைத்திருக்கும் இராமபிரானைக் காண் 
பதிலுள்ள போவாவினால் நாள் பொழுதுகளையும் கவனியாமல் சத்துருக்கின 
னோடும் பரதன் உடனே புறப்பட்டன னென்க. சொல்லொடும் தேரிடையேறி 
னான் என் றதொடர்க்கு- தான் பயணமாவதை அந்தக்கேகையர்கோமகனிடஞ் 
சொல்லிவிட்டு, அவன் விடைகொடுத்தானா? என்பதையும் பாராமல் தேரின் 
மீது ஏறின னென்று கருத்தாகலாம் . கடவுளிடத்துச் செல்லப் புறப்படுமிடத்து 
நாள் முதலியன் கவனிக்கவேண்டிய தில்லை 

கவனிக்கவேண்டிய தில்லை யென்பது , பொழுதுநாளுங் 
குறித்திலன் என்றவிடத்துப் பெறப்படுதல் அறிக . பிறமதத்தவரும் கோளறு 
பதிகத்தில் இக்கருத்தை வெளியிட்டிருத்தல் , இங்குக் கருதத்தக்கது . 
பி - ம் : -1 எய்தினான் . உகைகயர் . கோன்மகன் . 4 போகின்றான் . ( அகச ) 


ருகா 


கம்பராமாயணம் 

அயோத்தியா 
இதுமுதல் ஒன்பதுகவிகள் - பரதன் புறப்பட்டபோது 

அரசசின்னங்கள் திரண்டதனைக் கூறும் . 
யானை சுற்றின தேரிரைத் தீண்டின 
மான வேந்தர் 2 குழுமினர் வாளுடைத் 
தானை 3 சூழ்ந்தன 4 சங்க முரன்றன 
மீன வேலையின் விம்மின் பேரியே . 


( இ - ள் .) ( பரதன் புறப்பட்டுச்சென்றபோது ) , யானை சுற்றின - யானை 
கள் சூழ்ந்துவந்தன ; தேர் . இரைத்து ஈண்டின - இரதங்கள் ஆரவாரஞ்செய்து 
கொண்டு நெருங்கின ; மானம் வேந்தர் குழுமினர்-பெருமை பொருந்திய அரச 
குமாரர்கள் திரண்டுவந்தார்கள் ; வாள் உடை தானை சூழ்ந்தன - படைக்கலம் 
பூண்ட காலாட்படைகள் சூழ்ந்துவந்தன ; சங்கம் முரன்றன - சங்கவாத்தி 
யங்கள் சப்தித்தன; பேரி - பேரிகைகள் , மீனம் வேலையின் விம்மின - பலவகை 
மீன்கட்கு இருப்பிடமான கடல்போலப் பேரொலிசெய்தன ; ( எ - று . ) -- 
வாள் - மற்றையாயுதங்கட்கும் உபலட்சணம் . பி - ம் : -1 சேனை . 2 குழுவினர் . 
3 சூழ்ந்தது . சங்கு .. 

(அகடு) 
- க . கொடிநெருங்கின் தொங்கல் 2 குழுமின 

வடிநெடுங்கண் மடந்தைய ரூர் மடப் 
பிடிது வன்றின் பூணொளி பேர்ந்தன 

விடி 3 து வன்றின மின்னென 4 வெங்குமே. 
( இ - ள் .) ( பரதன் . செல்லுகின்ற அவ்விடமெங்கும் ), கொடி நெருங்கின 
துவசங்கள் நெருக்கமாகவந்தன ; தொங்கல் தொங்கலெனப்படும் அரசசின் 
னம் , குழுமின - திரண்டுவந்தன ; வடி நெடு கண் மடந்தையர் ஊர் மடம் 
- பிடி துவன்றின . , மாவடுப்போன்ற நீண்டகண்களையுடைய மகளிர் ஏறிச்செல் 
லும் இளமையுள்ள பெண்யானைகள் நெருங்கிவந்தன ; இடிதுவன்றின மின்என 
எங்கும் பூண் ஒளி பேர்ந்தன - வானம் இடிக்கும்போது தோன்றுகின்ற மின் 
னல்போல அவ்விடமெங்கும் ஆபரணங்களினொளி விட்டுவிட்டுப்பிரகாசித்தன . 


. 


. 


அரசர்வருகையில் அவர்தேவிமார் பிடிமீதுவந் தனரென்றுகூறுதல் ஏற் 
கும் . இனி, அரசகுமாரர்கட்குச் சிலவகைப்பணிவிடைகளை மடந்தைமார் 
புரிவதாகக்கூறுதல் , கவிமரபு; அங்ஙனம் பணிவிடைபுரியும் மகளிர் பிடியின் 
மீது ஏறிவந்தனரென்க . சேனாவீரரின் மனைவியர் பிடியானைமீது . ஏறிவந்தன 
ரென்றலும் ஒன்று . அரசகுமாரர் முதலியோர் அணிந்துள்ள பூண்களினொளி , 
மின்னலைப்போலவிட்டுவிட்டுப் பிரகாசிப்பனவாகும் . இடி - இலக்கணையால் , 
மேகமெனக் கொள்ளலுமாம் . பி - ம் ; - நிரைந்தன . 2 குழீ இயின . 3 தொடங்கின , 
துடங்கிய , 4 எங்கணும் . 

( அகசு ) 


காண்டம் | 


கூ.- பள்ளிபடைப்படலம் 


ருசுக 


- 


கக. பண்டி யெங்கும் பாந்தன பல்லியங் 

கொண்டி யம்பின 2 கோதையர் கோதையில் 
வண்டி யம்பின 4வாளியின் வாவுறுஞ் 

செண்டி யங்கு பரியுஞ் செறிந்தவே . 
( இ - ள் .) பல் இயம் - பலவகைவாச்சியங்கள் , பண்டி எங்கும் - பலபண்டி 
களிலும் , கொண்டு ஏற்றப்பட்டு, பரந்தன - பரவினவாகி , இயம்பின -பேரொலி 
செய்தன ; கோதையர் கோதையில் - ( அங்குச் சென்ற ) மடவார்கள் ( அணிந் 
துள்ள ) மலர்மாலைகளில் , வண்டு இயம்பின - (தேனுண்ணும் ) வண்டுகள் ரீங்கா 
ரஞ்செய்தன ; வாளியின் வாவுறும் அம்புபோல விரைந்து செல்லுகின்ற , 
செண்டு இயங்கு - செண்டுவெளியிலுலாவுகின்ற , பரிஉம் - குதிரையும் , செறி 
ந்த - நெருங்கின ; ( எ - று .) 

பரியின் விரைந்தநடையை விளக்கும் பொருட்டு வாளியின் வாவுறும்பரி 
என்றார் . கீழ் ஒன்பதாஞ்செய்யுளில் , கசம் இரதம் பதாதி என்ற மூவகைப் 
படை போந்ததனை யுணர்த்திய கவி இதனாலும் அடுத்த செய்யுளாலும் குதிரை 
உடன் போந்தமையை யுணர்த்துகின்றன ரென்க . படைகள் இப்போதுவெகு 
தூரஞ் செல்லவேண்டியிருத்தலின் வண்டிகளிற் பலவகை இயங்கள் ஏற்றப் 
பட்டு , ஒலி செய்துகொண்டு உடன் சென்றமையையும் இங்குக் கூறுகின்றார் . 
அங்ஙனம் பல்லியங்கள் ஒலிசெய்யுமிடத்து வண்டுகள் சுருதிகொடுப்பதுபோல 
உடன் ரீங்காரஞ்செய்து கொண்டிருந்ததை யெடுத்துக் கூறினர் . செண்டு 
வெளி - வையாளிவீதி . பி - ம் :-பண்டியங்கள் . 2 கொண்டலிற் கோதையில் . 
3 அலம்பின. 4வாளியில் இயங்கும் . 

( அகஎ ) 
கஉ . துளை முகத்திற் 2 சுருதி 3 விளம்பின 

4 விளைமு கத்தினி தும்பரி னேவிடில் 
5 விளைமு கத்தன வேலையின் மீதுசெல் 

வேளைமு கத்தன வாசியும் வந்தவே . 
( இ-ள் . ) துளை முகத்தில் - ( தமது ) தொளையுள்ள முகத்தினால் , சுருதி 
விளம்பின - இன்னோசையை யுண்டாக்குவனவும் , இளை முகத்து- இவ்வுலகிலே 
னும் , உம்பரின் - வானிலேனும் , ஏவிடில் - 

வானிலேனும் , ஏவிடில் - ( செல்லுமாறு ) தூண்டினால் , 
இனிது - நன்றாக , விளை முகத்தன - ( அச்செயலை) முடிக்கவல்ல தன்மையைக் 
கொண்டனவுமாகி , வேலையின்மீது செல் - ( இத்தனை நாழிகைக்குள் இவ்வளவு 
தூரஞ்செல்லவேணுமென்று பொழுதுகுறித்துக்கொண்டு ஓட்டினால் ) அந்தப் 
போதினுள் செல்லவல்ல , வளைமுகத்தன - வளைந்தமுகத்தைக்கொண்ட , வாசி 
உம் - குதிரைகளும் , வந்த - உடன்வரலாயின ; ( எ - று .) 

கீழ்ச் செண்டியங்கும் பரி என்று கூறியது - பந்தயக்குதிரைகள் வந்தமை 
யைக் குறிக்குமென்றும் , இச்செய்யுளிற் கூறியது - இவர்ந்து செல்லுங் குதிரை 
யைக் குறிக்குமென்றுங் கூறுவர் ஒருசாரார் ; இனி , ஒருசாரார் குதிரையின் 

71 


ருசா 2 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


* 


1 


மிகுதியைக் குறிக்கவேண்டி ஒருபாடலோடு ஒழியாமல் இரண்டுபாடல்களி 
னாற் கூறுகின்றனர்போலு மென்ப . குதிரைகளின் இருமூக்கினின்றும் வெளி 
வரும் ஒலி இன்னோசையா யுள்ளதென்பார் துளை முகத்திற்சுருதி விளம் 
பின என்றார் . - (மதுகைடபர்கள் கவர்ந்த வேதத்தை மீட்டுக்கொண்டு வரு 
மாறு திருமால் ஹயக்கிரீவாவதாரஞ்செய்து இன்னோசையுண்டாகப்பாடினா 
ரென்று ஹரிவம்சத்திற்கூறியிருப்பது இங்குக் கருதத்தக்கது .) துளை முகத் 
திற் சுருதிவிளம்பின என்பதற்கு - புள்ளாங்குழல் போன்ற துளைக்கருவியில் 
இராகங்கள் பாடப்பட்டன என்றும் , 4 இளை முகத்தினனும்பரினேகிட என்ற 
பாடத்திற்கு , இளை முகத்து இனன் உம்பரின் ஏகிடஎன்று பிரித்து - இள 
ஞாயிறு ஆகாயத்தினிடமாகச்செல்ல என்றும் , இளை முகத்தினன் உம்பரின் 
ஏகிட எனப்பிரித்து - இளைத்தமுகத்தையுடைய அரசன் விண்ணுலகம்புக்கானாக 
என்றும் உரைகூறுவாரு முளர் . மூன்றாமடியில் விளை முகத்தனல் என்ற 
பாடத்தைக்கொண்டு - வடவைக்கனலைக்கொண்ட கடலின் மீதுஞ் செல்லு 
கின்ற வாசிக ளென்று உரைத்தலுமாம் : வடவைக்கனலைத் தன்னிடத்தே 
கொண்ட கடலினும் மேற்பட்டுச் செல்லுகின்ற வளைமுகத்தவாசிகள் என்று 
பொருளுரைத்து , கடலினும் வேகமாகச் செல்லுகின்ற வளைமுகத்தையுடைய 
வாசிகள் என்று உரைத்தாருமுளர் . பி - ம் :-நுகத்தில் . துருதம் . விளக்கின . 
4இளை முகத்தின வும்பரிற்றேவரில் . வேளை முகத்தநல் வாசியுவந்தவே . முத 
லிரண்டடிகள் கிளைமுகத்திற் கிளரிசைவிம்மின , உளை முகத்தினவும்பரினே 
விடில் என்று சில ஏட்டுப்பிரதிகளிற் காணப்படுகின்றன . ( அகஅ ) 
கங . வில்லின் வேதியர் வாள் செறி வித்தகர் 

மல்லின் 2 வல்லர் சுரிகையின் வல்லவர் 
3 கொல்லும் வேல்குந்தங் கற்றுயர் கொற்றவர் -- 

தொல்லை 4 வாரணப் பாகருஞ் சுற்றினார் . 
( இ - ள் . ) வில்லின் வேதியர் - வில்வேதத்தில் வல்லவரும் , வாள் செறி 
வித்தகர் - வாட்போர் புரிவதில் நிரம்பிய வல்லமை பெற்றவரும் , மல்லின் வல் 
லர் - மற்போரில் வல்லவரும் , சுரிகையின் வல்லவர் - கத்திவீசுதலில் வல்ல 
வரும் , கொல்லும் - உயிரைக் கவரவல்ல , வேல் - வேற்படையிலும் , குந்தம் 
ஈட்டியிலும் , கற்று - பயின்று, உயர் - மிக்க திறமைபெற்ற , கொற்றவர் - 
வெல்லுந் தன்மைவாய்ந்த வீரர்களும் , தொல்லை வாரணம் பர்கர்உம் - பழமை 
யான ( அனுபவம் வாய்ந்த ) யானைப்பாகரும் , சுற்றினார் - சூழ்ந்து வந்தார்கள் ; 
( எ - று .) - உபவேதம் நான்கனுள் ஒன்றாய்த் தநுர்வேதமென்னப்படுதலின் அத் 
தொழிலில் வல்லவரை வில்லின் வேதியர் என்றார் . கொல்லும்வேல் - உப 
சாரவழக்கு . பி - ம் : -1 நிறை . 2மல்லர் . கல்லும் , 4வாரணப்பாகர்கள் . 5 துன் 
னினார் . 

(அகக) 
கச . எறிப கட்டின மாடுக ளேற்றைமா 

குறிகொள் கோழி சிவல் குறும் பூழ்நெடும் 
பொறிம யிர்க்கவு தாரிகள் 3 போற்றுறு 
4 நெறியின் மாக்களு முந்தி நெருங்கினார் . 


* 


காண்டம் 


கூ ..-- பள்ளிபடைப்படலம் 


நசுங் 


( இ - ள் . ) எறி பகடு இனம் - ( ஒன்றையொன்று ) மோதுகின்ற எருமைக் 
கடாக்களின் தொகுதியும் , ஏற்றை மா ஆடுகள்- யாட்டுக்கடாக்களும் , குறி கொள் 
கோழி - இரத்தக்கறையைக்கொண்டு பொருந்தன்மையுள்ள கோழியும், சிவல் - 
சிவலும் , குறும்பூழ் - குறும்பூழும் , பொறி நெடு மயிர் கவுதாரிகள் - அனற் 
பொறியைச் சிதறுகின்ற நீண்ட மயிரையுடைய கவுதாரிகளும் , ( என்ற இவற் 
றை ) , போற்றுறும் பாராட்டி வளர்க்கின்ற , நெறி இல் மாக்கள் உம் - நன்னெறி 
யில்லாதமானிடரும் , முந்தி - முற்பட்டு, நெருங்கினார் - ; ( எ - று .) 

எருமைக்கடாச்சண்டை முதலியவற்றிலேயே பயில்பவராய் நன்னெறி 
கற்றறிதலிலரான 

மானிடரும் உடன் திரண்டுவந்தன சென்க . நல்ல 
அறிவு இல்லாதவ ராதலின் , மாக்கள் என்றார் . மா குறிகொள் கோழிஎன - 
எடுத்து - பெருங்குறியை நாடிப் பொருகின்ற கோழி என்றாருமுளர் . பி - ம் : 
ஏற்றைமாக் , ஏற்றினங் , ஏற்றினர் , ஏனமாக் . குறும்பூணெடும் , குறும்பூணொ 
டும்: 3 போற்றிடு , போற்றுறும் , போற்றுவ . 4 நெறியும் . 

( அ 20) 
கரு . நிறைந்த மாந்தர் 2 நெருங்கினர் நெஞ்சினிற் 

பறந்து போதுங்கொ லென்று பதைக்கின்றார் 
3 பிறந்து தேவ ருணர்ந்து 4 பெயர்ந்துமு 
5 னுறைந்த வோனுறு வார்களை யொக்கின்றார் . 


( இ - ள் .) நிறைந்த மாந்தர் - (கல்வி கேள்விகளால் ) நிரம்பிய மனிதர் பலர் , 
பறந்து போதும் கொல் - ( பாதன் ) விரைந்து சென்று விடுவானோ ? 
என்று- , நெஞ்சினில் பதைக்கின்றார் - மனத்திற் பதைப்புக்கொண்டவராய் , 
நெருங்கினர் - திரண்டுவந்தவர்கள் , - தேவர்- தேவர்களாயிருப்பவர் , பிறந்து 
( சாபத்தினால் இவ்வுலகத்திற்) பிறவியையடைந்து , உணர்ந்து - ( சாபவிமோச 
னத்திற்கு ஏற்ற ) நல்லறிவைப் பெற்று , பெயர்ந்து முன் உறைந்த வான் உறு 
வார்களை - ( இவ்வுலகை ) விட்டு முன்பு தாங்கள் வாழ்ந்த துறக்கத்தை யடையப் 
போகின்றவர்களை , ஒக்கின்றார் - ஒப்பவரானார்கள் ; ( எ - று. ) 


சாபவசத்தாற் பிறவியையடைந்து பூர்வஜந்மத்தின் அறிவைப் பெற்று 
மீண்டு இப்பிறவியை நீத்துத் தம்முலகைப் பெற இருக்கின்ற தேவர்க்குத் தம் 
முன்னைய நிலையை யிழந்திருத்தல்பற்றி வருத்தமும் விரைவில் தம்முலகம் 
கிடைக்குமென்பதுபற்றிப் பெருமகிழ்ச்சியும் இருக்குமாதலால் , அவர்கள் , 
பறந்து போய்விடுங்கொலென்ற சிந்தையாற் பதைப்பும் பாதனை நெருங்குவது 
பற்றி மகிழ்ச்சியுமுள்ள நிறைந்தமாந்தர்க்கு உவமை. போதும் = போகும் . இனி , 
இப்பாடலுக்கு - நிறைந்த மாந்தர் நெருங்கினராய் , (நாம் ) பறந்து - விரைவாக 
( அயோத்திக்குப் போதும் கொல் - போய்ச் சேருவோமா , என்று நெஞ்சிற் பதைக் 
கின்றவராய் , பூமிக்குச் சாபத்தினால் வந்த தேவர்கள் நல்லுணர்வு பெற்றவராய்த் 
திரும்பத் தேவலோகத்திற்கு விரைந்து செல்பவர்போலப் பரதனுடன் வந்தவர் 


ருக்ச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


அயோத்திக்கு மீண்டு செல்ல விரையலானார்க ளென்று உரைப்பினுமாம் . 
பி - ம் : - மாதர் . நெருங்கின . பிறந்த , 4 பெயர்த்தும் போய் , பெயர்ந்துபோய் . 
5 உறைந்து . வோனுறைவார்களை . 

( அஉக ) 


கசு . ஊ 1 ன ளைந்த வுடற்குயி ராமென 

தா ன ளைந்து தழுவின தண்ணுமை 
தேனை ளைந்து செவியுற வார்த்தென 
வான ளைந்தன மாகதர் பாடலே . 


( இ - ள் .) மாகதர் பாடல் - மாகதர்களின் பாடல்கள் , தேன் அளைந்து 
தேனின் இனிமையை( த் தான் ) கொண்டு , செவி உற் வார்த்து என - காதினுள் 
ளே சொரிந்தாற்போல (மிகவும் செவிக்கு இனிமையாய் ) , வான் அளைந்தன 
வானுலகம் வரையும் பரவியன ; ( அந்த மாகதர் பாடலை) , ஊன் அளைந்த உடற்கு. 
மாமிசத்தாலான உடலுக்கு , உயிர் ஆம் என . உயிர் அமைந் திருத்தல்போல , 
தண்ணுமை மத்தளவொலிகள் , அளைந்து தழுவின - முழுதுங் கலந்து 
தழுவி யிருந்தன ; ( எ - று .) - தான் - அசை . 


உயிரானது தனக்கு உரிய உணர்வால் உடல் முழுதும் தழுவிநிற்பது ) 
போல , தண்ணுமையொலி மாகதர் பாடலைத் தழுவிநின்ற தென்றார் . அந்த 
மாகதர் பாடலின் செவிக்கு இனிதாக ஒலித்தலை விளக்குவார் தேனளைந்து 
செவியுற வார்த்தென என்றார் . தண்ணுமை அதன் ஒலிக்கு , இலக்கணை . 
பி.ம் : - 1 அளந்த அளந்து . 3 அளந்தன , அளைந்தது . 

( அஉஉ ) 


கஎ . ஊறு கொண்ட முர்சுமி 2 ழோதையை 

3 வீறு கொண்டன வேதியர் வாழ்த்தொலி 
யேறு 4கொண்டெழு மல்ல ரிடிப்பினை 

மாறு கொண்டன வந்திக ளேத்தரோ . 
( இ - ள் . ) ஊறு கொண்ட - ( குணிலால் ) அறையப்படுகின்ற, முரசு - 
முரசவாத்தியம் , உமிழ் - ( தான் ) வெளிப்படுத்துகின்ற , ஒதையை - ஓசையை , 
வேதியர் வாழ்த்து ஒலி - வேதம் வல்ல பிராமணர்கள் ( பாதனை ) வாழ்த்து 
- கின்ற ஒலியானது , வீறுகொண்டன - மேம்பட்டு ஒலித்தன ; ஏறு கொண்டு 
எழு மல்லர் - காளையைப்போன்று வீரகுணத்தோடு புறப்படுகின்ற மல்லர் 
களின் , இடிப்பினை - (தமது வீரந்தோன்றச் செய்யுங் ) கர்ச்சனையை , வந்திகள் 
ஏத்து- துதிபாடகர் ( அரசனைத்) துதிக்கின்றபாடலினொலி, மாறுகொண்டன - 


ஒலிமாறு கொள்ளுதல் - மற்றையோசையினும் தன்னோசையே விஞ்சி 
யிருத்தல் . பி - ம் : -1 இமிழ் . 2 ஓதையின் . மோறு . 4 கொண்டன . 5 வந் திகரேத் 
தரோ , வந்திவழுத்தரோ . 

( அஉங ) 


காண்டம் 


க.- பள்ளிபடைப்படலம் 


ருசுரு 


கஅ.- பரதன் கோசலநாட்டை யடைதல் . 


பிறகு 


ஆறுங் கானு மகன்மலை யுங்கடந் 
தேறி யேழ்பக 2 னீந்திப்பி னெந்திரத் 
தூறு பாகு மடையுடைத் தொண்முளை 

நாறு பாய்வயற் கோசல நண்ணினான் , 
( இ - ள் . ) ( பரதன் ) , -- ஏழ் பகல் நீந்தி - எழுநாள் வழி நடந்து , ( அக் 
நாள்களில் ) , ஆறுஉம் - நதிகளையும் , கான் உம் - காடுகளையும் , அகல் மலைஉம் - 
பரவியுள்ள மலைகளையும் , கடந்து ஏறி - தாண்டிச்சென்று , பின் 
( எட்டாநாள் ) . எந்திரத்து ஊறு பாகு - கரும்பாலையிலே (கருப்பங்கழியி 
னின்று ) வெளிப்படுகின்ற சாறு , ( அக்கரும்பாலையி லடங்காமல் மிகுந்து ), 
மடை உடைத்து - ( நீர் பாய்வதற்காக ஏற்பட்டுள்ள வாய்க்காலின் வழியே 
போய் ) நீர்மடைகளை யுடைத்துக்கொண்டு , ஒள் முளை நாறு வயல் பாய் 
ஒள்ளிய முளைதோன்றுகின்ற வயலிலே பாயப்பெற்ற , கோசலம் - கோசல 
நாட்டை , நண்ணினான் - சேர்ந்தான் ; ( எ - று .) 

பரதன் ஏழுநாள் வழிநடந்து சென்று யாறுமுதலியவற்றைக்கடந்து 
| எட்டாவதுநாளில் கோசலநாட்டைச் சேர்ந்தன னென்க . பாகு - கருப்பஞ்சாற் 
றுக்கு இலக்கணை . எந்திரம் - யந்த்ரம் . பி - ம் : - குன்றுமகன் , குன்றுங்கல் . 
2நீத்த , நீங்கிப் . 3ஆறு . 4 நெடுங் . 5 கோசலை . நண்ணினார் . 

( அஉச) 
ககூ.-- இதுமுதல் ஒன்பதுகவிகள் - பரதன்சென்றபோது கோசலநாடு 

இருந்த நிலைமையைக் கூறும் . 
ஏர்து றந்த வயலிள மைந்தர் தோ 
டார்து றந்தன தண்டலை நெல்லினு 
நீர்து றந்தன தாமரை 1 நீத்தெனப் 

பார்து றந்தனள் பங்கயச் செல்வியே . 
( இ- ள். ) (பாதன் சென்ற அப்போது ), - வயல் - வயல்கள் , ஏர் துறந்த 
ஏரை நீங்கியிருந்தன ; இள மைந்தர் தோள் - இளமைவாய்ந்த ஆடவரின் 
தோள்கள் , தார் துறந்தன - பூமாலைகளை நீங்கியிருந்தன ; நீர் - ஜலங்கள் ,தண்தலை 
குளிர்ந்த இடத்தையுடைய வயல்களிலுள்ள , நெல்லின் உம் - நெற்பயிரிலும் , 
துறந்தன - நீங்கியிருந்தன ; பங்கயம் செல்வி - தாமரைமலரில் வாழ்கின்றவ 
ளாய்ச் செல்வத்திற்கு உரியவளான சீதேவி , தாமரை நீத்தென - ( அந்நாட்டி 
லுள்ள ) தாமரைமலரில்வாழ்வதைவிட்டு , பார் துறந்தனள் - ( அந்தக்கோசல ) 
நாட்டையே விட்டிட்டனள் ; ( எ - று . ) 

கோசலநாட்டையாண்ட தசரதசக்கரவர்த்தி இறந்துபட்டதனாலும் அந் 
நாட்டைய 

டயாளுதற்கு உரிய ஸ்ரீராமன் கானகஞ் சென்றதனாலும் , வயல் முதலி 
யன ஏர்முதலியன நீங்க அந்நாடு பொலிவை யிழந்திருந்த தென்க . மேல் எட் 


டூசுசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


டுச்செய்யுட்கும் இங்ஙனமே கருத்துக்காண்க . வயல் ஏர் துறந்தன - வயல்கள் 
ஏரடிப்பாரின்றித் தரிசாய்க்கிடந்தன என்றவாறு ; ஏர் - அழகுமாம் . நீத்தென 
செய்தென என்னும் வாய்பாட்டு வினையெச்சம் . இது - செய்தென்ற வினை 
யெச்சப் பொருளில் வந்தது . பார் - இலக்கணையால் , பூமியின் ஏகதேசமாகிய 
நாட்டினையுணர்த்திற்று ; “ மாயோன் மேய்காடுறையுலகமும் என்று இடத்து 
உலகம் என்பதுபோல . பி - ம் : -1 நீர்த்தென . 

( அஉரு ) 
20. 1பிதிர்ந்த சாறு பெருந்துறை மண்டிடச் 

2சிதர்ந்து 3சிந்தி யழிந்தன தேங்கனி 
4 முதிர்ந்து கொய்யுக ரின்மையின் மூக்கவிழ்ந் 

துதிர்ந்து லர்ந்தன வொண்மல ரீட்டமே . 
( இ - ள் .) தேம் கனி - இனிய பழங்கள் , - ( கொய்யுகர் இன்மையின் ), 
பிதிர்ந்த சாறு - ( தம்மிடத்தினின்று ) வெளிப்பட்ட ரஸங்கள் , பெரு துறை 
மண்டிட - பெரிய நீர்த்துறைகளிலே நெருங்கிப்பாய , சிதர்ந்து சிந்தி அழிக் 
தன் - நாற்புறமுஞ் சிதறி யழிவுற்றன ; ஒள் மலர் ஈட்டம் - அழகிய மலர்த் 
தொகுதிகள் , கொய்யுநர் இன்மையின் - ( தம்மைப் ) பறிப்பவர் இல்லாமை 
யால் , முதிர்ந்து - முற்றி , மூக்கு அவிழ்ந்து- காம்புகளினின்று விண்டு, உதிர்ந்து- , 
உலர்ந்தன - வாடிக்கிடந்தன ; ( எ - று :) 

"கொய்யுநரின்மையின் என்பது - மத்திமதீபமாய் , தேங்கனியென்பத 
னோடும் இயையும் . அந்நாட்டவர் துயாமிகுதியால் தஞ்செயலை யொழிந்திருக் 
தனரென்க . பி - ம் : - பிதிர்ந்து . 2சிதிர்ந்து . 3சிந்தினமுந்திய . முதிர்ந்த . 
கொய்குநர் . மூக்குமிழ்த்து , மூக்குவித்து . 

( அஉசு ) 
உக . ஏய்ந்த கால மிது விதற் காமென 

1 வாய்ந்து மள்ள சரிகுந ரின்மையாற் 
பாய்ந்த சூதப் பசுநறுந் 2 தேறலாற் 

சாய்ந்தொ சிந்து முளைத்தன சாலியே . 
( இ - ள் . ) இதற்கு ஏய்ந்த காலம் இது ஆம் என - இப்பயிரை யறுப்ப 
தற்குப் பக்குவமான காலம் இதுவாகு மென்று , ஆய்ந்து - ஆராய்ந்து , அரிகுநர் 
அரிகின்றவராகிய , மள்ளர்- பயிர்த்தொழிலாளர் , இன்மையால்- இல்லாமையால் , 
சாலி - செந்நெற்பயிர்கள் , - பாய்ந்த - ( கனியைப் பறிப்பாரின்மையாற் சிந்தி 
யழிந்த மாங்கனிகளினின்று ) வெளிப்பட்டுப்பாய்ந்த , சூதம் பசு நறு தேறலால் 
மாம்பழத்தின் புதிய இனிய சாற்றினால் , சாய்ந்து - தலைசாய்ந்து , ஒசிந்து . 
அடிமுறிந்து , முளைத்தன - (தாம் ஈன்ற தானியங்கள் பூமியிற்சிந்தி ) முளைக் 
கப்பெற்றன ; ( எ - று . ) 

அரிகுநரில்லாமையாலே விளைந்தபயிர் மாங்கனித்தேறலினால் மீண்டும் 
முளைத்ததென்க, தேறல் - மது : இச்சொல் - இங்கு இலக்கணையால் , இனிய 
சாற்றினை யுணர்த்திற்று . பக்குவமானநிலையைக் கண்டறிந்து மள்ளர் விளைந்த 
தானியத்தை யலுப்பது , முறை. பி - ம் : - ஆய்ந்த . தேறலில், (அஉ எ ) 


காண்டம் 


க . - பள்ளிபடைப்படலம் 


நசு.ஏ 


உஉ . எட்கு லாமல 1 ரேசிய நாசியர் 

உபுட்கு லாவயற் பூசற் கடைசியர் 
கட்கி லார்களை காதற் கொழுந்ரோ 

படுட்க லாமுடை யாரி 4 னுயங்கினார் . 
(( இ - ள் . ) எள் குலாம் மலர் ஏசிய நாசியர் - எள்ளின் விளங்குகின்ற மல 
ரை ( த் தமக்கு உவமையாகாமையால் ) பழிக்கின்ற ( எள்ளுப்பூவினும் அழகிய ) 
மூக்கையுடையவராகிய , புள் குலா வயல் பூசல் கடைசியர் - பறவைகள் மகிழ்ந்து 
சஞ்சரிக்கின்ற வயலிலே தொழில்செய்யுங் கடைசியர்கள் , - காதல் கொழு 
நரோடு உள் கலாம் உடையாரின் - ( தமது ) அன்பிற்கு உரிய கணவரோடு 
ஊடல் கொண்டவர்போல , களை கட்கிலார் - களை பிடுங்குதல் தொழிலை யொழிந்த 
வராய் , உயங்கினார் . - வருந்திக்கிடந்தார்கள் ; ( எ - று . ) 

கணவரோடு ஊடல்கொண்டமகளிர் தஞ்செயலையொழிந்து வருந்திக் 
கிடப்பது போல , கடைசியர் தஞ்செயலாகிய களைகட்டலை யொழிந்து உயங் 
கிக்கிடந்தன ரென்க . என்மலரேசிய நாசியர் - 

எதிர்நிலையுவமையணி . 
பி - ம் : - எய்திய . புக்குலா . 3 உட்குலாமுடையாரின் . ஒதுங்கினார் . சிலபிரதி 
களில் இப்பாடலுக்குப்பின் அலர்ந்தபைங்கூழ் " (உசு ) என்ற பாடல் காணப் 
படுகின்றது . 

( அஉ. அ ) 
உங . ஓது கின்றில கிள்ளையு மோதியர் 

தூது சென்றவர் வந்திலர் தோழர்பான் 
மோது கின்றில பேரி 2 முழவிழாப் 

3 போது கின்றில் பொன்னணி வீதியே . 
( இ -ள் . ) கிள்ளை உம் - கிளியும் , ஓதுகின்றில் - பேசுதலை யொழிந்தன ; 
ஒதியர் - கூந்தலையுடைய மகளிர் , தோழர்பால் தூது சென்றவர் வந்திலர் - 
(தமதுபாங்கியர்க்குத் ) தூதாக ( த் தாம் அவருடைய ) கணவரிடத்துச் சென்று 
வருதலைத் தவிர்ந்தனர் ; பேரி முழ மோதுகின்றில் - பேரியெனப்படுகின்ற 
முழக்கும்வாச்சியமும் முழக்கப்படாதொழிந்தன ; பொன் அணி வீதி - பொன் 
னால் அலங்கரிக்கப் பெற்ற வீதியில் , விழா போதுகின்றில் கலியாண வூர்கோலம் 
முதலியன செல்லாதொழிந்தன ; ( எ - று . ) 

பிம் : -1 சென்றவர் சொல்லலர் கொண்ர்கர்பால் , சென்றிலவந் தில தோ 
ழர்பால் , சென்றில் சொல்லில கொண்கர்பால் . 2 முழாவிழா. 3 போதுகின்றிலர் . 
4 பொன்னகர் . 

(அஉக ) 
உச , பாட னீத்தன பண்டொடர் பண்குழ 

லாட னீத்த வரங்கொ டகன் புனல் 
சூட னீத்தன சூடிகை 2 சூளிகை 
மாட நீத்தன மங்கல வள்ளையே . 


ரு.கூவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் . ) பண் தொடர் பண் குழல் - பண்ணாற் றொடர்ப்பட்ட ( மூங்கில் 
முதலியன கொண்டு) இயற்றப்படுங் குழலென்னும் வாச்சியம் , பாடல் நீத்தன 
இசை பாடுதலைத் தவிர்ந்திருந்தன ; அரங்கொடு - நர்த்தன சாலையுடனே , அகல் 
புனல் - பரவிய நீர்நிலைகள் , ஆடல் நீத்த - ஆடுதலைத் தவிரப்பெற்றன ; சூடிகை 
சிரசுகள் , சூடல் நீத்தன - மலர்சூடுதலைத் தவிர்ந்தன ; சூளிகை மாடம் - 
இடிதாங்கியைக்கொண்ட மாளிகைகள் , மங்கலம் வள்ளை - மங்களகரமான 
வள்ளைப்பாடல்களை , நீத்தன - நீங்கப்பெற்றன ; (எ- று . ) 


புனல் - நீர்நிலைக்கு இலக்கணை , ஆடல் - சிலேடையால் , நர்த்தனஞ் 
செய்தல் நீராடுதல் என்ற இருபொருளைக் காட்டிற்று . சூடிகை- சூடாஎன்ற வட 
சொல் . க ப்ரத்யயம் பெற்று வந்ததென்க . பி - ம் : - வண்டொடு பாணர்கள் , 
- பண்டொடர்பாண்குழல் , வண்டொடுபாண்குழல் . - சூலிகை.. 

( அங 3 ) 
உரு . நகையி ழந்தன வாண்முக நாற்கிற் 

புகையி ழந்தன மாளிகை பொங்கழற் 
சிகையி ழந்தன தீவிகை தேமலர்த் 

தொகையி ழந்தன தோகைய சோதியே . 
( இ -ள் .) வாள் முகம் - ( அந்நாட்டிலுள்ளவரது ) ஒளிபொருந்திய முகங்கள் , 
நகை இழந்தன - சிரிப்பு நீங்கப்பெற்றன ; மாளிகை - ( அந்நாட்டு ) மனைகள் , 
நாறு அகில் புகை இழந்தன - நறுமணம் வீசுகின்ற அகிலின்புகை நீங்கப்பெற் 
றன் ; தீவிதை - ( அந்நாட்டிலேற்றப்படும் ) விளக்குக்கள் , பொங்கு அழல் 
சிகை இழந்தன - மிக்க அக்கினிச்சுவாலையை யிழந்தனவாய் மங்கிக்கிடந்தன ; 
தோகையர் ஓதி - ( அந்நாட்டு ) மகளிரின் கூந்தல் , தேன் மலர் தொகை இழந் 
தன- தேனையுடைய மலரின் தொகுதிகளை யிழந்தன; ( எ - று .) - சொற்பொருட் 
பின்வருநிலையணி . தீவிகை-தீபிகா: வடசொல் . அழற்சிகை - எரிகின்ற நெருப் 
புப்பிழம்பு . பி - ம்: - 1 முகன் . 

( அஙக ) 
உசா . அலர்ந்த பைங்கூ . ழகன்குளக் 1 கீழன் 

மலர்ந்த வாயிற் புனல்வழங் காமையா 
2 லுலர்ந்த வன்க ணுலோபர் கடைத்தலை 

புலர்ந்து நிற்கும் பரிசிலர் போலவே . 
( இ - ள் .) அலர்ந்த பை கூழ் - வளமாகவளர்ந்த பசிய பயிர்கள் , - அகல் 
குளம்கீழன மலர்ந்த வாயில் புனல் வழங்காமையால் - பாவிய ஏரியினிடத் 
துள்ள (புனல் வெளிப்படுமாறு ) திறக்கப்பட்டுள்ள மதகுவழியாக நீரைத் 
தராமையால் ( ஏரி மதகு வாய்திறக்கப்பெற்று நீர் பாயப்பெறாமையால் ) , வன் 
கண் உலோபர் கடைத்தலை புலர்ந்து நிற்கும் பரிசிலர் போல - கொடுமையை 
யுடைய (கருணையற்ற) . உலோபிகளின் தலைவாசலிலே வாடிக்கிடக்கின்ற 
பரிசுபெற வந்தவர்கள் போல, உலர்ந்த - உலர்ந்து கிடந்தன ; ( எ - று .) 


காண்டம் 


க.- பள்ளியடைப்படலம் 


ருசுகூ 


புலவர் பரிசுபெறவேண்டி உலோபிகளின் தலைவாயிலை யடையின் பரிசு 
பெறாமையால் எங்ஙனம் வாடிக்கிடப்பரோ, அவ்வாறு ஏரிநீர் மதகுவழியா 
கப் பாயப்பெறாமையால் பைங்கூழ்கள் வாடிக்கிடந்தன வென்க . கடைத்தலை 
இலக்கணப்போலி , பி - ம் : - 1 கீழ்மடை . உலர்ந்து நிற்ப . 

( அஙஉ ) 
உஎ . நாவி னீத்தரு 2 நல்வளந் துன்னிய 

பூவி நீத்தென நாடு பொலிவொரீஇத் 
4 தேவு 5 நீத்தருஞ் சேணெறி தோவிட 

வாவி நீத்த வுடலென லாயதே 
( இ - ள். ) துன்னிய பூவி - (பலவளங்களும் ) நெருங்கிய கோசலநாட்டில் , 
தேவுஉம் நீத்து அரு சேண் நெறி தாவிட - தெய்வங்களும் (இவ்வூரை ) 
நீங்கிச் ( செல்லுதற்கு ) அரிய வெகு தூரவழியே சென்றிட , - நாவின் நீந்த அரு 
நல் வளம் நீத்தென -நாவினாற் சொல்லி முடித்தற்குங் கூடாத (மிக்க ) (தனது ) 
நல்லவளத்தை இழந்ததனால் , நாடு- அந்தக்கோசலநாடு , பொலிவு ஒரீஇ - ( தன் ) 
அழகையிழந்து , ஆவி நீத்த உடல் என ஆயது - உயிரையொழிந்த உடல்போல 
இருந்தது ; (எ - று . ) - நீத்தரு - வலித்தல். 

தேவும் நீங்கிப் பலவளங்களும் ஒழிந்த கோசலநாடு , உயிரை நீங்கிய உட 
லைப்போலப் பொலிவழிந்து கிடந்ததென்பதாம் . கொண்டாடுவதற்கு உரியவ 
னாய்ச் சிறந்த அரசன் இல்லாமையால் , தேவும் நீங்கிற் றென்க . 4 தேவி என்ற 
பாடத்திற்கு நாட்டிற்கு உரியதேவதை யென்னலாம் . பி - ம் : -நாவிநீத்தரு , நாவி 
னீத்தன . நல்லவந்துன்னிய , நல்வளந்துன்னிசை . பூவுநீத்தரு , பூவினீத்த 
னன் . 5 நீத்தகன் . தோவிடா. 

( அஙக ) 
உஅ.-- பொலிவிழந்த நாட்டைநோக்கிப் பரதன் நெட்டுயிர்த்தல் . 

என்ற நாட்டினை நோக்கி யிடருழந் 
தொன்று முற்ற துணர்ந்தில னுன்னுவான் 
சென்று கேட்பதொர் தீங்குள தாமெனா 

நின்று நின்று நெடிதுயிர்த் தானரோ. 
( இ - ள் . ) என்ற - கீழ்க்கூறியவாறுள்ள, நாட்டினை - கோசலதேசத்தை , 
( பரதன் , ) - நோக்கி - பார்த்து , இடர் உழந்து - பெருந்துன்பமடைந்து , உ 
றது ஒன்று உம் உணர்ந்திலன் - நிகழ்ந்தசெய்தியை யாதொன்றும் உணராத 
வனாய் , உன்னுவான் - சிந்தைகொண்டு , சென்று கேட்பது ஒர் தீங்கு உளது 
ஆம் எனா - ( நாம் ) போய்க் கேட்கப்போகின்ற தீமையான செய்தியொன்று 
இப்போது நேர்ந்துள்ளதென்று ஊகித்து , நின்று நின்று நெடிது உயிர்த்தான் 
தயங்கித் தயங்கிக்கிடந்து பெருமூச்செறிந்தான் ; ( எ - று . ) - அரோ - ஈற்றசை . 

ஒன்றும் , உம்மை - இழிவு சிறப்பு , நின்று நின்று - அடுக்கு , விரைந்து 
செல்லாமைத் தயங்கிக்கிடந்தமையை யுணர்த்தும் , பி - ம் : -- உளவாமென , 

72 


ருஎ O. 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


உக. - பரதன் நகரைக் காணுதல் . 


மா 


மீண்டு 1 மேகியம் மெய்யெனு நல்லணி 
பூண்ட வேந்தன் றிருமகன் புந்திதான் 
தூண்டு தேரினு முந்துறத் 3 தூண்டுவா 

னீண்ட வாயி னெடுநகர் நோக்கினான் . 
( இ - ள். ) மீண்டுஉம்ஏகி - பின்னும் சென்று , மெய் எனும் நல் அணி பூண்ட 
அ வேந்தன் சத்தியமென்னப் படுகின்ற சிறந்த ஆபரணத்தையணிந்த 
அந்தத் தசர தமன்னவனுடைய , திருமகன் - சிறந்த புதல்வனாகிய அந்தப் 
பரதன் , தூண்டு தேரின் உம் முந்துற புந்தி தூண்டுவான் - ( குதிரைகளைத்) 
தூண்டிச் செலுத்தப்படுகின்ற தேரைக்காட்டிலும் முற்படத் தன்புத்தியை 
விரைவாகச் செலுத்தி ஆராய்பவனாகி , நீண்ட வாயில் நெடு நகர்நோக்கினான் - 
நீண்ட வாசலையுடைய சிறந்த அயோத்தியாநகாத்தைக் கண்டான் ; ( எ - று . ) 

மிகவும் விரைந்து ஆராயும் ஆராய்ச்சியுடனே அயோத்திமாநகரைப் 
பரதன் கண்டன னென்க . பரதன் கேகயநாட்டினின்று வந்த இப்போது 
கண்டது . அயோத்திமாநகரத்தின் வைஜயந்தமென்ற பெயருள்ள மேற்கு 
வாயிலாமென்பது , முதனூல்கொண்டு உணரலாகும் . இருக்கவேண்டிய நிலை 
பறிப் பொலிவழிந்திருந்தமையால் , மனத்திற்றோன்றிய ஆராய்ச்சிப் பின் 
லும் பெருகிக் கொண்டிருந்த தென்பதை மூன்றாமடி விளக்கும் . தான் - அசை . 
3 தூங்குவான் என்ற பாடத்திற்கு- மனவெழுச்சி குன்றியவனா யென்க . பி - ம் : -- 
எய்தி . புந்தியால் . 

( அஙரு ) 
$ 0.- இதுமுதல் ஆறுகவிகள் - அயோத்தி முன்னை நிலைமாறி 
அழகு அழிந்திருந்ததைப் பரதன் கண்டதனைக் கூறும் . 
அண்ட முற்றுந் திரிந்தயர்ந் தா 2யமு 
துண்டு போதியென் றொண்கதிர்ச் செல்வனை 
விண்டொ டர்ந்து விலக்குவ 4 போல்வன 

கண்டி லன்கொடி யின்னெடுங் கானமே . 
( இ - ள் .) ( அந்தப்பரதன் ) , ஒள் கதிர் செல்வனை 

ஒளிபொருந்திய 
ஆயிரங்கிரணங்களை ( த் தனது ) செல்வமாகப்படைத்துள்ள சூரியபகவானை 
நோக்கி , அண்டம் முற்றுஉம் திரிந்து அயர்ந்தாய் - இந்தப்பூமிமுழுவதும் 
அலைந்து சோர்ந்தாய் : அமுது உண்டு போதி - ( இங்குத்தங்கி ) உணவருந்திச் 
செல்வாயாக , என்று - என்று சொல்லி , விண் தொடர்ந்து விலக்குவ போல் 
வன - ( அந்தச்சூரியன் செல்லுகின்ற ) வானத்திற் றொடர்ந்து சென்று அக் 
கடவுளை விலக்குவனபோன்றுள்ளனவாகிய , நெடு கொடியின் கானம் - நீண்ட 
கொடிச் சீலைகளின் தொகுதிகளை , கண்டிலன் - கண்டானில்லை ; ( எ - று . ) 


காண்டம் 


கூ..- பள்ளிபடைப்படலம் 


ரு எக் 


அந்நகரத்துப் பலவிடத்துங் கொடிபறத்தல் தவிர்த்திருந்தமையைப் 
பாதன் கண்டமை , இதனாற் கூறப்பட்டது . வானளவும் கொடிகள் ஓங்கியிருப் 
பது - சூரியபகவானை அமுது அருந்தாது அப்பாற் செல்லலாகாதெனத் தடுப் 
பதுபோலு மெனக் குறித்தார் ; தன்மைத்தற்குறிப்பேற்றவணி . கானம் 
தொகுதியென்ற பொருளில் வந்தது : “ தாமரைக்காடு " என்ற விடத்து கோடு 
என்பதுபோல . பி - ம் : -முற்றத் . 2 அமிர்து . ஓங்குமருக்கனை . 4 போயெனக் . 
நக . ஈட்டு நன் புகழ்க் கீட்டிய யாவையும் 

வேட்ட வேட்டவர் கொண்மின் விரைந்தெனக் 
கோட்டி மாக்களைக் கூவுவ போல்வன 

கேட்டி லன்முர சின்கிள ரோதையே . 
( இ - ள் . ) ஈட்டிய யாவைஉம் - ( நீதிநெறியால் ) தேடிய செல்வம் எல்லா 
வற்றையும் , ஈட்டும் நல் புகழ்க்கு - தேடுதற்குஉரிய சிறந்தபுகழைப் பெறுமாறு , 
வேட்டவர் - (பொருள்வேணுமென்று ) விரும்பியவர் , வேட்ட- (தாம் ) வேண் 
டியபொருள்களை , விரைந்து கொண்மின் - விரைவாகவந்து பெற்றுக்கொள் 
ளுங்கள் , என - என்று , கோட்டி மாக்களை பெருந்திரளாகவுள்ள ஜங்களை , 
கூவுவ போல்வன - கூவுவனபோலுள்ளனவான , முரசின் - கொடைமுாசி 
னது , கிளர் ஓதை - ( எங்கும் ) பாவுகின்ற ஓசையை , கேட்டிலன் - ( செவியார் ) 
கேட்டலு மில்லாதவனாயினான் , ( பரதன் ) ; (எ-று . ) 

கொடைமுரசு ஒலிப்பது , வேட்டவர் வேட்டவற்றைக் கொண்மி 
னென்று கோட்டிமாக்களைக் கூவுவதுபோலு மெனக் குறித்தார் ; தன்மைத் 
தற்குறிப்பேற்றவணி . புகழ்க்குக் கூவுவ என இயையும் . கோட்டி - கோஷ்டீ 
என்ற வடசொல்லின் சிதைவு . பி - ம் : - புகழீ இயுமென்றியாவையும் , பொருளி 
யாவையுமீட்டியே , புகழீயுமென் றியாவையும் , புகழீட்டியும் யாவையும் , புகழ் 
இயுமின்யாவையும் . 

( அஙஎ ) 
கூஉ . கள்ளை மாக்கவர் கண்ணியன் கண்டிலன் 

பிள்ளை மாக்களி றும்பிடி யீட்டமும் 
வள்ளை மாக்க ணிதியும் வயிரியர் 

கொள்ளை மாக்களிற் கொண்டன ரேகவே . 
( இ - ள் .) வள்ளை மாக்கள் - ( தம்மனையில் ) மங்கலவள்ளைப்பாடல்பாடப் 
பெற்ற செல்வரிடத்தினின்று, - வயிரியர் - பாடகர் , பிள்ளை மா களிறுஉம் - இள 
மையைக்கொண்ட சிறந்த ஆண்யானைகளையும் , பிடி ஈட்டம்உம் - பெண்யானை 
களின் கூட்டமும் , நிதிஉம் - மற்றைச்செல்வமும் , கொள்ளை மாக்களில் 
கொண்டனர் ஏக - கொள்ளையடிப்பவர்போலப் பரிசிலாகப் பெற்றுக் கொண் 
டனராய்ச்செல்ல , மா கள்ளை கவர் கண்ணியன் - வண்டுகள் கள்ளையுண் 
கின்ற பூமாலையை யணிந்தவனாகிய பரதன் , கண்டிலன்- ; ( எ - று . ) 


ரு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


மங்கல 


வயிரியர் கொள்ளை கொள்பவர்போலக் களிறுமுதலியவற்றை மிகுதியா 
கப்பெற்றுச் செல்லக் கண்டிலன் பாத னென்க . வள்ளைமாக்கள் 
பாடகரும் , வயிரியர் - துதிபாடகரும் என்றலு முண்டு . 

( அஙஅ ) 
நங . காவன் மன்னவன் கான்முளை கண்டில 

னாவு மாவு மழிகவுள் வேழமு 
மேவு காத 1 னிதியின் வெறுக்கையும் 

பூவின் வானவர் 2 கொண்டனர் போகவே . 

-ள் . ) ஆஉம் - பசுக்களையும் , மாஉம் - குதிரைகளையும், அழி கவுள் 
வேழம் உம்-(மதநீர்ப் ) பெருகுகின்ற கன்னத்தையுடைய யானையையும் , காதல் 
மேவு நிதியின் வெறுக்கைஉம் - (யாவரும் ) விரும்புதலைச்செய்கின்ற பெருஞ் 
செல்வத்தின் பெருந்திரளையும் , பூவின் வானவர் - பூலோகத்துத் தேவர்க 
ளாகிய பிராமணர்கள் , கொண்டனர் போக - ( தானமாகப் ) பெற்றுக்கொண்டு 
செல்ல , - காவல் மன்னவன் கான்முளை - ( உலகத்தைப் ) பாதுகாத்தலைச் 
செய்த தசாதமன்னவனது புதல்வனாகிய பரதன் , கண்டிலன்- ; ( எ - று ) 

பிராமணர்க்கு பசு குதிரை முதலியவற்றை ஈதல் மரபு : ஆதலால் , பரதன் 
அங்ஙனம் அவ்வந்தணர்பெற்றுச் செல்லுதலைக் கண்டிலனென்றார் . வெறுக்கை 
வெறுக்குமாறு பெருந்திரளாகவுள்ளது : ஒருபொருளை மிகுதியாகக்கண்டால் 
அதன்மீது வெறுப்புத்தோன்றுதல் இயல்பாதலின் , பெருந்திரளை இங்கு 
“ வெறுக்கை என்றார் . விண்ணுலகத்துத் தேவர்போலப் பூமியிற் சிறந்து விளங் 
குதலால் , பிராமணரை பூவின்வானவர் என்றது . பூ - வடசொல் . பி - ம் : -1நிதி 
யும் . 2 கொண்டவர் . 

(அஙக ) 
நச . சூழ மைந்த சுரும்பு நரம்புந்த 

மேழ மைந்த விசையிசை யாமையான் 
மாழை 2 யுண்கண் மயிலெனுஞ் சாயலார் 

கூழை போன்ற பொருநர் குழாங்களே . 
( இ - ள் . ) பொருநர் குழாங்கள் - பொருநரின் வர்க்கங்களிடத்துள்ள , சூழ் 
அமைந்த சுரும்பு உம் - ( மணமுள்ளவிடத்தே ) சூழுந்தன்மையுள்ள வண்டுக 
ளும் , நரம்புஉம் - நாப்புக்கருவிகளாகிய யாழ்முதலியனவும் , - தம் - தமக்கு 
உரிய , ஏழ் அமைந்த இசை - ஏழாகப் பொருந்திய சுவரங்களை , இசையாமை 
யால் - இனிதாக ஒலிக்காமையினால் , மாழை உண் கண் மயில் எனும் சாய 
லார் - மாவடுப்போன்று மையுண்ட கண்களோடு கூடிய மயிலென்று சொல் 
லத்தக்க சாயலமைந்த மகளிரின், கூழை - தலைமயிரை , போன்ற நிகர்த்தன . 

மெல்லியநரம்புபோல்தோன்றினும் ஏழிசைகளைத்தோற்றுவிக்கின்ற தன் 
மை மகளிர்கூழைக்கு இல்லாமையால் , இசைத்தலில்லாத சுரும்பு நரம்பு 
கள் மயிலெனுஞ்சாயலாரின் கூழைபோலு மென்றார் ; இசையிசையாமையாகிய 
பொதுத்தன்மைபற்றி , இவ்வுவமை கூறியது . பொருநரும் இசைப்பாடுதலில் 


காண்டம் 


கூ .-- பள்ளிபடைப்படலம் 


ரு எங 


வல்லவராதலால் , அங்ஙனம் இசைக்குந் தன்மையமைந்த சுரும்பு நரம்புகள் 
பொருநர்குழாங்கள் எனப்பட்டன . பொருநர் - களம்பாடுவார் . சுரும்பும் 
நரம்புஉம்என்பதற்கு சுரும்புபோல இன்னோசையுண்டாக்குகின்றயாழும் 
என்று உரைத்தல் , ஏற்கும் . பி - ம் : - நரம்புஞ் சுரும்பும் . ஒண் . மயினெடுஞ். 

நரு . தேரு மாவுங் களிறுஞ் சிவிகையு 

மூரும் பண்டியு மூருக ரின்மையால் 
யாரு மின்றி யெழிலழி வீதிகள் 

வாரி 2 யின்றிய வாலுக வாற்றினே . 
( இ - ள் . ) தேர் உம் - இரதங்களையும் , மாஉம் - குதிரைகளையும் , களிறு 
உம் - யானைகளையும் , சிவிகைஉம் - பல்லக்குகளையும் , ஊரும் பண்டிஉம் - 
தரையிலூர்ந்து செல்லுந்தன்மையுள்ள பண்டிகளையும் , ஊருநர் இன்மையால் 
ஏறிச்செலுத்துபவரில்லாமையினால் , யார்உம் இன்று எழில் அழி வீதிகள் - 
( தேர் முதலியவற்றில் ஏறிச்செல்வார் ) எவரையும் இல்லாமல் அழகழிந்த 
அயோத்திமாநகரின் தெருக்கள் , வாரி இன் றிய வாலுகம் ஆற்றின் - நீர்வற்றி 
விட்ட மணல்நிரம்பிய ஆறுபோல ( இருந்தன ) ; ( எ - று .) 

வினைமுற்று வருவித்து உரைக்கப்பட்டது . இதற்கு முந்தியெல்லாம் 
தேரூர்ந்து செல்பவர் மாவே றிச்செல்பவர் முதலியோரால் பொலிவுபெற்றி 
ருந்த அயோத்திமாநகரின் வீதிகள், அப்போது தேர் முதலியவற்றிலேறிச் 
செல்பவர் எவரும் இல்லாமையால் நீரற்ற நதிபோல அழகின்றிக்கிடந்தன 
வென் றவாறு : உவமையணி . வாலுகம் - தற்சமவடசொல் . சிவிகை- ஜிபிகா: 
வடசொல் . பி - ம் : -1 இல . 2 இன்றியல் . 

( அசக ) 


கூசு.- இதுவும் அடுத்த கவியும் - நகரின் பொலிவழிந்தநிலையைப் 

பரதன் சத்துருக்கனனுக்குக் காட்டுதலைக் கூறும் . 
அன்ன தன்மை யகநகர் 1 நோக்கினன் 
2 பின்னை யப்பெரி யோர்தம் பெருந்தகை 
4 மன்னன் வைகும் வளநகர் போலுமீ 

தன்ன தன்மை யிளையவ னேயென்றான் . 
( இ - ள் . ) அ பெரியோர்தம் பெருந் தகை - அறிவுஒழுக்கங்களாற் பெரியோர் 
பாராட்டும் பெருமைக்குணமுடைய அப்பரதன் , - அன்ன தன்மை அகம் நகர் 
நோக்கினன் - அங்ஙனம் முன்னைநிலைமாறியிருந்த நகரத்தினுட்புறத்தைப் பார்த் 
தவனாய் , பின்னை - பின்பு , (சத்துரு 

பின்பு , ( சத்துருக்கினனை நோக்கி ) , இளையவனே -! மன் 
னன் வைகும் வளம் நகர் - ( நமது தந்தையாகிய ) அரசர் தங்குகின்ற வளப்ப 
முள்ள இந்த நகரில் , ஈது (நிலைமாறிய ) இத்தன்மை , என்ன தன்மை 
போலும் - எந்தத்தன்மையினையொத்துள்ளது ? என்றான் - என்றுவினாவினான் . 


- 


ரு எச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


என்றது 


அன்ன தன்மையகநகர் 

கொடித்தொகுதிகாணப்படாமை , 
கொடைமுரசினொலி கேட்கப்படாமை முதலியவற்றைக் கொண்ட நகரி னும் 
புறத்தை . இது என்ன தன்மை போலுமென்றது - இங்ஙனம் நிலைமாறித் தோன்று 
வது - அரசன் உயிருடனிருக்கும் நகருக்கு நேருமோ ? அரசனில்லாத நகரத்தின் 
நிலைமையல்லவோ இது ? என்றவாறு . பி - ம் : - நோக்கித்தன் . பின்னினைக , 
பின்னினைப் , பின்னையே . 3 பெரிதப் , பெரியோற்கு . மன்னரின்றியமா .. 
நஎ . வேற்ற டங்கலர் 1 விண்ணுற வென்றிடும் 

2 சூற்ற டங்கருங் கார்புரை தோளினாய் 
சேற்ற டங்கட் டிருவொடு நீங்கிய 

பாற்ற டங்கட லொத்தது பாரென்றான் . 
( இ -ள் .) ( பின்னும் பரதன் சத்துருக்கனனை நோக்கி ) , - வேறு அடங்கலர் . 
விண் உற - ( மனமொன்றுதலின்றி ) வேறுபட்டவரான பகைவர் வீரசுவர்க்கம் 
அடையும்படி , வென்றிடும் - வெல்லுகின் றனவும் , சூல் தட கரு கார் புரை 
நீராகிய கருவைக் கொண்ட கருநிற மேகத்தை யொப்பனவுமான , தோளி 
னாய் - தோள்களையுடையவனே ! ( இவ்வயோத்திமாநகரம் ) , - சேல்தட கண் 
திருவொடு நீங்கிய தட பாற்கடல் ஒத்தது - சேலென்னும் மீனையொத்த 
பெரியகண்களைக்கொண்ட இலக்குமியை நீங்கப்பெற்ற பெரிய திருப்பாற் 
கடலை யொத்துள்ளது ; பார் - ( இதனைக் ) காண்பாயாக , என்றான் 

என்று 
கூறினான் ; ( எ- று . ) 

வீரத்தையும் கொடையையுங் கொண்ட தோள்களையுடையவனே ! என் 
பது , முன்னிரண்டடியின் பொருள் . திருவொடு - உருபுமயக்கம் . திருவைநீங்கிய 
பாற்கடல் பொலிவழிந்து தோன்றியதுபோல இந்நகர் இப்போது பொலி 
வழிந்து தோன்றுவதைக் காண்பா யென்கின்றான் . பகைவரைப் போரில் 
தொலைத்தலால் அவர் வீரசுவர்க்கமுறுவ ரென்பது பற்றி , அடங்கலர் விண் 
ணுற வென்றிடும் .... தோள் என்றார் . பி - ம் : - விண்ணுறவெற்றிடும் , ஊரென 
மெல்லிதால் . 2 கூற்றடங்கப்பொரு நெடுங் கோளினாய் , சூற்றடங்கருங்கார்புரை 
தோற்றத்தான் , கூற்றடங்கல்புரை நெடுந்தோளினான் . 

(அசங் ) 
» அ.- சத்துருக்கனன் கூறுவது . 
குரும ணிப்பூ ணரசிளங் கோளரி 
யிருகை கூப்பி யிறைஞ்சின னெய்திய 
தாருவ கைத்தன் றுறுதுய ரூழிவாழ் 

திருந் கர்த் திரு தீர்ந்தன ளாமென்றான் . 
( இ - ள் . ) குரு மணி பூண் அரசு இள கோள் அரி -சிறந்த இரத்தினங்கள் 
பதித்துச்செய்யப்பட்ட அணிகலங்களையணிந்த கொல்லுந் தன்மையுள்ள சிங்கம் 
போன்ற இளையதம்பியாகிய சத்துருக்கனன் , இரு கை கூப்பி இறைஞ்சினன் - 
( தனது ) இரண்டுகைகளையும் கூப்பி ( ப் பரதனை )வணங்கியவண்ணம் , ( இப் 


காண்டம் 


க . - பள்ளிபடைப்படலம் 


ரு எரு 


போது இந்நகர் தோன்றுவதைப்பார்த்தால் ) , எய்தியது உறு துயர் - இப்போது 
நேர்ந்துள்ள மிக்க துயரமான செய்தி , ஒருவகைத்து அன்று - ஒருதன்மைப்பட் 
டதல்ல ; ( அன்றியும் ), ஊழி வாழ் - கற்பாந்தகாலமளவும் அழியாது வாழ்வதான , 
திரு நகர் - சிறந்த இந்தநகரத்தைவிட்டு, திரு - இலக்குமி , தீர்ந்தனள் ஆம் - நீங் 
கினாள் போலும் , என்றான் - என்று கூறினான் ; ( எ -று . ) 

இந்நகரத்தைப்பார்த்தால் பெருந்துயரச்செய்தி பலநிகழ்ந்துள்ளனவாக 
வும் , இலட்சுமியே ஊரைவிட்டுச்சென்றுவிட்டதாகவும் தோன்றுகின்றதென்று 
சத்துருக்கனன் பரதனிடங் கூறின னென்க . உறு - மிகுதிப்பொருளுணர்த் 
தும் உரிச்சொல் . பி - ம் : -1 எய்திய . 

( அசச ) 
கூகூ.- பரதன் அரண்மனையில் தந்தைவாழிடத்தை யடைதல் . 

அனைய வேலை உயரசுடைத் தோரண 
மனையி 3 னீணெடு மங்கல வாயிலை 
நினையு 4 மாத்திரத் தேகிய நேமியான் 

றனய னுந்தந்தை சார்விட மேவினான் . 
( இ - ள் . ) அனைய வேலை - அங்ஙனம் பேச்சுநிகழுஞ் சமயத்தில் , நினையும் 
மாத்திரத்து - நினைக்கும் பொழுதிற்குள், அரசு உடை தோரணம் மனையின் 
- நீள் நெடு மங்கலம் வாயிலை - அரசன்வாழ்கின்ற தோரணத்தைக்கொண்ட 
மாளிகையின் மிகவோங்கியுள்ள மங்கலமானவாசலை , ஏகிய - சென்று சேர்ந்த , 
நேமியான் தனயன் உம் - அரசகுமாரனாகிய பரதனும் , தந்தை சார்வு இடம் 
மேவினான் - ( தனது ) தந்தையார் ( வழக்கமாகத் ) தங்கியிருக்கும் இடத்தைப் 
போய்ச்சேர்ந்தான் ; ( எ - று . ) 

பரதன் தான் கண்ட நகரின் நிலை தந்தையார் சௌக்கியமாக இருக் 
கின்றாரோ, இல்லையோ? என்ற ஐயத்தை விளைத்ததனால் , அரண்மனையைச்சார்ந் 
ததும் முந்துறமுன்னம் அரசன் சார்விடத்தை மேவினா னென்க , நேமியான் 
ஆஜ்ஞாசக்கரத்தையுடையவன் : எனவே , அரசனென்றதாயிற்று . பி - ம் : 
வேலையில் . 2 அக்கடைத்தோரணம் , அச்சுடைத்தேரணி , அச்சுடர்த்தோரணம் . 
மோதிரமங்கலவீதிகள் , நீணெடுமங்கலவீதிகள் . 4 மாத்திரம் . 5 எய்தினன் , எய் 

( அசரு) 
ச.- அரசனை அங்குக் காணாமையால் பரதன் ஐயுறவு கொள்ளுதல் . 

விருப்பி னெய்தினன் வெந்திறல் 2 வேந்தனை 
யிருப்பு நல்லிட மெங்கணுங் கண்டில 
னருப்ப மன்றிதென் றையுற வெய்தினான் 

பொருப்பு நாண வுயர்ந்த 4 புயத்தினான் . 
( இ - ள் . ) பொருப்பு உம் நாண உயர்ந்த புயத்தினான் - மலைகளும் வெள்கும் 
படி மிக்வோங்கிய தோள்களையுடையவனான பரதன் , - விருப்பின் எய்தினன் - 
( அரசனைக் காணவேணுமென்னும் ) பெருவிருப்பத்தோடு போய் , வெந்திறல் 
வேந்தனை - மிக்கபராக்கிரமத்தையுடைய தசரதமன்னவனை , இருப்பு நல் இடம் 


தலும் . 


ருஎசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


பா 


எங்கண் உம் கண்டிலன் - ( அவ்ன் ) வழக்கமாக இருக்கின்ற சிறந்த இடத்தில் 
எங்கும் அம்மன்னவனைக் காணாதவனாய் , இது - அரசன்காணாமலிருப்பது , 
அருப்பம் அன்று - அற்பமானகாரணத்தையுடையது அன்று , ( அரசனே ஒரு 
கால் இறந்திட்டானோ? ) என்று - , ஐயுறவு - சந்தேகத்தை , எய்தினான் - 
அடைந்தான் ; ( எ - று . ) 

அரசன் இருக்கும் இடம் எவ்விடத்திலும் அவனைக் காணாமையால் , 
தன் மனத்திலே இங்கனம் அரசன் காணப்படாமைக்குக் காரணம் ஒருகால் 
அரசனே இறந்திட்டதனாலோ ? என்று ஓர்ஐயமுண்டாயிற் றென்பதாம் . அருப் 
பம் = அல்பம் : வடசொல் . பி - ம் : -எய்திய , 2 வேந்தினை . வளர்ந்த . 4 பொற் 
றோளினான் . 

( அசசு ) 
சக.- அப்போது தாய் அழைப்பதாக ஒருத்தி பரதனிடங் கூறுதல் . 

ஆய 1 காலையி லையனை நாடித்தன் 
றூய 2 கையிற் றொழலுறு வான் றனை 
கூய என்னை குறுகுதி ரீண்டென 

வேய்கொ டோளி 4 யொருத்தி விளம்பினாள் . 
( இ- ள் . ) ஆய காலையில் - அப்போது , ஐயனை நாடி - தலைவனாகிய தசரத -- 
னைத் தேடி , தன் தூய கையில் தொழல் உறுவான் தனை - தனது பரிசுத்தமான 
கையினால் தொழப்பார்ப்பவனாகிய பரதனை நோக்கி , - வேய் கொள் தோளி 
ஒருத்தி - மூங்கிலையொத்த தோளையுடையளான ( கைகேயியின் ) தாதி ஒருத்தி , 
‘ அன்னை கூயள் - தாய் அழைத்தாள் : ஈண்டு குறுகுதிர் - இங்கு வருக, என - 
என்று , விளம்பினாள் - கூறினாள் ; ( எ - று .) 

இராமபிரானைத் தொழுங் கை . கூயள் - உயர் திணைப்பெண் 
பாலிறந்தகாலவினைமுற்று . குறுகுதிர் - ஒருவரைக்கூறும்பன்மை . பி - ம்: 
காதற்றனையனைத்தந்தவத் , காலையிலையனைத்தந்தவத் . தாயைத் . 3 ஆண்டென, 
ன்றொரு . 4 தொழுது . 

( அசஎ ) 
சஉ . - தன் தந்தைமுதலியோரின் சேமத்தைக் குறித்துக் கைகேயி 

பரதனை வினவியறிதல் . 
வந்து தாயை யடியில் வணங்கலுஞ் 
சிந்தை யாரத் தழுவின டீ தில 
ரெந்தை யென்னைய ரேனைய ரென்றன் 

ளந்த மில்குணத் தானும் தாமென்றான் . 
( இ - ள் . ) ( பாதன் ) , வந்து- , தாயை - ( தன் ) தாயான கைகேசியை , அடி 
யில் வணங்கலும் - பாதங்களில் வணங்கியவுடனே , ( கைகேசி ), சிந்தை ஆர 
தழுவினள் - மனமாரத் தழுவிநின்று , எந்தை - எனது தந்தையும் , என்னையர் - 
எனது தாய்மார்களும் , ஏனையர் - மற்றுமுள்ள எனது உடன்பிறந்தோர் முதலி 


தூய 

கை 


காத 


காண்டம் 


கூ.- பள்ளிபடைப்படலம் 


ரு எள 


யோர்களும் , தீது இலர் - யாதொருதீமையுமின்றிச் சேமமாக இருக்கின்றனரா ? 
என்றனள் - என்றுவிசாரித்தாள் ; அந்தம் இல் குணத்தான் உம் - எல்லை 
யில்லாத குணத்தையுடையவனாகிய பரதனும் , அது ஆம் என்றான் - ( அவர் 
களின் தீதில்லாத ) அத்தன்மை உளதேயாமென்று மறுமொழிகூறினான் ; ( எ - று .) 

இராமபிரானுக்குப் பரதந்திரனாக இருக்கை யாகிற சிறந்தகுணத்தை 
யுடையவனாதலின் , பாதனை ‘ அந்தமில்குணத்தான் என்றார். பி - ம் : - எங் 
கையர் . 2 என்றலும் . 

(அசஅ) 
சங .-- தசரதமன்னவன் எங்கு உள்ளான் ? என்று கைகேசியைப் 

பரதன் வினாவுதல் . 


வேறு . 


மூண்டெழு காதலான் முளரித் தாடொழ 
வேண்டினெ 2 னெய் தினெ னுள்ளம் விம்முமா 
லாண்டகை நெடுமுடி யாசர் கோமகன் 

யாண்டையான் பணித்திசென் றிருகை கூப்பினான் . 
( இ - ள் . ) ( அப்போது பரதன் கைகேசியைநோக்கி ) , - மூண்டு எழு காத 
லான் முளரி தாள் தொழ - ( என்மீது ) கிளர்ந்தெழுகின்ற அன்பையுடைய - 
வனான தசரதமன்னவரது தாமரைமலர்போன்ற பாதங்களை வணங்குதற்கு , 
வேண்டினென் - (யான் ) விரும்பி , எய்தினென் - வந்துள்ளேன் ; உள்ளம் 
விம்மும் - ( அம்மன்னவனைக் காண்பதற்கு என்) மனம் துரிதப்படாநிற்கும் ; 
ஆண் தகை நெடு முடி அரசர் கோமகன் - ஆண்மைக்குணத்தையும் நீண்ட 
கிரீடத்தையும் பூண்ட அரசர்க்கரசனாகிய அந்தத்தசரதன் , யாண்டையான் 
எங்கு உள்ளான் ? பணித் திர் - சொல்லுங்கள் , என்று- , இரு கை கூப்பினான் 
( தனது ) இரண்டுகைகளையுங் கொண்டு அஞ்சலி செய்தான் ; (எ-று . ) 

தசரதனை நாடிக் கண்டில்னாதலாலும் , அருப்பமன்றிது என்று ஐயுறுபவ 
னாதலாலும் , காதலான் முளரித்தாடொழ வேண்டினெ னெய்தினெ னுள்ளம் 
விம்மும் , கோமகன்யாண்டையான் ? என்கின்றான் , பரதன் . பணித்திரென் 
பது - ஒருவரைக்கூறும் பன்மை . அறுபதினாயிரமாண்டு மலடாகஇருந்து 
யாகாதிகருமங்களைச் செய்து அருமையாகப்பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்துப் 
பெற்றோருக்கு அன்பு விஞ்சியிருத்தல் இயல்பாதலால் , தசரதனை மூண்டெழு 
காதலான் என்றான் . பி - ம் : --காதலின் . எய்தினன் . பணித்தியென்றங்கை . 
சசு . - தசரதன் வானகஞ்சென்ற செய்தியைக் கைகேயி 

சொல்லி நீ வருந்தாதேயெனல் . 
ஆனவ னுரைசெய வழிவில் சிந்தையா 
டானவர் வலிதப நிமிர்ந்த தானையத் 
தேனமர் தெரியலான் றேவர் கைதொழ 
வானக மெய்தினான் வருந்த னீயென்றாள் . 
73 


ரு எவு கம்பராமாயணம் 

அயோத்தியா 
( இ - ள் . ) ஆனவன் உரைசெய் - அந்தப்பாதன் வின்வ , - அழிவு இல் சிங் 
தையாள் - ( எதற்கும் ) வருந்துதலில்லாத மனமுடைய கைகேசி , ‘தானவர் 
வலி தப் - அசுராது வலிமை யழியும்படி , நிமிர்ந்த - ஒங்கிய , தானை - சேனை 
யையுடைய , அ தேன் அமர் தெரியலான் - வண்டுகள் மொய்க்கின்ற மலர் 
மாலையையணிந்த அந்தத்தசரதன் , தேவர் கைதொழ - தேவர்கள் கைகூப்பி 
வணங்கும்படி , வானகம் எய்தினான் - விண்ணுலக மடைந்தான் ; நீ வருந்தல் 
நீ வருந்தாதே , என்றாள்-- ; ( எ - று . ) 

தன்கணவன் இறந்துவிட்ட செய்தியைத் தன் பெற்ற பிள்ளையிடத்துக் 
கூறும்போதும் சிறிதும் மனக்கவற்சியின்றிக் கூறி நீ வருந்தல் எனவும் கூறிய 
கல்நெஞ்ச ளாதலின் , கைகேசியை, அழிவில் சிந்தையாள் என்றார் . மண்ணுல 
கினின்று தம்முலகத்து வந்தவரைக் கௌரவிப்பது - வாலுலகத்தார்க்கு 
இயற்கை யாதலின் , தெரியலான் தேவர்கைதொழ வானகமெய்தினான் என் 
றாள் : சம்பராசுரனைக் கொன்று தேவேந்திரனுக்குச் சுவர்க்கநாட்டை யளித் 
தமைபற்றித் தேவர் கைதொழலாயின ரென்றலும் ஒன்று . தேன் - மதுவு 
மாம் . ஆனவன் - அகாச்சுட்டடியாகப் பிறந்தபெயர் ; இனி, யாவர்க்கும் நல்ல 
னென்ற பொருளில் ஆனவன் என்றாருமாம் . பி - ம் : - 1 தவ , கெட . ( அரு ) 

சரு.-- அதுகேட்ட பரதன் பெருந்துயரமடைதல் . 
எறிந்தன கடியசொல் செவியு ளெய்தலு 
2 நெறிந்தலர் குஞ்சியா னெடிது வீழ்ந்தன 
னறிந்தில னுயிர்த்தில னசனி யேற்றினான் 

மறிந்துயர் மராமர மண்ணுற் றென்னவே . 
( இ - ள் . ) எறிந்து அன கடிய சொல் - ( இடி ) எறிந்தாற்போன்ற அந்தக் 
( கைகேயியின் ) கொடுஞ்சொல் , செவியுள் எய்தலும் - காதிற் பட்டவுடனே , 
நெறிந்து அலர் குஞ்சியான் - நெறிப்புக்கொண்டு பரந்த தலைமயிரையுடைய 
அந்தப்பரதன் , - நெடிது - வெகுநேரம் , உயர் மராமரம் அசனி ஏற்றினால் மறிந்து 
மண் உற்று என்ன - ஓங்கி வளர்ந்த மராமரமானது பேரிடியினால் தலைமடிந்து 
பூமியில் விழுந்தாற்போல , வீழ்ந்தனன் - கீழ்வீழ்ந்து , அறிந்திலன் - ஸ்மாணை 
தப்பிப்போய் , உயிர்த்திலன் - உயிர்ப்பும் அற்றவனாய்க் கிடந்தான் ; ( எ - று .) 

தன் தந்தையிறந்த செய்தியைக் கைகேயியினாற் கேட்டவுடனே பரதன் 
பிரஞ்ஞைதப்பி உயிர்ப்புமின்றி மூர்ச்சித்துக் கிடந்தா னென்பதாம் . அங்ஙனங் 
கிடந்த நிலைக்கு , இடியேறுண்ட மராமரத்தை யுவமை கூறினார்.பி - ம் : - 1 செவி 
யின் , நெறிந்தன . 

( அடுக ) 
சசு .-- பரதன் தன் தாயைக் கடிந்துகூறுதல் . 

இதுவும் அடுத்தகவியும் - ஒருதொடர் . 
வாயொளி 1 மழுங்கத்தன் மலர்ந்த தாமரை 
2 யாயலர் நயனங்க ளருவி சோர்தரத் 
தீயெரி செவியில்வைத் தனைய தீயசொ 
4 னீயல துரைசெய் நினைப்ப ரோவெனா. 


காண்டம் 


கூ ..-- பள்ளிபடைப்படலம் 


ரு எகூ 


றான் . 


( இ - ள் . ) ( அப்பால் பரதன் ) , ( சிறிது தெளிந்து ), வாய் ஒளி மழுங்க 
முகவொளி மழுக்கமடையவும் , மலர்ந்த தாமரை ஆய் அலர் தன் நயனங்கள் 
அருவி சோர்தர - மலர்ந்த தாமரைமலர்போல் அழகிய பரந்த ( தனது ) 
கண்களினின்று சோகக்கண்ணீர் பெருகவும் , (தன் தாயை நோக்கி ) , தீ எரி 
செவியில் வைத்து அனைய தீய சொல் - நெருப்புச் சுவாலையைக் காதினுள்ளே 
வைத்தாற் போன்ற கொடுஞ்சொல்லை , உரைசெய - சொல்லுதற்கு , நீ அலது 
உன்னையல்லாமல் , ( பிறர் ) , நினைப்பர் ஓ - மனத்தினாலேனும் கருதுவாரோ? எனா 
என்று கூறி , - ( எ - று . ) 

-- எழுந்தனன் என அடுத்த கவியோடு தொடரும் . 
தன்கணவன் இறந்தசெய்தியை தேவர்கைதொழ வானகமெய்தினான் 
வருந்தல் நீ என்று இங்ஙனம் மனவொடுக்கமின்றி எவருங் கூறாரே ! உன் 
கல்நெஞ்சு இருந்தபடி என்னே ? என்று பரதன் தன் தாயைப் பழித்தன 
னன்க . பி-ம்: - மழுங்கி . 2 ஆய்மலர் . தீச்சொல்லை . நீயலாது . என் 

சா எ . - பின்னும் பரதன் கொண்ட துயரம் . 
எழுந்தன னேங்கின னிசங்கிப் பின்னரும் 
விழுந்தனன் விம்மினன் வெய்து யிர்த்தன 
னழிந்தன னரற்றின னாற்றி யின்னன 

மொழிந்தனன் பின்னரு 1 முருகிற் செவ்வியான் . 
( இ - ள் . ) முருகின் செவ்வியான் - முருகக்கடவுளைக் காட்டிலும் அழகு 
வாய்ந்தவனான பரதன் , -எங்கினன் எழுந்தனன்-( தான் வீழ்ந்துகிடந்த தரை 
யினின்று ) ஏக்கங்கொண்டு எழுந்து , இரங்கி - மனம்வருந்தி , பின்னர்உம் 
விழுந்தனன் - மீண்டும் கீழ்விழுந்து , விம்மினன் - மனம் பொருமி , வெய்து 
உயிர்த்தனன் - வெம்மையாகப் பெருமூச்சுவிட்டு , அழிந்தனன் - மனநிலை 
குன்றி , அரற்றினன் - புலம்பலானான் ; அரற்றி - புலம்பி , பின்னர் உம் - பின் 
னும் , இன்னன மொழிந்தனன் - இவ்வாறான சொற்களைச் சொல்லலானான் . 

எழுந்தனன் முதலியன முற்றெச்சங்கள் . முருகு ஆகுபெயரால் , 
முருகக்கடவுளை யுணர்த்திற்று . இன்னன என்பவற்றை மேல் ஒன்பதுகவிக 
ளால் விளக்குவர் . பி - ம் : - முருகற்செவ்வியான் . 

( அருங ) 
சாஅ . - இதுமுதல் ஒன்பது கவிகள் , பரதன் அரற்றுதலைக் கூறும் . 

பத்துக்கவிகள் - ஒருதொடர் . 
அறந்தனை வேரறுத் தருளைக் கொன்றுயர் 
சிறந்தநின் றண்ணளித் திருவைத் தேசழித் 
திறந்தனை யாமெனி லிறைவ நீதியை 

மறந்தனை யுனக்கிதின் மாசு 4 மேலுண்டோ . 
( இ - ள் .) அறந்தனை வேர் அறுத்து - தருமத்தை வேரோடேயழித்து , 
அருளை கொன்று - தயையைச் சிதைத்து , உயர் சிறந்த நின் தண் அளி 
திருவை தேசு அழித்து - உயர்ந்து சிறந்த நின்னுடைய குளிர்ந்த அருளாகிய 


ருவு கம்பராமாயணம் 

அயோத்தியர் 
செல்வத்தை ஒளிகெடுத்து , இறந்தனை - மாண்டொழிந்தாய் , எனில் - என் 
றால் , இறைவ - அரசனே ! நீதியை மறந்தனை - நீதியை மறந்தாயாவாய் : 
உனக்கு- , இதின்மேல் - இதனைக்காட்டிலும் மேலாக , மாசு - குற்றம் , உண்டுஓ 
உளதோ ? ( எ - று . ) - ஆம் - அசை . 

நீ இப்போது இறந்ததனால் உலகத்தில் தருமத்தைப் பாதுகாப்பாரின் 
மையால் தருமம் வேர்பறிந்ததே ! அருள்கொண்டு காவாமல் இறந்தொழிந்த 
தனால் பாதுகாப்பாரின்றிச் சனங்கள் தத்தளிக்கின்றனரே : இவ்வண்ணம் உல 
கத்து நீதிகெட நீ இறந்தொழிந்தாயே ; இங்ஙனம் நீதிகெட நீ இறந்தொழிந்த 
தனால் உனதுதேசுக்கு இழுக்கன்றோ ! என்று பரதன் அரற்றின னென்க . 
தொடர்புபற்றாதேவருவது - அருளென்றும் , தொடர்புபற்றி வருவது அளி 
யென்றும் வேறுபாடு காண்க . அருட்செல்வம் " என்றாற்போல , அளித்திரு 
என்றார் . பரதன் அரற்றுதலில் தசரதமன்னவனைப் பழித்தாற்போலத் 
தோன்றினும் , அவனது ஆட்சியில் அறம்முதலியன நிலைத்திருந்தன வென்பது 
பெறப்படுதல்காண்க. தேசு - தேஜஸ் , பி - ம் : -1கொன் றனை , கொன்றுயிர், 
கொன்றயற் . எனின் . உனக்கினி . வேறுண்டோ, வேண்டுமோ . ( அநிச ) 
சாகூ . சினக்குறும் பெறிந்தெழு காமத் தீயவித் 

1 தினக்குறும் பியாவையு மெற்றி யாவர்க்கு 
மனக் குறு நெறிசெலும் வள்ளி யோய் மறந் 

துனக்குறு நெறிசெல லொழுக்கின் பாலதோ . 
( இ - ள் .) சினம் குறும்பு எறிந்து - வெகுளியாகிய குறும்பைத் தள்ளி , 
எழு காமம் தீ அவித்து - (மனத்தில் ) தோன்றுகின்ற காமமாகிய தீயை யவி 
யச்செய்து , இனம் குறும்பு யாவை உம் எற்றி - தொகுதியாயுள்ள குறும்பாகிய 
உலோபம் முதலியவற்றையெல்லாம் அழித்துப்போட்டு , யாவர்க்குஉம் மனக்கு 
உறுநெறி செலும் வள்ளியோய் - எல்லாருடைய மனத்துக்கும் ஏற்ற வழியிலே 
நடக்கும் உதாரகுணமுடையோனே ! மறந்து- ( பிறர் மனத்துக்கு உற்ற நெறியிற் 
செல்வதை ) மறந்திட்டு , உனக்கு உறு நெறி செலல் - உனக்குஏற்றவழியில் நடப் 
பது , ஒழுக்கின் பாலது ஓ - நல்லொழுக்கத்திற் சேர்ந்ததாகுமோ ? ( எ - று . ) 

நீ வானுலகத்திற்குச் சென்றது பிறர்மனத்துக்கு ஏலாத செயல் : பிறர் 
மனத்தின்படியே செல்பவனாகிய நீ பிறர்மனத்தையனுசரித்து நடப்பதை 
விட்டு உன்மனத்திற்கு இசைந்தவண்ணம் வானுலகத்திற்குச் சென்றனையே ! 
இது , நீ மேற்கொண்ட ஒழுக்கத்துக்கு மாறாகாதோ ? என்று பரதன் அரற் 
றின னென்க . இதனால் , தசரதமன்னவன் சனங்களின் மனத்தின்படி அரசு 
புரியும் நல்லொழுக்கமுடையானென்பது , பெறப்படும் . அரிஷட்வர்க்கங்களுள் 
காமக்குரோதங்களைத் தவிர்ந்தமையை முதலடியிற் கூறினமையால் , இனக் 
குறும்பியாவையுமெற்றி என்றது - மற்றை லோபம் மோஹம் மதம் மாற்சரி 
யம் என்பவற்றைத் தவிர்ந்தமையை விளக்கும் : முதலடியிற் காமவெகுளிகளை 
விலக்கியமையைக் கூறினமையால் , இனக்குறும்பியாவையும் என்றது - மயக் 


5 


காண்டம் 


கூ.. - பள்ளிபடைப்படலம் 


ருவுக் 


கத்தினைக் காட்டுமென்பாருமுளர் . பி - ம் : - 1 எனக்குறையுரிமையுமெற்றி . 
இனக்குறும்புலோபையுமாற்றி . 2 குறி, 3 சொலும் . 4 மனத்து , மனந் . 5 தனக்கு . 
கேதி . செலறவத்தின்பாலதோ . 

( அருடு ) 
ரு . முதலவன் முதலிய முந்தை யோர்பழங் 

கதையையும் புதுக்கிய 2 தலைவன் கண்ணுடை 
நுதலவன் 3 சிலைவிலி னோன்மை நூறிய 

புதல்வனை 4 யெங்கனம் பிரிந்து போயினாய் . 
( இ - ள் .) முதலவன் முதலிய முந்தையோர் - (குலத்திற்கு ) முதல்வனாகிய 

தன்முதலிய இக்குலத்துப் பூர்வபுருஷரின் , பழங் கதையை உம் - பழ 
மையான வீரசரிதத்தையும் , புதுக்கிய - ( தன் வீரச்செயலாற் ) புதுப்பித்துக் 
காட்டிய , தலைவன் - தலைவனே ! கண் உடை நுதலவன் - கண்ணைக்கொண்ட 
நெற்றியையுடையவனாகிய சிவபிரானது , சிலை விலின் - மேருமலையினமிசமான 
வில்லின் , நோன்மை - வலிமையை , நூறிய - அழித்திட்ட ( மகாபராக்கிரம 
சாலியான ), புதல்வனை - இராமபிரானை , எங்ஙனம் பிரிந்து போயினாய் - எவ் 
வண்ணம் பிரிந்து சென்றிட்டாய் ? ( எ - று .) 

இராமபிரானைப் பிரிந்து ஒரு நொடிப்போதும் தரித்திருக்கமாட்டாயே ; 
அப்படிப்பட்ட நீ அப்புதல்வனைப் பிரிந்து எங்ஙனம் வானுலகஞ் சென்றிட் 
டாய் ! என்று பரதன் அரற்றுதலானானென்க . தசரதனது பூர்வீகர் மகாபராக் 
கிரமசாலிகள் என்று முன்னையோரது வீரசரிதையை உலகத்தவர் சொல்லிக் 
கொள்வதனோடு நில்லாமல் அம்முன்னையோர்கள் செய்தாற்போன்ற வீரச்செய் 
லைக் கண்கூடாகக் காணும்படி தான் செய்து காட்டியவன் தசரதெனென்பது , 
முதல்வனை முதலிய முந்தையோர் பழங்கதையைப் புதுக்கிய தலைவன் என் 
பதன் பொருள் . தலைவனாகிய புதல்வனை என்று கூட்டி உரைப்பாருமுளர் . 
சிலைவில் - ஒலிக்கின்ற வில்லுமாம் . முதல்வன் - வைவஸ்வதமனுவென்றும் , 
இட்சுவாகுவென்றும் , இரகுவென்றும் கூறுதலுமுண்டு . தலைவன் - அண்மை 
விளி . பி - ம் : -1 முதல்வனை . 2தலைவ . 3 மலை. 4 எங்கனம் . 5 போயினான் . ( அருசு ) 
ருக . செவ்வழி யுருட்டிய திகிரி மன்னவ 

வெவ்வழி மரபினு மிரவ லாளர் மற் 
றிவ்வழி யுலகினி 3 லின்மை நண்பினோ 

ரவ்வழி 4 யுலகினு ளுளர்கொ லோவய்யா . 
( இ - ள் .) அய்யர்-ஐயனே! செவ் வழி திகிரி உருட்டிய மன்னவ்- நேர்மை 
யான( நீதி தவறாத ) வகையினால் ஆஞ்ஞாசக்கரத்தைச் செலுத்திய மன்னவனே ! 

வழி உலகினில் - இந்தப் பூலோகத்தில் , எ வழி மரபின் உம் - எந்த இடத்தி 
லுள்ள வமிசத்திலுள்ளவரும் , இரவலாளர் - (உன்னிடத்து ) இரப்பாளராயிருந்த 
வரே : மற்று இன்மை - வேறு இல்லாமையால் , அ வழி உலகினுள் - 

, அவ்விடத் 


2 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


துள்ள உலகத்தில் ( சுவர்க்கலோகத்தில் ) , நண்பினோர் உளர்கொல் ஓ . 
வலராகவாகாமல் உன்னோடு ) நட்புக்கொள்ளஉரியர் இருக்கின்றனரென்று கரு 
திச்சென்றாயோ ? ( எ - று . ) 

" மொய்யார்கலிசூழ் முதுபாரின் முகந்து தானக் , கையார் புனலானனையா 
தனகையுமில்லை என்றபடி இவ்வுலகத்திலுள்ளார் . யாவரும் உன்னிடத்து 
இரப்பாளராய் நண்பினராகப் பழகுவதற்கு ஏற்றவரல்லாமற் போயினமை 
பற்றி , சுவர்க்கலோகத்தில் நண்பினராகப் பழகுவதற்கு உரியார் இருக்கின்றா 
ரென்று கருதி நீ இவ்வுலகத்தை நீத்து மேலுலகத்துச் சென்றனையோ ? என்ற 
வாறு . இந்தவினாவில் , அந்தத் துறக்கத்தவரும் சம்பராசுரனால் தமது இராச்சி 
யம் பறியுண்டு நின்னிடத்து இரப்பாளராய் இழந்த இராச்சியத்தைப் பெற்றுச் 
சென்றன ராதலால் , அவரும் உன்னிடத்து இரப்பாளரேயன்றி ஏற்ற நண்பின 
ராகப்பாவித்தற்கு உரியா ரல்ல ரென்பது , பெறப்படும் . இவ்வுலகில் யாவரும் உன் 
னிடத்துச் செல்வம் பெற்றுச் செல்வராய் விட்டதனால் மற்றும் இரப்பாளராகிய 
நண்பர் - இங்குக்கிடையாமையால் அவ்வகைநண்பர் வானுலகிற் கிடைப்பா 
ரென்று கருதி அங்குச் சென்றாயேர் என இச்செய்யுளுக்குப் பொருள்கூறினு 
மாம் : இப்பொருளில் , கொடையாளிகட்கு இரப்பாளரே நண்பராதலால் , அவ் 
விரப்பாளரை நண்பினோர் என்ற தென்க . பி - ம் : - மருங்கினும் , மன்னரும் . 
2 தாம், உம் , ஆம் . இனிய . 4உலகினில் , உலகினும் , சிலபிரதிகளில் இச்செய்யுளுக் 
குப்பின் இயங்கெழு ( ருச ) " ஏழுயர் ( GB) என்றபாடல்களும் அவற்றின் 
பின் பற்பகல் " முதலியனவும் உள்ளன . 

( அருஎ) 
ருஉ , பற்பக னிழற்றுநின் கவிகை பாய்நிய 

னிற்பன பல்லுயி ருணங்க 2 நீநெடுங் 
கற்பக நறுநிழல் காதலித்தியோ 

மற்பக மலர்ந்ததோண் மன்னர் மன்னனே . 
( இ - ள் .) மல் பக மலர்ந்த தோள் மன்னர் மன்னனே - மல் தொழில் 
வெளிப்படும்படி அகன்றுள்ள தோளையுடைய அரசர்க்கரசனே ! பல் பகல் 
நிழற்றும் நின் கவிகை பாய் நிழல் - பலநாளாக நிழலைச்செய்யும் நினது வெண் 
கொற்றக் குடையினின்று பரவிவருகின்ற நிழலில் , நிற்பன - தங்கியுள்ளன 
வாகிய , பல் உயிர் - பலவகைப்பட்ட பிராணிகளும் , உணங்க - (தாம் தங்கி 
யிருந்த குடைநிழல் போய்விட்டதனால் ) வாட்டமடைந்து நிற்க , நீ- , நெடு 
கற்பகம் நறு நிழல் காதலித்தி ஓ - மிகப்பரவிய கற்பகமரத்தின் 
முள்ள நிழலிடத்திற் றங்கியிருக்க விரும்பினாயோ ? ( எ - று . ) 

நீ ஆண்ட சனங்கள் தாம் தங்கியிருந்த உனது வெண்கொற்றக் குடை 
நிழல் அற்றமையால் வாடிநிற்க , நீ மாத்திரம் கற்பகநிழலில் தங்கியிருக்கவிரும்பி 
விண்ணுலகஞ்சென்றாயோ ? இங்ஙனம் தன்னாற் காக்கப்படவேண்டியவர்களைக் 
கைவிட்டிட்டுத் தான் இன்பத்தைநாடுவது மன்னவர்க்குமுறையாகுமோ ? 


ப 


நறுமண 


காண்டம் , 


க . - பள்ளிபடைப்படலம் 


ருவுகூ 


சாணமாக 


என்று அரற்றியவாறு . நிழல் - நிழலான இடம் . கற்பகநிழலில் மணப்பது இயல் 
பேயாதலால் , நறுநிழல் என்றார் . பற்பகலென்றது - அறுபதினாயிரம் வரு 
டத்தை . உயிர் - பிராணிகட்கு , இலக்கணை . பல்லுயிர் என்றவிடத்து , முற் 
றும்மை விகாரத்தால் தொக்கது . பி - ம் :-பார்நிழல் , பானிழல் , 2 நீணெடுங் . 
ருங . இம்பர்நின் றேகினை யிருக்குஞ் சார்பிழந் 

தும்பர்வந் துன்கழ லொதுங்கி னார்கொலாஞ் 
சம்பா உனனையவத் தானைத் தானவ 

ரம்பரத் தின்னமு முளர்கொ லாமையா 
( இ - ள் .) ஐயா - ஜ்யனே ! சம்பான் அனைய அ தானை தானவர் - சம்பரா 
சுரனைப்போன்ற அப்படிப்பட்ட சேனையையுடைய அசுரர் , அம்பரத்து - ஆகா 
யத்திலே , இன்னம் உம் - , உளர்கொல் - இருக்கின்றனரோ? ( அங்ஙனம் இருப் 
பதுபற்றி) , உம்பர் - தேவர்கள் , இருக்கும் - ( தாம் ) வசிக்கின்ற , சார்பு - இருப் 
பிடத்தை, இழந்து வந்து- , உன் கழல் - உன துபாதங்களில் , ஒதுங்கினார் 
கொல் - சாணமாகவடைந் தாரோ ? ( அதுகுறித்துத் தான் ), இம்பர் நின்று - 
இவ்வுலகத்திலிருந்து , ஏகினை - சென்றாயோ ? ( எ - று . ) - ஆம் - அசை . 

ஒருகால் இன்னம்சம்பார்சுரன் போன்ற கொடிய அசுரர்கள் தேவர்களின் 
இருப்பிடத்தைக் கவர்ந்து கொள்ள , இருக்கையிழந்த அத்தேவர்கள் முன்னைத் 
தம்பகைவனையொழித்த காரணம்பற்றி இப்போதும் உன்னைச் 
அடைந்ததனால் அவ்வசுரர்களையொழித்துத் தேவர்களுக்கு வாழுமிடத்தை 
மீட்டுத்தருதற்காக விண்ணுலகஞ் சென்றாயோ ? என்று பரதன் அரற்றின 
னென்க . பி - ம் : - எய்தினார் கொலாம் , எய்தினார்களோ . 2 அனையவர் . கொ 
லோ . 

( அருக) 
ருச . 1 இயங்கெழு தானைய ரிறுத்த மாத்திறை 

யுயங்கலின் மறையவர்க் குதவி யும்பரி 
னயங்கெழு வேள்வியோ 3 டாசர்க் கோதிய 

வயங்கெரி 4 வளர்த்தனை 5 வைக வல்லையோ . 
( இ- ள். ) இயம் கெழு தானையர் - வாச்சியங்கள் முழங்குகின்ற சேனையைக் 
கொண்டவரான மாற்றாசர்கள் , ( தோற்று ) , இறுத்த - செலுத்திய , மா திறை 
மிக்க திறைப்பொருளை , உயங்கல் இல் மறையவர்க்கு உதவி - வருந்துதலில் 
லாத வேதம்வல்ல அந்தணாளர்க்குக்கொடுத்து , உம்பரின் - தேவர்களின்பொ 
ருட்டாகச் செய்யப்படுகின்ற , அரசர்க்கு ஓதிய - அரசர்கள் நாடோறும் அநுஷ் 
டிக்கவேண்டுமென்று நூல்களிற்கூறியுள்ள, அயம் கெழு வேள்வியோடு 
குதிரையைக்கொண்டு செய்யப்படுகின்ற விளங்குகின்ற யாகத்துடனே ( அசுவ 
மேதயாகத்துடனே ) , வயங்கு எரி - விளங்குகின்ற காருகபத்தியாக்கினியை 
யும் , வளர்த்தனை - ஓம்பிவந்தாய் ; ( அப்படிப்பட்ட நீ . இப்போது ), 
வல்லை ஓ - (அவ்வாறு அக்கினிகளை யோம்பாது வாளா விண்ணுலகத்துத்) 
தங்கவல்லாயோ ? ( எ - று . ) 


ருவுசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


உனது 


அந்தணர்க்குஉதவாமலும் வேள்விகளையும் நித்தியாக்கினியையும் ஓம்பா 
மலும் விண்ணுலகில் நீ வாளாதங்கியிருப்பது , உனது சீலத்துக்கு ஏற்றதன்றே ! 
என்று புலம்பியவாறு . ஹயம் = அயம் : குதிரை . பி - ம் : - இயங்கெழுந். 
2 தானையவ்விறுத்தமாத்திறை, தானையர்க்கிறைவ நீணிதி , தானையரிறுத்தமாத் 
திரை. 3 அமரர்க்காக்கிய . வளர்க்கலை , வளர்த்திலை . மறக்க , மறத்தல் . ( அசு 0 ) 
ருரு . ஏழுயர் மதகளிற் றிறைவ வேகினை 

1 வாழிய கரியவன் வறியன் கையெனப் 
பாழியம் புயத்துநின் பணியி னீங்கிலா 

ழியை யினியவற் களிக்க வெண்ணியோ. 
( இ - ள் . ) ஏழ் உயர் மதம் களிறு இறைவ - ஏழுமுழம் உயர்ந்து மதம்பெரு 
கும் ஆண்யானையையுடைய தலைவனே ! கரியவன்- இராமபிரான் , கை - திருக் 
கை , வறியன் 

(தான் தாங்கவேண்டிய ஆழியையேந்தாமல் ) வெறுங்கைய 
னாயிருக்கின்றான் , என - என்றகாரணத்தால் , பாழி அம் புயத்து - வலிய 
அழகிய ( உன் ) கையிலிருந்து , நின் 

பணியின் நீங்கலா ஆழியை 
கட்டளையினின்று வழுவாத சக்கரத்தை , இனி - இனிமேல் , அவற்கு - அந்தக் 
கரியவனாகிய இராமனுக்கு , அளிக்க எண்ணி ஓ - கொடுக்க எண்ணியதனால் 
தானோ, ஏகினை - (இவ்வுலகத்தை விட்டுச் ) சென்றாய் ! (எ - று .) - வாழிய - அசை . 

இராமன் தான் ஏந்தவேண்டிய ஆழியை ஏந்தாது வெறுங்கையனாயிருத் 
தல் கருதி , இனி இவன் ஆழியை ஏந்துக என்று கருதியதனால் விண்ணுலகஞ் 
சென்றாயோ ? என்று அரற்றினன் பரத னென்க . தசரதன் விண்ணுலகம் புக் 
கால் அவனது ஆஜ்ஞாசக்காம் இராமனைச் சேருமென்ற கருத்துடையனாத 
லால் , இராமன் ஆழியின்றி வெறுங்கையனாயிருத்தல் தகாதென்று கருதித் 
தான் நீ விண்ணுலகு சென்றிட்டாயோ? என்று தசரதன் விண்புக்கதற்குப் 
பாதன் தற்குறிப்பாற் காரணங்கற்பித்தான் . இனி இப்பாடலுக்கு , கையென் 
பதனை கரியவன் என்பதனோடுங் கூட்டி - கரியவனுடைய கையானது வறிய 
வன் கைபோல (உன்னிடத்துநின்று பெறும்படி ) ஆழியை இனி அவற்கு 
அளிக்க எண்ணி ஏகினையோ? என்று உரைப்பாருமுளர் . வாழிய - அசை : வாழ்ச்சி 
யுடைய எனினுமாம் . எழுமுழம் உயர்ந்திருப்பது அரசுவாவின் இலக்கணம் : 
இதனை “ காலோர் நான்குந் தனிக்கையுங் கோசமும் , வாலுறுப்போடேழுமா 
நிலந்தோய்வதும் , பாலுஞ்சங்கும்போலுங் காலுகிர் , காலினுந் தன்றனிக் கை 
யினுமெய்யினும் , வாலினு மருப்பினுங் கோறல்வல்லதுவா , யேழ் மழமுயர்ந் 
தொன்பான் முழ 

நீண்டு , பதின்மூன்று முழஞ் சுற்றுடைத்தாகித் , தீயுமிழ் 
சிறுகண்ணுஞ் செம்புக்கரு முடைத்தாய் , முன்ன் புயர்ந்து பின்ன்பணித்தாய , 
தியானை யாசுவாவாகுமென்ப என்பதனாலு முணர்க. பி - ம் : -வாழியாய் . 
ருகா . பற்றிலை தவத்தினிற் பயந்த மைந்தற்கு 

முற்றுல களித்தது முறையி னெய்திய 
கொற்றவன் 4 முடிமணக் கோலங் காணவும் 
பெற்றிலை போலுநின் பெரிய கண்களால் , 


காண்டம் 


க . - பள்ளி படைப்படலம் 


ருவுரு 


- 


உனது 


( இ - ள் .) தவத்தினில் பற்று இலை - தவத்திற்பற்றில்லாமையினா லல்லவா , 
பயந்த மைந்தற்கு - ( தவத்தின்பயனாகப் பெற்ற சீராமனுக்கு , நீ- , உலகு 
முற்று அளித்தது உலகம் முழுவதையுந் தந்ததனால் , முறையின் எய்திய 
( வைவச்சுவ தமனுமுதல் ) தலைமுறைதலைமுறையாக அணிந்துவந்த , கொற்ற 
வன் முடி மணம் கோலம் - வெற்றிபொருந்திய அரசனாகிக் கிரீடத்தைச் 
சூடுகின்ற பட்டாபிஷேகக் கோலத்தை, நின் பெரிய கண்களால் 
பரந்தகண்களைக்கொண்டு , காணஉம்- தரிசிக்கும்பாக்கியத்தையடையவும் , பெற் 
றிலை போலும் - அடைந்தாயில்லைபோலும் ; ( எ - று .) 

தவத்திற்பற்றுளதாயின் நீ அறுபதினாயிரமாண்டு உயிர்த்திருந்தும் , அரி 
தில் நோற்றுப்பெற்ற சீராமனாகிய புதல்வனுக்கு , நீ ஆண்ட இராச்சியத்தைத் 
தந்து முடிசூட்டுதலைக் காணாமலும் செல்வாயோ ? என்று இரங்கிக்கூறினன் 
பாத னென்க . பற்றுறு என்ற பாடத்தைக்கொண்டு விருப்பத்தோடு செய்த 
தவத்தின்பயனாகப் பெற்ற மைந்தற்கு முடிசூட்டுதலாகிய ஓர்நன்மையையெய்து 
விக்காமற் சுவர்க்கஞ் செல்லக்கடவாயோ? என்று பொருள் காண்க . பி - ம் : -- 
2 அளித்து நீ . 3 கொற்றநன் . மணிமுடிக் . 

( அசுஉ ) 
ரு எ . அரற்றிப்பின்பு பரதன் தன்னைத்தானே தேற்றிக்கொள்ளுதல் . 

1 ஆற்றல னின்னன பன்னி யாவலித் 
தூற்றுறு கண்ணின னுருகு வான் றனைத் 
2 தேற்றின னொருவகைச் சிறிது தேறிய 

4 கூற்றுறழ் வரிசிலைக் குரிசில் கூறுவான் . 
( இ - ள் . ) ஆற்றலன் - ( தந்தையி றந்த துக்கத்தைப் ) பொறுக்கமாட்டாதவ 
னாய் , இன்னன பன்னி - இவ்வாறான வார்த்தைகளைச் சொல்லி , ஆவலித்து - 
இரங்கி , ஊற்று உறு கண்ணினன் உருகுவான் = ஊற்றுப்பொருந்தியகண் 
களையுடையவனாய்க் கரையுந் தன்மையனாயிருந்தவனான பரதன் , - தனை ஒரு 
வகை தேற்றினன் - தன்னைத் தானே ) ஒருவகையாகத்தேறுதல் செய்து கொண் 
டான் ; சிறிது தேறிய - சிறிதுதேறுதலடைந்த , கூற்று உறழ் வரி சிலை. குரி 
சில் - யமனையொத்த கட்டமைந், தவில்லையுடைய ஆண்மக்களிற்சிறந்த அந்தப் 
பாதன் , கூறுவான் - ( பின்னும் ) சொல்வானானான் ; ( எ - று . ) - அதனை , அடுத்த 
கவியிற் காண்க . 

பரதன் இங்ஙனம் அரற்றியது - தந்தையையிழந்த சோகத்தை யாற்றாமை 
யாலாகு மென்பார் , ஆற்றலனின்னனபன்னி என்றார் . இன்னன பன்னி 
யென்றது - " அறந்தனைவோறுத்து " ( ச.அ ) என்பது முதல் “ பற்றிலைதவத் 
தினில் ( நிசு ) என்னும்பா லீறாகக் கூறியவற்றைக் காட்டும் . ஆவலித்து - 
அவலித்து என்பதன் நீட்டல் . அவலித்து - அவலமென் றபெயர்ச்சொல்லினடி 
யாகப் பிறந்த வினையெச்சம் . பி - ம் : - ஆற்றிலன் , ஆற்றலின் . தேற்றின 
என்னைதான் , தேற்றின கொருவகை . 3தேறியக் கூற்றுறு , கூற்றுற . ( அசுங) 

74 


1 


ருவுகா . 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ரு அ . - பரதன் இராமனை வணங்கினாலன்றி என்மனத்துயர் 

போகாது என்றல் . 
1 எந்தையும் யாயுமெம் பிரானு மெம்முனு 
மந்தமில் பெருங்குணத் திராமனாதலால் 
வந்தனை யவன் கழல் வைத்த போ தலாற் 

சிந்தைவெங் கொடுந்துயர் தீர்க லாதென்றான் . 
( இ - ள் . ) எந்தை உம் - என் தந்தையும் , - யாய் உம் - என் தாயும் , எம் 
பிரான் உம் - எமதுகடவுளும் , எம்முன் உம் - எமது அண்ணனும் , அந்தம் இல் 
பெரு குணத்து இராமன் - எல்லையில்லா தமிக்ககுணத்தையுடைய இராமனே 
யாவன் , ஆதலால்-- , அவன் கழல் வந்தனை வைத்த போது அலால் - அவ் 
விராமபிரானுடைய திருவடியின் கண்வணங்குவதைச்செய்தபோது அல்லாமல் , 
சிந்தை - ( என் ) மனத்தில் ( இப்போது ) உள்ள , வெம் கொடு துயர் - மிகக் 
கொடிய துன்பமானது , தீர்கலாது - நீங்காது , என்றான் - என்றுகூறினான் , 
( பாதன் ) ; ( எ- று .) 

தந்தை விண்ணுலகஞ்சென்றானென்பதைக் கேள்வியுற்றதனால் , என் 
மனத்திடத்துத் தோன்றிய கொடுந்துயர் எனக்குத் தந்தை முதலியயாவுமாக 
நிற்கும் இராமபிரானைக் கண்டு வணங்கினால் தான் தீரு மென்று பரதன் கூறின 
னென்க . வெங்கொடு - ஒருபொருட்பன்மொழி , “ தனக்குவமையில்லாதான் 
தாள்சேர்ந்தார்க்கல்லான் , மனக்கவலைமாற்றலரிது என்ற குறளின்கருத்து 
இந்தப்பாசுரத்தில் வந்திருத்தல் காண்க . இப்பிறவியில் தோன்றிய பெருந் 
துயர்க்கடலைக் கடப்பதற்கு இறைவனடியே புணையாகு மென்க . பெற் 
றோர் 

சொல்கடவாமை , அடைந்தாரையாதரித்தல் , எளியோரிடத்து இரக்கம் , 
பெரியாரைத் துணைக்கோடல் , வாய்மை , பொறுமை - முதலிய பெருங்குணங் 
கள்யாவும் நிரம்பியிருத்தல்பற்றி அந்தமில் பெருங்குணத்திராமன் என்றான் . 
பி - ம்: - எந்தையுமியாவும் . 

* ( அசுச ) 
ருகூ . - இராமபிரான் கான்கஞ்சென்ற செய்தியைப் பரதனுக்குக் 

கைகேயி தெரிவித்தல் . 
அவ்வுரை கேட்டலு மசனி 1 யேறென 
வெவ்வுரை வல்லவண் மீட்டுக் கூறுவா 
டெவ்வடு சிலையினாய் தேவி தம்பியென் 

2 றிவ்விரு வோரொடுங் 3 கானத் தானென்றாள் . 
( இ- ள் . ) அ உரை கேட்டலும் - ( பரதன் கூறிய ) அச்சொல்லைக் கேட்ட 
வுடனே , அசனி ஏறு என வெவ் உரை வல்லவள் - பேரிடிதாக்கினாற்போலக் 
கடுஞ்சொல் கூறுவதில் வல்லவளான கைகேயி , - மீட்டுஉம் கூறுவாள் - மறுபடி 
யுங் கூறத்தொடங்கினவளாய் , - தெவ் அடு சிலையினாய் - பகைவரைக்கொல்ல 


காண்டம் 


கூ ..- பள்ளிபடைப்படலம் 


ருவு எ 


வல்ல விற்படையையுடையவனே ! தேவி தம்பி என்ற இ இருவோரொடு உம் - 
மனைவி - தம்பி - என்ற இந்த இருவருடன் கூட , கானத்தான் - ( இராமன் ) 
காட்டிலுள்ளான் , என்றாள் - ; ( எ- று .) 

அவ்வுரை என்றது - வேந்தனையவன்கழல்வைத்தபோதலாற் - சிந்தைவெங் 
கொடுந்துயர் தீர்கலாது என்று பரத னுரைத்ததை . " தானவர்வலிதபநிமிர்ந்த 
தானையத் , தேனமர்தெரியலான் தேவர்கைதொழ , வானகமெய்தினான் வருந் 
தனீ என்று தன்கணவன் இறந்த செய்தியையும் , தேவிதம்பியென்றிவ்விரு 
வோரொடுங்கானத்தான் என்று இராமன் சீதாலட்சுமணருடனே வனம்புகுந்த 
செய்தியையும் வாய்கூசாமல் மனத்திட்பத்துடனே தன்னியல்புடனிருந்து 
கூறுபவ ளாதலின் , கைகேயியை அசனியேறென வெவ்வுரை வல்லவள் 
என்றார் . 

பி - ம் : - ஏறன்ன . 2 இவ்வவரொடுநெடுங், இவ்வவரோடும் போய்க் , 
இவ்விருவரோடுவெங் கானத்தேகினான் , கானத்தெய்தினான் . ( அசுரு ) 
சு 0 .-- பரதன் இன்னும் என்னதுன்பச்செய்தியைக் கேட்கநேருமோ ? 

என்று தன்னுள் அஞ்சுதல் . 
வனத்தின னென்றவ ளிசைத்த மாற்றத்தை 
நினைத்தன னிருந்தன னெருப்புண் டானென 
வினைத் திறம் யாதினி 1 விளைப்ப தின்னமு 

மெனைத்துள கேட்பன துன்பம் யானென்றான் . 
(( இ - ள் . ) வனத்தினன் - ( இராமன் ) காட்டிலுள்ளான் , என்று- , அவள் 
இசைத்த - அந்தக்கைகேசி சொன்ன , மாற்றத்தை - சொல்லை , நினைத்தனன் 
( மனத்தினால் ) எண்ணியெண்ணிப்பார்த்து , நெருப்புஉண்டடான் என - அக்கி 
னியை யுட்கொண்டவன்போல , இருந்தனன் - மிக்க பெருந்துன்பங் கொண்டி 
ருந்து , வினை திறம்- ( எனது ) தீவினையின் கூறுபாடு , இனி - இனியும் , விளைப் 
பது - உண்டாக்குந்தீமை, யாது - எதுவோ ? யான் இன்னம்உம் கேட்பன 
துன்பம் - நான் இன்னும் கேட்கவேண்டுவனவாயுள்ள துன்பத்தைவிளைக்குஞ் 
செய்திகள் , எனைத்துஉள - எத்துணையுள்ளனவோ ? என்றான் - என்று அஞ்சிக் 
கூறினான் , ( பரதன். ); ( எ- று . ) 

நகரத்தின் - அலங்கோலநிலையைக் கண்டு சங்கை கொண்டுவந்துள்ள பர 
தன், தந்தையிறந்தமை - இராமபிரான்காட்டுக்குப்போந்தமை என்ற பெருந் 
துயரத்தை விளைக்கும் இரண்டு செய்திகளைக் கேட்டதனால் , பின்னும் என் 
னென்ன கேட்குமாறு கொடிய நிகழ்ச்சிகள் நிகழ்ந்துள்ளனவோ ? என்று 
அஞ்சினா னென்க . விளைவது என்ற பாடத்துக்கு , இனி விளைவது - இனி 
விளையப்போவதாகிய , வினைத்திறம் - தீவினைப்பயன் , யாது - எதுவோ ? என்று 
பொருள் காண்க . யாதினி விளைவது என்பதனால் . இனி என்ன துன்பம் 
நேருமோ என்றும் , இன்னமும் எனைத்துள துன்பம் கேட்பன என்றதனால் 
ஏற்கவே நிகழ்ந்து இதுவரை என து செவிப்படாமையுள்ள துன்பச்செய்தி 
என்னென்ன விருக்குமோ? என்றும் சங்கித்தவாறு , பி - ம் : -பயாது , யாம் . 


ருடிவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


காக . - இதுவும் அடுத்த கவியும் - குளகம் : இராமன் காட்டிற்குச் செல்லக் 
காரணம் யாது ? என்றும் , அப்பிரான் காட்டிற்குச் சென்றது தந்தை 
யிறப்பதற்கு முன்னே பின்னே ? என்றும் பரதன் வினவுதல் 

1 ஏங்கினன் விம்மலோ டிருந்த வேந்தலப் 
பூங்கழற் காலவன் வனத்துப் போயது 
தீங்கிழைத் ததனினோ தெய்வஞ் சீறியோ 

வோங்கிய விதியினோ யாதி னேவெனா. 
( இ - ள் .) எங்கினன் - ஏக்கங்கொண்டவனாய் , விம்மலோடு இருந்த - மன 
வருத்தத்தோடிருந்த , ஏந்தல் - ஆண்களிற்சிறந்தவனாகிய பரதன் , அபூகழல் 
காலவன் வனத்து போயது - வீரக்கழலையணிந்த தாமரைமலர்போன்ற கால் 
களையுடைய அந்த இராமபிரான் காட்டிற்குச் சென்றது , - தீங்கு இழைத்தத 
னின் ஓ - தீச்செயலைச் செய்ததினாலோ ? தெய்வம் சீறி ஓ -தெய்வங் கோபித்தத 
னாலோ ? ஒங்கிய விதியின் ஓ - (யாவற்றினும் ) மேம்பட்ட ஊழ்வினைப்பயத் 
தினாலோ ? யாதின் ஓ - வேறு எந்தக்காரணத்தினாலோ ? எனா- என்று வினாவி , 
( எ - று .) - என்றான் என அடுத்த கவியோடு முடியும் . 

வனத்துக்கு ஏகினான் என்ற கடுஞ்சொல்லைக் கேட்டதனால் துயருழந்த 
பரதன் , இதனால் , இராமன் காட்டிற்குச் சென்ற காரணத்தை வினாவுகின்றன 
னென்க . தீத்தொழில் புரிந்த அரசகுமாரரைக் கானகத்துக்கு ஓட்டுதல் சூரிய 
குலத்தாரின் செயலர்வதை அசமஞ்சனென்ற குமாரனைக் காட்டிற்குஓட்டிய 
இடத்துங் காணலாம் . இங்குத்தீங்கு என்றது - உலகத்தவரை இமிசித்தலும் , 
குருக்களையிகழ்தல் போல்வனவும் . தெய்வஞ்சீறுதலாவது நல்லநிலையிலிருக்கத் 
தெய்வக்குற்றத்தால் மனத்தில் மாறாட்டந்தோன்றிப் பித்துக்கொள்ளுத லென் 
னலாம் . ஒங்கியவிதி என்றது - செருக்குக்கொண்டு அடங்காத்தன்மையால் 
பிறரோடு பொருது தோற்று ஓடச் செய்யுந் தீவினை . மேல் அறுபத்து மூன்றாங் 
கவியில் “ குருக்களையிகழ்தலினன்று ” ( சுஈ ) என்பது முதலாக இம்மூன்றை 
யும் கைகேயி மறுத்த விவரித்தலும் , " குற்றமொன்றில்லையேல் ( சுச ) என்று 
பரதன் அநுவதித்துக் கூறுதலிலும் காணத்தக்கன , பி - ம் : -1 ஏங்கின . 2 போ 
னது . இழைத்த தனிலோ. தேவர்மாயமோ. தெய்வஞ்சீறிலோ . என்றான் . 
சுஉ . தீயன விராமனே செய்யு மேலவை 

தாய்செய லல்லவோ 1 தலத்து ளோர்க்கெலாம் 
போயது தாதைவிண் புக்க பின்னரோ 

வாயதன் முன்னரோ 2 வருளு வீசென்றான் . 
( இ - ள் . ) தீயன் - தீயசெயல்களை , இராமன் ஏ செய்யும் ஏல் . 

இராம 
பிரானே செய்வானேயானால் , அவை - அச்செயல்கள் , தலத்துஉளோர்க்கு 
எலாம் - இவ்வுலகத்தவர்க்கெல்லாம் , தாய் செயல் அல்ல ஓ ( குழந்தை 


காண்டம் , 


க் . - பள்ளியடைப்படலம் 


ருவுக் 


யைக் கைகால்களை யமுக்கி வாயிற் பாலெடையை வைத்து எண்ணெய் போன்ற 
மருந்துகளைப் புகட்டுகின்ற ) தாயின் செய்கை போல் நன்மையைத் தருவனவாகு 
மல்லவோ ? போயது - ( இராமபிரான் வனத்துக்கு ) எகினது, தாதை - தந்தை 
யாரான தசரதசக்கரவர்த்தி , விண் புக்க பின்னர் ஓ - சுவர்க்கஞ்சேர்ந்தபின்போ ? 
ஆயதன் முன்னர் ஓ - அந்தச் செயல் நிகழ்வதற்கு முன்னமோ ? அருளுவீர் 
அருளிச்செய்வீர் , என்றான் - (எ - று :) 

தீங்கிழைத் தனினோ என்று - இராமபிரான் திறத்துச் சங்கிப்பதும் தவ 
ராகு மெனக் கருதிய பரதன் , இராமபிரானது செய்கையை உலகத்தார் 
ஒருகால் தீங்காகக் கருதினும் , தாய் குழந்தையைக் கைகால்களை யமுக்கி 
நெரித்து வாயில் மருந்தூட்டுதல் அக்குழவிக்கு நன்மையே பயக்குமதுபோல , 
உயிர்க்கெல்லாந் தாயாயளிக்கின்ற தண்டாமரைக்கண்ணன் 

ஆன இராம 
பிரானது செய்லும் உலகத்தாரின் நன்மையின் பொருட்டே யாகு மெனச் 
சமாதானங்கூறி , தீயனவிழைத்தா னென்ற குற்றம் இராமன் மீது எவ்வாற்றா 
னும் வாராமை பரதன் பரிகரித்தனனென்க. தீயவற்றை இராமபிரான் செய்யா 
னென்ற குறிப்பினால் தீயவையிராமனே செய்யுமேல் என்றது . கைகேயியை 
நோக்கி அருளுவீர் என்றது - இருகடுஞ்செய்தியைக் கூறிய நீர் இதையும் 
அருள் கொண்டு கூறுக் என்று நிஷ்டூரமாகக் கூறியதென்னலாம் . பி- e : 
தவத்து . அருளுவாய் . 

( அசு அ ) 
கூகூ .-- கைகேயி நீ சங்கித்தவை ஒன்றும் இராமன்வனத்திற்குச் 

சென்றமைக்குக் காரணம் அன்று எனல் . 
குருக்களை யிகழ்தலி னன்று கூறிய 
செருக்கினா லன்றொரு தெய்வத் தாலுமன் 
றருக்கனே யனைய வவ் வரசர் கோமக 

னிருக்கவே 3வனத்தவ னேகி னானென்றாள் . 
( இ - ள்.) ( இராமன் வனத்துக்குச்சென்றது ), - குருக்களை இகழ்தலின் 
அன்று - பெரியோரைப் பழித்த குற்றத்தினாலு மன்று ; கூறிய செருக்கினால் 
அன்று - நீ சொன்ன கருவச்செயலினாலும் அன்று ; ஒரு தெய்வத்தால்உம் - 
அன்று - ஒரு தெய்வஞ்சீறியதனாலும் அன்று ; அருக்கன் ஏ அனைய அ அரசர் 
கோமகன் - சூரியனையேயொத்த அரசவமிசத்து உதித்த அந்தத்தசரதன் , இருக்க 
ஏ - உயிருடன் இருந்தபோதே , அவன் - அவ்விராமன் , வனத்து - காட்டிற்கு , 
ஏகினான்- சென்றான் , என்றாள் என்று ( கைகேசி ) மறுமொழி கூறினாள் ; ( எ - று . ) 

தீயன விராமனே செய்யுமேல் அவை தாய்செயலல்லவோ என்று இராம 
பிரான்மீது தீங்கு செய்தானென்ற குற்றம் வாராது எனப் பாதின் விலக்கினா 
னேனும் , பெரியோரையிகழ்தல் போன்ற தீங்கும் உளதாகக்கூடு மாதலின் 
அத்தகைத்தீங்கும் இராமபிரானிடத்து இலது என்பாள் குருக்களையிகழ்தலி 
னன்று என்றாள் . இராமபிரான் வனஞ்சென்றது நீ சங்கித்த காரணம் ஒன் 


ருகூடு 


கம்பராமாயணம் . 


அயோத்தியா 


றாலும் அன்று என்றும், தசரதன் உயிரோடிருக்கும் போதே யென்றும் விடை 
யிறுத்தனள் கைகேசி யென்க . வாய்மை தவறாதவன் அரச னென்பாள் அருக் 
கனேயனையவவ்வரசர்கோமகன் என்றாள் . வாய்மை தவறாமைக்கு அருக்கனை 
உவமைகூறுதலை " ஞாயிறன்னவாய்மை என்ற இடத்துங் காண்க . பி - ம் : 
| குன்றிய . நம்மாசர் . அவன்வனத்து, வனத்தினின் , 

(அசுக ) 
சுச .-- ஆயின் , இராமன் வனஞ்செல்லவும் , தசரதன் , 
விண்புகவும் காரணம் என் ? என்று பரதன் வினாவுதல் . 

குற்றமொன் றில்லையேற் கொதித்து வேறுளோர் 
செற்றது மில்லையே றெய்வத் தாலன்றேற் 
பெற்றவ னிருக்கவே பிள்ளை கான்புக 

வுற்றதென் பின்னவ னுலந்தென் னென்றான் . 
( இ- ள் . ) குற்றம் ஒன்று இல்லை ஏல் - ( இராமபிரான் செய்த தீங்கு ஒன் 
றும் இல்லையாகுமானால் , வேறு உளோர் கொதித்து செற்றது உம் இல்லை எல் 
- மாறாகவுள்ளவர் (பகைவர் ) மனம்வெம்பி வலியழித்ததும் இல்லையாயின் , 
தெய்வத்தால் அன்று எல் - தெய்வக்குற்றத்தினாலும் ( இராமன் காட்டுக்குச் 
சென்ற இது ) விளைந்த தன்றாயின் , பெற்றவன் இருக்கஏ - பெற்றதமப்பன் 
இருக்கையில்தானே, பிள்ளை - புதல்வன் , கான் புக உற்றது - காட்டுக்குச் * 

, - 
அந்தத்தசாதன் , உலந்தது- உயிர் நீங்கியது , என்- என்ன காரணம் ? என்றான் - 

, 
என்று வினாவினான் , ( பரதன் ) ; ( எ - று .) 

காட்டிற்புகுதற்குப் பிரசித்தமாக உள்ள காரணங்கள் மூன்று ; அவை 
யொன்றும் இன்றி , இராமன் காட்டிற்குச்சென் றமை எங்ஙனம் ? தசரதமன்ன 
வன் இராமன் காட்டிற்குச் சென்றவுடன் இறக்கத்தான் யாது காரணம் ? இவை 
என்னால் அறியக்கூடாமலிருக்கின்றன; இவற்றை விவரிக்க வேண்டுமெனக் 
கைகேயியை நோக்கி வினாவினன் பரத னென்க . பி - ம் :-1 செற்றமும் . பிரிந்து . 
மன்னவனுலந்ததென் . தெரிதரவுரை செய்வீர், தெரிதரவுரைசெயீர் . ( அஎ O) 

கரு. 

இராமன் வனஞ்சென்றமை தசரதன் உயிர் 
நீங்கினமை என்ற இவற்றின் காரணத்தைக் கைகேயி கூறுதல் . 

வாக்கினால் வரந்தரக் கொண்டு மைந்தனைப் 
போக்கினேன் வனத்திடைப் போக்கிப் பாருனக் 
காக்கினே 1 னவனது பொறுக்க லாமையா 

னீக்கினான் றன்னுயிர் நேமி 3 வேந்தென்றாள் . 
-ள் . ) வாக்கினால் - ( மன்னவன் தன் ) வாயினால் , வரம் தர - இரண்டு 
வரங்களைத்தா , கொண்டு- ( அவற்றைப் பெற்றுக்கொண்டு , ( அதனால் ) மைந்தனை 
வனத்திடை போக்கினேன் - இளம்பிராயமுள்ள இராமனை வனத்திற்கு அனுப்பி 
னேன் : போக்கி - அனுப்பிவிட்டு , பார் உனக்கு ஆக்கினேன் - பூமியை உனக் 


ர 


ளோடின 6வுமிழ் 
போது சிரசிற்) குவித்திருந்த 
காண்டம் 

கூ .--பள்ளிப்டைப்படலம் 
காக வைத்துள்ளேன் ; நேமி வேந்தன் , அவன் - ஆஞ்ஞாசக்கரத்தையுடைய 
அந்தத் - தசாதமன்னவன் , அது - பொறுக்கலர்மையால் 

அது பொறுக்கலாமையால் - ( மைந்தனைப்பிரிந்த ) 
அந்தத் துயரத்தைத் தாங்க மாட்டாமையால் , தன் உயிர் நீக்கினான் . தன்னுயி 
ரைப் போக்கினான் , என்றாள் - என்று ( நிகழ்ந்த நிகழ்ச்சிகளைக் கைகேயி ) 
தெரிவித்தாள் ; ( எ- று .) 

இராமபிரான் தந்தையின்வாக்கை நிறைவேற்றுதலின் பொருட்டே 
கானகஞ்சென்றான் - என்றும் , அரசன் - நோய்முதலியவற்றால் இறந்திலன் : 
சத்தியத்தை நிறைவேற்றிப் புத்திரசோகத்தால் இறந்தனன் என்றும் விடை 
யிறுத்தவாறு , வேந்து - சொல்லானஃறிணையும் பொருளான் உயர்திணையு 
மான சொல் . பி - ம்: அன்னது. பொறுக்கிலாமையின் . 3 வேந்தனே . ( அஎக ) 
சுசு.-- இதுமுதல் நான்கு கவிகள் - பரதனது சினத்தின் 

sis செய்கையைத் தெரிவிக்கும் . , 
சூடின மலர்க்காஞ் சொல்லின் முன்செவி 
கூடின புருவங்கள் 3குனித்துக் கூத்துநின் 

றாடின 4 வுயிர்ப்பினோ டேனற்கொ ழுந்துக 
( இ - ள் . ) சூடின மலர் காம் - (வணங்கும்போது சிரசிற் ) 

) 
தாமரைமலர்போன்ற (பரதனது ) கைகள் , சொல்லின் முன் - ( அந்தக்கை கேயி 
கூறிய அக் ) கடுஞ்சொல் செவிப்படுதன் முன் , செவி கூடின காதிற் சேர்ந் 
தன : புருவங்கள் குனித்து கூத்து நின்று ஆடின - ( அவனது ) புருவங்கள் 
நெரிப்புக்கொண்டு மேலுங்கீழுஞ் சென்றன ; உயிர்ப்பினோடு அனல் கொழுந்து 
கள் ஓடின- (தோன்றிய )பெருமூச்சுக்களுடனே நெருப்புச்சுவாலைகள் விரைந்து 
வெளிப்பட்டு வந்தன : கண்கள் உதிரம் உமிழ்ந்தன - ( அவனது ) கண்கள் இரத் 
தத்தை வெளிவிட்டன ; ( எ - று .) 

கைகேயி சொல்லிய கடுஞ்சொல்லைக் கேட்கப்பிடியாமல் , பாதன் காதிற் 
கையை வைத்து மூடின னென்பது , காம்சொல்லின் முன் செவிகூடின என்ப 
தன் கருத்து , புருவங் குனித்துக் கூத்தாடுதல் முதலியன் -சினக்குறிகளாகும் . 
பி- ம் - சூடினன் . கரதலம் . குதித்து உயிர்ப்பிடை , உயிர்ப்புடை . அழல் . 
உேதித்தன . 

( அஎஉ ) 
கூஎ . துடித்தன கபோலங்கள் சுற்றுந் தீச்சுடர் 

பொடித்தன மயிர்த்தொளை புகையும் போர்த்தது 
மடித்தது வாய்நெடு மழைக்கை மண்பக 

வடித்தன வொன்றொடொன் றசனியெஞ்சவே . 
( இ - ள் . ) கபோலங்கள் - கன்னங்கள் , துடித்தன - துடித்துக்கொண்டிருந் 
தன் ; மயிர் தொளை - மயிர்த்துவாரம் , சுற்றுஉம் - நாற்புறமும் , தீச் சுடர் 
அன்றகொழுந்துகளை , பொடித்தன - அரும்பின; புகைஉம் போர்த்தது -புகை 


- 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


அன்னவே . 


யும் நாற்புறமும் பரவியது ; வாய் மடித்தது. வாய் மடித்துக்கொண்டது ; மழை 
நெடுகை --- மேகம் போல வண்மைக்குணத்தைக்கொண்ட நீண்ட கைகள் , 
அசனி அஞ்ச - இடியும் அஞ்சும்படி ( பேரொலி பிறக்குமாறு ), மண் பக ஒன் 
றொடு ஒன்று அடித்தன .பூமிபிளக்கும்படி ஒன்றையொன்று அடித்துக்கொண் 
டன : ( எ - று .) 

கை ஒன்றோடொன்று அடித்தன - சினத்தினாற் கையைத் தட்டினா 
னென்க . பி - ம் : - தீச்சுடப் , போர்த்தன . நெடுந்தடக்கை , புக. எஞ்சவே , 

(லக) 
சாவு . பாதங்கள் பெயர்தொறும் பாரு மேருவும் 

போதங்கொ ணெடுந்தனிப் பொருவில் கூம்பொடு 
மாதங்கம் வரு கல மறுகிக் கால்பொர 

வோதங்கொள் கடலினின் றுலைவ போன்றவே . 
( இ - ள். ) பாதங்கள் பெயர் தொறுஉம் - ( அக்காலையில் பரதன் ) தன் 
பாதங்களை மாற்றி மாற்றி வைக்குந்தோறும் , பார்உம் மேரு உம் - பூமியும் 
மேருமலையும் , மாதங்கம் வரு கலம் - யானையை யேற்றிக்கொண்டு வருகின்ற 
மரக்கலம் , கால் மறுகி பொர - காற்றுச்சுழன்று வீசுவதனால் , போதம் கொள் 
நெடுந் தனி பொரு இல் கூம்பொடு - புத்திக்கு முதலிற்படுகின்ற நீண்ட தனி - 
யான ஒப்பற்ற பாய்மரத்துடனே , இதம் கொள் கடலினின் 

லினின்று - நீர்ப்பெருக்கைக் 
கொண்ட சமுத்திரத்தினிடையில் , உலைவ போன்ற வருந்துவதையொத்தன . 

சினங்கொண்ட பரதன் தன்பாதங்களை வைக்குந்தோறும் மேருடன் 
பார் உலைந்ததன்மை மாதங்கத்துடன் வரு கலம் உவைவதை யொக்கு மென்க; 
தற்குறிப்பேற்றவுவமையணி . இங்கு , பாரிடையழுந்துகின்ற படர்நெடும் 
பனிமாக்குன்றங் , கூருகிர்க்குவவுத்தோளான் கூம்பெனக்குமிழி பொங்க , வார் 
கலியழுவத்தாழுங் கலமெனலாயிற்றன்றே " என்ற சுந்தரகாண்டச் செய்யுள் 
காணத்தக்கது . பாரை மரக்கலமாகவும் , மேருவை மாதங்கமாகவும் , கருதுக . 
பரதனது பாதத்தைக் கூம்பாகக் கொள்ளலாம் . போதம் - மரக்கலமென்பாரு 
முளர் . பி - ம் :-போதகநெடுந் திசைப் பொறுத்தபாரொடு , பூதங்கொள் கடலெ 
னப் பொருவில் கூம்பொடு , போதங்கணெடு .... கூம்பொடு . தலம் , ( அஎச ) 
சுக . அஞ்சினர் வானவ ரவுண ரச்சத்தாற் 

றுஞ்சின ரெனைப்பல சொரிய தத்தொளை 
யெஞ்சின 2 திசைக்கரி யிரவி மீண்டனன் 

வெஞ்சினக் கூற்றுந்தன் விழிப்பு தைத்ததே . 
( இ - ள் .) ( பாதனது பெருஞ்சினத்தாற் பாரும் மேருவும் ,உலைந்தது கண்டு), 
வானவர் - தேவர்கள், அஞ்சினர் - பயந்தார்கள் : அவுணர் . அசுரர்கள் , அச் 
சத்தால் - பெரும்பீதியினால் , அஞ்சினர் - இறந்தொழிந்தனர்: திசை கரி - 
திக்கஜங்கள் , எனை பல மதம் சொரி தொளை எஞ்சின - மதஞ்சொரிகின்ற 


காண்டம் 


க . - பள்ளிப்படைப்படலம் 


ருகங 


யன 


மிகப்பலவான் தொளைகள் - தூர்ந்துவிட்டன : இரவி மீண்டனன் - சூரியனும் 
அத்தமித்துவிட்டனன் : வெம் சினம் கூற்றுஉம் - கொடுங்கோபத்தையுடைய 
யமனும் , தன் விழி புதைத்தது - தன் கண்ணை மூடிக்கொண்டது ; ( எ - று . ) 

பரதனது பெருஞ்சினத்தோற்றத்தைக் கண்டு வானவரஞ்சுதல் முதலி 

நிகழ்ந்தனவாகக் கூறியது - தொடர்புயர்வுநவிற்சியணியாம் . அமு . 
தினையுண்டவராதலால் வானவர் . அஞ்சினமாத்திரத்தோடு நிற்க , அமுதினை 
யுண்ணாதவராதலால் அவுணர் துஞ்சின ரென்க . துஞ்சினர் - மங்கலவழக்கு . 
பேரச்சம் நிகழ்ந்ததனால் தம் மதப்பெருக்கு அற்றனவாக, திசையானைகள் தம் 
மதஞ்சொரிதொளை தூர்ந்தன வென்க . பி.ம் : - எனைப்பலர் துளைக்கையானை 
யும் , ஏனையர் துளைக்கையானையும் , 2 திசைகளின் , திசைக்களிறு புதைத்தவே . 
எ O. - பரதன் இராமபிரானுக்கு அஞ்சித் தன் தாயைக் கொல்லாது 

கடிந்து கூறத் தொடங்குதல் . 
கொடியவெங் கோபத்தாற் கொதித்த கோளரி 
கடியவ டாயெனக் கருது கின் றில 
னெடியவன் முனியுமென் றஞ்சி நின்றன 
னிடியுரு 2 மனையவெம் மொழியி யம்புவான் . 


܀ 


(இ - ள். ) கொடிய வெம் கோபத்தால் - ( பொங்கியெழுந்த ) மிகக்கொடிய 
சினத்தினால் , கொதித்த - (மனம் ) வெதும்பிய , கோள் அரி - வலிய ஆண்சிங் 
கத்தையொத்த பரதன் , - கடியவள் - கொடுஞ் செயலைச் செய்தவளான அந்தக் 
கைகேசியை, தாய் என கருதுகின்றிலன் - தாயென்று நினைத்திலன் : ( ஆயி ( 
னும் ) , ( இவளைக் கொன்றால் ) , நெடியவன் - பெருமையையுடையவனாகிய 
இராமன் , முனியும் - கோபிப்பான் , என்று - என்றகாரணத்தினால் , அஞ்சி - 
பயந்து , நின்றனன் - ( அவளைக்) கொல்லாமல் விட்டிட்டவனாய் , ( அவளை 
நோக்கி ) , இடி உரும் அனைய வெம் மொழி - பேரிடியையொத்த கடுஞ் 
சொற்களை , இயம்புவான் - சொல்லுவானானான் ; ( எ - று . ) - அவற்றை மேல் 
( கஎ ) - கவிகளிற் காண்க . 

பரதன் கைகேயியைத் தாயென்று கருதி , உயிரோடு விட்டானல்லன் : 
இவளைக் கொன்றால் பிறகு. இராமன் சினங்கொள்வானே யென்று அவளைக் 
கொல்லாது உயிரோடு விட்டு , கடுஞ்சொல்லால் -- இடித்துக் கூறுவானாயின 
னென்க . மாத்ருதேவோ பவ ( தாயைத் தெய்வமாகப்பேண் ) என்று சுருதி 
கூறினாலும் , கடுஞ்செயலைச் செய்த தாயைத் தாயென்று கருதாமையும் முறையே 
யென்பது , இந்தப்பாதனது ஒழுக்கத்தினால் வெளியாகின்றது . இடியுரும் ஒரு 
பொருட்பன்மொழி . முதலடி - மற்றுமோனை . பி - ம் : - கருதுகின்றிலேன் . 
- அனையன . 3 இயம்பினான் . 

( அஎசு ) 
75 


1 கம்பராமாயணம் 


அயோத்தியா 


எக . - இதுமுதற் பதினேழகவிகள் ஒரு தொடர் : பரதன் தன்னையும் 

கைகேசியையும் பழித்துக் கூறுதலைத் தெரிவிக்கும் . 
மாண்டன னெந்தையென் றம்முன் மாதவம் 
2 பூண்டன னின் கொடும் புணர்ப்பி னாலென்றாற் - 
கீண்டிலென் வாயது கேட்டு நின்றயா 
4 னாண்டி 

ண்டன னேயன்றோ வரசை யாசையால் . 
( இ - ள் .) நின் கொடு - புணர்ப்பினால் - உன்னுடைய கொடுமையான 
ஆலோசனையினால் , எந்தை - எனது தந்தை , மாண்டனன் - இறந்திட்டான் : 
என் தம்முன் - எனது தமையன் , மா தவம் பூண்டனன் - பெருந்தவத்தை 
மேற்கொண்டு ( காட்டுக்குச் ) சென்றான் : என்றால்- , (இங்ஙனம் என் தந்தை 
இறக்கவும் தமையன் வனத்தில் தவம்புரியவும் வரத்தைக் கேட்ட ) , வாய் 
(உன்னுடைய ) வாயை , கீண்டிலென் - கிழித்துவிடாமல் , அது - ( நீவரம் பெற்றா 
யென்ற ) அந்தச்சொல்லை , கேட்டு நின்ற- ( என் ) காதினாற்கேட்டுக்கொண்டிருந்த , 
யான் - , அரசை- இராச்சியத்தை , ஆசையால் ஆண்டனன் ஏ அன்றோ - பேரா 
சையினால் ஆட்சிபுரிபவனேயாவ னன்றோ ? ( எ - று .) 

நான் உன்பொருட்டு வரமாக இராச்சியத்தைப் பெற்றுவைத்துள்ளே , 
னென்று நீ சொல்லவும் , அக்கடுஞ்சொல்லைக் கூறிய உன்வாயைக் கீளாமையால் 
“ அப்ரதிஷித்தம் அநுமதம் பவதி ( மறுக்காதது உடன்பட்டதேயாகும் ) ” என்ற 
முறைமைப்படி , இராச்சியத்தை யாளுவதிலுள்ள ஆசையால் உன் செயலை 
உடன்பட்டவனாகவே உலகத்தாராற் கருதப்படுவே னென்று , இதனால் , பரதன் 
தன்னைப் பழித்துக்கூறி அவ்வழியால் தன் தாயின் செயலைக் கடிகின்றனன் . 
பி - ம் :-என்றெம்முன் , பூண்டதுநின்னது . வாயிது . 4 ஆண்டனனாம் .(அஎஎ ) 
எஉ . நீயின மிருந்தனை யானு நின்றனெ 

னேயெனு மாத்திரத் தெற்று கிற்றிலே 
3 னாயவன் முனியுமென் றஞ்சி னேனலாற் 

யெனும் 4 பெயரெனைத் தடுக்கற் பாலதோ . 
( இ - ள் .) நீ இனம் இருந்தனை - ( எந்தையையும் எம்முனையும் அகலுமாறு 
வரங்கொண்ட ) நீயும் இங்கே நிற்கின்றாய் ; யான்உம் நின்றனென் ( நீ அவ் 
வாறுசெய்ய அச்செயலையெல்லாங் கண்டுகொண்டு) யானும் இங்குநின்றுள் 
ளேன் : ( இங்ஙனம் இருக்கவும் ) , ஏ எனும் மாத்திரத்து ஏயென்று சொல்லக் 
கூடிய காலத்திற்குள் , ஏற்றுகிற்றிலென் - (உன்னை ) அடித்து வீழ்த்திலேன் : 
(இதற்குக்காரணம் ) , ஆயவன் முனியும் என்று அஞ்சினேன் - உலகத்துக் 
கெல்லாந் தாய்போன் றவனான அந்த இராமன் (உன்னைக்கொன்றால் என் 
மீது ) கோபிப்பானென்று அச்சங்கொண்டுள்ளேன் ; அலால் - இது வல்லாமல் , 
தாய் எனும் பெயர் - தாயென்று நீ வைத்துக்கொண்டிருக்கும் பெயர், எனை 
என்னை , தடுக்கற்பாலது ஓ- (உன்னைக் கொல்லாமலிருக்கத் )தடுத்தற்கு உரியதோ ? : 


( காண்டம் 


கூ ..-- பள்ளிபடைப்படலம் 


ருகூரு 


பிழை செய்த நீயும் தண்டஞ்செய்தற்குஉரிய யானும் இருக்கவும் , ஏற்ற 
தண்டனை உன்னைக்கொன்றொழிப்பதேயாகவும் , நான் அதனைச் செய்யாமலி 
ருப்பது - தாய்போன் றவனான இராமபிரானுக்கு என்செய்கை சினம்விளைக்கு 
மென்பதேயன்றி , நீ தாயென்று பெயர்வைத்துக்கொண்டிருப்பதைப்பற்றி 
யன்று என்று பரதன் கைகேசியை யேசின னென்க . தாயெனும்பெயர் 
என்றமையால் , உண்மையில் தாயின் செய்கை கைகேயியினிடத்தில்லையென்ப 
தும் , பூதனை தாயின் வடிவைக்கொண்டுவந்தபோதிலும் க்ருஷ்ண பரமாத்மாவி 
னாற் கொல்லத்தக்கவளாயினாற்போலக் கைகேயி தாயென்றுபெயர்வைத்துக் 
கொண்டாலும் பர்தனாற் கொல்லத்தக்கவளேயென்பதும் , தொனிக்கும் . இரா 
மனே தாய் : கைகேயிதாயல்லள் என்று பரதன் கொண்டுள்ள குறிப்புப் பின்னி 
ரண்டடிகளில் வெளியாம். பி - ம் :- நானும் . எற்றுகின்றிலென் . ஆயகன் , நாய 
கன் . பொருளெனை . தடுக்கலாற்றுமோ , தடுக்கத்தக்கதோ, தடுக்கவல்லவோ . 


ை 


எங . மாளவு முளனொரு மன்னன் வன் சொலான் 

மீளவு 3 முளனொரு வீரன் 4 மேயபர் 
ராளவு முளனொரு பாத னாயினாற் 

6 கோளல தறநெறி குறையுண் டாகுமோ . 
--- ( இ - ள் . ) ஒரு மன்னன் - ஓராசன் , வன் சொலால் - கொடுஞ்சொல்லி 
னால் , மாள உம் - தன்னுயிரை விட்டிடவும் , உளன் - இருக்கிறான் : ஒரு 
வீரன் - , மீள உம் - (தான் ஆளவேண்டிய இராச்சியத்தை ) விட்டிட்டுக் கான 
கஞ் ) செல்லவும் , உளன் - ; மேய - (தன் தாய் ) விரும்பித்தேடிய , பார் - பூமி 
யை , ஆளஉம் - ஆட்சிபுரியவும் , ஒரு பாதன் - பாதனென்றொருத்தன், உளன்-- : 
ஆயினால் - இவ்வாறானால் , அறம் நெறி - தருமமார்க்கம் , கோள் அலது 
றாகக்கொள்ளத்தக்கதேயாகு மன்றி , குறை உண்டாகும் ஓ - வேண்டத்தக்க 
தாக இருக்குமோ ? ( எ - று . ) 


மா 


தசர் தன் வரத்திற்குக்கட்டுப்பட்டுத் தன்னுயிரை நீத்ததும் இராமன் 
தான் ஆளவேண்டிய இராச்சியத்தைவிட்டிட்டுக் காடுசென்றதும் நோ , பரத் 
னென்ற யான் அந்த இராச்சியத்தைக்கைப்பற்றியாள்வது அறநெறியாகுமானால் , 
அப்படிப்பட்ட அறநெறி எமக்கு வேண்டுவதில்லை யென்றனன் பாதனென்க. 
குறை என்பது - வேண்டத்தக்கபொரு ளென்ற அருத்தத்தில் வருவதனை " எறா 
ளும் " என்று தொடங்குந் திருவாய்மொழிப்பதிகத்துப்பாடல் தோறும் ஈற்றிற் 
காணலாம் . இனி , ஈற்றடிக்கு , கோள் அலது - விதியின் கோளாறேயன்றி , 
அறநெறி - தருமமார்க்கம் , குறைஉண்டாகுமோ குறைபடுவதாகுமோ ? 
என்று கூறுவதும் உண்டு. பி - ம் : - மன்னவன் . செல்கான் . 3 முன் . 4 வெய்ய , 
5 ஆகினால் . 6 கோளிலது . " குறைவுண்டாகுமோ, குறைதற்பாலதோ, இப்பாடல் 
சிலபிரதியில் கவ்வரவது " (எரு ) என்ற பாடலுக்குப்பின் உள்ளது . (அஎக) 


- கம்பராமாயணம் 


அயோத்தியா , 


எச . சுழியுடைத் தாயுடைக் கொடிய சூழ்ச்சியால் 

வழியுடைத் தாய்வரு மரபை மாய்த்தொரு 
பழியுடைத் தாக்கினன் பரதன் பண்டெனு 

மொழியுடைத் தாக்கலின் முறைமை 2 வேறுண்டோ. 
( இ - ள் , ) சுழி உடை வஞ்சனையுள்ள, தாயுடை 

தாயினுடைய, 
கொடிய சூழ்ச்சியால் - தீய ஆலோசனையினால் , வழி உடைத்து ஆய் வரும் மா 
பை - தொன்றுதொட்டுவருகின்ற சூரியகுலத்தின் பெருமையை, மாய்த்து - 
கெடுத்து , பரதன்- , ஒரு பழி உடைத்து - ஒப்பற்ற பழியைப்பூண்டதாக, 
பண்டு - முற்காலத்தில் , ஆக்கினன் - செய்திட்டான் , எனும் - என்ற , மொழி 

பழிச்சொல் , உடைத்து - ( பிற்காலத்திலே) கொண்டதாக , ( இக்குலத்தை ), 
ஆக்கலின் - செய்திடுவதைக்காட்டிலும் , வேறு முறைமை - மாறான முறைமை , 
உண்டு ஓ - உள்ளதோ ? ( எ - று . ) 

சூரியகுலத்தில் மூத்தவன் அரசாளுதல் மரபு என்பது கெடும்வண்ணம் 
நான் அரசு செய்தால் , அதனால் இந்தச் சூரிய குலத்துக்குப் பெருவசையுண்டா 
குமே ? இங்ஙனம் வசைச்சொல் பிற்காலத்து நிலைத்துநிற்குமாறு புரிவது தகுதி 
யுடையதாகுமோ ? என்றனன் பரத னென்க . வழியுடைத்தாய் வரும் மரபு . 
தொன்று தொட்டுவந்த குலவொழுக்க மெனினுமாம் . பி - ம் : -தாய்தரு . 
2 வேண்டுமோ, 

( அ « o ) 
--- : எரு , 1 கவ்வா வதுவென விருத்திர் 2 கற்பெனு 

மவ்வரம் பழித்துமை யகத்து ளேவைத்த 
வெவ்வாம் 3 பொருதவே லாசை வோறுத் 

திவ்வரங் 4 கொண்ட நீ ரினியென் கோடிரோ. 
( இ - ள் . ) கற்பு எனும் - கற்புஎன்று சொல்லப்படுகின்ற, அ வரம்பு அழித்த 
அந்தத்தருமமுறைமையையொழித்த, உமை , அகத்து உளே வைத்த - வீட் 
டிற்குள்ளே சேர்த்த, வெவ் அரம் பொருத வேல் அரசை கொடிய 
அரத்தினாலராவப்பட்ட வேற்படையைக் கொண்டவரான மன்னவரை , 
வேர் அறுத்து - அடியோடு ஒழித்து ( ஒழியும்படி ), இ வரம் கொண்ட - (இராம 
பிரான் காட்டிற்குச்செல்லவும் யான் நாடு ஆளவும்வேணும் என்ற ) இந்தவரத் 
தைப்பெற்ற , நீர்- , கவ்வு அரவு 

அது என - கவ்வுந் தன்மையுள்ள பாம்பு போல , 
இருத்திர்- ;இனி - இனியும் , என் கோடிர்ஓ - எதனைக் கொள்ளப்பார்க்கின் 
றீரோ ? ( எ - று . ) 

வரமென்ற ஒருபாயத்தைத் தேடிக் குலமாதரின் கற்பொழுக்கத்திற்கு 
மாறாகக் கணவன்உயிரையே கொள்ளை கொண்ட நீர் 

இன்னும் எதனைக் 
கொள்ளப்போகின்றீரோ ? என்று பரதன் வெறுப்பினாற் கைகேயியைக்கடிந்து 
கூறலாயின னென்க . கணவனுயிரைக் கொண்டமைபற்றி கவ்வாவதுவென 
விருத்திர் என்றது . நஞ்சுள்ளபாம்பை வீட்டினு ளிருக்க விடலாகாதவாறு 


காண்டம் 


க.-பள்ளிபடைப்படலம் 


ருகள் 


+ 


போல உம்மையும் வீட்டிலிருக்கவிடலாகாதென்பதனை . யோராமல் " தசர்தமன் 
னவர் வீட்டில் வைத்துக்கொண்டதனால் அவருயிரே போகும் நிலைமை நேர்ந்த 
தென்னுங் கருத்துப்பட உமையகத்துளேவைத்த வெவ்வரம் பொருத்தவே 
லாசை வேரறுத் திவ்வாங்கொண்ட என்றான் . பி - ம் : -- கவ்வாவிது , கவ்வரம் 
பிது . கட்டிய பொருதலால் . கொண்டனிர் . இச்செய்யுள் அச்சிட்ட்பிரதிகளி 
லில்லையாயினும் , பலஏட்டுப்பிரதிகளில் உள்ளது . 

- 2 ( அஅக ) 
வேறு.. 
எசு . நோயீ ரல்லீர் நுங்கண வன்றன் னுயிருண்டீர் - 1 

1 பேயி சேநீ ரின்ன மிருக்கப் பெறுவீரே 
2 மாயீர் மாயா வன் பழி தந்தீர் முலை தந்தீர் 

தாயீ ரேநீ ரின்னு மெனக்கென் றருவீரே. 
( இ - ள் , ) நும் கணவன் தன் உயிர் உண்டீர் - உமது கணவனது உயிரை 
யொழித்திட்டீர் : ( என்றாலும் ) , நோயீர் அல்லீர் - நோய்போல்வீ ரல்லீர் , நீர் 
பேயீர் ஏ -நீர்பேய் போன்றவரே;(இப்படிப்பட்ட நீர் ), இன்னம் - இன்னும் ,இருக்க 
பெறுவீர்ஏ உயிருடனிருக்கத் தக்கீ ராவீரோ ? (உயிருடனிருக்கத்தக்கவ 
ரல்லீர் ) ; ( ஆதலால் ), மாயீர் - இறந்துவிடுவீராக ; முலை தந்தீர் - (பாலியத்தில் 
முலை கொடுத்து வளர்த்தீர் : மாயா வன் பழி தந்தீர் - (இப்போது ) அழியாத 
கொடும்பழியையும் விளைத்தீர் : தாயீர்ஏ நீர் - தாயாராகிய நீர் , இன்னும் 
எனக்கு - , என் தருவீர்ஏ - என்ன தரப்போகின்றீரோ ? ( எ - று . ) 

நோயென்பது சிறிது காலந் தொந்தரவு செய்து உயிர்கொள்ளும் : அங்ஙன 
மின்றித் திடீரென்று அறைந்து உயிரைக்கொள்வதுபேயே யாதலால் , நுங்கண 
வன்றன்னுயிருண்டீர் நோயீரல்லீர் பேயீரே நீர் என்றும் ; இங்ஙனம் உயிரைக் 
கொல்லுங் கொடியர் : உயிரோடிருத்தல் தகா தென்பான் - இன்னுமிருக்கப் 
பெறுவீரே என்றும் , முலை தந்ததனால் எனக்குத் தாயேயாயினும் , இராமனைக் 
கான்புகச்செய்து எனக்குக் கொடும்பழியை விளைத்திட்ட நீர் இன்னும் எவ்வ 
கைத்தீமையை விளைப்பீரோஎன்று அக்கைகேயியைக் கண்டு தான் அஞ்சு 
வதனை வெளிப்படுத்துவான் முலை தந்தீர் தாயீரே நீர் = மாயாவன் பழி தந்தீர் 
இன்னு மெனக்கென்றருவீரோ என்றும் கூறினான் . செறலினால் , நோயீரல் 
லீர் முதலாகப் பன்மைப்பாலாற் கூறியது . பி - ம் :-பேயீரல்லீர் . மாயா . 
எஎ . ஒன்றும் பொய்யா மன்னனை வாயா 1 லுயிரோடுந் 

தின்றுந் தீரா வன்பழி 2 கொண்டுந் திருவெய்தி 
யென்றுந் நீரே 3 வாழ 4 வுவந்தீ 5 ரவனேகக் 

கன்றுந் தாயும் 6 போல்வது கண்டுங் 8 கழியீரே . 
( இ - ள் .) ஒன்று உம் பொய்யா மன்னனை - சிறிதும் மெய்ம்மைதவறுத் 
லில்லாத அரசனை , வாயால் - வாய்ச்சொல்லாகிய வரத்தால் ,உயிரோடுஉம் தின்று 
உம் - உயிருடனே யழித்தும் , (அதனால் ) , தீரா வன் பழி கொண்டு உம் - நீங் 


ை 


மன 


எ 
4உகந்தீர்.மிகநன்றே. போல்வன, போவன. 7கண்டீர். 8 கழியீரோ. (அஅங ) 
ருகம் 

கம்பராமாயணம் - அயோத்தியா 
" காத கொடும்பழியைப் பெற்றும் , திரு. எய்தி - இராச்சியத்தைப் பெற்று , என்று 
மகிழ்ந்தீர்: அவன் ஏக - அந்த இராமபிரான் (ஊரைவிட்டுக் காட்டுக்குச்) செல் 
கையில் , கன்று உம் தாய்உம் போல்வது கண்டுஉம் - (நகரத்தாரும் இராமபிரா 
னும் ) கன்றுகளையும் அவற்றின் தாயையும் போல்வதைக் கண்டும் , கழியீர் - 
(உமது மனநிலை ) மாறுகின்றிலீர்; ( எ - று .) - ஏ - இரக்கம் . 

யார் எப்படிப்போனாலும் போகட்டும் . நமக்கு நல்வாழ்ச்சி யிருந்தாற்போ 
தும் , என்று கருதினீர்: நம்மிடத்து உலகத்தவர் அன்புகொண்டிருந்தாலல் 
லவோ நமக்கு நல்வாழ்ச்சி கைகூடும் ? இராமன் வனஞ்செல்லத் தாய்நாடுகன்றே 
போல இந்நகரத்தவர் அவ்விராமபிரானை நாடிச் சென்றதனைக் கண்கூடாகக் 
கண்டிருந்தும் நீர் நுமது தீக்குணம் மாறப்பெற்றிலீர் : இது என்ன பேதைமை ? 
என்றனன் பரத னென்க . சொன்ன சொல் தவறாமையால் அரசனை ஒன்றும் 
பொய்யா மன்னன் என்றும் , வரத்தினால் உலகுள்ளவளவும் நீங்காத பழியைப் 
படைத்ததனால் தீராவன் பழிகொண்டும் என்றும் , நீர் ஒருத்தரே வாழ்ந்தால் 
வாழலாமேதவிர நாட்டாரோடு சேர்ந்து வாழ்தல் இயலா தென்பான் , திரு 
வெய்தி என்றும் நீரேவாழவுவந்தீர் என்றுங் கூறினான் . அரசனை வரத்தாற் 
கொன்ற கொடுமையை விளக்க, உயிரோடுந் தின்றும் என்று பிரித்துக்கூறி 
யது. ஒன்றும் , உம்மை -இழிவுசிறப்பு . கன்றுந் தாயும் போவன கண்டும் கழியீரே 
என்ற பாடத்து - தாயும் கன்றுஞ் சேர்ந்து போவதுபோல உலகத்தவர் இராம 
பிரானுடனே சேர்ந்திருத்தலே முறையாயிருக்கக் கன்றைவிட்டுத் தாயைப் 
பிரிப்பது போல இந்நகரத்தவரை இராமபிரானைவிட்டுப்பிரியச்செய்தது முறை 
யல்ல என்று கருத்துக் காணலுமாம் . பி - ம் : -1உரையோடும் . கொண்டீர் , ஆள . 


எவு . இறந்தான் றந்தை யீந்த வரத்துக் 2 கிழிவெண்ணா 

வறந்தா 3 னீதென் றன்னவன் மைந்த னரசெல்லாந் 
துறந்தான் சுறாயின் சூழ்ச்சியின் ஞால 5 மவனோடும் 

பிறந்தா னாண்டா னென்னுமி தென்னாற் பெறலாமே . 
( இ - ள் . ) தந்தை - தசரதன் , ஈந்த வரத்துக்கு இழிவு எண்ணா( து ) -( தான் ) 
கொடுத்த வர்த்துக்குக் குறைவையெண்ணாமல் [ முன்னீந்தவரத்தைக்கொடுக்க 
மாட்டேனென்று சொல்லாமல் ) , இறந்தான் - உயிரொழிந்தான் ; ஈது-(தந்தை 
சொல்லின்படி நடப்பதாகிய ) இது , அறம்தான் - (புதல்வர் நடக்கவேண்டிய ) 
தரும முறையாகும் , என்று - எனக் கருதி , அன்னவன் மைந்தன் - சக்கரவர்த் 
தியின் திருமகன் , அரசு எல்லாம் துறந்தான் - இராச்சியத்தை முற்றுந் துறந்திட் 
டான் ; ( இங்ஙனமிருக்க ), அவனோடு உம் பிறந்தான் - அந்த இராமனோடும் பிறந் 
தவனான பாதன் , தாயின் சூழ்ச்சியின் - தாயினுடைய தந்திரத்தால், ஞாலம் 
ஆண்டான் - இராச்சியத்தை அரசுபுரிவதாயினான் , என்னும் - என்று (உலகத் 
தார் ஏளனமாகக் ) கூறுகிற , இது -இப்பழிச்சொல் , என்னால்- , பெறல்ஆம் ஏ - 
பெறுதற்கு உரியதோ? ( எ - று . ) - 


காண்டம் 


க . -பள்ளிபடைப்படலம் 


ருகூக 


இராமபிரான் தந்தையை யநுசரித்துநடக்க , அத்தசார தனது மற்றொரு 
புதல்வனான நான் - உலகத்தோர் பழிக்கும்படி அரசை மேற்கொள்வது . 
முறையோ ? அன்று என்றபடி . வரத்துக்கிழி வெண்ணா என்பதை மத்திம தீப 
மர்கக்கொண்டு , அறந்தானீதென்று . அன்னவன்மைந்த னாசெல்லாந் துறந் 
தான் என்ற வாக்கியத்தோடு இயைத்து உரைத்தலுமொன்று , பி - ம் : 
ஏய்ந்த . இழிவென்னா, அழிவென்னா, அழிவெண்ணா. ஈதேயென்று , தாயார். 
அவனோடே . என்னில் . பெறலாமால் . 

( அஅச ) 
எசு . மாளு மென்றே ! தந்தையை 2 யுன்னான் 3 வசைகொண்டாள் 

கோளு மென்னா லேயெனல் கொண்டா 4 னது வன்றேன் 
மீளு மேன்றே யென்னையு மெய்யே யுலகெல்லா 
மாளு மென்றே போயின னன்றோ வரசாள்வான் . 

( இ - ள் . ) அரசு ஆள்வான் - இராச்சியத்தை யாளுதற்கு உரிய முறைமை 
யையுடையவனாகிய ஸ்ரீராமன் , - மாளும் என்றுஏ தந்தையை உன்னான் - 
( தான் காட்டிற்குச்சென்றால் ) தந்தை இறந்துபடுவா னென்று கருதாதவனும் , 
வசை கொண்டாள் கோள் உம் என்னால் ஏ எனல்கொண்டான் - ( கணவனைக் 
கொன்ற கடும்பாவி ‘ புதல்வனைக் காட்டிற்கு வெருட்டிய பெரும்பாவி என்று ) 
பழிச்சொல்லைக் கொண்டவளான கைகேயியின் மாறுபாடான எண்ணமும் 
என்னாலேதான் விளைந்ததென்று கருதுபவனுமாகி , என்னை உம் மெய்எ உலகு 
எல்லாம் ஆளும் என்றுஏ போயினன் அன்று ஓ - ( தன்னுடைய அடிமை 
யாய்க்கிடக்கும் ) என்னைப்பற்றியும் திண்ணமாக (இவன் ) உலகத்தை யாட்சி 
புரிவானென்று நம்பியே கானகத்துக்குச் சென்றானல்லவோ? அது அன்று 
ஏல் - அங்ஙனம் அப்பிரான் கருதாமலிருப்பின் , மீளும் அன்றே - ( கானகத் 
துக்குச் செல்வதென்ற எண்ணத்தை ) ஒழித்திருப்பா னல்லவா ? ( எ - று .) 

என்னுடைய தூண்டுதலினாலேயே என் தாய் . இராச்சியத்தை வரமாகப் 
பெற்றாளென்றும் , நான் இராச்சியத்தையாள்வது திண்ணமென்றுங் கருதினா 
னாதலால் தான் , ஸ்ரீராமன் தந்தையி றந்துபடுவா னென்பதைப் பொருட்படுத்தா 
மற் கானகஞ் சென்றான் : அங்ஙனமன்றாயின் , அப்பிரான் காட்டிற்குச் செல்வ 
தென்ற எண்ணத்தைத் தவிர்ந்திருப்ப னென்பதாம் . மீளும் அன்றே என்ப 
தற்கு - தசர்தன் இறந்தவன்றே மீண்டிருப்பான் ( இராமன் ) நான்று கூறுவது 
முண்டு. உன்னா என்றபாடத்துக்கு இவ்வினையெச்சத்தைக் கொண்டாள் என்ப 
தோடுகூட்டி யுரைப்பாருமுளர் , அக்கைகேயி - கொண்ட எண்ணம் நிறை , 
வேறாது பழியே மிச்சமாய்நின்ற தென்பான் வசைகொண்டாள் என்றான் . 
பி - ம் :-தந்தையும் . 2 என்னால் .வேசைகொண்டான், வசைபாரான் . 4 இது . 
அன்றே . 6 இன்றே. 

( அஅரு ) 
40. ஓதா நின்ற தொல்குல மன்ன 2 னுணர்வப்பால் - 

3 யாதா னுந்தா னாகவெ னக்கே பணிசெய்வான் 
5 றீதா நின்ற சிந்தனை செய்தா னவனென்னப் 
போதா தோவென் ரயிவள் கொண்ட பொருளம்மா . 


MOO 


* கம்பராமாயணம் 


அயோத்தியா 


aw. ( இ - ள் . ) ஓதாநின்ற தொல் குலம் - மன்னன் - ( யாவராலும் ) கொண்டா 
டப்படுகின்ற பழமையாகிய இந்தச் சூரிய குலத்தில் தோன்றிய அரசனாகிய தசா 
தனது , உணர்வு - எண்ணம் , அப்பால் - பிறகு , யாது ஆன் உம் தான் ஆக - 
(இராமனைக் காட்டுக்கு அனுப்புவது முதலியன குறித்து ) எதுவாகத்தான் ஆகட் 
டும் : எனக்குள் பணிசெய்வான் அவன் - எனக்குப் பணிசெய்தலையே ( தன் ) 
புணியாகக் கொண்டிருந்த அந்தப்பர்தன் , தீது ஆ . நின்ற சிந்தனை செய்தான் - 
கொடியதாகவுள்ள எண்ணத்தைக் கொண்டிட்டான் , என்ன - என்று ( ஸ்ரீரா 
மன் ) கருதுதற்கு, என் தாய் இவள் கொண்ட பொருள் - என் தாயாகிய இந்தக் 
கைகேயி வரத்தாற்கொண்ட இராச்சியப்பொருள் , போதாதுஓ - போதாதா? 
( எ - று . ) - அம்மா - இரக்கக்குறிப்பிடைச்சொல் . 

தசரதன் என்னைப்பற்றி எங்ஙனங்கருதினாலுங் கருதட்டும் : அதைப்பற் 
றிச் சிந்தையில்லை ; இதுவரையிலும் எனக்குப் பணிசெய்தலையே தன்தொழி 
லாகக்கொண்ட பர்தன் சிந்தனை மாறுபட்டான் என்று இராமன் கருதுதற்கு 
என்தாய் வரத்தால் இராச்சியத்தைக் கொண்டதே போதியதாகுமென்று வருந் 
தினன்பாதனென்க . என் தாய் இவள் கொண்ட பொருள் போதாதோ என் 
பதற்கு- என் தாயாகிய இந்தக் கைகேயியால் யான் அடைந்த பழியாகிய பொருள் 
எனக்குப் போதாதோ ? இதைக்காட்டிலும் எனக்குப் பொல்லாங்கு விளைக்க 
வேறொன்று வேணுமோ? என உரைப்பினுமாம் . பி -ம் : - திண்குண நன்னூல் . 
2உரை. ஏதேனும் . பழி . தீ தாய் . அவள். புகழ். இரண்டாமடி ஒருபிரதியில் , 
ஏதாமென்னாத்தாதையெனக்கே பணிசெய்தான் என்று காண்கிறது . ( அஅசு ) 
ஆக : உய்யா நின்றே னின்னமு மென்முன் னுடன் வந்தான் 

கையார் கல்லைப் புல்லட குண்ணக் கல 1 மேந்தி 
2 வெய்யோ னானின் சாலியின் வெண்சோ றமுதென்ன 
நெய்யோ 4டுண்ண நின்றது நின்றார் நினையாரோ . 
( இ - ள் . ) என் முன் உடன் வந்தான் - எனக்கு மூத்த சகோதரனாகிய ஸ்ரீரா 

கை . 
பழம் ) முதலிய இலையுணவை யுண்டு கொண்டிருக்க , இன்னம்உம்- வெய்யோன் 
நான் - கொடியவனாகிய நான் , உய்யாநின்றேன் - உயிர் பிழைத்திருப்பவனாய் , 
கலம் - ( சிறந்த பொன் முதலியவற்றாலியன்ற) உண்கலத்திலே, இன் சாலியின் 
வெண் சோறு - இனிய சம்பாநெல்லரிசியாற்சமைத்த வெண்ணிறமுள்ள 
சோற்றை , ஏந்தி - பெய்துகொண்டு , அமுது என்ன - தேவாமிருத மென்னும் 
படி , நெய்யோடு - நெய்யுடனே , உண்ணநின்றது - உண்டு கொண்டு நிற்பதை , 
நின்றார் - கண்டுகொண்டுநிற்கும் உலகத்தவர் , நினையார் ஓ- ( என்னை இழிவாகக்) 
கருதமாட்டாரோ ? ( எ - று . ) 

இராமன் காட்டிற்குச் சென்றதை யறிந்தபின்பு நான் உயிருடனிருப் 
பதே மிகை : அதற்குமேல் அப்பிரான் காட்டிலே கையே கலனாகச் சாகப்பட் 
சணஞ்செய்து உயிர்தாங்கியிருப்பதை யறிந்தபின்பும் , இந்நாட்டிலே சாலியரிசிச் 


* 


காண்டம் 


க . - பள்ளிபடைப்படலம் 


சுகே 


. 


சோற்றைப் புத்துருக்குநெய்யோடு பொற்கலத்திலிட்டு இன்னமுதென 
உண்டுகொண்டிருந்தால் , என்னை இவ்வுலகத்தோர் ஏசாரோ ? என்று வருந்தி 
னன் பரதெனென்க . பி - ம் : - ஏற்றி , ஏற்ற , ஏற , ஏறி . 2 அய்யோநான் , ஐயோ 
நான் , ஐயாநான் . 3உண்ண உண்ணாநின்றது . 

- - (அஅஎ ) 
வு 2 . வில்லார் தோளான் மேவினன் வெங்கா னகமென்ன 

நல்லா பனையன் றுஞ்சின னஞ்சே யனையாளைக் 
கொல்லேன் மாயேன் வன்பழி யாலே "2 குறைவற்றே 
னல்லே னோயா னன்புடை யார்போ லழுகின்றேன் . 

. 
னென்று சொல்ல , ( கேள்வியுற்றும் ), நல்லான் ஐயன் -சிறந்த தலைவனாகிய தசரத 
சக்கரவர்த்தி , துஞ்சினன் - ( அத்துயரத்தைத் தாங்கமாட்டாது ) உயிர் நீங்கி 
னான் ; ( இராமபிரானைக் காட்டிற்கு அனுப்பியவள் என் தாயாகிய கைகேயியாவ 
ளென்பதை யறிந்தும் ), நஞ்சுஏ அனையாளை - விஷம்போற் கொடியவளான 
அவளை , கொல்லேன் - கொன்றிடாமலும் , மாயேன் - (இத்தீமைக்கெல்லாங் 
காரணமாயிருந்த என்னை ) மாய்த்துக்கொள்ளாமலுமிருப்பவனாகிய , யான் 
அன்புஉடையார்போல் அழுகின்றேன் - (இராமபிரானிடத்து ) அன்புடையாரைப் 
போலப் பாவித்துக் கண்ணீர்வடிக்கின்றேன் ; வன் பழியால் ஏ குறைவு அற் 
றேன் அல்லேன் ஓ -( இவன் இராமனிடத்து அன்பு இல்லாதிருக்கையில் அன் 
புடையார் போல நடிக்கும் வேஷக்காரன் : இராமனைக் காட்டிற்குத் துரத்தக் 
காரணமாயிருந்தவன் என்று உலகத்தார் தூற்றும் ) கொடிய பழி நிரம்பியிருக் 
கப்பெற்றவனல்லேனோ? ( எ - று .) 

யான் இராமன்விஷயத்தில் கண்ணீர்வடித்தாலும் , நிகழ்ந்த நிகழ்ச்சியை 
நோக்குமிடத்து உலகத்தார் கூறும் பழிக்குப் பெரும்பாத்திரனாகும்படியாயிற்று 
என் நிலை யெனப் பரதன் வருந்துகின் றன னென்க . இறந்ததனால் அத்தசாத 
ன துநன்மை வெளியாயிற்றென்பான் நல்லா னையன் றுஞ்சினன் என்றான் . 
பி.ம் : - அன்றே . 2 குறைகின்றேன் . நான் . 

( அஅஅ ) 
வு ந . பாரோர் கொள்ளார் யானுயிர் பேணிப் பழிபூணேன் 

2 மீரா தொன்றா னும்பழி யூரிற் றிருநில்லா 
ளாரோ டெண்ணிற் றாருரை தந்தா ரறமெல்லாம் 
வேரோ டுங்கே டாக முடித்தென் 4 விளைவித்தாய் . 

( இ - ள் . ) (யான் அரசுபுரிவதை ) , பாரோர் கொள்ளார் உலகத்தவர் ( சரி 
யென்று ) ஒப்புக்கொள்ளமாட்டார் ; யான் - , உயிர் பேணி - ( அரசச்செல்வத் 
தோடு வாழும் ) உயிர்வாழ்க்கையை விரும்பி , பழி பூணேன்- ( தமையனைக்காட் 
டிற்குத் துரத்திவிட்டுத் தம்பி அரசுபுரிகின்றா னென்று உலகோர் கூறும் ) பழி 
மொழியை மேற்கொள்ள உடன்படேன் ; (யான் அரசை மேற்கொண்டால் ) , 

76 


கஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ஒன்றான் உம் பழி தீராது- ஒருவகையாலும் பழி நீங்காது ; ஊரில் திரு நில்லாள் 

- 
(இராமன் கானகஞ்சென்றுள்ளதனால் முறைதிறம்பிய ) இவ்வூரில் ( இனி ) இலக் 
குமியும் வாழாள் ; (இங்ஙனம் யாவும் விபரீதமாவதைச் சிறிதுங்கருதாத 
கைகேயியே ! ) எண்ணிற்று ஆரோடு - ( நீ ) ஆலோசனை செய்தது யாவரோடு ? உரை 
தந்தார் ஆர் - (உனக்கு) ஆலோசனை சொல்லியவர் யாவர் ? அறம் எல்லாம் வேரோடு 
உம் கேடு ஆக முடித்து என் விளைவித்தாய் - தருமமெல்லாம் அடியோடு 
கெடும்படியாக தொழிலைச் செய்திட்டு என்ன பயனைக் கண்டாய் ? ( எ - 

( எ- று .) 
கணவனைக் கொல்லுதல் , மூத்தவனிருக்க இளையவனுக்கு முடிசூட்ட 
கருதுதல் , யாதொருபிழையுமில்லாதுமகாகுணவானான புதல்வனைக் காட்டிற்குச் 
செலுத்துதல் , வசிட்டர் முதலியபெரியோர் மொழியைக்கேளாமை முதலியன 
யாவும் . அறத்திற்குமாறான செயலா மாதலால் , அறமெல்லாம் வேரோடுங் 
கேடாகமுடித்து என்றான் . பி - ம் : -- பூண்டல் , 2 தீராதொன்றானின்பழி , 
தீராதொன்றோ துன்புமிவ் , தீராதொன்றோ துன்பமிவ் . கொண்டாய் , தந்தாய் . 
வினையேனே . 

( அஅக ) 
வுச . கொன்றே னானென் 1 றந்தையை மற்றுன் கொலைவாயா 

லொன்றோ கானத் தண்ணலை 3 யுய்த்தே னுலகாள்வா 
னின்றே னென்றா னின்பிழை யுண்டோ பழியுண்டோ 
வென்றே னுந்தா னென் 4 பழி மாயு 5 மிடமுண்டோ . 
( இ - ள் .) உன் 

கொலை வாயால் - உன்னுடைய கொல்லுந்தன்மையுள்ள 
வாயைக்கொண்டு , நான்- , என் தந்தையை கொன்றேன்- ; ஒன்று ஓ - இது 
மாத்திரந்தானோ? மற்று - பின்னும் , கானத்து காட்டில் , அண்ணலை - 
பெருமையிற்சிறந்தவனாகிய இராமபிரானை , உய்த்தேன் - செலுத்தினேன் : 
(இவையெல்லாம் வேற்றிடத்தில் மறைவாக இருந்து செய்துவிட்டு ), உலகு 
ஆள்வான் நின்றேன் இவ்வுலகத்தை அரசுபுரியும்படி வந்தும் உள் 
ளேன் ; என்றால் - (விஷயம் நடந்தவகை ) இப்படியுள்ளதானால் , நின் பிழை 
உண்டுஓ - உன்மீது சொல்லக்கூடிய குற்றம் உள்ளதோ ? பழி உண்டு ஓ - (உல் 
கத்தோர் தூற்றுதற்குஉரிய ) பழிமொழி (உனக்கு )உண்டாகுமோ? என்று ஏன் 
உம் என் பழி மாயும் இடம் தான் உண்டு ஒ - என்றைக்காவது என்பழி 
நீங்கக்கூடியவழி தான் உள்ளதோ ? ( இல்லையென்றபடி ) ; ( எ - று .) 

இராமன் காட்டிற்குப்போனதையும் , தசரதமன்னவன் இறந்துபட்ட 
தையும் அறிந்த பின்பும் யான் உன்னை கொல்லாமலும் உயிரோடு இனிதுஉண்டு 
வாழ்ந்து மிருத்தலால் , நான் உன்னைக்கொண்டு இராச்சியத்தை எனக்குத் 
தருமாறு செய்து மன்னவன் உயிரொழியும்படியும் ஸ்ரீராமபிரான் கானகஞ் 
செல்லும்படியுஞ்செய்தே னென்றே உலகத்தார் நினைக்கும்படி யுள்ளது . ஆகவே , 
குற்றமும் பழியும் எனக்கே : உனக்குச் சிறிதும் இல்லை : இப்பழியை யான் 
போக்கிக்கொள்ள வழியில்லையே ! என்று வருந்துகின்றனன் பாத னென்க . 


காண்டம் 


கூ..- பள்ளிபடைப்படலம் 


trol 


ஒருவர் ஒரு தீக்காரியத்தைச் செய்யாமலிருப்பினும் அத் தீக்காரியத்தைச் 
செய்தவரென அபவாதம் தோன்றினாலும் அதனையுந் தீர்த்துக்கொள்ளவேணு 
மென்ற நூற்கொள்கை இங்கு அறியத்தக்கது . பி - ம் : - தாதையை. 2 என் 
கொலைவாளால் , 3 உய்த்தே . புகழ் . 5 இடை . 

( அகூ 0) 
வுரு . கண்ணா லேயென் செய்வினை யின்னுஞ் சிலர் காண 

3 மண்ணார் பாரா 4 தெள்ளுவர் 5 வாளா பழி 6 பூண்டா 
யுண்ணா நஞ்சங் கொல்கில தென்னு 8 முரையுண்டென் 
றெண்ணா நின்றே னன்றி யிரேனென் னுயிரோடே . 

( இ - ள் . ) என் செய்வினை - யான் செய்யப்போகின்ற தொழிலை, இன்னும் - 
இனியும் , சிலர் - ( என் கருத்தையுணராத ) சிலரும் , கண்ணால் காண - காணட் 
டும் : மண்ணார் - இம்மண்ணுலகத்தவர் , பாராது - ( நான் இராமனிடத்து அன் 
புள்ளவனென்பதை என் செயலாற்) காணாமலிருக்கும்வரையும் , எள்ளுவர் - ( என் 
னைப் ) பழிப்பார்கள் ; ( உன் கருத்து நிறைவேறாமையால் ) , ( கைகேயியே ! ) 
வாளா பழி பூண்டாய் - வீணே பழிக்கு ஆளானாய் ; உண்ணா நஞ்சம் கொல்கி 
லது என்னும் உரை உண்டு என்று எண்ணாநின்றேன் - உண்ணாமல் விஷம் 
கொல்லாது என்னும் பழமொழி இருக்கின்றதென்று எண்ணுபவனாகின்றோன் ; 
( இதுவே யான் உயிரைப் போக்காமல் வைத்திருத்தற்குக் காரணம் ) ; அன்றி - 
அல்லாவிட்டால் , என் உயிரோடு இரேன்- ; ( எ - று .) 

உலகத்தவர் இப்போது என்னை இகழ்ந்தாலும் , யான் இனிச் செய்யுஞ் 
செயலைக் கண்டால் என்னைப் பின் இகழாரென்று கருதுகின்றேன் : அரசுபுரி 
வதை யான் ஏற்றுக்கொண்டால் தான் எனக்குப் பழி நிலைத்துவிடுமேதவிர , 
யான் ஏற்றுக்கொள்ளாது விடுவேனாயின் உண்ணாகஞ்சு கொல்லாதவாறு போல 
எனக்குப் பழியுண்டாகாது : இந்த நம்பிக்கையே யான் உயிரோடு வாழ்வதற்குக் 
காரணம் என்று சிறிதுதேறிப் பரதன் கூறின னென்க. நீ பழிபூண்டது 
மிச்சமேயன்றி உன்னெண்ணம் பலியாது என்பான் வாளாபழிபூண்டாய் 
என்கின்றான் . உண்ணாநஞ்சங்கொல்கிலது - " உண்ணாதேயுயிருண்ணா தொரு 
நஞ்சு ” என்று இராவணன்வதைப்படலத்தும் வருகின்றது . பின்பழியுண்டோ 
என்று கீழ்க்கூறியவன் இங்கு இவ்வாறு கூறுவது - என்பழி நீங்கினால் , பிறகு 
உன்பழி நிலைத்திருக்குமென்றும் , அது நீங்கவழியில்லையென்றும் குறிப்பித்தற் 
காகும் . கீழ்ச்செய்யுளில் பிழையும் பழியும் உண்டாகியதே : இதுதீரும்வகை 
காணேனே என்று வருந்திய பரதன் , பழிதீரும் வகையை இதனாலும் , பிழை 
தீரும்வகையை அடுத்த செய்யுளாலும் தெரிவிக்கின்றன னென்க. பி - ம் : 
1 பின்னம் , 2சிலர்காண்பார் , சிலகாண்பார் . 3மண்ணோர் காணாது , விண்ணோர் 
மண்ணோர் . 4 எள்ளலர், கொள்ளலர் . மாளா , வீணே . பூண்டேன் , பூட்டார். 
கொல்லலது . முறை . என்றுமிருந்தேனுயிரோடே . 

(அகூக) 
வுசு . ஏன் றுன் பாவிக் கும்பி வயிற்றின் னிடைவைகித் 

ேதான்றுந் 1 தீராப் பாதக 2 மற்றென் றுயர் தீரச் 
சான்றுந் தானே நல்லற மாகத் தகைஞால 
மூன்றுங் காண மாதவம் 3 யானே முயல்கின்றேன் . 


சுச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் .) பாவி உன் - பாவியாகியஉன்னுடைய , கும்பி வயிற்றின்னிடை 
- நாகம்போன்ற வயிற்றிலே , என்று - இசைந்து , வைகி தங்கியிருந்த 
தனால் , தோன்றும் - உண்டாகிய , தீரா பாதகம் - பேர்க்குதற்கு அரிய பாவம் , 
அற்று - நீங்கி , என் துயர் தீர - என் துன்பமெல்லாம் ஒழியும்படி , நல் அறம் 
தான் ஏ சான்றுஉம் ஆக - நல்ல தருமமே சாட்சியாக அமைய , தகை ஞாலம் 
மூன்று உம்காண - மூவுலகத்தோரும் காணும்படி , யான் -ஏ மாதவம் முயல்கின் 
றேன் - நான் பெருந்தவஞ்செய்வேன் ( எ - று .)- - . 

இராமன் காட்டிற்குச் செல்லுதற்குப் பரதன் உடந்தை யென்று உலகத் 
தில்தோன்றும் அபவாதமொழிக்கு - மூலம் உன்வயிற்றிற்பிறப்பே யாதலால் , 
அந்தவயிற்றில் தங்கிய பாதகமும் , உலகத்தார் பழிக்கு ஆளானேனே என்றத 
னால்- தோன்றியமனத்துயரமுந் தீருமாறு மூவுலகத்தோரும் காண யான் தவம் 
புரிவே னென்று பரதன் கூறுகின் றனனென்க. இதனால் , தன்பிழை தீருமாறு 
கூறப்பட்டது . சான்றுந் தானே நல்லறமாக என்றது - தான் செய்யுந்தவம் 
மனப்பூர்வமான தென்பதை விளக்கும் . பி - ம் :-பாரா , பாரப் , 2 உற்று . 
நானே . 

* ( அ + உ ) 
அஎ . சிறந்தார் சொல்லு நல்லுரை சொன்னேன் செயலெல்லா 

மறந்தாய் செய்தா யாகுதி மாயா வுயிர் தன்னைத் 
துறந்தா யாகிற் றூயையு மாதி யுலகத்தே 
பிறந்தா யாதி யீதல தில்லைப் பிறிதென்றான் . 

( இ- ள் . ) சிறந்தார் - அறிவு மிக்க பெரியோர் , சொல்லும் - சொல்லு 
கின்ற , நல் - உரை - சிறந்தவார்த்தைகளை , சொன்னேன் - ; உயிர் 
தன்னை - (இன்னும் ) மாயா திருக்கின்ற ( உன் ) பிராணனை , துறந்தாய் ஆகில் - 
விட்டிட்டாயானால் , செயல் எல்லாம் மறந்தாய் செய்தாய் ஆகுதி -- நீ செய்த 
கொடிய செய்கைகளையெல்லாம் .. - (புத்திபூர்வமாகவல்லாமல் ) - நினைவின்றியே 
செய்தவளாவாய் ; தூயைஉம் . ஆதி , -- ( பாவம்நீங்கிப் - பரிசுத்தமானவளும் 
ஆவாய் ; உலகத்து ஏ பிறந்தாய் ஆதி - உலகத்திற் பிறந்ததனாற் பெறலாகும் 
பயனைப் பெற்றவளும் ஆவாய்; ( நீ ப்ழிநீங்கி நன்மையடைதற்கு உரிய வழி ) , 
ஈது. அலது - இதுவல்லாமல், பிறிது - வேறொன்று , இல்லை- , என்றான் - 
என்று கூறிமுடித்தான் , ( பரதன் ) ; ( எ - று .) 
* சிறந்தார் - அறிவு ஒழுக்கங்களிற்சிறந்தவர் . சிறந்தார் சொல்லும் நல்லுரை 

‘ மாயாவுயிர் தன்னைத்துற என்பது . சொன்னேன் என்று இறந்த 
காலத்தாற் கூறியது - இயல்புபற்றி . கீழ்த் தன்பாவமும் பழியும் நீங்கும்வகை 
கூறிய பரதன் , இதனால் , தன் தாய்க்குப் பழி நீங்குதற்கு வகை கூறுகின்றான் . 
நீ உன்னுயிரைத் துறத்தலே பழி நீங்கும் வழி யென்றன் னென்க . தோன் 
றிற் புகழொடுதோன்றுக என்றபடி உலகத்தில்தோன்றுபவர் புகழுடன் நிற்க 
வேண்டுமாதலாலும் , அதற்குமாறான பழியைப் பெற்றவர் உலகத்துப் பிறந்த 


மாயா 


என்றது 


21 


காண்டம் 


கூ .-- பள்ளிபடைப்படலம் 


. 


பயனைப் பெறாமற் போவதால் அவர் பிறந்தும் பிறவா தவர் போலாவ ராதலா 
லும் , நீ உயிர்தன்னைத் துறந்தால் பழி நீங்கிப் புகழ்பெறுதல் கூடுமென்பான் , 
தூயையுமாதியுலகத்தே பிறந்தாயாதி என்கின்றான் . உயிர் நித்த மென்ற 
கொள்கைபற்றி , மாயாவுயிர் என்றானுமாம் . பி - ம்.- 1 ஆகியுன் . 2 தூய்மையு 
மாயிவ் . 

( அகந ) 
அஅ .-- பரதன் கைகேயியின்ருகிலிருக்கப் பிடியாமல் 
கோசலையுள்ளவிடத்துக்குச் செல்லுதல் . 

வேறு . 
இன்னண மிளையவன் 2 விளம்பி யானுமிப் 
பன்னருங் கொடுமனப் பாவி பாடிரேன் 
றுன்னருந் துயர்கெடத் தூய கோசலை 

பொன்னடி தொழுவனென் றெழுந்து போயினான் . 
( இ - ள் . ) இளையவன் - ( இராமபிரானுக்கு அடுத்த ) தம்பியாகிய - பரதன் , 
இன்னணம் விளம்பி - இவ்வாறு கூறிவிட்டு, யான் உம் - நானும் , பன்ன அரு 
கொடு மனம் இ பாவி பாடு - சொல்லொணாத கொடுமையைக்கொண்ட மனத் 
தோடுகூடிய இந்தப் பாவியினிடம் , இரேன்- ; துன்ன அரு துயர் கெட - 
* ( இங்கு இருத்தலால் தோன்றுகின்ற) கிட்டுதற்கு அரிய , மனத்துயர் , போம்படி , 
தூய கோசலை - பரிசுத்தகுணமுடைய கௌசலையின் , பொன் அடி தொழு 
வன் - சீர்பாதங்களை வணங்குவேன் , என்று - எழுந்து போயினான் - (எ-று .) 

இவ்வளவு தூரம் தன்மனவருத்தத்தைச் சொல்லியும் , அந்தக்கை கேயியின் 
கொடுஞ்செயலைச்சுட்டிக் காட்டி அதற்குப் பரிகாரத்தை யெடுத்துச்சொல்லியும் 
அந்தக்கைகேயி மனநெகிழ்ச்சிகூட 

மனநெகிழ்ச்சிகூடக்கொள்ளாமல் முன்போலவேயிருப்பது 
கண்ட பரதன் , அங்கு இருத்தற்கும் மனங்கொள்ளாமல் கோசலையாருள்ள 
இடத்துக்குச் செல்வே னென்று எழுந்து போயின னென்க . இரேன் - 
“ தன்மை யொருமை யெதிர்மிறைவினைமுற்று ; எதிர்மறையாகாரம் : புணர்ந்து 
கெட்டது , இன்னணம் - இன்னவண்ணம்: மரூஉ . கைகேயியை மிக்கக்டு 
மையாகப் பழித்துத் தரையில் நெடுநேரம் ப்ரஜ்ஞையற்றுப் பின் உணர்வு 
வரப்பெபெற்றவனாய்ப் பரதன் தன்வருகையையறிந்து அங்கேவந்திருந்த சுமந் 
திரன் முதலிய மந்திரிகள் தன்கருத்தை யுண்ரும்பொருட்டு மீளவும் அந்தக்கை 
கேயியை நிந்திக்கத்தொடங்கித் தான் இராச்சியத்தைப் பெறுமாறு தாயுடன் 
கலந்து ஆலோசியாமையையும் இராமன் முதலியோர்க்கு வனவாசம் ஏற்பட்டது 
முதலியனவும் தனக்குத்தெரியாமையையு முணர்த்தினா னாக , அப்போது பாத் 
னது புலம்பலொலியைக்கேட்டுக் கோசலை சுமித்திரையைப்பார்த்து , ‘மகாபுத்தி 
மானாகிய பரதன் வந்திருத்தலால் அவனைக்காணவிரும்புகிறேன் என்று சொல் 
லிச் சுமந்திரையுடன் பரதனிருக்குமிடத்திற்குப் புறப்பட்டன் ளாக , அவ்வேளை 
யிற் பரதன் சத்துருக்கினனுடன் கௌச்லையிருக்குங் கிருகத்திற்கு வந்தா 
னென்று முதனூலி லுள்ளது . பி - ம் ; -1 இனையன , பலபல . 2விளம்பி யானினி , 


கூக் 


கம்பராமாயண்ம் 


அயோத்தியா 


ரால் , 


புலம் 


அகூ - பரதன் கோசலையைச் சார்ந்து அவள் பாதங்களைப் 

பிடித்துக்கொண்டு புலம்புதல் . 
ஆண்டகை கோசலை பயருக செய்தினன் 
2 மீண்டுமண் 3 கிழிதர வீழ்ந்து கேழ்கிளர் 
காண்டகு தடக்கையிற் கமலச் சீ 

றேடி 
பூண்டனன் 4 கிடந்தனன் புலம்பி னானரோ. 
( இ - ள் . ) மீண்டு - ( கைகேயியிருந்த அவ்விடத்தினின்றும் ) போய் , ஆண் 
தகை - ஆண்மைக்குணமுள்ள பரதன் , கோசலை அருகர் எய்தினன் - கௌ 
சலையின் சமீபத்தைச் சேர்ந்து , மண் கிழிதர வீழ்ந்து - தரை கிழிந்துபோம் 
படி ( சரேலெனக்) கீழேவிழுந்து , கேழ் கிளர் காண் தகு தட கையின் - ஒளி 
விளங்குகின்ற காணத்தக்க ( அழகையுடைய ] ( தனது) பெரிய கைகளால் 
கமலம் சிறு அடி பூண்டனன் - தாமரைமலர்போன்ற ( அவளது ) சிறியபாதங் 
களை யணிந்தவனாய் , ( தன் கைகளால் அந்தக் கோசலையாரின் பாதங்களைப் 
பிடித்துக்கொண்டு ) , கிடந்தனன் கிடந்தபடியே , புலம்பினான் 
பலானான் ; ( எ - று .) - புலம்பியதை மேல் ஐந்துகவிகளிற் காண்க . 

கௌசலையைச் சார்ந்ததும் பரதன் கீழ்வீழ்ந்து அவளது பாதங்களைப் 
பற்றியவண்ணம் தரையிற்கிடந்தபடியே புலம்பலாயின னென்க . அருகர் - 
போலி . பி - ம் : -1 அருகின் . 2 கீண்டு . கிழிபட , 4கிடந்திடைப் . ( அகரு ) 
கூ 0 . - இதுமுதல் ஐந்துகவிகள் - பரதன் புலம்புதலைத் தெரிவிக்கும் . 

எந்தையெவ் வுலகுளா னெம்முன் யாண்டையான் 
வந்தது தமியெனிம் மறுக்கங் காணவோ 
சிந்தையி னுறு துயர் தீர்த்தி சாலெனு 

மந்தரத் தமரரு மழுது சோரவே . 
( இ - ள் . ) ( அப்போது பரதன் ) , - அந்தரத்து அமரர்உம் அழுது சோர - 
( இவன் புலம்பும் நிலையைக்கண்டு ) வானத்துவாழுந் தேவரும் அழுது சோரு 
மாறு , எந்தை எ உலகு உளான் - என் தந்தை எந்தவுலகத்தே சென்றிட்டான் ! 
எம்முன் யாண்டையான் . என் அண்ணன் எங்கே போய்விட்டான் ! தமி 
யென் - ( தந்தையுடனும் அண்ணனுடனும் சேர்ந்து இருக்கும் பாக்கியத்தை 
இப்போது பெறாமல் ) தனிப்பட்ட யான் , வந்தது - ( என் பாட்டனார் வீட்டி 
லிருந்து) வந்தது, இ மறுக்கம் காண ஓ - இந்தக் கலக்கமான நிலையைக் 
காண்பதற்காகவோ ? சிந்தையின் - ( என் ) நெஞ்சில் , உறு - பொருந்திய , துயர் - 
துன்பத்தை , தீர்த்திர் - போக்குங்கள் , எனும் - என்பான் ; ( எ - று . ) 

பரதனுக்கு இராமபிரான் கானகஞ்சென்றானென்பதும் தசரதமன்னவன் 
இறந்திட்டானென்பதும் தெரியு மாதலால் , எந்தை யெவ்வுலகுளான் எம்முன் 
யாண்டையான் என்பன - வினாக்களல்ல : யான் பாட்டனாரூரிலிருந்து வரு 
தற்குள் இராமபிரான் காட்டிற்கு ஏகவும் தசரதன் இறந்துபடவும் நேர்ந்ததே 


காண்டம் 


கூ .-- பள்ளிபடைப்படலம் 


சுமஎ 


- 


கு 


- 


என்ற இரக்கத்தைக் காட்டும் . அதனையே வந்தது . இம்மறுக்கம் காணவோ 
என்பதனால் தெரிவிக்கின்றனன் . தீர்த்திர் என்ற முற்றுக்கு எழுவாய் , துயாத் 
திற்கு விஷயமாய் மனத்தில் தோன்றுகின்ற தசரதனும் இராமனுமாவர் : கௌச 
லையாரெனினுமாம் . தேவர்கட்கு இராவணாதியர் செய்யுங் கொடுமையினால் 
விளைந்த மனத்துயரத்தினும் பரதனுடைய புலம்பலால் தோன்றுந் துயாம் மிக்க 
தென்பது , ஈற்றடியாற் பெறப்படும் . அமாரும் , உம் உயர்வு சிறப்பு : 
இராமபிரான் கானகஞ்செல்லவேணு மென்ற தேவரு மென்க . ஆல் அசை 
ர்க்கக்குறிப்புமாம் . பி - ம் :- என்றான் . 

( அகசு ) 
கூக . அடித்தலங் கண்டிலென் யானெ னையனைப் 

2 படித்தலங் காவலன் 3 பெயாற் பாலனோ 
பிடித்திலிர் போலுநீர் பிழைத்திரா4லெனும் 

பொடித்தலந் தோளுறப் புரண்டு சோர்கின்றான் . 
( இ - ள் . ) ( பின்னும் பரதன் ) , - பொடி தலம் தோள் உற புரண்டு சோர் 
கின்றான் 

புழுதிமண் தோளிற்படும்படி ( நிலத்திலே ) புரண்டவண்ணம் 
மனஞ் சோர்பவனாய் , - யான்- , என் ஐயனை - எனது தலைவனாகிய ஸ்ரீராம 
பிரானது , அடித்தலம் திருவடித்தலத்தை , கண்டிலென் - காணப்பெற்றி 
லேன் ; காவலன் - இப்பூமிக்குப்பதியாகிய அந்த இராமபிரான் , படித்தலம் 
பெயால் பாலன் ஓ - இந்தக் கோசல் நாட்டைவிட்டு ( க் கானகஞ் செல்லுதற்குத் 
தக்கவனோ? நீர்- , பிடித்திலிர் போலும்- (இராமபிரான் காட்டிற்குச்செல்கையில் 
அப்பிரானைப் போகவிடாது ) தடுத்தல் செய்திலீர் போலும் ; பிழைத்திர் - ( அங் 
ஙனம் தடுக்காமையாற் ) பிழை செய்தீர் , எனும் - என்பான் ; ( எ - று .) - ஆல் - 
இரக்கத்தைக் குறிப்பிக்கும் . 

படித்தலங்காவலன் பெயரற்பாலனோ என்ற தொடர் - இராமபிரான் பூமி 
யின்மீது தன் தாளால் நடந்து செல்லுதற்கு உரியவனோஎனவும் பொருள்படும் . 
நீர் என்று கோசலையை முன்னிலைப்படுத்தியவாறு , பி - ம் : -- 1 கண்டிலன் . 
உபிடித்திலன் . பிரியல் , எனப் . சோருமால் . 

( அகஎ) 
கூஉ . கொடியவர் யாவருங் குலங்கள் 2 வேரற 

3 நொடிகிலர் யா 4 னது நுவல்வ தெங்ஙனங் 
கடியவள் வயிற்றினிற் பிறந்த கள்வனேன் 

முடிகுவ னருந்துயர் முடிய வென்னுமால் . 
( இ - ள் .) கொடியவர் யாவர்உம் - ( இராமபிரான் கானகஞ்செல்லுமாறு ) 
கொடுமை செய்த எல்லாரும் , குலங்கள் வேர் அற - குலத்தொடு நிர்மூலமாய் 
விடும்படி , நொடிகிலர் - அழிந்திட்டாரில்லை : யான்- , அது - அதைப்பற்றி , 
நுவல்வது - சொல்வது , எங்ஙனம் - எவ்வண்ணம் ? கடியவள் வயிற்றினில் 
பிறந்த கள்வனேன்- கொடியவளாகிய கைகேயியினது வயிற்றிலேபிறந்த திருட் 
டுக்குணத்தையுடைய நான் , அரு துயர் முடிய - ( போக்குவதற்கு ) அரிய என் 
மனத்துயாம் தீருமாறு , முடிகுவன் - உயிர் நீங்குவேன் என்னும் 
வருந்திக் கூறுவான் ; ( எ- று . ) 


என்று 


. 


சுவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


இராமபிரானைக் காட்டிற்குச் செல்லுமாறு சூழ்ச்சி செய்தார் யாவரும் நிர் 
மூலமாக ஒழிந்திடவேணும் ; அங்ஙனம் ஒழிந்திட்டாரில்லை : இத்தீய செயற்கு 
முதற்காரணமாயிருந்தவளின் வயிற்றிற் பிறந்தவ னாதலால் இவ்விஷயத்தை 
யான் சொல்லுதற்கும் தகுதியுடையேனல்லேன் : ஆதலால் , - இதைப்பற்றி 
யானொன்றுஞ் சொல்லாது என்னு பிரைப்போக்குவதே . தகுதியென்ப் புலம் 
பினன் பாதனென்க. நொடிகிலா என்று படித்து முடிகிலன் என்ற 

பாடங் 
கொள்ளின் இராமபிரானிடத்துப் போன்பிருந்தால். அவனுக்குத் தீங்கு 
செய்தவர் நிர்மூலமாக அழியும்படி செய்திருக்கவேணும் ; அதுவும் செய்தி 
லேன் . இனி என் உயிர் நீங்கப்பெற்றிருப்பேனாயின் என் துயரமாவது நீங்கியி 
ருக்கும் : அதுவும் செய்திலேன் : இவ்விரண்டுஞ் செய்யாத யான் இராமனிடத்து 
அன்புள்ளேனென்பது எப்படி ? என் வருந்திக்கூறினன் பாதெனென்க . அது என் 
பது - தன் மனத்துள்ள " இராமனிடத்து அன்பைச் சுட்டுமெனினுமாம் . 
பி - ம் : - 1 அயாவரக், யாரையும் . 2 வேரறும் . -3 நொடிவரின் , நொடிகுவன் , நொடி 
யினில், 4 இது . வயிற்றிலே . 

( அகஅ ) 
கங . இசதமொன் றூர்ந்துபா ரிருளை நீக்குமவ் 

வரதனி லொளிபெற 2 மலர்ந்த தொல்குலம் 
பர் தெனென் றொருபழி படைத்த தென்னுமான் 

மரகத மலையென வளர்ந்த தோளினான் . 
( இ - ள் .) மரகதம் மலை என வளர்ந்த தோளினான் - மரகதமலைபோல வளர்ந் 
துள்ள தோளையுடையவனான பரதன் , - இரதம் ஒன்று - ஊர்ந்து - ( ஒற்றைச் 
சக்கரமுள்ள ஸம்வத்ஸாரூபமான ) ஒருதேரின்மே லேறிவந்து , பார் இருளை நீக் 
கும் - உலகத்துத் தோன்றிய இருளைப் போக்குகின்ற , அ வர்தனில் - அந்தச் 
சூரியன் தொடங்கி , ஒளி பெற மலர்ந்த - ஒளியையடையுமாறு மலர்ந்துள்ள , 
தொல் குலம் - பழமையாகிய இந்த அரசவமிசமானது , பரதன் என்ற ஒரு பழி 
பர்தென்ன்று கூறப்படுகின்ற ஒரு பழியுடைப்பொருளை , படைத்தது - பெற் 
றிட்டது , என்னும் - என்று கூறுவான் ; ( எ - று . ) 

சூரியன் தொடங்கி உலகத்துக்கு நன்மையே செய்வதனால் ஒளி பெற்று 
மலர்ந்திருந்த இந்தக்குலம் , பரதெனென்ற என்னால் பழிபடைத்துக் குவியும்படி 
யாயிற்றேயென்று வருந்தினா னென்க . பரதன் என்று தன்னைப் பிறன் போலக் 
கூறுகின்றான் . சூரியநமஸ்காரஞ்செய்வார்க்குச் . சூரியன் ஆரோக்கியத்தைக் 
கொடுப்பவ னென்பது பிரசித்தமாதலாலும் , சூரியமண்டலமத்தியவர்த்தியான 
ஸ்ரீமந்நாராயணன் உபாஸித்தார்க்கு மோட்சம் அளிப்பானென்பது வேதத்தாற் 
பெறப்படுதலாலும் , பகலவனை வாதன் என்றான் . வளர்ந்த என்ற பாடத் 
திற்கு- வ்ரதனில் என்பதைவளர்ந்த என்பதனோடு இயைக் காமல் ஒளிபெற என் 
பதனோடு இயைத்து , வரதனைப்போல் என்று ஒப்புப்பொருவாகவும் வரதனைக் 
காட்டிலும் என உறழ்பொருவாகவும் உரைப்பினுமாம் . பழிக்குக் காரணமான 
தன்னைப் பழியென்றே கூறுகின்றான் . என்ற என்னும் பெயரெச்சத்தின் அக 
ரம் தொக்கது . பி - ம் : - 1 நீக்கிய , நீக்குரும் . சிலபிரதிகளில் “ வாடொடு ” என்று 
தொடங்கும் அடுத்தபாடலுக்குப் பின் இச்செய்யுள் உள்ளது . 

( அக்க ) 


காண்டம் 


கூ .---பள்ளிப்டைப்படலம் 


கால்கூ 


கூச . 1 வாடொடு தானையான் வானில் வைகிப் 

காடொரு தலைமக னெய்தக் கண்ணிலா 
நாடொரு துயரிடை நைவ தேயெனுந் 

தாடொடு தடக்கையத் தரும மேயனான் , 
இ - ள் . ) தாள் தொடு தட கை அ தருமம் ஏ அனான் - முழந்தாளைப் பரி 
சிக்குமாறு நீண்ட கைகளைப்படைத்தவனான தருமம் வடிவெடுத்தாற்போன்ற 
அந்தப்பாதன் ,- வாள் தொடு தானையான்- வானில் வைகிட - வாளையேந்திய 
சேனைகளைக் கொண்டவனான தசரதன் வானுலகஞ் சேரவும் ,- ஒரு தலைமகன் 
காடு எய்த - ( அவ்வரசனது ) ஒப்பற்ற மூத்தகுமாரன் காட்டைச் சேரவும் , ( இ. 
படி அரசுபுரிந்தவனும் அரசுபெறுதற்கு உரியவனும் இல்லாமையால் ) , கண் 
இலா - களைகணானவரைப் பெறாத , நாடு - இந்தக் கோசல தேசம் , ஒரு துய 
ரிடை - ஒப்பற்ற துன்பத்தினால் , நைவதுஎ - வருந்தும்படியாவதே! எனும் 
என்பான் ; ( எ - று .) 

சண் - களைகணாகுபவர் : இரட்சிப்பவ ரென்றபடி . . இனி , தசரதனும் 
இராமனும் நாட்டிற்குக் கண்போல்பவரான தனால் , அவ்விருவரையும் இழந்த 
சநாட்டை கண்ணிலாநாடு என்றா னெனினும் பொருந்தும் . ஏ - இரக்கம். 
பி - ம் :-வாடொகு . 2 காண்கிலா , காண்கிலான் . கையவோவெனும் , கைவதோ 
வெனும் , நடப்பதோவெனும் , நலிவதோவெனும் . 

( கூ 00 ) 
கூரு.-- பரதன் குற்றமற்றவனென்று தெரிந்த கோசலை 

கூறத் தொடங்குதல் . 
புலம்புறு குரிசிறன் புலர்வு நோக்கினாள் 
குலம்பொறை கற் பிவை சுமந்த கோ.சலை 
நிலம்பொறை யாற்றல னெஞ்சந் 3 தூய்தெனாச் 

சலம்பிறி துறமனந் தளர்ந்து கூறுவாள் . 
( இ - ள். ) குலம் - உயர்குடிப்பிறப்பும் , பொறை - பொறுமையும் , கற்பு 
பதிவிரதா தருமமும் , இவை - ( என்ற ) இக்குணங்களை , சுமந்த - (தன்னிடத் 
துக் ) கொண்டுள்ள , கோசலை - கௌசல்யையானவள் , - புலம்புறு-( அங்கனம் ) 
புலம்புகின்ற , குரிசில் தன் - ஆண்களிற் சிறந்தோனாகிய பரதனது , புலர்வு 
மனத்துயரை , நோக்கினாள் - பிரதியட்சமாகக் கண்டவளாய் , "(இந்தப்பரதன் ), 
நிலம் பொறை ஆற்றலன் - இராச்சியபாரஞ்செய்ய விரும்பினவனல்லன் ;நெஞ்சம் 
தூய்து, - இவன்மனம் களங்கமற்றது , எனா - என்று உணர்ந்து , சலம் பிறிது 
உற- ( பரதனும் இராச்சியத்தைப்பெற உடந்தையானவனென்ற ஒரு கருத்தினால் 
தன்மானத்து முன்னிருந்த ) சீற்றம் வேறுபட ( நீங்க ). மனம் தளர்ந்து - , கூறு 
வாள் - சொல்பவளானாள் ; ( எ - று . ) - அதனை அடுத்த கவியிற் காண்க . 

பொறையாற்றுதல் - பாரத்தைச்சுமத்தல் . சலம் - வடசொல் , பி - ம் : 
1 புலம்பல் . 2 அவை , தூய்தெனச் , 

( கூகை ) 
77 


. 


தேருஞ்சிந்தையாள் 
சுகள் கம்பராமாயணம் , 

அயோத்தியா 
கூசு . - கைகேயியின்வஞ்சனை உனக்குத் தெரியாதுபோலுமென்று 

கௌசலை கூறுதல் . 
1 மையறு மனத்தொரு மாசு ளானலன் 
3 கைகயர் 4 கோன்மக ளிழைத்த கைதவ 

5 மைய நீ யேறிந்திலை போலு மாலென்றாள் . 
( இ - ள் .) (இந்தப்பரதன் ), மை அறு - ( இயற்கையிற்) களங்கமற்றதான , 
மனத்து- ( தன் ) மனத்திலே , ஒரு மாசு உளான் அலன் - ( செயற்கையாகவும் ) ஒரு 
குற்றமுமுடையவனல்லன் : செய்யன் ஏ - நேர்மையுடையவனே , என்பது என் 
பதனை , தேரும் - ஆராய்ந் துணர்ந்த, சிந்தையாள் - மனத்தையுடையவளாய் , 
( அக்கோசலை ) ,- ஐய - ஐயனே ! நீ -, கைகயர் கோன்மகள் இழைத்த கைதவம் - 
கேகய நாட்டார்க்கு அதிபதியாகிய அசுவபதியின துமகளாகிய கைகேயி செய்த 
வஞ்சகச்செயலை , அறிந்திலை போலும் - ( முன்னமே ) தெரிந்தில்லாய்போலும் , 
என்றாள் - ; ( எ - று .) - ஆல் - ஈற்றசை . 

ஐய் - அன்புபற்றியமாபுவழுவமைதி . பி.ம் : - 2தெரியும் . 4 கோ . அறி 
கிலை , மய்யறு . 3 கய்கயர் . அய்ய எனப்போலியானபாடங்களும் உண்டு. ( 102 ) 
கூஎ.- பரதன் அச்சொல்லைக் கேட்டுச் சபதஞ்செய்யத் தொடங்குதல் . 

நாளுறு குரிசிலத் தாய்சொற் கேட்டலுங் 
கோளுறு மடங்கலிற் குமுறி விம்முவா 
னாளுறு நல்லற நடுங்க நாவினாற் 

சூளுறு கட்டுரை சொல்லன் மேயினான் . 
( இ - ள் . ) தாள் உறு குரிசில் - ( கோசலையின் ) கால்களில் விழுந்து கிடக் 
கின்ற பரதன் , அ தாய் சொல் கேட்டலும் - கோசலை சொன்ன அச்சொல்லைக் 
கேட்டவுடனே , கோள் உறு மடங்கலின் - ( பொறிகொண்டு ) பிடிக்கப்பட்ட 
சிங்கம் போல , குமுறி - பேராரவாரந்தோன்ற ஒலி செய்து , விம்முவான் - அழு 
பவனாய் ,-நாள் உறு நல் அறம் நடுங்க - நாடோறும் மேற்கொண்டுநடத்துகின்ற 
தருமத்திற்கு உரிய தேவதையும் நடுக்கமடையும்படி , நாவினால் - ( தனது ) நாவி 
னால் , சூள் உறு கட்டுரை - சபதமாகச்சொல்லப்படும் உறுதிமொழிகளை , சொல் 
லல் - சொல்லுதற்கு , மேயினான் - தொடங்கினான் ; ( எ - று . ) - அச்சூளுரைகளை 
மேல் 20 - கவிகளிற் காண்க . 

“ கமலச்சீறடி , பூண்டனன் கிடந்தனன் புலம்பினானரோ ” எனக் கீழ்வந்த 
தனால் , தாளுறு குரிசில் என்றார் . கைகயர்கோன்மகளிழைத்த கைதவம் ஐயநீ 
யறிந் திலைபோலும் என்ற சொல்லில் , கோசலை ‘பரதனும் அறிந்தே கைகேயி 
இக்கைதவத்தைச் செய்தனள் என்று ஐயங்கொண்டிருந்தான ளென்றது புலப் 
படுதலால் , அவ்வையமும் நீங்குதற்குச் சபதஞ்செய்யலாயினன் பரத னென்க . 
சத்துருக்கனனுடனே பரதன் சென்று பிரஞ்ஞையின்றி அழுது கொண்டிருக் 


காண்டம் 


காண்டம் 


க.- பள்ளிபடைப்படலம் 


சுகக் 


குங் கோசலையின் அருகிற்சார்ந்து அவளைப்பார்த்து இருவரும் கதறிக்கொண் 
டே அவளைக்கட்டிக்கொள்ள , அப்போது அக்கௌசலை பெருந்துயரத்தோடுபர 
தனைப்பார்த்து இராச்சியத்தின் பொருட்டு ஆசைப்பட்டுக்கொண்டிருந்த உனக்கு 
உன் தாய் இராச்சியத்தை வாங்கிவைத்திருக்கிறாள் : நீ - இனிது - ஆளலாம் : 
என்னை இராமனுள்ளகாட்டகத்திற் கொண்டுவிடுக என்பவைமுதலியவாகச் 
சில கூற , அவளுடைய மனத்தைத் தெளிவிக்கும் பொருட்டுப் பரதன் பலசபத 
மொழிகள் கூறினானென்று முதனூலில் வருகிறது . கடுஞ்சபதஞ்செய்யக் கேட் 
டோர்க்கு மனம் நடுங்குதல் - இயல்பு. ஆதலால் , தருமத்தின்மேல் வைத்துப் பல 
வகைச்சபதஞ்செய்தபோது அத்தருமதேவதை நடுங்கிற் றென்க . நாடுறு என் 
பது டகரத்துக்குளகரத்தைப் போலியாகப் பெற்றுவந்ததெனக்கொண்டு, நா 
ளுறுநல்லறம் என்பதற்கு - நாடிச்செய்கின்ற சிறந்த தருமத்திற்கு உரிய தேவதை 
எனினுமாம் . பி - ம் : -1 குழறி . 

(கூலங ) 
கூஅ .-- இ துமுதல் இருபதுகவிகள் - பரதன் செய்த பலவகைச் 

சபதங்களைத் தெரிவிக்கும் . 
அறங்கெட முயன்றவ னருளி னெஞ்சினன் 
பிறன் கடை நின்றவன் பிறரைச் சீறினோன் 
மறங்கொடு மன்னுயிர் கொன்று வாழ்ந்தவன் 
றுறந்தமா தவர்க்கருந் துயரஞ் சூழ்ந்துளோன் . 

இதுமுதல் நான்கு கவிகள் - ஒரு தொடர் . 
( இ - ள் .) அறம் கெட முயன் றவன் - பிறர்செய்த தருமச்செயல் கெட் 
டழியும்படி முயற்சி செய்தவனும் , அருள் இல் நெஞ்சினன் -- இரக்கமென்பது 
சிறிதும் இல்லாத நெஞ்சையுடையவனும் , பிறன் கடை நின்றவன் - அயலார் 
தலைவாயிலில் நின்றவனும் , பிறரை சீறினோன் - (காரணமின்றி ) அயலார்மீது 
கோபங்கொண்டவனும் , மறம் கொடு மன் உயிர் கொன்று வாழ்ந்தவன் 
மனக்கொடுமையால் 1 நிலைபெற்ற பிராணிகளைக் கொன்று அந்தமூலமாகச் 
சீவனஞ் செய்பவனும் , துறந்த மாதவர்க்கு அரு துயரம் சூழ்ந்து உளோன் 
( அகப்பற்று புறப்பற்று என்னும் இருவகைப்பற்றுக்களையும் ) துறந்த பெருந்தவ 
சியர் திறத்தில் ( அவர்க்குக் ) கொடுந்துன்பமுண்டாகுஞ்செயலை வேணுமென்று 
செய்பவனும் , -( எ - று .) - குளகமாகவந்த செய்யுள் கட்கு நண்ணுமத் , தீயெரி 
நரகத்துக் கடிது செல்கயான் " என முடிபு காண்க . 

எனக்குத் தெரிந்து இராமனைக்காட்டிற்குச்செலுத்துதெலென்பது நிகழ்ந் 
திருக்குமாயின் , அப்போது அறங்கெட முயன்றவன் முதலானோர்க்குக் கிடைக் 
கும் நாகம் எனக்கும் கிடைக்கட்டும் என்று பாதன் சப்தஞ் செய்தா 
னென்க. மேல்வரும் பாடல்கட்கெல்லாம் இங்ஙனமே பொருள் காண்க . 
வால்மீகரைப்போலவே கம்ப்ரென்ற பெரும்புலவரும் பரதன் சபதஞ்செய்வ 
தை வியாஜமாகவைத்து உலகத்தோர்க்கு அருமையான சில அறங்களைத் தெரி 


. 


சுகஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


விக்கின்றன ரென்க . பிறன்கடைநிற்றல் - அவர்பொருளைச் சமயம்வாய்க்கும் 
போது. கவர்தற்கு என்னலாம் ; அயலார்மனைவியைத் தன் பெண்டாகக்கொள்ளு 
தற்கு என்று உரைத்தலும் ஒன்று . பி - ம் : -1பிறர்கட் , பிறப்பைச் . ( கச ) 
கூகூ . குரவலர் குழலியை வாளிற் கொன்றுளோன் 

புரவலன் 2 றன்னொடு மமரிற் புக்குடன் 
விரவலர் வெரிநிடை விழிக்க மீண்டுளோ 

3 னிசவல சரிருநிதி யெறிந்து வௌவினோன் . 
( இ - ள் .) குரவு அலர் குழலியை வாளில் கொன்று உளோன்- குராமலர்மல 
ரப்பெற்ற கூந்தலையுடைய பெண்ணை வாளினாற் கொன்றவனும் , -- புரவலன் 
தன்னொடு உம் அமரில் உடன்புக்கு . தன்னரச ( னுக்குத்துணையாகப் பொருமாறு 
அவ ) னோடும் முனைமுகத்தில் ஒருங்கு புகுந்து , ( பிறகு அஞ்சி ) , விரவலர் வெரி 
நிடை விழிக்க மீண்டுஉளோன் - பகைவர் ( தன் ) முதுகைக் காணுமாறு 
( முதுகுகொடுத்து ) ஓடிவந்தவனும் , இரவலர் இரு நிதி எறிந்து வௌவி 
னோன் பிச்சையெடுத்துக் கையிற்சொற்பப்பொருளைப்பெரும்பொருளாக 
எண்ணிவைத்திருப்பவருடைய அப்பொருளை வலிந்து கவர்ந்தவனும் , 
( எ - று .) - பி - ம் : -குரவரைமகளிரை . உறுபொருள்புனைவில் வாரினோன் . 
3 இரவலன் . 4 அரு . 

( கூரு) 
க . தழைத்ததண் 1 டுளவினோன் றலைவ னல்லனென் 

உறழைத்தவ ன றநெறி யந்த ணாளரிற் 
பிழைத்தவன் 4 பிழைப்பிலா மறையைப் பின்னி நின் 

றிழைத்தவ ருளரெனு மிழுதை நெஞ்சினோன் . 
( இ - ள் .) தழைத்த தண் துளவினோன் தலைவன் அல்லன் என்று அழைத்த 
வன் - செழித்துள்ள குளிர்ந்த திருத்துழாய்மாலையையணிந்துள்ள திருமால் புரம் 
பொருளல்லனென்று சொல்பவனும் , அறம் நெறி அந்தணாளரில் பிழைத்தவன் 
தருமநெறிதவறாத பிராமணர்திறத்திற் பிழைசெய்தவனும் , பிழைப்பு : இலா 
மறையை- (மனிதராற்செய்யப்பட்டதென்னும் ) குற்றமில்லாத ( அபௌருஷே 
யமான ) வேதத்தை , பின்னி நின்று இழைத்தவர் உளர் எனும் - ( புதிதுபுதி 
தாக ) முடைந்துகொண்டு செய்தவர் உள்ளாரென்று சொல்லுகிற, இழுதை 
நெஞ்சினோன் - அறிவின்மை கொண்ட நெஞ்சையுடையவனும் , -- ( எ 

எ- று . ) 
" கவி தாம் வைணவரென்பது தோன்றுமாறு , தழைத்த தண்டுளவினோன் 
தலைவனல்லனென் றழைத்தவன் நாகெய்துவா னென்றார் . வேதம் அபௌரு 
ஷேயமாயிருக்க , அந்தவேதத்தைக் குறித்துப் பலருங்கற்பித்து முடைந்து 
சேர்த்ததனால் தோன்றியன இந்தவேதங்க . ளென்று கூறும் பழுதுபட்ட கருத் 
துடையவன். நாகெய்துவானென்பது , பின்னிரண்டடிகளின் கருத்து . பி - ம் : 
துள தினோன் . 2 அழைத்தவர் . பிழைத்தவர் . பிழைப்பிலாமறையைப் பேணலா 
திழைத்தவன் பொய்யெனும் , பிழைப்பிலாமறையைப் பின்னவர்க்-கிழைத்தவரில 


காண்டம் 


க.- பள்ளிபடைப்படலம் 


க்கங் 


னெனும் , அன்பிலாமறையைப்பேணலா திழைத்தவன் பொய்யெனும் . 
நெஞ்சினோர் . சிலபிரதிகளில் இச்செய்யுளும் அடுத்த செய்யுளும் முன் பின்னா 
மாறியுள்ளன . 

( +0 சு ) 
க 0 க . தாய்பசி யுழந்துயிர் தளரத் தான் றனிப் 

பாய்பெரும் பாழ்வயி றளிக்கும் பாவியு 
நாயகன் படநடந் தவனு. நண்ணுமத் 

தீயெரி நாகத்துக் கடிது செல்கயான் . 
( இ- ள் . ) தாய் பசி உழந்து உயிர் தளர - (தன் ) தாய் பசியினால் வருந்தி 
-உயிர்சோர்ந்திருக்கவும் ,( அவளுக்குப் பசி நீங்க அன்னமிடாது ), தான்- , தனி 
பாய் பெரு பாழ் வயிறு அளிக்கும் பாவி உம் - தனியே பரந்த பெரிய பாழ் 
வயிற்றினை ( அன்னமிட்டு ) . ஒம்புகின்ற பாவியும் , நாயகன் நடந்த 
வன்உம் - ( தன் ) தலைவன் களத்திலேயிறக்கும்படி அவனைக் கைவிட்டுச்சென்ற 
வனும் , நண்ணும் - சேர்கின்ற , அ தீ எரி நாகத்து - அந்தநெருப்புப்பற்றி 
யெரிகின்ற நாகத்திலே , ( இராமபிரான் காடு செல்ல உடந்தையாயின் ) , -- யான் 
கடிது செல்க - யான் விரைந்துசெல்லக் கடவேன் ; ( எ - று .) - தீயெரிநாகம் . 
நரக.விசேடத்தொன்று . பி - ம் : - 1 அனம் . 2களப்படத்தவறுநண்ணும் , களப் 
படத்தவ்வநண்ணும் . 

( கூ 0எ ) 
க 02 . தாளினி லடைந்தவர் தம்மைத் தற்கொரு 

கோளுற 3 வஞ்சினன் கொடுத்த பேதையு 
நாளினு 4 மறமறந் தவனு 5 நண்ணுறு 

மீளரு நேரகிடைக் கடிது வீழ்கயான் . 
( இ - ள் .) ( நான் அறிந்து இராமபிரான் கானகஞ்சென்றிருந்தானானால் ) ,-- 
தாளினில் அடைந்தவர்தம்மை தற்கு ஒரு கோள் உற அஞ்சினன் . கொடுத்த 
பேதைஉம் - ( என்னைப் பாதுகாக்கவேணு மென்று சொல்லித் தன் ) பாதங் 
களில் அடைக்கலம்புகுந்தோரை (த் தான் பாதுகாப்பின் அதனால் ) தனக்கு ஒரு 
தீமை நேருவதற்கு அஞ்சிப் பாதுகாவாமல் ( எதிராளிகையிற்காட்டிக் ) கொடுத் 
திட்ட நல்லறிவில்லாதவனும் , நாளின்உம் அறம் மறந்தவன் உம் 
ளும் அறத்தைமறந்து நடப்பவனும் , நண்ணுறும் - அடைகின்ற, மீள அரு நர் 
கிடை - மீளா (பலநாள் கிடக்கவேண்டிய ) நரகத்திலே, கடிதுயான் வீழ்க - 

தன்னுயிர்க்குத்தீங்குநேர்வதாயினும் அடைக்கலமடைந்தோரைக் 
விடலாகாது : கைவிட்டால் அவர்க்குப் பெருந ரகங் கிடைக்கு மென்க . அஞ் 
சினன் - முற்றெச்சம் , பி - ம் : -1தாணிழலடைந்தவர், தாளடைந்துறைபவர் , 
தாளுறவடைந்தவர் . தானொரு . அஞ்சியே , வருதலிற் . 4 நறை நுகர்பவனும் , 
நன்கிலாதவனும் . 5 நண்ணிய நரகத்து . 7 விரைவின் . 

( அக .) 
கங . பொய்க்கரி 1 கூறினோன் 2போருக் கஞ்சினோன் 

4 கைக்கொளு மடைக்கலங் கரந்து 5 வவ்வினோ 
னெய்த்திடத் திடர்செய்தோ னென்றின் னோர் புகு 
மெய்க்கொடு நரகிடை விரைவின் வீழ்கயான் . 


* 


எந்நா 


கை 


காகச் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் .) ( என்னுடந்தையால் இராமபிரான் காட்டிற்கு அனுப்பப்பட்டி 
ருப்பின் ); பொய் கரி கூறினோன் - ( நியாயசபையிற் சென்று ) பொய்ச்சாட்சி 
சொன்னவனும் , போருக்கு அஞ்சினோன் கைக்கொளும் அடைக்கலம் கா 
ந்து வவ்வினோன் - போர்புரிதற்கு அஞ்சிநின்றவன் கையிற்கொண்டுள்ள 
அடைக்கலப் பொருளை மறைந்து நின்று பறித்துக்கொண்டு சென்றவனும் , 
எய்த்த இடத்து இடர் செய்தோன் - ( ஒருவர் தமக்கு ) ஆபத்துநேரிட்டு வரும் 
துகையில் பின்னும் அவர்க்குத் துன்பத்தை விளைத்தவனும் , என்ற இன்னோர் 
- என்கின்ற இத்தன்மையோர் , புகும் - அடைகின்ற , கொடு மெய் நாகிடை . 
கொடுந்தன்மையைக்கொண்ட நரகத்தில் , விரைவின் யான் வீழ்க - ;(எ - று .) 

போருக்கஞ்சினோன் என்பதைத் தனியே எடுப்பின் - முனைமுகத்துச் 
சென்று மனத் திட்பமின்றிப் போர்புரிதற்கு . . அஞ்சிப் பின்னிட்டவனெ 
ன்று பொருளாம் : ஆயினும் , " விரவலர் வெரிநிடை விழிக்க மீண்டுளோன் ( க.க ), 
நாயகன் படநடந்தவன் ( க0 க) ” என்ற தொடர்களால் , போருக்கு அஞ்சியவன் 
நரகம் புகுதல் கூறப்பட்டமையான் கூறியது கூறலா மாகுதலால் , அப்பொருள் 
சிறவாது . பி - ம் :-கூறினோர் , கூறினன் . போரில் , போரின் . அஞ்சினர் , அஞ் 
சினன் . கைப்படுத்தடைக்கலம் . வெவ்வினோர் . நேரகத்துக் கடிது வீழ்கயான் , 
விரைவில் வீழ்கயான் , வீழ்கயானுமே . சிலபிரதிகளில் இச்செய்யுள் இல்லை : 
இவ்விடத்து கரு வது செய்யுளாகவுள்ள கன்றுயிரோய்ந்துக என்ற 
செய்யுள் உள்ளது . 

( சு 

( கசு ) 
கலச . அந்தண ருறையுளை பயனலி2 

3 மைந்தரைக் கொன்றுளோன் வழக்கிற் பொய்த்துளோன் 
நிந்தனை 5 தேவரை நிகழ்த்தி னோன்புகும் 
வெந்துயர் நரகத்து 

நரகத்து வீழ்க யானுமே . 
( இ - ள் ) ( என்னுடந்தையால் இராமபிரான் காட்டிற்கு அனுப்பப்பட்டி 
ருப்பின் ), - அந்தணர் உறையுளை அனலி ஊட்டினோன் . - பிராமணர்கள் வசிக் 
கின்ற இடத்தில் தீப்பற்றவைத்தவனும் , மைந்தரை கொன்றுளோன் - சிறு 
வரைக் கொன்றவனும் , வழக்கில் பொய்த்து உளோன் - (தான் நியாயாதிபதி 
யாயிருந்து ) வியாச்சியத்தில் தவறாக நியாயத்தைத் தீர்த்தவனும் , : தேவரை 
நிந்தனை நிகழ்த்தினோன் - தேவதைகளை (க்காரணமின்றி )ப்பழித்தவனும் , புகும் . 
அடைகின்ற, வெம் துயர் நரகத்து - கொடிய துக்கத்தை யுண்டாக்கக்கூடிய 
நரகத்தில் , யான் உம் வீழ்க - ; ( எ - று .) 

வாழ்கின்ற இல்லில் தீயூட்டுதலே நாகிற்குக் காரணம் : அதிலும் அந்தணர் 
வாழிடத்தில் தீயூட்டுதல் பெருநாகத்தை விளைக்கு மாதலால் , அதனைத்தனியே 
யெடுத்துக்கூறினார் . மைந்தரைக் கொல்லுதல் - பெற்றபிள்ளையைக் கொல் 
லுதல் : அன்றி , சிறுகுழந்தைகளைக் கொல்லுதலுமாம் . குழந்தைகளைக் கொல 
லுதல் ப்ரூணஹதியா எனப்படும் . பொய்ச்சாட்சி கூறினவன் பொய்க்கரி 
கூறினோன் என்று கீழ்க்கூறப்பட்டதனால் , வழக்கிற் பொய்த்துளோன் என்ப 


யூட்டினோன் 


என 


தன் னுயிர்கொண் டேகில 
காண்டம் க.- பள்ளிபடைப்படலம் 

சுகரு 
தற்கு - தானறிந்து , பொய்த்தீர்ப்புச்சொன்னவன் உரைக்கப்பட்டது 
இனி , பொய்வழக்குக் கூறியவன் ( தப்புவியாச்சியர் தொடுத்தவன் ) எனினு 
மாம் . காரணமின்றிக் கடவுளரைப்பழித்தல் பாதகமாதலால் , நிந்தனைதேவரை 
நிகழ்த்தினோன் என்றார் . பி - ம் : - 1 அன்லில் , அனலின், ஊட்டினோர் . 3 மைந் 
தனைக்கொன்றுளோர் , மைந்தனை நோக்கிலோன் , வந்தனை நோக்கிலார் , வந் 
தனை நோக்கிலோன் . பொய்த்துளோர் . தேவரின் . நிகழ்த்தினோர். நாகத் 
தின் . இது “ எஃகெறி " ( க o எ ) என்றபாடலுக்குப்பின் சிலபிரதியிலுள்ளது . 
கரு . கன்றுயி சோய்ந்துகக் கறந்து பாலுண்டோன் .. 

மன்றிடைப் பிறர்பொருள் மறைத்து வவ்வினோ 
னன்றியை மறந்திடு நயமி னாவினோ 

னென்றிவ ருறு 2 நர கென்ன தாகவே . 
( இ - ள் . ) ( என்னுடந்தையினால் என் தாய் வரங்கேட்டு இராமனைக் காட் 
டிற்கு அனுப்பியிருப்பின் ) , - கன்று உயிர் ஓய்ந்து உக கறந்து பால் உண்டோன் . 
கன்று (பாலுண்ணாமையால் ) உயிரோய்ந்து வருந்தாநிற்க ( அந்தக் கன்றுக்குப் 
பால்விடா 

விடாது ) கறந்து உண்டவனும் , மன்றிடை பிறர் பொருள் மறைத்து வவ் 
வினோன் - (பலர் கூடிய) சபையிற் பிறர் பொருளை (உடையவரறியாதபடி ) 
** ஒளித்துக் கவர்ந்தவனும் , நன்றியை மறந்திடும் நயம் இல்" நாவினோன் - பிறர் 
செய்த உபகாரத்தை மறந்து (தனக்கு உபகாரஞ் செய்த அவரைத் திட்டுகின்ற 
நீதியற்ற நாவையுடையவனும் , என்ற இவர் - உறும் - அடைகிற, நாகு 
என்னது ஆக - எனக்கு உரியதாகுக ; ( எ - று . ) பி - ம் : - மாய்த்தறமறந்த, 2கதி . 
காகா. ஆறுதன் னுடன் வரு மஞ்சொன் மாதரை 
---சோறுதன் னயகலுளோர் பசிக்கத் துய்த்துளோ 

னேறுமக் கதியிடை யானு மேறவே . 
( இ - ள் .) (என்னுடந்தையினால் என் தாய் வரங்கேட்டு இராமனைக் காட் 
டிற்கு அனுப்பியிருப்பின்) , - ஆறு தன்னுடன் வரும் அம் சொல் மாதரை 
ஊறு கொண்டு அலைக்க தன் உயிர்கொண்டு ஏகினோன் - ( செல்லும் ) வழியிலே 
தன்னுடனே வருகின்ற அழகிய சொல்லையுடைய மடந்தையை( வழிபறிப் 
போர் ) துன்பத்தை யுண்டாக்கிக் கொண்டு வருத்த - ( அம்மடந்தை 
யைக் காக்கமுயலாமல் ) தன்னுயிரைத் தப்புவித்துக்கொண்டு சென்றவனும் , 
தன் அயல் உளோர் பசிக்க சோறு துய்த்து உளோன் - தன்னருகிலிருப்பவர் 
பசித்திருக்க ( அவர்கள் பசிதீர்க்க முயலாமல் தான் தனியே ) சோற்றையுண்டு 
தன்பசி யாறியவனும் , ஏறும் - அடைகின்ற , அகதியிடை - ( அந்தத் ) தீக்கதியில் , 
யான் உம் - , ஏற - சென்று சேர்க ; ( எ- று . ) 
ஏற 

வியங்கோள் முற்று. பி - ம் : -- மாதரைக்கூறை தான் . ஓடினோன் , 
ஓடினோர் . 4சிலர்பசிக்க, சிலர்பதைக்க. துய்த்தவர் . ஏறிய கதியிடை . ஏறிய 
தீக்கதி . என்னதாகவே . 

( ககஉ ) 
பா ( ) 


கா 


எ 


சுகசு 


கம்பராமாயணம் 


அ 


அயோத்தியா 


க o எ .. எஃகெறி செருமுகத் தேற்ற தெவ்வருக் 

1 கொஃகின னுயிர்வளர்த் துண்ணு மாசையா 
னஃகலி லறநெறி 3 யகற்றி யொண்பொருள் 
வெஃகிய மன்னன் வீழ் நரகில் வீழ்கயான் . 


- 


( இ - ள்.) ( என்னுடந்தையினால் என் தாய் வரங்கேட்டு இராமனைக் காட் 
டிற்கு அனுப்பியிருப்பின்) ,-உயிர் வளர்த்து உண்ணும் ஆசையான் - (தன் ) 
உயிரைப் பாதுகாக்கவேணுமென்னும் விருப்பத்தைக்கொண்டு , எஃகு எறி 
செரு முகத்து ஏற்ற தெவ்வருக்கு ஒஃகினன் படைக்கலங்கொண்டு செய் 
யப்படுகின்ற போரில் எதிர்த்துநின்ற பகைவருக்கு முன்னின்று பொரமுடி 
யாமல் வணங்கிவிட்டவனும் , அஃகல் இல் அறம் நெறி அகற்றி ஒள் பொருள் 
வெஃகிய மன்னன் - சுருங்குதலில்லாத தருமமார்க்கத்தைத் தவிர்த்துச் சிறந்த 
பொருளைக் கவர்ந்த மன்னவனும் , வீழ் வீழ்கின்ற, நாகில் - நாகத்தில் , 
யான் வீழ்க - ; ( எ - று . ) 


வருவாயில் ஆறிலொன்று அரசிறையென்று தரும நூல்களினால் ஏற்பட் 
டிருக்கவும் அவ்வரம்பை மீறித் தன்னாற் பாதுகாக்கப்படும் மக்களிடத்து மிக்க 
இறையை வாங்குதல் மன்னவனுக்கு அதிகபாதக மாதலால் , அறநெறியகற்றி 
யொண்பொருள் வெஃகிய மன்னன் என்றார் . - உயிர்வளர்த்துண்ணுமாசை 
யான் என்பதை , பொருள் வெஃகிய மன்னனோடு இயைத்து உரைப்பாரு 
முளர் . ஆசையான் என்பதை மூன்றனுருபுஏற்றபெயராகக் கொள்ளாது ஆசை 
யென்னும் பெயரினடியாகப்பிறந்த பெயர்ப்பகுபதமாகக்கொண்டு , உயிர்வளர் 
த்து உண்ணும் ஆசையான் - எப்படியாவது நம்முயிரைக் காக்கவேணுமெ 
ன்று விரும்பி (த்தீயவழியாலாயினும் பொருளையீட்டித்) தன்னுயிரை யோம்பு 
பவன் எனக் கூறுதலும் ஒன்று , தெவ்வருக்கு ஒஃகினன் என்பதற்கு -பகைவர்க் 
குப் புறங்கொடுத்தோடினவன் என்று பொருள் கூறின் , கூறியது கூறலாமாத 
லால் , பகைவருக்கு இறைஞ்சியவன் என்று பொருள் கூறப்பட்டது . பி - ம் : 
ஒல்கினன் . 2 ஆசையால் , ஆசையார் . 3 ஆக்கியோன் . 

( கூகங) 
கவு அழிவரு மரசிய லெய்தி 2 யாகுமென் 

றிழிவரு சிறுதொழி லியற்றி யாண்டுதன் 
வழிவரு தருமத்தை மறந்து மற்றொரு 
பழிவரு நெறிபடர் பதக னாகயான் 
( இ - ள். ) (நான் இராமபிரான் கானகஞ்சென்றதற்கு உடந்தையாயின் ), 
அழிவு அரு அரசு இயல் - கெடுதலில்லாத அரசாட்சியை , எய்தி - ( தான் ) 
அடைந்து , ( பிறகு) , ஆகும் என்று . - ( நாம் யாவர்க்கும் அரசனாதலால் எதைச் 
செய்தாலும் ) செய்யலாமென்று கருதி , இழி வரு சிறுதொழில் இயற்றி - இழி 
வான சிறிய தொழில்களை யியற்றி , ஆண்டு - அரசுபுரிந்து , தன் வழிவரு தருமத் 


காண்டம் 


கூ.- பள்ளிபடைப்படலம் 


சுகஎ 


தை மறந்து - தனக்குக் குலமுறையாகவுள்ள தருமத்தை மறந்துவிட்டு , மற்று 
ஒரு பழி வரு நெறி படர் - ( அரச தருமத்தினும் ) வேறான ஒரு பழிப்பை யுண் 
டாக்கும் வழியிற் செல்லுகின்ற , பதகன் - பாவியாக , யான்- , ஆக - ஆகுக . 


யான் இராமனைக் காட்டிற்குத் துரத்த உடந்தையாயிருந்தேனாயின் , அர 
சன் தன் குடிமக்களிடத்து ஆறில் ஒன்று அரசிறை வாங்கி அப்பொருளைக் 
கொண்டு அம்மக்களைப் பாதுகாக்கவேண்டுவது முறையாதலின் , நாம் 
தைலால் நம்மைக் கேட்பவரில்லையென்று கருதி மிகுதியாகவரிவிதித்தல் 
தன்கருத்தைப்பாதுகாப்பதிற்செலுத்தாது பொருளீட்டும் வழியிலேயே செலுத் 
துதல் முதலிய க்ஷத்திரிய தருமத்திற்கு மாறான செயலைச் செய்யுங் கொடுங்கோன் 
மன்னன் புகுந் தீக்கதி எனக்கு வருக என்று பரதன் சபதஞ்செய்தன 
னென்க . பி - ம் : -- அகற்றி . யோர்க்குமின்றி , ஆக்குமின்று . 3 ஆண்டுந்தன் . 
ஆண்டதின் . 

( ககச ) 


காக . தஞ்சென வொதுங்கினோர் தனது பொருளோ 

3 ரெஞ்சலின் 4 மறுக்கினோ டிரியல் போயுற 
வஞ்சிசென் றிறுத்தவன். வாகை மீக்கொள 
5 வஞ்சின மன்னவ னாக யானுமே . 


( இ - ள் .) ( இராமன் காட்டிற்குச் சென்றதற்கு உடந்தையாயின் ) ,யான்உம் - 
நான் , - தஞ்சு என ஒதுங்கினோர் தனது பார் உளோர் - நீ தான் இந்த ஆபத்துக் 
காலத்து எம்முடைய பொருள் யாதும் அழியாது ) காக்கவேண்டியவன் என்று 
(தன்னைச்) சரணமாகச்சார்ந்தவரான தன் நாட்டவர் , எஞ்சல் இல் மறுக்கி 
னோடு இரியல் போய்உற - குறைதலில்லாத ( மிக்க ) மனக்கலக்கத்தோடு நிலை 
கெட்டு ஓடிப்போய்விடுமாறும் , வஞ்சி சென்று இறுத்தவன் வாகை மீக்கொள் - 
வஞ்சிமாலை புனைந்துவந்து நிலையாக நின்று எதிர்த்த பகைவன் வெற்றிக்கு 
அறிகுறியாக வாகைமாலையைப் புனையுமாறும் , அஞ்சின - ( அந்தப் பகைவ 
னோடு தன்னுயிருள்ளவரையும் தன்னாலியன் றவளவும் எதிர்த்துப் பொராமல் ) 
அஞ்சியோடிப்போன , மன்னவன் - மன்னவனைப்போல , ஆக - ( தீக்கதியிற் ) 
சேர்வேனாக ; ( எ - று . ) 


வஞ்சி - பகைமேற்செல்வோர் புனையும் மாலை ; அதனைச் சூடிப் பகை 
வன் எதிர்த்தால் தன் கீழ்வாழுயிர்கட்கு வேண்டிய பாதுகாப்பை யளித்துத் 
தானும் எதிர்த்தமன்னவனைத் தன்னாலியன்றவரை எதிர்த்துப்பொர வேண்டு 
வது முறைமையே தவிர , நம்முயிர் எஞ்சினாற் போதும் : நம் கீழ்வாழுயிர்கள் 
எக்கேடாவது கெடட்டும் என்று கருதி அஞ்சியோடுவது முறையன்றாதல் , 
இச்சூளுரையால் விளக்கப்பட்டது . வாகை - பகைவென்றோர் சூடும் மாலை . 
பி- ம் : -ஒதுங்கினர் . 2 போருளோர். எஞ்சினர் , எஞ்சிட . 4 மறுகினோடு , மனத் 
தினோடு . 5 அஞ்சிய. மேன்னவனுமாகயான் . சிலபிரதிகளில் " அழிவரும் ” ( க 04) 

78 


( கு 


- 


10 


மறுவிறொல் 
" (ககஉ ) என்ற பாடலும் , அதன்பின் 
கருதினவனும் 4 
சுகவு கம்பராமாயணம் 

அயோத்தியா 
என்ற பாடலுக்குப்பின் " கன்னியை " ( க்க ) என்பதும் , அதன்பின் இச்செய் 
ஊணல் " ( கக்க என்ற பாடலும் உள்ளன . 

( ககடு ) 
கக . கன்னியை யழிசெயக் கருதி னோன்குரு 

பன்னியை நோக்கினோன் பருகி னோனறை 
பொன்னிகழ் களவினிற் பொருந்தி னோ னெ 

மின்னவ ருறுகதி யென்னதாகவே . 
( இ - ள் .) (யான் இராமனைக் காட்டிற்குத் துரத்த உடந்தையாயின் ) , 
கன்னியை அழி செய் கருதினோன் - விவாகமாகாதபெண்ணைக் கற்பழிக்கக் 
கருத்தோடு பார்த்தவனும் , நறை பருகினோன் - மதுபானஞ்செய்தவனும் , இகழ் 
களவினில் பொன் பொருந்தினோன் இழிவாகக் கூறப்படுகின்ற களவி 
னால் பொருளைத்தேடியவனும் , எனும் - என்கின்ற , இன்னவர் - இவர்கள் , உறு . 
அடைகின்ற , கதி - தீக்கதி , என்னது - எனக்கு உரியதாக , ஆக - ஆகுக . 

கன்னி , குருபன்னி - கந்யா , குருபத்நீ: வடசொற்கள் . கதியென்ற 
வடசொல் திரிந்துவந்தது . கன்னி என்பதற்கு -பூப்பையெய்தாத பெண் என்று 
உரைப்பினுமாம் . பி - ம் : - கெட்டழித்தேகினோன் , கட்டழித்தெய்தினோன் , கடி 
யழித்தேகினோன் . 2இருள் . 3 களவிடைப் . 4 என . 

(கூகசு ) 
ககக . ஊணல வுண்வழி நாயி 2 னுண்டவ 

னாணலன் பெண்ணல் னார்கொ லாமென 
நாணல் னரகமுண் டென்னு நல்லுரை 

பேணலன் பிறர்பழி பிதற்றி யோகயான் . 
( இ - ள் .) (இராமனை வனஞ்செலுத்தயான் உடந்தையாயின் ), யான்- , நல 
ஊண்- சிறந்த உணவை, உண் வழி-உண்ணுமிடத்து , நாயின் - நாய்போல , உண்ட 
வன் - புசித்தவனும் , ஆண் அலன் பெண் அலன் ஆர் கொல் ஆம் என நாண 
லன் - ( இவன் ) ஆண் தன்மையுடையானுமல்லனாகிப் பெண் தன்மையுடையானு 
மல்லனாகி இவ்விரண்டினத்தையுஞ்சேராதவன் யாவனோ? என்று ப 

பழித்துச் 
சொல்லவும் வெட்கமற்றுத் தன்தொழிலே புரிபவனும் , நாகம் உண்டு என்னும் 
நல் உரை பேணலன் - ( தீத்தொழில் புரிந்தால் பின் சேருமாறு ) நரகமுள்ளது 
என்று சொல்லுகின்ற பெரியோரின் சிறந்த வசனத்தை இலட்சியஞ்செய்யாது 
தீத்தொழிலே புரிபவனும் , பிறர் பழி பிதற்றி - எப்போதும் அயலாரைப்பற்றிய 
பழிப்புச்சொற்களையே பிதற்றுபவனும் , ஆக - சேர்கின்ற தீக்கதியை அடை 
பவனாக ; ( எ - று .) 

ஊண் அல என்று பிரித்து - உண்ணத்தகாதபொருள் என்று உரைத் 
தலும் ஒன்று . பிறப்பினாற் பெண்ணாயிராமையாற் பெண்ணல்ல னென்றும் , 
ஆண்மக்கட்கு உரிய தைரியம் முதலிய குணங்கள் இல்லாமையால் ஆணல்லனை 


காண்டம் 


கூ - பள்ளிபடைப்படலம் 


சுகக 


ன்றும் சொல்லுகின்றாராதலின், ஆணோ பெண்ணோ என்று ஐயுற்றுத் துணிந்த 
வழிக் கிளத்தற்குரிய முறையைத் தெரிவிக்கின்ற “ தன்மைசுட்டலுமுரித் 
தென மொழிப, வன்மைக் கிளவிவேறிடத்தான " என்ற சூத்திரத்திற்கு இங்கு 
இடனின்மை யுணர்க . பிதற்றி - பிதற்றுபவன் : பெயர் . பி - ம் : - உள் , உணல் . 
2உண்டியன் . வாழ்க . 

( க்க எ ) 
கக 2 . 1 மறுவிறொல் குலங்களை மாசிட் டேற்றினோன் 

சிறுவிலை யெளியவ ருணவு சிந்தினோ 
2 னறியன வயலவர் நாவி னீர்வர் 

வுறுபத 3 நுங்கிய வொருவ னாகயான் . 
( இ - ள் . ) ( இராமனைக் காட்டிற்குத் துரத்த உடந்தையாயின் ) , - யான்- , 
மறு இல் தொல்குலங்களை - குற்றமற்ற பழமையான குலங்களை , மாசு இட்டுஏற்றி 
னோன் - குற்றமுள்ளனவென்று ( அவைகட்குக் குற்றங்களைக்) கற்பித்துச் சொல் 
பவனும் , சிறுவிலை எளியவர் உணவு சிந்தினோன் - க்ஷாமகாலத்தில் எளியவர்கைக் 
கொண்டுஉண்கின்ற உணவைக் கீழேசிந்துமாறு செய்தவனும் , நறியன் உறு 
பதம் அயலவர் நாவின் நீர் வர நுங்கிய ஒருவன் - நறுமணமுள்ளனவாகி (உண் 
பதற்குத் ) தக்க உணவை அருகேபார்த்திருப்பவர் நாவில் நீர்சுரக்குமாறு ( அவர் 
கட்கு ஈயாமலே ) உண்ட ஒருத்தனும் , ஆக - ஒத்திருக்க ( சேருங்கதியிற் சேர்க ) . 

உணவைச் சிந்துதலே பாதகமானது : பிறருண்ணும் உணவைச் சிந்து 
வது பின்னும் பாதகமானது ; எளியவருணவைச் சிறுவிலைக்காலத்துச் சிந்து 
வதோ மிகவும் பாதகத்தைப் பயப்பதென்க . உருசியுள்ள பண்டங்களைத் தான் " 
தனியே யுண்ணாது பிறர்க்குத் தந்து உண்ணவேணு மென்பது நூற்கொள்கை 
யாதலால் , பிறர்வாயில் நீர்வாவும் அவர்கள் பார்த்துக்கொண்டிருக்கையில் 
அவர்கட்குத்தராது தனியே யுண்ணுதல், தீங்காதலறிக . பி - ம் : --- மறுவில , மறு 
விலாக் . 2நறியவென்று , நறியவன்று . 3 நுங்கின . 

( கூகஅ ) 
ககங, வில்லினும் வாளினும் விரிந்த வாண்டொழில் 

புல்லிடை யுகுத்தனன் பொய்ம்மை யாக்கையைச் 
சில்பக லோம்புவான் செறுநர் சீறிய 

வில்லிடை யிடுபத 4 மேற்க வென்கையால் . 
( இ - ள் . ) ( இராமனைக் காட்டிற்குத்தத்த உடந்தையானவனாயின் ) , 
( யான் ) , வில்லின் உம் வாளின் உம் விரிந்த ஆண்தொழில் புல்லிடை உகுத்தனன் - 
வில்லினாலும் வாளினாலும்பரவித்தோன்றுகின்ற பராகிரமச்செயலை (மேற்கொள் 
ளாது ) வீணாக்கிவிட்டவனாகி , பொய்ம்மை யாக்கையை சில் பகல் ஓம்புவான் .. 
நிலையில்லாத உடம்பைச் சிலகாலம் பாதுகாக்கவிரும்பி , சீறிய செறுநர் இல் 
லிடை இடுபதம் - கோபித்துக்காண்கின்றபகைவர் வீட்டில் அவர் கொடுக்கின்ற 
உணவை , என் கையால் ஏற்க - என்கையாலேயிரந்து பெறும் பாவத்தைப் 
பெறுக ; ( எ - று .) 


சு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


மேற் 


இராமனது வனவாசத்துக்கு யான் உடந்தையாயின் , வீரத்தையேபார்க்க 
வேண்டுவது அரசரின் அறமாக இருக்கவும் அங்ஙனம் வீரத்தன்மையை 
கொள்ளாதுவிட்டு; மானமற்று உயிர் தங்கியிருந்தாற்போது மென்று கருதி , 
தன்னைச்சீறிய பகைவரின் எல்லையையடைந்து அவர் ஈயும் உணவை யிரந்து 
பெறும் பாதகம் எனக்குஉண்டாகுக என்றா னென்க . புல்லிடை யுகுத்தல் 
விழலுக்கு இறைத்தநீர் போலவும் , புல்லிற்சிந்திய அமுதம் போலவும் பயனின்றி 
விடுதல் : இத்தொடர் - பயனின்மையைக்காட்டியது , இலக்கணை வழக்கு . 
பி - ம் : - ஒண்டொழில். உகுத்தெனென் , உகுத்தவன் . சீரிய . 4 மொக்க . (கூகக ) 


ககச . ஏற்றவற் கொருபொரு ளுள்ள பதின்றென்று 

மாற்றல னுதவலன் வரம்பில் பல்பக 
உலாற்றின னுழற்றுமோ ராத னெய்துமக் 
கூற்றுறு 4 நரகினோர் கூறு கொள்கயான் . 


( இ - ள் . ) ( இராமபிரானைக் காட்டிற்குத் துரத்த நான் உடந்தையாயின் ) , 
ஒரு பொருள் ஏற்றவற்கு- ( தன்னிடம்வந்து ) ஒருபொருளை இரந்தவற்கு , உள் 
ளது ( என்று ) உதவலன் - (தன்னிடத்தில் )இருக்கின்றதென்று சொல்லிக்கொடா 
மலும் , இன்று என்று மாற்றலன் - இல்லையென்று சொல்லி ( அவ்விரப்பாளனை 
வாவேண்டாமென்று ) தவிர்க்காமலும் , வரம்பு இல் பல் பகல் ஆற்றினன் 
எல்லையில்லா தபலநாள்களும் ( அவ்விரப்பாளனை வரச்சொல்லிப் ) - போக்கிய 
வனாய் , உழற்றும் -வீணே அலைக்கழிக்கிற , ஓர் ஆதன் - அறிவில்லாதமூடன் , எய் 
தும் அடைகின்ற , அ கூற்று உறு நரகின் ஓர் கூறு - அந்தயம தருமராசனது 
ஆட்சிக்கு உட்பட்ட நாகத்தின் பகுதியை, யான் கொள்க - யான் அடை 
வேனாக ; ( எ - று . ) 


இரப்பாளன் ஒருத்தன் வந்து ஒருபொருளை இர்க்கும்போது , என்னி 
டத்திருந்தால் தரவேணும் ; - இல்லாவிட்டால் தன்னிடத்துக்கிடைக்காது 
என்றுசொல்லி அவனை வேறிடத்திற்குச் செல்லுமாறு செய்யவேண்டும் : இவ் 
விருவகையுள் எதையும் மேற்கொள்ளாது தன்னால் அப்பொருள் தரமுடியும் 
முடியாது என்பதையும் கூடக் கருதாமலே அவ்விரப்பாளன் நசையற்றொழியு 
மளவும் மிகப்பலநாள் அவனை வரச்சொல்லி அலைக்கழிக்கும் மூடன் சேரும் 
நாகம் எனக்கு உண்டாகுக் என்கின்றான் . ஒருபயனுமின்றி வீணே 
கழித்தலால் , அப்படிப்பட்டவனை ஆதன் என்கின்றார் : ஆதன் - பசுப்போன்ற 
வன் : அறிவீனன் . உள்ளதின்றென்றுமாற்றல னுதவலன் என்ற தொடர் உள்ள 
தென்று உதவலன் இன்றென்றுமாற்றலன் என முறையே மாறிச்சென்று இயை 
வதால் , - எதிர்நிரனிறைப்பொருள்கோள் . கூற்றுஉறு - கூறுபாடுபொருந் 
திய என உரைத்தலுமொன்று , பி - ம் : -1 இல்லென , என்றுபின் . 2 ஆற்றிலன் , 
ஆற்றலின் , ஆற்றினல் . கூற்றுள , கூற்றுறழ் . நரகில் . 

( க20 ) 


அலைக் 


காண்டம் 


கூ .-- பள்ளிபடைப்படலம் 


சுஉக் 


ககரு . பிணிக்குறு முடையுடல் பேணிப் பேணலார்த் 

2 துணிக்குறு வயிரவாட் டடக்கை தூக்கிப்போய் 
மணிக்குறு நகையிள மங்கை பார்கண்முன் 

மணிக்குறு பகைஞரைத் தாழ்க வென்றலை . 
( இ - ள் .) ( இராமனது வனவாசத்துக்கு யான் உடந்தையாயின் ) , - பேண 
லார் துணிக்குறு வயிரம் வாள் -பகைவரைத் துணிக்குந் தன்மையுள்ள உறுதி 
யான வாட்படையை , தட கை தூக்கி போய் -நீண்டகைகளில் ( போருக்காக ) 
எடுத்துச்சென்று , ( பின்பு அப்பகைஞரை வெல்லமுடியாதுபோக ) , பிணி 
குறு முடை உடல் பேணி - வியாதிக்கு இருப்பிடமாகி அற்பமாய் முடைநாற் 
றத்தைக்கொண்ட உடம்பைப் பாதுகாக்கவிரும்பி , மணி குறு நகை இள மங் 
கைமார் கண் முன் - முத்துப்போன்றனவாய்ச் சிறிய பற்களையுடைய மகளிர் 
பார்த்துக்கொண்டிருக்கையில் , தணிக்க உறு பகைஞரை - அடக்கவேண்டிய 
அப்பகைவரை , என் தலை தாழ்க - என் தலை வணங்குவதாக ; ( எ - று . ) 


மகளிர் பார்த்துச்சிரிக்கப் பகைஞரைத் தலைவணங்கும் பாவம் எனக்கு 
உண்டாகுக என்கிறான் . முடை பிணிக்குறு என இயைத்து முடைநாற் 
* றத்தைத் தன்னுட் பிணித்துக்கொண்டுள்ள என்று உரைத்தலும் ஒன்று . 
பி- ம் : -1 பேணலர்த் , பேணலர் , பேணலாற் . 2 றுணிக்குறு , துணிக்குறும் . 
3 வாடடக்கை . 

( கஉக ) 


ககசு . கரும்பலர் செந்நெலங் கழனிக் 1கான நா 

டரும்பகை கவர்ந்துண வாவி 2பேணினே 
னிரும்பலர் நெடுந் தளை 4 யீர்த்த காலொடும் 
விரும்பலர் 5 முகத்தெதிர் விழித்து நிற்கயான் . 


( இ - ள் . ) அலர் கரும்பு செந்நெல் அம் கழனி கானம் நாடு - பரந்த கரும் 
பையும் செந்நெற்பயிரையுங்கொண்டுள்ள அழகிய கழனிகளின் கூட்டத்தைக் 
கொண்ட தேசத்தை , அரு பகை கவர்ந்து உண - போக்குதற்கு அரிய பகைவன் 
பறித்துக்கொண்டு அனுபவிக்க , ஆவி பேணினேன்- (இங்ஙனம் மானம்போன 
பின்பும் ) உயிரைப் பாதுகாக்க விரும்பினவனாய் , இரும்பு அலர் நெடு தளை 
ஈர்த்த காலொடுஉம் - இரும்பினாலியன்ற நீண்ட விலங்கை யிழுத்துக்கொண்டு 
செல்லுகின்ற காலுடனே, விரும்பலர் முகத்து எதிர் - பகைவரின் முகத் 
திலே , யான் விழித்து நிற்க- ; ( எ- று . ) 

பகைவரது முன்னிலையில் விலங்கிட்ட காலோடு செல்வது மிக்க அவமா 
னத்தைத் தருவ தாதலால் , அப்பாவம் , இராமனது வனவாசத்துக்கு உடந்தை 
யாயிருந்தால் தனக்கு உண்டாகுக என்கிறான் . பி - ம் : - கானநாட்டு . 2பேணி 
நின்று . 3 தொடர் . ஈர்ந்த , முகத்திடை . நிற்கவே . 

கூஉஉ ) 


சுஉஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ககஎ . தீயன கொடியவள் செய்த செய்கையை 

நாயினே னுணரினன் னெறியி னீங்கலாத் 
தூயவர்க் கிடரிழைத் துழலுந் தோமுடை 

யாயவர் வீழ்கதி யதனின் வீழ்கயான் . 
( இ - ள் .) கொடியவள் செய்த தீயன செய்கையை - கொடிய கைகேயி 
செய்த கொடியனவாகிய தொழிலை ( இராமனைக் காட்டிற்கு அனுப்புமாறு 
வரங்கேட்டதை) ,உணரின் - அறிந்திருந்தேனானால் , நாயினேன் - நாய்போற் 
கடைப்பட்டவனான , யான்- , நல் நெறியில் நீங்கலா தூயவர்க்கு - சிறந்த 
தருமவழியினின்று நீங்காத ( நல்லொழுக்கமுடைய ) குற்றமற்றபெரியோர்க்கு , 
இடர் இழைத்து - துன்பத்தை உண்டாக்கி , உழலும் -திரிகின்ற , தோம் உடை 
ஆயவர் - குற்றமுள்ள அவர்கள் , வீழ் - விழுகின்ற , கதியதனின் தீயகதியில் 
(நரகத்தில் ) , வீழ்க - வீழக்கடவேன் ; ( எ - று .) 

நரகமென்பது மேல்நிலையிலிருப்பவர் தாம் செய்த தீவினைப்பயனை நுகரு 
மாறு போய்ச்சேரும் இடமாதலால் , அதனை வீழ்கதி என்றார் . நன்னெறியில் 
நிற்குந் தூயோர்க்குத் தீமைவிளைத்தல் மிக்கதீக்கதியை விளைக்குமாதலால் , 
அதனை யெடுத்துக்கூறினான் . இச்செய்யுள் பலபிரதிகளி லில்லை ; வெளிப்பாட் 
டென்கின்றனர் . 

( கஉங) 
ககஅ.- பரதன் சொல்லியது கேட்டுத் தெளிந்து கோசலை அழுத 

வண்ணம் அவனைப் புல்லுதல் . 

வேறு . 
தூய வாசகஞ் சொன்ன தோன்றலைத் 
தீய கானகந் திருவி னீங்கி முன் 
போயி னான் வரக் கண்ட பொம்மலா 

ளாய வன்பினா லழுது புல்லினாள். 
( இ - ள் . ) தூய வாசகம் 

வாசகம் - தான் மனந்தூயவனென்பதை வற்புறுத்தும் 
வார்த்தையை , சொன்ன- , தோன்றலை பரதனை , -- திருவின் நீங்கி - அரச 
சம்பத்தையிழந்து , தீய கானகம் - கொடியகாட்டை , முன் போயினான் - 
முன்னே சென்ற ஸ்ரீராமபிரான் , வா - திரும்பிவா , கண்ட பார்த்தாற் 
போன்ற , பொம்மலாள் - மகிழ்ச்சியையுடையவளாய், ( கோசலை ) , - அழுது - கண் 
ணீர்விட்டு, ஆய அன்பினால்- ( அப்பரதனிடத்துத்) தோன்றிய அன்பினாலே , புல் 
லினாள் - ( அவனைத் ) தழுவிக்கொண்டாள் ; ( எ - று . ) 

தூரதேசம் போனவர் திரும்பிவந்தால் அவரைக் கண்டவிடத்துக் கண்ணீர் 
தோன்றுதல் இயல்பாதலால் , பரதனது தன்மையைக் கண்டு இராமனே வந் 
தாற்போலக் கருதியதனால் கோசலைக்குக் கண்ணீர் வடிந்ததென்க . பி - ம் : - 
காதலால் . புல்கினாள் . 

( கஉச ) 


- 


காண்டம் 


க.- பள்ளிபடைப்படலம் 


சுஉங 


கககூ. - இதுவும் அது . 
செம்மை நன்மனத் தண்ணல் செய்கையு 
மம்மை தீமையு மறித றேற்றினாள் 
கொம்மை வெம்முலைக் குமுறு பாலுக 
2 விம்மல் விம்மநின் 

நழுது 

3 வீங்கினாள் . 
( இ - ள் . ) செம்மை நல் மனத்து அண்ணல் செய்கை உம் - நேர்மையான 
சிறந்தமனத்தையுடைய பரதனது செயலையும் , அம்மை தீமைஉம் - அப்பரத 
னது தாயின் தீமையையும் , அறிதல் தேற்றினாள் - அறிந்தவளாகிய கோசலை, 
கொம்மை வெம் முலை குமுறு பால் உக - பருத்தவெவ்விய தனங்களிலிருந்து 
பீரிட்டுப் பால் சிந்த, விம்மல் விம்ம நின்று - சோகத்தினாற் பொருமிநின்று , 
அழுது வீங்கினாள் - முகம்வீங்க அழுதாள் ; (எ-று . ) 

தன்மகனைக் கண்டாற்போன்ற கருத்து நிகழ்ந்ததனாற் கோசலையின் 
தனங்களிற் பால் சிந்துவதாயிற்று . செம்மைநன்மனத்தண்ணல்செய்கை என்ப 
தற்கு - குற்றமற்ற நன்மனத்தையுடைய அரசனது செய்கையென்று கூறினாரு 
முளர் : அது பொருந்தாது : அரசன் குற்றமற்றவனென்பதைக் கோசலையுணர்ந் 
தாளென்பதை “ மாற்றாள் செயலாமென்றுங் கணவன் வரமீந்துள்ள, மாற்றாத 
யர்ந்தானென்றும் அறிந்தாள் என்றும் கீழ் நகர் நீங்கு படலத்தில் வந்திட்ட 
தனா லறிக . ஆயின் , அம்மை தீமையும் எனக் கூறவேண்டுமோ ? எனின் , 
கைகேயி மனம்படைத்து வரங்கேட்டது பரதன் தூண்டுதலினாலிருக்குமோ ? 
என்ற ஓர் ஆசங்கை கோசலைக்குச் சிறிது இருந்ததனால் , பரதனுடைய 
சூளு 
ரையால் அவ்வையமும் நீங்கிக் கைகேயியின் திரிந்த மனத்தாலேயே இராம 
னது வனவாசம் நிகழ்ந்த தென்று நிச்சயித்தா ளென்பதற்கு இங்கு மீண்டுங் 
கூறினார் . பி - ம் : - குமிறு, 2 விம்மிவிம்மி . வீங்கினான் . இச்செய்யுள் சிலபிரதியி 
லில்லை . 

( கூஉரு) 
க 20 .-- பரதனது நிலையைக் கோசலை கொண்டாடுதல் . 

முன்னை நுங்குல முதலு ளோர்கடா 
நின்னை யாவரே நிகர்க்கு நீர்மையார் 
மன்னர் மன்னவா வென்று வாழ்த்தினா 

பளுன்ன வுன்னநைந் துருகி 2 விம்முவாள் . 
( இ - ள் . ) உன்ன உன்ன - ( பரதனது குணச்சிறப்பை ) எண்ணுந்தோ 
றும் , நைந்து - மனமிளகி , உருகி - , விம்முவாள் - அழுபவளான கோசலை , 
( பரதனை கோக்கி ), - மன்னர் மன்னவா - ராஜாதி ராஜனே ! முன்னை - அனாதி 
யான , நும் குலம் - உமது குலத்துக்கு , முதல் உளோர்கள் தாம் - பூர்வபுருஷர் 
களாகியமனுமுதலியோரில் , நின்னை நிகர்க்கும் நீர்மையார் - உன்னையொத்த 
தன்மையுடையவர், யாவர் ஏ - எவர் தாம் ? என்று - , வாழ்த்தினாள் - ; ( எ - று .) 


காசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


வரத்தினால் இராச்சியத்தைப் பெற்றவனாதலின் , மன்னர் மன்னவா 
என்றாள் . நமக்கு இராச்சியம் வந்திட்டது . இனி நாம் பிரபு : இனிது அரசு 
புரியலாம் என்று மகிழ்ந்திருக்கவேண்டிய நிலையில் மிகவுந் துன்பத்தையடைந் 
ததனோடு நில்லாமல் தன்னைப் பிறர் மாறாகநினைத்தலுங் கூடாது என்று கரு 
திச் செய்தற்கு அரிய சபதங்களைச் செய்தது பற்றி , முன்னை நுங்குலமுதலு 
ளோர் நின்னையாவரே நிகர்க்கும் நீர்மையார் என்று கோசலை கொண்டாடினா 
ளென்க . 2 விம்முவான் என்றபாடத்துக்கு - மன்னர்மன்னவா என்று கோசலை 
வாழ்த்தியதைக் கேட்கவே , இராமபிரானைச் சொல்லவேண்டிய சொல் அவ 
னது தாயான கோசலையால் என்னைக்குறித்துச் சொல்லும்படியாவதே! அடி 
யவனே என்று சொல்லவேண்டிய சொல்லானது போய் என்னுடைய அடி 
மைத்தன்மைக்கு மாறான ஸ்வாதந் திரியத்தைக் காட்டுஞ் சொல்லைக் கொண்டு 
சொல்லுவதே! என் தீவினை யிருந்தபடியென்னே ! என்று பரதன் பெருந்துய 
ரினனாய் உன்னியுன்னிநைந்து உருகிவிம்முவானாயின னென்க . ராஜக் 
என்று கைகேயி பரதனை விளித்தவிடத்து அச்சொல்லைக் கேட்டதும் பரதன் 
பெருந்துடிதுடித்தா னென்று பெரியோர் அருளிச்செய்திருப்பது இங்குக் 
காணத்தக்கது . முதல் மூன்றடிகள் தசரதமன்னவனைக் குறித்துக் கோசலை 
கூறியனவென்று உரைப்பாருமுளர் : அஃது சிறக்குமேற் கொள்க . பி - ம் : 
உன்னியுன்னிநைந்து , உன்னிகைந்துரைந்து , உன்னிநின்றுநைந்து , உன்னி 
நெநஞ்சுநைந்து . 2 ஏங்குவாள் . 

( கூஉசு ) 


கஉக.-- சத்துருக்கனன் கோசலையை வணங்குவதும் , அப்போது 

வசிட்டமுனிவர் அங்கு வருவதும் . 


உன்ன வுன்ன நைந் துருகு மன்புகூ 
ரன்னை 2 தாளின் வீழ்ந் திளைய வண்ணலுஞ் 
சொன்ன 3 நீர்மையாற் றொழுது மாழ்கினா 
னின்ன வேலைவாய் முனிவ னெய்தினான் . 


( இ - ள் . ) இளைய அண்ணல்உம் - சத்துருக்கினனும் , - உன்ன உன்ன 
நைந்து உருகும் அன்பு கூர் அன்னை -( பர தனது ) உயர்குணங்களை நினைக்கும் 
தோறும் மனம்நைந்து உருகுமாறு அன்புமிக்க தாயான கோசலையின் , 
தாளின் - பாதங்களிலே , வீழ்ந்து - ( நிலத்தில் தன்னுறுப்புக்களெல்லாம் படும் 
படி ) படிந்து , சொன்ன நீர்மையால் தொழுது - ( தண்டனிடவேண்டியவகை) 
யைப்பற்றி நூலிற் ) கூறியுள்ள முறையால் வணங்கி , மாழ்கினான் - மனங் 
கலங்கிநின்றான் ; இன்ன வேலைவாய் - இங்ஙனம் நிகழ்ந்தபோது , முனிவன் 
வசிட்ட முனிவன் , எய்தினான் - ( அங்கு) வந்து சேர்ந்தான் ; ( எ- று . )- பி - ம் : 
4 நைந்துளைந்துருகி . 2 தாளில் , 3 நீர்மையில் , 

( கஉஎ ) 


காண்டம் 


கூ . - பள்ளிபடைப்படலம் 


சுரு 


கஉஉ .-- பரதன் தந்தை எங்குள்ளானென்று அம்முனிவனை வினவ , 

முனிவன் துயர்மிகுதியா லழுதல் . 
வந்த மாதவன் றாளில் வள்ளல் வீழ்ந் 
தெந்தை யாண்டையா னியம்பு வீரெனா 
நொந்து மாழ்கினா னுவல்வ ? தோர்கிலா 

வந்த மாதவ னழுது புல்லினான் . 
( இ - ள் . ) வள்ளல் - பரதன் , வந்த மாதவன் தாளில் வீழ்ந்து . அங்குவந்த 
பெருந்தவசியான வசிட்டனது பாதங்களில் விழுந்து வணங்கி , எந்தை - என் 
தந்தை , யாண்டையான் - எங்கேயுள்ளான் ? இயம்புவீர் - (நீர்) சொல் 
வீராக 

எனா - என்று வினவ , -- வந்த மாதவன் - வசிட்டன் , நொந்து 
மாழ்கினான் - வருந்தி மனங்கலங்கினவனாய் , நுவல்வது ஓர்கிலா - ( அத்துயர் 
மிகுதியால் ) உத்தரஞ்சொல்லமுடியாமல் , அழுது - கண்ணீரைப்பெருக்கிக் 
கொண்டு , புல்லினான் - ( அப்பரதனைத் ) தழுவிக்கொண்டான் ; (எ - று . ) 

எந்தையாண்டையான் - எனது தந்தையின் உடல் எங்கேயுள்ளது ? என்று 
வினாவியவாறு . இவ்வாறு உரைப்பின் , இறுதியெய்திநாளேழிறந்தன என்று 
கூறியது விடைவழு வாகாதோவெனின்; - எந்தையாண்டுளான் என்று வினா 
விய பாதனுக்கு , வசிட்டன் முதலில் துயரமிகுதியால் ஒன்றும் உத்தாஞ் 
சொல்லமாட்டாது நின்று சிறிது தேறியபின், இறந்து நாள் பலகழிந்தனவாத 
லால் மன்னவனுக்கு ஈமக்கடன் செய்யவேணுமென்று அம்மன்னவனுடல் 
இருக்குமிடத்துக்கு அப்பரதனைக் கூட்டிக்கொண்டு போன செய்கையே விடை 
யாமாறு அறிக . இனி , இறுதியெய்திநாளேழிறந்தன என வருதற்கு ஏற்ப , 
இப்போது என் தந்தையார் எங்கே ? என்றேவினாவியதாகக் கூறுவதும் உண்டு : 
பரதன் தன் தந்தையார் இறந்திட்டன ரென்று தெரிந்திருக்கவும் , எந்தையாண் 
டுளான் ? என்று வினாவியது - எந்தையாண்டையானியம்புவீரெனா (திரு 
வடி சூட்டு - கூ 0 ) என்று இந்தக்காண்டத்தின் இறுதிப்படலத்து இராமன் 
வினாவியதுபோலு மென்க . பி - ம் : -1மன்னன். " ஓர்கிலான் . 

( கஉஅ ) 
கஉக .-- பரதனைத் தசரதனுடலுள்ள இடத்துக்கு வசிட்டன் 

இட்டுக்கொண்டுபோதல் . 
மறுவின் மைந்தனே வள்ள லுந்தையா 
ரிறுதி யெய்திநா ளேழிறந்தன 
சிறுவர் செய்கடன் செய்து 2 தீர்த்தியென் 

3 றுறுதன் 4 மேயினா னுரையின் மேயினான் , 
( இ- ள் . ) மறு இல் மைந்தனே - குற்றமற்ற குமரனே ! வள்ளல் உந்தையார் - 
வரையாது கொடுக்குந்தன்மையுள்ள உன துதமப்பனார் , இறுதி எய்தி - மரண 
மடைந்து , ஏழ் நாள் இறந்தன - எழுதினங்கள் கடந்தன ; சிறுவர் செய் கடன் . 
புத்திரர்செய்யவேண்டிய கடமையை , செய்து தீர்த்தி - முற்றுறச்செய்குவாய் , 

79 


சுஉசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா , 


என்று - , உரையின் மேயினான் - சொல்பவனாய் , 

மேயினான் - சொல்பவனாய் , உறுதல் - ( தசரதன்சரீ 
ரங் கிடக்கும் இடத்துக்கு ) இட்டுக்கொண்டுபோதற்கு , மேயினான் - தொடங் 
கினான் ; ( எ - று .) 

வான்மீகத்தின்படி அரசன் இறந்த மறுநாள் வசிட்டன் கேகய நாட்டிற்குத் 
தூதுவரையனுப்பின ராக , அவர்கள் அன்றையிரவு விடிவதற்கு முன்னமே கே 
கயநகரஞ் சேர்ந்தன ரென்றும் , பரதன் சத்ருக்கனனுடன் தூதர்வந்துசேர்ந்த 
நாளைக்கு அடுத்தநாளே புறப்பட்டு ஏழுநாள் வழிப்பிரயாணஞ்செய்து எட்டா 
நாள் வந்து சேர்ந்தா னென்றும் ஏற்படுவதனால் , அரசன் இறந்தபத்தாநாளாகும் 
பரதன் வந்துசேர்ந்தது : பாதன் வந்துசேர்ந்த மறுநாள் வசிட்டர் ஈமக்கடன் 
செய்யுமாறு பரதனுக்குக் கூறுவதனால் அன்று பதினோராநாளென்க . பி.ம் : 
எய்துநாளேழிறந்தன , எய்தியீரேழிறந்தன , எய்தினாளேழிரண்டின , எய்தியீ 
ரேழிறந்தநாள் . போதி உறுவல் . 4 மேயினாள் . 

(கஉக ) 
கஉசு . - தசரதனது சரீரம்வைத்திருக்குமிடத்துக்குப் போய்ப் 

பரதன் அவ்வுடலைக் காணுதல் . 
அன்னை யேவினா ளடியி றைஞ்சினான் 
பொன்னின் வார்சடைப் புனித னோடும்போய்த் 
தன்னை நல்கியத் தரும் நல்கினான் 

பன்னு தொல்லறப் படிவ நோக்கினான் 
( இ - ள் . ) ஏவினாள் - ( அரசன் சரீரத்தைக் காணுமாறு ) அநுமதிகொடுத்த 
வளான , அன்னை - கோசலையினுடைய , அடி - பாதங்களை , இறைஞ்சினான் - 
வணங்கினவனாகி , (பரதன் ), -- பொன்னின் வார் சடை புனிதனோடு உம் போய் 
அழகிய நீண்ட ஜடையையுடைய பரிசுத்தனான வசிட்டமுனிவனோடுஞ் 
சென்று , தன்னை நல்கி அ தருமம் நல்கினான் - தன்னுயிரையே கொடுத்து அப் 
படிப்பட்ட ( மிகச்சிறந்த ) தருமத்தைப்பாதுகாத்தவனாகிய தசரதமன்னவனது , 
பன்னு தொல் அறம் படிவம் - சிறப்பித்துச்சொல்லப்படுகின்ற பழமையாகிய 
தருமத்தின்வடிவம் போன்ற உடலை , நோக்கினான் - கண்டான் ; ( எ- று . ) 

எண்ணெய்க்கடாரத்தி லிட்டிருந்த மன்னவன துமேனியை யெடுத்து 
வசிட்டன் வெளியே மஞ்சத்தின்மேல்வைக்கப் பரதன் கண்டன னென்க . தரு 
மத்திற்காக உயிரை விட்டவன் தசரத னென்பது , மூன்றாமடியின் கருத்து . 
பி - ம் : - புனிதனோடு . நல்கிய . 

( கூங 0 ) 
கஉரு . - பரதன் அச்சரீரத்தைக் கண்டு கண்ணீர்வடித்தல் . 

மண்ணின் மேல்விழுந் தலறி மாழ்குவா 
னண்ண லாழியா னவனி காவலா 
னெண்ணெ யுண்டபொன் னெழில்கொண் மேனியைக் 
2 கண்ண நீரினாற் கழுவி யாட்டினான் . 


காண்டம் 


கூ .-- பள்ளிபடைப்படலம் 


கஉஎ 


( இ - ள் . ) (பரதன் ) , (உடனே ), மண்ணின் மேல் விழுந்து அலறி மாழ்கு 
வான் பூமியில்விழுந்து - கதறிக்கொண்டு மனங்கலங்கியவனாகி , - அண் 
ணல் ஆழியான் அவனி காவலான் - பெருமையிற்சிறந்த ஆக்கியா சக்கரத்தைக் 
கொண்டவனாகிப் பூமியையாசாண்ட தசரதமன்னவனது , எண்ணெய் உண்ட 
பொன் எழில் கொள் மேனியை - எண்ணெய்க்கடாரத்திலிட்டதுபற்றிப் 
பொன்வர்ணம்படைத்திருந்த அந்தமேனியை , கண்ண நீரினால் - (தன் ) கண் 
களிலிருந்து பெருகின நீரினாலே , கழுவி ஆட்டினான் - கழுவி மூழ்குவித்தான் . 

இதுவரை எண்ணெயாலாட்டப்பட்டிருந்தமேனியைக் கண்ணநீரினா 
லாட்டினா னெனச் சமத்காரந்தோன்றக் கூறியுள்ளது காண்க .. தசரதனது 
மேனியைக் கண்டதும் தன்கண்களிலிருந்து கண்ணநீர் பெருவெள்ளமாகப் 
பெருகப்புலம்பின னென்க . பொன்னெழில்கொள்மேனி என்பதற்கு - முதனூ 
லுக்கு ஏற்பப் பொருளுரைக்கப்பட்டது ; இனி , எண்ணெயுண்டமேனி பொன் 
னெழில்கொள்மேனி எனத் தனித்தனிக் கூட்டி யுரைப்பாரு முளர் . பி - ம் : 
காவலன் . 2 கண்ணினீரினால் . 

( கூநக) 
கஉ கா . - நான்மறையோர் அரசனுடலை விமானத்தின்மே லேற்றுதல் . 

பற்றி யவ்வயின் பரிவின் வாங்கினார் 
2 சுற்று நான்மறைத் துறை3 செல் 4 கேள்வியார் 
கொற்ற 5 மண்கணை 6 குமுற மன்னனை 

மற்றொர் பொன்னின்மா 7 மான மேற்றினார் . 
( இ - ள் . ) நால் மறை துறை செல் கேள்வியார் - நான்குவேதங்களின் துறை 
களிலும் பயின்ற நூற்கேள்வியையுடைய அந்தணர், பரிவின் - மனப்பரிவோடு , 
மன்னனை தசரதனது உடலை , வயின் அவ்விடத்தினின்று , சுற்று உம் 
பற்றி வாங்கினார் - சுற்றிலிருந்து ( தம் ) கையாற்றூக்கியெடுத்து , கொற்றம் 
மண் கணை குமுற - ( இறந்த ) அரசுக்கு உரியதாகி மார்ச்சனையமைந்த திரண்ட 
முரசு ஒலிக்க , மற்று ஒர் பொன்னின் மா மானம் ஏற்றினார் - மற்றொருபொன் 
னினாலியன்ற விமானத்தில் வைத்திட்டார்கள் ; ( எ- று . ) - கொற்றம் - கொற் 
றர்க்குரியது . பி - ம் :-வல்லையிற் . சுற்ற , 3 செய் , 4 கேள்வியோர் . 5 மங்க 
லம் . குமிற . 7 விமானம் . 

( கஙஉ ) . 
கஉஎ .-- மன்னவனுடலை யானையின்மீதுவைத்துக்கொண்டு செல்லுதல் . 

கரைசெய் வேலைபோ னகரி கையெடுத் 
துரைசெய் 1 பூசலிட் டுயிர் 2 து ளங்குற 
3 வரசர் வேலை சூழ்ந் தழுது கைதொழப் 

புரசை யானையிற் கொண்டு போயினார் .. 
( இ - ள் . ) நகரி - நகரியி லுள்ளார் ,-கரை செய் வேலைபோல் - கரைபொருந் 
திய சமுத்திரம் போன்று , கையெடுத்து உரை செய் பூசல் இட்டு - மிகுதியாகப் 
புலம்பலொலியால் தோன்றுகின்ற ஆரவாரத்தைச் செய்துகொண்டு , உயிர் 


சு 24 , 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


துளங்குற தம்முயிர் வருந்திநிற்கவும் , - அரசர் வேலை - சூழ்ந்து - அரசர் 
களின் தொகுதி சுற்றிக்கொண்டு , அழுது - அழுதவண்ணம் , கை தொழ - கை 
குவித்துநிற்கவும் , புரசையானையில் - கழுத்திடுகயிற்றையுடைய யானையின்மீது , 
கொண்டு - ( தசரதனது உடலை ) வைத்துக்கொண்டு , போயினார் - ; (எ - று . ) 

போயினார் என்பதற்கு கீழ்க்கவியிலுள்ள நான்மறைத்துறை செல் 
கேள்வியார் என்பதை எழுவாயென்னலாம் . பி - ம் : - பூசல்போய் . 2 துளங் 
குவார் . அாசவேலை . 

( கூ ங ங ) 
கஉஅ.- தேர்வலான் முதலியோர் அழதுமாழ்குதல் . 

உந்து பொற்றடந் தேர்வ லானொடு 
மந்தி ரப்பெருந் தலைவர் மற்றுளோர் 
தந்திரத்தனித் தலைவர் நண்பினோர் 

வந்து சுற்றுமுற் றழுது மாழ்கினார் . 
( இ - ள் .) உந்து தட பொன் தேர்வலானொடு-செலுத்துதற்கு உரிய அழகிய 
பெரிய தேரைச் செலுத்தவல்லவனான சுமந்திரனோடு , மந்திரம் பெருந்தலைவர் - 
ஆலோசனைக்குரிய சிறந்த தலைவர்களும் ( பெருமைபெற்ற மந்திரிமார்களும் ) , 
தந்திரம் தனி தலைவர் - சேனையின் ஒப்பற்றதலைவரும் ( சேனாபதிகளும் ), நண்பி 
னோர் - சினேகிதர்களும் , மற்றுஉளோர் - மற்றும்உள்ளவர்களும் , வந்து- , 
சுற்றுஉம் உற்று - சுற்றிலும் பொருந்தி , அழுது மாழ்கினார் - கண்ணீர் வடித் 
துக் கலங்கிநின் றனர் ; (எ - று. ) 
வந்ததுசுற்றமுற்று என்றபாடத்துக்கு , சுற்றம் -சுற்றத்தவரும் , 

வந்து 
உற்று -வந்து பொருந்தி யென்க . இச்செய்யுள் பல எட்டுப்பிரதிகளிலு மில்லை . 
இது வள்ளிப்பாட்டாயிருக்கலாம் . 

( கஙச ) 
கஉகூ. - சாப்பறை முதலியன ஒலித்தலின் வருணனை . 
சங்கு பேரியுந் தழுவு சின்னமு 
மெங்கு மெங்குநின் றிரங்கி யேங்குவ 
மங்கு றோய்நகர் 2 மகளி சாமெனப் 

பொங்கு 3 கண்புடைத் தழுவ போன்றவே . 
( இ- ள் . ) சங்கு - சங்குகளும் , பேரிஉம் - சாப்பறையும் , தழுவு சின்னம் 
உம் - ( இறந்தகாலத்து ) ஊதப்படுகின்ற சின்ன மென்னும் ஊதுகருவியும், 
எங்குஉம் எங்குஉம் நின்று - பலவிடங்களிலும் இருந்து , இரங்கி ஏங்குவ . 
(கேட்பார்க்கு ) மனப்பரிவு தோன்றுமாறு ஒலிப்பவை , - மங்குல் தோய் நகர் 
மேகம்வந்து படியப்பெற்ற ( மிகவோங்கிய மாளிகைகளைக்கொண்ட ) நகரத்தி 
லுள்ள , மகளிர் என - மகளிரைப்போல , பொங்கு கண்புடைத்து - துயரம் 
பொங்குகின்ற கண்களி லறைந்துகொண்டு , அழுவ-அழுபவற்றை , போன்ற - 

சாப்பறைகள் குறுந்தடிகொண்டு கண்களில் மோதப்பட்டுச் சங்குமுத 
லிய வற்றினொலியோடு சேர்ந்து கேட்போர்க்கு இரக்கமுண்டாகுமாறு ஒலிப் 
பவை , அந்நகரமகளிர் கண்புகூடத்தழுவதை யொத்திருந்தன வென்றார் .. 


காண்டம் 


கூ .-- பள்ளிபடைப்படலம் 


சுஉகூ 


உவமைசீலேடைகளை யங்கமாகக்கொண்டுவந்த தன்மைத்தற்குறிப்பேற்ற 
வணி . கண் - குணில்கொண்டு அடிக்கு மிடமும் , நேத்திரமும் . மகளிராமென 
என்ற இடத்து என என்பது -உவமவுருபு . போன்ற என்பது - தற்குறிப்பேற் 
றவுருபு . இச்செய்யுளின் கருத்தை ஈன்னெடுங் கண்களி னான்ற நீர்த்துளி , 
தன்னெடுந்தாரைக டளத்தின் வீழ்தலா , னந்நெடுங்குமரன்மாட் டழுங்கி மாட 
மும் , பொன்னெடுங்கண்குழித் தழுவபோன்றவே என்றதனோடு ஒப்பிடுக . 
பி - ம் : -1தாளமும். 2 மகளிராலென . கையெடுத்து . 

( கூநரு ) 
க X0.-- பிரேதசரீரத்தோடு சரயுவை யடைதல் . 
மாவும் யானையும் வயங்கு தேர்களுங் 
கோவு நான் மறைக் குழுவு முன்செலத் 
தேவி மாரொடுங் கொண்டு 1 தெண்டிரை 

2 தாவு வார் புனற் சரயு வெய்தினார் . 
( இ - ள் . ) மாஉம் - குதிரைகளும் , யானை உம்- , வயங்கு தேர்கள் உம் - விளங் 
குகின்ற தேர்களும் , கோஉம் - மன்னவர்களும் , நால்மறை குழுஉம் - நால் 
வேதம்வல்ல ( அந்தணர் ) கூட்டமும் , முன் செல - முன்னேபோக , கொண்டு - 
மன்னவனது பிரேதத்தை ) எடுத்துக்கொண்டு , தேவிமாரொடுஉம் - ( அந்த 
மன்னவனது ) மனைவிமாருடனே, தெண் திரை தாவு வார் புனல் சரயு - தெளி 
வான அலைகள் தாவிவிழப்பெற்ற மிக்க நீரையுடைய சரயுந் தியை , எய்தினார் - 
அடைந்தார்கள் ; ( எ - று . ) 

புரசையானையிற் கொண்டுபோனவர் , சாயுவை யெய்தினரென்க , தேவி 
மார் - மாதரார்களறுபதினாயிரர் என்று குறிக்கப்பட்ட அரசனது மனைவிமார் . 
பி - ம் : -1தெண்டிரைத் . உதாவும் . 

( கஙசு ) 
கக க .-- மன்னவனுடலைச் சிதையி லேற்றி , தந்தைக்குச் 

செய்யவேண்டிய கடனைச் செய்க வெனல் . 
எய்தி நூலுளோர் மொழிந்த யா வையுஞ் 
செய்து 1 தீக்கலந் 2திருத்திச் செல்வனை 
வெய்தி னேற்றினார் 3 வீர நுந்தைபாற் 

பொய்யின் மாக்கடன் கழித்தி 4 போந்தென்றார் . 
( இ - ள் . ) எய்தி - (சரயுந் தியின் கரையை ) அடைந்து , நூல் உளோர்- நூல் 
வல்லார் , மொழிந்தயாவை உம்செய்து - (பிரேதத்திற்குச் செய்யவேண்டியவை 
யெனக் ) கூறிய கருமங்களை யெல்லாஞ் செய்து , தீக் கலம் திருத்தி நெருப்பிட 
வேண்டிய ஈமப்பள்ளியும் செவ்வனேயமைத்து , செல்வனை 

தசரதனது 
உடலை , வெய்தின் -விரைவாக , ஏற்றினார் - ( அந்தஈமப்பள்ளியிற்) சேர்த்து , வீர 
வீரனே ! போந்து - வந்து , துந்தைபால் - உன் தந்தைக்கு , பொய் இல் மா 
கடன் - சாஸ்திரமுறை பிழையாதபடியுள்ள ஈமக்கடனை , கழித்தி - செய்து 
தீர்ப்பாய் , என்றார்- ; ( எ - று . ) 


காங 0 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


நூலுளோர் என்பதை யெழுவாயாக்கி , நூலுளோர். என்றார் என 
கூட்டி யுரைப்பினுமாம் . பி - ம் :-- 1தீத்தலம் . 2செலுத்தி . 3 வீரன் 4 போய் . 
ககூஉ . - ஈமக்கடன் செய்யவந்த பரதனைத் தந்தையின் கட்டளையைத் 

தெரிவித்து வசிட்டன் தடுத்தல் . 
என்னும் 1 வேலையி லெழுந்த வீரனை 
யன்னை தீமையா லாச னின்னையுந் 
துன்னு துன்பத்தாற் றுறந்து போயினான் 

முன்ன ரேயென முனிவன் கூறினான் . 
( இ - ள் . ) என்னும் வேலையில் - என்று சொன்னபோது , எழுந்த - ( ஈமச் 
சடங்குபுரியுமாறு ) எழுந்துவந்த , வீரனை - பரதனை நோக்கி , - முனிவன் - வசிட் 
டன் , - ( பரதனே ! ) அரசன் - தசரதமகாராசன் , அன்னை தீமையால் - ( உன் ) 
தாயின் தீயகுணத்தால் , துன்னு - ( மனத்து ) உண்டான , துன்பத்தால் - பெரு 
வருத்தத்தினால் , முன்னரே - முன்னமே , நின்னைஉம் துறந்து போயினான் - 
( உரிமை செய்யத்தக்கவனல்லையென்று ) அந்தக் கைகேயியின் குமாரனான உன் 
னுறவையும்ஒழித்திட்டு இறந்தான் , என - என்று , கூறினான்- ; ( எ - று . ) 

நின்னையும் என்ற உம்மை - கைகேயியையும் தழுவிற்று . அரசன் கை 
கேயியையும் பரதனையும் வசிட்டனைச்சாட்சியாகக்கொண்டு உறவு துறந்த 
மையை " இன்னேபலவும்பகர்வா னிரங்காதாளை நோக்கிச், சொன்னேனின்றே 
யிவளென் றாரமல்லள் துறந்தேன் , மன்னேயாவான்வரு மப்பரதன்றனையும் 
மகனென் , றுன்னேன் முனிவா வவனும்மாகா னுரிமைக்கென்றான் " என் 
நகர் நீங்குபடலத்து வந்ததுகொண்டு அறிக . வசிட்டனைச் சாட்சியாகக் 
கொண்டு மன்னவன் சொல்லினமையால் , பரதன் ஈமக்கடன் செய்வதை வசி 
ட்டமுனிவன் தடுத்தான் . பி - ம் : -- 1 எல்லையில் . 2 எனா. 

( கூநஅ ) 
க.க.- பரதன் திடுக்கிட்டு நிலைமாறியதன் வருணனை . 
துறந்து போயினா னெனவே தோன்றனீ 
பிறந்து போறம் பிழைத்த 2 தென்றல்போ 
லிறந்து போயினா னிருந்த தாண்டது 
மறந்து வேறொரு மைந்த னாங்கொலாம் . 


( இ - ள் . ) தோன்றல் - சிறந்து விளங்குகின்ற குமாரனே ! நீ பிறந்து பேர் 
அறம் பிழைத்தது - நீ பிறந்ததனால் தொன்றுதொட்டுவந்த( மூத்தவன் அரசு 
புரிதலாகிய ) தருமம் மாறுபட்டது , என் றல்போல் - என்று தெரிவிப்பது 
போல , துறந்து போயினான் - (உன் தந்தையார் உன்னைத் ) துறந்துவிட்டுச் சென் 
றான் , எனஏ - என்று தெரிவிக்கவே , - ( அச்சொல்லைக்கேட்டு மனம் பொறாமல் 
பரதன் ) , இறந்துபோயினான் இறந்து போயினவன் போலாய்விட்டான் : 


காண்டம் 


கூ . - பள்ளிபடைப்படலம் 


கூகூக 


( ஆனால்) , ஆண்டு இருந்தது அது - அங்கே ( பரதன் ) இருப்பது போலப்பட்டது 
( எவ்வாறெனில் ) , - மறந்து - தனது இயற்கைநிலைமாறி , வேறு ஒரு மைந் 
தன் ஆம் கொல் - வேறொருமைந்தனாகிப்போலும் ; ( எ - று .) 

வசிட்டமுனிவனதுசொல்லைக்கேட்டவுடனே பரதன் தன்னுயிரொடுங்கி 
மூர்ச்சித்துத் தெளிந்தபிறகு இவன் . முன்னையபர் தனல்லன் ; வேறொருவன் 
போலும் என்று கண்டோர் கருதுமாறு நிலைமாறிக்கிடந்தன னென்பதாம் . நீ 
உரிமைக்கு ஆகாய் என்றது - “ நீ உரிமை செய்வதற்கு அருகனல்லை . முன்னை 
யோர்நிலைக்கு மாறாயவன் என்ற கருத்தை விளக்குதலால் , நீ பிறந்து போறம் 
பிழைத்தது என்று சொல்லியது போலாதலறிக . இனி , இருந்தது ஆண்டது 
மறந்து - இங்ஙன மிருந்ததனால் ஈமக்கடன் செய்வதை மனத்திற்கொள்ளா 
மல் மறந்திருக்க , வேறு ஒரு மைந்தன் ஆம்கொல் - வேறொருமைந்தனாகிய 
சத்துருக்கன் ஈமக்கடனைச் செய்பவனாவான் போலும் என வசிட்டர் கூறியதாக 
உரைப்பதுமுண்டு . 1 உந்தை , 3 மன்னனாய் கொலாம் என்ற பாடத்திற்கு 
தோன்றல்-! நீ பிறந்து பேர் அறம் பிழைத்தது என்றல் போல் - நீ பிறந்தத 
னால் தொன்றுதொட்டுவந்த அரசதருமம் தவறியது என்று நினைத்தான் போல , 
துறந்து போயினான் - (உன்னைத் ) துறந் திட்டவனாகிய , உந்தை - உன் தந்தை , 
இறந்துபோயினான் - இறந்திட்டான் ; ஆண்டு இருந்தது அது - அப்போது 
அச்சொல்லைக் கூறியிட்ட அது , மறந்து - (உன்குணத்தை ) மறந்து , வேறு ஒரு 
மன்னன் ஆய் கொல் - வேறொரு அரசனாயிருந்தோ ? எனப் பொருள் கூறி , 
பெருங்குணவானான உன்குணத்தை மன்னவன் மனத்திற்கொள்ளாது உன்னை 
யும் உன் தாயுடனே துறந்திட்டேனென்று கூறியது - பெருந்துன்பவயத்தனா 
கித் தன்னியற்கையறிவு அழிந்ததனாலாகு மெனப் பரதனைத் தசரதன் துறந்த 
தற்குக் காரணத்தை ஒருவாறு இதனாற் கூறுகின்றான் வசிட்டமுனிவனென்க . 
பி - ம் : - 2 என்றபோது . 

(கஙக ) 
க.சு .-- பரதன் தனக்கு நேர்ந்துள்ள இழிதகைமைக்கு வருந்துதலை 

இதுவும் அடுத்தகவியும் கூறும் . 
என்று கொண்டுமா தவனி யம்பலு 
நின்று நின்றுதா னெடிது யிர்த்தலு 
நன்று நன்றெனா நகைமு கிழ்த்தனன் 

குன்று குன்றுறக் குலவு தோளினான் . 
( இ - ள் . ) என்று மாதவன் இயம்பலும் நின்று நின்று தான் நெடிது 
உயிர்த்தலும் - பெருந் தவசியாகிய வசிட்டமுனிவன் இவ்வாறு சொன்ன 
வுடனே ஒன்றுந்தோன்றாது நின்று அம்முனிவன் பெருமூச்செறிந்தவளவில் , -- 
குன்று குன்றுற குலவு தோளினான் - மலையையும் (உவமையாகாமற் ) பின்வாங் 
குமாறு விளங்குகின்ற தோளையுடையவனான அப்பரதன் , நன்று நன்று எனா 
நகை முகிழ்த்தனன் - (தன் தந்தைக்கு ஈமக்கடனைச் செய்வதற்கும் தகுதியற்ற 


. 


சுங 2 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


வாறு தனக்கு நேர்ந்த இழிதகைமையைப்பற்றி ) ( என்னிலைமை ) நன்றாயுள் 
ளது , நன்றாயுள்ளது என்று சொல்லிச் சிரித்தான் ; ( எ - று . ) 

பரதன துநகை , எள்ளல்பற்றியது . கொண்டு - அசை . இச்செய்யுள் அச் 
சிட்ட பிரதிகளிலும் பல ஏட்டுப்பிரதிகளிலும் காணப்படவில்லை . ஆயினும் , 
சில பிரதிகளிலிருத்தலாலும் , கதைத்தொடர்ச்சிக்கு ஒருவாறு ஒத்திருத்தலா 
லும் உரை எழுதப்பட்டது . 

( கச O ) 
கஙரு . 1 இடிக்கு வாளரா 2விடைந்த தாமெனாப் 

படிக்கண் வீழ்ந்தகம் பதைக்கு நெஞ்சினான் 
றடுக்க லாகலாத் துயரந் தன்னுளே 
துடிக்க விம்மிரின் 

றழுது சொல்லுவான் . 
( இ - ள் . ) ( பரதன் ) , - வாள் அரா - கொடிய பாம்பானது , இடிக்கு- , 
இடைந்தது ஆம் எனா - அஞ்சிநடுங்கியதுபோல , ( வசிட்டமுனிவன் சொல்லைக் 
கேட்டு நடுங்கி) , படிக்கண் வீழ்ந்து - பூமியில் விழுந்து , அகம் பதைக்கும் நெஞ் 
சினான் - உள்ளேயே துடிக்கின்ற மனத்தையுடையவனாய் , தடுக்கல் ஆகலா 
துயரம் தன்னுள் ஏ துடிக்க வெளிக்குக்காட்டாமல் தடுக்கவேண்டுமென்றாலும் 
தடுக்கமுடியாத துயரம் தன்மனத்தினுள்ளிருந்து வருத்த , விம்மிகின்று - 
பொருமியிருந்து , அழுது- , சொல்லுவான்- சொல்லலானான் ; ( எ - று .) 

துயரம் உள்ளடங்காமையாற் பரதன் சில கூறலானா னென்க . அவற்றை 
மேல் அடுத்த மூன்றுகவிகளிற் காண்க . பி - ம் : -1 இடிக்கண் . 2 இடைவது . 
3 விம்மினான் . 

( கசக ) 
கஙசு.- இதுமுதல் மூன்று கவிகள் - பரதன் அழதுகூறும் வார்த்தை . 

உரைசெய் மன்னன்மற் றென்னின் பாவரே 
யிரவி தன் குலத் தெந்தை முந்தையோர் 
3 பிரத பூசனைக் குரிய பேறிலே 
னரசு செய்யவோ 4 வமைவ தாயினேன் . 

இதுமுதல் நான்குகவிகள் - ஒரு தொடர் . 
( இ - ள் . ) பிரத பூசனைக்கு - பிரேதத்திற்குச்செய்யுஞ் சடங்கைச் செய் 
வதற்கு, உரிய - ஏற்ற, பேறு - பாக்கியத்தை , இலேன் - பெறாத யான்,. அரசு 
செய்யா - அரசனாகஇருந்து இராச்சியத்தை யாள்வதற்கோ, அமைவது ஆயி 
னேன் - தகுதியுடையவனாயினேன் ! இரவி தன் குலத்து எந்தை முந்தை 
யோர் - சூரியகுலத்து உதித்த எனது தந்தையின் முன்னோர்களில் , உரை செய் 
மன்னன் - கீர்த்திபெற்ற அரசன் , என்னில் மற்று யாவர்ஏ - என்னைக்காட்டி 
லும் வேறு யாவருளர் ? ( எ- று . ) 

இராச்சியத்தை ஆட்சிபுரியத் தகுதி பெற்றும் பிரேதபூசனை செய்யத் 
தகு திபெறாமலும் இப்படி எவரேனும் எமது சூரிய குலத்தில் முன்பு உதித்த 
வரில் இருந்தோருண்டோ? எவர்க்கும் இல்லாச்சிறப்பு எனக்குக்கிடைத்த 


காண்டம் 


...-- பள்ளிபடைப்படலம் 


கூகங 


சி 


லால் என்னைப்போற் கீர்த்திபெற்றவரில்லையென்று , பரதன் பிறகுறிப்புவகை 
யால் தனக்கு நேர்ந்துள்ள இழிதகைமைக்கு வருந்திக்கூறுகின்றா னென்க . 
பி - ம் : -மன்னன் . 2 என்னில்யாருளர் , உன்னிலென்னில்யார் . பிரெதபூசனை . 
4 ஆவது . 

( கசஉ ) 
கநஎ . பூவி னான் முகன் 1புதல்வ னாதியாந் 

தாவின் மன்னர்தந் தரும நீதியாற் 
றவ ராயினார் 2 சிறுவ னாகியே 

யோவ நான் பிறந் தவத்த னானவா . 
( இ - ள் .) பூவில் நான் முகன் புதல்வன் - திருமாலின் உந்தித்தாமரைப் 
பூவில் தோன்றிய நான்குமுகங்களையுடைய பிரமதேவனது புதல்வனே ! 
ஆதி ஆம் தா இல் மன்னர் - ( எம்குலத்துத் ) தொன்றுதொட்டுள்ள குற்ற மற்ற 
பூர்விக வாசர்கள் , தம் தருமம் நீதியால் - தருமசாஸ்திரத்திற்கு முரணாகாத 
தமது ஒழுக்கத்தினால் , தேவர் ஆயினார் - விண்ணுலகத்தை யடைந்தவராயினார் ; 
நான் பிறந்து சிறுவன் ஆகிஏ - நான் பிறந்து சிறுவனாக இருக்கும் பொழுதே, 
அவத்தன் ஆன ஆ - வீண்பட்டவனானபடி என்னே ! ஆவ - ஐயோ !! ( எ - று .) 

என்குலத்தோர் யாவரும் வெகுநாள் அரசுபுரிந்தும் நீதிநெறிதவறாத 
ஒழுக்கத்தினால் வானுலகத்தை யடைந்தனர் : யானோ சிறுவனாயிருக்கும் 
பொழுதே அனர்த்தத்துக்கு உள்ளானேனே ! என்று மனம் நொந்து பரதன் 
கூறுகின்றன னென்க . பூவினான்முகன் புதல்வன் என்பது - வசிட்ட முனிவனை 
நோக்கிய அண்மைவிளி. பிரமபுத்திரரானவர் இப்பாதனது குலத்துப் பூருவ 
புருஷராகி அரசுபுரியாமையால் , பூவினான் முகன் புதல்வன் என்ற இத்தொ 
டரை ஆதியாம் என்பதனோடு சேர்த்து உரைகூறுதல் பொருந்தாது . இவ் 
வளவு சிறுபிராயத்திற்குள் தனக்கு இங்ஙனம் நேர்ந்ததே ! என்ற வருத்தந் 
தோன்ற , சிறுவனாகியே என்றான் . ஆவ என்பது இரக்கப் பொருளில் வரு 
தலை நாயினேனை யாவ வென்றருளு நீ " என்ற திருக்கோவையாரிலுங் 
காண்க . அவத்தன் - அவமானவன் : பயனற்றவன் . பி - ம் : -1புதல்வராதி 
யாய் . சிறுவராலெனா. 3 ஆவியான் . 4 அவத்தம் . ஆயினேன் . ( கூசங ) 
கஙவு . துன்னு தாள்வளஞ் சுமந்த தாழையிற் 

பன்னு வான்குலைப் பதடி யாயினே 
னென்னை யென்னையே யீன்று காத்த வென் 

னன்னை யாரெனக் கழகு செய்தவா .. 
( இ - ள். ) துன்னு தாள் வளம் சுமந்த தாழையில் - நெருங்கிய தாள் வளத் 
தைக்கொண்ட தாழஞ்செடியின் , பன்னு வான் குலை - சிறப்பித்துக் கூறப்படு 
கிற சிறந்த பூக்குலையினிடையிலேயுள்ள , பதடி ஆயினேன் - சோறுஎனப்படுஞ் 
சாரமற்ற பொருள் போலாயினேன் ; என்னை ஈன்று காத்த என் அன்னையார் - 
என்னைப் பெற்றுப்பாதுகாத்த என் தாயார் , எனக்கு அழகு செய்த ஆ - எனக்கு 
நன்மை செய்தவகை , என்னையே - எங்ஙனம் உள்ளது ! ( எ - று .) 

80 


சுச் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


என் தாய் என்னைப்பெற்றுப் பாதுகாவாம லொழிந் திருப்பின் எனக்கு 
நன்மையுண்டாயிருக்குமென்பது குறிப்பு. தாழம்பூக்குலையி னிடை யிலேயுள்ள 
தும் வெளியிலே யெறிந்துவிடப்படுவதுமான சோறுபோல , சிறந்த நற்குண 
முடையார் தோன்றிய இந்தச்சூரிய குலத்தில் நான் தோன்றிய தென்கின்றான் 
பரதன் . வருத்தத்தினால் அடுக்கி, என்னை என்னையே என்று கூறுகின்றா 
னெனில் 

னுமாம் . குலையென்பதற்குத் தாழங்காய்க்குலையென்று கூறுவாரும் 
தாழையென்பதற்குத் தெங்கு என்பாரும் உளர் : அவ்வுரை பொருந்துமாயிற் 
கொள்க . பிம் : -4 காத்தல் , எம் . 3 எமக்கு . 

( கச்சி ) 
கங் கூ .-- வசிட்டன் சத்துருக்கனனைக்கொண்டு மன்னவனுக்கு 

ஈமக்கடனை முடித்தல் : 
என்று கூறிநின் றிடரின் மூழ்குமத் 
துன்று தாரவற் கிளைய தோன்றலா 
லன்று 2 நேர்கட னமைவ தாக்கினா 

னின்று நான்மறை நெறிசெ னீர்மையான் . 
( இ - ள். ) நால் மறை நெறி நின்று செல் நீர்மையான் - நான்குவகைப்பட்ட 
வேதங்களிற்கூறிய முறைப்படியே நின்று சடங்குகளை நடத்துந் தன்மையுள்ள 
அந்தவசிட்டன் , - என்று- , கூறிநின்று- , இடரில் மூழ்கும் - துன்பத்து 
எழுந்திய , அதுன்று தாரவற்கு - ( மலர்கள் ) நெருங்கிய மாலை சூடிய அந்தப் 
பரதனுக்கு, இளைய தோன்றலால் - பின்பிறந்தவனான சத்துருக்கினனைக் 
கொண்டு , அன்று - அப்பொழுது , நேர் - செய்யவேண்டிய , கடன் - ஈமக் 
கடனை , அமைவது ஆக்கினான் - முறைப்படியே நடத்தினான் ; (எ - று .)- பி - ம் : - 
நொந்து . 2 கோக்கடன். 3 செய்ந்நீர்மையான . 

( கசரு ) 
கச.- பட்டமகிஷியரை யொழிந்த மன்னன்தேவிமார் 

சககமனஞ் செய்தல் . 
இழையு மா ரமு மிடையு 1 மின்னிடக் 
குழையு 2 மாமலர்க் கொம்ப னார்க்டாந் 
தழையின் முண்டகந் தழுவு கானிடை 

5 முழையின் மஞ்ஞைபோ லெரியின் மூழ்கினார் . 
( இ - ள் . ) குழையும் மா மலர் கொம்பு அனார்கள் தாம் - ஒல்கியொசியுந் தன் 
மையுள்ள சிறந்த பூங்கொடிபோன்ற மன்னன்தேவிமார் , -ஆர்ம் உம் இழைஉம் 
இடைஉம் மின்னிட - ( தாம் பூண்ட முத்துமாலை முதலிய ) வடங்களும் மற்று 
முள்ள அணிகலங்களும் தமது இடையும் விளங்கித்தோன்ற , தழை இல் முண் 
டகம் தழுவு கானிடை - இலையில்லாத தாமரைமலர்நிரம்பியுள்ள இடத்து , 
முழையில் மஞ்ஞை போல்- மலைக்குகையில் வாழும் மயிலினம் புகுவதுபோல , 
எரியில் மூழ்கினார் - தீயிற்குளித்தார்கள் ; ( எ - று .) 


காண்டம் 


கூ .-- பள்ளிபடைப்படலம் 


சுநரு 


கூறுவது , 


டை 


பத்தினிப்பண்டிர் தாமரைப்பொய்கையிற் குளிப்பதுபோற் கணவனோடு 
ஈமப்பள்ளியிற் புகுந்து மனங்குளிர்ந்து நல்லுலகம் புகுவரென்று பிற நூல்களிற் 

இங்குக்காணத்தக்கது . இராமன் முதலிய புதல்வரைப் பெற்றகோசலை 
முதலியோரைத் தவிர்ந்து மற்றைத்தேவிமார் புதல்வரைப்பெறாதோராகையால் 
மேலுலகம்புகுமாறு கணவனுடனே ஈமப்பள்ளித்தீயிற் குதித்து , உயிர்நீத்தமை 
இதனாற் கூறப்பட்டது . பி - ம் : -1.மன்னிடக் , மின்னிடைக் . 2 நாள் . 3 கொம்ப 
சர்களும் . தழையின் முள்ளியதழுவு , தழையுமுள்ளிலவுலவு , தழையுமுள்ளி 
யந்தழுவு . நுழையும் . 

(கசசு ) 
கசக.- தீக்குளித்த மங்கைமார் நற்கதியைச் சேர்தல் . 
அங்கி நீரினுங் குளிர வம்புயத் 
திங்கள் வாண்முகந் திருவி ளங்குறச் 
சங்கை 2 தீர்ந்து தங் கணவர் பின் செலு 

3 நங்கை மார்புகு முலக நண்ணினார் . 
( இ - ள் . ) அம்புயம் திங்கள் வாள் முகம் திரு விளங்குற - தாமரைமலர்போல 
வும் சந்திரன் போலவும் ஒளிவிளங்குகின்ற தம்முகம் பின்னும் ஒளிபெற்றுத் 
தோன்ற , அங்கி நீரின் உம் குளிர - ( தாம் குளித்த ) அக்கினியும் தம்கணவனது 
* மேனியைத் தழுவுதலால் நீரைக்காட்டிலுங் குளிர்ந்து தோன்ற , சங்கை தீர்ந்த 
மனத்துயரம் நீங்கி , தம் கணவர் பின் செலும் நங்கைமார் புகும் உலகம் - தம் 
கணவனுடனே உயிர் நீக்கும் கற்புடையார் புகுகின்ற நற்கதியை, (தீக்குளித்த 
மகளிர் ), நண்ணினார் - சேர்ந்தார் ; ( எ - று . ) 

மனத்தில் மகிழ்ச்சியுடனே தீக்குளித்தமையும் , கற்புடையார்க்கு அக் 
கினிக்கடவுள் சுடானென்பது தோன்ற , அங்கிரினுங் குளிர... முகந்திரு 
விளங்குற என்றார் . பி - ம் : - விளங்கிட , விளக்குற . தீர்தரத்தழுவுகற்புடை , 
தீர்தரத்தழுவுகற்பிணை . 3 மங்கைமார்களுமாசைமன்னினார் . 

( கசஎ ) 
கசஉ .-- ஈமக்கடன் முடித்து மனைசேர்தல் . 
அனைய செய்கையா வரசர் கோமகற் 
கினைய தன்மையா லியைவ செய்து பின் 
மனையி னெய்தினான் மரபின் வாழ்வினை 

வினையி னெய்துமோர் பிணியின் வேலையான் . 
( இ - ள் . ) அனைய செய்கை ஆ - அவ்வாறான செய்கை நிகழ்ந்ததாக ( மன் 
னவன் தேவியர் தீக்குளித்தாராக ), - இனைய தன்மையால் - இவ்வாறான தன் 
மையினால் , ( சத்துருக்கினனைக்கொண்டு ), அரசர்கோமகற்கு - ( இறந்த ) தசரத 
சக்கரவர்த்திக்கு , இயைவ செய்து - செய்யக்கடவ ஈமக்கடனைச் செய்து , 
மாபின் வாழ்வினை - க்ஷத்திரியவமிசத்துக்குஉரிய அரச்வாழ்க்கையை , வினை . 
யின் - ( தாயின் ) தீச்செய்கையால் , எய்தும் - அடைதற்குஉரியனான , ஓர் பிணி 


. 


கஙசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


யின் வேலையான் - ஒப்பில்லாத மனத்துயரமாகிற கடலைக் கொண்டவனான 
பரதன் , பின் - பிறகு , மனையின் எய்தினான் - வீட்டைச்சேர்ந்தான் ; ( எ - று . ) 

இதனால் , தஹநஸம்ஸ்காரம் நிகழ்த்தியபின் , மனையை யடைந்தமை 
கூறப்பட்டது . பி - ம் : - 1 செய்கையால் . செய்தபின் . 

( கசஅ ) 
கச் .-- தசாஹம்வரைச் சடங்கு நிகழ்த்தியமை . 
ஐந்து மைந்துநா ளூழி யாமென 
மைந்தன் வெந்துயர்க் கடலின் வைகினான் 
றந்தை தன்வயிற் றரும மியாவை பு 

முந்து நூலுளோர் முறையின் முற்றினான் . 
( இ - ள் . ) மைந்தன் -பாதன் , - ஐந்துஉம் ஐந்துநாள் உம் - பத்துநாள்களும் , 
ஊழி ஆம் என - ஒரு யுகம்போலத்தோன்ற ( மிகவும் அரிதிற்கழிய ) , ( அந்நாள் 
களில் ) , வெம் துயர் கடலின் வைகினான் - கொடிய துன்பக்கடலுள் தங்கிய 
வனாய் , தந்தை தன் வயின் தருமம் யாவைஉம் - தந்தை திறத்துச் செய்யவேண் 
டிய சடங்குகளையெல்லாம் , முந்து நூல் உளோர் முறையின் - பழமையான 
தருமசாத்திரத்தவர் கூறும் முறைப்படி , முற்றினான் . செய்துமுடித்தான் ; 
( எ - று .) மைந்தன் - சத்துருக்கினன் என்றலுமுண்டு. 

( கசசு ) 
கசசு . - மன்னவனது கிரியையாவும் முடித்தபின் வசிட்டன் 
இராச்சியத்தை நடப்பிக்குமாறு ஆலோசிக்கப் பரதனை வந்துசேர்தல் . 

முற்று முற்றுவித் துதவி 1 மும்மை நற் 
2 சுற்றம் யாவருந் தொடரத் தோன்றினான் 
வெற்றி மாதவன் வினை முடித்தவன் 

5 கொற்ற வேனெடுங் குமாற் கூடினான் , 
( இ - ள் . ) முற்றுஉம் உதவி முற்றுவித்து - சடங்குகளையெல்லாம் உட 
னிருந்து முடிப்பித்து , வினை முடித்தவன் - வினையினின்று நீங்கினவனாகிய , 
வெற்றி மாதவன் - வெற்றிபெற்ற பெருந்தவத்தை யுடையவனாகிய வசிட்ட 
முனிவன் , மும்மை நூல் சுற்றம் யாவர்உம் தொடர் - முப்புரி நூலாயமைந்த 
யஞ்ஞோபவீதத்தை யணிந்துள்ள இனதத்தவரான அந்தணர்யாவரும் தன் 
னைத் தொடர்ந்துவர , தோன்றினான் - (தன்னிருக்கையினின்று ) வெளிப்பட்டு , 
கொற்றம் வேல் நெடு குமரன் வெற்றிபெற்ற வேற்படையைக்கொண்ட 
குமாரனாகிய பரதனை , கூடினான் - வந்து சேர்ந்தான் ; ( எ - று . ) 

வசிட்டன் பரதனைக்கூடியது - இராச்சியத்தை நடத்தவேண்டிய ஏற் 
பாட்டைச் செய்தலின் பொருட்டாகும் . பிரமதேஜசுக்கு முன்னே க்ஷத்திரிய 
பலம் நிற்காது என்று சொல்லி நிரூபித்து அரசத்தன்மையைநீத்து அந்தணத் 
தன்மை மேற்கொள்ளுமாறு விசுவாமித்திரனைச் செய்வித்த தவமகிமையை 
யுடையவனாதலின் , வசிட்டமுனிவனை , வெற்றி மாதவன் என்றார் . மாதவன் 
முற்றுவித்து கூடினான் என்க . பி.ம் : -1 முற்று நூல். 2 சுற்றும் . 3 யாவையும். 
முடித்தவக் , கொற்றவன் , கூறினான் , கூறுவான் . 

( கூடும் ) | 


காண்டம் 


க0.- ஆறுசெல்படலம் 


க ஙஎ 


கசாரு . - அறிஞருடனே மந்திரிமார்களும் இராச்சியம் அரசின்றி 

யிருப்பதுபற்றி , ஆலோசிக்கவருதல் . 
மன்ன ரின்றியே 1 வையம் வைகறான் 
றொன்மை யன்றெனத் துணியு நெஞ்சினா 
ரன்ன மாநிலத் தறிஞர் தம்மொடு 

முன்னை மந்திரக் கிழவர் முந்தினார் . 
( இ - ள் .) முன்னை மந்திரம் கிழவர் - தொன்று தொட்ட ஆலோசனைக் 
குரிய மந்திரிமார் , வையம் - இந்த இராச்சியம் , மன்னர் இன்றி ஏ - அரசனைப் 
பெற்றிராமல் , வைகல் - இருப்பது , தொன்மை அன்று - பழமையாய்வந்த 
முறைமையன்று , என . என்றகாரணத்தால் , துணியும்-(மன்னனையேற்படுத் 
தவேணும் என்று ) உறுதியாகவுணர்ந்த , நெஞ்சினார் - மனத்தையுடையவர்க 
ளாய் , - அன்ன மா நிலத்து அறிஞர் தம்மொடு உம் - அந்தப் பெரிய இராச்சியத்தி 
லுள்ள அறிவுள்ள பெரியோர்களுடனே , முந்தினார் - முற்பட்டு வந்தனர் ; ( எ - று . ) 

பழமையான மந்திரியரும் அங்கு அவ்வூரறிஞருடனே அரசனை யேற் 
படுத்தவேண்டுவது முக்கிய மென்ற கருத்துடனே வந்து சேர்ந்தன ரென்ப 
தாம் . அராஜகமான ஜபதத்தில் ( நாட்டில் ] விளையுந் தீங்குகளை ஸ்ரீவான்மீமீகி 
முனிவர் ஒரு ஸர்க்கத்தாற் கூறியுள்ளார் . தான் - அசை . பி - ம் :-( வைகும் 
வையகம் , வைகும் வையமுன் . 

( கூருக ) 
பள்ளிபடைப்படலம் முற்றிற்று . 


க 0 - ஆவது ஆறுசெல்படலம் . 


பரதன் சித்திரகூடத்துக்குப் பயணப்பட்டுச்சென்ற கதையைச் சொல் 
லும்படலமென்பது பொருள் : ஆறு - வழி . அச்சிட்டபிரதியில் ஆற்றுப்படல் 
மென்று இப்படலத்துக்குப் பெயர் காணப்படினும் , பல ஏட்டுப்பிரதியிற்காணப் 
பட்டதாலும் விளக்கமாக இருப்பதாலும் , இப்பெயர் கொள்ளப்பட்டது 

வசிட்டமுனிவனும் பரதனருகிலுள்ளானென்று வந்து சேர்ந்த மந்திரிமார் 
முதலியோர் பரதனை வணங்கிச் சூழ்ந்திருக்க , சுமந்திரன் குறிப்போடு வசிட்ட 
னது முகத்தை நோக்க , நோக்கினாற் குறிப்புணர்ந்த வசிட்டன் உலகு காக்குதி : 
து நிற்கடன் : அரசின்றி இங்கும் மேலும் எங்குமில்லை: தருமம் அரசினால் தான் 
நிற்கும் . அரசனாகிய உந்தை பிறந்தனன் : உம்முன் வனஞ்சென்றான் : வாத்தி 
னால் வந்த பேரரசைக் காப்பாய் : இதுகுறித்தே யாம் இங்குத் திரண்டது என்று 
தம்மனக்கருத்தைச் சொல்ல , அதுகேட்ட பரதன் நஞ்சு நுகர்ந்தான் போல் நடு 
நடுங்கி , நாக்குழறக் கண்ணீர் அருவிபோற்பொழிய மூர்ச்சித்துப் பின் தெளிந்து 
மூன்றுலகினுக்கும் முதல்வனாய் முன்தோன்றியவ னிருக்க , யான் மகுடஞ் 
சூடுதல் தரும் மென்று சான்றவரும் சொல்லலாயிற்றே : இது கலிகாலமோ ? 


சுநவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


எங்கேனும் மூத்தவனிருக்க இளையவன் அரசுபுரிதல் உண்டாயிற் காட்டுக : 
ஒருகால் , நான் அரசுபுரிவது நன்னெறியேயென்று நிரூபித்தாலும் , இவ்வாசை 
ஏற்று வாழேன் : இராமபிரானை யழைத்துவந்து முடிசூட்டமுயல்வேன் : அன் 
னவன் இணங்காவிடின் அவனுடன் கானகத்துவசிப்பேன் : மாறுகூறின் , உயிர் 
துறப்பேன் என்று உறுதியாகக் கூற , கேட்ட சபையோர் பரதனது நிலைமை 
யைவியந்து நிற்க , பரதன் இளையோனையழைத்து , ஸ்ரீராமபிரானையழைத்து 
வருவதனை முரசறைந்துசாற்றி , தானையையும் விரைவினிலெழுக என்று 
கூறுவாய் என்ன , அவனும் அங்வனமே செய்ய , யாவரும் இராமனையழைத்து 
வர மனக்கிளர்ச்சிகொண்டுபுறப்பட்டனர் . அறிஞர் முதல் சிறிஞர்வரை யாவ 
ரும் புறப்பட்டுவிட்டதால் அயோத்தியே வெறிச்சென்று போயிற்று . 
ஙனம் சேனையும் நகரத்தாரும் செல்ல, பரதன் தன்னரையிற் சீரைசாத்தி முனி 
வர்கோலத்துடனே தம்பியும் உடன்வர , தாயரும் தவத்தவரும் மந்திரியரும் 
அளவில்சுற்றமும் அந்தணரும் தொடர்ந்துவா , தேரின்மீது சென்று புரசை 
வாயிலிற் போக , மந்தரையென்னுங்கூனியும் அத்திரளில் உந்திப்போதலைச் 
சத்துருக்கினன் கண்டு அந்தரத்து ஏற்றுவான் பற்றலும், பரதன் தடுத்து , முன் 
னையர்முறையைக்கெடுத்தபாவியாகிய என்னன்னையைச் சின்னபின்னஞ்செய் 
திருப்பேன் ; என்னையன் முனியுமென்று விட்டிட்டேன் : கூனியின்மீது 
வெகுண்டோமாயினும் ஐயன்முனியுமென்று இவளையும் விட்டிடு: நாம் போதும் 
என்ன , சத்துருக்கினனும் விட்டிட்டான் . பிறகு பரதன் யாவரோடும் புறப்பட் 
டுச்சென்று இராமன் தங்கிய சோலையில் தங்கிக் கண்ணீரருவியின்மூழ்கி வீரன் 
வைகியபுல்லணைமருங்கில் தானும் பொடியில்வைகி , அங்குநின்று இராமன் காலி 
னால் நடந்து சென்றானென்று தானும் சேனை முதலிய தொடர் நடந்து சென்றன 
னென்பது , இப்படலத்துக்கூறிய பொருள் . 

க.- மந்திரிமாரும் அங்கு வந்துநெருங்குதல் . 


வேறு . 


வரன்முறை தெரிந்துணர் மறையின் மாதவத் 
தருமறை 2 முனிவனு 3 மாண்டை . யானென 
விரைவின்வந் 4 தீண்டினர் விரகி னெய்தினர் 

பரதனை வேணங்கினர் பரியு 8நெஞ்சினர் . 
( இ - ள் . ) பரியும் நெஞ்சினர் - அன்புகொண்ட மனத்தையுடையவராகி , 
விரகின் எய்தினர் - சூழ்ச்சித்திறனோடு பொருந்தியவரான மந்திரக்கிழவர் , 
வால் முறை தெரிந்து உணர் மறையின் - வரலாற்று முறைமையினாலாராய்ந்து 
அறிந்த வேதங்களையுடைய , மா தவத்து அரு மறை - பெருந் தவத்தின் 
அருமையான இரகசியங்களையறிந்த , முனிவன்உம் வசிட்டனும் , ஆண் 
டையான் - அந்த இராசசபையில் இருக்கின்றான் , என - என்று , விரைவின் 
வந்து ஈண்டினர் . விரைந்து ( அந்த இராசசபையை ) வந்துசேர்ந்து , பாதனை 
வணங்கினர்- ; ( எ - று .) 


காண்டம் 


40 . 


ஆறுசெல்படலம் 


சுங்க 


கீழ்க்கவியில் , மந்திரக்கிழவர் முந்தினார் என்று கூறிய கவி , இதனால் , 
அவர்கள் வந்துசேர்ந்து பரதனை வணங்கியமையைக் கூறுகின்றார் . விரகு - 
ஆலோசிக்குந் திறம் ; அதனோடு பொருந்தியவ ரெனவே , விரகினெய்தினார் என்ற 
தொடர் - மந்திரிமாரைக் காட்டிற்று . சூரிய குலத்தாராண்டுவந்த கோசலதேசம் 
அரசனின்றிப் பாழ்த்துப்போகக்கூடா தென்ற கருத்துடையவர் அம்மந்திரி 
மா ரென்பார் பரியுநெஞ்சினர் என்றார் . " அடியளந்தான் என்றவிடத்துப் 
போல அருமறைமுனிவன் என்ற தொடர் வசிட்ட முனிவனுக்கு வாளா 
பெயராய்நின்ற தென்பாருமுளர் . ஈண்டினர் - முற்றெச்சம் . பி - ம் :-மரபின் . 
2 முனிவரும் . 3 ஆண்டையார்களும் . ஈண்டினார் . எய்தினார் . வேணங்கினார் . 
பரிவின் . நெஞ்சினார் . 

( கூருஉ ) 
உ.- வந்தவர் யாவரும் பரதனைச் சூழ்ந்திருத்தல் . 
மந்திரக் கிழவரு நகர மாந்தருந் 
தந்திரத் தலைவருந் தரணி பாலரு 
மந்தர முனிவரோ டறிஞர் யாவருஞ் 

சுந்தரக் குரிசிலை 2 மரபிற் சுற்றினார் . 
( இ - ள் . ) அந்தரம் முனிவரோடு - ( தவவலிமையால் ) ஆகாயத்திலுஞ் சஞ் 
சரிக்குஞ் சித்திபெற்ற முனிவர்களுடனே , மந்திரம் கிழவர் உம் - மந்திரிமார் 
களும் , நகரம் மாந்தர் உம் - நகரத்திலுள்ள பிரதானஜனங்களும் , தந்திரம் 
- தலைவர் உம் . சேனாதிபதிகளும் , தரணிபாலர் உம் - 

மன்னவர்களுமாகிய , 
அறிஞர் யாவர் உம் - புத்திமான்களெல்லோரும் , சுந்தரம் குரிசிலை. அழகுள்ள 
சிறந்த ஆண்குமானான பாதனை , மரபின் - முறைமையினால் , சுற்றினார் - 
சூழ்ந்துகொண்டார்கள் ; ( எ - று . ) 

நகரமாந்தர் முதலியோர் பரதனை நெருங்கிச் சேர்ந்தன ரென்றவாறு . 
சென்ற படலத்தின் ஈற்றுச் செய்யுளில் " அன்னமாநிலத் தறிஞர் தம்மொடும் , 
முன்னை மந்திரக் கிழவர் முந்தினார் ” என்று கூறிய கவி , இப்படலத்தின் முதற் 
செய்யுளால் மந்திரிமார் நெருங்கியமையையே கூறி , இந்தச் செய்யுளால் 
மற்றையோர் நெருங்கியமையைக் கூறக் கருதி மந்திரிமார் நெருங்கியமையை 
யும் அனுவாதமுகத்தாற் கூறினரென்க . பி - ம் :-தாணிவாணரும் , தரணி 
வாணரோடு . 2 முறையிற் . 

( கருக ) 
ரூ .-- சுமந்திரன் பரதனை இராச்சியம் ஆளும்படி கூறவேணுமென்ற 

குறிப்புடனே வசிட்டழனிவனை நோக்குதல் . 
சுற்றின ரிருந்துழிச் சுமந்தி ரப்பெயர்ப் 
பொற்றட ந் தேர்வலான் புலமை யுள்ளத்தான் , 
கொற்றவற் குறுபொருள் குறித்த கொள்கையான் 
முற்றுணர் 2 முனிவனை முகத்து நோக்கினான் . 


சு o 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் . ) சுற்றினர் இருந்த உழி - ( மந்திரக்கிழவர் முதலியோர் கீழ்க் 
கூறியவாறு ) சூழ்ந்திருந்தபோது , புலமை உள்ளத்தான் - அறிவுமிக்க மன 
முடையவனும் , சுமந்திரன் பெயர் பொன் தட தேர்வலான் - அழகிய பெரிய 
தேரையோட்டுதலில் வல்லவனுமான சுமந்திரனென்பவன் , - கொற்றவற்கு 
உறு பொருள் குறித்த கொள்கையான் - வெற்றி பொருந்திய மன்னவகுமார 
னாகிய பரதனுக்கு ( மனத்தினுள்ளே ) பொருந்திய எண்ணத்தைக் குறிப்பினாலு 
ணர்ந்த கொள்கையையுடையவனாய் , ( அக்கருத்தைப் பலருக்குந் தெரிவிக்கு 
மாறு அப்பரதன் வாய்மூலமாகவே வெளிப்படுத்தும் பொருட்டு ), முற்று உணர் 
முனிவனை - முழுதும் அறிந்த முனிவனாகிய வசிட்டனை , முகத்து நோக்கி 
னான் - ( பரதனை இராச்சியத்தை யங்கீகரிக்கும்படி சொல்லவேண்டு மென்ற 
குறிப்புடனே) முகத்தைப் பார்த்தான் ; ( எ - று .) 


பரதனை அரசுபுரியுமாறு சொல்லவேண்டுமென்பது சுமந்திரனுடைய 
கருத்தாதல் மேற்செய்யுளில் விளங்கும். கொற்றவக் குரிசிலைக்குறித்த கொள் 
கையான் என்ற பாடத்துக்கு - வெற்றிபொருந்திய அந்தப்பரதனை இராச்சி 
யாதிபதியாகுமாறு சொல்லவேண்டு மென்று கருதிய எண்ணத்தை யுடையவ 
னாய் என்று பொருள் காண்க . காலதேசவர்த்தமானங்களையறிந்து சொல்ல 
வல்லவன் வசிட்டனென்பார் முற்றுணர்முனிவன் என்றார் . பொற்ற 
டந்தேர்வல் சுமந்திரப்பெயரினான் என விகுதிபிரித்துக்கூட்டுக . பி- ம் : 
1 கொற்றவற்குறுபொருளுணர்ந்த முனிவரன் . 

( கருச ) 
ச . - சுமந்திரன் கருத்தை யறிந்த வசிட்டன் பரதனை உலகத்தையாளுமாறு 

சொல்லத் தொடங்குதல் . 
நோக்கினாற் சுமந்திர னுவல லுற்றதை 
வாக்கினா லன்றியே யுணர்ந்த மாதவன் 
காக்குதி 2 யுலகநின் 3 கடனி தாமெனக் 

கோக்கும ரனுக்கது தெரியக் கூறுவான் . 
( இ- ள். ) சுமந்திரன் --- நோக்கினால் -கண்சைகையினால் , நுவலல் உற்றதை 
சொல்லுவதற்குப் பொருந்தியதை ( சொல்லியதை ) , வாக்கினால் அன்றி ஏ - வாயி 
னாற் சொல்லுதலில்லாமலே, உணர்ந்த - தெரிந்துகொண்ட , மா தவன்- பெருந் 
தவத்தினனாகிய வசிட்டமுனிவன் , உலகம் காக்குதி - இராச்சியத்தைப் பாது 
காப்பாய் ; இது - இச்செய்கை , நின் கடன் - நீ செய்யவேண்டிய செயலாம் , 
என - என்று , கோ குமானுக்கு - அரசகுமாரனாகிய பரதனுக்கு , அது - அவ் 
விஷயத்தை , தெரிய - விளங்குமாறு , கூறுவான் - சொல்லுவானானான் ; (எ- று . ) 
- அதனை , மேல் எழுகவிகளிற் காண்க . 

ஆம் - அசை . பி - ம் : -1 நோக்கினான் , நோக்கிய . 2உலகிது , உலகநின் . 
3 கடனது , கூனிது . கூறினான் . 

( கருரு ) 


காண்டம் 


க . - ஆறுசெல்படலம் 


சுசக 





. 


ரு .-- இதுமுதல் ஏழகவிகள் ஒருதொடர் : வசிட்டழனிவன் வார்த்தை . 

வேதிய ரருந்தவர் விருத்தர் வேந்தர்க 
2 ளாதியர் நின்வயி னடைந்த காரிய 
நீதியுந் தருமமு 3 நிறுவ நீயிது 

கோதறு 4 குணத்தினாய் மனத்துக் கோடியால் . 
( இ - ள் . ) ( பரதனை நோக்கி வசிட்டமுனிவன் கூறுவான் :) - கோது அறு 
குணத்தினாய் - குற்றமற்ற குணத்தையுடையவனே ! வேதியர் - வேதம்வல்ல 
பிராமணர்களும் , அரு தவர்- (பிறர்செய்தற்கு ) அரிய தவத்தைச்செய்யும் முனி 
வர்களும் , விருத்தர் - வயசுசென்றவரான ( இந்நகரத்துப் ) பெரியோர்களும் , 
வேந்தர்கள் - அரசர்களும் , ஆதியர் - முதலியவர்கள் , நின்வயின் - உன்னிடத்து , 
அடைந்த - வந்துசேர்ந்த , காரியம் - , ( என்னவெனில் ) , - ( இப்போது அர்ச 
னில்லாமையாற் கெடப்போவனவாகவுள்ள ), நீதிஉம் - நியாயமும் , தருமம்உம் - 
குலாசாரங்களும் , நிறுவ - நிலைநிறுத்துதலின் பொருட்டேயாகும் ; நீ - , இது 
இதனை , மனத்து கோடி - நெஞ்சிலேகொண்டு ஆராய்வாயாக ; ( எ - று . ) 

நீதி - சிறியோரைப் பெரியோர் நலியாமை முதலியன . பி - ம் : - விருத்த 
வேந்தர்கள் . ஆதியாய் . 3 நிறுத்தி , நிறுவி . 4 மனத்தினாய் . மனத்துட் , ( கூருசு ) 
சு . 1 தருமமென் றொருபொரு உடந்து நாட்டுத 

லருமையென் பதுபெரி தறிதி யைய நீ 
யிருமையுந் தருவதற் 4 கியைவ 5 தீண்டிது 

6 தெருண் மனத் தார்செயுஞ் செயலி தாகுமால் . 
( இ -ள் . ) தருமம் என்ற ஒரு பொருள் தருமமென்கின்ற ஒப்பற்ற 
பொருளை , தந்து ( யாவ்ரையும் ) அநுஷ்டிக்கச்செய்து , நாட்டுதல் - நிலை 
நிறுத்துவது , அருமை - அருமையான செயலாகும், என்பது - என்ற இவ்விஷ 
யத்தை , ஐய - ஐயனே ! நீ- , பெரிது அறிதி - நன்கு உணர்வாய் : ஈண்டு - 
இப்போது , இது - ( இராச்சியத்தைமேற்கொள்வதாகிய ) இத்தருமம் , இருமை 
உம் இம்மை மறுமை என்ற இரண்டையும் , தருவதற்கு - , இயைவது - 
பொருந்தியதாகும் ; இது - இந்தத் தருமம் , தெருள் மனத்தார் செயும் 
தெளிந்த மனத்தையுடையவர் அநுஷ்டிக்கவேண்டிய , செயல் ஆகும் - ;( எ - று . ) 
ஆல் - ஈற்றசை : தேற்றமுமாம் . 

கீழ்ச்செய்யுளில் நீதியையும் தருமத்தையும் நிறுவவேண்டுமென்று கூறிய 
வசிட்டமுனிவன் , இதனால் அந்தத்தருமத்தின்சிறப்பையும் , தெள்ளறிவினர் 
தவறாமல் இந்தத் தருமத்தை மேற்கொண்டொழுகுவ ரென்பதையுங் கூறுகின் 
றான் . பி - ம் : -- கருமம் , 2 எடுத்துக்காட்டுதல் . பிறிது . 4 இசைவது . 5 ஈண் 
டது . திருமனந் தனிலிவை தெரி தியாலையா , தெருமருந் தனக்கது , சேர்விலா 
மையால் , தெருண்மனத்துனக்கது சேர்விலாமையால் , தெருண் மனந்தனக் 
கொரு செறிவிலாமையே , தெருண்மனத்தார்க்கலாற் றெரிதற் பாலதோ . 

81 


சுச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா - 


எ . வள்ளுறு வயிரவா ளரசில் 2 வையக 

நள்ளுறு கதிரிலாப் பகலு 3 நாளொடுந் 
தெள்ளுறு மதியிலா விரவுந் 4 தேர்தரி 

னுள்ளுறை யுயிரிலா 6 வுடலு மொக்குமே . 
( இ - ள் . ) தேர் தரின் - ஆராயுமிடத்து , - வள் உறு வயிரம் வாள் அரசு 
இல் - உறையிற்பொருந்துந் தன்மையுள்ள உறுதியான வாட்படையைப் பூண் 
டுள்ள அரசனைப் பெற்றிராத , வையகம் - உலகமானது , - நள் உறு கதிர் இலா 
பகல்உம்- ( யாவரும் ) விரும்புகின்ற சூரியனைப் பெற்றிராத பதலையும் , நாளொடு 
உம் தெள் உறு மதி இலா இரவுஉம் - நட்சத்திரங்களுடனே தெளிவுபொருந் 
திய ( குளிர்ந்தகிரணங்களையுடைய ) சந்திரனைப்பெற்றிராத இராத்திரியை 
யும் , உள் உறை உயிர் இலா உடல்உம் - உள்ளேபொருந்திய உயிரைப்பெற்றி 
ராத ( உயிர்நீங்கிய ) உடலையும் , ஒக்கும் - ; ( எ - று . ) 

இதனால் , தருமத்தை நிலைநாட்டுகின்ற அரசன் உலகத்திற்கு இன்றியமை 
யாதவ னென்பதை உபமானமுகத்தால் எடுத்துக்காட்டியவாறு . வள் - கூர்மையு 
மாம் . நள் உறு கதிர் என்பதற்கு - ( எல்லாக்கிரகங்களுந் தன்னைச்சூழத் தான் ) 
நடுவில் உறுகின்ற சூரியன் எனினுமாம் . ஈற்றடி - முற்றுமோனை . பி - ம் : 
வெள்ளுறை . உவையமும் , நாடொறும் , நாளிலும் . 4 தேர்வரும் , தேர்ந்திடின் , 
தேர்ந்திடல் , தேரரும் , தேவுடன் . உள்ளுறும் . உடம்பும் . ஒக்குமால் . (கூடுஅ ) 
வு . தேவர்த முலகினுந் தீமை செய்துழன் 

மாவலி யவுணர்கள் வைகு நாட்டினு 
1 மேவெவை யுலகமென் 2 றிசைக்கு 3 மன்னவை 

காவல்செய் தலைவரை யின்மை 4 கண்டிலம் . 
( இ - ள் . ) தேவர்தம் உலகின்உம் - தேவலோகத்திலும் , தீமை செய்து 
உழல் மா வலி அவுணர்கள் வைகும் நாட்டின்உம் - (பிறருக்குக் ) கொடுமை 
செய்து திரிகின்ற பெருவலிபடைத்துள்ள அசுரர்கள் வாழ்கின்ற நாட் 
டிலும் , ( மற்றும் ) , ஏவை ஏவை உலகம் என்று இசைக்கும் அன்னவை- எவ்வெ 
வைகள் உலகமென்று சொல்லப்படுமோ அவைகளெல்லாவற்றிலும் , காவல் 
செய் தலைவரை இன்மை - பாதுகாக்குந்தொழிலைச் செய்கின்ற மன்னவரின்றி 
யிருத்தலை , கண்டிலம் - பார்த்திலோம் ; (எ- று. ) 

அரசனில்லாத வையகத்தின் சிறப்பின்மையைக் கீழ்க்கவியிற் கூறிய 
வசிட்டன் , இதனால் அரசனில்லாத உலகமே எங்குங் காணப்பட்டதில்லை 
யென்கின்றான் . நல்லோர்வசிக்கிற இடத்திற்கும் அரசன் உண்டு , தீயோர் 
வசிக்கிற இடத்திற்கும் அரசனுண்டு என்பதற்காக, தேவர் தம்முலகினும் 
தீமைசெய்துழல் மாவலியவுணர்கள் வைகுநாட்டினும் என்றது . நாடு என்ப 
தற்கு அடையாளம் , மன்னவனைப்பெற்றிருப்பதே யென்றவாறு . 


ஏவைக் 


. 


காண்டம் 


க.- 

ஆறுசெல்படலம் 


சுசரி 


ஏவை என்பன - ஏவெவையெனச் சிதைந்து வந்தன . பி - ம் : -- ஏவையும் , 
யாவதும் . 2 இசைக்கில் , இசைப்பின் , இருக்கும் , இருப்பின் . 3 என்னவை , என் 
னது . 4காண்டியால் , காட்டியால் . 

( க்ருக ) 
கூ . முறைதெரிந் தொருவகை முடிய நோக்குறின் 

மறையவன் வகுத்தன மண்ணில் வானிடை 
நிறைபெருந் தன்மையி னிற்ப செல்வன் 

விறைவரை யில்லன 3 யாவுங் . 4 காண்கிலம் 
( இ - ள் .) முறை தெரிந்து - முறைமையை யுணர்ந்து , ஒரு வகை முடிய 
நோக்குறின் - ஒருவாறு முடிய ஆராயுமிடத்து , மறையவன் வகுத்தன - பிரம 
தேவனாற் படைக்கப்பட்டனவாய் , மண்ணில் வானிடை - நிலவுலகத்திலும் 
மேலுலகத்திலும் வாழ்கின்ற , நிறை பெரு தன்மையில் நிற்ப செல்வன 
நிறைந்த பெருந்தன்மையோடு நிற்பனவும் செல்வனவுமான சராசாங்களெல் 
லாம் , இறைவரை இல்லன - தலைவரைப் பெற்றிராதனவாக, யாஉம் - எவற் 
றையும் , காண்கிலம்- ; ( எ - று .) 

எந்தவுலகத்திலும் நிற்பனவும் செல்வனவுமான எல்லாவுயிர்களும் தம் 
மைப் பாதுகாக்கும் ஒரு தலைவனைப் பெற்றிருக்கின்றனவே யன்றி , தலைவ 
னில்லாப்பொருளை எங்கும் கண்டிலோ மென்பதாம் . கீழ்க்கூறிய பொருளையே 
வற்புறுத்து தற்பொருட்டு , இக்கவியில் வேறுவாய்பாட்டாற் கூறினா ரென்க, 
மண் என்பது - கீழுலகங்கட்கெல்லாமும் , வான் என்பது - மேலுலகங் 
கட்கெல்லாமும் உபலட்சணம் . பி - ம் : --தனிமையிற் . 2இறைகளை , இறை 
வனை . யாவை . 4காண்கிலேம் , காண்கிலோம் . 

கசு 0 ) 
க 0 . பூத்தநாண் மலரயன் 1 முதல புண்ணிய 

2 ரேத்துவான் புகழின ரின்று காறுங்கூக் 
காத்தனர் பின்னொரு களைக ணின்மையா 

னீத்தநீ ருடைகல நீர தாகுமால் . 
( இ - ள் . ) பூத்த - (திருமாலினது ) நாபியிலுண்டான, நாள் மலர் - ( எப் 
போதும் ) அன்றலர்ந்தது போன்ற தாமரைமலரிலே தோன்றிய , அயன் - பிரம 
தேவனை , முதல - முதலாகவுள்ள, புண்ணியர் - புண்ணியவான்களும் , ஏத்து 
கொண்டாடுகின்ற , வான் புகழினர் - சிறந்த கீர்த்தியைப்பெற்ற உன் குலத்த 
வர் , இன்று காறுஉம்- இன்றைவரையிலும் , கூ - இவ்வுலகத்தை , காத்தனர்- ( தாம் 
அரசு பூண்டு நீதி தருமங்கள் தவறாதபடி ) பாதுகாத்தார்கள்; ( இப்போது நீ இவ் 
விராச்சியத்தை யரசுபூண்டு பாதுகாவாவிடினோ), பின் - இனி, ஒரு களை கண் 
இன்மையால் - ஒப்பற்ற பாதுகாப்பு இல்லாமையால் , ( இவ்வுலகம் ), நீத்தம் நீர் - 
வெள்ளமான நீரையுடைய கடலிலே , உடை உடைந்துபோய்விட்ட , கலம் 
மரக்கலத்தின் , நீரது - தன்மையை யுடையதாக , ஆகும்- ; (எ - று . ) 

பரதனே ! நீ அரசை மேற்கொள்ளாவிடின் , வையகத்துக்குப் பெருவருத் 
தந் தோன்று மென்பது , இதனாற் கூறப்பட்டது . கு என்ற வடசொல் 
லின் விகாரம் . பி - ம் ; -1 ஆதிப் 2 ஏத்துவாரன் றளவு, கோறுமுன் . ( கூசுக) 


சுசசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


வ 


கக . உந்தையோ விறந்தன னும்மு 2 னீத்தனன் 

வந்தது மன்னை தன் வரத்தின் மைந்த நீ 
யந்தமில் பேரர 4சளித்தி யன்னது 

சிந்தனை யெமக்கெனத் தெரிந்து கூறினான் . 
(( இ - ள் . ) மைந்த - சிறுவனே ! உந்தை ஓ இறந்தனன் 

உனது 
தந்தையாரோ இறந்துபட்டனன் : உம்முன் நீத்தனன் 

முன் 
பிறந்தவனான . இராமனோ ( தசரதனது வசனத்துக்குக் கட்டுப்பட்டு இராச்சி 
யத்தை ) விட்டிட்டுச் சென்றான் ; அன்னை தன் வரத்தின் வந்தது உம் - உனது 
தாயான கைகேசியின் வரத்தினால் (உனக்கு க் )கிடைத்திருப்பதுவும் , அந்தம் 
இல் பேர் அரசு - எல்லையில்லாத பெருமைபெற்ற இராச்சியமாகும் : அன்னது . 
அந்த இராச்சியத்தை , நீ- , அளித்தி - பாதுகாப்பாய் ; எமக்கு சிந்தனை - 
( இதுவே இங்குக்கூடிய ) எமது எண்ணம் , என- , தெரிந்து கூறினான் - 
ஆலோசித்து ( வசிட்டமுனிவன் ) சொல்லி முடித்தான் ; ( எ- று . ) 

ஐயனே ! தசரதமன்னவன் சத்தியந் தவறாமலிருக்கும் பொருட்டுத் தன 
தானியங்களாற்செழித்துள்ள இந்தப்பூமியை உனக்குக் கொடுத்துச் சுவர்க்கஞ் 
சென்றான் ; வாய்மையில் ஊற்றமுடைய சீராமனும் அம்மன்னவன் போலவே 
பெரியோரின் ஒழுக்கத்தைக் கடைப்பிடித்துத் தந்தையின் கட்டளையைத் தவ " 
முமல் கானகஞ் சென்றான் ; உன் தந்தையும் உன் தமையனும் உனக்குக் 
கொடுத்த இராச்சியத்தை நீ அனுபவிப்பாயாக ; எமதுகருத்து இதுவே என்று 
வசிட்டன் தங்கருத்தைக் கூறி முடித்தனன் . தொன்றுதொட்டு வந்த தென் 
பான் அந்தமிலரசு என்றானெனினுமாம் . வந்ததும் , உம்மை - கதைப்போக் 
குப்பற்றிய இறந்தது தழுவியது . பி - ம்: -- 1 முன்னிறந்தனன். 2 நீங்கினன் . 
வாக்கின் , வரத்து . 4 அளித்தல் . தெரியக் . 

( கூசுஉ ) 
கஉ .- வசிட்டன் சொல்லைக்கேட்டுப் பரதன் மிக வருந்துதல் . 

தஞ்சமிவ் வுலகநீ தாங்கு வாயெனச் 
செஞ்செவே முனிவரன் செப்பக் 2 கேட்டலு 
நஞ்சினை நுகரென நடுங்கு வாரினு 

மஞ்சின னயர்ந்தன னருவிக் கண்ணினான் , 
( இ - ள் . ) இ உலகம் - இந்த இராச்சியத்தை , தஞ்சம் - இரட்சகனாக, நீ- , 
தாங்குவாய் - பாதுகாப்பாய் , என - என்று , முனிவரன் - இருடியரிற் சிறந்தவ 
னாகிய வசிட்டன் , செஞ்செவே - ( குறிப்பாகவன்றி ) 

வெளிப்படையாக , 
செப்ப சொல்ல , கேட்டலும்- (அதனைச் ) செவியேற்றவுடனே , - ( பரதன் ), 
அருவி கண்ணினான் - அருவிபோல நீரைப்பெருக்குகின்ற கண்களையுடையவ 
னாய் , நஞ்சினை நுகர் என - ‘ ( F ) விஷத்தையுண்பாய் என்று பலவந்தப்படுத்த , 
( அப்போது ) , நடுங்குவாரின் உம் - ( அச்சத்தினால் மனம் ) நடுங்குபவரைக் காட்டி 
லும் (மிகுதியாக ) , அஞ்சினன் அயர்ந்தனன் (மனத்தில் ) அச்சங்கொண்டு 
சோர்ந்தான் ; ( எ- று . ) 


- 


காண்டம் 


க ..- ஆறுசெல்படலம் 


சுசரு 


פ 


முதலடியில் மாநிலந்தஞ்சமாக நீ தாங்கு ” என்று நகர் நீங்குபடலத்து 
வருவதும் , இரண்டாமடியில் " நஞ்சு நுகர்ந்தாரென வுடல் நடுங்கா நின்றா 
ரென்றாலும் ” என்று தைலமாட்டுப்படலத்தில் வருவதும் ஒப்புநோக்கத்தக் 
கன . பி - ம் : - உலகை , உலகு . கேட்டதும் , 

(கசுந ) 
கரு .-- சபையோர் முன்னிலையிற் பரதன் தன் கருத்தைக் 

கூறத் தொடங்குதல் . 
நடுங்கின னாத்தடு மாறி நாட்டமு . 
மிடுங்கினன் மகளிரி னிரங்கு நெஞ்சின 
னொடுங்கிய வுயிரின னுணர்வு 1 கைதரத் 

தாடங்கின னரசவைக் குள்ளஞ் சொல்லுவான் . 
( இ - ள் . ) ( பரதன்) , - நடுங்கினன் - ( இராச்சியத்தை அரசுபுரியுமாறு வசிட்ட 
முனிவன் சொன்னதைக் கேட்டு ) மனநடுக்கமுற்றவனாய் , நா தடுமாறி - 
நாக்குத் தழுதழுத்து , நாட்டம்உம் இடுங்கினன் - கண்களும் ( மலர்தலின்றி ) 
இடுங்கப்பெற்று , மகளிரின் இரங்கும் நெஞ்சினன் - பெண்மக்களைப்போலப் 
புலம்புங் கருத்துக்கொண்டு , ஒடுங்கிய உயிரினன் - உயிரும் ஒடுங்கப்பெற்று 
[ மூர்ச்சையடைந்து ) , (பின்பு ), உணர்வு கைதா - (தவறிய ) பிரஞ்ஞை மீண்டும் 
* வா , அரசு அவைக்கு - அந்தராஜசபையிலுள்ளார்க்கு , உள்ளம் சொல்லு 
வான்-(தன் )மனக்கருத்தைத் தெரிவிக்க, தொடங்கினன்- ; (எ - று .) - அதனை 
மே லைந்துகவிகளிற் காண்க . 

பரதன் நடுங்கித் துயரமிகுதியால் நாத்தழுதழுக்கக் கண்ணிடுங்க , மகளி 
ரைப்போலப் புலம்பி மூர்ச்சையடைந்துபிறகு தெளிவு பெற்றுச் சபையிலுள் 
ளார்க்குத் தன் கருத்தைத் தெரிவிக்கலாயின னென்க . பி - ம் : -1 கைதொழத் . 
கச.- இதுமுதல் ஐந்துகவிகள் - சபையோர்க்குப் பரதன் தன்னுள்ளக் 

கருத்தை யுணர்த்துதலைத் தெரிவிக்கும் . 
மூன் றுல கினுக்கொரு முதல்வ னாய்முதற் 
றோன்றின உனிருக்கயான் மகுடஞ் சூடுதல் 
சான்றவ ருரைசெயத் தரும 4 மாயதே 
வீன்றவள் செய்கையி னிழுக்குண் டாகுமோ . 

எழுகவிகள் - ஒருதொடர் . 
( இ- ள் . ) மூன்று உலகினுக்கு - ( சுவர்க்கம் மத்தியம் பாதாளம் என்னும் ) 
மூன்றிடத்திலுமுள்ள எல்லாவுலகங்கட்கும் , ஒரு முதல்வன் ஆய் - ஒப்பற்ற 
முதற்காரணனாகி , முதல் தோன்றினன் - ( எனக்கு ) முன்னே பிறந்தவனாகிய 
ஸ்ரீராமன் , இருக்க-இருக்கையில் , யான் மகுடம் சூடுதல் - நான் கிரீடந்தரித்து 
அரசுபுரிவது ,-சான் றவர் உரைசெய - பெரியோர் சொல்லுமாறு , தருமம் ஆயது 

தருமமாகிவிட்டதே ! ( இங்கனமாயின் ), ஈன்றவள் - ( என்னைப் ) பெற்ற 
தாயான கைகேசியினது , செய்கையின் - தொழிலில் , இழுக்கு - குற்றம், உண்டு 
ஆகும் ஓ - உளதாகுமோ ? ( எ - று . ) 


ஏ 


சுசசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


னன் . 


மூத்தவனிருக்கையில் இளையவனாகிய யான் முடிபுனைதல் தருமமே 
என்று இந்த வசிட்டமுனிவன் சொல்வானானால் , அப்போது எனது தாயின் செய் 
லும் தவறானதாகாது எனப் பாதன் கூறுகின்றானென்க ; என்றது- எனது தர் 
யின்செய்கை தவறானதே ஆதலால் ,. இந்தவசிட்டன்மொழியும் தருமத்திற்குமா . 
றானதே யாகு மென்று வசிட்டனைப் பழித்தவாறு : வில்லா பஸ்பாமத்யே 
ஜகர்ஹ்ேச புரோஹிதம் - [[ பாதன் ) சபையினிடையிற் புலம்பி ( த் தன்னை 
அரசுபுரியுமாறுகூறும் ) புரோகிதனானவசிட்டனையும் பழித்தான்) என்று 
முதனூலிற் கூறியுள்ள துங் காண்க . தமையனது இராச்சியத்தைக்கவர்ந்து 
அரசாளுகின்ற யான் இராமனைப் பிரிந்ததனால் தன்னுயிரைநீத்த தசரதனுக்குப் 
பிறந்தவனாக ஆவேனோ? இராச்சியமும் நானும் இராமனுடைமை; அப்படி 
யிருக்க , உடைமையாகிய ஒன்று மற்றொரு உடைமையை ஆளுவதென்பது 
எங்கேனும் கண்டதுண்டோ? அங்ஙனம் உண்டாயின் இராச்சியந்தான் என்னை 
யாளட்டுமே ” என்னுங்கருத்துப்படப் பரதன் கூறியதாக முதனூலில் வந்துள் 

சான்றவர் என முன்னிலையான வசிட்டனைப் படர்க்கையாற் கூறி 

சபையோர் யாவருடையசம்மதத்தையுமே வசிட்டன் கூறுதலால் , 
சான்றவர் - சபையோரெனினுமாம் .. பி - ம் : -1உலகினுக்குமோர் . பிற்க . 
3 உரைசெய்த 4ஆகியது , ஆதலால் . செய்கையில் . 

( கசுரு ) 
கரு . அடைவருங் கொடுமையென் னன்னை செய்கையை 

1 நடைவருந் தன்மைநீர் 2 நன்றி தென்றிரே 
லின் 

டைவருங் காலமீண் டிரண்டு நீத்ததிது 

கடைவருந் 4தீநெறிக் கலியி 5 னாட்சியோ. 
( இ - ள் .) கொடுமை அடைவரும் - கொடுமை பொருந்திய , என் அன்னை - 
எனது தாயான கைகேசியின் , செய்கையை - ( இராமன் காட்டிற்குச்செல்லவும் 
நான் முடிசூடவும் வரம் வேண்டிய) செயலைக்குறித்து , நடை வரும் தன்மை - 
நல்லொழுக்கத்திற் செல்லும் தன்மையையுடைய , நீர் - (சபையீரான ) நீங்கள் , 
“ இது நன்று என்றிர் ஏல் - இது சரியானதே என்று சொன்னீர்களாயின் , 
ஈண்டு இது - இப்போதுள்ள இந்தக்காலம் , இடைட வரும் காலம் இரண்டு 
உம் நீத்து- ( கிருதயுகம் கலியுகம் என்னும் இரண்டுகாலத்துக்கும் ) இடையே 
வரும் இரண்டுயுகங்களும் கழிந்திட்டு , கடைவரும் - கடைசியிலே (நான்கா 
வதாக ) வருகிற , தீ நெறி - தீயவொழுக்கத்தைக் கொண்ட , கலியின் ஆட்சிஓ 
கலிபுருஷனது ஆட்சியையுடையகாலமோ ? ( எ - று . ) 

எனது தாயின் கொடுஞ்செயலையும் நீங்கள் நன்றென்று அங்கீகரித்திட்டு 
என்னை அரசுபுரியுமாறு கூறுதலால் , இது இரண்டாவதுயுகமாகிய திரேதாயுக 
மன்று ; கலி புருஷனது ஆட்சியைக்கொண்ட தீயவொழுக்கத்தையுடைய நான் 

வதுயுகமான கலியுகமே என்று கருதவேண்டியதாக இருக்கின்றதெனப் பா 
தன்கூறுகின்றன னென்க . தருமத்திற்கு மாறான செயல் கலியுகத்தினியல்பி 


காவ 


காண்டம் 


க0.- ஆறுசெல்படலம் 


சுசஎ 


னால் நிகழ்வதாகக் கூறுவதை " ஒலிகட லுல்கந்தன்னு ளுறைதரு குரங்கின்மாட் 
டே , கலியது காலம் வந்து பரந்ததோ " என மேல் கிட்கிந்தாகாண்டத்து வாலி 
கூற்றாக வருவதிலும் காண்க . கலிகாலத்தில் தருமம் முதலியன கெடுமென்ப 
தை " தருமந் தவிர்ந்து பொறைகெட்டுச் சாத்தியஞ்சாய்ந்து தயை , தெருமந்து 
தன் பூசனை முழுதுஞ் சிதையக் கலியே , பொருமந்தக்காலம் எனப் பிள்ளைப் 
பெருமாளையங்கார் சுருக்கமாகக் கூறியுள்ளார் . மகாபாரதம் ஸ்ரீவிஷ்ணுபுரா 
ணம் முதலியவைகளில் எதிர்காலவரலாற்றிற் கலியின் தன்மையைக் 
மிடத்துப் பாக்கக்காணலாம் . நீர் என்பது - வசிட்டனையே குறிக்கு மெனக் 
கொள்ளலுமாம் . பி - ம் ; -நடைதரு . நன் றன்றென்றிலீர் , நன்றிதென்றலின் . 
அது . காலத்துக் , காலத்தின் மாட்சியோ . 

( கூசுசு ) 
கசு . வேத்தவை யிருந்த நீர் விமல னுந்தியிற் 

பூத்தவன் 1 முதலினர் 2 புவியுட் டோன் றினார் 
மூத்தவ ரிருக்கவே முறைமை யானிலங் 

காத்தவ ருளரெனிற் 4 காட்டிக் காண்டிரால் . 
( இ - ள் . ) வேந்து - அவை இருந்த நீர் - இராசசபையிலிருந்த நீங்கள் , 
விமலன் உந்தியில் பூத்தவன் முதலினர் புவுயுள் தோன்றினார் - குற்றமற்ற 
திருமாலினது உந்தியினின்று தோன்றிய பிரமதேவன் முதலினோராகிய உல 
கத்துத் தோன்றினோரில் , மூத்தவர் இருக்க - மூத்தவரிருக்கையில் , நிலம் 
முறைமையால் காத்தவர் - பூமியை ( மகுடாபிஷேகம் பெற்று ) முறைதவறாமற் 
காத்தவர் , உளர் எனில் - இருப்பாரானால் , ( அவரை ), காட்டிக்காண்டிர் - 
நிரூபித்துக் காட்டுங்கள் ; ( எ - று . ) - ஏ , ஆல் - அசைகள் . 

மூத்தவரிருக்கப் பின்னோர் அரசை மேற்கொள்வது , திருமால் தொடங்கி 
இன்றுவரையிலு முள்ள காவலரில் ஆராய்ந்துபார்த்தால் எங்குங் காணக்கிடை 
யாது . ஆகவே , தொன்றுதொட்டுவந்த அம்முறைமைக்கு முரணாக என்னை 
அரசுபுரியுமாறு சொல்லுவது முறைகேடே யென்றவாறு . திரிமூர்த்திகளிலும் 
திருமாலே முந்தியவ ராதலால் , அவரே காத்தல் தொழிலை மேற்கொண்டுள்ள 
ரென்றுகூறியது , குறித்துக்காணத்தக்கது . நிரூபித்துக்காண் என்றபொருளில் 
திருக்கோவையாரில் " குவளை ... நின்கண்ணொக்குமேற் கண்டுகாண் " என் 
போல , நிரூபித்துக்காட்டுமின் என்ற பொருளில் காட்டிக்காண்டிர் என்றார் . 
பி - ம் : - முதலிய . புவியிற்றோன்றினோர் . மூத்தவன் . காட்டிர் . (கூசுஎ) 
கஎ . நன்னெறி யென்னினு நானிங் நானில 

மன்னுயிர்ப் பொறைசுமந் திருந்து வாழ்கிலே 
னன்னவன் றனைக்கொணர்ந் தலங்கன் மாமுடி 

3 தொன்னெறி முறைமையிற் 4 சூட்டல் காண்டிரால் . 
( இ - ள் . ) நல் நெறி என்னின் உம் - (நான் அரசுபுரிவது ) நீதிதவறாத நெறி 
யாகு மென்று ( ஒருகால் நீங்கள் ) நிரூபித்துக் காட்டினாலும் , நான்- , இ நானி 


ளா 


றாற் 


சுசவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


லம் மன் உயிர் பொறை சுமந்து - இந்தப்பூமியிலே பொருந்திய பிராணிகளைப் 
பாதுகாக்கையாகிய பாரத்தைத் தாங்கிக்கொண்டு , இருந்து - இங்குத்தானே 
யிருந்து , வாழ்கிலேன் - வாழ உடன்படேன் ; ( பின்னை யான் செய்யப்போ 
வது என்னெனில் ), - அன்னவன் தனை- அந்த ஸ்ரீராமபிரானை , கொணர்ந்து . 
(காட்டினின்று மீட்டு இங்கே) அழைத்துக்கொண்டுவந்து , அலங்கல் மா முடி 
பூமாலையோடுகூடிய சிறந்த கிரீடத்தை , தொல் நெறி முறைமையின் - 
தொன்றுதொட்டுவந்த நியாயமுறைப்படியே , சூட்டல் - சூட்டுவதை , காண் 
டிர் - காணுங்கள் ; ( எ- று . ) 

சபையோர்கூறுவது முறைமையன்று என்று எடுத்துக்காட்டிய பரதன் 
ஒருகால் நீங்கள் உங்கள் கொள்கையை உங்கட்குஉள்ள சொல்வன்மையால் 
நிலைநாட்டினும் , யான் அதற்கு உடன்படேன் ; இராமனை மீட்டு அழைத்து 
வந்து இராச்சியத்தில் அவனுக்குப் பட்டாபிஷேகஞ்செய்வதையே யான் 
கருதியிருக்கின்றே னென்று தன் கொள்கையை வெளிப்படையாகக் 
கூறினனென்க . பி - ம் :-1இன்னுயிர் . 2 இருக்க . 3 சொன்ன நன் . 4 சூட்டக் , 
சூட்டிக் . 

( கசுஅ ) 
கவு . அன்றெனி லவனொடு மரிய கானிடை 

1 நின்றினி தருந்தவ நெறியி னாற்றுவெ 
னொன்றினி 2 யுரைப்பினென் னுயிரை நீக்குவெ 

னென்றன 3 னென்றபோ திருந்த பேரவை . 
( இ - ள் . ) அன்று எனில் - ( அங்ஙனம் இராமனை மீட்டுக்கொணர்ந்து 
டாபிஷேகஞ்செய்வித்தல் ) கைகூடவில்லையானால் , ( நான் ) அவனொடு உம் - 
அவ்விராமபிரானுடனே , அரிய கானிடை - செல்லுதற்கு அரிய காட்டிலே, 
நின்று - இருந்து , அரு தவம் - ( செய்வதற்கு ) அரிய தவத்தை , நெறியின் 
முறைமைப்படி , இனிது - மகிழ்ச்சியோடு , ஆற்றுவென் - செய்வேன் ; இனி- , 
ஒன்று - ( இந்த எனது கொள்கைக்குமாறாகிய ) ஒன்றை , உரைப்பின் - ( நீவிர் ) 
சொல்லி ( என்னைக் ) கட்டுப்படுத்தமுயன்றால் , (நான் அப்போது ) , என் 
உயிரை நீக்குவென் - என்னுயிரை மாய்த்துக்கொள்வேன் , என்றனன் - என்று 
( பரதன் தன் கொள்கையைக் ) கூறிமுடித்தான் : என்றபோது- , இருந்த 
பேர் அவை - அங்கிருந்த பெரிய சபையிலுள்ளோர் , - ( எ - று . ) - என்று வாழ்த் 
தினார் என இருபதாங்கவியோடு முடியும் . அவை - அவையிலுள்ளார்க்கு ஆகு 
பெயர் . பி - ம் : -1 நின்றுநானிருந், நின்றினிதிருந் . 2உரைப்பில் , உரைக்கில் . 
3 என்றலும் . 

( கசுக ) 
கசு .-- இதுவும் அடுத்தகவியும் - பரதனைச் சபையோர் புகழ்தல் . 

ஆன்றபே ரரசனு மிருப்ப வையனு 
மேன்றனன் 1 மணிமுடி 2 யேந்தல் 3 வேந்த நீ 
வான்றொடர் திருவினை மறுத்தி மன்னிளந் 
தோன்றல்கள் யாருளர் . நின்னிற் றோன்றினார் . 


பட் 


காண்டம் 


க . - ஆறுசெல்படலம் 


சுசுகூ 


* 


( இ - ள் .) ஆன்ற பேர் அரசன் உம் இருப்ப - பெருமைமிக்க பேரரசனும் 
( தசரதனும் ) உயிரோடிருக்கையில்தானே , ஐயன் உம் - ஸ்ரீராமனும் , மணி முடி 
இரத்தினம் பதித்துச் செய்யப்பட்ட மகுடம்பூணுதலை , என்றனன் - ஏற்றுக் 
கொண்டான் ; ஏந்தல் வேந்த - பெருமை பெற்ற பரதராசனே ! நீ- , வான் 
தொடர் திருவினை - ( பேராசன் ) சுவர்க்கஞ்சென்றதனால் நேரிட்ட இராச்சிய 
சம்பத்தை , மறுத்தி - ( வேண்டாமென்று ) மறுத்துக்கூறுகின்றாய் ; மன் இள 
தோன்றல்கள் - அரசகுலத்துத் தோன்றிய இளங்குமாரர்களுள் , நின்னில் 
தோன்றினார் - உன்னைப்போற் புகழொடு தோன்றியவர் , யார்உளர் - ? ( எவ 
ரும் இல்லை ) ; ( எ - று . ) 

இதனால் , மன்னவன் உயிரோடிருக்கையில் அவனருகில் தானே பெரி 
யோரிருக்கச் சிறுவனாகிய எனக்கு இந்த இராச்சியம் எற்றுக்கு ? என்னாமல் 
மன்னவன்கட்டளை யென்று அதனை யேற்றுக்கொள்ளுமாறு உடன்பட்ட 
இராமனைக்காட்டிலும் , மன்னவன் அனுமதியளித்திட்டு வானுலகஞ் சென்றா 
னாகவும் தாயின்வரத்தால் வலியக்கிடைத்துள்ள இந்த இராச்சியத்தை வேண் 
டாமென்று மறுத்துரைக்கும் நீ மிகவும் மேம்பட்ட புகழ் படைத்தவ னென்று 
கூறியவாறு . வான்தொடர் திரு - மிகப்பெரிய சம்பத்து என்றலும் ஒன்று , 
பி - ம்: - 1இருநிலம் . 2 இகந்த , ஏந்தனீ. 

(கூஎ O ) 
20. ஆழியை யுருட்டியு மறங்கள் போற்றியும் 

வேள்வியை யியற்றியும் வளர்க்க வேண்டுமோ 
வேழினொ டேழெனு முலக மெஞ்சினும் 

வாழிய நின்புக ழென்று வாழ்த்தினார் . 
( இ - ள் . ) ஆழியை உருட்டி உம் - ( நியாயமுறை தவறாமல் ) ஆஞ்ஞாசக்க 
ரத்தைச் செலுத்தியும் , அறங்கள் போற்றி உம் - தருமத்தைப் பாதுகாத்தும் ,, 
வேள்வியை இயற்றி உம் - ( பலவகை ) யாகங்களைச்செய்தும் , வளர்க்க வேண் 
டும்ஓ-(புகழைப் ) பெருக்கவேண்டுமென்பது (உனக்கு) வேண்டுமோ? ஏழினொடு 
ஏழ் எனும் உலகம் எஞ்சின் உம் - இந்தப்பதினான்கு உலகம் அழிந்திட்டாலும் , 
நின் புகழ் - உனது ( இயற்கை நற்குணத்தினால் தோன்றியுள்ள பெரும்புகழ் , 
வாழிய - வாழ்ந்திடுக , என்று- , வாழ்த்தினார்- வாழ்த்துக்கூறினார்கள் ; ( எ - று . ) 

வாழ்த்தினார் என்பதற்குப் பதினெட்டாங்கவியிலுள்ள பேரவை என் 
பது எழுவாயாகும் . செயற்கையால் விளையும் புகழினும் , இயற்கையான நற் 
குணத்தினால் விளையும் புகழே மேம்பட்ட தென்க . பி - ம்: - அவனிதாங்கியும் . 
உலகும் . வாழியாய் . 

( கூஎக ) 
உ க . - இராமனை மீட்டுவரப்பயணமாவதைநகர்க்கு அறிவித்துச் சேனையை 
எழுகெனப் பணிக்குமாறு பரதன் சத்துருக்கின்னிடஞ்சொல்லுதல் . 

குரிசிலுந் தம்பியைக் கூவிக் கொண்டலின் 
முரசறைந் திந்தகர் முறைமை வேந்தனைத் 
தருதுமீண் டென்பது சாற்றித் தானையை 
விரைவினி லெழுகென விளம்பு வாயென்றான் .. 

82 


சுரு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


( இ - ள் .) குரிசில் உம் - பரதனும் , - தம்பியை கூவி - ( தன் ) தம்பியான 
சத்துருக்கினனை யழைத்து , -- கொண்டலின் முரசு அறைந்து - மேகம் இடிட் 
பதுபோலப் ( பேரொலியுண்டாகுமாறு ) பேரிகையை யறைவித்து , -- இ நகர் 
முறைமை வேந்தனை - இந்நகரத்திற்கு முறைமைப்படி அரசனாக வேண்டிய 
ஸ்ரீராமனை , மீண்டு தருதும்-மீட்டுக் கொணரப்போகின்றோம் என்பது சாற்றி 
என்று சொல்லி , தானையை - ( நமது ) சைனியங்களை நோக்கி , விரைவினில் 
எழுக - (இராமபிரானை மீட்டுக்கொணர் தற்கு விரைவினிற் ) புறப்படுக , என . 
என்று , விளம்புவாய் - சொல்லுவாய் , என்றான் - என்றுபணித்தான் ; ( எறு . 

சுமந்திரனைக் கூப்பிட்டு அவனிடத்துச் சேனையை யழைத்து வருமாறு 
பரதன் பணித்ததாக முதனூலி லுள்ளது . தருதும் ஈண்டு என்றும் பிரிக்கலாம் . 
எழுகென விகாரம் . நான் ஒருத்தனே இராமபிரானை 

மீட்டுவருமாறு 
சென்றால் ஏதேலும் போக்குச்சொல்லி என்னைத் திருப்பியனுப்பினாலும் 
அனுப்பக்கூடும் . தன்னுடைய பிரிவினால் வருந்திக் கண்ணும் கண்ணநீருமா 
யுள்ள இத்தனைபேரைக் கண்டால் 

கருணாமூர்த்தியாகிய அவ்விராமபிரான் 
மீண்டு வருவன் என்ற கருத்தினால் இராமனை மீட்டு அழைத்துக்கொண்டு 
வரவிருப்பமுள்ளவரெல்லாம் வரட்டும் என்ற நோக்கத்தோடு யாவர்க்குஞ் செய் 
தியைச்சாற்றுமாறு கூறினன் : அன்றியும் , இராமபிரானை வெகுசம்பிரமமாக 
ஊர்க்குத் திருப்பியழைத்துவரவேணுமென்னுங்கருத்தும் பரதனுக்கு இருத்தல் 
கூடு மென்க . பி - ம் : - என்றார் . 

(கஎஉ ) 
உஉ .-- சத்துருக்கினன் கூறிய செய்தியால் நகாத்தவர் மகிழ்ந்து 

பேராரவாரஞ்செய்தல் . 
நல்லவ னுரைசெய நம்பி கூறலு 
மல்லலி உனழுந்திய வளவின் மாநக 
ரொல்லென 4 விரைத்த தா லுயிரில் யாக்கையைச் 

சொல்லெனு மமிழ்தினாற் றுளித்த தென்னவே . 
( இ - ள் . ) நல்லவன் உரை செய - நற்குணமுடையோனான பரதன் பணித் 
ததனால் , நம்பி - குணம்நிரம்பிய சத்துருக்கினன் , கூறலும் - ( அந்தப்பரதனது 
மொழியை நகரத்தார்க்குத்) தெரிவித்தவுடனே , அல்லலின் அழுந்திய அளவு 
இல் மா நகர் - ( இராமபிரானைப்பிரிந்து துயாத்தில் அழுந்தியிருக்கின்ற 
எல்லையில்லாத நகரத்து மகாசனங்கள் , உயிர் இல் யாக்கையை - உயிரில்லாத 
வுடலை , சொல் எனும் அமிழ்தினால் - சொல்லென்கிற அமிழ்தத்தைக்கொண்டு, 
துளித்தது என்ன துளித்தது போல , ஒல்லென இரைத்தது - ( பெருமகிழ்ச்சியி 
னால் ) ஒல்லென்னும் ஒலிதோன்றும்படி பேராரவாரஞ்செய்தது ; (எ - று . ) - ஆல் - 
அசை ; வியப்புமாம் . 

அல்லலிலழுந்தியதனால் உயிரற்ற யாக்கை போன்றிருந்த அயோத்திநகர் , 
வேந்தனைத்தருது மீண்டு என்ற சத்துருக்கினனது சொல்லாகிய அமுதத்தி 
னாற் றுளிக்கப்பட்டு, உயிர்பெற்றாற்போல மகிழ்ச்சியினாற் பேராரவாரஞ்செய்த 


- 


காண்டம் 


க்.- ஆறுசெல்படலம் 


சுருகி 


டையை 


தென்க . உவமையணியும் உருவகவணியுங் கலந்துவந்த கலவையணி . சத்து 
ருக்கினாழ்வான் பகவானிடத்துப் பக்தி செலுத்துவதைக்காட்டிலும் அவனு 
டைய பக்தரிடத்தே பக்தி செலுத்துவது சிறந்தது என்னும் பாகவத நிஷ் 

மேற்பூண்டு ஸ்ரீராமபக்தனான பரதனிடத்துப் பக்தி கொண்டு 
அவனை எப்போதும் விட்டுப்பிரியாது அவன்கருத்தின்படியே நடப்பவ னாத 
லால் , குணபூர்த்தியையுடையா னென்னும் பொருளுள்ள நம்பி என்ற சொல் 
லால் அவனைக் குறித்தார் . பி- ம் : - அல்லலில் . அழுங்கிய . அன்பின் . ஒலித் 
தது , அவ்வுயிரிலாக்கையை . அமிர்தினாற்றுளிர்த்தது . 

( க எங ) 
உங.. - யாவரும் மகிழ்ச்சி கொண்டதனைப்பற்றிய கவிக்கூற்று . 

அவித்தவைம் புலத்தவ ராதி யாயுள 
புவித்தலை யுயிரெலா மிராமன் பொன்முடி 
கவிக்குமென் றுரைக்கவே களித்த தாலது 

செவிப்புல நுகர்வதோர் தெய்வத் தேன் கொலாம் . 
( இ -ள் .) அவித்த ஐம் புலத்தவர் ஆதி ஆய் உள - ஐம்புலவழியில் (நெஞ் 
சைச் ) செல்லவிடாதவராகிய முனிவர்களை முதலாகவுள்ள , புவித்தலை உயிர் 
எலாம் - பூமியிலுள்ள பிராணிவர்க்கமெல்லாம் , இராமன் பொன் முடி கவிக் 
கும்-( பரதனால் மீட்டு அழைத்துவாப்பெற்று ) இராமபிரான் பொன் முடிசூடப் 
போகின்றான் , என்று உரைக்க ஏ- என்று பறையறைந்து சாற்றவே , களித்தது - 
பெருமகிழ்ச்சியடைந்தன ; அது - ( இராமபிரானை மீட்டுவந்து முடிசூட்டுவ 
தென்று சொன்ன ) அந்தச் செய்தி , செவி புலம் நுகர்வது ஓர் தெய்வம் தேன் 
கொல் - செவிப்பொறியால் நுகரக்கூடிய ஒப்பற்ற தெய்வத்தன்மையுள்ள 
தேனோ? ( எ - று .) - ஆல் , ஆம் - அசைகள் . 

ஒன்றிலும் பற்றில்லாத முனிவருள்பட எல்லாப்பிராணிகளும் இராமன் 
மீண்டுவந்து முடிசூடப்போகின்றா னென்ற செய்தியைக் கேள்விப்பட்டதனாற் 
பெருமகிழ்ச்சியடைந்தது பற்றி , அச்சொல்லை செவிப்புல நுகர்வதோர் தெய்வத் 
தேன்கொல் என்றார் ; தன்மைத்தற்குறிப்பேற்றவணி . அவித்தவைம்புலத் 
தவர் வடமொழிநடை : ஐம்புலமவித்தவரென்பது , தென்மொழிநடை . 
ஐம்புலன் அவித்தல் - சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐம்பொறி 
களின்விஷயங்களில் மனத்தைச் செல்லவிடாதிருத்தல் . நான்காமடியில் , 
புலம் பொறிக்கு , இலக்கணை . உயிரெலாங் களித்தது - ஒருமைப்பன்மைமயக்கம் . 
பி - ம் : - கவிக்க. உணர்த்தவே . கவர்வது . 

( சுஎச ) 
உச.-- இதுவும் அது . 
படுமுா 1 சறைந்தனர் பரதன் றம்முனைக் 
கொடி 2 நகர்த் தருமவற் கொணரச் 3 சேனையு 
முடுகுக வென்றசொன் மூரிமாநக 
ருடுபதி வேலையி னுதயம் போன்றதே . 


சுருக 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


- 


( இ - ள் .) பரதன் - , தம்முனை - தனது அண்ணனாகிய இராமபிரானை , 
கொடி நகர் - துவசங்களாலலங்கரிக்கப்பட்டுள்ள நகரத்திலே , தரும் - அழை 
த்துவரப்போகிறான் ; அவன் கொணர அவ்விராமபிரானை மீட்டு அழைத்து 
வரும்பொருட்டு , சேனை உம் - சேனைகளும் , முடுகுக - விரைக , என்ற- , 
படு முரசு அறைந்தனர் சொல் - ஓசைதோன்றுகின்ற பேரிகைவாச்சியங்களை 
யறைகின் றவருடைய சொல்லானது ,-மூரி மா நகர் வேலையின் - பெருமை 
பொருந்திய சிறந்த அயோத்திமாநகராகிய சமுத்திரத்திலே , உடுபதி உதயம் - 
சந்திரனதுஉதயத்தை , போன்றது.- ; ( எ - று .) 

சேனை முடுகுமாறு பறையறைந்து . சாற்றியவரின் சொல்லைக் கேட்ட 
வுடனே , அயோத்திமாநகரத்து மக்களெல்லாம் சந்திரோதயத்தைக்கண்ட கடல் 
போலப் பெருமகிழ்ச்சியினாற் பொங்கிக்கிளர்ந்தன ரென்க : உருவகவணியை 
அங்கமாகக்கொண்டுவந்த உவமையணி . முத்தி தரும்நகாமேழனுள் முன் 
வைத்து எண்ணத்தக்க சிறப்புவாய்ந்த தாகலின் , அயோத்திமாநகரை மூரி 
- மாநகர் என்றார் . நகர் - நகரத்தவர்க்கு இலக்கணை . பி - ம் : -1 அறைதலும், 
2 நகர்தரும் . 3 சேனையை . முடுகவென் றறைந்தசொல் , முடுகவென்றமைந்த 
சொல் , முடுகுகவென்றலும் , மாநகர்க்கு . 

கஎரு ) 
உரு.- இராமனை யழைத்துவருமாறு சேனை யெழ , கைகேசியின் 

ஆசையொழிதல் . 
எழுந்தது பெரும்படை யேழு 1 வேலையின் 
2 மொழிந்தபே ரூழியின் முழங்கி முந்தெழ 
வழிந்தது கேகயன் மடந்தை யாசை 3 போய்க் 

கழிந்தது 4 துயர் நெடுங் காத தூண்டவே . 
( இ - ள் . ) பெரு படை பெரிய , அச்சேனையானது , - மொழிந்த பேர் 
ஊழியில் - நூல்களிற் ( கூறப்பட்ட கற்பாந்தகாலத்திலே பொங்கிவருகின்ற ), ஏழு 
வேலையின் - எழுசமுத்திரங்கள் போல , எழுந்தது . கிளர்ந்தெழுந்தது ; முழங்கி - 
பேராரவாரஞ்செய்துகொண்டு , ( அந்தச்சேனை ) , முந்து எழ - முன்னாகப் புறப் 
படவே , கேகயன் மடந்தை ஆசை - கைகேயியின் ஆசையானது , போய் 
அழிந்தது - நிலையழிந்து போயிற்று ; நெடு காதல் இராமபிரானிடத்துள்ள 
மிக்க அன்பானது , தூண்ட - தூண்டியதனால் , துயர் - ( அந்நகரத்தார் கொண் 
டிருந்த ) துயரமும் , கழிந்தது - நீங்கிவிட்டது ; ( எ-று . ) 

இராமபிரானை அழைத்துவருமாறு பரதன் போகப்போவதையும் சேனை 
கள் ஊழிக்காலத்துக்கடல்போற் பொங்கிப்புறப்பட்டுவிட்டதையும் உணர்ந்த 
கைகேயி தனது புதல்வன் அரசனாவதைக் காணலாமென்று தான் கொண்டிருந்த 
எண்ணம் ஒழியப்பெற்றாளாக , அப்போது நகரமாந்தர் இராமபிரானைக் காண் 
பதிலுள்ள காதல் தூண்டுவதனால் , இராமனைப் பிரிந்ததனால் தாம் கொண்டிருந்த 
துயரம் ஒழியப்பெற்றார்க ளென்பதாம் . இனி , ஈற்றடிக்கு - நெடுங் காதல் - 


- 


காண்டம் 


40.- ஆறுசெல்படலம் 


சுருங் 


( தன்புதல்வனை யரசனாகக்காணவேணுமென்று கைகேயி தான் கொண்டிருந்த ) 
பெருவிருப்பம் , தூண்டவே - தூண்டியதனால் , ( அவள் மனத்திலே ), துயர் 
வருத்தமானது , போய்க்கழிந்தது .மிகுதியாகத்தோன்றிற்று என்று உரைத்த 
லும் ஒன்று . இப்பொருளில் , - போய்க்கழிதல் - மிகவும் அதிகமாதல் : ஒரு பொருட் 
பன்மொழி . யாவரும் புறப்படும் பொழுது கைகேயியும் தான் செய்த செயலுக்குக் 
கழிவிரக்கங்கொண்டு இராமனை மீட்டு அழைத்து வருவதற்குத் தான் முந்துற 
முன்னம் சென்றனளென்று முதனூலால் அறியப்படுகின்றது . கழிந்தது துயர் - 
( இராமனைப் பிரிந்திருத்தலாகிய ) மிக்கதுயரத்தை விளைக்கின்ற , நெடுங் 
காதல் - ( அப்பிரானிடத்துக்கொண்ட ) பேரன்பு , தூண்ட - தூண்டுவதனால் ,, 
கேகயன் . மடந்தை ஆசை போய்க்கழிந்தது எனினுமாம் . பேரூழியின் 
முழங்கி முந்தெழ என இயைத்து உரைப்பினுமாம் . பி - ம் : -1 வேலையும் . 
2 மொழிந்தன . 3 போற். 4 துயரெனும் , துயாமும் . 

( கஎசு ) 
உசு.- இதுவும் அடுத்த கவியும் - சேனையெழந்துசென்றதன் பெருணனை . 


யானை 


1 பண்ணின 2 பகடுதேர் புரவி பண்டியு 
மண்ணினை மறைத்தன 3 மலிந்த மாக்கொடி 
விண்ணினை 4 மறைத்தன விரிந்த மாத்துகள் 

கண்ணினை மறைத்தது கமலத் தோனையே . 
இ - ள் .) பண்ணின - அலங்காரஞ்செய்யப்பட்டனவாகிய , பகடு 
களும் , தேர் - தேர்களும் , புரவி - குதிரைகளும் , பண்டி உம்- , மண்ணினை 
மறைத்தன - இந்தப்பூலோகத்தை (வெற்றிடமில்லாதபடி ) மறைத்துக்கொண் 
டிருந்தன ; மலிந்த மா கொடி - ( சேனையிற்பிடிக்கப்பட்ட ) மிக்க பெரிய 
கொடிகள் , விண்ணினை மறைத்தன ஆகாயத்தையெல்லாம் மறைத்துக் 
கொண்டிருந்தன ; விரிந்த மா துகள் - ( அச்சேனைத்தொகுதி செல்லும் போது ) 
மேலெழுந்த பெருந் தூளிப்படலம் , கமலத்தோனை - ( சத்தியலோகத்தில் வாழ் 
பவனாகிய திருமாலின் நாபீ ) கமலத்தில் தோன்றிய பிரமதேவனையும் , கண் 
ணினை மறைத்தது - கண்ணைப் பார்க்கவொட்டாமல் தடைசெய்தது ; ( எ - று . ) 

இந்தத் தொடர்புயர்வுநவிற்சியணியால் , சேனையின்மிகுதி தொனிக் 
கும் . கமலத்தோனைக் கண்ணினை மறைத்தது - இரண்டு செயப்படுபொருள் 
வந்த வினை : த்விகர்மகர்த்தரிப்ரயோகமென்பர் வடநூலார் . கமலத்தோனை 
யும் என்று இருக்கவேண்டிய உயர்வுசிறப்பும்மை தொக்கது . பி - ம் : - பெண் 
ணியல் , புரவித்தேர்பகடும் . வளர்ந்த மறைத்தது . மறைத்தன . (கஎஎ ) 
உஎ . ஈசனிவ் வுலகினை யழிக்கு 2 நாளெழு 

மோசையி னிமிர்ந்துள தொல்லென் பேசொலி 
காசையில் கரியவற் காண மூண்டெழு 
மாசையி னிமிர்ந்ததவ் வனிக ராசியே . 


சுருசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


( இ - ள் . ) ஈசன் - ( அழித்தற்கடவுளாகிய ) உருத்திரமூர்த்தி , இ உலகினை . 
இந்த உலகங்களையெல்லாம் , அழிக்கும் நாள் - அழிக்கின்ற காலத்தில் , சர்வசங் 
காரகாலத்தில் ) , எழும் - தோன்றுகின்ற , ஓசையின் - ஒலியைக் காட்டிலும் , ஒல் 
லென் பேர் ஒலி - ஒல்லென்று ஒலிக்கின்ற பேரொலியானது , ( அப்போது , 
நிமிர்ந்து உளது - மிக்குத்தோன்றியது ; காசை இல் கரியவன் - குற்ற மற்ற 
இராமபிரானை , காண - சென்று காணவேணுமென்று , மூண்டு எழும் - ( அந்நக 
ரத்தவர் ஒவ்வொருவரின் மனத்திலும்) மூண்டுதோன்றுகின்ற , ஆசையின் - 
ஆசையைக்காட்டிலும் , அ அனிகராசி - அந்தச் சேனையின் தொகுதி , நிமிர்ந் 
தது - மிக்குஎழுவதாயிற்று ; ( எ - று . ) 

இதனால் , சேனையின் ஆரவாரமிகுதியை விளக்கினார் . ஓசையின் , ஆசை 
யின் - உறழ்பொரு . பி - ம் : -1உலகழித்திழைக்கும் , உலகிழைத்தழிக்கும் , உல. 
கிழைத்தொழிக்கும் . நாண் மழை . 

( கஎ அ ) 
உஅ.- பிடியொடு நடந்த வேழங்களின் வருணனை . 
படியொடு திருநகர் துறந்து பன் மாஞ் 
செடியொடு தொடர்வன நோக்கிச் சீதையாங் 
கொடியொடு நடந்தவக் கொண்ட லாமெனப் 

பிடியொடு 4 நடந்தன பெருங்கை வேழமே. 
( இ- ள் . ) படியொடு திரு நகர் துறந்து - இராச்சியத்தை வேண்டா 
மென்றுவிட்டது போலவே ( வாழ்ந்துவந்த ) சிறந்த அயோத்திநகரத்தையும் 
விட்டிட்டு , ( பல் ) செடியொடு பல் மாம் தொடர் வனம் நோக்கி - பலவகைச் 
செடிகளுடனே பலவகைமரங்களும் பொருந்தியுள்ள காட்டைக்குறித்து , சீதை 
ஆம் கொடியொடு நடந்த சீதை யென்கிற ( என்றும் ) நிலைத்திருக்கிற மின்னற் 
கொடியோடு நடந்து சென்ற , அ கொண்டல் - இராமபிரானாகிய மேகம் , 
ஆம் - ( தனக்கு ) ஒப்பாகும் , என - என்று (கண்டவர் உவமை ) கூறும்படி , 
பெரு கை வேழம் பிடியோடு நடந்தன - ( அந்தச்சைனியத்தைச் சார்ந்தனவான ) 
பெரிய துதிக்கைகளையுடைய 

பெண்யானையோடு 
சென்றன ; ( எ - று . ) 
அந்தச் சேனையில் 

பெண்யானைகள் தொடர்ந்துவர ஆண்யானைகள் 
சென்றவை , சீதை தொடர்ந்து வரக் கானகஞ்சென்ற இராமபிரானை யொக்கு 
மெனக் கூறினார் . நிறத்தினால் மாத்திரமேயன்றி , தம்மையடைந்தோர்க்குப் 
பிறவியினால் நேருந் தாபத்தைப் போக்குதலாலும் இராமனுக்குக் கொண்டல் 
உவமையாகும் : இங்கு இராமனைக் கொண்டலென்றது - உருவகம் பற்றி . 
இராமனைக் கொண்டலென்றதற்கு ஏற்ப , சீதையாங்கொடி என்றவிடத்து , 
கொடி - மின்னற்கொடியெனப் பட்டது . கொண்டல் - நீர்கொண்ட மேகம் . 
பிம் : - மலர் , கொடுவனம் . கடந்த, நடந்ததப் . 

( + எ + ) 


ஆண்யானை 


நடந்து 


காண்டம் 


க.- 

ஆறுசெல்படலம் 


சுருரு 


உசு .-- மகளிரைச் சுமந்துசெல்லும் பெண்யானைகளின் வருணனை . 

சேற்றிள மரைமலர் 1சிதைந்த வாமெனக் 
கோற்றளம் பொலிதரு கன்னி மாரொடு 
4 மேற்றிளம் பிடிக்குல மிகலி யின்னடை 

தோற்றன மகளிரைச் சுமப்ப 8 போன்றவே . 
( இ - ள் . ) சேறு - சேற்றில் தோன்றுவதாகிய , இள மரை மலர் - இள 
மையான [ அன்றலர்ந்த தாமரை மலர், சிதைந்த ஆம் - ( தமக்கு முன்னே அழகு ) 
கெட்டனவாகும் , என - என்று சொல்லும்படி (தாமரைமலரினும் அழகியன 
வாக ), கால் தளம் பொலிதரு - பாத்தலங்கள் விளங்கப் பெற்ற , கன்னிமாரொடு 
உம் - இளமகளிருடனே , ஏறு இளம் பிடி குலம் - ஆண்யானைகளின் இளைய 
பெண்யானைக்கூட்டம் , இகலி- மாறுபட்டு,( அம்மாறுபாட்டில் ) , இன்நடை - (அம்ம 
களிரின் ) மெல்லியகடைக்கு , தோற்றன - தோல்வியடைந்தனவாய் , ( தோல் 
விக்கு அறிகுறியாக ), மகளிரை-( தம்மைவென்ற) அந்த மடந்தையரை , சுமப்ப . 
சுமப்பனவற்றை , போன்ற - ஒத்திருந்தன ; (எ - று . ) 

சிலவிளையாடல்களில் தோற்றுப்போனவர் தம்மைவென்றவரைச் சுமந்து 
செல்லுவது , முறை : பிடிக்குலம் மடவாரொடு நடையில் இகலித்தோற்றதனால் 
வென்றவரைச் சுமந்து செல்லுவதுபோல மகளிரைச் சுமந்தன என்றார் : ஏதுத் 
தற்குறிப்பேற்றவணி , பி - ம் : - 1சிறந்தவாம் , சிறந்ததாம் . 2மன்னக் காற்றிளம் 
பொழிலெனக் கதவிச்சென்றன , காற்றளம்பொலிதருகவினச்சென்றன . 4ஏற்றி 
னம் . இகலில் . மென்னடை . தோற்றிள . 8 போன்றன , போன்றதே . ( கூஅ O ) 

$ 0.-- கொடிகள் பல செல்லுதல் . 
வேதனை வெயிற்கதிர் தணிக்க மென்மழைச் 
சீதநீர் கொடுநெடுங் கொடியுஞ் சென்றன 
கோதைவெஞ் சிலையவன் கோலங் காண்கிலா 

மாதரி னுடங்குவ வரம்பில் கோடியே . 
( இ - ள் . ) வேதனை - வருத்தத்தை யுண்டாக்குகின்ற , வெயில் 

, கதிர் - 
சூரியகிரணங்களின் வெம்மையை , தணிக்க - தணிக்கும்படி, மெல் மழை சீதம் 
நீர் கொடு - மெல்லிய மழையிலுள்ள குளிர்ந்த நீரை ( த் துளித்து ) க்கொண்டு , 
சென் றன - சென் றனவாகிய , வரம்பு இல் கோடி - எல்லையில்லாத கோடிக் 
கணக்கான , நெடு கொடிஉம் -பெருந்துவசங்களும் , -கோதை வெம் சிலையவன் 
நாண்பூட்டிய கொடிய வில்லையேந்திய இராமபிரானுடைய , கோலம் - மகுடா 
பிஷேகக்கோலத்தை , காண்கிலா - காணாமையால்வருந்துகின்ற, மாதரின் - 
மகளிரைப்போல , நுடங்குவ் - ( அப்போது அச்சேனையில் ) அசைவனவாயின ; 

சேனையுடன் சென்ற கொடிகள் வானத்தையளாவி மழைத்துளி துளிக் 
குமாறு செய்வது , வெயிலின் வெம்மையானது இராமனையழைத்துவருமாறு 
செல்கின்ற சேனையிலுள்ளார்க்கு வேதனை செய்யாமலிருக்கும் பொருட்டுச் 


சுருகூ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சீதநீரைத் தெளிப்பதுபோலு மெனத் தற்குறிப்பேற்றவணியை யுட்கொண்டு 
வேதனை வெயிற்கதிர் தணிக்க மென்மழைச் சீதநீர்கொடு நெடுங்கொடி 
யுஞ்சென்றன என்றார் . அங்ஙனம்வந்த நுடங்குகின்ற கொடிகள் பலவற்றிற்கு , 
ராமனது முடிபுனை கோலங் காண்கிலாமையால் நுடங்குகின்ற மாதரை உவ் 
மைகூறினார் ; தற்குறிப்பேற்றவுவமையணி . இராமனைக் காணாத துயரால் 
கண்ணீர் துளித்தவண்ணஞ்சோர்ந்திருப்பவராதலின் , மழைநீரைத் துளித்துச் 
சோர்ந்திருக்குங் கொடிகள் உவமையாயின . வேதனை = வேதநா : வடசொல் , 
பி - ம் : -1 நீரொடு , நீர்தொடு . 

(கஅக ) 
ங க . - மன்னவர்பலர் களிற்றின்மீது செல்லுதலின் வருணனை . 

வெண்மதி மீச்செல மேக மூர்ந்தென 
வண்ணல்வெங் கதிரவ னளவின் மூர்த்தியாய் 
மண்ணிடை யிழிந்தொரு வழிக்கொண் டாலென 

வெண்ணரு மன்னவர் களிற்றி னேகினார் . 
(( இ - ள் .) அண்ணல் வெம் கதிரவன் - பெருமையிற்சிறந்தவனான வெப்ப 
முள்ள (ஆயிரங் ) கிரணங்களையுடையவனான சூரியன் , அளவு இல் மூர்த்தி ஆய் 
கணக்கில்லாத ( மிகப்பல) வடிவத்தைக்கொண்டவனாய் , மீ வெண் மதி செல 
- தன்மீது வெண்ணிறமுள்ள சந்திரன் உடனேவ்ந்துகொண்டிருக்க, மேகம் 
ஊர்ந்து என - மேகத்தையூர்ந்து , மண்ணிடை இழிந்து - பூமியிலே இறங்கி , 
ஒருவழி கொண்டால் என - ஒருமுகமாகப் பிரயாண மானாற்போல , எண்ண 
அரு மன்னவர் - எண்ணுதற்குமுடியாத ( மிகப்பலரான ) அரசர்கள் , களிற்றின் 
எகினார் - யானைமீது ( ஏறி வெண்கொற்றக்குடைநிழற்றச் ) சென்றார்கள் ;( எ - று .) 

பலமன்னவர் வெண்கொற்றக்குடைநிழற்ற யானைமீது ஏறிச்சென்றது . 
சூரியன் பலவடிவத்தைக்கொண்டு வெண்மதியுடன்வர மேகத்தை யூர்ந்து மண் 
ணிடைச்சென்றதை யொக்கு மென வருணித்தார் ; தன்மைத்தற்குறிப்பேற்ற 
வணி . ஊர்ந்தென - செய்தென என்னும் வாய்பாட்டு வினையெச்சம் . பி - ம் : 
வழிக்கொண்டானென , வழிச்செல்வானென . 

( கஅஉ ) 
கூஉ . - சதுரங்கசேனை செல்லுதலின் வருணனை . 
தேர்மிசைச் சென்றதோர் 1 சிந்து செம்முகக் 
கார்மிசைக் கழிந்ததார் கலியொர் கார்க்கட 
லேர்மிசை யிவுளிமே லேகிற் றெங்கணும் 

பார்மிசைசப் படர்ந்தது பதாதிப் பௌவமே . 
( இ - ள் . ) ஓர் சிந்து - ( தேர்வீரர் சேனையாகிய ) ஒப்பற்றகடல், தேர்மிசை 
சென்றது - தேர்களின்மீது ஏறிச்சென்றது ; ஆர்கலி - (யானை வீரர்சேனையா 
கிய ) மற்றொரு சமுத்திரம் , செம் முகம் கார்மிசை கழிந்தது - செம்புள்ளி 
யைக்கொண்ட முகத்தையுடைய மேகம் போன்ற யானைகளின்மீது சென்றது ; 


காண்டம் 


க . - ஆறுசெல்படலம் 


கருஎ 


ஒர் கார் கடல் - ( குதிரைவீரர்சேனையாகிய ) மற்றொரு சமுத்திரம் , ஏர்மிசை 
இவுளிமேல் : எகிற்று - அழகுநிரம்பிய குதிரைகளின் மீது சென்றது ; பதாதி 
பௌவம் - காலாட்படையாகிய கடல், பார்மிசை எங்கண்உம் படர்ந்தது - பூமி 
யின்மீது எங்கும் நடந்து சென்றது; ( எ - று. ) 

தேர்வீரர் யானை வீரர் குதிரைவீரர் காலாள்வீரர் ஆகிய இவர்களால் 
தனித்தனியியன்ற சேனாசமுத்திரங்கள் செல்லலாயின வென்றவாறு , பதர் 
திப்பௌவம் என வந்ததற்குஏற்ப , பரவை முதலியவற்றைத் தேர் வீரர் சேனை 
யாகிய சமுத்திரம் முதலியன எனக் கொள்க . தேர்முதலியவற்றின்மீது பாவை 
சென்றன என உருவகவுயர்வுநவிற்சியணிபடக் கூறினார் : பதாதிப்பெளவம் - 
உருவகம் . இச்செய்யுளில் , நான்கடிகளிலும் மற்றுமோனை காண்க . பி - ம் : 
பாவை . 2 சென்றதோருவரி, முகப்பரிமிசை . 4 சென்றது . வேலையே . ( கஅக ) 

க..- பல்லியங்கள் முழங்காமையின் வருணனை . 
தாரையுஞ் சங்கமுந் தாளங் கொம்பொடு 
வார்மிசைப் பம்பையுந் துடியு மற்றவும் 
பேரியு மியம்பல சென்ற பேதைமைப் 

பூரியர் குழாத்திடை 2 யறிஞர் போலவே . 
( இ - ள் . ) தாரைஉம் - தாரையென்னும் ஊதுகருவியும் , சங்கம்உம் - சங்க 
வாச்சியமும் , தாளம் - தாளமும் , கொம்பொடு - ஊதுகொம்பும் , வார் மிசை 
பம்பைஉம் வாரினாற் கட்டப்படுதலைக்கொண்டபம்பையென்னும்பறையும் , 
துடிஉம் - உடுக்கையென்னும்பறையும் , பேரிஉம் - பேரிகைகளும் , மற்றஉம் 
மற்றுமுள்ள வாச்சியங்களும் , ( ஆகிய எல்லாம் ) , - பேதைமை பூரியர் குழாத் 
திடை அறிஞர் போல - அறியாமைக்குணம்மிகுந்த் கீழோரின் கூட்டத்திலே 
அறிவுடைய பெரியோர் பேசாமலிருப்பதுபோல , இயம்பல - ஒலியா தனவாய் , 
சென்ற - சென்றன ; ( எ - று .) 

இராமனைப்பிரிந்துள்ள துயரத்தினாலும் அரசன் இறந்துபட்டதனாலும் 
மகிழ்ச்சியையும் மங்கலத்தையும் தெரிவிப்பனவான தாரை முதலியன இயம்பா 
மற் சென்றன ; அங்ஙனஞ்சென்ற அவற்றிற்குப் பூரியர் குழாத்திடை அறிஞர் 
பேசாமல் மௌனமாக இருப்பதை உவமைகூறினார்; உவமையணி . சென்ற 
அன் சாரியை பெறாதமுற்று , பி - ம் :-தாளவீட்டமும் , தாளங்கொம்புகள் . 
2 வறிஞர் . 

( கஅச ) 
கூ.ச.- மகளிர் ஆபரணம் பூணுதலின்றிச் செல்லுதலின் வருணனை . 

தாவரு நாண் முத லணிய லாற் றகை 
3மேவரு கலங்களை வெறுத்த மேனியர் 
தேவரு மருள்கொளத் தெரியுங் காட்சியர் 
பூவுதிர் கொம்பென மகளிர் போயினார் . 

83 


கருவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் .) தா அரு - அழிதலில்லாத , நாண் முதல் - நாணம் முதலான 
குணங்களாகிய , அணி அலால் - அணிகலன்களை யல்லாமல் , தகை மேவரு - 
தகுதி பொருந்திய ( பெருவிலையுள்ள ) , கலங்களை - ஆபாணங்களை யணி ,தலை, 
வெறுத்த - வெறுப்புக்கொண்டு (நீக்கி ) விட்ட , மேனியர் - உடம்பையுடைய 
வரும் , ( அங்ஙனம் ஆபரணங்களை யணியாத நிலையிலும் ) , தேவர்உம் மருள் 
கொள் தெரியும் காட்சியர் - தேவர்களும் ( இவர்கள் தேவமடந்தையர் தாமோ ? 
என்று ) திகைப்புக்கொள்ளுமாறு ( பேரழகுடன் ) விளங்குகின்ற இனிய தோற்ற 
முள்ளவருமான , மகளிர் -- , பூஉதிர் . கொம்பு என - மலர்கள் சிந்தப்பெற்ற பூங் 
கொம்புபோல , போயினார்- ; ( எ - று . ) 


சீராமன் முடிபுனைந்து அரசுபுரியாது கானகஞ்சென்றுள்ள தனால் தாம் 
கொண்டுள்ள துயரம் புலனாகுமாறு மகளிர் அணிகலங்களைப் பூணாராவின் 
ரென்க ; இவ்விஷயம் மேல் ஙஎ- ஆஞ் செய்யுள் முதலியவற்றில் விளங்கும் . அங் 
ஙனம் அணிகலங்களைப் பூணாராயினும் தமக்கு இயற்கையில் அழகைச்செய்வன 
வான நாண்முதலிய மகடூஉக்குணங்கள் நிரம்பியவர் அம்மகளி ரென்பார் தா 
வருநாண்முதலணியலாற்றகை மேவரு கலங்களை வெறுத்த மேனியர் என் 
றார் : “ ஏண்பாலோவா நாண் மடமச்சமிவையே தம் , பூண்பாலாகக் காண்பவர் 
நல்லார் என்றார் கீழ்க் கைகேசிசூழ்வினைப்படலத்தும் . அணிகலனை நீத்த நல் 
லார்க்குப் பூவுதிர்ந்தகொம்பு உவமையாதலை , " தாவின்மாமணிக்கலன் முற்றுந் 
தனித் தனிச்சிதறி ,... பூவுதிர்ந்ததோர்கொம்பெனப் பூமிசைப் புரண்டாள் 
என்று கீழ் மந்தரைச்சூழ்ச்சிப்படலத்துங் காண்க . பி - ம் : -மலர்க்கைகளாற் , 
முதற்றணியலால் . ததை . மேவருங் . 

( கஅரு ) 


உரு.-- சக்கரவர்த்தியின் வெண்கொற்றக்குடையின்றி 
மற்றையோரின்கவிகையைக்கொண்ட சேனையின் வருணனை . 


அதிர்கடல் வையக மனைத்துங் காத்தவன் 
1 விதிவருந் 2தனிக்குடை மீதி லாப்படை 
பொதிபல 4 கவிகைமீன் பூத்த 5 தாகிலுங் 

கதிர்மதி நீங்கிய கங்குல் 6 போன்றதே . 
( இ - ள் .) அதிர் கடல் வையகம் அனைத்து உம் - ஒலிக்கின்ற கடலாற் சூழப் 
பட்ட பூமிமுழுவதையும் , காத்தவன் - காப்பவனாகிய சக்கரவர்த்தி பிடித்துக் 
கொள்கின்ற, விதி வரும் தனி குடை முறைப்படியே (வமிசபரம்பரையாக ) 
வந்த ஒப்பற்ற சூரியகுலத்தாரின் வெண்கொற்றக்குடை , மீது இலா - மேலே 
பிடிக்கப்படாமலுள்ள , படை - அச்சேனையானது , - பொதி பல கவிகை மீன் 
பூத்தது ஆகில்உம் - நெருங்கிய (மற்றைமன்னவரின் ) பல சிறுவெண்கொற் 
றக்குடையாகிய நட்சத்திரங்கள் தோன்றப்பெற்றதாயினும் , கதிர் மதி நீங்கிய 
கங்குல் - கலைகள் நிரம்பிய சந்திரனைப் பெற்றிராத இரவை , போன்றது- ; 


. 


காண்டம் 


க்.- ஆறுசெல்படலம் 


இரவு 


மற்றைமன்னவரின் வெண்கவிகைகள் நட்சத்திரங்கள் போல விளங்கி 
னும் , பிரதான மன்னவனுடைய பெருவெண்கொற்றக்குடையைப் பெற்றிராத 
சேனை , நட்சத்திரங்களெல்லாம் விளங்கச் சந்திரனைப்பெற்றிராத 
போன்று மழுங்கிக்கிடந்த தென்றவாறு , உருவகவணியை யங்கமாகக் கொண்டு 
வந்த உவமையணி . 

சூரியவமிசத்து முதலாசனாகிய வைவச்ச்வதமது 
முதற்கொண்டு பட்டாபிஷேகம் பெற்ற வரசர்களால் தம்முடிமீது பிடிக்க 
ப்பெற்று ஒப்பற்று விளங்கும் பெரியவெண்கொற்றக்குடையென்பார் . விதி 
வருந்தனிக்குடை என்றார் . பி - ம்: - 1 விதிதரு . 2 மதிக்குடை , பெர்திதரு , 
பொதிவரு , பொதிமலர் , 4 கவிகைகள் , கவிகைமீப் , 5 ஆயினும் , 6 போன்றவே . 

நசு .-- சேனை மிகுதியின் வருணனை . 
செல்லிய செலவினாற் 2 சிறிய திக்கெனச் 
சொல்லிய சேனையைச் சுமந்த தேயெனி 
3 லொல்லொலி வேலை நீ ருடுத்த பாரையொர் 

மெல்லிய லென்றவர் 4 மெய்ய சேகொலாம் . 
( இ - ள் . ) செல்லிய செலவினால் - சென்ற நடையினால் , திக்கு சிறிய - 
திக்குக்கள் ( தமக்குப் ) போதுமான விசாலமுள்ளனவல்ல , என - என்று- , சொல் 
லிய - தெரிவிக்கின்ற , சேனையை- , சுமந்தது எனில் - தாங்கிற் றென்றால் , 
ஒல் ஒலி வேலை நீர் உடுத்த பாரை - ஒல்லென்னும் ஒலியையுடைய கடலின் நீரி 
னாற்சூழப்பட்டுள்ள பூமியை , ஓர்மெல்லியல் என்றவர் - பெண்பாலாகக் கருதிச் 
சொன்னவர் , மெய்யர் ஏகொல் -உண்மைகூறியவராவரோ? ( எ - று . ) 

மெல்லியல் பெரும்பாரத்தைப்பொறாளாதலாலும் சேனாசமுத்திரத்தைப் 
பூமிதேவிதாங்கியதனாலும் பூமியைப் பெண்பாலென்றல் , உண்மையாகா தென்ற 
வாறு : இதனால் , சேனையின்மிகுதி புலப்படுதல் காண்க . பெருந்திரளான 
சேனை செல்லுதற்கு ஏற்ற பரப்பு திக்குக்களுக்கு இல்லையென்பது , செல்லிய 
செல்வினாற் சிறிய திக்கெனச் சொல்லிய சேனை என்பதன் கருத்து . 
ரம் - ஈற்றசை . வடமொழியில் பூமிக்குள்ள பெயர்கள் பெண்பாலாக இருத்தல் 
பற்றிப் பெண்ணாகக்கூறுபவரை , பாரையொர்மெல்லியலென்றவர் என்றது . 
பி - ம்: - 1 செலவினில் , சிறியதிங்கெனச் . ஒல்லியல் . 4மெலியரே , மெய்யரோ . 

உஎ.-- மகளிரின் தனங்களுடைய வருணனை . 
* தங்கு ! தண் 2 சாந்தகில் கலவை 3 சார்கில 
குங்குமங் 4 கோட்டில் கோவை முத்தில 
பொங்கிளங் கொங்கைகள் புதுமை வேறில 

தெங்கிள நீரெனத் தெரிந்த காட்சிய . 
( இ - ள் .) தண் தங்கு சாந்து - குளிர்ச்சி பொருந்திய சந்தனமும் , அகில் - 
அகில் தேய்வையும் , கலவை - கலவைச்சாந்தும் , சார்கில - பூசப்பெறாதனவும் , 
குங்குமம் கோட்டில் - குங்குமக்குழம்பு அணியப்பெறாதனவும் , முத்து கோவை 


சுகம் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா - 


இல - முத்துவடங்களை யணியாதனவுமான , பொங்கு இள கொங்கைகள் 
பருக்குந்தன்மையுள்ள் . இளமையான (மகளிரின் ) தனங்கள், - வேறு புதுமை 
இல- வேறு எவ்வகையணியும் இல்லாதனவாய் , தெங்கு இள நீர் என தெரிந்த 
காட்சிய - தென்னமரத்துக்காய்த்துள்ள இளநீர்த்தேங்காய் போலத் தோன்று 
கின்ற தோற்றத்தை யுடையனவாயின ; ( எ - று . ) 

மகளிர் கொங்கைகள் , சாந்து முதலியவற்றைப் பெற்றிராமையால் தெங் 
கிளநீர்போலவே தோன்றின வென்றவாறு . மகளிர் கொங்கைகள் சாந்து முதலி 
யன அணியாமைக்குக் காரணம் , கீழ்க்கூறப்பட்டது . பி - ம் : - 

செஞ் . 2 சாந் 
தில . சாத்தில . 4 கோட்டிய , கொட்டில் , கொட்டல . காட்சியே . ( கஅஅ ) 

ங அ.- ஆடவர் தோள்களின் வருணனை . 
இன் றுணை யவர்முலை யெழுது 2 சாந்தினு 
மன்றலந் தாரினு மறைந்தி லாமையாற் 
றுன்றிளங் கொடிமுதற் றூறு நீங்கிய 

குன்றெனப் பொலிந்தன குவவுத் தோள்களே . 
( இ - ள் .) இன் துணையவர் முலை எழுது சாந்தின் உம் - இனிய மனைவிய 
ரான மகளிரின் தனங்களிலே யெழுதிய தொய்யற் சந்தனத்தினாலும் , மன்றல் 
அம் தாரின் உம் - நறுமணமுள்ள அழகிய பூமாலைகளினாலும் , மறைந்து இலா 
மையால் மறைக்கப்படாமலிருந்ததனால் , - துன்று இள கொடி முதல் - 
நெருங்கிய இளங்கொடிமுதலிய , தூறு - புதர்கள் , நீங்கிய - நீங்கப்பெற்ற , 
குன்று என - மலைபோல , குவவு தோள்கள்- ( ஆடவரது ) திரண்டுள்ள தோள்கள் , 
பொலிந்தன - விளங்கின ; ( எ - று . ) 

மகளிர் கணவரைத் தழுவுதலை நீங்கியமையால் , ஆடவரின் தோள்கள் 
துணையவர் முலையெழுது சாந்து இலவாயின . இல்லறம் நட்த்துதற்கு அமைந்த 
துணைவியரென்பார் இன்றுணையவர் என்றார் . சாந்து தார் இவைகளால் அணி 
யப்பெறாமையால் , கொடிமுதற்றூறு நீங்கிய குன்றெனத் தோள்கள் பொலிந் 
தன வென்க . பி - ம்: -1 எழுதுஞ். சாந்தினம் . கொடிமுகிற்றூசு . - ( கஅக) 
கூகூ.- மகளிரின் அஞ்சன்மணியாத கண்களின் வருணனை 

1 நறையறு கோதையர் நாட்செய் 2 கோலத்தின் 
3 றுறையற வஞ்சனந் துறந்த நாட்டங்கள் 
குறைவற நிகர்த்தன கொற்ற முற்றுவான் 

கறையறக் கேழுவிய கால 7 வேலையே . 
( இ -ள் . ) நறை அறு கோதையர் - வாசனைப்புகையூட்டப்பெறாத மயிர் 
முடியையுடைய மடந்தையர் , நாள் செய் கோலத்தின் துறை அற - தினந் 
தோறுஞ் செய்யப்படுகின்ற அலங்காரத்தின் துறையினின்று நீங்கினமையால் , 
அஞ்சனம் துறந்த.மைதீட்டுதலொழிந்த ,நாட்டங்கள் - (ஒளிபொருந்திய அவ 


புரம் ஆர்க்கப்பெறாத பவளச்சீறடிக்கு - அரியினம் ஆர்க்கப்பெறாத கமலமும் 
( காண்டம் க் . - ஆறுசெல்படலம் 

* சுக 
ரது ) கண்கள் , -- கொற்றம் முற்றுவான் - வெற்றியை முடித்த ஒருவன் , கறை 
அற கழுவிய - ( போர் செய்தகாலத்திற் படிந்த ) இரத்தக்கறை போம்படி கழு 
வின , காலன்வேலை - காலன்போல் வருத்தந் தரும் வேற்படையை , குறைவு 
அற் நிகர்த்தன - குறைவில்லாமல்ஒத்தன ( முற்றுவமையாகப் பெற்றன ) ; ( எ - று .) 

அஞ்சனமெழுதப்பெறாத கண்களுக்கு , கறைகழுவின வேற்படை ஏற்ற 
உவமையாகும் . துயர்க்காலத்திற் கோலத்தின் துறையறுதல் , இயல்பு . முற்று 
வான் - பெயர் . கொற்றம்முற்றுவான் என்பதற்கு - வெற்றியை முற்றும் 
பொருட்டு என்று கூறுவதிற் சிறப்பின்மை காண்க . நறையறுகோதையர் 
என்பதற்கு - ( புதியமலர்மாலையைத்தரித்தலில்லாமையால் ) தேன்நீங்கிய மாலை 
யையணிந்தவரெனப்பொருள்கூறுவாருமுளர் . பி - ம் : -நறையகிற் , 2 கோலத் 
திற் . 3 துறையறி , வாட்கண்கள் , குறையற . கேழுவில . வேலினே . ( க +0 ) 
- 10.-- மடந்தைமாரின் மேகலையணியாவல்குல் பரிபுரமணியாத 

அடி இவைகளின் வருணனை . 
* விரிமணி மேகலை விரவி யார்த்தில 
தெரிவைய ரல்குறா ரொலியி றேரெனப் 
பரிபுர் மார்க்கில பவளச் சீறடி 

யரியின மார்க்கிலாக் கமல 4 மென்னவே . 
( இ - ள் . ) தார் ஒலி இல் தேர் என - கிண்கிணி யென்னுஞ் சிறுமணி 
களின் ஒலியைப் பெறாத தேர்போல , தெரிவையர் அல்குல் - மகளிரின் இடை 
தானம் , மணி . விரி மேகலை விரவி ஆர்த்தில - மணிகள் பரவிப் பதிக்கப் 
பெற்ற மேகலையைப்பூண்டு ஒலித்தல் இலவாயின ; அரி இனம் - ஆர்க்கிலா 
கமலம் என்ன - வண்டுகளின் கூட்டங்கள் ஒலிக்கப்பெறாத தாமரைமலர்போல, 
(தெரிவையார் ) பவளம் சிறு அடி - (மடந்தைமாரின் ) பவளம் போற் செந்நிற 
மான சிறிய பாதங்கள் , பரிபுரம் ஆர்க்கில - சிலம்புகள் , ( தம்மிடத்து ) ஒலிக்கப் 
பெறாதிருந்தன ; ( எ - று . ) 

மேகலையார்க்கப்பெறாத அல்குலுக்கு - தாரொலியில்லாத்தேரும் , பரி 


ஏற்ற உவமையாகும் . பி - ம் : -விரகினார்த் தில், விரைவினார்க்கில , விரவியார்க் 
கில . ஆர்த்தில் , ஆர்க்கிலாப் . ஆர்த்திலாக் . 4 அன்னவே . 

( கூகக ) 
சாக . - மகளிர் அணிபூணாமைக்குக் காரணம் . 
* மல்கிய 1 கேகயன் மடந்தை வாசக 
நல்கிய தரிவையர் 2 நடுவிற் கேகொலாம் 
புல்கிய 3 மணிவடம் பூண்கி லாமையா 

4 லொல்கிய வொருவகைப் பொறையு யிர்த்தவே . 
( இ - ள் . ) புல்கிய மணி வடம் பூண்கிலாமையால் - ( மகளிர் யாவரும் எப் 
போதும் ) அணியுந் தன்மையனவான முத்தவாரங்களை யணிந்துகொள்ளாமை 


சுசு 2 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


யால் , ஒல்கிய - ஒசியுந் தன்மையனவாகிய அம்மகளிரின் இடைகள், ஒருவகை 
பொறை உயிர்த்த ஒருவகையாக் ( ப் பாரமின்றி ) இளைப்பாறின ; ( இதற்குக்கார 
ணம் ), கேகயன் மடந்தை மல்கிய வாசகம் - கேகயவாசன் மகளான கைகேயி 
யினது ( துயரமிகுவதற்குக் காரணமான ) வரம் , நல்கியது - அருள் செய்தது , - 
அரிவையம் நடுவிற்கு ஏ கொல் - மகளிரின் இடை யொன்றுக்கு மாத்திரமே 
போலும் ; (எ - று . ) 

கைகேயியின் வரச்சொல்லால் இராமன் கானகஞ்சென்ற துயரச்செய்தி 
யினால் மகளிர்யாவரும் மணிவடந் துறந்திருந்தன ரென்றவாறு . மணிவடம் 
பூணுதலை மகளிர் ஒழிந்தமையால் , மகளிரின் இடை , முலைப்பாரம் தவிர மணி 
வடத்தைப் பொறுக்கும் பாரம் குறையப்பெற்று. இளைப்பாறலாயிற் றென்றார் ; 
முலைப்பாரம் நீங்காமையால் ஒருவகைப்பொறையுயிர்த்த என்றது . யாவரும் 
வருந்த இடையொன்று மாத்திரம் பொறையுயிர்த்தலால் , நடுவிற்கே எனப் 
பிரிநிலையேகாரங்கொடுத்துக்கூறினார் . தற்குறிப்பேற்றவணி . ஒல்கிய - பெயர் . 
பி - ம் : -1 கேகயமடந்தை . நடுவினுக்கெலாம் , நடுவினிற்கெலாம் . 3 மலர்வடம் , 
4 ஒல்கியது . உயிர்க்கவே . 

( கூகூஉ ) 
சஉ .-- சேனையானது பொலிவும் களிப்பும் அற்றிருந்தமை . 

கோமகன் பிரிதலிற் கோல நீத்துள 
தா மரைச் செல்வியுந் தவத்தை மேவினாள் 
காமனு மருந்துயர்க் கடலின் மூழ்கினா 

மென 2 நிகழ்ந்ததவ் வளவில் சேனையே . 
( இ - ள் . ) கோமகன் பிரிதலின் - இராசகுமாரனாகிய இராமன் ( நகரத்தை ) 
விட்டு ( க் காட்டுக்குச் ) சென்றதனால் , கோலம் நீத்து உள தாமரை செல்விஉம் - 
( தன் ) அழகுகெட்டுள்ள தாமரை மலரில் வசிப்பவளான இலக்குமியும் , தவத்தை 
மேவினாள் ( ஆம் என ) - தவஞ்செய்யவிரும்பி அப்பாற் சென்றிட்டாளெனவும் , 
காமன் உம் - ( மகளிர்க்கும் ஆடவர்க்கும் ஆசைநோயை விளைக்கவல்ல ) மன் 
மதனும் , அரு துயர் கடலில் மூழ்கினான் ஆம் என - கடப்பதற்கு அரிய துன் 
பக்கடலிலே அமிழ்ந்து நிற்கின்றானாகு மெனவும் , ( கண்டோர்கருதும்படி ), அ 
அளவு இல் . சேனை - எல்லையற்ற அந்தப்பரதன் சேனையானது , நிகழ்ந்தது . 
( பொலிவும் மனக்களிப்பும் அற்றதாக ) இருந்தது ; ( எ - று .) 

செல்வச்சிறப்பும் மாதரும் ஆடவரும் கூடிக்களித்தலும் இன்றி, அச்சேனை 
யிருந்தமையின் , இவ்வாறு வருணித்தார் ; தற்குறிப்பேற்றவணி . தசரதன் 
இறந்து பட்டதனாலும் இராமன் கானகஞ்சென்றதனாலும் அரசியல் நடவாமை 
யால் , தாமரைச்செல்வியும் தவத்தைமேவினாள் என்று கூறியதாக உரைவகுத் 
தலு முண்டு . பி - ம் : -1நீத்தன . 2நிகழ்த்தது . 

( ககக ) 
சங..- சேனையின் மிகுதி . 
மண்ணையும் வானையும் வயங்கு திக்கையு 
2 முண்ணிய நிமிர்கட லொக்கு மென்பதென் 
கண்ணினு மனத்தினுங் கமலத் தண்ணற 
னெண்ணினு நெடிதவ ணெழுந்த சேனையே . 


7 


காண்டம் க0.- ஆறுசெல்படலம் 

காகங 
( இ - ள் . ) மண்ணை உம் - பூமியையும் , வானை உம் - ஆகாயத்தையும், 
வயங்கு திக்கை உம் - விளங்கிய திக்குக்களையும் , உண்ணிய தன்னுட்கொள் 
ளும் பொருட்டு , நிமிர் . 

பொங்கியெழுந்த , கடல் - ஊழிக்காலத்துக்) கடலை , 
ஒக்கும் - ( இந்தச் சேனை ) ஒத்திருக்கும் , என்பது - என்று சொல்லுவது , 

என் - 
எவ்வாறு? ( யுகாந்தகாலத்துக்கடலை யுவமை கூறுவதும் பொருத்தமற்றதாகு 
மென்றபடி ); எண்ணின் உம் - (நாம் அச்சேனையின் அளவைப்பற்றி எவ்வளவு ) 
எண்ணினாலும் , அவன் எழுந்த சேனை -அப்போது (பரதனுடன் செல்லுமாறு ) 
புறப்பட்ட சேனையானது , - கமலத்து அண்ணல் தன் - கமலத்தில்தோன்றிய 
( அந்தக்கடலைப்படைத்த கடவுளான ) பிரமதேவனது , கண்ணின் உம் 
( படைத்தபொருளைக் காண்கின்ற) கண்களைக்காட்டிலும் , மனத்தின் உம் . 
(படைக்குமாறு கருதுகின்ற ) மனத்தைக்காட்டிலும் , நெடிது - மிக்கதாகும் . 

சேனையைப்பற்றி இவ்வளவென்று கூறவேணுமெனக் கருதினாலும் , 
படைத்தற்கடவுளின் கண்களாலும் மனத்தாலுங் காணமுடியாதவாறு மிக்குள் 
ளது அச்சேனை யென்ற இது தான் நம்மாற்கூற முடிகின்றது ; இப்படிப்பட்ட 
பெருஞ்சேனைகளுக்கு , மண்ணையும் விண்ணையும் திக்குக்களையும் அகப்படுத்திக் 
கொள்ளும் ஊழிக்கடலும் பிரமனாற்படைத்தபொருளாதலால் உவமையாகா 
தென்றவாறு . உண்ணிய- செய்யிய வென்னும் வாய்பாட்டு வினையெச்சம்.பி - ம் : 
வாங்கு . 2உண்ணியரே , உண்ணியதீர்க் , 3 அகத்தினும் , முகத்தினும் , ( ககச ) 

சச . - சேனையின்வருணனை . 
1 அலைநெடும் புனலறக் குடித்த லாலக 
2 நிலைபெற நிலைநெறி நிறுத்த லானெடு 
மேலையினை மண்ணுற வழுத்த லாந்திறமிழ்த் 

தலைவனை 5 நிகர்த்ததத் தயங்கு தோனையே . 
( இ - ள் . ) அலை நெடு புனல் அற குடித்தலால் - அலைகளையுடைய கடலினது 
மிக்கரை முழுதும் இல்லையாம்படி குடித்ததாலும், ( (செல்லும் வழியிடை 
யேயுள்ள ) அலைகளையுடைய பெரிய நதி முதலியவற்றின்மிக்கநீரைக் குடித்த 
லாலும் ) , அகம் நிலை பெற நிலை நெறி நிறுத்தலான் - பூமி ( ஒருபுறந்தூக்காது ) 
நிலைபெறும்படி நிலையான முறைமையில் நிற்கச்செய்வதாலும் [ பூமி நிலை 
பெறும்படி நிலையாக ஓர்நெறியில் நிறுத்துதலாலும்) , நெடு மலையினை மண் உற 
அழுத்தலால் - (வானத்தளவும் ) ஓங்கியிருந்த விந்தியமலையைப் பூமியினுள்ளாகு 
மாறு அழுந்தச் செய்ததனாலும் தான் செல்லும் வழியிலேயுள்ள மலைகளைத் 
தன்னுடைய பாரமிகுதியாற் பூமிக்குள்ளே அழுத்தும்படி செய்தலினாலும் ) , 
தமிழ்தலைவனை - தமிழுக்கு ( இலக்கணத்தை முதலிற்செய்து ) தலைமைபூண்டி 
ருந்த அகத்திய முனிவனை , அ தயங்கு தானை - விளங்குகின்ற அச்சேனையா 
னது, நிகர்த்தது - ஒத்தது ; (எ-று . ) 

அலைப்புனலைக்குடித்தல் , அகம்கிலைபெற நிலைநெறி நிறுத்தல் , மலை 
யினை மண்ணுற அழுத்துதல் என்ற தன்மைகளால் , அச்சேனை அகத்திய முனி 


கூகூச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


வனை யொக்கு மென்றார் ; சிலேடைபற்றிவந்த உவமையணி . மாற்றார் வசப் 
படாது சூரிய குலத்தரசரிடத்தே பூமிநிலைபெறுமாறு செய்வது அச்சேனையே 
யாதலால் , அதனை நிலை நெறி அகம் நிலைபெற நிறுத்தலால் என்றது . இனி , 
தம்மனத்தைப் புலன்களிற் செலுத்தாது ஜிதேந்திரியத் தன்மை கொண்டிருத் 
தலாற் சேனையை இங்ஙனங் கூறிய தெனினுமாம் . அகம் என்ற சொல் - பூமி 
மனம் முதலிய பல பொருள் களுள்ள தாதலை மனமுமுள்ளு மனையும் பாவமும் , 
புவியும் மரப்பொதுப்பெயரு மகமே ” என்ற பிங்கலந்தையினாலும் அறிக . 
பூர்வத்தில் முனிவர்களெல்லாம் சேர்ந்து ஸம்ஸ்க்ருத பாஷையை அபிவிருத் 
திசெய்து காசியில் வடமொழிச்சங்கமொன்று ஏற்படுத்த , அச்சங்கப்புல 
வருள் ஒருவனாகிய அகத்தியமுனிவன் மற்றைப்புலவர்களோடு பலகாலுந் 
தர்க்கஞ்செய்துகொண்டுவந்து ஒருநாள் அவர்களோடுமாறுகொண்டு . அவர்க 
ளிறுமாப்பை யடக்கும் பொருட்டுச் சிவபெருமானிடஞ் சென்று 

தனது 
கருத்தை வெளியிட்டுச் சற்றுநேரம் பேசிக்கொண்டிருக்கையில் , தான் நின்ற 
மண்டபமுழுவதும் திவ்வியபரிமளமொன்று வீச , அகத்தியன் பரமசிவனை 
நோக்கி , சுவாமி ! இவ்வாசனை ஏது ? என்றுவினவ , பரமசிவன் அவனை அம் 
மண்டபத்தின் ஓர் மூலைக்கு அழைத்துக்கொண்டுபோய்க் குவியலாய்ப்போகட் 
டிருந்த சில ஏட்டுப்பிரதிகளைக் காட்டவே , அவற்றைக் கண்டமாத்திரத்தில் 
அகத்தியன் மதுர மென்று அருத்தங்கொள்ளும் தமிழ் என்னும் - இன்பமான 
பெயரைச் சொல்ல , உடனே பரமசிவன் அந்தப்பாஷைக்கு ஆதாரவிதிகள் இவ் 
வேட்டுப்பிரதியிலுள்ளனவென்று எடுத்துக்கொடுத்து உபதேசிக்க , அப்போதே 

சிணத்திலுள்ள பொதியமலைக்குப் போய்த் தனியே வாசஞ்செய்து அவ்விதி 
களைக்கொண்டு பேரகத்தியம் சிற்றகத்தியமென்னும் இலக்கண நூல்களையி 
யற்றி அவற்றைத் தன் மாணாக்கராகிய தொல்காப்பியன் முதலிய பன்னிருவர்க் 
குங் கற்பித்தருளித் தமிழ்ப்பாஷையைத் தழைத்தோங்கச் செய்தானென்பது 
வரலாறாதலால் , அகத்திய முனிவனை தமிழ்த்தலைவன் என்றார் . பி - ம் : - 
1 அலைகடனெடும்புனலறக்குடித்தலான் , அலைநெடும்புனலறக்குடிக்கையாலகம் . 
2 நிலைபெற நிலநெறி நிறுத்தலால் , 3 மலைகளை . 4 தமிட்டலைவனை . ஒத்தது . 
6 சேனையே . 


கடல் நெடும்புனல் குடித்த வரலாறு : - இந்திரன் முதலிய தேவர்கள் 
தம்பகைவனாகிய விருத்திராசுரன் மற்றும்பல அசுரர்களுடனே கடலில் ஒளித் 
துக்கொண்டபோது அகத்திய மகாமுனிவனை வந்து பிரார்த்திக்க , அவன் அக் 
கடலினீரைத் தனது ஒருகையால் முற்றும் முகந்து பருகியருளி, உடனே 
ஒளித்திருந்த அவ்வசுரனை இந்திரன் கொன்றபின் , அவன் வேண்டுகே 

கோளின் 
படி மீண்டும் உமிழ்ந்தன னென்பதாம் . அகம்நிலைபெற் நிறுத்தியவரலாறு . 
முன்னொருகாலத்தில் , பரமசிவன் முதலிய தேவர்யாவரும் கூடி யாம் சேர 
இருத்தலால் வடதிசைதாழ்ந்து தென் திசை யுயர்ந்தது . இதற்கு அகத்தியனா 
ரேதெற்கில் இருத்தற்குஉரியவர் என்று அவனை வேண்டிக்கொள்ள , அவனும் 


காண்டம் 


க 0 . - ஆறுசெல்படலம் 


கூசுரு 


தென் திசைக்கட்போந்து இருதிசையும் ஒப்ப நிலைபரம் பெற்று நடுவுநிலையடை 
யும்படி பொதியிலின்கண் இருந்தருளினா னென்பதாம் . மலையினை மண்ணுற 
அழத்திய வரலாறு : - முன்னொருகாலத்தில் விந்தியமலை , மேருமலைமுதலிய 
எல்லாமலைகளினும் தான் உயரவேண்டுமென்று கருதி ஆகாயத்தையளாவி 
யுயர்ந்து சூரியன் முதலிய கிரகங்களும் நட்சத்திரங்களும் செல்லுகின்ற வழி 
யையெல்லாம் மறைத்து கின்றபொழுது தேவர் முனிவர்யாவரும் வந்து அதை 
யடக்கியருளவேண்டு மென்று அகஸ்தியனைப் பிரார்த்திக்க , அவன் அங்கு 
எழுந்தருளி அப்பொழுது தன்னைக்கண்டுவணங்கிநின்ற அம்மலையை இனி 
யான் வடதிசையிலிருந்து தென் திசைக்கட்சென்று மீண்டு வருமளவும் இவ் 
வாறே குறுகிக்கிடப்பாய் என்று சொல்லி யடக்கியருளி அம்மலையின் மேலேறி 
அப்பாற் சென்றன னென்பதாம் . 

( ககூடு ) 
சாரு . - சனங்கள் யாவரும் நீங்கிய அயோத்திமாநகரின் வருணனை . 

அறிஞருஞ் 1 சிறிஞரு மாதி யந்தமாச் 
செறிபெருந் தானையுந் திருவு நீங்கலாற் 
குறியவன் புனலெலாம் வயிற்றிற் கொண்டநாண் 

மறிகட லொத்ததவ் வயோத்தி மாநகர் . 
( இ - ள். ) அறிஞர் உம் சிறிஞர் உம் ஆதி அந்தம் ஆ - அறிவுள்ள பெரியோர் 
முதல் இளைஞர் முடிவாக , செறி - ( சனங்கள் ) நெருங்கியுள்ள , பெரு தானை 
உம் - பெருஞ்சேனையும் , திரு உம்- இலக்குமியும் , நீங்கலால் - நீங்கியதனால் , -- 
அ. அயோத்தி மாநகர் - அந்த அயோத்தியா பட்டணமானது , -- குறியவன் புனல் 
எலாம் வயிற்றில் கொண்ட நாள் - குறுமுனிவனாகிய அகத்தியன் (கடலின் ) 
நீரையெல்லாம் பருகி வயிற்றினுட் கொண்டபோது , மறி கடல் - ( அலை ) 
மடங்குந் தன்மையுள்ள ( அக் ) கடலை , ஒத்தது- ; ( எ - று . ) 

சேனையும் திருவும் நீங்கியதனால் வெறிச்சென்றிருந்த அயோத்திமா 
நகர்க்கு அகத்தியன்பருகியதனால் அவ்வாறான கடல் உ.வமையாம் . திரு நீங்கு 
தல் - நகரத்தின் சோபைகெடுதல் ; சீதை சென்றதைக் குறிக்கு மெனினு 
மாம் . பி - ம்: - 1சிறியரும் , செறிஞரும் . 2 அந்தமாம் , அந்தமாய்ச் கூகசு ) 

சசு .--படைசென்ற வழியின் வருணனை . 
பெருந்திரை நதிகளும் வயலும் பெட்புறு 
மரங்களு 2 மலைகளு மண்ணுங் கண்ணுறத் 
3 திருந்தலி லயோத்தியாந் தெய்வ மாநக 

ரருந்தெரு வொத்ததப் படைசெ லாறசோ . 
( இ - ள் . ) பெரு திரை ந்திகள் உம் - பேரலைகளைக் கொண்ட யாறுகளும் , 
வயல்உம்- , பெட்பு உறு மரங்கள் உம் - விரும்பத்தக்க மரங்களும் , மலை 
கள் உம்- , மண் உம்- , கண் உற . கண்ணுக்குப்புலனாக , ( அவற்றைப்பார்த்துக் 

84 


சுசுசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கொண்டு ) , அ படை - அந்த ( த் தசரதன் ) சேனை , செல் - சென்ற , ஆறு - வழியா 
னது , - திருந்தல்இல் அயோத்தி ஆம் தெய்வம் மா நகர் அரு தெரு ஒத்தது . 
திருத்தப்படாத அயோத்தியென்னுந் தெய்வீக நகரத்தின் தெருவை யொத் 
திருந்தது ; ( எ- று . ) 

அயோத்திமாநகரின் வீதியே தசரதன்படை செல்லப்பெற்றிருக்குமாத 
லால் , 

படை சென்ற வழி , அயோத்திவீதியைப் போன்றதென்றார் : கீழ் 
அயோத்திமாநகரம் வெறுவியதானமையைக் கூறிய கவி , இதனால் , படை 
சென்றவழி அயோத்தி வீதிபோற் பொலிவுபெற்ற தென்று வருணிக்கின்றா 
ரென்க . நகரவீதிபோலச் செவ்வனே படைசெல்லும்வழி யிராதாதலால் , 
அயோத்தித் தெருவுக்கு திருந்தலில் என அடைமொழிகொடுத்தார் . இனி, 
நதியென்றும் வயலென்றும் மாமென்றும் மண்ணென்றும் காணுதல் முடியாத 
படி பரந்திருத்தலால் , அங்ஙனம் நதிமுதலிய ஒன்றுந்தோன்றாது பரந்துள்ள 
அயோத்திவீதியைச் சேனையொக்கு மென்று கூறவுமாம் . பெட்புறும் என் 
பதை, நதிகள் முதலியவற்றிற்கும் அடைமொழியாக்கலாம் . பி - ம் : - பெட்புற . 
2 செடிகளும் . 3 திருந்துற . 4 செல்வ , தேவ . 

(ககஎ ) 
சஎ.- அச்சேனையில் யானையின் மதமணமன்றி வேறுமணம் 

இல்லாதிருத்தல் . 
1 தார்கடாங் 2 கோதைதாஞ் சாந்தந் தாந்தகை 
4 யேர் கடாங் 5 கலவைதாங் கேமழ்ந்த தின்றென்பார் 
கார் கடா மெனமிகக் கடுத்த கைம்மலை 

வார்கடா 8 மல்லதம் 9 மன்னன் சேனையே , 
( இ - ள் . ) கார்கள் தாம் என மிக கடுத்த - இவைகள் ) மேகங்களாகு 
மென்று சொல்லுமாறு முற்றுவமையாயமைந்த, கைம்மலை - யானைகளின் , 
வார் கடாம் அல்லது - நீண்ட மதப்பெருக்கின் மணங் கமழ்வதன்றி , அ மன் 
னன் சேனை - அந்தத் தசரதமன்னவனது சேனையில் , தார்கள் தாம் - ( மார்பில் 
அணியும்) பூமாலைகளோ , கோதை தாம் - ( மயிர்முடியிற் சூடும் ) மாலைகளோ , 
சாந்தம் தாம் - ( மார்பிற் பூசிக்கொள்ளுஞ்) சந்தனமோ, தகை ஏர் கடாம் 
கலவை தாம் -சிறப்புள்ள அழகமைந்த கலவைப்பூச்சுகளோ , கமழ்ந்தது இன்று 
மணம் வீசியதில்லை , என்பர் - ; (எ - று . ) - ஆல் - தேற்றம் , 

என்பர் என்பதையும் அசையாகக்கொள்ளுதலுமாம் . யானைகளின் மத 
மணம் தவிர , வேறு சந்தனம் மலர் இவற்றின்மணம் அந்தச்சேனையிற்க மழவில்லை 
யென் றவாறு . அங்ஙனம் அச்சேனை சாந்து மலர் என்ற இவைகளைத் துறந்த 
மைக்குக் காரணம் , இராமனைப் பிரிந்த துயராகு மென்பது , முன்னமே கூறப் 
பட்டது . கார்கடாமென என்ற இடத்திலுள்ள என என்னுஞ் சொல்லுக்கு 
உள்ள என ஒரு முடிக்குஞ்சொல் வருவித்து , மிகக்கடுத்த மிகவுஞ்சினமுள்ள 
யானையென்பாருமுளர் . கைம்மலையென்ற உவமையாகுபெயரில் , மலையென்றது 


காண்டம் 


க்.- 

ஆறுசெல்படலம் 


சுகள் 


- 


கையென்ற குறிப்பால் , யானையைக் . காட்டிற்று . பி - ம் : -1 தார்கடான் , 
2 கோதைதான் . 3 தாமந்தாந்தகை, தாமந்தான் றகை , சாந்தன்றான் றகை , சார்ந் 
திலாவகை . 4 ஏர்கடான் , போர் கடாம் . 5 கலவை தான் . கேமழ்ந் தின்றென்பரால் , 
அமைந்ததின்றெனக் . கடாமென முகங்கடுத்த , கடாங்கடந்தனவனைய , கடாங் 
கார்த்தனவனைய , க !.ாங்கடத்தனவனைய . 8 மணந்தரு. 9 மன்னர் . ( க - அ ) 

சாஅ . - ஆடவர் குண்டலம் பூணாதிருத்தல் . 
ஆளுலாங் கடலினு மகன்ற 1 வக்கட 
றோளுலாங் குண்டல முதல தொல்லணி 
கேளுலா மின்னொளி கிளர்ந்த தில்லையால் 

வாஞ்லா நுதலியர் 3 மருங்கு லல்லதே . 
( இ - ள் . ) ஆள் உலாம் கடலின் உம் அகன்ற அ கடல் - மானுடர் ( மாக் 
கலமேறிச் ) செல்லுந்தன்மையுள்ள உவர்க்கடலைக்காட்டிலும் பரந்துள்ள அந் 
தச் சேனாசமுத்திரத்திலே , - வாள் உலாம் நுதலியர் - ஒளிவிளங்குகின்ற நெற் 
றியையுடையமகளிரின் , மருங்குல் அல்லது - இடையானது ( மின்னல் போல் 
விளங்கியதே ) அல்லாமல் , தோள் உலாம் குண்டலம் முதல தொல் அணி 
தோளிலசைந்தாடும் தன்மையுள்ள குண்டலம் முதலிய பழமையான அணி 
கலன்களின் , கேள் உலாம் மின் ஒளி கிளர்ந்தது இல்லை - நிறம் விளங்குகின்ற 
மின்னல் போன்ற ஒளி விலகிவிலகியொளிர் தல் இல்லையாயிற்று ; ( எ - று . ) 

சேனையில் யானைமதமணமல்லது வேறு மலர்சாந்துகளின் மணமில்லை 
யென்று கூறினாற்போல , இங்கு , மகளிரின் இடை மின்னல்போல் விளங்கிய 
தன்றி , அச்சேனையிலுள்ளார் பூண்ட அணிகலன்களினொளி மின்னல் போல 
விளங்கவில்லை யென்கிறார் . உவமையணியோடு சேர்ந்துவந்த தன்மைநவிற் 
சியணி . வாணுதல் என்பதுபோல , வாளுலாநுதல் என்றார் . கேள் = கேழ் . 
ழகரத்துக்கு ளகரம் போலியாகவந்தது . மருங்குல்போலவே என்ற பாடத்து 
க்கு - மருங்குல் விளங்குவது போல அணியின்மின்னொளி விளங்கவில்லை யெ 
ன்க . ஆல் - தேற்றம் : ஈற்றசையுமாம் . பி - ம் : -1இக்கடல். சொல்லணி , மருங் 
கினல்லதே , மருங்குலன்னதே. 

( ககக ) 
சகூ . - படைகளில் மத்தளம் முதலியன ஒலியாமை . 
மத்தள முதலிய வயங்கு பல்லிய 
மொத்தன சேறலி 2 னுரையி லாமையிற் 
3சித்திரச் சுவர் நெடுஞ் சேனை 4 தீட்டிய 

பத்தியை 5 நிகர்த்ததப் படையி னீட்டமே. 
( இ - ள் . ) வயங்கு மத்தளம் முதலிய பல்லியம் - (ஒலி) விளங்குந் தன்மை 
யுள்ள மத்தளம் முதலிய பலவாச்சியங்கள் , உரை இலாமையின் ஒத்தன சேற 
லின் - ஒலித்தல் இல்லாமையால் ( பல்லியமென்ற பேர்மாத்திரம் ) பொருந்தியன 


சுசுவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


வாய் ( அந்தப்படையிற் ) செல்வதனால் , -- அ படையின் ஈட்டம் - ( பரதனுடன் 
சென்ற ) அந்தச்சேனையின் கூட்டம் , நெடு சுவர் சித்திரம் தீட்டிய சேனை பத் 
தியை - நீண்டசுவரிலே சித்திரமாக எழுதப்பட்ட சேனையின் தொகுதியை , 
நிகர்த்தது - ஒத்திருந்தது ; ( எ - று ., 

சேனைகள் செல்லும்போது பலவகை வாச்சியங்களை யொலித்துக்கொ 
ண்டு செல்லுதல் , வழக்கம் : பரதனுடன் சென்ற சேனை அங்ஙனம் வாச்சியங் 
களை யொலித்தலின்றி நிச்சப்தமாகச் சென்றதனால் , சித்திரத்தில் தீட்டிய 
சேனைபோன் றிருந்த தென்றார் . கீழ் " தாரையுஞ் சங்கமும் ( ஙங ) என்ற 
பாடலிற் பல்லியம் ஒலியாமையைக் கூறின கவி , இச்செய்யுளாற் பல்லியம் 
ஒலிக்கப்பெறாத படையை வருணிக்கின்றா ரென் றறிக . பி - ம் : - 1 சேறலில் . 
2உரையிலாமையாற் . 3 சித்திரத்தவர் . 4தீண்டிய . 5 நிகர்த்த . 

( 5000 ) 
ரு.- ஆடவர் மடவார் மீது கர்தலொழிந்திருத்தல் . 
1 ஏடறு கோதையர் விழியி னெய்தகோ 
லூடுற வுரந்தொளைத் துயிரு ணாவகை 
யாடவர்க் கரும்பெருங் கவச மாயது 

காடுறை வாழ்க்கையைக் கண்ண னண்ணவே . 
( இ - ள் .) கண்ணன் - திருமாலின் அமிசாவதாரமூர்த்தியாகிய ஸ்ரீராமன் , 
காடு உறை வாழ்க்கையை - காட்டிலே வசித்தலாகிய வாழ்ச்சியை , நண்ண - 
பொருந்தியதனால் , ( அச்செயல் ) , - ஏடு அறு கோதையர் - புறவிதழ் நீக்கிய 
மலர்கொண்டு தொடுக்கப்பட்ட மாலையைச் சூடிய மகளிர் , விழியின் - கண் 
களினின்று , எய்த - , கோல்- (பார்வையாகிற ) அம்பானது , உரம் ஊடு உற 
தொளைத்து - மார்பினை யூடுருவுமாறு தொளை செய்துகொண்டு , உயிர் உணா 

( ஆசைநோயால் தம்) உயிரை யுண்ணாதவாறு , ஆடவர்க்கு - புருஷர் 
கட்கு , அரு பெரு கவசம் ஆயது - பெறுதற்கு அரிய கவசமாயிற்று ; (எ - று .) 

ஸ்ரீராமன் காட்டிற்சென்றதனால் தோன்றிய துயர், ஆடவர்க்கெல்லாம் 
மனத்திற்பொங்குதலால் அந்த ஆடவர்யாவரும் மகளிரின் கண்ணோக்காகிய அம் 
புக்கு இலக்காகியும் காதல்கொள்ளாராயின ரென்க, காடுறைவாழ்க்கையை 
நண்ணியதானது , மடவார்விழிக்கோலையூடுருவவொட்டாது ஆடவர்க்குக் கவ 
சமாயிற் றென்று வருணித்தார் . பி - ம் : -1 ஏடுறை . வாழ்க்கையக். ( க 00 க ) 

ருக.-- இதுவும் அது. 
கனங்குழைக் கேகயன் மகளிற் கண்ணிய 
சினங்கிடந் தெரிதலிற் றீர்ந்த வேகொலா 
மனங்கஃனைங் கடுங்சணை 4 யடரு மாடவர் 
மனங்கிடந் துண்கில மகளிர் கொங்கையே . 


வகை - 


** 


காண்டம் 


க . - ஆறுசெல்படலம் 


சுசுகூ 


ஆடவரின் 


மனமானது , 


( இ - ள் . ) அனங்கன் ஐ கடு கணை அடரும் ஆடவர் மனம் - மன்மதனது 
ஐந்தாகிய கொடிய அம்புகளால் ( இராமன் வனஞ்செல்வதற்கு முன்னெல்லாம் ) 
நெருக்கப்பட்ட 

மகளிர் கொங்கைகிடந்து - 
மகளிரின் தனங்களிலேதங்கி , உண்கில - ( அவற்றை ) அநுபவியாதொழிந்தன : 
இதற்குக்காரணம் ) , -- கனம் குழை கேகயன் மகளின் - பொன்னாலியன்ற 
குழையென்னுங் காதணியையணிந்த கைகேயியினிடத்தில் , கண்ணிய சினம் . 
மூண்டசினமாகிய நெருப்பு , கிடந்து - ( மடவாரின் நெஞ்சினுள்) நிலைத் 
திருந்து , எரிதலின் - மிகுந்து தோன்று தலால் , ( அக்கொங்கை சுடுமென்று 
அஞ்சி ) , தீர்ந்த ஏ கொல் - ( அங்கு நின்று ) மீண்டனவோ ? ( எ - று . ) 

வர்மனம் மகளிரின் கொங்கையிற்சென்று காதல் கொண்டு அவற்றை 
நுகராமைக்குக் காரணம் , மகளிர்மனத்திலே கைகேயி செய்த கொடுந்தொழி 
லுக்காக அவளிடத்துச் சினம்மூண்டு எப்போதும் பற்றியெரிதலால் அவர்க 
ளின் தனங்களுஞ் சுடுமென்ற அச்சந்தானோ என்று வருணித்தார் : ஏதுத்தற் 
குறிப்பேற்றவணி.பி- ம் : --1 கைகயன் . தீய்ந்த . ஐங்கொடுங்கணை , ஐங்கொடுங் 
கணைக்கு, ஐந்தொடுங்கணை . 4 கடந்த, இடைந்த , மிடைந்த , மாதவர் . உறைந் 
தில , உணங்கில , உணங்கிய , 

( க 002 ) 


ருஉ . - சேனை செல்ல , பரதன் சத்துருக்கன்னுடன் போதல் . 


இன்னண நெடும்படை யேக வேந்தலுந் 
தன்னுடை 1 த் திருவரைச் சீரை சாத்தினான் 
பின்னிளை யவனொடும் பிறந்த துன்பொடு 
நன்னெடுந் தேர்மிசை நடத்தன் மேயினான் . 


( இ - ள் . ) இன்னணம் - இப்படி , நெடு படை - அப்பெருஞ்சேனை , ஏக 
செல்ல , - ஏந்தல் உம் - பெருமையிற் சிறந்தோனாகிய பரதனும் , தன்னுடை 
திரு அரை சீரை சாத்தினான் - தன்னுடைய அழகிய அரையிலே மரவுரியைத் 
தரித்தவனாகி , பின்-( தன் ) பின்னே ( தொடர்ந்துவருகிற) , இளையவனொடு உம் 
தம்பியாகிய சத்துருக்கினனுடனே , நல் நெடு தேர் மிசை - அழகிய பெரிய 
தேரின்மீது , பிறந்த துன்பொடுஉம்- ( மனத்துத் ) தோன்றிய துயரத்துடனே , 
நடத்தல் மேயினான் - செல்லத்தொடங்கினான் ; ( எ - று . ) 


சேனையைத் தொடர்ந்து தம்பியோடு பரதன் செல்ல லாயினனென்க . 
அங்ஙனஞ்செல்லும் போது தன்பொருட்டாக இராமபிரானுக்கு வனவாழ்க்கை 
நேர்ந்திருப்பது குறித்து அந்தப்பா தனுக்கு நெஞ்சில் துயாம் பொங்கிற் 
றென்க . இளையவன் றன்னோடும் துன்பொடுந் தேர்மிசை நடத்தன்மேயினான் 
உடனவிற்சியணி : வடநூலார் ஸஹோக்தியென்பர் . பி - ம் : -1 நெடுவரை, அரை 
யினில் . சீரஞ். 

( க 00 ங ) 


சுள் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ருக .-- பரதன் தாய்மார்முதலியாரோடு நகரவாசலையடைதல் . 

தாயரு மருந்தவத் தவருந் தந்தையி 
னாயமந் திரியரு மளவில் சுற்றமுந் 
தூயவந் தணர்களும் தொடர்ந்து 2 சூழ்வரப் 

போயினன் றிருநகர்ப் புரிசை 4 வாயிலே . 
( இ- ள் . ) தாயர்உம் - தாய்மார்களும் , அரு தவத்தவர் உம் - ( செய்தற்கு ) 
அரிய தவத்தைச் செய்பவராகிய முனிவர்களும் , தந்தையின் ஆய மந்திரியர் உம் 
( தனக்குத் ) தந்தைபோற் கௌரவம் பாராட்டத்தக்கவராகிய மந்திரிமார்களும் , 
அளவு இல் சுற்றம் உம் - அளவிடப்படாத ( மிகப்பலரான ) சுற்றத்தவரும் , 
தூய அந்தணர்கள் உம் - பரிசுத்தகுணமுள்ளவரான பிராமணர்களும் , தொடர் 
ந்து- , சூழ்வர - சுற்றிலும்வர , திரு நகர் புரிசை வாயில் - அவ்வயோத்திமா 
நகரின் மதிள்வாயிலில் , போயினன் - போனான் ; ( எ - று . ) 

தந்தைபோலத் தன துநன்மையை நாடுபவ ராதலின் , தந்தையினாய மந் 
திரியர் என்றது . பி - ம் :-தன்கிளை , 2 சூழ்தர , புறத்து . 4 வாயினே . ( 500 ச ) 
ருசு .-- மந்தரைவருதல் கண்டு சத்துருக்கினன் அவளைப் பற்ற , 

பரதன் விலக்கிச் சொல்லத்தொடங்குதல் . 
மந்தரைக் கூற்றமும் வழிச்செல் வாரொடு 
2 முந்தியே போதல்கண் டிளவ லோடி யார்த் 
தந்தரத் 4 தேற்றுவா னழன்று பற்றலுஞ் 

சுந்தரத் தோளவன் விலக்கிச் சொல்லுவான் . 
( இ - ள் . ) மந்தரை கூற்றம் உம் - மந்தரையென்னும் யமனும் , வழி செல் 
வாரொடு உம் - பயணப்பட்டுப் போகுபவருடனே , உந்திஏ போதல் கண்டு - 
தள்ளிக்கொண்டு தானும் போவதுகண்டு, - இளவல் - ( தசரதகுமாரர் நால் 
வருள் ) இளையவனாகிய சத்துருக்கினன் , அழன்று - மனங்கொதித்து , ஓடி - 
( அவளைப் பற்றுமாறு ) ஓடிச்சென்று , ஆர்த்து - ஆரவாரித்து , அந்தரத்து ஏற்று 
வான் ஆகாயத்திற் செலுத்துமாறு , பற்றலும் - ( கையாற் ) பிடித்துக்கொள்ளு 
தலும் , - சுந்தரம் தோள் அவன் - அழகிய தோள்களையுடையவனாகிய பரதன் , 
விலக்கி- ( அவன்செயலைத் ) தடுத்து , சொல்லுவான் - ( பின்வருமாறு ) கூறுவானா 
யினான் ; (எ - று . ) - அதை மேல் இரண்டுகவிகளிற் காண்க . 

தசரதனுடைய உயிர்போவதற்கு மந்தரையின் கலகமே முக்கிய காரணமா 
மாதலால் , மந்தரைக் கூற்றம் என்றார் . கூற்றமும் , உம்மை - இழிவுசிறப்பு : இரா 
மனைக்காட்டிற்கு அனுப்புமாறு இருந்தபாவியும் அப்போது பயணப்பட்டாளென் 
பதை விளக்கும் . அபாகிரியைகளை நிறைவேற்றிய பின்பு , இராமனிடஞ்செல்ல 
முயலும் பரதனைப்பார்த்துச் சத்துருக்கினன் தன்னைக்காத்துக்கொள்ளும் வல் 
லமைவாய்ந்த இராமன் ஒருபெண்பிள்ளையாற் காட்டிற்குத் துரத்தப்பட் 
டானே ! இது என்னவிசித்ரம் ! தந்தைக்குப் பராதீனனான இராமன் என்செய் 


காண்டம் 


க 0 . - ஆறுசெல்படலம் 


சுஎக 


வானென்பாயோ , சரி : இல்ட்சுமணனாவது தந்தையைத் தடுத்து இராமனை 
வனவாசஞ்செய்யவொட்டாது என் செய்யவில்லை ? பெண்ணொருத்திக்கு வசப் 
பட்டு நியாயாநியாயம் தெரியாத மன்னவனை - நியாயத்தையாராய்ந்து முன் 
னமே சிட்சிக்கவேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கையில் , கூனியாகிய 
மந்தரை தான் விரும்பின பரதாபிஷேகத்தை எதிர்பார்த்தவளாய்ப் பலவகை 
யணிகலங்களையணிந்து அந்தப்பக்கமாகவா , வாயில்காவலர் அவளைப்பிடித்துச் 
சத்துருக்கனனிடம் கொண்டுவந்து இவ்வளவு குழப்பத்துக்குக்காரணம் இந் 
தப்பாபிஷ்டையே : இவளை உமது இஷ்டப்படி சிட்சிக்கலாம் என்று விட , 
சத்துருக்கினன் இவள் தான் செய்த தீமையின் பயனை யனுபவிக்கட்டுமென்று 
சொல்லி அவளது சகீசனங்கள் அஞ்சிநடுநடுங்கும்படி அவளைக் கீழேதள்ளி 
யிழுத்துக்கொண்டு செல்ல , கைகேயி அவளை விடுவிக்குமாறு வர , அவளையும் 
சத்துருக்கினன் அதட்டிக் கோபமுற்றிருக்க , பரதன் நியாயஞ்சொல்லி விடு 
வித்தா னென்று முதனூலிலுள்ளது . பி - ம் : - 1 செல்வாருடன். உந்தினள் . 
போய் , பார்த்தலும் . 4 எற்றுவான் என்றும் படிக்கலாம் . 

(கரு) 
ருரு. - இதுவும் அடுத்தகவியும் - பரதன் சத்துருக்கின்னைச் 
சமாதானப்படுத்தி இட்டுக்கொண்டுபோதலைத் தெரிவிக்கும் . 

முன்னையர் முறைகெட முடித்த பாவியைச் 
சின்னபின் னஞ்செய்தென் சினத்தைத் 2 தீர்வெனா 
னென்னையின் றென்னையன் றுறக்கு 4 மென்றலா 

லன்னையென் றுணர்ந்திலெ 5 னைய னேயென்றான் . 
( இ - ள் . ) முன்னையர் முறை கட - முன்னையோரின் முறைமை மாறுக - 
பட , முடித்த - (தான் மனத்துக்கொண்ட துராசையை வரத்தின் மூலமாகத் ) 
தீர்த்துக்கொண்ட , பாவியை - தீவினையையுடைய என் தாயை , நான் - ,சின்ன 
பின்னம் செய்து - துண்டங்கண்டமாக்கி , என் சினத்தை தீர்வென் - என் 
கோபத்தைத் தீர்த்துக்கொள்வேன் ; ( ஆயினும் நான் அவ்வாறு செய்யாது 
ஒழிந்தது ) , ஐயனே- ! (நான் அவ்வாறு என் தாயைக் கொன்றேனேயானால் ), 
என்னை- , இன்று- , என் ஐயன் - என் தலைவனான இராமபிரான் , துறக்கும் 
( தாயைக்கொன்ற நீ என் தம்பியாக இருத்தற்கு உரியவனல்லையென்று சொல் 
லித் ) துறந்துவிடுவான் , என்று - என்ற இக்காரணம் பற்றியேயாகும் : அலால் 
இது அல்லாமல் , அன்னை என்று உணர்ந்திலென் - என் தாயென்று கருதி 
னேனல்லேன் , என்றான் - என்று கூறினான் ; ( எ - று . ) 

கூனியைப்போல் நிமித்தகாரணமாக வன்றி இராமன் கானகஞ் செல்லு 
தற்குப் பிரதான காரணமாயிருந்த என் தாயை , தாயென்றகௌரவத்தாற் கொல் 
லாது விட்டிட்டேனல்லேன் ; பின்னையாது காரணம்பற்றியெனில் , நான் 
என் தாயைக் கொன்றிட்டேனே யானால் , அது இராமனது திருவுளத்துக்கு 
என்மீது சினத்தைமூட்டுவிக்கு மென்பது பற்றியே யென்றன னென்க . 


1 


சுஎ 2 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


பி- ம் : - 1 செய்து சினத்தைத் தீர்வெனேல் , 3 அன்று . 4 ஆதலால் . ஐயநான். 
இதுவும் அடுத்தகவியும் சிலபிரதியில் இல்லை : சிலபிரதியில் " அல்லணை ( அ ) 
என்று தொடங்கும் பாடலுக்குப்பின் இது உள்ளது . 

( க 00 சு ) 
ருசு . ஆதலான் முனியுமென் றைய னந்தமில் 

வேதனைக் கூனியை வெகுண்டு மென்னினுங் 
கோ திலா வருமறைக் குலவு நூல்வலாய் 

போதுநா மென்று கொண் டரிதிற் போயினான் . 
( இ- ள் . ) ஆதலால் - ( என்னை இராமன் துறப்பானென்றே கைகேயியைக் 
கொல்லாது விட்டேன் ) ஆகையால் , கோது இலா அரு மறை குலவு நூல் 
வலாய் - குற்றமற்ற அரும்பொருளையுடைய வேதமாகிய விளங்குகின்ற சாஸ் 
திரத்தில் வல்லவனே ! ஐயன் முனியும் என்று - இராமபிரான் சினப்பானெ 
ன்ற காரணத்தினாலேயே , அந்தம் இல் வேதனை கூனியை - எல்லையில்லாத 
வருத்தத்தை உலகத்தோர்க் கெல்லாம் உண்டாக்கிய கூனியென்பவள்மீது , 
வெகுண்டுஉம் என்னின்உம் -சினங்கொண்டுள்ளோமானாலும் , நாம்- , போதும் 
விட்டிட்டுச் செல்வோம் , என்று - எனச்சொல்லி , அரிதில் கொண்டு - சிரமப் 
பட்டு உடன் அழைத்துக்கொண்டு , போயினான் - பயணமாயினான் ; ( எ- று .) 

கோதிலா வருமறைக் குலவு நூல்வலாய் என்ற விளி - வேத நூலில்வல்ல 
நீ ஒருஸ்திரீயின் பொருட்டு இங்ஙனம் சினங்கொண்டுநிற்பது தகுதியன்று 
என்ற பொருளைக் குறிப்பிக்கும் . 

( க 00 எ ) 
ருஎ . - முதனாளில் இராமன் தங்கிய சோலையிற் பரதன் 

சேனை முதலியவற்றேடு தங்குதல் . 
மொய்பெருஞ் சேனையு மூரி 1 மாக்களுங் 
2 கைகலந் தயலொரு கடலிற் சுற்றிட 
3 வையனுந் தேவியு மிளைய 4வாளியும் 

5 வைகிய சோலையிற் றானும் வைகினான் . 
( இ - ள் . ) மொய் பெரு சேனை உம் - திரண்ட மிக்க படைகளும் , ( யானை 
குதிரைகளும் ) மூரி மாக்கள் உம் - வலிமையமைந்த காலாட்படையும் , கை 
கலந்து - ஒழுங்காகத் திரண்டு , அயல் - ( தன் ) பக்கத்திலே , ஒரு கடலில் 
சுற்றிட - ஒருகடல்போற் சூழ்ந்திருக்க , ஐயன் உம் தேவி உம் இளைய ஆளி 
உம்- இராமபிரானும் சீதாதேவியும் யாளிபோல்பவனாகிய இளையபெருமாளும் , 
வைகிய- ( முதனாளில் )தங்கிய , சோலையில்-, தான் உம் - , வைகினான் - தங்கினான் ; 

இராமன் தங்கின இடம் என்ற காரணத்தினால் அன்புபாராட்டிப் பரதன் 
தங்கினா னென்பது , தோன்றும் . பி - ம் :-ஞாலமும் . 2 கைபரந் தயலொரு , 
கைகயள் தனயனோர் . யாளியும் , யானையும் . 2 கய்கலந்து , 3 அய்யனும் , 5 வய்கிய 
எனப் போலியாகப் படித்தலும் உண்டு . 

( க 00அ) 


கஎங 


முன்னினிதே " 
காண்டம் 

க 0 . - ஆறுசெல்படலம் 
ருஅ.--- இராமன் வைகிய புல்லில் மண்ணில்தானே 

பரதன் தங்கியிருத்தல் . 
அல்லணை நெடுங்கணீ பருவி யாடினன் 
கல்லணை கிழங்கொடு கனியு 2 முண்டனன் 
வில்லணைத் துயர்ந்ததோள் வீரன் வைகிய 

புல்லணை மருங்கிற்றான் பொடியின் வைகினான் . 
( இ - ள் . ) அல் அவ்விரவில் , நெடு கண் அணை - பெரியகண்களிற் 
பொருந்திய ( கண்களினின்று பெருகிய ) , நீர் அருவி ஆடினன் 

ஆடினன் - கண்ணீ 
ராகிய அருவியிலேமூழ்கி , கல் அணை கிழங்கொடு - மலையில் தோன்றுங் 
கிழங்குகளுடனே , கனிஉம் - பழங்களையுமே , உண்டனன் - உணவாகக்கொண் 
டவனாய் , - வில் அணைத்து உயர்ந்த தோள் - வில்லை அணைத்திருப்பதனாற் 
காழ்ப்புக்கொண்டு சிறந்துதோன்றுகின்ற தோள்களையுடைய , வீரன் - இராம 
பிரான் , வைகிய - தங்கியிருந்த , பொடியின் - புழுதியிலே , புல் அணை மருங் 
கில் - புற்படுக்கையினிடத்து , வைகினான் - தங்கினான் , ( பரதன் ) ; ( எ - று . ) -- 
தான் - அசை . பி - ம் : - காயும் . உண்டிலன் . 3 மருங்குறன் , மருங்குலின் . ( க 00 க) 
ருசு.-- அங்கிருந்து காலினலேயே பரதன் நடந்து செல்லுதல் . 

ஆண்டுநின் றாண்டகை யடியி னேகினா 
m ண்டிய நெறியெனத் தானு மேகினான் 
றூண்டிடு தேர்களுந் 2 துரக ராசியுங் 

காண்டகு சுரிகளுந் தொடரக் காலினே . 
( இ - ள் . ) ஆண்டு நின்று - அவ்விடத்திலிருந்து , ஆண் தகை - ஆண்மைக் 
குணமுடைய இராமபிரான் , ஈண்டிய நெறி - நெருங்கிய வழியிலே , அடியின் 
ஏகினான் - காலினாலேயே நடந்து சென்றான் , என - என்ற காரணத்தினால் ,, 
தூண்டிடு தேர்கள் உம் - தூண்டிச்செலுத்தப்படும் தேர்களும் , தூரகராசிஉம் - 
குதிரைத் தொகுதிகளும் , காண்தகு கரிகள் உம்- காணுதற்கு இனிய யானைகளும் , 
தொடா - ( பின்னே ) தொடர்ந்துவா , தான் உம் - பரதனும் , காலின் ஏ - ( தன் ) 
காலினாலேயே , ஏகினான் - நடந்து சென்றான் ; ( எ - று . ) 

இராமபிரான் காலினால் நடந்து சென்றிருக்க , அவ்விடத்துத் தேரின் 
மீது செல்லுவது தன் நிலைக்குத் தகாது என்று பரதன் அந்தச்சோலைக்கு அப் 
பாற் காலினாலேயே நடந்து செல்லலாயின னென்க . படைதனக்கி யானை 

" 
லால் , காண்டகு கரிகள் என்றார். பி - ம்: - 1 தூண்டிய , துாகவெள்ளமும் . 

ஆறுசெல்படலம் முற்றிற்று. 


1 


எனப 


85 


கக .-- ஆவது குகப்படலம் . 
இராமனைக் கானகத்தினின்று மீட்டுக்கொண்டுவருமாறு பயணப்பட்ட 
பரதாழ்வான் குகப்பெருமாளைச் சேர்ந்ததைத் தெரிவிக்கும் படல மென்பது , 
பொருள். குஹன் என்ற வடசொல்லுக்கு - அஜ்ஞாநவிருளைப் போக்கியவனென் 
பதுபொருள் . இனி, பகைவர் படையினின்று தன்படையைக் காத்துக்கொள் 
பவனென்றும் பொருள் கூறலாம் . இது - முதலில் முருகக்கடவுட்குப் பெயராய் , 
பின்பு அவனைப்போன்ற பலபராக்கிரமங்களைக்கொண்ட வேடர்பிரானுக்கு 
ஆயிற்று . சிலபிரதிகளில் இப்படலத்துக்குப் பெயர் கங்கைகாண்படல்மென் 
றும் , சில பிரதிகளில் கங்கைப்படலம் என்றுங் காணப்படுகின்றது ; இவ் 
விரண்டனுள் எப்பெயரேனும் . ஏற்கும் ; இராமனை மீட்டுக்கொணருமாறு 
சென்ற பரதன் கங்கையைக்கண்டதை அல்லது கங்கையையடைந்ததைத் 
தெரிவிக்கின்ற படல மெனப் பொருள் காண்க . 

காலினால் நடந்து சென்ற பரதன் தன் கோசலநாட்டைக்கடந்து கங்கைக் 
கரையையடைந்தானாக , சேனைகள் கங்கை நீரைக் கலக்கலாயின . அப்போது 
சிருங்கபோபுரத் தரசனான குகன் சேனையோடு பரதன் வருவதுகண்டு இவன் 
நமது தலைவனான இராமனைக் காட்டுக்குத் துரத்தியதோடு அமையாமல் அங் 
குந் துரத்தவருகிறான் போல் தோன்றுகின்றது என்றுகருதிச் சினம் பொங்க 
யுத்தசன்னத்தனாகித் தென்கரைவந்து புளிஞரைநோக்கி தந்திரமாக வந் 
துள்ள இச்சேனையை வானேற்றி , என்னுயிர்த்துணைவற்குப் பேரரசு ஈகு 
வான் என்றனன் : நீவிரும் அமைக : அம்பிகள்யாதும் ஓட்டலிர் என்று கட் 
டளையிட்டு, கங்கையின் கரை வந்தோர்களைப் பிடி , பட எறி என்றுசொல்லி 
மீண்டும் நான் எளிதில் இவர்களை விட்டுவிடுவேனோ? கங்கையைக் கடந்தல் 
லவோ இவர்கள் போகவேண்டும் ! ஒருகை பார்த்துவிடுகிறேன் . என்னுயிருள்ள 
வரையில் இவரது தீக்கருத்தை நிறைவேறவொட்டேன் என்று நின்றனனாக , 
அப்போது சுமந்திரன் வழியில்நிற்குங் குகனைச் சேய்மையிற் கண்டு பாதனுக் 
குக் குகன் வந்துநின்றிருப்பதைத் தெரிவிக்க, பரதன் நானே அவனைக் 
காணச்செல்வேன் என்று செல்ல , வரும் பர தனது நிலையைக்கண்டு குகன் திடுக் 
கிட்டு நாம் தவறாக இவனைப்பற்றி நினைத்ததாகத் தோன்றுகின்றது . உண்மை 
யறிவேன் : வழிகாத்திருங்கள் என்று சொல்லி ஒருதனியே தான் நாவாயில் 
வந்து பரதனையணுகி வணங்க , பரதன் குகனைத் தழுவ , குகன் பரதனை வந்த 
காரணம் வினாவ , பரதன் தந்தை முந்தைமுறை வழுவினன் : அதனை நீக்க 
மன்னனைக் கொணர்வான் வந்தேன் என்றனன் . அதுகேட்டகுகன் பரதன் தன் 
மையைக்கொண்டாடிப்பாராட்ட , பரதன் தென் திசைநோக்கிக் கைகுவித்து , 
• இராமன் இங்கு எங்கே உறைந்தான் ? என்ன , நானே காட்டுவன் என்று 
எழுந்து காட்ட , வள்ளல் வைகிய பள்ளிகண்டு பரதன் பதைத்துவீழ்ந்து 
தன்னைப்பழித்துக்கொண்டு பின்பு இலக்குமணன் செய்தது என் ? என்ன 
வில்லையூன்றிய கையோடும் வெய்துயிர்ப்போடும் கங்குல் எல்லைகாண்பளவும் 


க 


காண்டம் 


கக . - குகப்படலம் 


சுஎரு 


கண்ணிமைப்பின்றிக் காத்துநின்றான் என்ன , பரதன் நான் துன்பத்துக்கு 
ஏதுவானேன் : அவன் அது துடைக்கநின்றான் என்றுகூறி வருந்தி அன்று 
தரையில் தானேவைகி , எம்மைக் கங்கைகடத்தினையாயின் 

இடர்க்கடலி 
னின்று கரையேற்றினவனாவாய் என்ன ; புளிஞர்கோன் நன்று என்று சொல்லி , 
‘ தமரை நாவாய் தருக என்ன , பல்வகை நாவாய்களும் வந்தன : முனிவர் வான் 
வழியாய்த் தம் தவவலிமையாற் கங்கையைக்கடக்க , யானைகள் நீந்தி அக்கரை 
சேர் , மற்றச்சேனைகளும் நகரத்துச்சனங்கள் யாவரும் படகுமூலமாய் அக்கரை 
சேர்ந்தனராக , பரதன் தன் தாய்மார் தம்பி சுமந்திரன் குகன் இவர்களுடனே 
ஒரு படகில் ஏற , அப்படகு செல்கையில் குகன் கோசலையைவினவியறிந்து 
வணங்க, அவள் வீரர் நாடுவிட்டுக் காடு சென்றதுவும் நலமாயிற்று : முன் நால்வ 
ராக இருந்த நீங்கள் ஐவீராக இருந்து அரசுபுரிக என்ன, மற்றைத் தாய்மாரையும் 
குகப்பெருமான் வினவியறிந்து வணங்கிப் பின்பு அக்கரைசேர , தாய்மார் சிவி 
கையிற்செல்ல , பரதன் முதலியோர் பலகாவதம் காலினால் நடந்து பாத்து 
வாசனிருக்குமிடம் நோக்கிச்செல்ல , அவனும் எதிர்கொள்ளலாயின னென் 
பது , இப்படலத்துக் கூறிய விஷயம் . 
க .-- இராமனை நாடப் புறப்பட்ட பரதன் தன்சேனையோடு 

கங்கையின் கரையை யடைதல் . 
பூவிரி 1 பொலன்கழற் பொருவி றானையான் 
காவிரி நாடன்ன கழனி நாடொரீஇத் 
தாவர சங்கம மென்னுந் தன்மைய 

யாவையு மிரங்கிடக் கங்கை யெய்தினான் . 
( இ - ள் . ) பூ விரி - அழகு மிக்க , பொலன் கழல் - பொன்னாலாகிய வீரக் 
கழலையும் , பொரு இல் தானையான் - ஒப்பில்லாத சேனையையுமுடைய பரதாழ் 
வான் , - 

காவிரி நாடு அன்ன - காவேரிபாயுஞ் சோழநாட்டை யொத்த , கழனி 
நாடு - கழனிகளையுடைய ( தனது ) கோசலதேசத்தை , ஒரீஇ - விட்டு நீங்கி , 
தாவரம் சங்கமம் என்னும் தன்மைய யாவைஉம் - நிலையியற்பொருள் இயங் 
கியற்பொருள் என இருவகைத் தோற்றமாகப் பகுக்கப்படுந்தன்மையையுடைய 
எல்லாவுயிர்களும் , இரங்கிட - (தனது நிலைமையை நோக்கிப் ) பரிதவிக்க , 
கங்கை எய்தினான் - கங்காநதியின் கரையை அடைந்தான் ; ( எ - று .) 

அரசகுமாரனான பரதன் தான் அரசனாகி இராச்சியத்தையாள வேண்டிய 
காலத்து அங்ஙனஞ்செய்யாமல் ஒருமுனிகுமாரன் போல் மரவுரிபுனைந்து சடை 
முடித்து இராமனைப்பிரிந்த துயரெல்லாம் தன் முகத்திலேதோன்றுமாறு 
செல்வதனால் , வழியிடையேகண்ட சராசரம்யாவையும் இரக்கமெய்திற்றென்க . 
பூ - பொலிவு . பொலம் என்ற சொல் , போலிபெற்றுவந்தது . கவி , தமது நாடா 
தலால் , காவிரிநாட்டை க் கோசலதேசத்துக்கு உவமைகூறினார் ; இதனால் , 
கவியினது தேசாபிமானம் விளங்கும் . காலந்தவறாது வெள்ளம் பெருகுவதும் 


சுஎசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


வேண்டிய அளவினும் மிக்கநீர்பெருகுவதுமாகிய காவிரிநதி பாய்தலால் ‘ புனல் 
நாடு என்னும்படி நீர்வளப்பம்மிக்கு அதனால் “ சோழவள நாடு சோறுடைத்து 
என்னுமாறு நிலவளப்பஞ்சிறந்த சோழநாடு , மற்றைநாடுகளுக்கு உவமையா 
தற்கு மிகஏற்கும் . காவிரி - காவேரியென்னும் வடசொல்லின் திரிபு ; கவோ 
னென்னும் அரசனது மக ளென்று பொருள் . கழனிநாடு என்றதனால் , கோசல 
தேசத்திற் பயிரில்லாத வெற்றிடம் சிறிதுமில்லை யென நிலவளம் விளங்கும் . 
ஸ்தாவரஜங்கமம் உம்மைத்தொகை , வடநூல்முடிபு . பி - ம் : - 

1 பொலங் , புனை 
விரானையான் , பொருவிற்றானையான் , புனைவிறோளினான் , பொருவிறோளி 
னான் . ஏகினான் . 

( க 0 க்க ) 
உ . - பரதனுடன் சென்ற யானைச்சேனையின் வருணனை . 
எண்ணருஞ் சுரும்பு தம் மினத்துக் கல்லது 
கண்ணகன் பெரும்புனற் கங்கை யெங்கணு 
மண்ணல்வெங் கரிமதத் தருவி பாய்தலா 

லுண்ணவுங் குடையவு முரித்தன் றாயதே. 
( இ - ள் . ) கண் அகல் - இடமகன்ற , பெரு புனல் - மிக்க நீரையுடைய , 
கங்கை - கங்காநதியில் , எங்கண்உம் - எல்லாவிடங்களிலும் , அண்ணல் வெம் * 
கரி - பெருமையையுடைய வெவ்விய யானையினது , மதத்து அருவி - மதநீர்ப் 
பெருக்கு , பாய்தலால் - பெருகுதலால் , - ( அவ்வாற்று நீர்) ,- எண்ண அரு சுரும்பு 
தம் இனத்துக்கு அல்லது - எண்ணியளவிடுதற்கு அரிய ( மிகப்பலவான ) வண்டு 
களின் கூட்டத்துக்கு அன்றி, ( மற்றைமனிதர் முதலியோர்க்கு ), உண்ண உம் - 
குடிக்கவும் , குடையஉம் -நீராட்டஞ்செய்யவும் ,உரித்து அன்று ஆயது உரிமை 
யுடைய தல்லாததாயிற்று ; ( எ- று . ) 

கங்கைக்கரையைப் பரதன் சேர்கையில் அவனது சேனையான 
களினின்று பெருகிய மதநீரருவி அந்தக்கங்கையாற்றிற் பாய்ந்து எங்கும் 
மதநீரேயாகும்படி செய்ததனால் , அப்போது அந்தக்கங்கைநீர் மனிதர் முதலி 
யோர் பருகவும் நீராடவும் பயன்படாததாயிற்றென்பதாம் ; இதனால் , யானைப் 
படையின் மிகுதி கூறியவாறு . மதத்தை அருவியென்றதற்கு ஏற்ப , யானையை 
மலையென்க . உண்டல் , பொதுவினையாகவும் வரும் . சுரும்புஎன்ற சிறப்புப் 
பெயர் , பொதுவாக வண்டுச்சாதிக ளெல்லாவற்றையும் உணர்த்துவதுண்டு. 
யானை மதித்திருக்கும்போது அதனுடல் வெம்மையாக இருக்குமாதலால் , வெங் 
கரி என்றார் ; இனி , கொடுஞ்சினத்தையுடைய கரியெனினுமாம் . பி - ம் : 
1 சுரும்பும். தன் . 

( க0 கஉ ) 
- குதிரைச் சேனையின் வருணனை . 
அடிமிசைத் தூளிபுக் கடைந்த தேவர்த 
முடிமிசைப் படர்வதோர் முறைமை தேர்ந்திலெ 
னெடிதுயிர் த் 4 துண்டவு 5 நீந்த நின்றவும் 
பொடிமிசைப் புரண்டவும் புரவி யீட்டமே . 


யானை 


கூ 


காண்டம் 


க்க் .-- குக்ப்படலம் 


சு என் 


( இ - ள் . ) அடிமிசை தூளி - (குதிரைகளின் ) கால்களினாலெழுப்பப்பட்ட 
தூளிகள் , புக்கு அடைந்த - (வானிற் ) போய்ச்சேரப்பெற்றவை , தேவர் தம் 
முடிமிசை படர்வது - தேவர்களின் சிரசின்மீது சென்று சேர்ந்ததாகிய , ஓர் 
முறைமை - ஒப்பற்ற முறைமையை, தேர்ந்திலென் - (மானுடனான நான் ) அறிந் 
தேனில்லை ; நெடிது உயிர்த்து - பெருமூச்சுவிட்டுக்கொண்டு , உண்டஉம் - 
நீரைப்பருகியனவும் , நீந்த நின்றஉம் - நீரில் நீந்தியபடி நின்றனவும் , பொடி 
மிசை புரண்டஉம் - பூமியின் மீது புரண்டவைகளும் , புரவி ஈட்டம் ஏ - குதிரைக் 
கூட்டமேயாகும் ; ( எ - று . ) 

பெருந் தூளி மேலே பரந்து மிகுதியாகச் சென்றதனால் அப்புழுதிகள் தேவர் 
சிரசின் மீதுபடிந்து அவரதுசிரசினையும் அலங்கரித்திருக்குமென்று அனுமான 
வகையாற் கூறலாமேயன்றி , மானிடரான தம்மால் அதனைப் பிரதியட்சீகரித் 
துச் சொல்லமுடியாதென்பது முன்னிரண்டடிகளிற் கூறிய பொருள் . எங்குப் 
பார்த்தாலும் குதிரையே கண்ணுக்குப் புலனாம்படி யிருந்தன வென்பது , பின் 
னிரண்டடிகளிற் கூறிய பொருள் . இவ்வருணனையிற் குதிரையின் மிகுதி 
தொனித்தல் காண்க . பி - ம் :-1 உறப் புனைந்ததொர் , புலர்ந்ததோர் , பரந்ததொர். 
3 நேர்ந்து தான் , நேர்தர , நோக்கித்தான் , தோய்ந்தில . 4உண்டியும் . 5 நீக்கி . 
நின்றவை , நின்றவப் புரண்டவப் , புரண்டதப் . 

( க 0 கங ) 
ச . - பரதனது சேனை கங்கையில் வியாபித்தல் . 
பாலையேய் நிறத்தொடு பண்டு தான்பட 
1 ரோலையேய் நெடுங்கட லோடிற் றில்லையான் 
மாலையேய் நெடுமுடி மன்னன் 4 சேனையாம் 

வேலையே மடுத்ததக் கங்கை வெள்ளமே . 
( இ - ள் . ) அ கங்கை வெள்ளம்- அந்தக்கங்காந்தியின் பெருக்கானது , பாலை 
ஏய் நிறத்தொடு - பாலையொத்த ( வெள்ளிய ) நிறத்துடனே , தான் பண்டு 
படர் - தான் முன்னே சென்றடைந்துவந்த , ஓலை ஏய் நெடு கடல் - ஆர 
வாரத்தைக் கொண்ட பெரிய கடலில் , ஓடிற்று இல்லை - விரைந்து சென்ற 
டைய வில்லை ; மாலை ஏய் நெடு முடி மன்னன் சேனை ஆம் - பூமாலையைச்சூடிய 
நீண்ட கிரீடத்தையணிந்த பரதாழ்வானது சேனையாகிய , வேலை ஏ சமுத் 
திரமே , மடுத்தது - ( அந்தக்கங்கையின் பெருக்கை ) உண்டுவிட்டது ; ( எ - று . ) 

பரதனது சேனாசமுத்திரம் வழிவந்த இளைப்பினால் கங்கையின் பெரு 
வெள்ளத்தைப்பருகியதனால் கடலிற் சென்று சேரும் நதியாகிய கங்கையும் 
கடலில் ஓடவில்லையென்றார் . தொடர்புயர்வுநவிற்சியணி . இதனாற் சேனை 
மிகுதி தொனிக்கும் . இனி , பாலையேய் நிறத்தொடு ஓடிற்றில்லை என்ற 
தனால் , சேனைக்கடல் தண்ணீரை மிகவும் பருகியதனால் கங்கைநீர் எஞ்சியதனா 
லும் யானையின் மதநீர் மிகுதியாகக் கலந்ததனாலும் தன துப்பால் நிறம்மாறி வேற் 
றுருவத்தையடைந்து கடலிலோடிற்று என உரை காணலு மொன்று , இனி 


சுளவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கீழிரண்டுபாடல்கள் யானைகுதிரைப்படைகளை வருணித்துக்கூறியன் ஆத 
லால் , இந்தப்பாடல் - காலாட்படைமிகுதியை வருணிக்கவந்ததென உரை 
காண்டலும் ஒன்று , மன்னன் - தசரதன் என்று - கொள்ளலுமாம் . பி - ம் : 
1 நீலை . நிறத்தொடு நீடிற்று. வரதன் . சேனையின் . 

(கலகச ) 
ரு .-- பரதனைத் தொடர்ந்துசென்ற சேனையின் அளவு . 
கான்றலை நண்ணிய காளை 2 பின்படர் 
தோன்றலை யவ்வழி தொடர்ந்து 3 சென்றன 
வான்றவ ருணர்த்திய வக்கு ரோணிகண் 

மூன்றுபத் 4 தாயிரத் திரட்டி முற்றுமே. 
( இ - ள் . ) கான் தலை நண்ணிய - காட்டிற் சென்ற, காளை பின் - இராம 
பிரான்பின்னே , ( இராமபிரானை நாடி என்றபடி ) , படர் - புறப்பட்ட , தோன் 
றலை - பரதனை , அ வழி - அப்பொழுது ( அல்லது அவ்விடத்தில் ) , தொடர்ந்து 
சென்றன - பின்தொடர்ந்து சென்ற சேனைகள் , - முற்றும் முழுவதும் , ஆன்ற 
வர் உணர்த்திய - பெரியோர்களால் தொகைகூறப்பட்ட , மூன்று பத்து ஆயி 
ரத்து இரட்டி அக்குரோணிகள் - அறுபதினாயிரம் அக்ஷெள்கிணிகளாம் ; ( எ - று . ) 

கான் , அக்குரோணி - காநநம் , அக்ஷெள ஹிணீ என்னும் வடசொற்களின் 
சிதைவு.காளையின் பின்படர் தோன்றல் - இராமபிரானதுபின்னே பிறந்து 
ஆண்மகனெனினுமாம் ; இராமனுக்கு அடுத்த தம்பி , பரதனாதல் காண்க . 
அக்குரோணி - யானை இருபத்தோராயிரத்தெண்ணூற்றெழுபது , தேர் இரு 
பத்தோராயிரத் தெண்ணூற்றெழுபது , குதிரை அறுபத்தையாயிரத்து அறு 
நூற்றுப்பத்து , காலாள் லக்ஷத்தொன்பதினாயிரத்து முந்நூற்றைம்பது ; ஆக , 
இரண்டுலட்சத்துப் பதினெண்ணாயிரத்தெழுநூறு கொண்டது . மூன்று பத்து 
ஆயிரம் - முப்பதினாயிரம் ; பண்புத்தொகைப் பன்மொழித்தொடர் ; அதனது .. 
இரட்டி யென்க . இரட்டி- இரண்டாதலுடையதெனக் காரணப்பெயர் . பி - ம் : 
கொன்றனின் , கான்றனை . 2 பின்றுடர் . 3 சென்றுழி . 4இரட்டியாயிரத்தின் . 
சு .-- இ துமுதல் ஆறுகவிகள் - ஒருதொடர் : பரதன் சேனையோடுவருதலைக் 

குகன் கண்டு ஐயுற்றுத் தன்சேனையோடுகங்கையின் 

தென்கரையை யடைந்தமையைத் தெரிவிக்கும் . 
அப்படை கங்கையை யடைந்த வாயிடைத் 
துப்புடைக் கடலினீர் சுமந்த மேகத்தை 
யொப்புடை யண்ணலோ 1 டுடற்ற வேகொலா 

மிப்படை யெடுத்ததென் றெடுத்த சீற்றத்தான் . 
( இ- ள் . ) அ படை - அந்தச்சேனை , கங்கையை அடைந்த - கங்கையைச் 
சேர்ந்த , ஆயிடை - அச்சமயத்தில் , - ( அதனைக்கண்டு) , - துப்பு உடை கடலின் 
வலிமையையுடைய கடலின்து , நீர் - நீரை , சுமந்த- ( பருகி மிகுதியாகத்தரித்துச் ) 


கக.-- குகப்படலம் 


காஎக 


- 


அல்கொண்ட , மேகத்தை காளமேகத்தை , ஒப்பு உடை உவமையாக 
வடைய ஒத்த என்றபடி ), அண்ணலோடு - ஸ்ரீராமபிரானுடனே , உடற்ற ஏ 
கொல் ஆம் - போர்செய்தற்காகவேயோ , இ படை எடுத்தது : இந்தச்சேனை 
எழுந்தது , என்று - என்று எண்ணி , எடுத்த சீற்றத்தான் - மிகுதியாகக் 
கொண்ட கோபமுடையவனாய் , ( எ - று , ) - " குகனெனப் பெயரிய கூற்றினாற்ற 
லான் (ஏ ) மருங்கடை தென்கரைவந்து தோன்றினான் ( க்க ) என இயையும் . 

பரதன் சேனையோடு கங்கையின் வடகரையை யடையவும் , அந்தச்சேனை 
யைக்கண்ட குகன் இராமபிரானுடன் போர்செய்தற்காகத்தான் இந்தச்சேனை 
வந்துள்ளதோ ? என்று ஒரு சந்தேகந் தோன்றின தாற் சினங்கொண்டன 
னென் றவாறு . இப்படை எடுத்தது - பாதன் இச்சேனையை எழுப்பியது என் 
பாரும் உளர் . கடலுக்கு வலிமை - முத்தொழிலையும் நிகழ்த்தும் உரிமை ; அத் 
தன்மையை முந்நீர் என்ற பெயராலுங் காண்க . கடலினீர் சுமந்தமேகத்தை 
ஒப்புடையண்ணல் என்பதற்கு - கடலையும் நீர்கொண்ட மேகத்தையும் ஒத்த 
அண்ண லெனினும் அமையும் ; இரண்டும் - கரிய திருமேனிநிறத்துக்கும் , தண் 
மைக்கும் உவமை . கடல் - காம்பீரியத்திற்கும் , மேகம் - கைம்மாறுகருதா 
மைக்கும் உவமையுமாம் . துப்புடை - பவழத்தையுடைய எனப் பொருள் 
கொண்டால் , அது - இராமனது திருவதரத்துக்கு உவமையாம் . பி - ம் : - உற் 
றவே , அமருக்கே , உருத்தவே . 2 எனமனத்து . 

( க 0 கசு ) 
எ . குகனெனப் பெயரிய கூற்றி னாற்றலான் 

றொகைமுரட் சேனையைத் துகளி 3 னோக்குவா 
னகை 4 மிகக் கண்கடீ. நாற நாசியிற் 

புகையுறக் குனிப்புறும் 6 புருவப் போர்விலான் . 
( இ - ள் . ) குகன் என பெயரிய - குகனென்று பெயரையுடைய , கூற்றின் 
ஆற்றலான் - யமன்போலும் வலிமையையுடைய 

வேடர்கோன் , தொகை 
முரண் சேனையை - தொகுதியாகவுள்ள வலிமையையுடைய அச்சேனையை , 
துகளின் நோக்குவான் - ( அதனால் மேலெழுப்பப்பட்ட ) புழுதியாற் பார்த்தறிந்த 
வனாய் , நகை மிக - சிரிப்பு அதிகப்படவும் , கண்கள் தீ நாற - கண்களினின்று 
தீப்பொறி பறக்கவும் , நாசியின் புகை உற - மூக்கினின்று புகை மிக்குக் கிளம் 
பவும் , குனிப்பு உறும் புருவம் போர் விலான் - வளைத்த புருவமாகிய போர் 
செய்யும் வில்லை யுடையவனும் , - ( எ - று . ) 

குகன் படைவருகையை யுணர்ந்து சீற்றங்கொண்டதற்குக் காரணத்தை 
இதனாற் கூறுகின்றனர் . புகையைக்கண்டு நெருப்புண் டென்று உணருமாறு 
போலத் துகளைக்கண்டு படைவருகையை உணர்ந்தான் குகன் என்க . சேனை 
யைத் துகளின் நோக்குவான் - சேனையைத் தூளிபோல எளிதாக நினைப் 
பவன் என்றலும்ஒன்று . இங்கே, நகை - வீரத்து எழுந்த வெகுளிநகை; இது - 
எள்ள லிளமை பேதைமை மடனென் , அள்ளப்பட்ட நகை நான் கென்பு ” 


சுவு 0 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


என்றதில் பிறரை எள்ளி ( இகழ்ந்து ) நகுதலில் அடங்கும் . நாசியிற்புகையுறு 
தல் - மூச்சுவிடுந்தோறும் புகை உடனெழுதல் . புருவத்துக்கு வில் உவமை , 
வளைவுபற்றி . புருவத்தைப் போர்வில் என்றதனால் , இவன் புருவத்தை நெறித் 
தல்மாத்திரமே பகைவாஞ்சக் காரணமாமென்பது குறிப்பிக்கப்படும் . குனிப் 
புறும் புருவப்போர்விலான் என்றதனால் , புருவத்தை வளைத்தலோடு வில்லையும் 
வளைத்தா னென்றுங் கொள்ளலாம் ; புருவத்தை வளைத்தல் - நெற்றி மேலேற 
நெறித்தல் : வில்லை வளைத்தல் - வளைத்து நாணேற்றுதல் : உடனவிற்சியணி 
பி - ம் : -- எனும் . 2 பெயரினன் , பெயரினான் . 3 நோக்கினான் . முகக் . 5 உகக் , 
பெறக் . புருவக்கோளினான் , புருவக்கோணினான் . 

( க 0 கஎ ) 
வு . மையுற வுயிரெலா மிறுதி வாங்குவான் 

2 கையுறு கவாயில் பிடித்த காலன்றா 
4 னையைந் நூ றாயிர முருவ மாயின 

மெய்யுறு தானையான் வில்லின் கல்வியான் . 
( இ - ள் . ) மை உற - குற்றமுண்டாக , உயிர் எலாம் இறுதி வாங்குவான் 
பிராணன்களையெல்லாம் முடிவுண்டாகும்படி (உடலினின்று ) நீக்குதற்கு , 
கை - கையிலே , உறு - பொருந்திய , கவர் அயில் - முத்தலை வேலை , பிடி 
த்த- , கர்லன் தான் - யமனே , ஐ ஐ ஏறு ஆயிரம் உருவம் ஆயின - அழகிய 
ஐந்துலட்சம் வடிவையெடுத்தா லொத்த , மெய் உறு தானையான் - மெய்வலி 
யையுடைய சேனையையுடையவனும் , வில்லின் கல்வியான் - வில்வித்தையில் 
வல்லவனும் , - ( எ - று . ) 

சேனையில் ஒவ்வொருவரும் யமனையொத்த ஐந்துலட்சம் பதாதிச் சேனை 
யை யுடையவன் தநுர்வித்தையில்வல்ல அந்தக் குக னென்றவாறு . வாங்கு 
வான் பிடித்த என இயையும் : காலன் தான் வாங்குவான் உருவமாயின தானை 
என இயைப்பினுமாம் . கீழ் கங்கைப்படலத்தில் “ ஐயிருபத்தோடைந்தாயிர 
ருளாணை , செய்குநர் என வந்ததற்கு ஏற்ப , ஐயைந்நூறாயிரம் தானை என்ப 
தற்குப் பொருளுரைக்கப்பட்டது . பி - ம் : -1மையற, கையுறை , 3 காலனென் 
னும்பேர் . 4ஐயிருபத்து நூறாயிரம் பெயர் , ஐயுறுமாறு தானுருவமாயினான் . 
கூ . கட்டிய சுரிகையன் 1 கடித்த வாயினன் 

வெட்டிய மொழியினன் 2 விழிக்கட் டீயினன் 
கொட்டிய துடியினன் குறிக்குங் கொம்பினன் 

கிட்டிய தமரெனக் கிளர்ந்த 4 தோளினான் . 
( இ - ள் . ) கட்டிய - ( அரைப்பட்டிகையிற்) கட்டின , சுரிகையன் - உடை 
வாளையுடையவனும் , கடித்த வாயினன் - கடித்த உதட்டையுடையவனும் , 
வெட்டிய மொழியினன் - கடிந்து பேசுகிற சொற்களை யுடையவனும் , விழிகண் 
தீயினன் - விழித்துப்பார்த்தலையுடைய கண்களில் தீப்பொறி கொண்டவனும் , 


காண்டம் 


கக . - குகப்படலம் 


சுவுக 


கொட்டிய துடியினன் - அடித்த உடுக்கையென்னும் பறையையுடையவனும் , 
குறிக்கும் கொம்பினன் - ஒலிக்கிற ஊதுகொம்பையுடையவனும் , அமர் கிட்டியது 
என கிளர்ந்ததோளினான் - போர் சமீபித்ததென்று ( மகிழ்ச்சியாற் ) பூரித்த 
தோள்களையுடையவனும் , - ( எ - று .) 

இனி , சினங்கொண்ட குகன் செய்யப்போவதைக் கூறத்தொடங்கி யுத்த 
சன்னத்தனானமையை இதனாற் கூறுகின்றன ரென்க . போரின்றி வாழும் 
பொருநர்சீர் , " விழுப்புண்படாதநாளெல்லாம் வழுக்கினுள் , வைக்குந் தன் 
னாளையெடுத்து என்பன சுத்தவீரரிலக்கண மாதலால் , அமர்கிட்டிய தென்று 
தோள் கிளர்பவனானான் ; இதனால் , போரில் அவனுக்கு உள்ள உற்சாகமிகுதி 
விளங்கும் . " எய்யென வெழுபகை யெங்குமின்மையால் , மொய்பொரு தினவுறு 
முழவுத் தோளினான் என்றதையுங் காண்க . வெட்டியமொழி யென்றதனால் , 
சொல்லின் கொடுமை விளங்கும். துடி , கொம்பு - குறிஞ்சி நிலத்து வாத்தியங்கள் . 
குறிக்குங்கொம்பினன் என்பதற்கு - கொம்பினால் சுட்டிக்காட்டுபவனென்று 
உரைப்பாரு முளர் . இனி, கிட்டிய தமர் என என்று பிரித்து - நெருங்கிய உற 
வினர் போல் விளங்கிய , தோள்களையுடையான் என உரைப்பினும் அமையும் : 
துன்பம் வந்தபொழுது முற்பட்டு விரைந்து சென்று உதவி அத்துன்பத்தைக் 
களை தலின் , தமரோடு தோளுக்கு உவமை ; " உடுக்கையிழந்தவன் கைபோல 
வாங்கே , யிடுக்கண் களைவதா நட்பு " என்றதுங் காண்க , சுரிகை - க்ஷபரிகா : 
வடசொல் , பி - ம் : -கறித்த . 2 விழிகள் , விரிக்கும் . 3கிளரும் , கிளக்கும் . 
4 தோளினன் . 

( க 0 கக ) 
க 0 . எலியெலா மிப்படை யரவம் யானென 

வொலியுலாஞ் சேனையை 2 யுவந்து 3 கூயினான் 
4 வலியுலா முலகினில் வாழும் வள்ளுகிர்ப் 

புலியெலா மொருவழிப் புகுந்த 5 போலவே . 
( இ- ள் . ) இ படை எலாம் எலி - இந்தச்சேனை முழுவதும் எலிகளாம் ; 
யான் அரவம் - ( இவற்றை யழித்தற்கு ) யான் பாம்பாவேன் , 
வீரவாதங்கூறி , உலகினில் வாழும் வலி உலாம் வள் உகிர் புலி எலாம் ஒரு 
வழி புகுந்த போல - உலகத்தில் வாழ்கிற வலிமைமிக்க கூரிய நகங்களை 
யுடைய 

டய புலிகளெல்லாம் வந்து ஓரிடத்தில் திரண்டன போல ( த் தன்பக்கத் 
தில் ஒருங்குவந்து கூடும்படி ) , ஒலி உலாம் சேனையை உவந்து கூயினான் - 
ஆரவாரம்மிக்க தன்சேனையை மகிழ்ந்து கூவியழைத்தவனுமாய் , - ( எ- று . ) - 
" மருங்கடை தென்கரைவந்து தோன்றினான் என முடிக்க . 

இப்படையென்றது - பரதன் சேனையை. இதனால் , குகன் வீரவாதமாகத் 
தனக்குள் பேசி மகிழ்ந்து தன் படையைக் கூவியழைத்தமை கூறப்படுகின்றது . 
‘ படை எலிபோலும் , யான் அரவம்போல்வேன் என்ற தாம் : முதலடியின் 
கருத்து - வீரரல்லாதார் பலர் திரண்டு ஆர்த்தால் , அதற்கு வீரனாகிய யான் 

86 


என 


என்.று 


- 


கம்பராமாயணம் 


சு.வு 2 


அயோத்தியா 


( க 


சேன் : யான் ஒருவன் போர்க்கு எழுந்தமாத்திரத்தால் அவர் அனைவரும் 
கெடுவர் என்றவாறு. இங்கே , ஒலித்தக்காலென்னா முவரி யெலிப்பகை, நாக 
முயிர்ப்பக்கெடும் ” என்ற திருக்குறளையும் , " உரக்கன்னி, யருளுடைமைந்த 
னெண்ணி லாயிர முருவமாகி , யிருபுடையினும் போர்வேந்த ரெலிகள் போ 
லேங்கியம்பாற் ; பொருபடையுருண்டுபோகப் பொருவில்வெம்பூசல் செய்தான் ” 
என்ற வில்லிபுத்தூரார்பாரதத்தையுங் காண்க . புலி , பராக்கிரமத்துக்கு உவமை . 
வள்ளுகிர்ப் புலி என்றதனால் , கூரியபடை கைக்கொண்ட வீர ரென்பது புலப் 
படும் . வலியுலாம்புலி யென்றும் இயைக்கலாம் . புகுந்தபோல என்பதை அடுத்த 
கவியில் கலந்து சூழ என்பதனோடு கூட்டியுரைக்கவும் இடமுண்டு . பி - ம் : 
எனா. 2 ஒல்லை , உழையிற் . * கூவினான் . 4 வலியிலாமுலகினில் . என்னவே , 
போன்றவே . 

( 5020) 
கக . 1 மருங்கடை தென்கரை வந்து தோன்றினா 

னொருங்கடை நெடும்படை யொல்லெ உனார்ப்பினோ 
டருங்கடை யுகந்தனி லசனி மா மழை 

கருங்கடல் கிளர்ந்தெனக் கலந்து 3 சூழவே . 
( இ - ள் . ) ஒருங்கு அடை நெடு படை - ஒருமிக்கக்கூடிநின்ற பெரிய (தன் ) 
சேனைகள், ஒல் என் ஆர்ப்பினோடு - ஒல்லெனவொலிக்கின்ற ஆரவாரத்து 
டனே , அரு கடை யுகந்தனில் - ( பிராணிகள் பிழைத்தற்கு ) அரிய கல்பாந்த 
காலத்தில் , அசனி மா மழை - இடியையுடைய பெரிய மேகங்களும் , கரு கடல் 
-பெரியகடல்களும் , கிளர்ந்து என - மிக்கெழுந்தாற்போல , கலந்து சூழ - ( தம் 
மில்) திரண்டு ( தன்னைச்) சுற்றிவர , மருங்கு அடை தென்கரை வந்து தோன்றி 
னான் - அருகிலுள்ள கங்கையின் தென்கரையில் வந்து சேர்ந்தான்; ( எ - று . ) 

கூவியழைத்தமாத்திரத்திற் சேனைகள் திரண்டு தன்னைச்சுற்றிநிற்கக் 
குகப்பெருமான் கங்கையின் வடகரையில் பரதன்சேனை வந்தடைந்த இடத் 
துக்கு நேரெதிரில் தென்கரையில் வந்துநின்றன னென்க . இச்செய்யுளிலுள்ள 
தென்கரைவந்து தோன்றினான் என்பதற்கு எழுவாய் , ஏழாஞ்செய்யுளிலுள்ள 
குகனெனப் 

ரப்பெயரிய கூற்றினாற்றலான் என்பது . ஒல்லெனல் - அநுகரணம் ; 
ஒலிக் குறிப்பு . கடையுகம் யுகக்கடை : இலக்கணப்போலி . யுகம் - 
ஒருகாலத்தின் அளவு ; இங்கே, இலக்கணையாய்க் கற்பத்தை உணர்த்திற்று . 
கற்பம் - பிரமனயுள்நாள் ; அதனிறுதியிலே பிரளய முண்டா மென நூல்கள் 
கூறும் . யுகம் , அபய - வடசொற்கள் . மாமழை - கரிய மேகமும் , கருங்கடல் - 
கரியகடலுமாம் . எண்ணும்மைகள் , தொக்குநின்றன . பி - ம் : - மருங்குடைத் 
2 ஆர்ப்பினால் . சுற்றவே . 

( க 0உக) 
இதுவும் அடுத்தகவியும் - குகன் தன் படைத்துணைவரான 

வேடருக்கு இட்ட கட்டளையைத் தெரிவிக்கும் . 
1 தோன்றிய புளிஞரை நோக்கிச் 3 சூழ்ச்சியி 
னூன்றிய சேனையை யும்ப ரேற்றுதற் 
கேன்றனெ னென்னுயிர்த் துணைவற் கீகுவா 
னான்றபே ரரசுநீ ரமைதி புராமென்றான் , 


கஉ . 


காண்டம் 


க்க.-குகப்படலம் 


சுவுங் 


( இ - ள் .) ( இங்கனம் வந்துதோன்றிய குகன் ) , தோன்றிய புளிஞனா 
நோக்கி - ( தன்னைச்சுற்றிலும் வந்து ) தோன்றிய வேடர்களைப்பார்த்து , சூழ்ச் 
சியின் ஊன்றிய சேனையை உம்பர் ஏற்றுதற்கு - ( இராமனை வெல்லும் ) ஆலோ 
சனையோடு எதிரில் நிலைநின்ற (பரதன் ) சேனையை ( க் கொன்று ) வீரசுவர்க்க 
மேறச்செய்தற்கும் , ஆன்ற பேர் அரசு - சிறந்த பெரிய இராச்சியத்தை , என் 
உயிர் துணைவற்கு ஈகுவான் - எனது பிராணசினேகிதனான இராமனுக்குக் 
கொடுத்ததற்கும் , என்றனென் - தொடங்கியுள்ளேன் ; நீர் அமைதிர் - நீங்க 
ளும் சம்மதிப்பீர்களாக , என்றான்- ; ( எ - று . ) - ஆம் - அசை . 

இதனால் , குகப்பெருமான் - தன்படைத்துணைவரைநோக்கி , இராமனை 
வெல்லுமாறு சூழ்ந்துவந்துள்ள இந்தச்சேனையை யொழித்து இராச்சியத்தை 
உயிர்த்துணைவனான இராமற்கு மீட்டுத்தரும்படி தான் முயல்வதற்கு உதவி . 
யாயிருக்குமாறு மற்றைப்புளிஞரைநோக்கிக் கூறுகின்றன னென்க . புளி 
ஞர் - புளிந்தர் என்னும் வடசொல்லின் திரிபு . உம்பர் - மேலிடம் ; இங்கே , 
சுவர்க்கம் . போரிற் புறங்கொடாது பகைவராலிறந்தவர் வீரசுவர்க்கம் பெறுவ 
ரென்பது நூல்துணிபு . எண்ணும்மைகளிரண்டும் தொக்குபின் றன . உயிர்த் 
துணைவன் 

உயிர்போன்ற நண்பன் : அல்லது , உயிர்க்கு உதவியாகுபவன் 
எனினுமாம் . பி - ம் : - 1 தோன்றின. 2 புளினரை , சுட்டினன் , சூழ்ச்சியில் . 
4 போர்க்கென்றான் , போர்க்கெனா. 

( க 0 உஉ ) 
கங . துடியெறி நெறிகளுந் துறையுஞ் சுற்றுற 

வொடியெறி யம்பிகள் 3 யாது மோட்டலிர் 
கடியெறி 4 கங்கையின் கரைவந் தோர்களைப் 

பிடியெறி படவெனாப் பெயர்த்துங் கூறுவான் . 
( இ- ள் . ) ( என்று கூறிய குகன் ) , துடி எறி - பறைகளையடி ; நெறிகள்உம் 
வழிகளையும் , துறைஉம் - நீரிலிறங்கு துறைகளையும் , சுற்றுஉற - எல்லாப் பக்கங் 
களிலும் ( முழுவதும் என்றபடி ) , ஒடி - அழித்துவிடு ; எறி - குத்து ; அம் 
பிகள் யாதுஉம் ஓட்டலிர் - தோணிகளுள் ஒன்றையும் ( அவர்கள் ஆறுகடத் 
தற்கு நீரில்விட்டு ) ஒட்டாதிருங்கள் ; கடி எறி கங்கையின் கரை வந்தோர்களை 
நறுமணம் வீசுகிற கங்கையாற்றின் கரையில் வருமவர்களை , பிடி - பற்று ; பட - 
அழியும்படி , எறி - வெட்டு , எனா - என்று சொல்லி , பெயர்த்து உம் கூஜவான் 
மீண்டும் சொல்பவனானான் ; ( எ - று . ) - அதனை அடுத்த பத்துக்கவிகளிற் காண்க . 

துடி உடுக்கை ; இது , இங்கு - குறிஞ்சிநிலப்பறைகளுக்கெல்லாம் 
பொதுப்பெயராக நின்றது . இப்பாட்டில் , ஒடி என்பது முதலிய முன்னிலை 
யொருமையேவல்கள் - தன் படைவீரரைத் தனித்தனிநோக்கியவை யென் 
றும் , ஓட்டலிர் என்ற முன்னிலைப்பன்மைவினைமுற்று - அவர்களைத் தொகுதி 
யாகநோக்கிய தென்றும் அறிக ; எனவே , இது - ஒருமைப்பன்மையக்கத் 
தின்பாற்படும் . நெறிகளை ஒடி , துறைகளை எறி என முறைநிரனிறைப் 


சுவுசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


பொருள்கோளாக உரைக்க அமையும் . கடியெறி என்ற அடைமொழி , கங் 
கைக்கும் கரைக்கும் அமையும் . கடி - விளக்கமும் , காவலுமாம் . இனி , வழி 
களிலும் , நீர்த்துறைகளிலும் , ஒடி - கவண்கற்களை , எறி என்றுமாம் ; 
ஒடி - வலையென்பாருமுளர் . பிடி எறி - பிடித்து ( ஆற்றில் ) எறி எனினுமாம் . 
இனி இச்செய்யுளுக்கு - துடு எறி நெறிகளும் - துடி எறியப்படுகின்ற வழிகளி 
லும் , துறையும் - நீர்த்துறைகளிலும் , ஒடி எறி அம்பிகள் - நீரைாடித்துக் 
கொண்டு (பிளந்து கொண்டு ) செல்லுகின்ற ஓடங்களையும் , யாது உம் - மற்றும் 
ஓட்டக்கூடிய வண்டி முதலிய எதனையும் , ஓட்டலிர்- , எனா - என்று ( தன்ப 
டைத்துணைவரான வேடருக்குக் ) கட்டளையிட்டு , - கங்கையின் கரை வந் 
தோர்களைப்பிடி எறிபட என்று அதட்டிக் கொண்டே , குகன் பெயர்த்துங் 
கூறுவான் எனப் பொருளுரைத்தல்ஏற்கும் . துறையில் அம்பிகளையும் , நெறி 
களில் யாதையும் ஓட்டலிர் என்று மாறியியைக்க . பி - ம் : -1 அறை . 2 சுற்றிட . 
யோவும் . 4கடலுளிக் எனப் பெயர்ந்து கூறினான் . 

( க 0உங ) 
கச . - இதுமுதல்பத்துக்கவிகள் - தன்னினத்தவரான 

வேடர் முன் கூறியவற்றைத் தெரிவிக்கும் . 


வேறு . 


அஞ்சன வண்ணனென் னாருயிர் நாயக னாளாமே 
வஞ்சனை யாலா செய்திய மன்னரும் வந்தாரே 
செஞ்சா மென்பன தீயுமிழ் கின்றன செல்லாவோ 
வுஞ்சிவர் போய்விடி உனாய்க்குக னென்றெனை யோதாரேர் . 

பதினொருகவிகள் - ஒரு தொடர் . 
( இ - ள் . ) என் ஆர் உயிர் நாயகன் - எனது அருமையான உயிருக்குத் 
தலைவனாகிய, அஞ்சனம் வண்ணன் - மைபோலுங் கரிய திருகிறத்தையுடைய 
ஸ்ரீராமன், ஆளாமே - அரசாட்சி செய்யாமலிருக்கும்படி , வஞ்சனையால் அரசு 
எய்திய - வஞ்சனையினால் இராச்சியத்தை யடைந்த , மன்னர்உம் - அரசரும் 
(பாதரும் ) , வந்தார்ஏ - ( அருகில் ) வந்தன ரன்றோ? தீ உமிழ்கின்றன - நெருப் 
பை வெளிச்சொரியுந் தன்மையனவான , செம் சரம் என்பன - ( எனது ) சிவந்த 
அம்பெனப்படுபவை , செல்லாது ( இவர்மேற் ) செல்ல மாட்டாவோ ? 
இவர் - ,உஞ்சு போய்விடின் - (எனது அம்புக்குத் ) தப்பிப் பிழைத்துப்போய் 
விட்டால் , நாய் குகன் என்று எனை ஓதார்ஓ - நாய்போன்ற ( எளிய தன்மை 
யுடைய ) குகனென்று என்னை (உலகத்தார் இகழ்ந்து ) பேசமாட்டார்களோ ? 

எனது பிராணசினேகிதனாகிய இராமபிரானை, யரசாளவொட்டாமல் தன் 
தாயின் மூலமாக இராச்சியத்தைத் தந்திரமாகக் கவர்ந்துகொண்டு அப்பிரானைக் 
காட்டிற்கு ஓட்டிய பரதன் அவ்வளவோடு திருப்தியடையாமல் இங்கும் அந்த 
ஸ்ரீராமபிரானுக்குத் தீங்குபுரியுமாறு தன்சேனையோடு வந்துள்ளதனால் அந்தப் 
பரதனை என் அம்பினால் உயிரொழிக்கவேண்டுவது எனது கடமை : இராமபிரா 


. 


காண்டம் 


க்க . - குகப்படலம் 


சுவடு 


னது பிராணசினேகிதனென்று பேர்வைத்துக்கொண்டுள்ள நான் அவ்வாறு 
செய்யத் தவறினே னாயின், எனக்குத் தீராப்பெரும்பழிகிடைக்கு மென்றன 
னென்பதாம். 

உயிர்நாயகன் - உயிர்போன்ற தலைவ னெனினுமாம் . வஞ்சனையென் 
றது - மூத்தமகன் அரசாளுத லென்ற மனு நீதிமுறைமைக்கு மாறாகத் தச் 
ரதன் நடத்தியேதீரும்படி கைகேயி சம்பராசுரயுத்தத்தில் தசரதன் தனக்கு 
வாக்குத்தத்தஞ்செய்திருந்த இரண்டுவரங்களுள் ஒன்றற்குப் பயன் இராமன் 
காடாள்வதாகவும் , மற்றொன்றற்குப் பயன் பரதன் நாடாள்வதாகவும் கேட் 
டதனை . பாதனும் தாயோடுஉடன்பட்டவ னென்று கருதி வஞ்சனையால்ர 
செய்திய மன்னர் என்றான் . மன்னரெனப் பன்மையாற் கூறினது , இகழ்ச்சி ; 
ஒருவரைக் கூறும் பன்மைக்கிளவியும் என்ற தொல்காப்பியச் சூத்திரத் 
தால் , ஒருவனைச்சொல்லும் பன்மைச்சொல் உயர்த்துச்சொல்லுஞ் சொல்லன் 
றோ வெனின் , - தாம்வந்தார் தொண்டனார் என்றவிடத்துப்போல உயர் 
சொல்தானே குறிப்புநிலையால் இங்கு இழிவுவிளக்கிற்று என்க . இனி , சத் 
துருக்கினனையும் உளப்படுத்தி ‘ மன்னர் , எனப் பன்மையாக்கூறினா ரெனினும் 
அமையும் . உம்மை - இழிவுசிறப்பு.. வந்தாரே என்றது , தாம் துரத்தியனுப் 
பிய காட்டினிடத்தும் அவனுக்குத் தீங்கு செய்ய வந்துவிட்டனர் என்றதாம் . 
முன்பு பலபகைவர்களது இரத்தந் தோய்ந்திருத்தலால் , செம்சரம் எனப் 
பட்டது ; அல்லது , கோணலில்லாமல் நேர்மையையுடைய அம்பென்றுமாம் . 

வண்ணம் - வர்ணமென்ற வடசொல்லின் திரிபு : இது , தமிழ்ச்சொல்லே 
யாமென்பதும் , வருணமென்பது வடமொழித் திரிபாமென்பதும் நச்சினார்க் 
கினியர்கொள்கை . ஆளாமே - மே ஈற்று எதிர்மறைவினையெச்சம் . பாம் , 
அஞ்ஜரும் , வஞ்சநா - வடசொற்கள் . உஞ்சு - உய்ந்து என்பதன் போலி . ஓகா 
ரம் இரண்டும் - எதிர்மறை . என்பன - பலவின்பாலைக்காட்டும் முதல்வேற்று 
மைச்சொல்லுருபு . செல்லாவோ , ஓதாரோ- இரண்டு எதிர்மறை ஒருடடன்பாட்டை 
வற்புறுத்தும் : செல்லவே செல்லும் , ஓதவோதுவர் என்க . பி.ம் : -வந்தா 
ரோ . நாயெனவென்னையுமோதாரோ. 

( க 0 உச ) 
கரு . ஆழ நெடுந் திரை யாறு கடந்திவர் 2 போவாரோ 

வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் 4 வில்லாளோ 
தோழமை யென்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லேன்றோ 
வேழமை வேட னிறந்தில னென்றெனை யேசாரோ . 

( இ - ள் . ) இவர் - , ஆழம் - ஆழத்தையும் , நெடு - நீட்சியையும் , திரை 
அலைகளையுமுடைய , ஆறு - இக்கங்கையாற்றை , கடந்து போவார் ( எனது 
உதவியில்லாமல் ) தாண்டிப்போகமாட்டுவரோ ? வேழம் நெடு படை 
களையுடைய பெரிய சேனையை , கண்டு - பார்த்து , விலங்கிடும் - ( அஞ்சி ) ஒதுங் 
கிப்போகிற, வில் ஆள்ஓ -- வில்வீரனோ (நான் ) ? தோழமை என்று அவர் 


யானை 


சு.அசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சொல்லிய சொல் ஒருசொல் அன்று ஓ - (உனக்கும் எனக்கும் ) சினேகம் ( இருக் 
கட்டும் ) என்று ( என்னை நோக்கி ) அவ்விராமபிரான் சொல்லிய வார்த்தை 
( நன்குமதிக்கத்தக்க) ஒருவார்த்தையன்றோ ? ( அந்நட்புக்கு ஏற்ப யான் நடவா 
விட்டால் ) , -- ஏழமை வேடன் இறந்திலன் என்று எனை ஏசார்ஓ - எளிமை 
யையுடைய இவ்வேடன் ( இங்ஙனம் மானங்கெட வாழ்தலினும் ) இறந்திருக் 
கலாகாதா ? என்று என்னை (உலகத்தார் ) பழிக்கமாட்டாரோ? ( எ - று . ) 

எனது உதவி யில்லாமல் இந்தக்கங்கையாற்றைக் கடந்து செல்வதென் 
பது , இந்தப்பரதனால் முடியாத காரியம் : இனி இந்தப்பரதன் தனது படை 
வலிமையால் என்னைப் பயமுறுத்தி இந்தக்கங்கையைக் கடப்பதென்பதும் 
அசாத்தியமே: ஏனெனில் , அவ்வளவு எளிமையாக நான் இவனிடத்து அஞ்சு 
பவனுமல்லேன் : இனி இழிகுலத்தவன் இவன் என்று என்னை அவமதியாது 
தனக்குச் சரிசமானமாக மதித்து என்னோடு தோழமை கொண்ட அந்த ஸ்ரீராம 
பிரானுக்கு இந்தப்பரதனால் யாதொரு தீங்கும் நேராதவாறு எனது வில்வலி 
கொண்டு என்னுயிருள்ளவளவும் முயல்வேன் : அவ்வாறு செய்யேனாயின் , உல 
கத்தவர் என்னை யேசுவ ரென்பதாம் . தோழமையென்றவர் சொல்லிய சொல் 
என்றது - கீழ்க் கங்கைப்படலத்தில் , யாதினுமினியநண்ப விருத்தியீண் 
டெம்மோடு ” என்றும் , என்னுயிரனையாய் நீ இளவல் உன் இளையான் இந் , 
நன்னுதலவள் நின்கேள் நளிர்கடல் நிலமெல்லாம் , 2.ன்னுடையது நான் உன் 
தொழிலுரிமையினுள்ளேன் என்றுங் கூறியதனை . தோழமையென்று என் 
பதற்கு - நீ தோழ னென்று என்றும் உரைக்கலாம் ; தோழமை - பண்பாகு 
பெயர் . ஒரு சொல் அன்றோ - சத்திய மன்றோ என்னவுமாம் . இப்பாட்டின் 
ஈற்றடியால், நட்புரிமையைப் பாதுகாவாதபிறவி பயனற்றது என்பது பெறப் 
படும் . இனி , இறந்திலன் என்பதற்கு - பரதனோடு பொருது அப்போரில் வெல் 
லும் ஆற்றல் இலனாயினும் இறந்தானுமில்லை யென்றலும் ஒன்று . 

வேழம் - சதுரங்கங்களுள் மற்றைக் குதிரை தேர் காலாள்களுக்கும் உப 
லக்ஷணம் , நால்வகைப் படையுள்ளும் மதத்தாற் கதஞ்சிறந்து தானும் போர் 
செய்யும் யானை சிறத்தலால் , அதனையே தலைமையாகக் குறித்துக் கூறினார் . 
ஏழமை - அறிவின்மையுமாம் . வேடு மிருகபட்சிகளைப் பிடித்துக்கொன்று 
வருத்துந்தொழில் ; அதனையுடையான் , வேடன் . பி - ம் : -1 புனற்கங்கை . 
2 போவாராம் . நடுங்குமவ் , நடுங்கிடும் . 4வில்லாரோ, வில்லானாந் , வில்லீரோ . 
5உண்டே . 6 எமை . 

( க 0 உரு) 
கசு . முன்னவ னென்று நினைந்திலன் 1 மொய்புலி யன்னானோர் 

பின்னவ னின்றன னென்றில னன்னவை 3 பேசானே 
லென்கனிவ னென்னை யிகழ்ந்த திவ் வெல்லை கடந்தன்றோ 
மன்னவர் நெஞ்சினில் வேடர் விடுஞ்சரம் வாயாவோ . 

இ - ள் .) இவன் - இப்பரதன் , முன்னவன் என்று நினைந்திலன் - (இராம 
பிரானைக்குறித்துத் தனது ) தமைய னென்று எண்ணினானில்லை ; மொய் புலி 


காண்டம் 


கக, -- குகப்படலம் 


சு அஎ 


அன்னான் ஓர் பின்னவன் நின்றனன் என்றிலன் - ( இலக்குமணனைக்குறித்து ) 
வலிமை கொண்ட புலியை யொத்தவ னொருதம்பி உடனுள்ளானென்று நினைத் 
தானுமில்லை ; அன்னவை பேசான் ஏல் - அவற்றைக்குறித்து எண்ணானாயினும் , 
என்னை இகழ்ந்தது என்-(நடுவில் நின்ற) என்னையும் ( ஒருபொருளாக மதியாமல் ) 
இகழ்ச்சியாக நினைத்தது யாதுகாரணத்தால் ? இ எல்லை கடந்து அன்றோ - 
( இவ்ன் வல்லமையெல்லாம் ) இந்த ( எனது ) எல்லையைக் கடந்தாலன்றோ 
( நிலைநிற்கும் ) ? வேடர் விடும் சரம் - வேடர் எய்யும் அம்புகள் , மன்னவர் நெஞ் 
சினில் வாயாஓ - அரசர்மார்பில் தைத்துப் பொருந்தமாட்டவோ ? ( எ - று . ) 

வனத்தில் வசிக்கின்ற ஸ்ரீராமன் தந்தையோடொப்பாக மதிக்கத்தக்க 
அண்ணனாயிற்றே என்றாவது இந்தப்பரதன் நினைக்கவேண்டும் ; அவ்வாறு 
எண்ணாவிட்டாலும் , மகாவீரதீரனான இலக்குமணன் ஒழிவில்காலமெல்லாம் 
உடனாய்நின்று காவல்புரிகின்றானே என்றாவது நினைக்கவேண்டும் . இவ்விரு 
வகைநினைவும் இந்தப்பரதனுக்கு இல்லாமற்போனாலும் போகட்டும் : இந்தக் 
கங்கையாற்றைக் கடத்தற்கு என்னுடைய உதவி இவனுக்கு இன்றியமையாத 
தன்றோ? இவன் என்னை ஒருபொருளாக மதிப்பதாகவும் தோன்றவில்லையே . 
இவன் இப்படி அலட்சியமாக இருப்பது ; இந்த வேடர்களின் அம்புகள் 
நம்மை என்ன செய்யமாட்டும் ? என்ற இறுமாப்போ ? என்று குகன் சிந்தித் 
தன னென்பதாம் . இவ்வெல்லை கடந்தன்றோ என்றதனால் , தனக்குத் தப்பி 
உய்ந்து கடக்கலாகாமை விளங்கும் . ஒரு கால் இவ்விருவரும் விட்டாலும் 
பரதனை நான் விடேனென்று குகன் கருதியமை , பின்னிரண்டடிகளில் வெளி 
யாம் . இலக்குமணனுக்குப் புலியுவமை , வீரத்திலும் தவறாது பகையழித்த 
லிலும் . வேடர்களுக்கு மன்னவரை யடக்கும் வலிமையுண்டென்பது , ஈற்ற 
டியின் கருத்து . பேசுத லென்றது - எண்ணுதலென்ற பொருளில் வந்தது ; 
பண் புலன்மாறிவந்த உபசாரவழக்கு ; பொருளுறு பண்பு. புலனிவைமாறியுஞ் 
சேர்ந்திடுமே ” என்பது பிரயோக விவேகம் ; “ நாற்றங்கேட்டலுந் தின்னநயப் 
பது ” என்றாற்போல வருவனவும் இது : * செவிகைப்பச்சொற் பொறுக்கும் ” 
என்ற திருக்குறளின் உரையில் , பரிமேலழகர் நாவின்புலத்தைச் செவிமே 
லேற்றிக் கைப்ப வென்றார் என்றது காண்க . பி.ம் : -1 மொய்ம்புலி . 2 என்ற 
வனன்னது , என்றெனைநல்லது , என் றிலனன்னது . 3 பேசாரோ , 4 அவன் . 
5 வேலை . கேடந்தானென் . வாயாதோ . 

( க 0உசு ) 
கஎ . பாவமு நின்ற பெரும்பழி யும்பகை நண்போடு 

மேவமு மென்பவை மண்ணுல காள்பவ செண்ணாரோ 
2 வாவது போகவென் 3 னாருயிர்த் தோழமை தந்தான்மேற் 
போவது சேனையு மாருயி ருங்கொடு போயன்றோ. 

( இ - ள் . ) பாவம்உம் - தீவினையும் , நின்ற - நிலைபெற்ற , பெரு பழி 
உம் - பெரியபழிப்புச்சொல்லும் , பகை நண்போடுஉம் ஏவம்உம் - ( இன்னார் ) 
பகைவரென்பதும் ( இன்னார் ) நண்பரென்பதும் ( இன்னது ) பிறர்க்குத் துன் 


의의 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


பத்தை விளைப்பது என்பதும் , என்பவை - என்னும் இவற்றை , மண் உலகு 
ஆள்பவர் எண்ணார் ஓ நிலவுலகத்தையாளும் அரசர் நினைக்கமாட்டாரோ ? 
ஆவது போக - ஆகக்கடவது ஆகுக ; என் ஆர் உயிர் தோழமை தந்தான்மேல் 
போவது - எனக்கு அரிய உயிரோடொத்த சினேகத்தைச் செய்தளித்த ஸ்ரீரா 
மன்மேல் ( இவர் போர்செய்து அழிக்கச் ) செல்வது , சேனை உம் ஆர் உயிர்உம் 
கொடு போய் அன்றுஓ - தம்சேனையையும் தமது அருமையான உயிரையும் 
( என் கையம்புக்குத் தப்பி ) உடன் கொண்டுபோனபின்பு அன்றோ? ( எ - று . ) 

மண்ணுலகையாள்கின்ற மன்னவர் மண்ணாள்வதை முக்கியமாகக் கருது 
வரேயன்றிப் பழி பாவம் முதலியவற்றை ஒருசிறிதும் எண்ணார்போலும் ; 
அதனால் தான் இந்தப்பரதன் இந்தக்கானகத்திலும் ஸ்ரீராமபிரானை இருக்க 
வொட்டாது அடித்துத்துரத்த வந்துள்ளான் ; இருக்கட்டும் : இராமபிரான் என் 
னிடத்து இன்னுயிர்த்தோழமை கொண்டுள்ளதனால் , யான் இந்தப்பரதனைச் 
சேனையை உடன்கொண்டுபோகுமாறு உயிரோடுவிடே னென்றன னென்ப 
தாம் . முன் னிரண்டடிகளால் , முன்பிறந்தவனை முடிசூடவொட்டாது வனம் 
புகுத்தினது மன்றி இங்கும் போர்செய்து அழிக்கச்செல்லுதல் , மிக்கபாவமும் 
பெரும்பழியும் அறியாமையுமா மென்றவாறு . பாவம் முதலியவற்றை எண்ணு 
வராயின் , இங்ஙனம் எதிர்த்துவர ஏதுவில்லை யென்க . பின் இரண்டடிகளுக்கு 
என்கைக்குத் தப்பி உய்ந்துபோத லரிதென்பது கருத்து . பாவம்போலத் தீப் 
பயனனுபவிக்கிறவளவுமாத்திரமேயன்றி உலகமுள்ளவளவும் அழியாமல் நிலை 
நிற்றலால் நின்ற பெரும்பழி எனவும் , உயிரினும் அரியது வேறின்றாதலால் , 
“ ஆருயிர் எனவும் கூறினான் . சேனையும் ஆருயிரும் கொடுபோயன்றோ என்ப 
தற்கு - எனது சேனையையும் அரிய உயிரையுங் கவர்ந்துகொண்டு போன பின் 
பன்றோ என்றும் உரைக்கலாம் . ஆருயிர் - பண்புத்தொகை ; நிறைந்தவுயிரென 
வினைத்தொகையாகக் கொள்ளின் , பஞ்சபிராணன்களென்றபடியாம் . ஆவது 
போக அதுகிடக்க என்று உரைப்பாருமுளர் . பி - ம் : -1 என்னாரோ . உதாவது . 
3 ஆள்வினை . 4 என்னார் . 

( க 0உஎ) 
கவு . அருந்தவ மென் றுணை யாள விவன்புவி யாள்வானோ 

1 மருந்தெனி னன் 2 றுயிர் வண்புகழ் கொண்டு பின் மாயேனோ 
பொருந்திய 4 கேண்மை யுகந்தவர் தம்மொடு போகாதே 
யிருந்தது நன்று கழிக்குவெ னென்கட னின்றோடே . 

( இ - ள் . ) என் துணை - எனது நண்பனான இராமபிரான் , அரு தவம் ஆள - 
( வனத்திற்சென்று ) செய்தற்கரிய தவத்தைச் செய்துகொண்டிருக்க , இவன் 
இந்தப் பரதன் , புவி ஆள்வான் ஓ - பூமியை அரசாள்வனோ? உயிர் - ( எனது ) 
உயிர் , மருந்து எனின் - (கிடைத்தற்கரிய ) தேவாமிருதமோ வென்றால் , 
அன்று - ; வண் புகழ் கொண்டு- (இராமனுக்கு உதவியாய்ப் பரதனை எதிர்த்து 
அதனால் ) சிறந்த கீர்த்தியைப் பெற்று , பின் மாயேன் ஓ - பின்பு இறக்கமாட் 


காண்டம் 


கக.-- குகப்படலம் 


சு அக 


. 


டேனோ? பொருந்திய கேண்மை உகந்தவர் தம்மொடு போகாது இருந்தது ஏ 
நன்ஏறு - ( என்னோடு ) பொருந்தின சிநேகத்தை விரும்பியருளின இராமபிரா 
னுடன் ( நான் ) செல்லாமல் இங்கு இருந்ததுவே நல்லதாயிற்று ; என் கடன் 
எனது கடமையை , இன்றோடு ஏ கழிக்குவென் - இன்றைக்கே கழிப்பேன் . 

மூத்தவனாகிய ஸ்ரீராமன் காட்டில்வருந்தித் தவசிபோலக் கிடக்க , அவ 
னுக்குப் பின் பிறந்தவனாகிய இந்தப்பரதன் அரசுபூண்டொழுகுவது முறை 
மையோ ? இவ்வாறு முறைகேடான தொழிலைச் செய்யும் இந்தப்பாதனால் 
இராமபிரானுக்கு யாதொரு தீங்கும் நோவொட்டாது அருமையான எனது 
உயிர் போவதாயிருந்தாலும் அதனையும் பொருள் செய்யாது துணிந்து தடுத்து 
நிற்பேன் . இவ்வாறு இராமபிரானுக்கு இடுக்கண்வாவொட்டாது . தடுத்தற் 
குக்காரணமாய் நிற்றலால், யான் அப்பிரானோடு செல்லாது இங்கு நின்றதே 
நன்மையாயிற் றென்றனன் குக னென்பதாம் .. 

என் துணை என்பதற்கு - எனது தமையனென்றும் உரைக்கலாம் . இரா 
மனுக்கும் குகனுக்கும் அண்ணன் தம்பிமுறைமை அமைந்ததாதலின் : அதனைக் 
கீழ்க் கங்கைப்படலத்தில் " முன்புளெ மொருநால்வே முடிவுளதெனவுன்னா, 
வன்புள வினிநாமோ ரைவர்களுளரானேம் ” என்றது கொண்டும் அறிக . புவி 
யாள்வானோ என்றதனால், ஆளுதற்குத் தக்கவனல்லனென்றும் , ஆளாதபடி 
செய்துவிடுகிறே னென்றும் கூறியவாறு . இங்கே, தவம் என்றது . . மாவுரி 
யுடுத்துச் சடைமுடிதரித்து நகரத்தைநீத்து வனத்தில்வதிந்து காய் கனி 
கிழங்கு சருகுகளைப் புசித்துக்கொண்டு குளிர் வெப்பம் முதலிய துன்பங்களைப் 
பொறுத்துப் பெரும்பாலும் வானப்பிரஸ்தாச்சிரமத்துக்கு ஏற்ற விரதங்களைக் 
கொண்டு ஒழுகுதலை . இரண்டாம் அடியால் , உயிர் உடம்பில் என்றும் அழி 
யாது நிலை சிற்ப தன்று ; அங்ஙனம் ஓரிடத்து நிலையில்லாத உயிரைக் கொடுத் 
தாயினும் எங்கும் என்றும் நிலைநிற்பதான புகழைப் பெறுவே னென்றபடி . 
‘ இங்கு இருந்தது நன்று என்றது , இடைவழியிலேயே பகைவனைத் 
தொலைத்து நண்பனைக் காக்க உதவுதலால் . என் கடன் என்றது , இடுக்கண் 
களை தலை . மருந்து - மிருதஸஞ்சீவிபோன்ற திவ்வியொௗடத மெனினுமாம் . 
பிம் :-மருந்தெனவின்று , மருந்தெனிலன்று , 2உயர் . 3 கொண்டது , கொண்டு 
யிர் . 4 கேண்மையும் வந்தவர் . போக்காதே . சிலபிரதிகளில் நின்றகொடை 
(உக ) என்றபாடல் கஅ - ஆவது பாடலாக உள்ளது . 

( 502 அ ) 
கக . தும்பியு மாவு மிடைந்த பெரும்படை 1 சூழ்வாரும் 

வம்பிய றாரிவர் வாள்வலி கங்கை கடந்தன்றோ 
வெம்பிய வேட ருளீர் துறை யோடம் விலக்கீரோ 
நம்பிமுன் னேயினி நம்முயிர் 2 மாய்வது நன்றன்றோ. 

( இ - ள் . ) தும்பி உம் - யானைகளும் , மாஉம் - குதிரைகளும் , மிடைந்த - 
நெருங்கிய , பெரு படை - பெரியசேனையினால் , சூழ்வு ஆரும் - சூழப்படுதல் 
பொருந்திய , வம்பு இயல் தார் இவர் - வாசனைபொருந்திய பூமாலையையுடைய 

87 


சுகூ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


. 


இப்பாதாது , வாள் வலி - ஆயுதபலம் , கங்கை கடந்து அன்றோ - இக்கங்கை 
பாற்றைத் தாண்டியபின்பு அல்லவோ (உதவும் )? வெம்பிய வேடர் உளீர் - உக் 
கிரமான வேடர்களாக வுள்ளவர்களே ! துறை ஓடம் விலக்கீர்ஓ - நீர்த்துறை 
யிலே ( இவர்களுக்கு ) ஓடம் விடுதலை ஒழிவீராக ; ( பரதனும் பரதன்சேனையும் 
நம்மினும் வலியராயினும் ) , இனி நம்பி முன் ஏ நம் உயிர் மாய்வது உம் நன்று 
அன்றுஓ - இனிமேல் ( அவர்களால் ) இராமனழிதற்குமுன்னே நமது உயிர் 
( போரில் ) அழிந்துபோவதும் நல்லதன்றோ? ( எ - று .) 

இந்தச் செய்யுள் குகப்பெருமாள் தன்னிடத்து ஒடம்விடுகின்ற ஏவலாளரை 
நோக்கிக் கூறுவது . இந்தப்பாதனும் இவனைச்சேர்ந்தாரும் தமது வாள்வலி 
கொண்டு ஸ்ரீராமபிரானுக்குத் துன்பத்தைவிளைப்பதென்பது , இந்தக் கங்கைப் 
பேரியாற்றைக் கட்ந்தபின்னரே நிகழக்கூடியதா தலால் , இவர்கள் இந்தக் 
கங்கையைக் கடந்து அப்பாற்செல்லமுடியாதவாறு ஓடத்தை விலக்குங்கள் ; 
இவர் நம்மினும் வலியராயிருந்து நம்மை எதிர்த்துக் கொன்றிட்டால் என் 
செய்வது ? என்று நீவிர் அஞ்சவேண்டா; அப்போதும் நமது உயிர் நண்பரான 
ஸ்ரீராமனுக்கு இவர்களால் தீங்குநேர்வதற்கு முன்னே இவர்களோடு போர் 
செய்து நமது உயிரையொழிப்பது நன்றேயாகு மென்றன னென்பதாம் . நாம் 
ஓடம்விட்டு உதவாவிட்டால் இவர்களாற் கங்கை கடக்க முடியாதென்பது , 
மூன்றாம் அடியின் கருத்து . துறையோடம்விலக்கீரோ என்பதற்கு - நீர்த் 
துறையிலுள்ள ஓடத்தை அப்பாற்படுத்தமாட்டீர்களோ ? என்றும் உரைக்க 
லாம் ; அங்குத்தானே ஓடம் நின்றால் ஒருகால் இந்தப்பரதனைச் சார்ந்தோர் 
வலிய அவ்வோடங்களைக் கைப்பற்றிக்கொண்டு கங்கையைக்கடத்தலுங் கூடு 
மாதலால் , அங்ஙனம் அவர்களாற் செய்ய முடியாதவாறு ஓடத்தைத் துறையி 
னின்றும் அப்புறப்படுத்துங்களெனத் தனது பணியாளர்க்குக் குகப்பெருமாள் 
கட்டளையிட்டன னெனக் கருத்துக் காண்க . போரில் வெற்றி தோல்விகள் 
ஒருதலையல்லவாதலாலும் , தான் வெல்லும் உபாயத்தைச்சிந்தித்தலோடு தனக்கு 
வரும் அபாயத்தையுஞ் சிந்திக்கவேண்டுவது அறிஞர்க்கு இயல்பாதலாலும் , 
நம்பிமுன்னே யினி நம்முயிர் மாய்வது நன்று என்றான்; " உளரானார் , மருவல 
ரெனின் முன்னே மாள் குவென் . வசையில்லேன் என்றான் , முன் கங்கைப் 
படலத்தும். இங்கு நம்பிமுன்னே என்றதனால் , நம்மை யனைவரையும் இவர் 
போரில் அழித்துவிடின் இராமபிரானையும் அழித்தல் கூடு மெனக் கருதினா 
னென்பது . தெளிவாம் . தார் - அடையாளப்பூமாலையும் , போர்ப்பூமாலையும் . 
வாள் - ஆயுதப்பொதுப்பெயராய் நின்றது ; அன்றி , மற்றை ஆயுதங்களுக்கு 
உபலட்சணமுமாம் . விலக்கீர் என்பதை முன்னிலை எதிர்மறைப்பன்மை முற் 
றென்றும் , ஓகாரத்தை வினா என்றும் அறிக . ஓ வேடருளீர் என ஓகாரத்தை 
எடுத்து விளியோடு சேர்த்தலுமாம் . வலி என்ற எழுவாய்க்கு ஏற்ற பயனிலை 
வருவித்து உரைக்கப்பட்டது . பி - ம் : -1 சூழ்வாரா . 2 போவது . ( 40உக ) 


* 


காண்டம் 


கக்.-- குகப்படலம் 


சுகங 


னென்க , இராமனுக்குஉரிய பொருளைக் கவர்ந்ததோடு அமையாது அவன் 
பிறர்க்குரியவிடத்தில் வசித்தலையும் உடன்படான் பரதன் என்ற கொ 
இமைவிளங்க , நாம் ஆளுங் காடு கொடுக்கிலராகி என்றான் . அறத்தவர் 
உயர்வுப்பன்மை ; இலக்குமணனை உளப்படுத்தியதெனக் கொள்ளினும் அமை 
யும் . வேடு - இங்கே , சாதிப்பெயர் . இது - பொருளால் உயர் திணையாயினும் 
சொல்லால் அஃறிணை யாதலால் , கொடுத்தது என அஃறிணைமுடிபு 
கொடுத்துக் கூறினார் . பி - ம் : - 1 மெய்ப்புகழ் . 2 மேவேனோ. கொடுத்தது . இனி, 
இவன் . 5 தாமாளக் . 6 கொடுத்ததுவாகுமிவர்க்கது , கொடுத்திலனாகிலெடுத்தது , 
கொடுத்திலனாகியெடுப்பது . 

(கஙஉ ) 
உங . மாமுனி வர்க்குற 1 வாகி வனத்திடை யேவாழுங் 

கோ முனி யத்தகு மென்று 2 மனத்திறை 3 கொள்ளாதே 
யேமுனை 4 யுற்றிடி லேழு கடற்படை யென்றாலு 
மாமுனை யிற்சிறு கூழென விப்பொழு தாகாதோ . 

( இ- ள் . ) மா முனிவர்க்கு - சிறந்த முனிவர்களுக்கு , உறவு ஆகி சுற் 
றத்தவனாய் , வனத்திடைஏ வாழும் - காட்டிலே வசிக்கிற , கோ - என் தலைவ 
னான இராமன் , முனிய தகும் - ( தன் தம்பியான பரதனை நான் எதிர்த்தால் 
என்னைக் ) கோபிக்கக்கூடும் , என்று- , மனத்து இறை கொள்ளாது ஏ - மனத் 
திற் சிறிதும் எண்ணாமலே, முனை உற்று . போர்செய்தலையடைந்து , ஏ இடில் 
(நான் ) அம்புகளை யெய்தால் , ஏழு கடல் படை என்றால் உம்- (எதிர்த்துநிற்பது ) 
ஏழுகடல்போன்ற பெருஞ்சேனையேயானாலும் , ( அது ) , இப்பொழுது - ஆ 
முனையின் சிறு கூழ் என - பசு ( மேய ) முனைந்தால் அதன் முன் சிறிய இளம் 
பயிர் ( அழிதல் ) போல , ஆகாது ஓ - அழிவடையாதோ ? ( எ - று . ) 


நான் பரதனை எதிர்த்தால் அது ஒருகால் ஸ்ரீராமனுக்குச் சீற்றத்தை 
யுண்டாக்குமோ? என்று சிறிதுஞ் சங்கைகொள்ளாமல் போர்புரிவேனாயின் , 
அப்பரதனைச் சேனையோடும் வென்றுவிடுவது மிகவும் எளிய செயலாகு மென் 
றன னென்பதாம் . முனிவர்க்குரிய வேடத்தைத் தரித்ததனாலும் , அவர்களது 
துன்பந்தீர்த்தற்கு உதவுதலாலும் , முனிவர்க்குறவாகி என்றது . கோமுனியத் 
தகுமென்று மனத்து இறைகொள்ளாதே ஏமுனை உற்றிடில் - இராமன் 
வெறுக்கக்கூடுமென்று மனத்திற் சிறிதுங்கொள்ளாமல் ( பரதன் அவனுக்குப் 
பகையாய் ) அம்புகளாற் பெரும்போரில் நெருங்கி வந்தால் என்றும் உரைக்க 
லாம் . பசு சிறியபயிரைமேய்ந்து அடியோடு அழித்தல்போல , யான் பெருஞ் 
சேனையைப் பொருது அடியோடு அழிப்பேன் என்பது , ஈற்றடியின் பொருள் . 
ஏழுகடல் - உப்பு கருப்பஞ்சாறு கள் நெய் தயிர் பால் சுத்தநீர் இவற்றின் மய 
மானவை . படைக்கு ஏழுகடல் உவமை - பாப்பிலும் அணியணியாக வருத 
லிலும் என்க . பி - ம் : -1 ஆகு . 2மனத்திடை , கொள்ளாமே , கொள்ளானேல் , 
கொள்ளேமால் , கொள்ளேனேல் , உற்றிவண் . 

(கஙங ) 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


2 


உச . - குகன் போர் செய்யும் எண்ணத்தோடு தன்னினத்தாரிடையில் 
தங்க , சுமந்திரன் பரதனிடஞ் சில சொல்லத் தொடங்குதல் . 
என்பன சொல்லி யிரும்பன 1 மேனிய ரேனோர் முன் 
வன்பணை வில்லினன் மல்லுயர் தோளினன் வாள்வீரற் 
2 கன்பனு நின்றன னின்றது கண்டரி யேறன்ன 
முன்பனில் வந்து மொழிந்தனன் மூரிய தேர்வல்லான் . 

( இ - ள் . ) வல் பணை வில்லினன் - வலிய பெரிய வில்லையுடையவனும், 
மல் உயர் தோளினன் - மற்போரிற்சிறந்த தோள்களையுடையவனும் , வாள் 
வீரற்கு அன்பன்உம் - வாட்போரிற்சிறந்த வீரனான இராமனுக்கு அன்புபூண் 
டவனுமாகிய குகனும் , இரும்பு அன மேனியர் ஏனோர் முன் - இரும்பை 
யொத்த ( மிக வலிய ) உடம்பையுடையவரான மற்றை வேடர்களின் முன்னி 
லையில் , என்பன சொல்லி - என்ற இவ்வார்த்தைகளைச் சொல்லி , நின்றனன் - 
( கங்கையின் தென்கரையில் ) நின்றான் : நின்றது கண்டு - ( அவன் ) நின்ற 
தனைப் பார்த்து , மூரிய தேர் வல்லான் -வலிமையையுடைய தேரைச்செலுத்து 
வதில் வல்லவனான சுமந்திரன் , அரி ஏறு அன்ன முன்பனில் வந்து - ஆண் 
சிங்கத்தை யொத்த வலிமையையுடைய பரதனிடத்தில் வந்து , மொழிந்த 
னன் - சிலசொல்பவனானான் ; ( எ - று .) - அதனை மேல் இரண்டுகவிகளிற் காண்க 


பரதன் ஸ்ரீராமபிரானைக் காட்டினிடத்தும் இனிதிருக்கவொட்டாது 
துன்புறுத்த வருகின்றா னாதலால் , அவனைச் சேனையோடும் தொலைக்க 
வேணும் என்று குகன் தனது இனத்தார் முன்னிலையிற் பலபடியாகச் சொல்லி , 
அங்குத் தங்கினனாக , அப்பொழுது பரதனுடன் வந்தவனான இரகுகுலத்தார்க் 
குத்தேர்ப்பாகனாகிய சுமந்திரன் குகன் தென்கரையில் நிற்பது கண்டு , பரத 
னைக்கிட்டி அக் குகனைக்குறித்துக் கூறலாயினனென்க. பர தனது தன்மையை 
உள்ளபடி யுணராமல் இராமபிரானுக்கு இந்தக்காட்டிலும் ... தீங்குபுரிவதற் 
காகவே இன்னான் வந்துள்ளான் போலும் என்று எண்ணிக் குகப்பெருமான் 
கூறிய சொற்களெல்லாம் அவன் ஸ்ரீராமபிரானிடத்துக் கொண்டுள்ள பொங் 
கும் பரிவின் செய லென்பார் என்பன சொல்லி.........வாள் வீரற்கன்பனும் 
நின்றனன் என்றார் ; " அதிஸ்நேஹா பாப்பாங்கீ ( பொங்கும்பரிவு ( எப்போதும் 
நேரக்கூடிய) .தீமையையே கருதும் ) " என்ற வசனம் இங்குக் கருதத்தக்கது . 
பரதன் தீங்கு செய்யத்தொடங்கினால் உடனே அதனைத் தவிர்க்குமாறு குகன் 
கையும் வில்லுமாயிருந்தன னென்பார் வன்பணை வில்லினன் என்றாரென்க. 
பரதனை முதலிற் சங்கித்த குகன் பரதன் நல்லகருத்தினனானால் அவனுக்கு 
வேண்டிய உதவிசெய்வோம் : இராமனுக்குத் தீங்குநினைந்து வந்தானாயின் 
அவனைச் சேனையோடும் ஒறுப்போம் : சாக்கிரதையாக இருங்கள் என்று தன் 
பரிவாரசனங்கட்கெல்லாஞ் சித்தமாக இருக்கும்படி கட்டளையிட்டு , பரதனைக் 
காணத் தானே வடகரைக்குச் சென்றானென்று முதனூலிற்கூறியுள்ளது . 


காண்டம் 


கக . - குகப்படலம் 


சுகூரு 


சுமந்திரன் இரகுகுலத்தரசர்க்குத் தொன்று தொட்டுத் தேர்ப்பாகனாதலால் , 
மூரிய தேர்வல்லான் - பழ்மையானசாரதி யெனினுமாம் . பி - ம் : -1மேனிய 
னானாளும் . அன்புற . 3 அரியேறன்னான் , அரியேறானா , அரியோளும் . (கஙச ) 
உரு.-- இதுவும் அடுத்தகவியும் - ஒருதொடர் : சுமந்திரன் பரதனுக்குக் 

குகப்பெருமானைத் தெரிவிப்பதைக் கூறும் . 


வேறு 


கங்கையில் 

பிரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயா 
னுங்கள் குலத் தனிநாதற் குயிர்த்துணைவ னுயர்தோளான் 
வெங்கரியி னேறனையான் விற்பிடித்த வேலையினான் 
கொங்கலரு நறுந்தண்டார்க் குகனென்னுங் 2 குறியுடையான் . 
( இ - ள் . ) கங்கை இரு கரை உடையான் - கங்காநதியின் இரண்டுகரை 
களையும் (தனக்குச் சொந்தமாக ) உடையவனும் , கணக்கு இறந்த நாவாயான் 
அளவில்லாத படகுகளை யுடையவனும் , உங்கள் குலம் தனி நாதற்கு உயிர் 
துணைவன் - உங்கள் குலத்தில் திருவவதரித்த ஒப்பற்ற தலைவனான இராமபிரா 
னுக்குப் பிராணசினேகிதனும் , உயர் தோளான் - உயர்ந்த தோள்களையுடைய 
வனும் , வெம் கரியின் ஏறு அனையான் - ( மதத்தால் ) வெவ்விய ஆண்யானையை 
ஒத்தவனும் , வில் பிடித்த வேலையினான் - வில்லைத்தரித்த ( சேனா) சமுத்தி 
ரத்தை யுடையவனும் , கொங்கு அல்ரும் - தேன்சொரிகிற , நறு - பரிமளம் 
வீசுகின்ற , தண் - குளிர்ந்த , தார் - மாலையையுடைய , குகன் என்னும் குறி உடை 
யான் குகனென்னும் பெயரையுடையவனுமாகிய வேடன் , - ( எ - று .) 
நிற்காணுமுள்ளத்தான் ....... ... நின்றனன் என . முடிபு காண்க . 

நமக்கு எதிரில் தோன்றுகின்றானே : இவன் கங்கையின் இருகரை 
யையும் தனக்கு உரிமையாகவுடையவன் ; எண்ணிறந்த மரக்கலங்களையுடை 
யவன் ; இராமபிரானுக்கு உயிர்த்தோழன் ; உயர்ந்ததோள்களையுடையவன் ; 
மதயானை போன்றவன் ; விற்படைவீரர் பலரையுடையவன் ; இவன் பெயர் குக 
னென்பதாகு மென்றனன் சுமந்திர னென்க . கங்கையில்தோன்றியவன் , ஆறு 
நாவையுடையவன் , இராமனுக்கு அன்பன் , உயர் தோளான் , கரியேறனை 
யான் , வில்லுக்குப்பதிலாக வேலைப்பிடித்தவன் , குகனென்ற திருநாமமுடைய 
வனென்று வேறு பொருள் தோன்றிச் சுப்பிரமணிய சுவாமியோடு இந்தக் 
குகனுக்கு உவமைதோன்றுமென்பர் . 

சுமந்திரன் வனத்துக்கு இராமபிரான் பயணப்பட்டுச் சென்றபோது 
அயோத்தியினின்று திருநகர்க்கு யோசனை யிரண்டுசென்றதும் விரைசெறி 
சோலையை யெய்தியபின் இராமனனுமதியினால் அப்பிரானைவிட்டு வெறுந் 
தேரை யோட்டிக்கொண்டு மீண்டுவந்தா னென்று 

னென்று கம்பர் கூறியிருத்த 
லால் , இங்கே இராமபிரான் குகனோடு நட்புக்கொள்கையில் உடனிருந்தவன் 
போலச் சுமந்திரன் உங்கள் குலத்தனிநாதற் குயிர்த்துணைவன் என்பது முதல் 
வாகக் கூறுவது எங்ஙனம் பொருந்துமெனின் ? -- சுமந்திரன் காலங்கண்ட 


சுகூசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


* 


பாகனாதலால் , குகன் முன்னர்ச் சந்திக்கையில் அன்னான் இராமபிரானது 
குணங்களைச் செவியேற்று அப்பிரானிடத்து மெய்யன்பு பூண்டிருத்தலைக் 
கண்டறிந்திருந்ததனால் இங்ஙனங் கூறுகின்றா னென்னலாம். அவ்வண் 
ணம் அந்தக்குகன் இராமபிரானிடத்து ஈடுபட்டிருந்தன னென்பதை , 
இராமன் கங்கைக்கரை வந்து சேர்ந்ததைக் கேள்வியுற்றதும் குகப்பெருமான் 
ெேதனொடு மீனுபகாரத்தன் அற்ற நீத்த மனத்தினன் அன்பினனாகி நற்றவப் 
பள்ளி வாயிலை நண்ணி அன்பினிறைஞ்சி தேவா ! நின்கழல் சேவிக்க 
வந்தனன் என்று கூறியதனால் அறியலாம் : வான்மீகமுனிவர் குகனோடு 
சுமந்திரன் சிலநாள் உடனிருந்து பிறகே வெறுந்தேருடன் மீண்டா 
னென்று கூறுவது இங்குக் கருதத்தக்கது . நாவாய் - நௌ : என்னும் வட 
சொல்லின் விகாரமென்பர் . உங்கள் குலம் என்றது , சூரியவமிசத்தை . கரியின் 
ஏறு அனையான் என்பதற்கு - யானைக்கூட்டத்தையழிக்குஞ்சிங்கம் போன்றவ 
னென்றும் பொருள்கொள்ளலாம் . விற்பிடித்த என்ற அடைமொழியால் 
இங்கே , வேலை - சேனையென்பது விளங்கும் . பி - ம் : - 1 வேளனையான் , வேலை 
யான் . 2 பெயருடையான் . 

(கஙரு ) 
உசு . கற்காணுந் திண்மையான் கரைகாணாக் காதலா 

னற்காணிற் கண்டனைய வழகமைந்த மேனியான் 
மற்காணுந் திருநெடுந்தோண் மழைகாணு மணி 2 நிறத்தாய் 
நிற்காணு முள்ளத்தா னெறியெதிர்நின் றனனென்றான் . 

( இ - ள் . ) மல் காணும் - வலிமையை எல்லைகண்ட (மிகவலிய ) , திரு நெடு 
தோள் - அழகிய பெரிய புயங்களையும் , மழை காணும் - நீலமேகத்தைக் கண்டா 
லொத்த , மணி நிறத்தாய் - அழகிய நிறத்தையுமுடையவனே! - கல் காணும் 
திண்மையான் 

மலையைக் கண்டாலொத்த வலிமையையுடையவனும் , கரை 
காணா காதலான் - ( இராமன்பக்கல் ) எல்லைகாணாத அன்புடையவனும் , காணில் - 
( வடிவத்தை) நோக்குமிடத்து , அல் கண்டு அனைய - இரவைக் கண்டாற் 
போன்ற ( மிகக்கரிய ) , அழகு அமைந்த மேனியான் - அழகு பொருந்திய 
உடம்பையுடையவனுமாகிய அவன் , நெறி எதிர் நின்றனன் - வழியெதிரே 
வந்துநின்றுள்ளான் ; நின் காணும் உள்ளத்தான் - உன்னைப் பார்க்க வேண்டு 
மென்னும்மனக்கருத்துடையான் (போலும் ), என்றான் - என்று சொன்னான் , 
( சுமந்திரன் ) ; (எ- று . ) 

மலைபோன்ற வலிமையையும் இருள்போன்ற கருநிறத்தையு முடைய 
வனாய் ஸ்ரீராமனிடத்துப் பக்திப்போன்புபூண்டவனான இந்தக்குகன் வழி 
யிடையில் நிற்றலால் , இவன் உம்மைக் காண்பதற்கே நிற்கின்றனன் போலு 
மென்று பரதனிடத்துச் சுமந்திரன் கூறின னென்க, மல் - ஆயுதமின்றி உடல் 
வலிமைகொண்டு செய்யும் போர் எனினுமாம் . பரதனது திருமேனி நிறம் 
கரியதாதலை " பரதனெனும் பெயரானை , யெள்ளரிய குணத்தாலு மெழிலாலு 
மிவ்விருந்த , வள்ளலையே 

வள்ளலையே யனையானைக் கேகயர்கோன்மகள் பயந்தாள் " 


- 


1 


* காண்டம் 


கக . -- குகப்படலம் 


சுகள 


என்றதனாலும் அறிக . ‘நிற்காணும் உள்ளத்தான் என்றது , ஊகம் . கண்டு = 
கண்டால் : எச்சத்திரிபு ; கண்டது என்பதன் விகாரமுமாம் . பி - ம் : - 1 திரடிண் 
டோள் . நிறத்தான் . 

(கஙசு ) 
உஎ .-- சுமந்திரன் சொல்லைக்கேட்ட பரதன் அக்கு கனைக் காணுமாறு 

தான் புறப்படுதல் . 
தன் முன்னே யவன்றன்மை 1 தந்தை துணை முந்துரைத்த 
சொன் முன்னே யுவக்கின்ற துரிசிலாத் திரு மனத்தான் 
மன் முன்னே தழீஇக்கொண்ட மனக்கினிய துணைவனே 
லென் முன்னே யவற்காண்பென் யானேசென் றெனவெழுந்தான் . 

( இ - ள் . ) தன் முன்னே - தனது எதிரிலே , அவன் தன்மை - அக்குக 
னது தன்மையை , தந்தை துணை - (தன்) தந்தையின் நண்பனான சுமந்திரன் , 
முந்து உரைத்த - முன்பு சொன்ன , சொல் முன்னே - சொல்லைக் கேட்டலி 
னும் விரைவாக ( சொல்லைக் கேட்டவுடனே என்றபடி) , உவக்கின்ற மகிழ் 
கின்ற, துரிசு இலா திரு மனத்தான் - களங்கமில்லாத சிறந்தமனத்தையுடைய 
பரதன் , - மன் - ( நமது தலைவனான ) இராமனை , முன்னே தழீஇ கொண்ட 
முன்னமே சினேகஞ்செய்துகொண்டுள்ள , மனக்கு இனிய துணைவன் ஏல் 
( அவன் ) மனத்துக்கு இனிய சினேகிதனானால் , என் முன்னே - என்னை ( அக் 
குகன்வந்து ) காண்பதற்கு முன்னமே, யான் ஏ சென்று அவன் காண்பென் 
நானே போய் அவனைப் பார்ப்பேன் , என - என்று சொல்லி , எழுந்தான் - புறப் 
பட்டான் ; ( எ - று . ) 

சுமந்திரனது சொல்லைக்கேட்ட பரதன் , குகன் இராமபிரானிடத்துப் 
போன்புபூண்டுள்ளா னென்பதனை யுணர்ந்து , இராமதாசனான அவன் தன் 
னைக்காணுமாறு வருவதனிலும் மகாபாகவதனான அவனைத் தானே அவ 
னிடஞ் சென்று காண்பது நல்லதென்று கருதி , அவனைக் காணுமாறு புறப் 
பட்டன னென்பதாம் . குகன் வந்துள்ளானென்பதைச் சுமந்திரனா லறிந்த பர 
தன் தமையனது நண்ப னென்று மனமுவந்து காட்சியளித்தன னென்று முத 
னூல் கூறும் . சுமந்திரன் தசரதனுக்கு நண்பனான 

தனால் தந்தை துணை என் 
றார் ; மேல் சஎ - ஆஞ் செய்யுளில் எந்தை என்று பரதன் இவனைக் கூறு 
தலும் இதுபற்றியே . மனக்கு இனிய - ( நமது ) மனத்திற்குப் பிடித்த எனினு 
மாம் . குகன் நினைத்தபடி குற்றஞ்சிறிதுமில்லாதது பரதனது திருவுளமென் . 
பதை விளக்க , துரிசிலாத் திருமனம் என்றார் , பி - ம் :-தன்றுணைவன் . 
2 முகத்தான் . 

(கஙஎ ) 
உஅ .-- இ துவும் அடுத்த கவியும் - பரதன் நிலையைக்கண்டு 

குகன் திடுக்கிடுதலைக் கூறும் . 
1 என்றெழுந்து தம்பியொடு மெழுகின்ற காதலொடுங் 
குன்றெழுந்து சென்றதெனக் குளிர்கங்கைக் கரைகுறுகி 
நின்றவனை நோக்கினான் றிருமேனி நிலையுணர்ந்தான் 
றுன்றுகரு நறுங்குஞ்சி யெயினர்கோன் றுண்ணென்றான் . 

88 


சுகூவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ- ள். ) என்று எழுந்து - , தம்பியொடுஉம் - சத்துருக்கினனோடும் , எழு 
கின்ற காதெலொடு உம் - மேன்மேலுண்டாகின்ற அன்பினோடும் , குன்று - மலை 
யானது , எழுந்து சென்றது என - எழுந்து நடந்தாற்போல , குளிர் கங்கை கரை 
குறுகி - குளிர்ச்சி பொருந்திய கங்காதீரத்தை யடைந்து , நின்றவனை - வந்து 
நின்ற பரதனை , துன்று - நெருங்கிய , கரு - கருமையாகிய , நறு குஞ்சி - நறு 
மணமுள்ள தலைமயிரையுடைய , எயினர் கோன் - குகப்பெருமாள் , நோக்கினான் 
பார்த்து , திருமேனி நிலை உணர்ந்தான் - ( அவனது ) உடம்பினிலையையூம் 
நோக்கி , துண்ணென்றான் - திடுக்கிட்டான் ; ( எ - று . ) 

தான் பரதனைப்பற்றி எண்ணியதற்கும் அவன் நிலைமைக்கும் மாறுபாடா 
யிருந்தமைபற்றி , எயினர்கோன் துண்ணென்றா னென்க . தம்பியொடும் எழு 
கின்ற காதலொடும் என்றசேர்க்கையால் , தன்கட்டளையில்லாமல்தானே சத் 
துருக்கினன் தன்னுடன் எழுந்ததுபோலவே , தன்னையறியாமலே பரதனுக்குக் 
காதலெழுந்த தென்க . உடன் நிகழ்ந்தனவாகக்கூறிய எழுந்ததம்பியொடு மெழு 
கின்றகாதலொடும் என்ற இடத்து , உடன்விற்சியணி காண்க . 1 என்றெழுந்த 
என்ற பாடத்துக்கு , என்று - என்று சொல்லி , எழுந்த 

தன்னுடனே 
யெழுந்த , தம்பியொடும் என்க . 

( கலஙஅ ) 
உக . வற்கலையி னுடையானை மாசடைந்த மெய்யானை 

நற்கலையின் மதியென்ன நகையிழந்த முகத்தானைக் 
கற்கனியக் கனிகின்ற துயரானைக் கண்ணுற்றான் 
விற்கையினின் றிடைவீழ விம்முற்று நின்றொழிந்தான் . 

( இ - ள் . ) வற்கலையின் உடையானை -மரவுரியை ஆடையா க வுடுத்தவனும் , 
மாசு அடைந்த மெய்யானை - புழுதிபடிந்த உடம்பையுடையவனும் , நல் கலை 
இல் மதி என்ன நகை இழந்த முகத்தானை - அழகிய கலைகளில்லாத சந்திரன் 
போல ஒளியிழந்த முகத்தையுடையவனும் , கல் கனிய கனிகின்ற துயரானை 
(காண்கின்ற ) கல்லும் குழைந்துருகும்படி மிகுகிற துன்பத்தையுடையவனுமா 
கிய பரதனை , கண் உற்றான் - பார்த்து , ( குகன் ), கையினின்று வில் இடை வீழ 
( தன் ) கையினின்று வில் நழுவிக் கீழேவிழும்படி, விம்முற்று நின்றுஒழிந் 
தான் - கலங்கிச் செயலற்று நின்றிட்டான் ; ( எ- று . ) 

திருமேனிநிலைமையை இங்கு விவரிக்கின்றனரென்க . மரவுரிதரித்தலும் 
உடம்புமாசுபடிந்திருத்தலும் முகம் ஒளிகுறைந்துவாட்டமுற்றிருத்தலும் கல் 
லுங் கரையும்படி பெருந்துயரத்துடனிருத்தலுமாகிய பரதனது செயல் இவன் 
வனவாசஞ்சென்ற இராமனிடத்துப் பேரன்புபடைத்தவன் என்பதை விளக்கு 
வதனால் , அவற்றைக்கண்ட குகப்பெருமான் எதிர்த்துவருபவரோடு போர்செய் 
தற்கென்று உறுதியாகத் தன்கைப்பிடித்த வில்லுஞ் சோர்ந்துவிழக் கலங்கிச் 
செயலற்று நின்றனனென்பதாம் . நகை - புன்சிரிப்புமாம் . இடை - கீழிடம் . 
பி - ம் : - உடலானை . 

(கஙசு ) 


காண்டம் 


க்க .-- குகப்படலம் 


சுகூகூ 


கின்றான் 


- 


$ 0 .-- குகப்பெருமான் பரதசத்துருக்கினரின் நிலையைக் கருதுதல் : 
1 நம்பியுமென் னாயகனை யொக்கின்றா னயனின்றான் 
றம்பியையு மொக்கின்றான் றவவேடந் 2 தலைக்கொண்டான் 
றுன்பமொரு முடிவில்லை திசைநோக்கித் தொழுகின்றா 
னெம்பெருமான் பின் பிறந்தா ரிழைப்பரேசா பிழைப்பென்றான் . 
( இ - ள் .) நம்பிஉம் - ஆடவரிற்சிறந்த இப்பரதனும் , என் நாயகனை ஒக் 

எனது தலைவனாகிய இராமபிரானை ஒத்திருக்கிறான் ; அயல் நின் 
றான்உம் - அருகில் நின்றவனும் ( சத்துருக்கினனும் ) , தம்பியை ஒக்கின்றான் 
இராமன் தம்பியான இலக்குமணனை ஒத்திருக்கிறான் ; தவம் வேடம் தலைக் 
கொண்டான் ( இந்தப் பரதன் ) தவத்துக்குரிய வேஷத்தை மேற்கொண் 
டுள்ளான் ; துன்பம் ஒரு முடிவு இல்லை - ( இவன்படுகிற ) துன்பத்துக்கோ 
ஒரெல்லையில்லை ; திசை நோக்கி தொழுகின்றான் - (இராமன் சென்ற தென் ) 
திசையை நோக்கி வணங்குகின்றான் ; எம் பெருமான் பின் பிறந்தார் பிழைப்பு 
இழைப்பர் ஓ - இராமன் தம்பியர் பிழைசெய்வரோ ? ( செய்யார் ) , என்றான் - 
என்று கருதினான் , ( குகன் ) ; ( எ - று .) 

இராமலக்குமணரோடு பரதசத்துருக்கினர் முறையே ஒப்பாவ ரென்க . 
பரதன் இராமனுக்குத் துரோகஞ்செய்யுஞ் சிந்தை சிறிதுமில்லாதவனென்ற 
பொருளை எம்பெருமான் பின்பிறந்தா ரிழைப்பரோ பிழைப்பு என்று 
விளக்கினார் ; தொடர்நிலைச் செய்யுட்குறியணி . சிறப்புப்பொருளைப் பொதுப் 
பொருள் சமர்த்தித்த தாகா தா தலால் , இது வேற்றுப்பொருள்வைப்பணி 
யல்ல . திக்குநோக்கித் தொழுதுகொண்டிருத்தல் , போன்பின் செயலாகும் . 
எம்பெருமான் - எமது தலைவன் : இராமன் . தலைக்கொண்டான் , தலை 
தமிழுபசருக்கம் . பி - ம் : -நம்பியிவன் . தலை நின்றான் , தலைநின்றார் . ( க 010) 
கூக.- குகப்பெருமான் பரதனிருந்த இடத்திற்கு ஓர் ஓடத்தில் வருதல் . 

உண்டிடுக்க ணொன்றுடையா னுலையாத வன்புடையான் 
கொண்டதவ வேடமே கொண்டிருந்தான் குறிப்பெல்லாங் 
கண்டுணர்ந்து 3 பெயர்கின் றேன் 4 காமின்க ணெறியென்னாத் 
5 தண்டுறையோர் 6 நாவாயி லொரு தனியே தான்வந்தான் . 

( இ - ள் .) உண்டு இடுக்கண் ஒன்று உடையான் - உளதாகிய ஒரு துன்பத் 
தையுடையவனும் , உலையாத அன்பு உடையான் - ( இராமபிரானிடத்து) நீங் 
காத அன்புடையவனும் , கொண்ட தவம் வேடம் ஏ கொண்டு இருந்தான்- ( அவ் 
விராமபிரான் ) தரித்துக்கொண்டுள்ள தவவேஷத்தையே (தானுங் ) கொண் 
டுள்ளவனுமாகிய இப்பர தனது , குறிப்பு எல்லாம் - மனக்கருத்து முழுவதை 
யும் , கண்டு உணர்ந்து பெயர்கின்றேன் - ( அருகிற்சென்று அவனைப் ) பார்த்து 
அறிந்து மீண்டுவருகிறேன் ; நெறி காமின்கள் - ( நீங்கள் அதுவரையில்) வழி 


எ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


யைப் பாதுகாத்திருங்கள் , என்னா - என்று ( தன் சேனைவீரரை நோக்கிச் ) 
சொல்லி , தண் துறை - குளிர்ந்த கங்கைத்துறையில் , ஓர் நாவாயில் ஒரு 
தனியே தான் வந்தான் - ஒருதோணியில் ( ஏறிக்கொண்டு வேறு துணையில் 
லாமல் ) தன்னந்தனியனாய்க் குகன் தான் (பரதனிடம் ) வந்தான் ; (எ- று . ) 

கங்கையின் வடகரையிற் சார்ந்த ஸ்ரீபரதனைத் தூரத்திற் கண்டதுமே 
அவனது தவவேஷத்தாலும் முகத்தோற்றத்தாலும் அவனைக் குற்றமற்றவ 
னென்று உணர்ந்து , குகப்பெருமான் தன்னினத்தாரைநோக்கி , இதோவீந்து 
கங்கைக்கரையில் தங்கிநிற்கின்ற பரதன் குற்றமற்றவ னெனத் தோன்றுவத 
னால் , நான் தனியே சென்று அவனது மனக்கருத்தை முற்றிலும் அறிந்து 
வருகின்றேன் ; நீவிர் இந்தத் தென்கரையில் தானே ஜாக்கிரதையாக இருங்கள் 
என்று கட்டளையிட்டுத் தான்மாத்திரம் ஓர்மரக்கலத்தில் ஏறிக்கொண்டு பர 
னுள்ள வட்கரையைநோக்கி - வந்தன னென்பதாம் . இடுக்கண் என்பது - 
இடுங்குகண் என்பதன் விகாரமாய் , கண்மலர்ச்சி யில்லையாம்படி வருகிற துன் 
பத்துக்குக் காரணக்குறியாம் . உலையாதவன் புடையான் என்பது - இராமபிரா 
னைக் குறிப்பதாகப் பொருளுரைப்பினுமாம் . தவவேடம் = தபோவேஷம் : 
வடமொழித்தொடர் . பெயர்கின்றேன் - விரைவுபற்றி வந்த காலவழுவமைதி .. 
பி - ம் : -1உலையாவனப்புடையான் முன். 2 குறியெல்லாம் . 3 மீள்கின்றேன் , வரு 
கின்றேன் . 4 காண்மின்கள் , 5 தண்டுறையின் , தண்ணறைய. 

நோவாயின் . 
7 தமியே. 

( கசக ) 
»உ.- குகப்பெருமான் பரதனை வணங்க , அந்தப்பரதன் 

குகனைத் தழவுதல் . 
வந்தெதிரே 1 தொழுதானை வணங்கினான் மலரிருந்த 
வந்தணனுந் தனைவணங்கு மவனுமவ னடிவீழ்ந்தான் 
றந்தையினுங் களிகூரத் தழுவினான் றகவுடையோர் 
3 சிந்தையினுஞ் சென்னியினும் வீற்றிருக்குஞ் சீர்த்தியான் . 

( இ -ள் . ) ( தனியனாய் ஓடத்தின் மூலமாகக் கங்கையின் வடகரைசேர்ந்த . 
குகன்) , - எதிரே வந்து - எதிரிலே வந்து , தொழுதானை - ( இராமனைத் திசை 
நோக்கித்) தொழுகிற பரதனை , வணங்கினான் - நமஸ்கரித்தான் ; ( அவ்வள 
வில்), தகவு உடையோர்சிந்தையின் உம் சென்னியின்உம் வீற்றிருக்கும் சீர்த்தி 
யான் - பெருமைக்குணத்தையுடையவர்களது மனத்திலும் தலையின் மேலுஞ் 
சிறப்பாகத் தங்குகிற பெரும்புகழையுடையவனாகிய , மலர் இருந்த அந்தணன் 
உம் தனை வணங்குமவன் உம் - (திருமாலின் நாபித் ) தாமரைமலரிலே வீற் 
றிருக்கிற அழகிய அருளையுடைய பிரமனுந் தன்னைவணங்கத்தக்க பரதனும் , 
அவன் அடி வீழ்ந்தான் - அவனது ( தனது ) பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்த 
குகனை , தந்தையின் உம் களிகூர தழுவினான் - ( மைந்தனைக்கண்டபொழுது ) 
தந்தைக்குஉள்ள களிப்பினும் தன்களிப்பு மிக அணைத்துக்கொண்டான் ; ( எ - று . ) 


காண்டம் 


கக.- குகப்படலம் 


எனக் 


தகவுடையோர் சிந்தையினும் சென்னியினும் வீற்றிருக்கும் சீர்த்தியான் 
பெரியோர் எப்பொழுதும் மனத்திற்சிந்தித்துத் தலைமேற்கொண்டு கொண் 
டாடுஞ் சிறந்த புகழையுடையவன் என்றபடி . முயற்சியில்லாமல் எளிதில் 
தனக்குக்கிடைத்த இராச்சியத்தைத் தான் ஏற்றுக்கொள்ளாதொழிந்து , அதனை 
மூத்தோனுக்குக்கொடுத்து அவனை மீட்டுக்கொண்டு செல்ல வருகின்ற குண 
வானான பரதன் தன்னை ஒப்பாரும் மிக்காரும் உலகத்தில் இல்லையாம்படி நிலை 
பெற்ற நெடுங்கீர்த்தி பெறுதலால் , இங்கனம் கூறப்பட்டான் , பரதன் இராம 
னுள்ள திசையை நோக்கி அஞ்சலி செய்து வருதலைக் கீழ் " திசைநோக்கித் 
தொழுகின்றான் என்றதனாலும் அறிக. எதிரேவந்து என்பதைத் தொழுது 
நின்றபரதனுக்குக் கூட்டினும் அமையும் . பரதன் திருமாலின் அமிச மென் 
பது தோன்ற , ‘ மலரிருந்தவந்தணனுந் தனைவணங்குமவன் என்றார் . தந்தை 
க்கு மைந்தனிடத்து அன்பு சிறத்தலால் , தந்தையினுங் களிகூர என்றது . 
இப்பாடலின் முன்னிரண்டடிகட்கு - ( இராமனுக்கு நண்பனான தனாற் ) பிரம 
னும் வணங்கத்தக்க பெருந்தன்மையையுடையவனாகிய குகனும் எதிரிலே 
வந்து ( இராமனைத் திசைநோக்கித் ) தொழுதுநின்ற பரதனை வணங்கி 
அவன துபாதங்களில் விழுந்தான் என்றும் , பின்னிரண்டடிகட்கு - பரதன் 
குகனைத் தழுவினானென்றும் பதவுரை கூறினாலும் கருத்து இதுவே . இனி , 
இப்பாட்டின் சொற்போக்கை நோக்குமிடத்து , ( குகனும் , பரதனுக்கு ) எதிரே 
வந்து , தொழுதானை - இராமனைத் தொழுபவனான பரதனை , வணங்கினான் ; 
சீர்த்தியானாகிய அந்தணனுந் தனைவணங்குமவனும் ( பரதனும் ) அந்தக்குக 
னது அடியில் வீழ்ந்தான் எனப் பொருள் கொள்ளுதல் , நேராம் ; ஆயினும் , அது 
முதனூலாகிய ஸ்ரீவால்மீகி ராமாயணத்தோடு ஒவ்வாமையால் , அங்கனம் உரை 
கூறப்படவில்லை யென அறிக . வந்து எதிரே தொழுதானை என்பதற்கு - குகனை 
யென்றால் , குகன் தொழுதானென்பது கீழே சொல்லப்படாமையாலும் அவ 
னடிவீழ்ந்தானென்று குகன் வணங்கியமை மேலே சொல்லப்படுதலாலும் 
பொருந்தாமை காண்க . சீர்த்தி மிகுபுகழ் " என்ற தொல்காப்பியச் சூத்திரத் 
தால் , சீர்த்தியென்பது - பெரும்புகழையுணர்த்துவதோர் உரிச்சொல்லா 
மென்றும் , புகழ்மாத்திரத்தையுணர்த்துங் கீர்த்தியென்னும் வடசொல்லின் 
திரிபன்றென்றும் அறிக . பி - ம் : - 1 தொழுவானை . 2 தலை . 3 சிந்தையிலுஞ் 
சென்னியிலும் . 

(கசஉ ) 
ங ங.- குகப்பெருமான் பரதனை வந்தசெய்தியை வினவ , அவன் 

அதனைத் தெரிவித்தல் . 

வேறு . 
தழுவின புளினர் வேந்தன் றாமரைச் செங்க ணா 

னை 
யெழுவினு முயர்ந்த தோளா யெய்திய தென்னை யென்ன 
முழுதுல களித்த தந்தை முந்தையோர் 2 முறையி னின்றும் 
வழுவின னதனை 3 நீக்க மன்னனைக் 4 கொணர்வா னென்றான் . 


. 


6102 கம்பராமாயணம் 

அயோத்தியா 
( இ - ள் . ) தழுவின - ( அங்ஙனம் பரதனால் ) தழுவப்பட்ட , புளினர் - வேந் 
தன் - வேடர்க்கரசனான குகன் , தாமரை செம் கணானை - செந்தாமரை மலர் 
போலுந் திருக்கண்களையுடைய பாதனை ( நோக்கி ) , எழுவின்உம் உயர்ந்த 
தோளாய் - (திரண்ட ) கல் தூணினுஞ் சிறந்த தோள்களையுடையவனே ! எய்தி 
யது என்னை - ( இங்கு நீ ) வந்தது யாதுகா ரணத்தால் ? என்ன - என்று கேட்க , 
( அதற்குப்பர தன் ) , முழுது உலகு அளித்த தந்தை - உலக முழுவதையும் அர் 
சாண்ட எங்கள் தந்தையாகிய தசரதசக்கரவர்த்தி , முந்தையோர் முறையினின் 
றுஉம் வழுவினன் - முன்புள்ள அரசரது நீதியினின்றும் - தவறிவிட்டான் : 
அதனை நீக்க - அவ்வநீதியை நீக்கும் பொருட்டு , மன்னனை கொணர்வான் 
இராமபிரானை அழைத்துக்கொண்டுபோதற்கு ( வந்தேன் ) , என்றான் - என்று 
சொன்னான் ; ( எ- று . ) 


அப்போது குகப்பெருமான் ஸ்ரீபரதாழ்வானை நோக்கி , நீர் இந்தக் 
கானகத்தில் வருதற்கு யாது காரணம் ? என்று . வினாவ , அதற்கு அந்தப் பர 
தாழ்வான் எனது தந்தை முறைகேடாக இளையவனான எனக்கு இராச்சியத் 
தைக்கொடுத்து எனது தமையனாரைக் கானகத்திற்கு அனுப்பினார் . இந்த 
முறைக்கேட்டைப் போக்கும்படி எனது அண்ணனாரைக் கானகத்தினின்று 
மீட்டுவருமாறு செல்கின்றேன் என்று . தான் வந்த காரணத்தைக் குகப் 
பெருமானிடத்துக் கூறின னென்பதாம் . முந்தையோர்முறையினின்றும் வழு 
வினது - மூத்தகுமாரனிருக்க இளையமகனுக்கு அரசுகொடுத்தது . பி - ம் : -- 
தழுவினன் . 2 முறையினீண்டு , முறைமையீண்டு . 3நீக்கி . 4 கொணர , கொணர்க . 
வந்தேன் . 

( க 0சஈ) 
நச .-- பரதனது பெருந்தகைமையை யுணர்ந்து அவனைக் 

குகப்பெருமான் மறுபடியும் தண்டனிடுதல் . 
கேட்டனன் கிராதர் வேந்தன் கிளர்ந்தெழு 1 முயிர்ப்ப னாகி 
மீட்டு2 மண் ணதனில் வீழ்ந்தான் விம்மின னுவகை பொங் 
தீட்டரு மேனி மைந்தன் சேவடிக் கமலப் 4 பூவிற் ( கத் 
பூட்டிய கையன் பொய்யி 5 லுள்ளத்தன் புகல லுற்றான் . 

( இ - ள் .) பொய் இல் உள்ளத்தன் பொய்ம்மையில்லாத கருத்தை 
யுடையவனாகிய , கிராதர் வேந்தன் - வேடர் தலைவனான குகன் , - கேட்டனன் - 
( அவ்வார்த்தையைக் ) கேட்டு , கிளர்ந்து எழும் உயிர்ப்பன் ஆகி - மிகுதியாகத் 
தோன்றுகின்ற பெருமூச்சையுடையவனாய் , உவகை பொங்க - களிப்புமிக , 
விம்மினன் உடம்புபூரித்து , மீட்டுஉம் மண் அதனில் வீழ்ந்தான் - மறு 
படியும் தரையில்விழுந்து , தீட்டு அரு மேனி மைந்தன் சே அடி கமலம் 
பூவில் பூட்டிய கையன் - சித்திரத்திலெழுது தற்கும் அருமையான ( மிக அழ 
கிய 

திருமேனியையுடைய பரதனது சிவந்த திருவடித்தாமரைமலர்களிற் 


காண்டம் 


கக .-- குகப்படலம் 


எங 


சேர்த்தின கைகளையுடையவனாய் , ( பரதனைச் சாஷ்டாங்கமாகத் தண்ட 
னிட்டு) , புகலல் உற்றான் - ( சில ) கூறத்தொடங்கினான் ; (எ - று .) - அவற்றை 
மேலிரண்டுகவிகளிற் காண்க . 

பர தனது செயல் இன்னதென்பதை அவன்வார்த்தையினால் தெளிந்த 
குகப்பெருமான் நிகழ்ந்தவற்றைக் கருதியதனாற் பெருமூச்சுவிட்டு, பிறகு , அவ் 
னது பெருந்தன்மையைக் கண்டு மனத்திலடங்காதபெருமகிழ்ச்சியடைந்து , 
அவனது பெருந்தகவுக்காகச் சாஷ்டாங்கமாக அவனை நமஸ்கரித்துப் பின்வரு 
மாறு கூ..றலாயின னென்க , கிராதர் - வடசொல் . பி - ம் : -உயிரன் . 2 பொன் 
னடியின் , 3 வீங்கி , வீங்க , பூமேல் . 5 உள்ளத்தான் . 

( க 0 சச ) 
கூரு. - இதுவும் அடுத்தகவியும் - குகன் பரதனைப் 

புகழ்ந்தமையைக் கூறும் . 
தாயுரை கொண்டு தாதை யுதவிய தரணி தன்னைத் 
தீவினை யென்ன 1 நீத்துச் சிந்தனை முகத்திற் றேக்கிப் 
3 போயினை யென்ற போழ்து 4 புகழினோப் தன்மை கண்டா 
லாயிர மிராமர் நின்கே மாவரோ தெரியி னம்மா . 

( இ - ள் . ) புகழினோய் - கீர்த்தியையுடையவனே ! தாய் உரைகொண்டு - 
( உனது ) தாயாகிய கைகேயியின் வார்த்தையைக் கேட்டு , தாதை உதவிய 
( உனது ) தந்தையாகிய தசரதன் ( உனக்குக் ) கொடுத்த , தரணிதன்னை - 
இராச்சியத்தை , தீவினை என்ன நீத்து - கொடுந்தொழிலை விடுவதுபோல விட்டு , 
சிந்தனை முகத்தில் தேக்கி , கவலையை முகத்தில் நிறைத்து , போயினை - 
( இங்கு ) வந்தாய் , என்ற போழ்து - என்றபொழுது ( என்றகாரணத்தால் என்ற 
படி ) , தன்மை கண்டால் - (உனது ) தன்மையைப்பார்த்தால் , தெரியின் - 
ஆலோசிக்குமிடத்து , ஆயிரம் இராமர் நின் கேழ் ஆவர்ஓ - ஆயிரம் ஸ்ரீராமர் 
உளரானாலும் உன்னொருத்தனுக்கு ஒப்பாவரோ ? ( எ - று . ) 

இராமபிரானோ நாட்டாரது அநுமதியின்மீது தனது தந்தை இராச்சியத் 
தைக்கொடுக்க அதனை ஏற்றுக்கொண்டான் ; நீயோ உனது தாயின் வரத்தின் 
மூலமாகத் தந்தை இராச்சியத்தை உனக்குக்கொடுக்க அதனை வேண்டாமென் 
கிறாய் . வேணுமென்ற இராமன் சிறந்தவனோ? வேண்டாமென்ற நீ சிறந்த 
வனோ ? விருப்பமின்மையைக்கொண்ட நீயே அந்த இராமபிரானைவிட மேம் 
பட்டவ னென்று கூறியவாறு . இங்கு இவ்வாறு பரதனை இராமபிரானை விட 
மேம்பட்டவனாகக்கூறியது , இராமபிரானைக் குறைத்துக் கூறவேணுமென்ற 
கருத்தினா லன்று ; பரதனது விருப்பின்மையென்ற குணத்தைப் பாராட்டுதற் 
பொருட்டென்க, தரணிதன்னைத் தீவினையென்ன நீத்து - அவ்விராச்சியத் 
தை ஏற்றுக்கொள்வது பாவமென்று கருதிக் கைவிட்டு என்றும் உரைக்க 
லாம் , 

" அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சங் , கடுத்தது காட்டும் 
முகம் ” என்றபடி மனத்தின் துன்பமிகுதி முகத்தில் வெளிப்படுதலால் , சிந் 


எச 


கம்பராமாயணம் 

அயோத்தியா 
தனை முகத்தில் தேக்கி என்றார் . யாவர்மனத்தையும் களிப்பிக்கிற இராமனது 
குணாதிசயங்கள் பலவற்றினும் , உனது விருப்பின்மையென்ற இந்தொருகுணமே 
ஆயிரமடங்கு சிறப்புடையது எனக் குகன் பரதனைப் புகழ்ந்தவாறு . பி - ம் : 
1நீத்த , நீக்கும். 2 தேக்கப் , தீரப் , கற்பப் . 3 போயினன் . புகழினாய் . கேள் , 
நேர் , போல் , தெரியில் , தெரிப்பின் . 

(கசேரு) 
நசு . என்புகழ் கின்ற தேழை யெயினனே னிரவி யென்பான் 

றன் புகழ்க் கற்றை மற்றை யொளிகளைத் தவிர்க்கு மாபோன் 
மன்புகழ் பெருமை 3 நுங்கண் மரபினோர் 4 புகழ்க ளெல்லா 
முன்புக ழாக்கிக் கொண்டர் யுயர் குணத் துரவுத் தோளாய் . 

( இ - ள் . ) உயர் குணத்து உரவு தோளாய் - உத்தமமான குணங்களையும் 
வலிமையையுடைய தோள்களையு முடையவனே ! ஏழை எயினனேன் - அறி 
வில்லாத வேடனாகிய யான் , புகழ்கின்றது என் - ( உன்னைப் ) புகழ்வது எவ் 
வாறு ? இரவி என்பான் -சூரியனென்று சிறப்பித்துக் கூறப்படுபவன் , தன் புகழ் 
கற்றை - தனது கிரண சமூகத்தால் , மற்றை ஒளிகளை தவிர்க்கும் ஆ போல் 
மற்றை ( ச் சந்திரன் முதலியோரது ) ஒளிகளை அடக்கும் விதம்போல , - மன் 
புகழ் பெருமை நுங்கள் மரபினோர் புகழ்கள் எல்லாம் - அரசர்கள் கொண்டா 
டும் மகிமையையுடைய உங்கள் குலத்தாரது கீர்த்திகளை யெல்லாம் , உன் புகழ் 
ஆக்கிக்கொண்டாய் - உன துகீர்த்திக்குள் அடங்குமாறு செய்துகொண்டாய் . 

எல்லாவரசரும் கொண்டாடத்தக்க உங்கள் குலத்துச் சக்கரவர்த்திகளது 
புகழ்களனைத்தும் உன்புகழுக்கு ஈடாகாது என்றவாறு . உவமையின் பொருதி 
தம் ஊன்றியுணர் தற்பாற்று . ஏழையெயினனேன் என்றது , குகப்பெருமான் 
அவையடக்கத்தாற் கூறியது . பி - ம் :-எயின்ரோம் , எயினரேம் . 2 சுடர்க் , 
கதிர்க். 3 உங்கள் . 3 புகழை , பெருமை . 

( கசேசு ) 
B. எ .-- குகப்பெருமான் பரதாழ்வானிடத்து அன்பு பூணுதல் . 
எனவிவை யன்ன மாற்ற 2 மியைவன பலவுங் கூறிப் 
புனை கழற் புலவு வேற்கைப் புளிஞர் கோன் பொருவில் காத 
லனையவற் கமைவிற் செய்தர் னாரவற் கன்பி லாதார் 
நினை வரும் 8 குணங்கொ டன்றோ விராமன்மே 9 னிமிர்ந்த காதல் . 

( இ - ள் . ) புனை கழல் - அணிந்த வீரக்கழலையும் , புலவு வேல் 
புலால்நாற்றம் நாறுகிற வேலாயுதத்தைத் தரித்த கையையுமுடைய , புளிஞர் 
கோன் - வேடர் தலைவனான குகன் , என இவை அன்ன - என்ற இவ்வார்த் 
தைகள் போன்ற , இயைவன மாற்றம் பலஉம் - பொருத்தமுள்ள வார்த்தைகள் 
பலவற்றையும் , கூறி- சொல்லி , - அனையவற்கு - அப்பரதனிடத்தில் , பொருவு 
இல் காதல் - ஒப்பில்லாத அன்பினை , அமைவில் செய்தான் - தகுதியாகச் 
செய்தான் ; அவற்கு அன்பு இலாதார் ஆர் - அப்பரதனிடத்தில் அன்பு வைக் 
காதவர் யார் உளர் ? ( எவருமில்லை யென்றபடி ) ; நினைவு அரு குணம் கொடு 


காண்டம் 


கக .-- குகப்படலம் 


எரு 


காரணமாக 


அன்றோ . மனத்தினாற் சிந்தித்தற்கும் - முடியாத நற்குணங்கள் 
வன்றோ, இராமன் மேல் காதல் நிமிர்ந்த ( து ) - இராமபிரானிடத்தும் ( முன்பு 
அக்குகனுக்கு ) அன்பு மிக்கது ? ( எ - று . ) 

இராமனது குணாதிசயங்களை நோக்கி முன்பு எப்படிக் குகனுக்கு அவன் 
பக்கல் அன்பு உளதாயிற்றோ, அப்படியே , இப்பொழுது பரதனது குணாதிச 
யங்களை நோக்கி அவன்பக்கலிலும் அக்குகனுக்கு அன்பு உளதாயிற்றென்ப 
தாம் . புளிஞர்கோன் காதல் அனையவற்கு அமைவிற்செய்தான் என்பதை - 
குணங்கொடன்றோ இராமன்மே னிமிர்ந்த காதல் என்ற தொடரும் , ஆர 
பற்கன்பிலாதார் என்ற தொடருஞ் சமர்த்தித்து நின்றன : தொடர்நிலைச் 
செய்யுட்குறியணியின்பாற் படும் . உத்தமகுணங்களையுடையாரிடத்து அன்பு 
கொள்ளாதார் உலகத்தில் இல்லை யென்பது , ஆரவற்கன்பிலாதார் என்பத 
னாற் போதரும் . புலவு - மாமிசத்தின் துர்க்கந்தம் ; இது , வேலுக்குப் பகை 
வருடம்பில் முன்பு ஊன்றியபொழுது ஒட்டிய தசையினா லாகியது . பி - ம் : 
1இனிய , அன்ன . என்பன . 3 புகழ் . 4 புளினர் . பொதுவில் . 5 அன்பினால் , 
அன்பு . 6 செய்தல் . 7 ஆயவற்கு . குணங்கடம்மால் . நிமிர்ந்ததாதல் . ( கசஎ ) 

ங அ .-- பரதனது வினவும் , குகனது விடையும் . 
அவ்வழி பவனை நோக்கி யருடரு வாரி யன்ன 
செவ்வழி யுள்ளத் தண்ண றென் றிசைச் செங்கை கூப்பி 
யெவ்வழி யுறைந்தா னம்மு னென்றலு மெயினர் வேந்த 
னிவ்வழி 2 வீர யானே 3 காட்டுவ 4 லெழுக வென்றான் . 

( இ - ள் . ) அருள் தரு வாரி அன்ன - கருணைநிரம்பிய கடல்போன்ற , 
செவ் வழி உள்ளத்து அண்ணல் - நல்வழியிற்செல்லும் மனத்தையுடைய 
பாதன் , அ வழி - அப்பொழுது ( அவ்விடத்து ) , அவனை நோக்கி - அக்குக 
னைப் பார்த்து , தென் திசை செம் கை கூப்பி - தெற்குத்திக்கைநோக்கி 
( த் தன் ) சிவந்த கைகளைக்கூப்பி ( அஞ்சலிசெய்து ), நம் முன் 
தமையனான ஸ்ரீராமன் , எ வழி உறைந்தான் - எவ்விடத்தில் ( இங்கு முன்பு ) 
தங்கியிருந்தான் ? என்றலும் - என்றுவினாவியவுடனே , - எயினர் வேந்தன் 
வேடர் தலைவனான குகன் , வீர - வீரனே ! யான் ஏ காட்டுவல் - நானே 
( அவ்விடத்தைக் ) காண்பிப்பேன் : எழுக - ( என்னுடன் ) புறப்பட்டுவருவா 
யாக ; இ வழி-( அவன் தங்கினது ) இந்த இடமாகும், என்றான் - என்று 
சொல்லிச் சுட்டிக்காட்டினான் ; ( எ - று . ) 

பரதன் இராமபிரானுள்ள இடமாகிய தெற்குத்திக்கை நோக்கிக் கூப் 
பிய கையனாய் அந்தக் கங்கைக்கரையில் இராமன் தங்கிய இடத்தை வினாவின 
னாக , உடனே குகன் அதனைத் தானே காட்டுவதாகச்சொல்லி உடனழைத்துப் 
போய் அவ்விடத்தைக் காட்டலாயின னென்பதாம் . திக்கு நோக்கித் தண்ட 
னிடுதல் , தான் அவனிடங்கொண்ட கௌரவாதிசயத்தைக் காட்டும் . வாரி . 

891 


நமது 


எகோ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


வடசொல் : நீர் ; இங்கே, கடலுக்கு இல்க்கணை . ஈம் - குகனை உளப்படுத்திய தன் 
மைப்பன்மை . முன் - முன் பிறந்தவனுக்குக் காலவாகுபெயர் . பி -ம் : - 1உறைந்த 
தெம்முன் . விரைவின். காட்டுவன் . எழுதி , இனிதின் . 

( க 0 சஅ ) 
கூகூ.- இராமன் பள்ளிகொண்ட புற்படுக்கையைக் கண்டு பரதன் 

பெருஞ்சோக மடைதல் . 
காரெனக் கடிது சென்றான் கல்லிடைப் படுத்த புல்லின் 
வார்சிலைத் தடக்கை வள்ளல் வைகிய பள்ளி கண்டான் 
பார்மிசைப் பதைத்து வீழ்ந்தான் பருவரற் பாவை புக்கான் 
வார் மணிப் புனலான் மண்ணை மண்ணு நீ ராட்டுங் கண்ணான் . 

( இ - ள் .) ( என்றவுடனே பரதன் ) , கார் என கடிது சென்றான் - மேகம் 
போல விரைவாக ( க் குகனுடன் ) சென்று , ( அவனாற் சுட்டிக்காட்டப்பட்ட ), 
வார் சிலை தட கை வள்ளல் வைகிய நீண்ட வில்லையேந்திய பெரிய கையை 
யுடைய வரையா தருளுந் தன்மையைக்கொண்ட ஸ்ரீராமபிரான் ( முன்பு ) தங் 
கிய , கல்லிடை படுத்த புல்லின் பள்ளி- கல்லினிடையே பரப்பிய புல்லினாலாகிய 
படுக்கையை , கண்டான் - பார்த்து , (வருத்தம்பொறுக்கமாட்டாமல் ), பதைத்து 
பார்மிசை வீழ்ந்தான் - துடித்துத் தரையிலே விழுந்து , வார் மணி புனலால் 
மண்ணை மண்ணும் நீர் ஆட்டும் கண்ணான் - பெருகுகிற முத்துப்போன்ற -- 
கண்ணீரினால் தரையைச் சுத்தஜலஸ்நாநஞ்செய்விக்கிற கண்களையுடையவ 
னாய் , பருவால் பரவை புக்கான் - சோகக்கடலில் மூழ்கினான் ; ( எ - று . ) 

குகன் முன்னே செல்லப் பரதன் அவன் பின்னே மிகவும் விரைந்து 
சென்று , இராமன் பள்ளிகொண்ட புற்படுக்கையைக் குகன் காட்ட - அத 
னைக்கண்டவுடனே மனம்பதைபதைத்துத் தரையில் விழுந்து கண்களில் நீர் 
தாரை தாரையாய்ப்பெருகச் சோகக்கடலி லாழ்ந்தன னென்பதாம் . மண்ணை 
மண்ணு நீ ராட்டுங்கண்ணான் -" மண்ணக மடந்தையை மண்ணுநீராட்டி " என் 
பது , பெருங்கதை , காளமேகம் , விரைவோடு . நிறத்துக்கும் உவமையாம் . 
பி - ம் : -1 சென்று , 2 அடுத்த . 

(கசக) 
ச . - சோகக்கடலில்ழழ்கிய பரதன் தன்னைத்தானே 

வெறுத்துக்கூறுவது . 
இயன்றதென் பொருட்டி னாலிவ் விடருனக் கென்ற 2 போழ்து 
மயின் றனை 3கிழங்குங் காயு மமிர்தென 4வலிய புல்லிற் 
றுயின்றனை யெனவு மா வி துறந் திலென் சுடருங் காசு 
குயின்றுயர் மகுடஞ் சூடுஞ் செல்வமுங் கொள்வென் யானே . 

இதுவும் அடுத்த கவியும் - ஒரு தொடர் . 
( இ- ள். ) என் பொருட்டினால் - ( கைகேயியின் மகனான ) எனது நிமித்த 
மாக , உனக்கு - , இ இடர் - இத்தன்மையதான துன்பம் (வனவாசம் ) , இயன் 
றது - நேர்ந்தது , என்ற போழ்து உம் -என்று ( முன் கைகேயியினால் ) அறிந்த 


காண்டம் 


கக் . - குக்ப்படலம் 


என் 


அப்பொழுதும் , கிழங்குஉம் காய் உம் - கிழங்குகளையுங் காய்களையும் , அமிர்து என் 
அயின்றனை - அமிருதம்போலக் கருதிப் புசித்தாய் ; வலிய புல்லில் - உறுத்துக் 
தன்மையுள்ள புல்லிலே , துயின்றனை - நித்திரை செய்தாய் , எனஉம் - என்று 
அறிந்த இப்பொழுதும் , யான்-- , ஆவி துறந் திலென் - உயிர் நீங்கினேனில்லை ; 
( ஆதலால் ), சுடரும் காசு குயின்று - பிரகாசிக்கிற இரத்தினங்கள் பதித்து , 
உயர் - விலையுயர்ந்த , மகுடம் - கிரீடத்தை , சூடும் - தரித்தலாகிய , செல்வம் 
உம் - சிறப்பையும் , கொள்வென் - ( ஏற்றுக்கொள்ள ) அமைவேன் போலும் , 
( என்று கூறி), - (எ - று . ) பின்னருஞ் சொல்வான் என அடுத்த கவியோடு 
தொடரும் . 

உனக்கு வனவாசம் நேர்வதற்கு நானே காரணம் என்று எப்போது அறிந் 
தேனோ, அப்போதே என்னுயிரை மாய்த்துக்கொண்டிருக்கவேண்டும் ; அது 
கிடக்கட்டும் : அறுசுவையுண்டிகளை யுண்டு அரண்மனையிற் பஞ்சசயனத்தில் 
அதிசுகுமாரமாகப் பள்ளி கொள்ள வேண்டிய நீ காய்கிழங்குகளைத் தின்று கடுங் 
காட்டிற் கல்லின் மேல் வலியபுல்லணையிற் பள்ளிகொண்டதை யறிந்த இப் 
போதும் எனது உயிர் கெட்டொழியாது இருத்தலால் , .. நான் உன்னிடத்துப் 
பேரன்பு கொண்டவ னென்பது முழுப்பொய்போலும் ; அவ்வாறு கல்நெஞ்ச 
< னான யான் முடிசூடி உனது இராச்சியத்தை யாளுதலுஞ் செய்வே னெனப் 
பரதன் தன்னை வெறுத்துக்கூறின னென்பதாம் . படர்க்கையாயுள்ள இரா 
மனை இங்கு முன்னிலைப்படுத்துப் பரதன் இவ்வாறு கூறுகின்றன னென்க . 
பரதனுக்கு அரசுகொடுக்கும் பொருட்டே கைகேயி இராமனை வனம்புகுத்திய 
தனால் , இயன்றதென் பொருட்டினா லிவ்விடருனக்கு என்றது ; வாக்கினால் 
வரந்தரக்கொண்டு மைந்தனைப் , போக்கினேன் வனத்திடைப் போக்கிப் 
பாருனக் , காக்கினேன் 23 

எனக் கீழ்ப் பள்ளிபடைப்படலத்திற் கைகேயி 
கூறியதுங் காண்க . இனி, யானேகொள்வேன் - பிறர் தூண்டவாவது கொடுக்க 
வாவது வேண்டுவதில்லையென்று கருத்துக்கொள்ளினுமாம் . பி - ம் : - 1 பொருட் 
டினாலே . போதும் . 3 கிழங்குகாயும் . 4ஆய , செம்பொன் , கொள்வனேயான் . 
சக.- இலக்குமணன் இராப்பொழுது கழித்த இடத்தைப் 

பரதன் வினாவுதல் . 
தூண்டா நிவந்த தோளான் 1 பின்னருஞ் சொல்லு வானந் 
நீண்டவன் றுயின்ற சூழ 2 லிதுவெனி னிமிர்ந்த நேயம் 
பூண்டவன் றொடர்ந்து பின்னே போந்தவன் பொழுது நீத்த ( னான் . 
தியாண்டென வினிது 3 கேட்டா னெயினர்கோ னிதனைச் சொன் 

( இ - ள் . ) தூண் தர - தூணை யொப்ப , நிவந்த - சிறந்துள்ள , தோளான் - 
தோள்களையுடைய பரதன் , பின்னர் உம் சொல்லுவான் - மீண்டும் ( குகனை 
நோக்கிக் ) கூறுவான் : அ நீண்டவன் துயின்ற சூழல் - பெரியவனாகிய அவ் 
விராமன் நித்திரை செய்த இடம் , இது எனின் - இதுவானால் , நிமிர்ந்த நேயம் 


எவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


னோடு 


பூண்டவன் - ( அவனிடத்து ) மிக்க அன்பைக் கொண்டவனாய் , பின்னே தொடர் 
ந்துபோந்தவன் - ( அவனை வனவாசத்திலும் ) பின்தொடர்ந்து வந்தவனான 
இலக்குமணன் , பொழுது நீத்தது - இராப்பொழுதைக் கழித்தது , யாண்டு 
எவ்விடத்தில் ? என- என்று , இனிது கேட்டான் - இனிமையாக் ( அன்போடு 
இன்சொற்களால் ) வினாவினான் ; ( அதற்கு ), எயினர் கோன் இதனை சொன் 
னான் - வேடர் தலைவனான குகன் இவ்வுத்தரத்தைக் கூறினன் ; ( எ - று ,) - அதனை 
மேற்கவியிற் கூறுகின்றார் . 

அப்போது பரதன் குகனை நோக்கி உனதுவார்த்தையால் இராமபிரான் 
இங்கு இரவைப்போக்கிய இடம் முதலியன தெரியலானேன் ; அவ்விராமனை 
ஒருநொடிப்பொழுதேனும் பிரிந்திருக்கமாட்டாமையால் அவ்விராமபிரா 

கூடவே காட்டகத்திற்கு வந்த இலக்குமணன் . இங்கு இராப் 
பொழுதை எங்கு எவ்வாறு கழித்தான் ? என வினாவினனாக , குகப்பெருமான் 
அதற்கு விடைகூறலாயின னென்பதாம் . தர - உவமவுருபு . நீண்டவ்ன் - திரி 
விக்கிரமனான திருமாலினது அமிசமான இராமன் எனினுமாம் . பி.ம் : - பின் 
னையுஞ். இதுவென நிமிர்ந்த , 3காட்டி , 4 சொல்வான் . 

( காருக ) 
சஉ . - குகனது விடை . 
அல்லையாண் டமைந்த மேனி யழகனு மவளுந் துஞ்ச 
வில்லையூன் றியகை யோடும் வெய்துயிர்ப் போடும் வீரன் 
கல்லையாண் டுயர்ந்த 1தோளாய் கண்கணீர் 2 சொரியக் கங்கு 
லெல்லைகாண் பளவு நின்றா னிமைப்பில னயன மென்றான் .. 

( இ - ள் .) கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் - மலையையொத்து உயர்ந் 
துள்ள தோள்களையுடையவனே! அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன் உம் 
இருளையொத்துப் பொருந்திய ( கரிய திருமேனியையுடைய ) அழகு நிறைந்த 
இராமபிரானும் , அவள் உம் - அவன் மனைவியான சீதாதேவியும் , துஞ்ச - நித் 
திரை செய்ய , - வீரன் - இலக்குமணன் , வில்லை ஊன்றிய கையோடுஉம் - வில் 
லைத்தரித்த கையுடனும் , வெய்து உயிர்ப்போடு உம் - வெம்மையுடையதான 
பெருமூச்சுடனும் , கண்கள் நீர் சொரிய - , கங்குல் எல்லை காண்பு அளவுஉம் - 
இராப்பொழுதின் முடிவெல்லையைக் காண்கிறவரையிலும் ( பொழுதுவிடியு 
மளவும் ) , நயனம் இமைப்பிலன் - கண் மூடாதவனாய் (சிறிதும் துயில் கொள் 
ளாமல் ) , நின்றான் - ( காவல்செய்து ) நின்றான் , என்றான் - என்று ( பரதனுக் 
குக் குகன் ) கூறினான் ; ( எ - று .) 

இராப்பொழுதை இலக்குமணன் கழித்த இடத்தை வினாவிய பாத 
னுக்கு , குகன் சீதாராமர்கள் துயில் கையில் அவர்களை விட்டுத் தான் தனியே 
பிரிந்து சென்று துயில்வதற்கு மனமில்லாமல் , இலக்குமணன் வில்லும் 
கையுமாய் - அவர்கட்கு யாதொருதீங்கும் நேராமற் பாதுகாத்துக்கொண்டு 
மனக்கவலையோடு கண்களில் நீர் தாரைதாரையாய்ப் - பெருகப் பெருமூச் 


காண்டம் 


க்க .-- குகப்படலம் 


எலக் 


2 சோர , 


செறிந்து கொண்டு இராமுழுதும் இங்குத்தானே இருந்தன னென இலக்கு 
மணன் செயலைப் பரதன் நன்குஉணருமாறு கூறின னென்பதாம் . அவள் - 
நெஞ்சறி சுட்டு . வெய்துயிர்ப்புக்கும் கண்ணீர்சொரிதற்குங் காரணம் - இராம 
பிரானுக்கு நேர்ந்த வனவாசவருத்தத்தைக் கருதியதனாலாகிய துயரம் . நயனம் 
இமைப்பு இலன் - சினைவினை முதலொடு முடிந்தது . பி - ம் : - 1 தோளான் . 

( கருஉ ) 
சங.- பரதன் தன்னை நோதல் . 
என்பத்தைக் கேட்ட மைந்த னிராமனுக் கிளையா 1 ரென்று 
முன்பொத்த தோற்றத் தேமில் யானென்று முடிவி லாத 
துன்பத்துக் கேது வானே னவனது 3 துடைக் கநின்றா 
னன்பத்துக் கெல்லை யுண்டே யழகி தென் னடிமை யென்றான் . 
(( இ - ள் . ) என்பத்தை - என்று ( குகன் ) சொன்னதை , கேட்ட- , மைந் 
தன் - வீரனான பரதன் , “ இராமனுக்கு இளையார் என்று - இராமனுக்குத் 
தம்பிமாரென்று , முன்பு ஒத்த முன்னம் ( பிறப்பில் ) ஒத்துள்ள, தோற்றத் 
தேமில் - உற்பத்தியையுடைய எங்களுள் , யான்- , என்று உம் முடிவு இலாத 
துன்பத்துக்கு - எப்பொழுதும் முடிதலில்லாத (இராமனது ) துன்பத்துக்கு , 
உ எது ஆனேன் - காரணமாயினேன் : அவன் - அவ்விலக்குமணன், அது - துடை 
க்க நின்றான் - அத்துன்பத்தை நீக்கத் துணை நின்றான் ; அன்பத்துக்கு எல்லை 
உண்டு - அன்புக்கு ஒருவரையறை உள்ளதோ ? ( இல்லையென்றபடி ); என் 
அடிமை அழகிது - என் அடிமைத்திறம் அழகுள்ள தாயிருந்தது ! என்றான் - 
என்று கூறினான் ; ( எ - று . ) 

இராமனுக்குத் தம்பியென் றமுறையில் நானும் இலக்குமணனும் ஒத்தவர் 
களே ; ஆனால் , இராமன் காட்டில் திரிந்து அலைவதற்குக் காரணமானவன் 
யான் : இலக்குமணனோ காட்டில் வசித்தலால் அவ்விராமபிரானுக்கு யாதொரு 
வருத்தமும் நிகழாதிருக்குமாறு தன்னாலியன்றவளவும் முயன்று காத்துவருகி 
றான் ; அவன் அவ்வாறு செய்வது அன்பின் செயலாம் ; இராமனது தம்பி 
யெனப் பெயர் பூண்டு அவனைக் காட்டிற்குத் துரத்தக் காரணமான என்னடி 
மை மிக அழகிது என்று தன்னைப் பரதன் வெறுத்துக்கூறலாயினனென்க . 
பரதன் யான் என்றும் முடிவிலாத துன்பத்துக்கு ஏதுவானேன் என்றது - கை 
கேயி தன் பொருட்டே இராச்சியத்தைக் கேட்டதனால் . முன்பு - சிறப்புமாம் . 
அழகிது என் அடிமை - பிறகுறிப்பால் , அழகியதன்று என்றவாறாம் . பி - ம் : 
என்ற , என்றான் , என்றல் . தோற்றத்தோமில் , கொற்றத்தேமேல் , கொற்றத் 
தோன்மேல் . துடைத்து . 

(காருங ) 
சாசு . - பரதன் இராமன் தங்கினஇடத்தில் தானே அன்றிரவுதங்கி , மறுநாட் 
காலையிற் கங்கையின் அக்கரையைச் சேர்க்குமாறு குகனை வேண்டுதல் . 
அவ்விடை யண்ண றானு மன்றரும் பொடியின் வைகித் 
தெவ்விடை தரநின் றார்க்குஞ் செறிகழற் புளிஞர் கோமா அ 
னிவ்விடைக் கங்கை 2 யாற்றி னேற்றினை யாயி னெம்மை 
4 வெவ்விடர்க் கடனின் றேற்றி வேந்தன்பால் விடுத்த தென்றான் . 


. 


எக் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ- ள். ) ( என்று சொன்ன பின் ) , அண்ணல் தான் உம் - பரதனும் , அ 
இடை - அவ்விடத்திலே , அன்று - அன்றையிரவில் , அரு பொடியின் வைகி 
படுக்கவொண்ணாத புழுதியிலே படுத்திருந்து , ( பொழுதுவிடிந்தபின் குகனை 
நோக்கி ), தெவ் இடை தர - பகைவர்கள் பின்னிடையும்படி , நின்று ஆர்க் 
கும் - நிலைபெற்று ஒலிக்கிற , செறி கழல் - நெருங்கிய வீரக்கழலையுடைய ; 
புளிஞர் கோமா அன் - வேடர் தலைவனே ! இ இடை - இப்பொழுது , எம்மை 
கங்கை ஆற்றின் ஏற்றினை ஆயின் - எங்களைக் கங்காநதியினின்று கரை 
யேற்றினையானால் , ( அச்செய்கை ), வெவ் இடர் கடல்நின்று ஏற்றி - கொடிய 
துக்கசாகரத்தினின்று கரையேற்றி , வேந்தன்பால் விடுத்தது - இராமபிரா 
னிடஞ் சேர்த்ததாகும் , என்றான் - என்று சொன்னான் ; ( எ - று .) 

கங்கையைக்கடக்கச்செய்தால் இராமபிரானைக்கண்டு துயாமாறுவே னெ 
னப் பரதன் கூறியவாறு . கங்கையாற்றின் ஏற்றுதல் - கங்கையைக்கடந்து 
அக்கரையிலேறச்செய்தல் . பி - ம் : - 1 செருவிடைப் . 2 யாற்றில் , 3 ஆகில் , ஆகி , 
ஏக . வெவ்வினைக் . 5 இராமன்பால் , வீரன்பால் . விடுத்தி , விடுத்திடு . ( கருச ) 

சாரு.-- குகன் கட்டளையாற் பலநாவாய்கள் வருதல் . 
நன்றெனப் புளிஞர் வேந்த னண்ணினன் றமரை நாவாய் 
1 சென் றுநீர் தருதி சென்ன 2 வந்தன சிவன்சேர் வெள்ளிக் 
குன்றெனக் குனிக்குமம்பொற் குவடெனக் குபேரன் மான 
மொன்றென நாணிப் பல்வே றுருவுகொண் டனைய வான , 
( இ - ள் .) ( அதுகேட்டு ), புளிஞர் வேந்தன் - குகன், நன்று என - 

நல்ல 
தென்று ( அங்கீகாரமாகச் ) சொல்லி , தமரை நண்ணினன் - தன் இனத்தாரைச் 
சேர்ந்து , ( அவர்களை நோக்கி ) , நீர் , சென்று நாவாய் தருதிர்- ( நீங்கள் ) போய் 
ஒடங்களைக் கொண்டுவாருங்கள் என்ன - என்று சொல்ல , (உடனே அவர் 
களாற் செலுத்தப்பட்டனவாய் ) , சிவன் சேர் வெள்ளி குன்று என - சிவ 
பிரான் எழுந்தருளியுள்ள வெள்ளிமலையான கைலாசமும் , குனிக்கும் அம் 
பொன் குவடு என - ( அப்பெருமான் வில்லாக ) வளைத்த அழகியபொன்மலை 
யானமேருவும் , குபேரன் மானம் என - குபேரனது புஷ்பகவிமானமும் , : 
ஒன்று நாணி - ( தாம் ) ஒன்றாயிருத்தலைநோக்கி வெள்கி , பல் வேறு உருவு 
கொண்டு அனைய ஆன - பலவகைப்பட்டவடிவங்களைக் கொண்டாற்போன்ற 
தன்மையுடையனவாகிய ஓடங்கள் , வந்தன - வந்துசேர்ந்தன ; ( எ - று .) 

கைலாசம் மேரு புஷ்பகம் என்னும் இவைகள் தாம் ஒற்றையாயிருத்தற்கு 
நாணி ஒவ்வொன்றும் . பலவடிவங்கொண்டுவந்தாற்போன்ற பலநாவாய்கள் 
வந்தன என்க : தற்குறிப்பேற்றவுவமையணி . இவ்வுவமையால் , வந்ததா 
வாய்கள் சில வெண்ணிறத்தனவும் , சிலபொன்னிறத்தனவும் , சிலவிசித்திர 
நிறத் தனவுமாகிப் பெருந்தோற்றமுடையனவாய்ப் பலருந் தங்குதற்கு ஏற்ற 
இடமுடையனவாயிருந்தன என்பது பெறப்படும். குபோன் - கு - குற்சித 


காண்டம் 


கக .-- குகப்படலம் 


எகக 


மாகிய ( ஒருகண்பழுதுபட்ட ), போன் - உடம்புடையவன் எனக் காரணப் 
பொருள் காண்க , மானம் - விமாநம் என்பதன் முதற்குறை. குவடு - மலைச்சிக 
ரம்: மலைக்கு , சினையாகு பெயர் . குன்றென, குவடென , மானமென என் றவற் 
றில் , என - எண்ணிடைச்சொல் ; இது , இங்கே தொகைபெறா துவந்தது : 
“ உம்மை என்று என ஓடு , இந்நான்கெண்ணுமஃதின்றியுமியலும் " ஒன் 
றெனநாணி என்பதற்கு - ஒன்றெனப்படுதற்கு நாணங்கொண்டு என்று உரை 
த்தால் , குபேரன்மானம் என்பதன் பின் என என்னும் எண்ணிடைச் 
சொல்லை எடுத்துக்கூட்டவேண்டும் ; “ என்று மெனவு மொடுவு மொரோவழி , 
நின்றும் பிரிந்தெண் பொருடொறு நேரும் . ” ஆன - பெயர் . பி - ம் : -1சென்றி 
னித்தருதிர் , சென்று நீர்கொணர்திர் . 2 வந்தது . குணிக்கும் . 3 மேருக்குழு 
வெனக் . 

(காடு ) 
சசு.- வந்த நாவாய்களின் வருணனை . 
நங்கையர் நடையி னன்ன நாணுறு செலவி னாவாய் 
கங்கையு 1 மிடமி லாமை 2 மிடைந்தன 3 கலந்த வெங்கு 
மங்கொடிக் கிழித்தி பேற்று 4 மமைதியி னமரர் வையத் 
திங்கொடங் கிழித்தி பேற்று மிருவினை யென்ன லான . 


( இ - ள் . ) அங்கொடு இங்கு இழித்தி ஏற்றும் அமைதியின் - அக்கரையி 
லுள்ளாரை இக்கரையிலும் இக்கரையிலுள்ளாரை அக்கரையிலுமாக ஏற்றி 
யிறக்குகிற தன்மையினால் , அமரர் வையத்து இங்கொடு அங்கு இழித்தி ஏற் 
றும் இரு வினை என்னல் ஆன - தேவலோகத்திலுள்ளாரை இவ்வுலகத்திலும் 
( இவ்வுலகத்திலுள்ளாரை ) அவ்வுலகத்திலுமாக இறங்கியேற்றுதல் செய்கிற 
புண்ணியபாபரூபமான கருமங்கள் போலு மென்று உவமை சொல்லத்தக்கவை 
யான , நங்கையர் நடையின் அன்னம் நாணுறு செலவின் நாவாய் - பெண்கள் 
நடைபோன்ற நடையையும் அன்னப்பறவைகள் நாணமடையும்படியான 
நடையையு முடைய மரக்கலங்கள் , கங்கை உம் இடம் இலாமை - அக்கங்காநதி 
முழுவதும் வெற்றிடமில்லையாம்படி ; எங்குஉம் மிடைந்தன கலந்த - எங்கும் 
நெருங்கிச் சேர்ந்தன ; ( எ - று .) 

அங்கு இருப்பவரை இங்கும் இங்கு இருப்பவரை அங்குமாக இழித்தியும் 
ஏற்றியும் நிற்குந் தன்மையில் நாவாய்க்கு இருவினை உவமையாயிற்று . நாவாய்க் 
குச் சேரும் அங்கு இங்குஎன்பன - அக்கரை இக்கரைகளையும் , இருவினைக்குச் 
சேரும் அங்கு இங்கு என்பன - மேலுலகம் கீழுலகங்களையும் காட்டின . 
நாவாய்க்கு , மகளிர்நடையும் அன்னநடையும் உவமை - மெல்ல அசைந்து 
அசைந்து கடத்தலில் என்க . பி - ம் : -1இடையிலாமை . 2 மிடைவன . 3 வந்தது . 
அமைதியால் , 

( கஞ்சு ) 


எக 2 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சஎ.-- நாவாய்வந்தமையைக் குகன் தெரிவிக்க, பரதன் சுமந்திரனை 

நோக்கிச் சேனைகளை அவைகளி லேற்றச் சொல்லுதல் . 
வந்தன வரம்பி னாவாய் வரிசிலைக் குரிசின் மைந்த 
சிந்தனை யாவ தென்று 1 சிருங்கிபே ரியர்கோன் செப்பச் 
சுந்தர வரி 2 வி லானுஞ் சுமந்திரன் றன்னை 3 நோக்கி 
யெந்தையித் தானை தன்னை யேற்றுதி விரைவி னென்றான் . 

( இ - ள் . ) ( அங்ஙனம் நாவாய்கள் வந்துநிறைந்தபின் ) , - சிருங்கிபேரியர் 
கோன் - சிருங்கிபேரமென்னும் ஊரிலுள்ளார்க்குத் தலைவனாகிய குகன் , 
( பரதனை நோக்கி ) , வரி சிலை குரிசில் மைந்த - கட்டமைந்தவில்லில்வல்ல 
ஆடவரிற்சிறந்த தசரதசக்கரவர்த்தியின்குமாரனே ! வரம்பு இல் நாவாய் வந்தன 
- அளவிறந்த மரக்கலங்கள் வந்திட்டன ; சிந்தனை யாவது- (இனி உன் ) கருத்து 
என் ? என்று செப்ப - என்றுவினாவ , - சுந்தரம் வரி விலான் உம் - அழகிய 
கட்டமைந்த வில்லையுடைய பரதனும் , சுமந்திரன் தன்னை நோக்கி . சுமந்தி 
ரனைப்பார்த்து , எந்தை - என் தந்தைபோன்றவனே ! இ தானை தன்னை விரை 
வின் ஏற்றுதி - இச்சேனையை விரைவில் மரக்கலங்களிலேற்றி அக்கரைசேர்த் 
துவாய் , என்றான் - என்று சொன்னான் ; ( எ - று .) 

யாவது யாது என்பதன் விரித்தல் . தூரத்தி லுள்ளாரை தூரியர் 
என்பதுபோலச் சிருங்கிபேரத்திலுள்ளாரை சிருங்கிபேரியர் என்றது . சிருங்கி 
பேரம் - குகனென்னும் வேட்டுவராசனது இராசதானி , சுமந்திரன் என்ற 
சொல் - நல்ல ஆலோசனையுடையானென்று பொருள்படும் : இவன் , இக்ஷ்வாகு 
குலத்தரசர்க்குத் தொன்றுதொட்டு அமைச்சனும் பாகனுமாயுள்ளவன் : தசரத 
னுக்கு உற்றதுணைவனாதலால் , எந்தை என விளிக்கப்பட்டான் . எந்தை - 
அண்மைவிளி . தன் இரண்டும் - சாரியை , பி - ம் : -1சிருங்கிவேரியர். 2 வில்லா 
னும் . 3 ஏற்று . 

( கலருஎ ) 
சஅ . -- சுமந்திரன் நாவாய்களிலேற்றச் சேனை கள்யாவும் 

கங்கையைக் கடத்தல் . 
குரிசில தேவ லாலக் குரகதத் தேர்வ லானும் 
வரிசையின் வழாமை நோக்கி மரபுளி வகையினேற்றக் 
கரிபரி யிரதங் காலாள் கணக்கறு கரையில் 3 வேலை 
யெரிமணி 4 திரையின் வீசுங் கங்கையா றேறிற் றன்றே . 

( இ - ள் . ) குரிசிலது எவ்லால் - ( அப்படிச் சொன்ன ). பரதனது கட்டளை 
யால் , அ குரகதம் தேர் வலான் உம் - குதிரைகள் பூட்டிய தேரைச் செலுத்த 
வல்ல பாகனான அச்சுமந்திரனும் , வரிசையின் வழாமை நோக்கி - ஒழுங்குதவ 
றாமற்பார்த்து , மரபு உளி வகையின் ஏற்ற - முறைமையாக இனம்பகுத்து 
ஏற்ற , கரி பரி இரதம் காலாள் -யானைகளும் குதிரைகளும் தேர்களும் காலாட் 


காண்டம் 


கக.- குகப்படலம் 


எகக 


களுமாகிய , கணக்கு அறு - கணக்கில்லா தனவான , கரை இல் வேலை - கரை 
யற்ற சேனாசமுத்திரமானது , எரி மணி திரையின் வீசும் கங்கை ஆறு ஏறிற்று 
- விளங்குகிற இரத்தினங்களை அலைகளால் எறிகிற கங்காநதியின்மேற் சென்று 
கரையேறிற்று ; (எ - று . ) - அன்றே - ஈற்றசை ; அப்பொழுதே என் றுமாம் . 


எ 


சுமந்திரன் சேனைகளில் எதெதை எங்கு எங்குஏற்றினால் ஏற்குமென்று 
ஆராய்ந்து அத்தன் தகுதிக்குஏற்ப முறைபிறழாமல்ஏற்ற , படைகள் யாவும் 
நாவாய்களிலேறிக் கங்கையைக் கடந்தனவென்க. கணக்கறு , கரையில் 
என்ற அடைமொழிகள் - முறையே , கரிமுதலிய சதுரங்க சேனைகளில் ஒவ் 
வொன்றும் கணக்கற்றிருந்தமையையும் , எல்லாந் திரண்ட சேனாசமுத்திரம் 
கரையற்றிருந்தமையையுங் காட்டும் . ஏற்ற ஏறிற்றென்க , கடல் , யாற்றின் 
மேல் ஏறிற்று எனச் சமத்காரந் தோன்றக் கவிகூறினார் . குரகதம் - குளம்பு 
களாற் செல்வது : வடசொல் , மரபுளி, உளி - மூன்றாம் வேற்றுமைச் சொல் 
லுருபு . பி - ம் :-ஏற்றி , 2 கணக்கில . 3 சேனை . 4திரைகள் , 

( காரு அ ) 
சக.- யானை கள் நீந்திச்சென்றதன் வருணனை . 


கை 


இடிபடு முழக்கம் பொங்க வினமழை மகர நீரை 
முடிவுற முகப்ப வூழி யிறுதியின் மொய்ப்ப போலக் 
கொடியொடு வங்கம் 2 வேலை கூம்பொடு படர்வ போல 
நெடியகை யெடுத்து நீட்டி நீந்தின நெடுங்கை 3 வேழம் . 

( இ - ள் . ) இனம் மழை - கூட்டமாகிய மேகங்கள் , இடி படு முழக்கம் 
பொங்க - ஒன்றோடொன்று தாக்குதலாலுண்டாகிற முழக்கம் அதிகரிக்க , 
ஊழி இறுதியில் - யுகமுடிவில் , மகரம் நீரை - கடல் நீரை , முடிவுஉற முகப்ப 
- முழுதும் மொள்வனவாகி , மொய்ப்ப போல நெருங்குவன போலவும் , - 
கொடியொடு - கொடியோடுகூடிய , வங்கம் - மரக்கலம் , வேலை - கடலில் , 
கூம்பொடு படர்வ போல - பாய்மரத்தோடு நடப்பதுபோலவும் , நெடு 
வேழம் - நீண்ட துதிக்கையையுடைய யானைகள் , நெடிய கை எடுத்து 
நீட்டி - நெடிதாகிய துதிக்கையை உயரவெடுத்து , நீந்தின - ( அந்தநதியில் ) 
நீந்திச் சென்றன ; ( எ- று . ) 

யானைத்திரள் மிகுதியாகக் கங்கையில்நீந்தும்போது , பிரளயகாலத்து 
மேகங்கள் கடலில்தோய்ந்தது போன்ற தென்பது , முன்னிரண்டடியிற் கூறிய 
பொருள் . கைகளைத் தூக்கிக்கொண்டு நீரிற் செல்லுந் தமது இயல்பின்படி 
யானைகள் சென்றது - கடலிற்கூம்புடனே மரக்கலஞ்செல்வதை யொத்திருந்த 
தென்றார் : இவையிரண்டுந் தற்குறிப்பேற்றவணிகளாம் . யானையின் பிளிற 
லொலி , இடியோசைக்குஉவமம் . மகரநீர் - மகரத்தைக்கொண்ட நீர் : எனவே , 
கடனீராயிற்று . பி - ம் : - ஏங்க , பொங்கி . 2 வேலைக் , யானை . (கருக ) 

90 


எகச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ரு.- இதுவும் அது . 
சங்கமு மகர மீனுந் தரளமு மணியுந் தள்ளி 
வங்கநீர்க் கடலும் வந்து தன்வழிப் படா மானப் 
பொங்குவெங் களிறு நூக்கக் கரையொரீஇப் போயிற் றம்மா 
கங்கையு மிராமற் 2காணுங் 3 காதல தென்ன மாதோ . 

( இ -ள் . ) சங்கம் உம் - சங்குகளையும் , மகரம்மீன் உம் - சுறாமீன்களையும் , தர 
ளம்உம் - முத்துக்களையும் , மணிஉம் - மற்ற இரத்தினங்களையும் , தள்ளி 
வங்கம் - மரக்கலங்களோடுதற்கிடனாகிய , நீர் - நீரையுடைய , கடல்உம் - சமுத் 
திரமும் , தன் வழி வந்து படா- தன்னிடத்துவந்து பாவும்படி , மானம் - பெருமை 
பொருந்திய , பொங்கு - விளங்குகின்ற , வெம் களிறு - வெவ்விய யானைகள் , 
நூக்க - தள்ளுதலால் , கங்கைஉம் . அந்தக்கங்காநதியும் , இராமன் காணும் - 
ஸ்ரீராமபிரானைக் காணவேண்டுமென்கிற , காதலது என்ன - விருப்பத்தை 
யுடையது என்று சொல்லும்படி , கரை ஒரீஇ - கரையை நீங்கி , போயிற்று - 
சென்றது ; ( எ - று .) - அம்மா - வியப்பிடைச்சொல் : கங்கையென்னும்பெருந்தி 
- யும் கரைகடந்தமையைப்பற்றி வியந்தவாறு . 

யானைகள் தென் திசைமுகம் நீந்திச்செல்லும் போது கங்கைநீர் தென் 
திசையாக முந்திச்செல்வது , சித்திரக்கூடத்திலிருக்கும் இராமபிரானைக் 
காணத் தான் முந்திச்சென்றது போலுமென்று குறித்தார் ; தற்குறிப்பேற்ற 
வணி . கங்கையினீர் - அப்பாற்சென்றுவிட்டதனாற் பள்ளமான அந்தக்கங்கை 
யினிடத்தை கடலினீர் நிரப்பு மென்க . பி - ம் : -- படர்வ . 2 காணக் . 3 காதலித் 
தென்ன , காதலினென்ன . 

( க 0 0 ) 
ருக.- தேர்கள் நாவாயிற் சென்ற வகை . 
கொடிஞ்சொடு தட்டு மச்சு மாழியுங் கோத்த மொட்டு 
நடுஞ்சுவர்க் கொடியும் யாவு நெறிவரு முறையி னீக்கி 
விடுஞ் சுவற் புரவி யோடும் வேறுவே றேற்றிச் சென்ற 
3 மடிஞ்சபி 4 னுடம்பு கூட்டும் வினையென வயிரத் தேர்கள் . 

( இ - ள் .) வயிரம் தேர்கள் - உறுதியாகிய ரதங்கள் , - கொடிஞ்சொடு - 
கொடிஞ்சியுடனே , தட்டுஉ.ம் - தட்டையும் , அச்சுஉம் - அச்சையும் , ஆழி உம் 
சக்கரத்தையும் , கோத்த மொட்டுஉம் - கோக்கப்பட்ட மொட்டையும் , நெடு 
சுவர் கொடிஉம் - நெடுமையாகிய இருபுறச்சுவர்களின் மேற்கட்டிய துவசத் 
தையும், யாஉம் - மற்றெல்லாவுறுப்புகளையும் , நெறி வரும் முறையின் நீக்கி 
நெறியாகவருகிற ( முன்பூட்டிய ) முறையே கழற்றி , - விடும் சுவல் - ( கத்தரி 
யாது ) விட்டுவளர்த்த பிடரிமயிரையுடைய , புரவியோடுஉம் - குதிரைகளுடன் , 
மடிஞ்சபின் - இறந்தபிறகு , உடம்பு கூட்டும் - ( உயிரை வெவ்வேறு ) சரீரங் 
களிற்சேர்க்கின்ற, வினை என - வினைகள் போல , வேறு வேறு ஏற்றி சென்ற : 
வெவ்வேறு கலங்களிலேற்றப்பட்டுப் போயின ; ( எ- று .) 


காண்டம் 


க்க.- குகப்படலம் 


எக்ரு 


- 


தேர்களை அங்ஙனமே நாவாயிலேற்றுதல் முடியாதாகையால் , அவற்றின் 
ஒவ்வோருறுப்பினையும் தனித்தனியே பிரித்து வெவ்வேறு கலங்களிலேற்ற , 
அவைகளைச் சுமந்துகொண்டு அந்நாவாய்கள் சென்றன என்றவாறு . உயிர் 
நீங்குவதற்குக் காரணமாகிய வினையால் மரணம் நிகழ்ந்தபின் பிறப்பதற்குக் . 
காரணமாகிய வினை இறந்த அவ்வுயிர்களை வெவ்வேறு வகையாயுள்ள ஏழு 
பிறப்பினுஞ்சேர்ப்பதுபோல் , தேருறுப்புகள் வெவ்வேறு நாவாய்களி லேற்றப் 
பட்டன என உவமப்பொருத்தங் காண்க . வெவ்வேறிடத்துச் சேர்ப்பிக்கப் 
படுதல் , தேருறுப்புக்களுக்கும் உயிர்கட்குமுள்ள பொதுத்தன்மை . 

வினை 
த்தானத்தில் பிரிந்த தேருறுப்புக்களையேற்றும் பணியாளரும் , நாவாய்களின் 
தானத்தில் ஏழுவகைத்தோற்றமான உடலு மெனக் காண்க . 

கொடிஞ்சு : 
தேர் முன்னே தாமரைவடிவாக நடப்படும் உறுப்பு. தட்டு என்றது - தேர்க் 
குரிய தலைவன் உட்காருமிடம் : மேற்பகுதி யென்பாருமுளர் . அச்சு - உருளை 
கோக்கும் மரம் . சுவர் - உள்ளிருப்பவரை மறைத்து நிற்கும் உறுப்பு . நெறி 
வரும் முறையின் நீக்கி - தேருறுப்புக்களைச் செய்து எங்ஙனம் முன்பு சேர்த் 
தார்களோ , அவ்வகையாகவே பிரித்து என்றபடி , தேரின் கொடிஞ்சி முதலிய 
உறுப்புக்கள் தனித்தனி நாவாய்களிற் பிரித்துச் சேர்க்கப்பட்டதற்கு , உடம் 
பைக் கூட்டும் வினை உறுப்புகளைத் தனித்தனிச் சேர்த்தலை யுவமை கூறினார் 
என்பாருமுளர் : இப்பொருளில் , உடம்பைக் கூட்டும் வினை -ஸந்தாநகரணியென் 
னும் அற்றவுறுப்புக்களை மீண்டும் ஒட்டவல்ல விச்சை :, அவ்விச்சைவல்லான் 
வெட்டப்பட்ட உடலுறுப்புக்களை யொட்டுதலின் பொருட்டு ஓரிடத்துச் சேர்த் 
தல்நிகழு மென்பது அறிக. அற்ற உடலைச் சேர்ப்பவன் சேதநனே யாயினும் , 
சேர்த்தற்கு முக்கியகாரணம் அவ்விச்சையே யா தலால் , அதன் மேலேற்றி 
‘ வினையென எனப்பட்டது . இனி , இறந்தபிறகு மீண்டும் பிறக்குமாறு 
கை கால் முதலிய உறுப்புக்களைப் பிறத்தற்கு ஏதுவாகிய வினையானது உயிரின் 
பொருட்டுச் சேர்ப்பிப்பதுபோல , நாவாய்களில் தேரின் உறுப்புக்களையேற்ற 
அவை சென்றன என்பாருமுளர் : இப்பொருளில் ஸந்தாநகரணி என்னும் 
விச்சைவல்லாரிடத்துப்போலத் தனித்தனியே கை கால் முதலிய உறுப்புக்கள் 
ஆங்குக் காண வியலா தாதலால் , உவமம் பொருந்துமென்று தோன்றவில்லை . 
இனி, பரகாய பிரவேசத்தொழில் என்று கூறுவதிலும் இயைபின்மையறிக . 
பி - ம் : -1 சுவற், சுடர்க் . 2 சுடர்ப் 3 மடிந்த , 4 உயிர்கள் . 5 கூடும் . 

( க 0 சுக ) 
ருஉ.- குதிரைகள் நாவாய்களிற் சென்றமை . 
நாலிரண் டாய கோடி 1 நவையினா வாய்கண் மீதாச் 
சேறிரண் டனைய வாய கதியொடு 3நதியிற் சென்ற 
பாறிரண் டனைய மெய்ய பயந் திரண் டனைய நெஞ்ச 
காறிரண் டனைய கால கடுநடைக் கலினப் பாய்மா . 
( இ - ள் . ) பால் திரண்டு அனைய மெய்ய - பால் திரண்டாற்போன்ற சரீரத்தை 
யுடையனவும் , பயம் திரண்டு அனைய நெஞ்ச - அச்சம் திரண்டாற்போன்ற 
மனத்தையுடையனவும் , கால் திரண்டு அனைய கால - காற்றுத் திரண்டாற் 


நாவாய்களின் , மீது ஆ - மேலேற்றப்பட்டு 
எகசு கம்பராமாயணம் 

அயோத்தியா 
போன்ற கால்களையுடையனவுமாகிய , கடு நடை கலினம் - மிக்க வேகமாகிய 
நடையோடு கூடிய கடிவாளம் பூண்ட , நால் இரண்டு ஆய கோடி பாய் மா - 
எட்டுக்கோடிக் குதிரைகள் ,- சேல் திரண்டு அனைய ஆய கதியொடு- சேல் மீன் 
கள் திரண்டாற் போன்ற விரைந்த நடையுடன் கூடிய , நவை இல் 

, 
சென்ற - அந்தக் கங்காந்தியிற் சென்றன ; ( எ - று . ) 

வெண்மைநிறமுடையவை உத்தமக்கு திரைக ளாதலால் பால் திரண் 
டனைய மெய்ய என்றும் , புதிய இடத்தைக் கண்டவிடத்து மருளுதல் 
குதிரைகளுக்கு இயல்பு ஆதலால், பயந் திரண்டனைய நெஞ்ச என்றும் , 
காற்றாய்ப்பறந்து செல்லவல்ல கால்களையுடையனவாதலால் , கால் திரண்டனைய 
கால என்றும் கூறினார் . கங்கைப்படலத்தில் 14 ஆயிரமம்பிக்கு நாயகன் " 
எனக் கூறியமையால் , நாலிரண்டாய கோடியைக் குதிரைக்கு அடையாக்க 
பட்டது . இனி, அங்கு - ஆயிரமென்பது பல என்னும் பொருட்டு எனக் 
கொள்ளின் , நாவாய்க்கே நாலிருகோடியை அடைமொழியாக்கலாம் . பி - ம் : -- 
1நவையில் நாவாய் நன்னீர்ச், 5 வையில நாவாய் தண்ணீர்ச் , நவையிலவாய 
தண்ணீர்ச் . 2 கதியென , 3 நிமிரச் 

( கசுஉ ) 


ருங .. - நாவாயில் மங்கைமாரின் தோற்றம் . 
* ஊடுற நெருக்கி யோடத் தொருவர் 2 முன் னொருவர் கிட்டிச் 
சூடகத் தளிர்க்கைம் மாதர் 3 குழுமினர் துவன்றித் தோன்றப் 
4 பாடியல் களி நல் யானைப்பந்தியங் கடையிற் குத்தக் 
கோடுகண் 8 மிடைந்த வென்ன மிடைந்தன குவவுக் கொங்கை . 

இ - ள் .) சூடகம் - வளையல்களணிந்த , தளிர் கை மாதர் - தளிர்போன்ற 
கைகளையுடைய மாதர்கள் , ஊடு உற நெருக்கி - இடையே மிகவும் நெருக்கி , 
ஓடத்து - நாவாய்களில் , ஒருவர் முன் ஒருவர் கிட்டி - ஒருவர்முன்னே ஒருவர் 
சமீபித்து , குழுமினர் - திரண்டு , துவன்றி தோன்ற - நெருங்கித் தோன்றுத 
லால் , - பாடு இயல் - பெருமையமைந்த , களி - களிப்பையுடைய , நல் யானை 
பந்தி - உத்தமவிலக்கணமமைந்த யானைகளின் வரிசையில் , அம் - அழகர்கிய , 
கடையின் - முனைகளால் , குத்த - குத்துமாறு , கோடுகள் மிடைந்த என்ன 
( அவற்றின் ) கொம்புகள் நெருங்கினவென்று சொல்லும்படி , குவ்வு கொங்கை - 
( அம்மாதராரின் ) திரட்சியாகிய தனங்கள் , மிடைந்தன - நெருங்கின ; ( எ - று .) 


யானையின் தந்தங்கள் ஒன்றோடொன்று குத்துமாறு யானைப்பந்திகளில் 
நெருங்குவது போல , மகளிர் குழாத்தில் அவர்களின் தனங்கள் நிறைந்தன 
வென்க . பி - ம் :-நெருங்கி . 2 முன்பு. 3தழுவினர் . 4 வாடிளங் , மாடிளங் . மால் , 
மா . யானையத்தி . 7 அங்கெதிர்ந்துகுத்தக், மிடைந்தது . 

( கசுங ) 


காண்டம் 


கக் . - குகப்படலம் 


எள் 


ருசு .-- கங்கையில் நீந்தும் யானை களின்கும்பங்களது காட்சி . 
* 1 பாங்கினுத் தரிய மானப் படர்திரை தவழப் பாரின் 
வீங்குமீ எழுவந் தன்னுள் 2 விழுமதக் கலுழி வெள்ளத் 
தோங்கல்க டலைக டோன்ற வொளித்தவ ணுயர்ந்த கும்பம் 
பூங் குழற் கங்கை நங்கை முலையெனப் பொலிந்த மாதோ , 

( இ - ள் . ) பாங்கின் - அழகினையுடைய , உத்தரியம் மான -உத்தரியத்தைப் 
போல , படர் திரை தவழ - பரந்த அலைகள் தவழ , பாரின் - நிலத்தில் , வீங்கு 
நீர் அழுவம்தன்னுள் - மிகுந்த நீரையுடைய யாற்றில் , விழும் - ஒழுகாநின்ற , 
மதம் கலுழி வெள்ளத்து மதமாகிய 

கலங்கனீர்ப்பெருக்கையுடைா , 
ஓங்கல்கள் - மலைபோன்ற யானைகள் , தலைகள் தோன்ற - ( தம் ) தலைகள் 
( யாற்றின்மீது ) காணப்பட , ஒளித்து மறைந்து (உடல் முழுதும் நீரில் மறைய , 
அவண் - அவ்விடத்து , உயர்ந்த - உயர்ந்து தோன்றுகின்ற , கும்பம் - மஸ்த 
கங்கள் , - பூ குழல் - அழகாகிய கூந்தலையுடைய , கங்கை நங்கை - கங்கா 
தேவியின் , முலை என - தனங்கள் போல , பொலிந்த - விளங்கின; ( எ - று .) 


கங்கையாற்றுத்திரையினிடையில் யானைமத்தகங்கள் மாத்திரந் தோன்று 
பவை , கங்காதேவியின் கொங்கைகள் தோன்றுவது போலு மெனக் குறித்தார் ; 
தன்மைத்தற்குறிப்பேற்றவணி . பி - ம் : -பாங்கினுத்தரிகம் , பாங்கினிற்கினிய . 
2 வீழ்மதக் , வீழ்வதக் , கமழ் . 4 அன்றே , அம்மா . 

(கசுச ) 


ருரு.- செல்லும்நாவாய் தாக்கும்போது மடவாரின் மருண்ட 

நோக்கின் வருணனை . 


பொலங்குழை மகளிர் நாவாய் போக்கினொன் றொன்று தாக்க 
மலங்கின ரிரண்டு பாலு மறுகினர் வெருவி நோக்க 
2 வலங்குநீர் வெள்ளந் தள்ளி யழிதர வங்கு மிங்குங் 
4. கலங்கலின் வெருவிப் பாயுங் கயற்குல 5 நிகர்த்த கண்கள் . 

( இ - ள் . ) நாவாய் - மாக்கலங்கள் , போக்கின் செல்லும் வேகத்தில் , ஒன்று 
ஒன்று தாக்க - ஒன்று மற்றொன்றை மோத , ( அவற்றின் மீதேறியிருந்த ) , 
பொலம் குழை மகளிர் - பொற்குழைகளையணிந்த மாதர்கள் , மலங்கினர் மறு 
கினர் வெருவி - மனங்கலங்கி மயங்கிப் பயந்து , இரண்டு பால் உம் நோக்க 
இருபக்கங்களிலும் பார்க்க ,-கண்கள் - ( அவர்களுடைய ) கண்கள் , - அலங்கும் - 
அசைகின்ற, நீர் வெள்ளம் தள்ளி - நீர்ப்பெருக்கினால் தள்ளப்பட்டு , அழிதா 
நிலையழிய, அங்கு உம் இங்கு உம் - அங்குமிங்குமாக , கலங்கலின் - கலங்குதலால் , 
வெருவி பாயும் - பயந்து குதிக்கின்ற , கயல் குலம் நிகர்த்த - சேலினத்தை 
யொத்திருந்தன ; ( எ- று . ) 


எக்வு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


நாவாய் ஒன்றோடொன்றுபடுவதால் அஞ்சி மருண்டுநோக்கும் மங்கை 
மார்கண்கள் , நீர்ப்பெருக்குத்தள்ள நிலைகெட்டு வெருவிப்பாயுஞ் சேலினத்தை 
யொக்கு மென்க . உவமையணி . பி - ம் : - 1 மயங்கினர் . 2 அலங்கனீர் , இலங்கு 
நீர் . தன்னிலழிதா , தள்ளியெழுதலால் , தன்னிலழுந்தலால் , தன்னுளழுந்த 
லால் கலங்கின . 5 நிகர்ப்ப . 

(கசுரு ) 
ருசா. - நாவாயைத் துடுப்புக்கொண்டுசெலுத்த , நீர்த்திவலையால் 

மடவாரின் ஆடைகள் நனைதல் . 
* இயல்வுறு செலவி னாவா யிருகையு மெயினர் தூண்டத் 
துயல்வன 2 துடுப்பு வீசுந் துவலைகண் 3 மகளிர் மென்றூ 
4 சுயல்வுறு பாவை யல்கு லொளிபுறத் தளிப்ப வுள்ளத் 
தயர்வுறு மதுகை மைந்தர்க் கயாவுயிர்ப் பளித்த தம்மா . 

( இ- ள். ) இயல்வுஉறு செலவின் நாவாய் - பொருந்திய மிகுவேகத்தை 
யுடைய நாவாய்களின் , இரு கைஉம் - இருபக்கத்தும் , எயினர் தூண்ட - 
வேடர்உந்துதலால் , துயல்வன- அசைவனவாகிய , துடுப்பு - துடுப்புகளால் , வீசும் 
- எறியப்படுவனவாகிய , துவலைகள் - நீர்த்துளிகள் , மகளிர் - மாதர்களுடைய , 
மெல் தூசு - மெல்லிய ஆடையில் , உயல்வு உறு - தங்கிமறைகின்ற , பாவை - 
பரந்திருத்தலைக்கொண்ட , அல்குல் - அல்குலினது , ஒளி- ஒளியானது, புறத்து 
அளிப்ப -வெளியே தோன்ற , ( அதுகண்டு ) , உள்ளத்து அயர்வு உறும் - மனத் 
தளர்ச்சியடைந்திருக்கிற , மதுகை மைந்தர்க்கு - வீரர்களுக்கு , அயாஉயிர்ப்பு - 
துன்ப நீக்கத்தை , அளித்தது - உண்டாக்கிற்று ; ( எ - று . ) 

எயினர் நாவாயின் இருபக்கத்தும் உந்துந் துடுப்புக்கள் நீர்த்திவலைகளை 
வீசி மடவாரின் ஆடைகளை நனைக்க, அப்போது அம்மடவாரின் அல்குல் வீரர்க் 
குக் காணப்பட்டு மனக்களிப்பை விளைத்ததென்றவாறு . பரவையல்குல் - பரவை 
போன்ற அல்குலுமாம் . அளிப்ப - எச்சத்திரிபு . பி - ம் : -1 துயல்வரு . 2 துடுப் 
பின். மிளிரும் 4 உயலுறு , உயப்பெறு , இயல்வுறு . ஒளிப்புறவொளிர்ப , ஒளிப் 
புகுந்தொளிப்ப , ஒளிப்புகுந்தொளிர , ஒளிர்ப்பறவொளிப்ப, ஒளிப்புறத் தளிர்ப்ப , 
ஒளிபுகுந்தொளிப்ப . மைந்தர். அயர்வுயிர்ப்பளித்ததன்றே , அயர்வுயிர்ப்பளித்த 
தம்மா , அயாவுயிர்ப் பொழிந்ததன்றே . 

( க 0 சுசு ) 
ருஎ. - ஏறிய சேனைகளை யிறக்கிவிட்டு, மீண்டுவருகிற நாவாய்களின் 

வருணனை . 


இக்கரை யிரைத்த சேனை யெறிகடன் 1 முகந்து வெஃகி 
யக்கரை யடைய வீசி 2 வறியன வணுகு நாவாய் 
புக்கலை யாழி நன்னீர் பொறுத்தன 3 போக்கிப் போக்கி 
4 யக்கணத் துவரி மீளு மகன் மழை நிகர்த்த 7 வம்மா . 


காண்டம் 


கக.- குகப்படலம் 


எகக 


7 மாதோ . 


(( இ - ள் .) இ கரை - இக்கரையிலேயுள்ள, இரைத்த சேனை - ஆரவாரிக் 
கிற சேனைகளாகிய , எறி கடல் - ( கரையை ) மோதுகிற கடலை , வெஃகி 
முகந்து - விரும்பி யேற்றிக்கொண்டு , அ கரை அடைய வீசி - அக்கரையிற் 
சேரும்படி விரைவிற்செலுத்தி , வறியன 

வறியன அணுகும் - ஒருபொருளுமில்லா 
தனவாய் மீண்டுவருகிற , நாவாய் - மரக்கலங்கள் , - அலை ஆழி புக்கு - அலை 
களையுடைய கடலிற் சேர்ந்து , நல் நீர் - ( அதன் ) சிறந்த நீரை , பொறுத்தன - 
மொண்டு எடுத்துக்கொண்டவையாய் , போக்கி போக்கி - ( அதனை ) முற்றுஞ் 
சொரிந்துவிட்டு, அ கணத்து உவரி மீளும் . அந்தக்கணத்திலே (மீண்டும் நீர் . 
முகந்துகொள்ளுதற்குக் ) கடலைநோக்கித் திரும்பிவருகிற , அகல் மழை - பரந்த 
மேகங்களை , நிகர்த்த - ஒத்தன ; ( எ - று .) - அம்மா - வியப்பிடைச்சொல் . 

தற்குறிப்பேற்றவுவமையணி . நாவாய் செலுத்துபவரது விருப்பத்தை 
நாவாயின் மேலேற்றி , வெஃகிமுகந்து என்றார் . கடலின் உவர் நீரை மேகம் 
நல்லநீராக்குவது தோன்ற, நன்னீர் எனப்பட்டது . பி - ம் : -1 முகந்தமேகம் , 
இனிதினேற்றி , முகந்தாலேறி , முகந்தவேகி . அறிவென . 3 பொங்கிக்கக்கி , 
பொங்கியேங்கி , பொங்கிப்பொங்கி . 4 அக்கணம் . கனமழை . நிகர்த்தது . 

( கசுஎ ) 
1 ருஅ . - நாவாயில் தண்டங்களில் விளங்குங் கொடிகளின் வருணனை . 
அகிலிடு தூப மன்ன வாய்மயிற் பீலி யார்த்த 
1 முகிழிடு முரண் மாத் தண்டு கூம்பென முகிலின் வண்ணத் 
துகிலொடு தொடுத்த செம்பொற் றட்டிடைத் தொடுத்த முத்த 
நகுகொடி நெடிய பாயினி னமெனச் சென்ற நாவாய் . 

( இ- ள் . ) அகில் இடு தூபம் அன்ன-அகிற்கட்டையாற் புகைத்த புகையை 
யொத்த , ஆய் மயில் பீலி - ஆராய்ந்தெடுத்த மயிற்பீலி , ஆர்த்த - கட்டப்பட்டன 
வாகி , முகிழ் இடு - கூம்பின துபோன்றுள்ள , முரண் மா தண்டு - வலிய பெரிய 
தண்டுகள் , கூம்புஎன - பாய்மரம்போல் தோன்ற , - முகிலின் வண்ணம் துகி 
லொடு தொடுத்த - மேகத்தின் நிறத்தைக்கொண்ட சீலைகளால் தொடுக்கப்பட் 
டனவும் , செம்பொன் தட்டிடை தொடுத்த - செம்பொற்றட்டினிடையே நடப் 
பட்டனவுமாகிய , முத்தம் நகு - முத்துக்களுடன் விளங்குகின்ற , கொடி-( தண்டங் 
களோடு தோன்றுங் ) கொடிகள் , பாயின் இனம்என - நீண்ட மரக்கலப்பாய் 
கள்போலத்தோன்ற , நாவாய் . அந்நாவாய்கள் , சென்ற கங்கையாற்றிற் 
சென்றன ; ( எ - று .) 

துவசங்கட்டிய தண்டமும் துவசங்களும் - பாயும் பாய்மரமும் போலத் 
தோன்ற , நாவாய் சென்றனவென்க . 3 நவ்வென என்றபாடத்துக்கு - நவ்வு - 
பெரியமரக்கலமென்றும் , நாவாய்.சிறியமரக்கலமென்றும் இங்ஙனம் வேறுபாடு 
கொண்டு , ஒன்றற்கொன்றை உவமைகூறிய தென்பாருமுளர் . பி - ம் : - 1 முகு 
ளிடு , முகிலிடு , முகிழுடை , தகட்டிடை , 

(கசு அ ) 


- 


. . 
எ 20 கம்பராமாயணம் 

அயோத்தியா 
– கூ .--- மகளிரேறிச்சென்ற நாவாய்களின் வருணனை . 
ஆனனங் 2 கமலத் தன்ன மின்னன்ன 4 வமிர்தச் செவ்வாய்த் 
தேனனை குழலா சேறு பம்பிகள் சிந்து முத்த 
மீனென விரிந்த கங்கை விண்ணெனப் பண்ணை முற்றி 
வானவர் மகளி ரூரு மானமே நிகர்த்த மாதோ . 

( இ - ள் . ) விரிந்த கங்கை - விசாலமான கங்காநதி , விண் என . ஆகா 
யம் போலிருக்கவும் , - சிந்தும் முத்தம் - ( அந்நதியிற் ) சிந்துகின்ற முத்துக்கள், 
மீன் என - (ஆகாயத்தில் விளங்குகிற ) நட்சத்திரங்கள் போலிருக்கவும் , - கம 
லத்து அன்ன ஆனனம் - செந்தாமரைமலரையொத்த முகத்தையும் , அமிர்தம் 
செவ் வாய் . அமிர்தம்போல (இனிமைமிக்க) சிவந்த வாயையுமுடைய, மின் 
அன்ன தேன் நனை குழலார் -தேனினால் நனைந்த கூந்தலையுடையமின்னலை 
யொத்த மகளிர் , ஏறும்- ஏறிய , அம்பிகள் - நாவாய்கள் ,பண்ணை முற்றி - நீர்விளை 
யாட்டை முடித்து , வானவர் மகளிர் ஊரும் - தேவமாதர் ஏறிச்செல்லுகிற, 
மானம்ஏ நிகர்த்த - விமானங்களையே ஒத்தன ; ( எ - று .) 

கங்காநதி வானத்தைப் போலவும் , அதிற் சிந்தும் முத்துக்கள் நட்சத் 
திரங்கள் போலவுமிருக்க , மகளிரேறிக் செல்லும் நாவாய் அவ்விண்ணிற் செல் 
லும் 

விமானம் போலுமென்றார் : தற்குறிப்பேற்றவுவமையணி . சிந்தும் 
முத்தம் கொழிக்கின்ற முத்துக்கள் , மகளிர்க்குத் தேவமாதரை 
றியதனால் , அவர்களது அழகுமிகுதியும் செல்வச்சிறப்பும் இன்பக்களிப்பும் 
விளங்கும் . மகளிர்க்கு மின்ன லுவமை , உடம்பினொளிக்கு . தேன் - சூடிய 
பூக்களில் உள்ளது . பண்ணை - மகளிராடல் , பண்ணை முற்றி - தோழியர் கூட்டத் 
தாற் சூழப்பட்டு என்பாரும் உளர் . பி - ம் : - ஆனபொற். 2 கமலம் . அன்னத் 
தினமென, அன்னவினமென. 4 அமுதச் 5 அலர் . 6சிதறும் . 

( காசுகூ ) 
சு 0 .-- துடுப்புக்கொண்டுள்ள நாவாய்கள் சென்ற வருணனை.. 
துளிபடத் துழாவு திண்கோற் றுடுப்பிரு காலிற்றோன்ற 
களிர் புனற் கங்கை யாற்றி 1 னடந்தெனச் செல்லு நாவாய் 
களியுடை மஞ்ஞை யன்ன கனங்குழை கயற்கண் மாத 
ரொளிரடிக் கமலந் தீண்ட வுயிர்படைத் தனவே யொத்த . 

( இ - ள் . ) துளிபட துழாவு - துளிகளெழும்படி துழாவுகின்ற, திண் துடுப் 
பு கோல் - திடமான துடுப்புக்கொம்புகள் , இரு காலின் தோன்ற - இரண் 

ரண்டுகால் 
களைப்போலக் காணப்பட , நளிர் புனல் - குளிர்ந்த நீரையுடைய , கங்கை ஆற்றில் - 
கங்காநதியில் , நடந்தென - நடந்தாற்போல , செல்லும் - நடக்கின்ற , நாவாய் - 
ஓடங்கள் , - ( சாயலால் ), களிஉடை - களிப்பையுடைய , மஞ்ஞை அன்ன - மயிலை 
யொத்த , கனம் குழை - கனவியகுழையையுடைய , கயல் கண் - சேல்மீன் போன்ற 


உவமை 


> 


காண்டம் 


கக .-- குகப்படலம் 


எஉக 


கண்களையுமுடைய , மாதர் - மாதர்களுடைய , ஒளிர் - விளங்குகின்ற , அடி 
கமலம் தீண்ட - பா ததாமரைகள் படுதலால் , உயிர் படைத் தனஏ ஒத்த - உயிர் 
பெற்றனவே யொத்திருந்தன ; ( எ - று .) 

மகளிர் தமதுபாதங்களைவைத்து ஏறிய பிறகு துடுப்புக்களால் தள்ளப்பட 
நாவாய் கங்கையாற்றின்மீது செல்பவை , மகளிர் பாதந்தீண்டப்பெற்றதால் 
நாவாயும் உயிர் படைத்துக் காலாற்செல்வதை யொத்திருந்தனவெனக் குறித் 
தார் ; தற்குறிப்பேற்றவணி . பி - ம் : - நண்டெனச் . 

( க 0 எ O ) 
சாக் . - முனிவர் தவவலிமையால் ஆகாயமார்க்கமாகக் கங்கைகடத்தல் . 
மய்யறு விசும்பின் மண்ணின் மற்றுமோ ருலகின் முற்று 
மெய்வினை தவமே யன்றி 2 மேலுமொன் றுளதோ கீழோர் 
செய்வினை நாவா யேறித் தீண்டலர் மனத்திற் செல்லு 
மொய் 4 விசும் போட மாகத் தேவரின் முனிவர் போனார் . 

( இ - ள் . ) (இங்ஙனம் படைவீரர் முதலியோர் நாவாயேறிச்செல்ல) , முனி 
வர் - இருடிகள் , - கீழோர் செய் வினை நாவாய் ஏறி தீண்டலர் - கீழ்ப்பட்ட 
சாதியாராற் செய்யப்பட்ட ஓட்டுதற்றொழி லமைந்த ஒடங்களிலோதவர்க 
ளாய் , மனத்தில் செல்லும் மொய் விசும்பு மனத்தில் ( இச்சித்தமாத்தி 
வாரத்திற் ) செல்லுகிற பொருந்திய ஆகாயசஞ்சாரத்தையே, ஓடம் ஆக - ஓடத் 
திலேறிச்செல்வதாகக்கொண்டு , தேவரின் - ( விமானங்களிலேறி ஆகாயமார்க்க 
மாகச் செல்லுகிற) தேவர்கள் போல , போனார் - ( அக்கரை ) சென்றார்கள் ; மய் 
அறு விசும்பில் - குற்றமில்லாத விண்ணுலகத்திலும் , மண்ணில் - மண்ணுல 
கத்திலும் , மற்று உம் ஓர் உலகில் - வேறோருலகமாகிய கீழுலகத்திலும் , முற்று 
உம்- ( ஆக ) எல்லாவுலகங்களிலும் , மெய் வினை -உண்மையாகத் தவறாமற் பலிக் 
கிற ) தொழில் , தவம்ஏ அன்றி- தவமேயல்லாமல் , மேல்உம் ஒன்று உள ? 

இரகுகுலபுரோகிதனான வசிஷ்டன் முதலிய முனிவர்கள் தவத்தாற் 
சித்திபெற்றவர்க ளாதலால் , மனத்திற் சங்கற்பித்தமாத்திரங் கொண்டு ஆகாய 
மார்க்கமாக யாற்றைக் கடந்து சென்றார்க ளென்ற சிறப்புப்பொருளை வேண்டிய 
வேண்டியாங்கு எய்தற்பயத்ததாய தவத்திற் சிறந்தது எவ்வுலகத்திலும் எதுவு 
மில்லை என்ற பொதுப்பொருளாற் சாதித்ததனால் , வேற்றுப்பொருள்வைப் 
பணி . ஏறித் தீண்டலர் - தீண்டி ஏறலர் என விகுதி பிரித்துக் கூட்டுக . 
ஓடுவது - ஓடம் : காரணக்குறி . கீழோர் செய்வினை நாவாயேறித் தீண்டலர் 
என முனிவரது ஆசாரமிகுதி விளக்கியவாறு . மய் - மைஎன்பதன்போலி . 
பி - ம் : - மாறும் . வேறும் . தீண்டிலர் . 4 விசும்பூடே . 

( க ) எக ) 
சுஉ . - சேனை கள்யாவுங் கங்கையைக் கடத்தல் . 

வேறு . 
அறுபதி னாயிர மக்கு ரோணியென் 
றிறுதிசெய் சேனையு மெல்லை தீர்நகர் 
மறுவறு மாந்தரு மகளிர் வெள்ளமுஞ் 
செறிதிலைக் கங்கைபின் கிடக்கச் சென்றவே .. 
91 


ஓ 





எஉஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ-ள் .) அறுபதினாயிரம் அக்குரோணி என்று - அறுபதினாயிரம் அக்ஷெள 
கிணிகள் என்று , இறுதிசெய் - ( கணக்கின் ) முடிவுசெய்யப்பட்ட , சேனை உம் 
. சேனைகளும் , நகர் - பட்டணத்திலுள்ள , மறு அறு - குற்றமற்ற , எல்லை தீர் 
மாந்தர்உம் - அளவுகடந்தபிரஜைகளும் , மகளிர்வெள்ளம்உம்- மாதர்கூட்டமும் , 
செறி திரை கங்கை - நெருங்கிய அலைகளையுடைய கங்காநதி , பின்கிடக்க - 
பின்னிடும்படி , சென்ற போயின; ( எ - று . ) பி - ம் : - 1 மாக்களும் , 2சென்றதே . 
காட்ட . - சேனை கள்யாவுங் கடந்தபின் பரதன் ஓடமேறுதல் . 

சுழித்து நீர் 1 வருதுறை யாற்றைச் சூழ்படை 
கழித்துநீங் கியதெனக் கள்ள வாசையை 
யழித்து 2 வே றவனிபண் டாண்ட வேந்தரை 

யிழித்துமே லேறினான் றானு மேறினான் . 
(( இ - ள் . ) சூழ் படை - ( தன்னைச் ) சூழ்ந்துவந்த சேனை , சுழித்து நீர் 
வரு - சுழிகளோடுகூடி நீர் பெருகப்பெற்ற , துறை - பல இறங்குதுறைகளை 
யுடைய , யாற்றை - கங்கைநதியை , கழித்து நீங்கியதென - கடந்து சென்ற 
தாக , - ( அதன்பின் ) , கள்ளம் ஆசையை அழித்து - வஞ்சனையோடுகூடின 
பொருளாசையை நீக்கி , ( அதனால் ), அவனி பண்டு ஆண்ட வேறு வேந்தரை 
இழித்து - பூமியைப் பழமையாக அரசாண்ட மற்றையரசர்களைக் கீழ்ப்படுத்தி , 
மேல் ஏறினான் தான் உம் - ( அவ்வாசர்களெல்லோரினும் ) மேன்மையை 
யடைந்தவனான பரதனும் , ஏறினான் - ( ஒடத்தில் ) ஏறினான் ; ( எ - று . ) 

ழித்து நீங்கிய தென என்பதற்கு - கடந்து சென்றதென்று ( வேடர் ) 
சொல்ல ( க்கேட்டு ) என்றும் , கடந்து சென்றதென்று அறிந்து என்றும் உரைப் 
பினும் அமையும் . தனக்கு வலியக்கிடைத்த இராச்சியத்தை யாளுதலில் 

ஆசை 
யில்லாமல் அதனைத் தமையனுக்கே கொடுக்க வந்ததனால் பரதனுக்கு ஒப்பு 
உயர்வு இல்லாதசிறப்பு உளதான தன்மை , கீழ் கூடு , ஙசு . ஆங் கவிகளிலும் விளக் 
கப்பட்டது . பி - ம் : - வருந் . 2 வென்று . 

( க 0எங ) 
காசு . - சத்துருக்கினன் தாய்மார்ழவர் சுமந்திரன் குகன் என்ற 
இவர்கள் ஏறியதும் , பரதனேறிய ஒடஞ் செல்லுதல் . 
தன்னன தம்பியுந் தாயர் மூவருஞ் 
சொன்னதேர் வலவனுந் தூய தோழனுந் 
துன்னின ரேறலுந் துழாது டுப்பெனு 
நன்னயக் காலினா னடத்தன் மேயினான் 

என் . 
( இ - ள் . ) தன் அன தம்பிஉம் - தன்னைத் தானேயொத்த ( வேறு உவமை 
பெறாத ) தம்பியான சத்துருக்கினனும் , தாயர் மூவர்உம் - ( கௌசலியை 
கைகேயி சுமித்திரை யென்னும் ) தாய்மார் மூன்று பேரும் , சொன்ன தேர் 
வலவன்உ.ம் - சிறப்பித்துச்சொல்லப்படுகிற தேர்ப்பாகனான சுமந்திரனும் , தூய 
தோழன் உம் - பரிசுத்தியையுடைய தோழனான குகனும் , ( ஆக இவர்கள் ) , 


காண்டம் 


க்க் .-- குகப்படலம் 


எஉங 


துன்னினர் ஏறலும் - ( பரதனேறின ஓடத்தில் ) நெருங்கியேறின் வளவிலே, - 
துழா துடுப்பு எனும் நல் நயம் காலினால்- துழாவுகிற துடுப்புக்கோல்களென்கிற 
சிறந்த அழகிய கால்களினால் , நடத்தல் மேயினான் - ( நாவாயாகிய புருஷன் ) 
செல்லத்தொடங்கினான் ; ( எ - று .) 

நாவாயென்பது , இச்செய்யுளுக்குத் தோன்றாஎழுவாய் . வடமொழியில் 
‘ நௌ என்னும் நாவாயின் பெயர் ஆண்பாற்சொல்லாதலாலும் , இருபுறமுந் 
துழாவும் இரண்டு துடுப்புக்கால்களை யுடைமையாலும் , நாவாயைப் புருஷனாகக் 
குறித்தார் . உத்தம குணத்துக்கு வரம்பாகிய பாகவதமேஷத்வம் தலையெடுத்தவ 
னாதலால் , சத்துருக்கினனுக்கு வேறு உவமையில்லை யாயிற்று . தன் அன - 
பரதனையொத்த என்றுமாம் . சொன்ன - (குகனது தன்மையைக் கீழ்ப் பாத 
னுக்குக்) கூறின என்றும் , ( சமயத்துக்கேற்ற ஆலோசனைகளைச் ) சொல்லுந் 
தன்மையுள்ள என்றுமாம் . இச்செய்யுள் சிலபிரதிகளி லில்லை . ( கஎச ) 

காரு .-- அங்ஙனம் யாவரும் ஒருங்குநாவாயேறிச் செல்லுகையில் , 
கோசலையைச் சுட்டி இவர்யாரென்று குகன் வினவ , அதற்குப் 

பரதன் விடைகூறுதல் . 


வேறு . 


சுற்றத்தார் தேவரொடுந் 1 தொழநின்ற கோசலையைத் 
தாழுது நோக்கிக் , கொற்றத்தார்க் குரிசிலிவ ராரென்று குகன் 
வினவக் 3 கோக்கள்வைகு , முற்றத்தான் முதற்றேவி மூன் றுலகு 
மீன்றானை முன் னீன் றானைப் , பெற்றத்தாற் பெறுஞ்செல்வம் யான் 
பிறத்த லாற்றுறந்த பெரியா ளென்றான் . 

( இ - ள் . ) சுற்றத்தார் - உறவினர்களும் , தேவரொடு உம் - தேவர்களும் , 
தொழ - வணங்கும்படி , நின்ற - (சிறப்புற்று ) நின்ற , கோசலையை - கௌசலையை , 
நோக்கி - பார்த்து , குகன்- , கொற்றம் தார் குரிசில் - வெற்றி மாலையை 
யுடைய அரசனே ! இவர் ஆர்- ? என்று- , தொழுது வினவ - ( பாதனை ) 
வணங்கிக்கேட்க , - (அதற்குப் பரதன் ) , - (இவள் ) , கோக்கள் வைகும் முற்றத் 
தான் முதல் தேவி - அரசர்கள் தங்கியிருக்கப்பெற்ற தலைவாயிலையுடைய தசாத 
னது மூத்தமனைவி : மூன்று உலகுஉம் ஈன்றானை முன் ஈன்றானை - மூவகைப் 
பட்ட உலகங்களையும் படைத்த பிரமனை முன்பு படைத்த திருமாலாகிய இராம 
பிரானை , பெற்றத்தால் - (தான் மகனாக) ஈன்றதனால் , பெறும் - அடைதற்கு 
உரிய , செல்வம் - பாக்கியத்தை , யான் பிறத்தலால் - நான் பிறந்ததனால் , துறந்த - 
இழந்த , பெரியாள் - பெருமையையுடையவள் , என்றான் - ; ( எ - று .) 

இராமனென்ற மூத்தமகனைப் பெற்றதனால் இந்த அரசச்செல்வமெல் 
லாம் அவ்விராமபிரானுக்கே உரியதாகு மாதலால் , இவள் அரசன் தாய் என்ற 
பெருஞ்சிறப்போடு இருத்தற்கு உரியள் ; என்மாதாவான கைகேயி என்பொ 
நட்டு இராச்சியத்தை வரமாக வாங்கின ளாதலால் , அவ்வகைச் சிறப்பு இவ 


உச் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ளுக்கு நீங்கிற்று ; இவ்வாறு பிறர்க்கு இன்றியமையாத சிறப்புக்களையெல்லாம் 
தவிர்க்குமாறு நேர்ந்துள்ளது எனக்கு இந்தப்பாழ்ஞ்சன்மம் என்று வெறுப்புத் 
தோன்றப் பரதன் விடைகூறுகின்றன னென்க . சுற்றத்தார்தொழுதல் - சக்கா 
வர்த்தியின் பட்டமகிஷியாதலாலும் , தேவர் தொழுதல் - தேவகாரியமித்த 
மாகத் திருமால் அவதரிக்கப்பெற்ற திருவயிற்றினளாதலாலும் என்க . சுற்றத் 
தார் தொழுதற்குச் செல்வச்சிறப்பும், தேவர்தொழுதற்குக் கற்புச்சிறப்பும் 
காரணமாதலு மாம் . கோக்கள் - சக்கரவர்த்தியைக் காணவும் வணங்கவும் 
திரைசெலுத்தவும் வந்து அரண்மனையினுட்செல்ல இடம்பெறாது வெளி 
யிற் காத்திருப்பவர் . கோசலை முதலியோரைக் கண்டபோது மன்னவன் 
தேவியரென்று தெரிந்ததன்றி ,. .இன்னாரின்னாரென -- வுணரப்படாமையால் , 
அதனையறியும் பொருட்டுக் குகன் வினாவ , பரதன் விடைகூறின னென்க . 

கோசலை - வடசொல் திரிபு ; கோசலதேசத்தரசன் மகளென்று பொருள் : 
தக்ஷிண்கோசலத்தரசன்மகள் இவள் . உத்தரகோசலம் - "தசரதர் நாடு . கோஸ 
லம் என்னும் வடசொல் - க் உஸல எனப் பிரிக்கப்பட்டு , படைத்தற்கடவு 
ளான பிரமனும் உல்லாசப்படத்தக்க தென்னும் பொருளைத் தரும் . மூன்று 
உலகு - மேல் கீழ் நடு என்பன . இனி , கிருதகம் அகிருதகம் கிருதகாகிருதகம் 
என்று மூவகைப்பட்ட உலகம் என்றலும் ஒன்று . (கிருதகம் - அவாந்தர பிர 
ளயத்தில் அழிவனவான கீழேழுலகமும் , பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் 
என்ற மேல்மூன்றுலோகங்களும் : அகிருதகம் - அவ்வாறு அவாந்தர பிரள 
யத்தில் அழியாதனவான ஜநலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்ற 
மூன்று உலகங்கள் : கிருதகாகிருதகம்- அவ்வாறான பிரளயத்தில் பாதியழிந்தும் 
பாதியழியாமலும் இருப்பதான மஹர்லோகம் . ) பெற்றத்தால் - பெற்றதால் 
என்பதன் எதுகைநோக்கிய விரித்தல்விகாரம் . தேவர் - விண்ணுலகத்து வாழ் 
கின் றவரென்று காரணப்பொருள் படும் . பி - ம் :-தொழாநின்ற, தொழு 
கின்ற . வெற்றித் வேந்தர். உலகம் . ஈன்றோனை . 

( க 0 எரு ) 
சுசா.- அப்போது குகன் வருத்தத்தோடு கௌசலையை வணங்க, அவள் 

வினவிக் குகனைத் தெரிதல் . 
என்றலுமே யடியின்மிசை நெடிதுவிழுந் தழுவானை யிவன்யா 
2 ரென்று , கன்றுபிரி கா ராவின் றுயருடைய கொடிவினவக் கழற் 
கான் மைந்த , னின் றுணைவ னிராகவனுக் கிலக்குவற்கு மிளையவற்கு 
மென க்கு மூத்தான் , குன்றனைய திருநெடுந்தோட் குகனென்பா 
4 னிந்நின்ற குரிசி லென்றான் . 

( இ - ள் .) என்றலும் - என்று (பரதன் ) சொன்ன வளவிலே , - அடியின் 
மிசை நெடிது விழுந்து அழுவானை - ( கௌசலியாதேவியின் ) திருவடிகளின் 
மேல் நன்றாக்விழுந்து அழுபவனான குகனைக் குறித்து , கன்று பிரி கார் ஆவின் 
துயர் உடைய கொடி - கன்றைப்பிரிந்த காராம்பசுவின் துன்பம் போன்ற புத் 


" 


காண்டம் 


கக.- குகப்படலம் 


எஉரு 


காராவை 


திரவிரகத்துன்பத்தையுடைய பூங்கொடி போன்ற கௌசலை , இவன் யார் 
என்று வினவ -- கழல் கால் மைந்தன் -வீரக்கழலையணிந்த பாதத்தையுடைய 
குமாரனான பரதன் , இ நின்ற குரிசில்-அருகில்நின்ற இவ்வாண்மகன் , இராக 
வனுக்கு இன் துணைவன் - இராமபிரானுக்கு இனிய தோழன் ; இலக்குவற்கு 
உம் - லக்ஷ்மணனுக்கும் , இளையவற்குஉம் - தம்பியான சத்துருக்கினனுக்கும் , 
எனக்குஉம்-- , மூத்தான் - தமையனாந் தகுதியுடையவன் ; குன்று அனைய திரு 
நெடு தோள் குகன் என்பான் - மலை யை யொத்த அழகிய பெரிய புயங்களை 
யுடைய குகனென்னும் பெயருடையான் , என்றான்- ; ( எ- று . ) 

கௌசலாதேவியை இன்னாளென்று பரதன் தெரிவித்தவுடனே, இராம 
னுக்கு நேர்ந்துள்ள வனவாசம் காரணமாகக் குகனுக்கு மனத்திற் பொங்கு 
கின்ற சோகம் உள்ளடங்காது வெளிப்பட , பேரழுகையோடு அந்தக்குகன் 
கோசலையை வணங்கிநிற்க , அவள் அவனை இன்னானென்று தெரிவிக்கும்படி 
பரதனைக் கேட்க , அந்தப்பரதனும் அவ்வாறே தெரிவித்தன னென்பதாம் . 
பரதன் குகனுடைய ராமபக்தியை மெச்சி அதனால் அவனிடத்துக்கொண்ட 
நன்குமதிப்பை இலக்குவற்கும் இளையவற்கும் எனக்கும் மூத்தான் என்றான் . 

உவமைகூறினது , தூய்மைக்கு . ராகவன் - வடசொல் ; ரகுவென் 
னும் அரசனது குலத்தில் அவதரித்தவன் : பகுவென்பவன் , தசாதனுக்கு 
மூதாதை . ரகுமகாராசன் , எல்லாத் தேசத்தையும் வென்று விசுவஜித் என்னும் 
வேள்வியைச் செய்து அதில் எல்லாப்பொருளையும் வழங்கிவிட்டு வறுங்கையனா 
யிருக்கையில் , கௌத்ஸ னென்னும் முனிவன் தனது ஆசிரியனாகிய வரதந்து 
மகாமுனிவனுக்குக் குருதக்ஷிணைகொடுத்தற்பொருட்டு வந்து யாசிக்க , குபேர 
னிடத்திலிருந்து வேண்டும் பொருளை யழைப்பித்து அந்தக்கௌத்ஸனுக்குக் 
கொடுத்து மிக்க வீரமுங் கொடையும் நிலைநாட்டிய சிறப்புடையா னாதலால் , 
இராமபிரான் அவன் வமிசத்துப்பெயாற் கூறப்பட்டனன் . இலக்குவன் - 
வடசொல் திரிபு: லக்ஷ்மணன் என்னும் வடசொல்லுக்கு - சகலவுத்தமலக்ஷணங் 
களோடு கூடினவனென்று - பொருள் ; பகவத்கைங்கரியலக்ஷ்மியோடுகூடினவ 
னென்றும் உரைப்பர் . இங்கே , பரதனை மைந்தனென்றதனால் , கோசலைக்கு 
அவன்பக்கலுள்ள புத்திரவாற்சலியம் தோன்றும் . நெடிதுவிழுதல் - ஸாஷ் 
டாங்கமாக நமஸ்கரித்தல் . பி - ம் :-நெடிதின் . 2 என்ன. உழந்த . பீரீன்ற , 
காஎ . - கௌசல்யை பெருந்துகின்ற குகனையும் பரதனையும் தேற்றுதல் . 

நைவீர லீர் 1 மைந் தீ ரினித்துயரா னாடி 2 றந்து காடு நோக்கி , 
மெய்வீரர் பெயர்ந்ததுவு நலமாயிற் றாமன்றே விலங்கற் றிண் 
டோட் , கைவீரக் களிறனைய காளையிவன் 4 றன்னோடுங் கலந்து 
5நீவி , ரைவீரு மொருவிரோ யகலிடத்தை நெடுங்கால மளித்தி 
ரென்றாள் . 

( இ - ள் . ) ( அதுகேட்ட கௌசலை அவர்களை நோக்கி ) , - மைந்தீர் 
புத்திரர்களே ! இனி துயரால் நைவீர் அலீர் - இனிமேல் நீங்கள் துன்பத்தால் 


எசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


வருந்தாதீர் ; மெய் வீரர் - தவறாத பராக்கிரமத்தையுடைய இராமலக்ஷ்மணர் , 
நாடு இறந்து காடு நோக்கி பெயர்ந்தது உம் - நாட்டைவிட்டுக் காட்டை 
நோக்கிப் புறப்பட்டுச்சென்றதும் , நலம் ஆயிற்று ஆம் அன்றே - ( இப்படிப் 
பட்ட நல்லதோழனைப் பெறுதலால் ) நன்மைக்கே காரணமாயிற்று : (இனி), 
விலங்கல் திண் தோள் - மலைபோன்ற வலிய தோளையுடைய , கை வீரம் 
களிறு அனைய - துதிக்கையாற் செய்யும் பராக்கிரமத்தொழிலையுடைய ஆண் 
யானையை யொத்த , காளை இவன் தன்னோடு உம் - ( குகனென்னும் ) இவ்வாண் 
மகனுடனே , கலந்து - கூடி , நீவிர் ஐவீர்உம் - நீங்கள் ஐந்துபேரும் , ஒருவீர்ஆய் 
ஒற்றுமையுடையவர்களாய் , அகல் இடத்தை நெடு காலம் அளித்திர் - பரந்த 
நிலவுலகத்தை வெகுகாலம் பாதுகாப்பீர் , என்றாள் - என்று ( ஆசீர்வாத 
மாகக் ) கூறினாள் ; ( எ - று .) 

இராம்பிரான் நாட்டிலேயே யிருந்தால் - இத்துணைச்சிறந்த தோழன் 
கிடைப்பது அரிதாதலால் , இவ்வாறு சிறந்ததோழன் கிடைத்தற்குக் காரணமா 
யிருந்த ஒரு பெருநன்மையைக் கருதி , இராமனுக்கு நேர்ந்த வனவாசத்தைக் 
குறித்துச் சிறிதுங் கவலைப்படாது , நால்வராய்ப்பிறந்த நாம் ஐவ ராய்விட் 
டோமேயென்று பெருமகிழ்ச்சி கொண்டு, நீங்கள் ஒற்றுமையோடு இந்நிலவுலக 
முழுவதையும் நெடுநாள் போற்றிவரவேண்டும் என்று கௌசலை வருந்துகின்ற 
பரதனையும் குகனையும் தேற்றி ஆசீர்வதித்தன ளென்பதாம் . “ முன்புளை 
மொருநால்வே முடிவுள தெனவுன்னா , வன்புள வினிநாமோ ரைவர்க ளுளரா 
னேம் ” எனக் கீழ் இராமன் கூறின துங் காண்க . பி - ம் : -1 மைந்தர் . 2 இழந்து . 
3 போந்ததுவும் . 4 தன்னோடு . நீங்கள் , நீர்கள் , நீங்காது . 6 போல் . 7 அளித்தீர் . 
சுஅ.- சுமித்திரையை யாவளென்று குகன் வினவ , 

பரதன் தெரிவித்தல் . 
அறந்தானே யென்கின்ற வயனின்றா டனைநோக்கி யைய 
வன்பி , உனிறைந்தாளை யுரையென்ன நெறிதிறம்பாத் தன்மெய்யை 
நிற்ப தாக்கி , பிறந்தான்றன் 4 னிளந்தேவி யாவர்க்குந் தொழுகுலமா 
மிராமன் பின்பு , 5 பிறந்தானு முளனென்னப் பிரியா தான் றனைப் 
பயந்த பெரியா ளென்றான் . 


- 


( இ - ள் .) (பின்பு ), அறம் தானே என்கின்ற - தருமதேவதையேயென்று 
சொல்லத்தக்க , அயல் நின்றாள் தனை நோக்கி - கோசலையருகில் நின்ற சுமித் 
திரையைப்பார்த்து , (குகன் பரதனிடத்து ) , ஐய- ! அன்பின் நிறைந்தாளை 
அன்பினால் நிறைந்துவிளங்குகிறவளான இவளை, உரை - ( இன்னாளென்று ) 
சொல் , என்ன - என்று கேட்க , - (அதற்குப் பரதன் ) , நெறி திறம்பா - நல்வழி 
தவறாமல் , தன் மெய்யை நிற்பது ஆக்கி - தனது சத்தியத்தை என்றும் 
அழியாது நிலைத்து நிற்பதாகச் செய்துவிட்டு , இறந்தான் தன் - உயிர் நீத்த 


காண்டம் 


கக . - குகப்படலம் 


எ.எ 


தசரதசக்கரவர்த்தியின் , இள தேவி -இளையமனைவி; யாவர்க்குஉம் தொழு குலம் 
ஆம் 

இராமன் பின்பு - எல்லார்க்கும் வணங்கத்தக்க குலதெய்வமாகிய 
இராமனது பின்னே , பிறந்தான் உம் - பிறந்த தம்பியும் , உளன் - (ஒருவன்) 
உளன் , என்ன - என்று (யாவரும் அறியும்படி ) , பிரியாதான் தனை - ( அவனை 
விட்டு) நீங்காத இலக்குமணனை , பயந்த - பெற்ற , பெரியாள் - பெருமையுடைய 
வள் , என்றான் என்றுகூறினான் ; ( எ - று . ) 

இராமனுக்குத் தம்பியாகப்பிறந்தவர் மூவர் இருப்பினும் , அப்பிரான் கான 
கஞ்சென்ற போது உலகோர்க்கெல்லாம் இராமன் தம்பி என்று தெரியுமாறு 
உடன் சென்று எல்லாவடிமைகளையும் அப்பிரானுக்குச் செய்பவனாதலால் , 
இலக்குமணனை இராமன்பின்பு பிறந்தானு முள னென்னப் பிரியாதான் 
என்றான் . இராமன் கானகத்திற்குப் போனாற் போகட்டும் : எனது புத்திரன் 
இனிதாக நகரத்தில் தானே இருக்கட்டும் என்று நினையாது , அவனை நோக்கி 
ஆகாததன்றாலுனக்கவ்வன மிவ்வயோத்தி , 

, மாகா தலிராமனம்மன்னவன் 
வையமீந்தும் , போகாவுயிர்த்தாயர் நம்பூங்குழற்சீதை யென்றே , யேகாயினியிவ் 
வயினிற்றலுமேதம் , ” “ மகனே இவன்பின் செல்தம்பி , யென்னும்படியன் றடி 
யாரினிலேவல் செய்தி , மன்னுந்நகர்க்கே யிவன் வந்திடின் வா வதன்றேன் , 
முன்னம் முடி " என்றா ளாதலால் , அவள் அறந்தானேயென்கின்ற வயல்கின் 
றாள் எனப்பட்டாள் . அன்பு - இராமனிடத்துப் பக்தி . முன் கைகேயிக்கு 
இரண்டுவரங்கொடுத்திருந்த சத்தியந் தவறமாட்டாமையானது இராமன துவன 
வாசத்துக்கும் , அவ்விராமவிரகம் தனது மரணத்துக்கும் காரணமாய் முடிந்தத 
னால் நெறிதிறம்பாத் தன் மெய்யை நிற்பதாக்கி யிறந்தான் என்றது . குலம் - 
குலதெய்வத்துக்கு ஆகுபெயர் . பி - ம் : -- எனநின்ற , என்கின்றாள் . 2 நிறக் 
தாளை , நிறைந்தாரை தேன்மெய்ம்மை , தன்மையுண்மை . பெருந். பிறந்தாரும் . 
6உளர் . 

( க 0 எஅ ) 
சுசு .-- பரதன் கைகேயியைச் சுட்டிக்காட்டி அவளை இன்னாரென்று 

கூறத்தொடங்குதல் . 
சுடுமயா னத்திடைத்தன் றுணைபேகத் தோன்றறுயர்க் கடலி 
னேகக் , கடுமையார் கோனகத்துக் கருணையார் கலி 4 யேகக் கழற் 
கான் மாய் , னெடுமையா லன்றளந்த வுலகெல்லாந் தன் மனத்தே 
நினைந்து 8 செய்யும் , கொடுமையா லளந்தாளை யாரிவரென் றுரை 
செய்யக் குரிசில் கூறும் . 

இ - ள் . ) ( அதுகேட்டு அவளையும் நமஸ்கரித்தபின்பு ) , தன் துணை 
தனது கணவனான தசரதசக்கரவர்த்தி , சுடு மயானத்திடை ஏக ( இறந்த 
வரைச் ) சுட்டெரிக்குமிடமான மயானத்திற் செல்லும்படியும் , தோன்றல் - 
தன் புத்திரன் ( பரதன் ) , துயர் கடலின் ஏக - துன்பக்கடலில் மூழ்கும்படியும் , 
கருணை ஆர்.கலி - கருணை நிரம்பிய கடல் போன்ற இராமமூர்த்தி , கடுமை ஆர் 


- 


எ 2 ) 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கானகத்து - கொடுமைமிக்க காட்டிலே, ஏக - செல்லும்படியும் , கழல் கால் 
மாயன் நெடுமையால் அன்று அளந்த உலகு எல்லாம் - வீரக்கழலையணிந்த 
பாதத்தையுடைய திருமால் நீண்ட திரிவிக்கிரமவடிவங்கொண்டு அக்காலத் 
தில் அளவிட்ட உலகங்களை யெல்லாம் , தன் மனத்துஏ - நினைந்து - செய்யும் 
கொடுமையால் அளந்தாளை - தன்மனத்தில் எண்ணிச் செய்கிற கொடுமை 
யினால் அளவிட்டவளான கைகேயியைப்பற்றி , இவர் யார் என்று உரைசெய்ய 
- இவர் இன்னாரென்று ( குகனுக்குத்) தெரிவிக்குமாறு , குரிசில் கூறும் - பாதன் 
கூறுவான் ; ( எ - று . ) 

கௌசலை சுமித்திரைகளைக் கூறியமாத்திரத்தில் கைகேயியைத் 
தெரிந்து கொண்டதனாற் குகன் வினாவாம லிருந்தானாக , பரதன் அவளையும் 
குகனுக்கு அறிமுகஞ்செய்விக்குமாறு கூறலானா னென்க . 9 என்ன என்ற 
பாடத்துக்கு - குகன் வினாவப் பரதன் கூறலானா னென்னலாம் . கைகேயி 
கேட்ட வரம் தசரதனது மரணத்துக்குக் காரணமானதனால் , சுடுமயானத் 
திடைத் தன் றுணையேக என்றது . கடல் காடு சென் றதென ஒருசமத்காரம் 
தோன்றக் கூறினார் . கவி தமக்கு இராமபிரானிடத்துள்ள பக்தியால் அப்பரம 
னைக் காட்டுக்கு ஓட்டின கொடும்பாவி கைகேயி யென்று திட்டுவார் சுடு மயா 
னத்திடை ...... கொடுமையாலளந்தாளை என்கின்றார் . உலகெல்லாந் தன் 
கொடுமையா லளத்தல் - உலகமுழுவதும் தன் கொடுமை பரவும்படி அதனை 
மிகுதியாகச் செய் துவைத்தல் . நினைவில்லாது 

தற்செயலாகச் செய்யுங் 
கொடுமையன் றென்பார் , தன்மனத்தேநினைந்து செய்யுங் கொடுமை என்றார் . 
மயானம் - ஸ்மாநம் ; வடசொல் . ஆர்கலி - நிறைந்த ஓசையையுடையது ; 
வினைத்தொகைப் புறத்துப் பிறந்த அன்மொழித்தொகை . பி - ம் : - 1 போக . 
2 கடலில் . 3 கானத்து . + எய்த , 5நின்றளந்த, 6 எலாம் . மனத்தான் , வயமாய் . 
8 செய்த , 

( க ) எசு.) 
எ 0.-- பரதன் குகனுக்குத் தன் தாயைத் தெரிவித்தல் . 
படரெலாம் படைத்தாளைப் பழிவளர்க்குஞ் செவிலிபைத்தன் 
பாழ்த்த பாவிக் , குடரிலே நெடுங்காலங் கிடந்தேற்கு முயிர்ப்பாரங் 
குறைந்து தேய , வுடரெலா முயிரில்லா வெனத் தோன்று முல 
கத்தே பொருத்தியன்றே , யிடரிலா முகத்தாளை யறிந்திலையே 
லிந்நின்றா ளென்னை யீன்றாள் . 
( இ - ள் .) படர் எலாம் படைத்தாளை 

துன்பங்களையெல்லாம் உண் 
டாக்கினவளும் , பழி வளர்க்கும் செவிலியை - உலகநிந்தையாகிய குழந் 
தையை வளர்க்கும் தாயானவளும் , தன் பாழ்த்த பாவி குடரிலே - தனது 
பாழாகிய தீவினையுடையதான வயிற்றினுள்ளே , நெடு காலம் கிடந்தேற்கு உம் 
வெகுநாள் தங்கியிருந்த எனக்கும் , உயிர் பாரம் குறைந்து தேய - உயிராகிய 
சுனம . குறைந்து தேய்வடைய , உடர் எலாம் உயிர் இலா என தோன்றும் - 


காண்டம் 


- 


- குகப்படலம் 


எஉக . 


( பிராணிகளின் ) உடம்புகளெல்லாமும் உயிரில்லா தனபோலக் காணப்படுகிற , 
உலகத்தே - இவ்வுலகத்தில் , (இப்பொழுது ), ஒருத்தி - அன்றே இடர் இலா 
முகத்தாளை - தானொருத்திமாத்திரமே துன்பக்குறிப்பில்லாத முகத்தையுடைய 
வளுமான இவளை , அறிந்திலை ஏல் - ( இன்னாளென்று நீ குறிப்பினால் ) அறியா 
யாயின் , ( வெளிப்படையாகச் சொல்வேன் ) : -- இ நின்றாள் என்னை ஈன்றாள் - 
இங்குகின்ற இவள் என்னைப்பெற்றவளான கைகேயி ; ( எ - று .) 

மாமவிரஹத்தால் உலகமெல்லாம் துன்பப்படும்படி செய்தாளா தலால் 
படரெலாம் படைத்தாள் என்றும், இராமனைக் காட்டுக்கு ஓட்டிய மா பாவி , 
கணவனைக்கொன்ற கடும்பாவி , தயாதாட்சிணீயமில்லாத கொடியாள் என் 
சாற்போல உலகத்தார் கூறும் வசைச்சொற்களுக்கெல்லாம் பாத்திரமாய்நிற்ற 
லால் பழிவளர்க்குஞ்செவிலி என்றும் கைகேயி கூறப்பட்டாள் . பழிவளர்க் 
குஞ் செவிலி - ஏகதேசவுருவகம் . இராமன் வனஞ்செல்லுதற்கு ஒருவாறு 
காரணமாகிய தன்னைப் பெற்ற வயி றென்பான் , கைகேயியின் வயிற்றை 
பாழ்த்தபாவிக்குடர் எனப் பழித்தான் . கீழ்ப் பள்ளிபடைப்படலத்தில் 
நோயீரல்லீர் நுங்கணவன் றன்னுயிருண்டீர் , பேயீரே நீ ரின்னமிருக்கப் 
பெறுவீரே , மாயீர் மாயாவன்பழிதந்தீர் என்றும் , " ஏன்றுன் பாவிக் 
தகும்பிவயிற்றி னிடைவைகித் , தோன்றுந் தீராப் பாதகம் " 

என்றும் 
பரதன் கைகேயியைக் கூறியவற்றை இங்கே அறிக . நெடுங்காலம் என்றது , 
ஒருவருஷகாலம் என்றபடி ; தசரதன் மனைவியர் மூவரும் பன்னிரண்டுமாசங் 
கருக்கொண்டிருந்ததை “ ததஸ்சத்வாதபேமாஸே " என்ற வால்மீகத்தால் 
அறிக . இராமவிரகத்தால் மிகவருந்திய தனக்கு உயிர் நீங்கா திருத்தல் பெருஞ் 
சுமையாகத் தோன்றுதலால் , உயிர்ப்பாரம் என்றது . அதற்குக் குறைந்து 
தேய்தல் - உற்சாகமொடுங்குதல் . மன்னனுயிர்த்தே மலர்தலையுலகம் 
லாலும் , சகலசீவாத்மாக்களுக்கும் திருமால் அந்தராத்மாவாதலாலும் , தசரதனை 
யும் இராமனையும் பிரிந்த உலகம் உடரெலா முயிரிலாவெனத் தோன்று 
முலகம் எனப்பட்டது . பி - ம் : - எல்லாம் . உயிரிழந்தது , உயிரிழந்த , குன் 
றும் . அன்றோ, என்றே . 5 அறிந்திலையோ ,உணர்ந்திலையோ . ( க 040) 

கைகேயியையும் குகன் வணங்க , நாவாய் அக்கரைசேர்தல் . 
என்னக் கேட்டவ் விரக்க மிலாளையுந் 
தன்னற் கையின் வணங்கினன் றாயென 
வன்னப் பேடை 2சிறையில் தாய்க்கரை 

துன்னிற் 4 றென்னவும் வந்தது தோணியே. 
( இ - ள் . ) என்ன என்று ( பரதன் ) சொல்ல , ( குகன் ) , கேட்டு- , அ 
இரக்கம் இலாளை உம் - மனவிரக்கமற்றவளான அக்கை கேயியையும் , தாய் 

தாயென்று கருதி , தன் நல் கையின் வணங்கினன் - தனது அழகிய 
கைகளைக் குவித்து நமஸ்கரித்தான் ; ( அப்பொழுது ) , அன்னம் பேடை 

92 


எக . 


- 


என 


எங O 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சிறை - இலது ஆய் கரை துன்னிற்று என்ன - பெட்டையன்னப்பறவை 
யொன்று சிறகில்லாததாய் ( நீந்திக்) கரையடைந்தது போல , தோணிஉம் . 
வந்தது - அவ்வோடமும் அக்கரை சேர்ந்தது ; ( எ - று . ) 

தோணிக்குச் சிறையில்லாமைபற்றி , உபமானமாகிய அன்னப்பேட் 
டிற்கு ‘ சிறையிலதாய் என்றார் : மடவன்னக்கதியது செல ” என்றார் , கீழும் . . 
பி - ம் : - 1 அன்ன போது , அன்னப்பேடு . 2சிறையில . வான் . 4 என்னவுஞ் சென் 
றது தோணியே , அப்புறந்தோமறுமாக்களே . சில பிரதியிற் பின்னிரண்டடி 
கள் வன்னப்போது சிறையின் ( வன்பாற்றுறத் , துன்னிற்றப்புறந்தோமுறுமாக் 
களே எனக் காணப்படுகின்றது . 

( க 0அக ) 
எஉ.- யாவரும் கங்கையைக் கடந்தபிறகு தாய்மார் சிவிகையிற் செல்ல , 
பரதன்முதலியோர் பலகாவததூரம் நடந்து செல்லுதல் . 

இழிந்த தாயர் சிவிகையி 1 னேறத்தான் 
பொழிந்த 2 கண்ணிற் புதுப்புனற் போயினா 
னொழிந்தி லன்குக னும்முட னேகினான் 

கழிந்த னன்பல காவதங் காலினே . 
( இ - ள் . ) இழிந்த - (தோணியைவிட்டுக்கரையில் ) இறங்கின , தாயர் - தாய் 
மார் , சிவிகையின் ஏற - சிவிகைமேலேறிச்செல்ல , - தான் - பரதன் , புது புனல் 
பொழிந்த கண்ணின் போயினான் - வெள்ளத்தைச்சொரிந்த கண்களோடு 
சென்று , பல காவதம் - அனேக்கா, தவழியை, காலின்ஏ - காலினாற்றானே ,, 
கழிந்தனன் - கடந்தான் ; குகன்உம் - குகப்பெருமானும் , ஒழிந்திலன் - விட்டு 
நீங்கா தவனாய், உடன் ஏகினான் - கூடச்சென்றான் ; ( எ - று . ) 

அரசர்தேவிமார் சிவிகையிற் செல்ல , பரதன் கண்களில் நீர் தாரை தாரை 
யாய்ப் பெருகக் காலினால் தானே பலகாவதம் நடந்து செல்லக் குகனும் உடன் 
சென்றன னென்பதாம் . குகனைக்கூறியது - மற்றையோர்க்கும் உபலட்சணம் . 
பரதன் கண்ணீரைப்பொழிந்தது - இராமனைக் காணப்போகின்றோ மென்ற 
பெருமகிழ்ச்சியினாலென்க் . பி - ம் : - 1 ஏக . 2 கண்ணீர்ப் . 

( க 0 அஉ ) 
எசு .-- யாவரும் பரத்துவாஜாச்சிரஞ் சேர , அம்முனிவன் 

எதிர்கொள்ளுதல் . 
பரத்தி னீங்கும் பரத்துவ னென்னும் 2 பேர் 
வரத்தின் 4 மிக்குயர் மாதவன் வைகிட 
மருத்தி கூர வணுகின னாண்டவன் 

6 விருத்தி வேதிய ரோடெதிர் மேவினான் . 
( இ - ள் .) ( பின்பு பரதன் ) , பரத்தின் நீங்கும் - கருமச்சுமையினின்று 
விலகிய , பாத்துவன் என்னும் பேர் - பாத்வாஜனென்னுந் திருநாமத்தை 
யுடைய , வரத்தின் மிக்கு உயர் - ( பல ) வரங்கள் பெற்றுள்ளதனால் மிகச்சிறந்த , 

வன்பாற்றுறந் , துன்னிற்று எனவுங் காணப்படுகிறது . 


எங்க 


காண்டம் - 

கஉ .-- திருவடி சூட்பேடலம் 
மா தவன் - பெருந்தவமுடைய மகாமுனிவன் , வைகு 

- 

எழுந்தருளியிருக்கிற, 
இடம் - ஆச்சிரமத்தை , அருத்தி கூா - அன்பு மிக , அணுகினன் - சேர்ந்தான் ; 
ஆண்டு - அப்பொழுது ( அவ்விடத்தில் ) , அவன் - அம்முனிவன் , விருத்தி 
வேதியரோடு - தொழில்முறைதவறாத ( பல ) முனிவர்களுடனே , எதிர் மேவி 
னான் - எதிர்கொண்டு வந்தான் ; ( எ- று . ) 

இராமபிரான் சென்ற இடமான தனாலும் பாத்துவாசனென்பவன் பெருந் 
தவசியாதலாலும் அன்புகொண்டு அம்முனிவனாச்சிரமத்தை யணுகினன் பரத 
னென்க . பெருந் தவஞ்செய்து பரமனருள் பெற்று ஊழ்வினை யொழித்ததனால் , 
பரத்தினீங்கும்பரத்துவன் எனப்பட்டான் . பரத்துவன் வடசொற்றிரிபு . 
வரத்தின் மிக்குஉயர் - வேண்டுவார்க்கு வேண்டினவரங்களைக் கொடுத்தலின் 
மிகச்சிறந்த வெனினுமாம் . வ்ருத்தி - வடசொல் . விருத்தி என்றது - ஓதல் , 
ஓதுவித்தல் , வேட்டல் , வேட்பித்தல் , ஈதல் , ஏற்றல் என்னும் . அறுதொழில் 
களை . இனி , விருத்தி வேதியர் - ( தன்னையடுத்தவர்களை ) விருத்தி செய்வித்தற் 
குரிய வேதியரென்றுங் கொள்ளலாம் . பி - ம் : - பரத்தினோங்கும் , பரத்தினிற் 
கும் . 2 அவ் . வரத்தன் . 4 மேதகு. வைகிட . விருத்த . வேதியரோடுடன் . 

குகப்படலம் முற்றிற்று . 


கஉ-ஆவது திருவடி சூட்டுபடலம் . 
இராமபிரானைக் கானகத்தினின்றுமீட்டுக் கொணாவேணுமென்ற கருத் 
துடனே பரதன் தன் தம்பியோடும் தாய்மார் மந்திரிமார் புரோகிதர் தானைத் 
தலைவர் நகரத்தவர் முதலிய பலரோடும் அயோத்தியினின்று புறப்பட்டுச் சித்திர 
கூடமலையைச் சார்ந்து இராமபிரானை மீண்டுவரவேணுமென்று பிரார்த்திக்க 
வும் , அப்பிரான் தந்தை சொல்லின்படி வனவாசஞ்செய்யாது மீண்டுவந்து விடு 
வது தகுதியன்றென்பதை வற்புறுத்தப் பிறகு பரதன் , இராமபிரானது திருவ 
டியை இரந்துபெற்று முடிக்கு அணியாகச் சூட்டிக்கொண்டுசென்றதைத் 
தெரிவிக்கும் படல மென்பது பொருள்: பரதன் முடிக்கு அணியாகப் பாதுகத் 
தைக்கொண்டா னென்பதை , " பாதுகந்தலைக்கொடு பரதன்பைம்புனன் , மோது 
கங்கையின் கரை கடந்து முந்தினான் என்று இப்படலத்தின் ஈற்று வருவதனா 
லறிக . இனி , இத்தொடர்க்கு - திருவடிக்கு இராச்சியத்தைச் சூட்டியதை 
[ பாதுகாபட்டாபிஷேகஞ்செய்ததை ) த்தெரிவிக்கும் படல மெனக் கூறுதல் 
நேராம் : நந்தியம் பதியிடை நாதன் பாதுகஞ், செந்தனிக்கோன் முறை செலுத் 
துஞ் சிந்தையான் என வருவது காண்க . திருவடிநிலையைத் திருவடி 

உபசாரவழக்கு . அச்சிட்டபிரதிகளிலும் சில ஏட்டுப்பிரதி 
களிலும் இந்தப்படலத்திற்கு ‘ கிளைகண்டு நீங்கு படலம் எனப் பெயர் 
காணப்படுகின்றது : அத்தொடர்க்கு - இராமபிரானது கிளைஞரான பாதன் 
முதலியோர் ( இராமபிரானைக் ) கண்டு மீளுஞ்செய்தியைக் கூறும் படல மென் 


யென்றது , 


- 


எநத் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


றாவது , " அத்தனாகியன்னையாகி யாளுமெம்பிரானுமாய் என்பன முதலியன 
வாகச் சான்றோர் அருளிச்செய்திருத்தற்கு ஏற்ப எவ்வகைக்கிளையுமாகி யாவர்க் 
கும் உதவுபவனான ஸ்ரீராமனை ( பரதன் முதலியோர் ) கண்டு மீண்ட செய்தியைக் 
கூறும் படலமென்றாவது பொருளாகும் . கிளை கண்டு நீங்குப்படலம் 
வடிசூட்டுபடலம் என்ற இவ்விரண்டனுள் நூலைப்பயில்வோர்க்குத் திருவடி 
சூட்டுபடலம் என்ற பெயர் சொல்லும்போதே கதைப்போக்கைப் புலப்படுத்து 
வது போலக் கிளை கண்டு நீங்குப்படல மென்பது புலப்படுத்தாமையாலும் , மா 
வடியைவைத்துப் பரதன் அரசுபுரியலானானென்று அயோத்தியாகாண்டத்தை 
மங்கலமாக முடிக்கின்றா ரென்பதைப் புலப்படுத்துவதாலும் திருவடிசூட்டு 
படலம் என்ற பெயரைக் கொள்ளுதலே மிகவும் பொருத்தமெனத் தோன்று 


கின்றது . 


பரதன் எதிர்கொண்டுவந்த பரத்துவாசமுனிவனை வணங்கி ஆசிபெற்ற 
பின் , முனிவன் முடிசூடி அரசுபுரியாமல் மரவுரியுடுத்துச் சடைதரித்து வனத் 
தில்வரக் காரணம் யாது ? என்ன , பாதன் சினம்பொங்க மனக்கடுப்போடு அந் 
தப் பரத்துவாசமுனிவனைப்பார்த்து , நீர் கூறியது எனக்கு அடுத்ததும் அன்று : 
உமக்கு அடுத்ததும் அன்று : இராமனுக்குத் தம்பியாகப்பிறந்த நான் அவனது 
இராச்சியத்தைக் கொள்ளேன் : நான் அவ்விராமனை வேண்ட , அன்னான் அர 
சைக் கைக்கொள்ளாவிடின் அவனுடனே கானகத்தில் உறைவேன் என்று 
தன்மனவுறுதியைக் கூற , அவ்வாசகத்தைக் கேட்டவுடனே பரத்துவாசனுக்கும் 
மற்றுமுள்ள இருடியர்க்கும் உள்ளும் புறம்பும் குளிர்ந்தது . பிறகு , முனி 
வன் பரதனைச் சேனையோடும் ஆச்சிரமத்துக்குஇட்டுக்கொண்டு போய் ஓமஞ் 
செய்து சுவர்க்கத்தையேவரவழைத்துப் பரதன்சேனைக்கெல்லாம் பல்வகை 
யுபசாரங்களோடு திவ்வியமானவிருந்து செய்வித்தான் . பாதனோ காய்கிழங்கை 
யேயுண்டு தரையிற்றானே கிடந்தான் . அச்சேனை இரவெல்லாம் பரமானந்தத் 
தில் மூழ்கியிருந்து மறுநாள் பொழுதுவிடிகையில் அவ்வாழ்ச்சிமாற முன்நிலையை 
யடைந்தது . பின்னர்ப் பரதன் தானைசூழச் சித்திரகூடம்புறப்பட்டு , இடை 
வழியிலிருந்த பாலைவனம் தாம்புக்கதாற்குளிர்ந்திருக்க அதனைக்கடந்து செல் 
கையில் அவ்வாரவாரத்தைக்கேட்டு இலக்குமணன் மலையுச்சியிலேறிப் பார்த் 
துப் பா தன் சேனையுடன் வருவது கண்டு இராமனுடன் பொருதற்கே பரதன் 
வருகிறான் என்று கருதி யுத்தசன்னத்தனாகி இராமனிடம் விரைந்துவந்து 
பரதன் இங்கும் இருக்கவொட்டாமல் நம்மை ஓட்டவருகிறான் : அவனையும் 
அவன் சேனையையும் நொடிப்போதில் ஒழித்துவிடுகிறேன் என்றானாக , இரா 
மன் இலக்குவ ! உன்னாற் செய்யமுடியாதது ஒன்றுமில்லை . ஆயினும் , நான் 
புகல்வது கேள் : நங்குலத்தவர் தருமம் நீங்கினார் எவரும் இலர் : பரதன் இராச்சி 
யத்தை நமக்குக்கொடுத்தற்காகவே இங்குவருகிறான் என்று சொல்லி அடக் 
கினார் . அவ்வளவிற் பரதன் சித்திரகூடஞ்சேர்ந்ததும் தன் சேனையை நிறுத் 
தித் தானும் தன் தம்பி சத்துருக்கினனுமாக முன்வருகையில் இராமபிரான் 


* காண்டம் 


கஉ .-- திருவடி சூட்டுபடலம் 


69 Foto 


தொழுதகையனும் துவண்டமேனியனும் அழுதகண்ணினனும் அவலம் ஈ 
தென்று கண்டோர்கருதுமாறு எழுதியபடிவமொத்தவனுமான பரதனை முடிய 
நோக்கி , பரதனதுபோர்க்கோலத்தைக் காண்க என்று இலக்குமணனுக்குக் 
காட்ட , இலட்சுமணன். நாணத்தினால் முகங் கவிழ்ந்து நின்றான் . அங்ஙனம் 
பெருவருத்தந்தோன்றக் கண்ணுங் கண்ணீருமாய்வந்து பரதன் இராமனைக் 
கிட்டியதுங் கீழ்வீழ்ந்தனனாக , அவ்வண்ணம் கீழ்வீழ்ந்து நிற்கும் பரதனை 
யெடுத்துப்புல்லி , அவன் புனைந்த வேடத்தைப் பன்முறைநோக்கி , 

‘ தந்தை 
வலியனோ ? என்ன , தந்தை வானுலகஞ்சென்ற செய்தியை அன்னான் தெரி 
விக்க , கேட்டு இராமபிரான் மனம்வருந்தி மண்ணிடைவிழுந்து பலபடி புலம் 
பித் தம்பிமார்முதலியோரால் தாங்கப்பட்டு வசிஷ்டன்தேற்றத் தேறித் தம்பி 
யுந்தானும் நீராடித் தந்தையாருக்குத் தர்ப்பணங்கொடுத்து வருந்தியிருக்க , 
சீதாதேவியிருக்குமிடத்தையணுகிப் பரதன் புலம்ப , அவனை இராமபிரான் 
றாங்கித் தந்தையார் இறந்திட்ட செய்தியைச் சீதைக்குத் தெரிவிக்க , அவள் 
மிகவும் வருந்திப் பின் முனிவர்பன்னிமாரால் நீராட்டப் பெற்று நாயகனைச் 
சேர்ந்தனள் . அப்பால் தாய்மார் சுமந்திரனா லழைத்துவரப்பெற்று வந்துசோ , 
இராமபிரான் அவர்களை வணங்கிநிற்க , அன்னார் வருந்திநின்றார்கள் . இங்ஙனம் 
- அங்கு யாவரும் வந்துசோ , அன்று சூரியன் அத்தமித்து மறுநாள் பொழுது 
புலர்ந்தபின் யாவருஞ்சூழவீற்றிருக்கும் இராமபிரான் பரதனை நோக்கி மன்ன 
வன் துஞ்சினான் : நாடோ நின்னது ; நீ மகுடந்தாங்காது விரதவேடம்பூண்டது 
என் ? என்ன , பரதன் , பதைபதைத்துத் தன் தாயின் செயலை வெறுத்துத் 
தன்னையும் நொந்து ‘ நீர் மீண்டு அரசுசெய்க என்று வேண்ட , இராமன் 
பரதன்மனக்கருத்தை நன்குணர்ந்து தருமம் முதலியன இறைவரேவலால் 
நடப்பனவாகும் : கேள்வி முதலியனவும் குரவர்சொல்லைக் கடவாமலிருப்பதே : 
குரவரும் பெற்றோர்களே : பெற்றோராகிய தாய் தந்தையரென்னுங் குரவரின் 
சொற்படி நான் காட்டில் வசிக்க நீ அரசுபுரிவதே தக்கது : பெற்றோரை 
மெய்யோராக்குவதல்லவோ புதல்வர்கடமை ? வரமாகத் தந்தை உனக்கு 
அளித்த பாரை நீ அரசுபுரிதலே செயலாகும் என்ன , பரதன் அரசு என்ன 
தாகில் , அரசை யான் உனக்குத் தந்திட்டேன் ; மீண்டு மகுடஞ் சூடுக ; உலகம் 
வருந்த நீ மனத்துத் தோன்றியபடி திரிவது நீதியோ ? போந்து காத்தி என்று 
அப்பிரானது தாள் பூண்டு வேண்டினான் . வேண்டவும் , இராமபிரான் நீ என்னி 
டம் அன்பினால் இராச்சியத்தை என்வசஞ்செய்தால் தந்தையாரிடம் இசைந்த 
ஆண்டு இன்று முற்றுமோ? வாய்மைக்குமாறாக எவரும் நடத்தல் கூடாதாகை 
யால் பதினான்குவருடம் நான் வனத்திலுறைந்தே தீரவேணும் . அதுவரை என் 
பணியால் அரசுபுரிக : தந்தை சொல்லை மறுக்க அஞ்சியல்லவா நான் இராச்சி 
யத்தைத் தாங்குவதாக முதலில் இசைந்தது ; அதுபோலவே என்சொல்லைத் 
தட்டாது நீயும் அரசுபுரிக என்றான் . இவ்வளவு சொல்லவும் இராமபிரான் 
இயையாமையால் மேலும் உரைக்கலுற்ற பரதனை விலக்கி வசிட்டமுனிவன் 


எஙச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


சிருஷ்டிகாலம் தொடங்கிச் சூரிய குலத்து முறைமையை எடுத்துக்காட்டி யான் 
கூறுகின்றேன் : குரவர்வாசகம் தட்டக்கூடாதாகையால் முந்தையோரின் முறை 
முரணாமல் அரசு கைக்கொண்டு இராச்சியத்தை யளிப்பாய் என்ன , இராமன் 
‘ பிரம்குமாரரே! ஒருவரிடம் ஒன்று செய்வதாக என்றபின் அதனை மறுத்தல் 
முறையல்ல ; நீவிர் குரவருட் சிறந்தவரே : ஆயினும் , முன்னே பெற்றோர்க்கு 
அவர் சொல்லியதைச் செய்வதாக வாக்களித்துவிட்டேன் : நீவிர் பின்னுறப் 
பணித்தீர் : யான் செய்யத்தக்கது எது ? நீரே உரைப்பீர் என்ன , முனிவன் 
மறுமாற்றஞ்சொல்ல முடியாது நின்றிட்டனன் . பாதன் அப்படியானால் , 
நாடு ஆள்பவர் ஆள்க; நான் உடன் காடுபடர்வேன் என்றான் . அப்போது 
தேவர்கள் கூடிப் பரதனை நோக்கி பதினான்குவருடம் புவிகாத்தல் நின்கடன் : 
தந்தைசொல்லைப் பாதுகாப்பது இராமன்கடன் என்றாராக , அப்பால் 
இராமபிரான் வானவர் சொல்லைமறுத்தல் தகாதென்று நான் உன்னை வேண் 
டிக்கொள்கிறேன் ; பதினான்குவருடம் அரசுபுரிக என்ன , பரதன் வேறுவழி 
யில்லாமையால் அரிதில் இசைந்து பதினான்குவருடம் கழிந்ததும் நீ அயோத்தி 
வாராவிடின் நான் எரிபுகுந்து உயிர்மாய்வேன் ; இது திண்ணம் என்ன ; 
இராமபிரான் அதற்கு இசைய , பரதன் திருவடித்தலந் தந்தீக என்ன, அங்க 
னமே இராமபிரான் தா , அவற்றைப் பாதன் முடித்தலம் இவை எனச் சூடிச் 
செல்ல , உடன்வந்தவர் யாவருஞ்சென்றனர் : பாதுகந் தலைக்கொண்ட பர 
தன் கங்கைகடந்து பின் அயோத்தியிற் புகாமல் நந்தியம்பதியைச் சேர்ந்து 
பாதுகஞ் செங்கோல் செலுத்த அந்தியும் பகலும் நீரறாக்கண்ணினனாய் இ 
தியங்களையவித்திருந்தான் : பலரும் நேயத்தால் இங்குவருவரென்று இராமன் 
கருதிச் சித்திரகூடத்தினின்று தென் திசைச்சேறன் மேயினானென்பது இப் 
படலத்துக் கூறிய பொருள். 
க.- பரதன் பரத்துவாசமுனிவனை வணங்க, முனிவன் ஆசிகூறுதல் . 

வந்த மாதவத் தோனையம் மைந்தனுந் 
தந்தை யாமெனத் தாழ்ந்து வணங்கினா 
னிந்து 2 மோலியன் னானு மிரங்கினா 

னந்த மின்னலத் தாசிகள் கூறினான் . 
( இ - ள் .) வந்த - ( எதிர்கொண்டு ) வந்த , மா தவத்தோனை - பெருந் தவ 
முடைய பரத்துவாசமுனிவனை , அ மைந்தன்உம் - அந்தப்பாதனும் , தந்தை 
ஆம் என - தந்தையைப்போல நினைத்து , தாழ்ந்து வணங்கினான் - விநயத் 
தோடு விழுந்து நமஸ்கரித்தான் ; ( நமஸ்கரிக்க) , இந்து மோலி அன்னான் 
உம் - சந்திரனை முடியிலுடைய சிவபிரானை யொத்த அம்முனிவனும் , இரங் 
கினான் - ( பரதன்பக்கல் ) அன்புகொண்டவனாய் , அந்தம் இல் நலத்து ஆசிகள் 
கூறினான் - அளவில்லாத நன்மைகளை விளைக்கக்கூடிய வாழ்த்துமொழிகளைச் 
சொல்லியருளினான் ; (எ - று . ) 


காண்டம் 


கஉ .-- திருவடி சூட்டுபடலம் 


எஙரு 


* 


இந்துமோலி - வட சொற்றொடர் : வேற்றுமைத்தொகை யன்மொழி : 
முனிவனுக்குச் சிவபிரானை உவமைகூறியது , தவவொழுக்கமும் மதனனைக் 
காய்தலும் சடைமுடியு முடைமைக்காக , பி- e : - 1 அவ்வள்ளலும் . 2 மௌலி . 
3 அனானும் . 4 குணத்து . 

( க்அச ) 
உ.- அரசுபுரியாது சடைமுடியுடன் வரக் காரணம் யாது ? என 

முனிவன் பரதனை வினவுதல் . 
எடுத்த மாமுடி சூடிநின் பாலியைக் 
தடுத்த பேரர சாண்டிலை பைய நீ 
முடித்த வார் 1 சடை யோடு முனிவர் தூ 

சுடுத்து நண்ணுதற் குற்றுளதி யாதென்றான் . 
( இ - ள் .) ( பின்பு பாத்துவாசன் பரதனை நோக்கி ), ஐய- ! நின்பால் 
இயைந்து அடுத்த பேர் அரசு - உன்னிடத்து வந்துபொருந்திய பெரிய 
இராச்சியத்தை , நீ- , எடுத்த மா முடி சூடி - உயர்ந்தபெரிய கிரீடத்தைத் 
தரித்துக்கொண்டு , ஆண்டிலை - ஆளாமல் , முடித்த வார் சடையோடு - தரித்த 
நீண்ட சடைத்தொகுதியுடனே , முனிவர் தூசு உடுத்து - இருடியர்தரிக்கும் 
மரவுரியாடையை யுடுத்துக்கொண்டு , நண்ணுதற்கு - ( இவ்வனத்தைச் ) சேர் 
தற்கு , உற்று உளது - பொருந்திய காரணம் , யாது- ? என்றான் - என்று 
வினாவினான் ; ( எ- று . ) 
இயைந்து அடுத்த - அடுத்து இயைந்த 

மாறுக : 

எடுத்த - உனக் 
கென்று கைகேயி அமைத்துவைத்திருக்கிற எனினுமாம் . முடித்தல் - திரித்து 
விடுதல் . பி - ம் : -1சடைக்கற்றையைமூசு தூசு, சடைக்கற்றையை மூரித் தூசு . 
2உள.தியாவதோ. 

( க 0 அரு ) 
ஈ.- இதுவும் அடுத்த கவியும் குளகம் : முனீவன் வினவிய வகையைக் 

கண்டித்துப் பாதன் தான் வருங் காரணங் கூறுதல் . 
சினக்கொ டுந்திறற் சீற்றவெந் தீயினான் 
மனக்க டுப்பினன் மாதவத் தோங்கலை 
2 யெனக்க டுத்தது செய்தில னென்றசொ 

3 லுனக்க டுப்பதன் றாலுர வோ 4 யெனா. 
( இ - ள் .) ( அதுகேட்ட பாதன் ), கொடு - கொடிய, திறல் - வலிமையை 
யுடைய , சினம் சீற்றம் - மிக்க கோபமாகிய , வெம் தீயினான் - கொடியதீயை 
யுடையவனும் , மனம் கடுப்பினன் - மனக்கொதிப்பையுடையவனுமாய் , மா 
தவத்து ஓங்கலை - மிக்கதவத்தையுடைய மலை போன்ற அம்முனிவனை ( நோக்கி ) , 
உரவோய் - அறிவையுடையவனே! ( மீ ) , எனக்கு - என்னைக்குறித்து , அடுத் 

செய்திலன் தக்கதை - நான் செய்யவில்லை , என்ற என்றகருத்துப் 
படவினாவிய , சொல் - சொல்லானது , உனக்கு - ( தவசியாய் நியாயாநியாயம் 
களை யுணர்ந்த ) உன் தகைமைக் அடுப்பது அன்று - தக்கது 

ஆகாது . 
- என்று கூறி , - ( எ - று .) - என்றான் 

என்றான் என அடுத்த கவியோடு முடியும் . 


என 


எடை 


எஙசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


நியாயாநியாயங்களையுணர்ந்த நீ மூத்தவன் காட்டகத்தானாக , இளையவ 
னாகிய என்னை அரசுபுரியாமல் முனிவர் வேடத்துடனே இங்குவருவானேன் ? 
என வினாவுதல் தக்கதன்று என்றவாறு. இந்தப்பா தனது மனநிலையை உல 
கத்தார்க்கு வெளிப்படுத்த வேண்டியே இங்ஙனம் வினாவிய தென்பர் . சினம் , 
சீற்றம் - ஒருபொருட்பன்மொழி . சினமென்னுஞ் சேர்ந்தாரைக் கொல்லி 
என்பவா தலால் , கோபம் வெந்தீ எனப்பட்டது . தவவொழுக்கத்தில் என் 
றுஞ் சிறிதுஞ்சலிப்பில்லாதவ னென்பார் மாதவத்தோங்கல் 

என்றார் . 
உரம் - அறிவாதலை “ உரனென்னுந் தோட்டியான் , உரமொருவற்குள்ள 
வெறுக்கை ” எனத் திருக்குறளிலுங் காண்க . இனி, உரம் - மனோபலமும் , 
தபோபலமுமாம் . பி - ம் : -1 கடுப்பினச் , கடுந்திறல் , கடுத்தவச் , கடுப்பின் 
வெஞ். எனக்கடுத்த தியம்பிலை நீயென்றான் , எனக்கடுத்தது சொல்லலை நீயென் 
றான் , நினக்கடுப்பது செய்திலை நீயெனல் . உனக்கடுத்ததுமன்றுாவோய் ,, 
உனக்கடுப்பது நன்றுளவோ , உனக்கடுத்ததன்றாலுரவோய் . 4 என்றான் ( க 0 அசு ) 

ச . மறையின் கேள்வற்கு மன்னிளந் தோன்றல்பின் 

முறையி 1 னீங்கி 2 முதுநிலங் கொள்கிலே 
னிறைவன் 3 கொள்கில னாமெனின் யாண்டெலா 

முறைவென் கானத் தொருங்குட னேயென்றான் . 
( இ - ள் . ) மறையின் கேள்வற்கு - வேதங்களுக்குத்தலைவனான ஸ்ரீராம 
பிரானுக்கு , மன் இள தோன்றல் - பொருந்தின தம்பியான பரதன் , பின் - 
பின்னும் , முறையின் நீங்கி - ( மூத்தமகனுக்கு அரசு உரியது என்ற ) நீதி 
யினின்று தவறி , முது நிலம் கொள்கிலேன் - தொன்று தொட்டுவந்த இராச்சி 
யத்தை ( அரசாளும்படி ) ஏற்றுக்கொள்வேனல்லேன் : இறைவன் கொள்கிலன் 
ஆம் எனின் - தலைவனான இராமன் (மீண்டு வந்து இராச்சியத்தை ) ஏற்றுக் 
கொள்ளாதொழிவனாயின் , ( யான் ) , யாண்டு எலாம் - (வனவாசத்துக்கு என்று 
நியமித்த) வருடங்களெல்லாம் , ஒருங்கு - ஒருசோ , உடனே - அவ்விராம 
பிரானுடனே , கானத்து உறைவென் - காட்டில் வசிப்பேன் , என்றான் - 
என்று கூறினான் ; ( எ - று . ) 
இராமபிரானையே இராச்சியத்தைக் கைக்கொள்ளுமாறு 

வேண்டிக் 
கொள்ளவந்தேன் : ஒருகால் அவன் அங்கீகரியாவிடின் அவனுடனே வனத்தில் 
வாழ்வே னென்று தான் வந்தகாரணமும் தனது நிலைமையின்னதென்பதும் 
விளங்கப் பரதன் மறுமொழிகூறுகின்றா னென்க , மறையின்கேள்வன் - “ பூத 
நாயகன் புவிமகணாயகன் புனித , வேதநாயகன் என்றார் , கீழ் அகலிகைப் 
படலத்தும் . இனி, மறையின் கேள்வற்கு என்பதற்கு - பரத்துவாசமுனிவ 
னிடம் என்று உரைத்து , என்றான் என்பதனோடு இயைத்தலும் ஒன்று : இங் 
ஙனம் உரைக்குமிடத்து , மன் - இராமன் என்க . பின்முறையின் என எடுத்து , 
பின்பிறந்தவனுக்கு உரிய முறைமையினின்று எனினும் அமையும் . பி - ம் : 
நீங்க . 2 முழு . 3 காக்கிலன் . 

( க o அஎ ) 


- 


- 


- 


மாத்திரம் குளிர்விக்கும் : பரதன்சொல்லோஆறமும் குளிர்வித்ததென் 
காண்டம் - கஉ .-- திருவடிசூட்டுபடலம் 

எஙஎ 
ரு .. - பரதன் மொழியைக் கேட்டு முனிவர் மனங்குளிர்தல் . 
உரைத்த வாசகங் கேட்டலு முள்ளெழுந் 
திரைத்த காத லிருந்தவத் தோர்க்கெலாங் 
குரைத்த மேனியொ டுள்ளங் குளிர்ந்ததா 

லரைத்த சாந்து 2 கொ 3 டப்பிய தென்னவே . 
( இ - ள் .) உரைத்த - ( இவ்வாறு பரதன் ) சொன்ன , வாசகம் - வார்த்தை 
யை , கேட்டலும் - கேட்டவளவிலே, உள் எழுந்து இரைத்த காதல் இரு 
தவத்தோர்க்கு எலாம் - ( ஸ்ரீராமவிஷயத்தில் ) மனத்தில் தோன்றி மிக்குப் 
பொங்கிய அன்பையுடைய பெரியமுனிவர்களெல்லோர்க்கும் , குரைத்த மேனி 
யொடு உள்ளம் - பூரித்த உடம்பும் மனமும், அரைத்த சாந்து கொடு அப்பியது 
என்ன - அரைத்த சந்தனத்தால் அப்பியதுபோல , குளிர்ந்தது - (தனித்தனி) 
குளிர்ச்சியடைந்தது ; ( எ - று .) - ஆல் , ஏ ஈற்றசைகள். 

தவத்தோர் - பரத்துவாசனும் , அவனுடையசீடர்களும் , சாந்து புறத்தை 
பார் மேனி யொடுள்ளஞ் சாந்து கொடப்பிய தென்னக் குளிர்ந்தது என்றார் . 
* ஒலித்தலென்னும் பொருள் தரும் இரைத்தல் குரைத்தல் என்னும் வினைகள் 
இங்கு இலக்கணையாய்ப் பிறிதுபொருளுணர்த்தின . பி - ம் : -1குளிர்ந்தவால் . 
2 கொண்டு , 3 அப்பிய . 

( க oஅஅ ) 
சு.- பரதனை முனிவன் தன்னுறைவிடம் இட்டுக்கொண்டுபோய்ச் 

சேனைக்கு விருந்தமைப்பேனென்று ஓமஞ்செய்தல் . 
ஆய காதலொ டையனைக் கொண்டு தன் 
2 றூய சாலை யுறைவிடந் துன்னினான் 
மேய சேனைக் கமைப்பென் விருந்தெனத் 

தீயி னாவுதி செங்கையி 4 நீக்கினான் . 
( இ - ள் . ) ( பரத்துவாசன் ) , ஆய காதலொடு - ( அங்ஙனம் உடம்பும் உள்ள 
மும் குளிர ) உண்டாகிய அன்புடனே , ஐயனை கொண்டு - பரதனை அழைத் 
துக்கொண்டு , தன் தூய சாலை உறைவு இடம் துன்னினான் - தனது பரிசுத்த 
மான பர்ணசாலையாகிய இருப்பிடத்தை யடைந்து , மேய சேனைக்கு வி 
அமைப்பென் என - வந்த இப்பரதன்சேனைக்கு யான் விருந்து செய்வேன் , 
என்று கருதி , ( அதற்காக ), செம் கையின் தீயின் ஆவுதி நீக்கினான் - சிவந்த 
தன்கைகளால் ஓமத்தீயில் (சில ) ஆகுதிகளைப்பெய்திட்டான் ; ( எ - று . ) 

அங்கியில் ஓமஞ்செய்து ஆஹ்வாக ( தேவர்களைக்கூப்பிடுவதான ) மந்திரத்தை 
உச்சரிக்க , விசுவகருமா ஐந்துயோசனை தூரம் மேடுபள்ளமில்லாமற் சமமாகப் 
புற்றரைகளையும் அவரவர் தங்குவதற்கு ஏற்ப மாடமாளிகைகளையும் நிருமிக்க, 
யமன் குபேரன் வருணன் இந்திரன் சந்திரன் முதலிய தேவர்களைக் குறித்து 

93 


விருந்து 


எங 4 


கம்பராமாயணம் -- 


அயோத்தியா 


ஓமஞ்செய்து பலவகை உணவுப்பொருள்களையும் பருத்தகீதம் முதலியவற்றை 
யும் பலவகை யுபசாரங்களையுஞ்செய்யும் தேவமாதரையும் ஆங்குவரச்செய்தன 
னென முதனூலால் தெளிக . ஆவுதி - ஆஹுதி யென்னும் வடசொல்லின் 
திரிபு . இப்பாட்டின் நான்காம் அடிக்கு - நித்திய ஓமமுடித்தானென்று உரைப் 
பாரும் உளர். பிம் : -1 காலையில் . - தூயசாரல் , தூயதாய . எனா . 4 ஆக்கினான் , 
ஒக்கினான், ஓச்சினான் . நான்காமடியை தீயினாகுதிச் செல்வனுஞ் சிந்தித்தான் 
என்று படிப்பாரு முளர் . 

( க 0அக ) 
எ . - முனிவனது நினைவின்படி சுவர்க்கம் அங்குவர , சேனையோர் 
தம்ழன் நிலைமைமறந்து பெருமகிழ்ச்சியில் மூழ்கியிருத்தல் . 

துறந்த செல்வ னினையத் துறக்கந்தான் 
பறந்து வந்து படிந்தது பல் 1 சனர் 
பிறந்து வேறொ ருலகுபெற் றாரென 

மறந்து 2 வைகினர் 3 முன்னைத்தம் வாழ்வெலாம் . 
( இ - ள் . ) துறந்த செல்வன் - ( இருவகைப்பற்றுக்களையும் ) விட்ட தவச் 
செல்வத்தையுடைய பரத்துவாசன் , நினைய - ( இங்ஙனம் ஆகுதிமுடித்து 
விருந்திட ) நினைத்தவளவில் , - துறக்கம் - சுவர்க்கலோகம் , பறந்துவந்து 
படிந்தது . விரைந்துவந்து ( அங்குச்) சேர்ந்து நின்றது : ( நிற்கவே ) , பல் சனர் - 
( அச்சேனையிலுள்ள ) பலசனங்களும் , பிறந்து வேறு ஒர் உலகு பெற்றார் என 
மறுபிறப்பெடுத்து மற்றோருலகத்தை அடைந்தவர்போல , முன்னை தம் வாழ்வு 
எலாம் மறந்து வைகினர் - முன்பு இருந்த தம்முடைய வாழ்க்கைகளையெல் 
லாம் மறந்து ( ஆனந்தத்தில் ) நிலைநின்றார்கள் ; ( எ- று . ) - தான் - அசை . 

முனிவன் ஓமஞ்செய்து நினைத்தமாத்திரத்திற் சுவர்க்கலோகத்தனவான 
உணவு முதலியயாவும் அந்த ஆச்சிரமத்தினிடம் வர , அவற்றை நுகர்ந்த சேனையி 
லுள்ளோர்யாவரும் தாம் வேறொருபிறவியையடைந்து சுவர்க்கலோகத்தைச் 
சேர்ந்தாரையொத்துத் தம் முன்னைநிலையைமறந்து பெருங்களிப்பில் மூழ்கின 
ரென்பதாம் . வேறோருலகு - துறக்கம் . செல்வன் - தபோதனன் . நினைய - 
சங்கற்பித்தமாத்திரத்தில் , துறக்கம் இவ்வுலகத்தைத் துறந்து அடையும் 
இட மெனக் காரணப்பெயர் . பி - ம் : -சனம் . 2 வைகுனர் . முன்னர்த் ( க 0 % 0 ) 
அ . - இதுமுதல் ஒன்பதுகவிகள் - பரதனுடைய சேனையோர் இன்பம் 

நுகர்ந்தவகையைத் தெரிவிக்கும் . 
நந்த லில்லற நந்தின ராமென 
வந்த ரத்தி னரம்பைய ரன்பினர் 
வந்து வந்தெதி 2 ரேத்தினர் மைந்தரை 
யிந்து விற்சுடர் கோயில் கொண் டேகினார் . 


காண்டம் 


க்உ .-- திருவடி சூட்டுபடலம் 


எநக் 


2 


( இ - ள் .) அந்தரத்தின் அரம்பையர் - விண்ணுலகத்தில்வாழ்கிற தேவ 
மாதர்கள் , நந்தல் இல் அறம் நந்தினர் என - 

அறம் நந்தினர் என - கெடுதலில்லாத தருமப் பயன் 
செழித்தவர்கள் இவ ரென்றுகருதி, மைந்தரை - ( அச்சேனையிலுள்ள ) ஆடவர் 
களை , அன்பினர் - அன்புடையவர்களாய் , எதிர் வந்து வந்து எத்தினர் - எதிர் 
கொண்டுவந்துவந்து கொண்டாடினவர்களாய் , இந்துவின் சுடர் கோயில் 
கொண்டு ஏகினார் - சந்திரமண்டலம்போல விளங்குகிற (தமது ) மாளிகைக்கு 
அழைத்துக்கொண்டுபோனார்கள்; ( எ- று. ) 

இது முதல் நான்குகவிகள் ஒருதொடராய் , அரம்பையரால் சேனையி 
லுள்ள மாந்தர் உபசரிக்கப்பட்டமையைக் கூறும். இம்மையில் அறம்முற்றி 
மறுமையில் மேலுலகம் புக்கவரை ஆதரிப்பதுபோல , பரதன் சேனையாரைத் 
தெய்வமகளிர் உபசரித்தன ரென்பார் , நந்தலில்லறம் நந்தினராமென என்றார் . 
கோயிலும் அங்குத்தானே வந்திருக்க , ஆங்கு அரம்பையர் கொண்டேகினா 
சென்க , நந்துதல் என்பது கேடு வளர்ச்சி என்ற இரு பொருளையு முடையன . 
ஆம் - அசை . வந்து உவந்து எனப் பிரித்தலுமாம் . பி - ம் : --தந்தனர் . எத்தின . 
3 எய்தினார் . 

( க 0 கக ) 
க . நான நன்குரைத் தார்நளிர் வானிடை 

யான கங்கை யரும்புன லாட்டினார் - 
கான மாமணிக் கற்பகந் தாங்கிய 

வூன மின்மல ராடை யுடுத்தினார் . 
( இ - ள் . ) ( தேவமாதர் பரதனுடன்வந்த ஆடவர்க்கு ), நானம் நன்கு 
உரைத்தார் - கத்தூரிப்புழுகை (உடம்பில் ) நன்றாகப் பூசினார்கள் ; நளிர் - 
குளிர்ந்த , வானிடை ஆன கங்கை - ஆகாசத்திற்பொருந்திய தேவகங்காநதியின் . , 
அரு புனல் - கிடைத்தற்கரிய நீரினால் , ஆட்டினார் - ஸ்நாநஞ்செய்வித்தார்கள் ; 
கான - நறுமணங்கொண்ட , மா - பெரிய , மணி - அழகிய , கற்பகம் - கல்பகவிரு 
க்ஷங்கள் , தாங்கிய - ஏந்திநின்ற , ஊனம் இல் - குற்றமில்லாத , மலர் ஆடை 
பூப்போல் மெல்லிய பட்டாடையையும் , உடுத்தினார் - ; ( எ - று .) 

இப்பாட்டிலுள்ள முற்றுக்களை எச்சப்பொருளனவாக்கியும் உரைக்கலாம் . 
அடுத்தகவியிலும் இப்படியே . நானம் - ஸ்நாநத்துக்குரிய வாசனைப் பூச்சுக்கள் 
என்னவுமாம் . -தானம்என்ற பாடத்திற்கு - வண்மைக்குணமுடைய சிறந்த 
சிந்தாமணியும் கல்பகவிருக்ஷமும் ஏந்திய என்றும் உரைக்கலாம் . மலராடை - 
பூத்தொழிலைக்கொண்ட ஆடையென்றும் , மலரையும் ஆடையையுமென்றும் 
உரைத்தலும் உண்டு . கான - கான் என்ற பகுதியினடியாப் பிறந்த குறிப்புப் 
பெயரெச்சம் . பி - ம் : - அகன்புனல் . 

( க 0+ உ ) 
க 0 . கொம்பி னின்று நுடங்குறு கொள்கையார் 

செம்பொ னின்கல ராசி திருத்தி 
ரம்ப ரத்தி னரம்பைய 2ரன்பொடு 
மும்பர் 3 கோனுக ரின் 4 னமிர் தூட்டினார் . 


ை 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


எச் 


-ள் .) கொம்பின் - பூங்கொம்பு போல , நின்று நுடங்குறு - ஒல்கியொசிந்து 
நிற்கிற , கொள்கையார் - உடம்பின் தோற்றத்தை யுடையவர்களான , அம்பரத் 
தின் அரம்பையர் விண்ணுலகத்துத் தேவமகளிர் , ( பரதனுடன் வந்த 
ஆடவர்க்கு ) , செம் பொன் இன் கலம் ராசி திருத்தினார் - சிவந்த பொன்னினா 
லாகிய கண்ணுக்கினிய ஆபரணங்களின் கூட்டத்தைத் திருத்தமாக அணிந்து , 
அன்பொடும் - அன்புடனே , உம்பர் கோன் நுகர் இன் அமிர்து ஊட்டினார் - 
தேவராசனான இந்திரன் உண்ணும் இனிய அமிருதம் போன்ற நற்சுவை 
யுணவை உண்பித்தார்கள் ; ( எ - று .) 

அம்பரம் - வடசொல் . ஆகாயம் , கலம் - உண்கலமெனலும் பொருந் 
தும் . பி.ம் ; - 1 கொள்கையர் . 2 அன்பினர் , அன்னவர் . 3 கோனகர் . 4 அமுது . 
கக . * அஞ்ச டுத்த வமளி யலத்தகப் 

பஞ்ச டுத்த பரிபுரப் பல்லவ 
நஞ்ச டுத்த நயனியர் நவ்வியிற் 

றுஞ்ச வத்தனை மைந்தருந் துஞ்சினார் . 
( இ - ள் .) அலத்தகம் பஞ்சு அடுத்த - செம்பஞ்சுக்குழம்பு ஊட்டப்பெற்ற , 
பரிபுரம் பல்லவம் - சிலம்பணியையணிந்த தளிர்போன்ற பாதங்களையும் , - 
நஞ்சு அடுத்த நயனியர் - விஷத்தையொத்த கண்களையுமுடைய தேவமகளிர் , 
அஞ்சு அடுத்த அமளி - ஐந்துபொருள்களை யுள்ளமைக்கப்பெற்ற படுக்கை 
மெத்தையிலே , நவ்வியின் துஞ்ச - பெண்மான்கள் போல ( அருகிற் படுக்க , 
அத்தனை மைந்தர்உம் துஞ்சினார் - (பரதன் சேனையிலுள்ள ) ஆடவர்களனை 
வரும் நித்திரைசெய்தார்கள் ; ( எ - று . ) 

வந்ததெய்வமகளிர் சேனையிலுள்ள ஆடவரை ஏத்தி - அங்குச்சமைந்த 
கோயிலினுட்கொண்டு , ஆட்டி ஆடையுடுத்துக் கலராசிதிருத்தி இன்னமிர் 
தூட்டிய பின் அஞ்சடுத்த அமளிப்பள்ளியில் நஞ்சுடுத்தநயனியர் துஞ்ச, மைந் 
தரும் அம்மகளிரோடு இனிதுஉறங்கினரென்க . எனவே , நந்தலில் என்ற 
பாடல் முதல் இந்தப்பாடல் வரையில் ஒருதொடராகும் . அஞ்சடுத்த வமளி 
நயனியர்துஞ்ச என்று போக நுகர்ந்தமையைக் குறிப்பித்தவாறு . அஞ்சு-ஐந்து 
என்பதன் போலி . அஞ்சடுத்த அமளி - பஞ்சசயா மெனவும்படும் ; அன்னத்தூவி , 
இலவம்பஞ்சு , செம்பஞ்சு , மயில் தூவி , வெண்பஞ்சு என்னும் இவ்வைந்து 
பொருளாற் செய்யப்பட்ட மெத்தை : சிறுபூளை செம்பஞ்சு வெண்பஞ்சு 
சேண , முறு தூவி சையை யோரைந்து என்றார் முன்னோரும் . இனி , திருப் 
பாவையில் , " மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி " என்றவிடத்து , பஞ்ச 
விதமான படுக்கையாவது - அழகு குளிர்த்தி மார்த்தவம் பரிமளம் தாவன்யம் 
ஆக இவை ; அஞ்சு உருவிட்டுச்செய்த படுக்கையென்றுமாம் என்று ஸ்ரீபெரிய 
வாச்சான்பிள்ளை வியாக்கியான மிட்டருளியிருத்தலுங் காண்க . அலத்தகம் = 
அலக்தகம் : வடசொல் ; செம்பஞ்சென்று பொருள் . பின்னே பஞ்சு என 


காண்டம் 


கஉ .--- திருவடிசூட்டுபடலம் 


எசக் 


வருதலால் , இங்கு அலத்தகம் என்றது - செம்மைமாத்திரத்தை யுணர்த்தும் . 
அலத்தகப்பஞ்சடுத்த , பரிபுரம் - உபமேயத்துக்கு ஏற்ற அடைமொழிகள் . 
கண்ணுக்கு நஞ்சு உவமை - கருமைக்கும் , ( ஆசைநோயால் ) துன்பம் விளைத் 
தற்கும் என்க . நயனியர்-அவரவர்க்குரிய மனைவியராகிய மானிடமகளிருமாம் : 
கஉ . ஏந்து செல்வத் திமையவ ராமெனக் 

கூந்த றெய்வ மகளிர் கொண் டாடினார் 
வேந்த ராதி சிவிகையின் வீங்குதோண் 

மாந்தர் காறும் 2 வரிசை வழா மலே . 
( இ - ள் . ) வேந்தர் ஆதி - ( அச்சேனையிலுள்ள ) அரசர்முதலாக , சிவிகை 
யின் வீங்கு தோள் மாந்தர் காறுஉம் - தண்டிகை சுமத்தலால் வீங்கிய தோளை 
யுடைய மனிதர்க ளிறு தியாக ( எல்லோரையும் ) , வரிசை வழாமல் - முறைமை 
தவறாமல் , கூந்தல் தெய்வம் மகளிர் - கூந்தலழகையுடைய தேவமாதர் , ஏந்து 
செல்வத்து இமையவர் ஆம் என - மிக்க செல்வத்தையுடைய தேவர்களைச் 
கொண்டாடுவதுபோல , கொண்டாடினார் பாராட்டி உபசரித்தார்கள் ; ( எ - று . ) 

கீழ்ச்செய்யுள் வரை நான்கு செய்யுளால் சேனையிலுள்ளார் இன்பம் நுகர்ந்த 
வகையை விவரித்துக்கூறியகவி , இச்செய்யுளால் , அங்ஙனம் இன்பம் நுகர்ந்த 
வர் இன்னார் இனையாரென்பதின்றி மேலோர் முதல் கீழோர்காறும் ஒரு 
நிகரேயாவரெனக் காட்டுகின்றார் ; 

( < சிவிகை, 

பொறுத்தானோடூர்ந்தா 
ட எனத் திருக்குறளிலும் சிவிகைகாவுவானைக் கீழ்மைக்கு எடுத்துக் 
கூறியவாறு உணர்க . உத்தம அங்கமாகிய தலையின் மயிரழகை எடுத்துக் 
கூறியது - மற்றையவயவங்களின் அழகுக்கும் உபலக்ஷணம் ; குஞ்சியழகுங் 
கொடுந்தானைக் கோட்டழகும் , “ மயிர்வனப்புங் கண் கவருமார்பின் வனப்பும் 
எனப் பிறவிடங்களிலும் மயிர்முடியழகு தலைமையாகக் கூறப்பட்டிருத்தல் 
காண்க . வீங்குதோள் - தழும்பேறிய தோள் . இமையவர் - கண் இமையா தவர் : 
இமையில் ( மூடாமையாகிய ) . விசேடமுடையவர் : இமயமலையில் , வாழ்பவர் . 
பி - ம் : - ஏழை . 2 அவரின் . 

( க0கரு) 
கங . மாதர் யாவரும் வானவர் தேவியர் 

கோதில் செல்வத்து வைகினர் கொவ்வைவாய்த் 
தீதில் 2 செல்வ மடந்தையர் சேடியர் 

தாதி மாரெனத் தம்பணி கேட்பவே . 
( இ - ள் . ) கொவ்வை வாய் - கோவைப்பழம் போற்சிவந்த வாயையுடைய , 
தீது இல் செல்வம் மடந்தையர் - குற்றமில்லாத செல்வச் சிறப்பையுடைய 
தேவமாதர் , சேடியர் தாதிமார் என - தோழிகளும் வேலைக்காரிகளும் போல , 
தம் பணி கேட்ப - தமது கட்டளைகளைக்கேட்டு அவ்வாறே யொழுக , மாதர் 
யாவர்உம் - ( பரதனுடன்வந்த ) மகளிரெல்லோரும் , வானவர் தேவியர் கோது 
இல் செல்வத்து வைகினர் - தேவ மகளிர்க்கு உரிய குற்றமில்லாத போகத்தில் 
தங்கினார்கள் ; ( எ - று . ) 


னிடை 


எச 


கம்பராமாயணம் - 


அயோத்தியா 


வரு 


கீழ் ஐந்துகவிகளால் மைந்தர் துறக்கவின்பம் நுகர்ந்தமையைக் கூறிய 
கவி , இதனால் , பரதனுடன் சென்ற மகளிர் சுவர்க்கலோகபோகம் அனுபவித் 
தமை கூறப்படுகின்றது . பி - ம் : - மாதரியாவரும் , மாந்தரியாவரும் . தெய்வ , 
தேவர் . பலபிரதிகளில் “ நாகதர்க்கு ( கசு ) என்று தொடங்கும் பாடலுக்குப்பின் 
இந்தச் செய்யுள் உள்ளது . 

( க o கூசு ) 
கச . நந்த நந்த வனங்களி னாண்மலர்க் 

கந்த முந்திய கற்பகக் காவினின் 
றந்தர் வந்தென வந்திதன் கைதர 

மந்த 2 மந்த 3 மணந்தது வாடையே . 
( இ - ள் . ) நந்தவனங்களின் - ( அங்குப் பல ) பூந்தோட்டங்களாக அமைந்த , 
நாள் மலர் கந்தம் நந்த முந்திய கற்பகம் காவினின்று - அன்றலர்ந்த பூக்களின் 
பரிமளம் பெருகும்படி செழித்துள்ள கற்பகச்சோலையினின்று , அந்தி தன் 
கை தர - அந்திமாலைப்பொழுது (தன் ) கைகொடுத்து உதவ , அந்தர் வந்து என 
குருடர் தள்ளாடி மெல்ல ) வந்தாற்போல , வாடை - தென்றற்காற்று , மந்தம் 
மந்தம் மணந்தது - மெல்லமெல்ல மணம் வீசிவந்தது ; ( எ - று . ) 

அந்திப்பொழுதில் இளந்தென்றற்காற்று வீசியது , அந்திப்பொழுது 
கைகொடுத்து அழைத்துவரக் குருடர்மெல்லவந்தாற்போன்றது என 
ணித்தார் ; தற்குறிப்பேற்றவுவமையணி . இரண்டாம் அடியில் , உந்திய எனப் 
பிரித்து - வீசிய எனினுமாம் . நந்தவரும் , கந்தம் , அந்தர் , மந்தம் மந்தம் - வட 
சொற்கள் . நந்தவனம்- மகிழ்ச்சியைத்தருஞ்சோலை . கற்பகம் = கல்பகம் - வேண்டு 
வார்க்கு வேண்டினபொருள்களைக் கற்பிப்பது ; கல்பித்தல் - உண்டாக்குதல் . 
அந்தி - ஸந்த்யா என்னும் வடசொல்லின் திரிபு ; இது - இங்கே , சிறப்பாய் , 
மாலைச்சந்தியை உணர்த்திற்று ; இனி , ( பகற்பொழுதின் ) அந்தமாகவுள்ள 
தெனக் காரணக்குறி யெனக் கொள்வாருமுளர் : அந்தம் - முடிவு. மந்தம் 
மந்தம் - அடுக்கு , மிகுதிபற்றியது . வாடை - வடக்கிற்செல்வது : எனவே , 
தென்றல் , பி - ம் : - காவினில் , 2 முந்த , நடந்தது . 

( க 0கஎ ) 
கரு . மான்ற ளிக்குல நன்மதம் வேந்துணத் 

தேன்ற ளிர்த்த கவளமுஞ் செங்கதிர் 
கான்ற நெற்றழைக் கற்றையுங் கற்பக 

4 மீன்ற ளிக்க நுகர்ந்தன 5 யானையே . 
இ - ள் .) தேன் தளிர்த்த - தேனை மிகுதியாகக்கலக்கப்பெற்ற , கவளம் 
உம் - உணவுத் திரளையையும், செம் கதிர் கான்ற நெல் தழை கற்றைஉம் - 
சிவந்த கதிர்களை யீன்ற செந்நெற்பயிர்த்தழைகளின் தொகுதியையும் , கற்பகம் 
கல்பகதருக்கள் , ஈன்று அளிக்க - உண்டாக்கிக்கொடுக்க , ( அவற்றை ) , யானை 
யானைகள் , அளி குலம் வந்து நல் மதம் மான்று உண - வண்டுக்கூட்டங்கள் 
வந்து தமது சிறந்தமதநீரைப் பருகி மயக்கமுடையனவாக , நுகர்ந்தன- ( தாம் ) 
உண்டன ; ( எ - று . ) 


1 


காண்டம் 


கஉ . - திருவடிசூட்டுப்படலம் 


எசுகூ 


இதுவரை ஆடவரும் மகளிரும் இனிது உண்டுசுகித்ததைக் கூறிய கவி , 
இச்செய்யுளாலும் அடுத்த செய்யுளாலும் அஃறிணையான யானைகளும் குதிரை 
களும் உண்டு சுகித்தமையைக் கூறுகின்றார் . மான்று உண = உண்டு மால : விகுதி 
பிரித்துக்கூட்டல் . மான்று - மால் என்னும் பகுதியடியாகப் பிறந்த இறந்த 
காலவினையெச்சம் . கபளம் - வடசொல் . பி - ம் : - மான்மதம் . 2 வந் துற . 3 செந் 
தளிர் . 4 ஆன்று . 5 ஆனையே , 

( க 0 கஅ ) 
கசு . நரக தர்க்கற 2 நல்கு நலத்தநீர் 

கரக தக்கரி கானிமிர்த் துண்டன 
மரக தத்தின் கொழுந்தென வார்ந்த புல் 

குரக தத்தின் குழாங்களுங் கொண்டவே . 
( இ - ள் . ) நரகம் தர்க்கு அற - (தன்னில் மூழ்கினவர்க்கு ) நரகக்கொடுமை 
நீங்க , நல்கும் - உதவுகிற , நலத்த -நன்மையையுடைய , நீர்- (தேவகங்காநதியின் ) 
நீரை , கரம் கதம் கரி - துதிக்கையையும் கோபத்தையுமுடைய யானைகள் , 
கால் நிமிர்த்து உண்டன - கால்களை நிமிரவைத்து நின்று பருகின ; மரகதத் 
தின் கொழுந்து என - மரகதரத்தினத்தின் இள வொளிபோல , வார்ந்த - 
(மிகப்பசுமையாய் அங்கு நீண்டு) வளர்ந்த , புல் - புற்களை , குரகதத்தின் குழாங் 
பகள் உம் கொண்ட - குதிரைக்கூட்டங்களும் உட்கொண்டன ; ( எ - று . ) 

தர்க்கு - தருக்கு என்பதன் விகாரம் . இனி , நாகு அதர்க்கு அறம் நல் 
கும் எனப் பிரித்து , நாகவழிக்குத் தடையாக நல்வினையை விளைக்கிற எனக் 
கொள்ளலுமாம் ; அதர் - அருநெறி . கரம் என அடைமொழி வந்ததனால் , கரி 
என்றது - காரணங்கள் 

காரணங்கருதாது வாளா பெயராய் நின்றது . பி - ம் : - நரகதற்கு . 
2 நல்கின நீத்தநீர் . நிமிர்ந்து . 

( காகக ) 
கஎ .-- பரதனது அப்போதைய நிலை . 
இன்ன ரின்னணம் யாவரு மிந்திரன் 
றுன்னு போகங்க டுய்த்தனர் தோன்றற 
னன்ன காயுங் கிழங்கு 1 முண் டப்பகல் 

பொன்னின் மேனி பொடியுறப் போக்கினான் . 
( இ - ள் . ) யாவர்உம் - எல்லோரும் , இன்னர் - இத்தன்மையராய் , இன்ன 
ணம் - இவ்வாறு , இந்திரன் துன்னு போகங்கள் - தேவேந்திரனுக்குப் பொருந் 
திய இன்பங்களை , துய்த்தனர் - அனுபவித்தார்கள் ; தோன்றல் - பரதன் , 
தான்- , அன்ன காய்உம் கிழங்கு உம் உண்டு - அத்தன்மையனவான காய்களை 
யுங் கிழங்குகளையும் புசித்து , பொன்னின் மேனி பொடிஉற - (தனது ) பொன் 
போ ரிய திருமேனி புழுதியிலே பொருந்த ( வெறுந்தரையிற் படுத்து ) , அ 
பகல் போக்கினான் - அத்தினத்தைக் கழித்தான் ; ( எ - று .) 

இப்பாட்டின் பிந்தினவாக்கியத்தால் , இராமவிரகத்தாற் சோகமுற்ற பரத 
னது தவறாதவிரதவொழுக்கம் விளக்கப்பட்டது . பரதனது நிலையைப் பரீட் 
சித்தற்காகவும் அவனதுமனநிலையைத் திடப்படுத்தற்காகவும் பரத்துவாசமுனி 


எச்ச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


வன் ராஜோபசாரத்தினும் மேம்பட்டு உபசரிக்கவும் பர்தன் எதையும் அங்கீகரி 
யாமல் அவற்றையெல்லாம் தன்மனத்தினால் இராமபிரானுக்கு அர்ப்பணஞ் 
செய்துவிட்டு முனிவர் நிலையை மேற்கொண்டிருந்தன - னென்க . அன்ன 
கற்பக் தருக்களால் அளிக்கப்பட்ட தெய்வத்தன்மையுடைய என்றபடி , இராம 
பிரான் வந்தபோது அவனுக்கு முனிவர்க்குஉரிய உணவுகளை யுதவிய பாத்து 
வாசன் பரதனுடன் வந்தோர்க்கெல்லாம் இங்ஙனம் பெருவிருந்து அளித்து 
மகிழ்வித்ததனால் , பகவானது அடியாரை (பாகவதரை ) உபசரித்தலால் , பக 
வானது 

திருவுள்ளம் உவப்படையுமென்ற நூற்கொள்கை வெளியாகும் . 
பி - ம் : - 1 கொண்டு . 

(கக 00 ) 
கஅ. - சூரியன் உதித்தல் . 
நீல வல்லிரு ணீங்கலு 2 நீங்குமம் 
மூல மில்கன விற்றிரு முற்றுற 
4 வேலு நல்வினை துய்ப்பவர்க் கீறுசெல் 

கால் மென்னக் கதிரவன் றோன் றினான் . 
( இ - ள் . ) நீலம் - நீலநிறமுள்ள , வல் - வலிய (நீங்குதற்கரிய , இருள்- , 
நீங்கலும் - நீங்கியவளவிலே , நீங்கும் நீங்கிவிடுகிற , மூலம் இல் கனவில் - ஆதார - 
மில்லாத கனாப்போல , அ திரு முற்றுற - ( பரதனுடன் வந்தார் அனுபவித்த ) 
அச்செல்வப்போகம் முடிந்துவிட , ஏலும் நல் வினை துய்ப்பவர்க்கு ஈறு செல் 
காலம் என்ன - பொருந்தின புண்ணியப்பயனை அனுபவிப்பவர்க்குவருகிற அவ் 
வனுபவமுடிவுகாலம் போல , கதிரவன் தோன்றினான் - சூரியன் உதித்தான் . 

கங்குற்பொழுது நீங்கக் கதிரவன் தோன்றியவளவிலே , முன்பு முனி 
வனது ஆற்றலாலுண்டான தேவபோகமெல்லாம் கனாத்தோற்றம் போல ஒழிந் 
தன என்பதாம் . சூரியோதயகாலம் அவ்வின்ப நுகர்ச்சிக்கு முடிவுகாலமானத 
னால் , அதனை எலுநல்வினை துய்ப்பவர்க் கீறுசெல் காலம் என்றார் . மூலம் 
இல்கனவு- தோற்றத்திற்காணப்படும் பொருள்கள் மெய்ம்மையாக நிலைபெறாது 
பொய்ம்மைபட்டொழியுங் கனவு . முற்றுற நீங்கஎன்றபடி . பி - ம் : --- நல் . 
2 நீங்குறும் . முந்துற , முற்றுறல் . ஏல. 

( க்காக ) 
க க . ஆறி நின்றற மாற்றலர் வாழ்வெனப் 

பாறி வீந்தது செல்வம் பரிந்திலர் 
தேறி முந்தைத்தஞ் சிந்தைய ராயினார் 

மாறி வந்து பிறந்தன்ன மாட்சியார் . 
( இ - ள் . ) ஆறி நின்று - (மனமொழிமெய்கள் ) அடங்கிநின்று , அறம் - 
தருமத்தை , ஆற்றலர் - ( கடைபோகச்) செய்யாதவர்களுடைய , வாழ்வு என் - 
(மறுமையுலகத்துச் ) செல்வபோகம் ( இடையில் அழிதல் ) போல , செல்வம் பாறி 
வீந்தது - (பாதனுடன்வந்தார் அனுபவித்த ) செல்வம் மாறியொழிந்தது ; (பின்பு 
அச்சேனைச்சனங்கள் ), மாறி வந்து பிறந்து அன்ன மாட்சியார் - ( தேவசரீரம் ) 


- 


காண்டம் 


- திருவடிசூட்டுபடலம் 


எசரு 


நீங்கி (மண்ணுலகத்தில் ) வந்து பிறந்தாற்போன்ற தன்மையையுடையவர்களாய் , 
பரிந் திலர் தேறி - ( அப்போகநீக்கத்தைக் குறித்து ) வருந்தாது மனந்தெளிந்து , 
முந்தை தம் சிந்தையர் ஆயினார் - முன்புதமக்குள்ள எண்ணத்தை யுடையவ 
ரானார்கள் ; ( எ - று . ) 

கீழ் ஏழாங்கவியில் , பல்சனர் பிறந்துவேறோ ருலகு பெற்றாரென , 
மறந்துவைகினர் முன்பாத்தம்வாழ்வெலாம் ” என்று கூறிய நிலைமை பின்பு 
மாறியதன்மையை இங்குக் குறித்தார் . ஆறிநின்று - இந்நல்வினைபோது 
மென்று நிறுத்திவிடாமல் பொறுத்து நின்று என்றுங் கொள்ளலாம் . பி - ம் : 
1 ஆற்றலன் . உபரித்திலர் . 3 பிறந்தன . 

( கக o உ ) 
20 .-- சேனை புறப்பட்டுப் பாலைவன்ஞ்சேர்தல் . 

வேறு . 
காலை - யன் றெழுந்தது கண்டு வானவர் 
வேலையன் றனிகமே யென்று 4 விம்மறச் 
சோலையுங் கிரிகளுஞ் சுண்ண மாயெழப் 

பாலைசென் றடைந்தது பரதன் சேனையே . 
( இ - ள் . ) அன்று காலை - அந்நாளுதயத்தில் , ( சேனையாவும் ) , எழுந்தது 
கண்டு- துயிலொழிந்து புறப்பட்டுச் செல்லுந் தன்மையைப் பார்த்து , வானவர் - 
தேவர்கள் , வேலை அன்று - ( இது ) கடலன்று , அனிகம் - சேனையே , என்று - 
என்று நிச்சயித்து , விம்மு அற - ( தாம் கொண்டிருந்த ) ஐயம் நீங்க , பரதன் 
சேனை- , சோ ? உம் கிரிகள்உம் சுண்ணம் ஆய் எழ-( வழியிடையுள்ள ) சோலை 
களும் மலைகளும் புழுதியாய் மேலெழும்படி , ( அவற்றைப் பொடிசெய்து 
கொண்டு ), பாலை சென்று அடைந்தது - ( அப்பால் ) பாலைவனத்தைப் போய்ச் 
சேர்ந்தது ; ( எ- று . ) - பி - ம் :- என்று . கண்ட . 3 அனீகமே. 4 விம்முறச். ஆர்ப்புற . 
உ க.- அப்பொழுது பாலைநிலத்தின் கொடுமை தோன்றத் தன்மையை 

இதுமுதல் மூன்று பாடல்களிற் கூறுகிறர் . 
எழுந்தது துகாளதி னெரியும் வெய்யவ 
னழுந்தின னவிப்பரும் வெம்மை 2யாறினான் 
பொழிந்தன கரிமதம் பொடி வெங் கானக 

மிழிந்தன வழிநடந் தேறொ ணாமையே . 
( இ - ள் . ) எழுந்தது துகளதின் அழுந்தினன் - ( சேனைகள் செல்லுதலால் ) 
மேலெழுந்த புழுதியில் மறைந்தவனாய் , எரியும் வெய்யவன் - கொதிக்குந் 
தன்மையுள்ள சூரியன் , அவிப்பு அரு வெம்மை ஆறினான் - தணித்தற்கரிய 
வெப்பந் தணிந்தான் ; கரி பொழிந்தன மதம் - யானைகள் சொரிந்தனவான 
மதசலங்கள் , வழி நடந்து ஏறு ஒணாமை - வழிநடந்து செல்லவொண்ணாதபடி 
( வழுக்கலுண்டாம்படி ) , பொடி வெம் கானகம் இழிந்தன - புழுதிகளையுடைய 
வெவ்விய அப்பாலைவனத்திற் பெருகின ; ( எ - று . ) 

94 


எசசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


வேலாயுதத் 


எரிக்குஞ் சூரியன் புழுதியில் மறைய , அக்கதிரவன் காய்ந்ததனால் 
வெம்மையடைந்த பூமி குளிரும்படி யானைகளின் மதநீர் பெருகிப் புழுதி 
மண்ணைச் சேறாக்கிற் றென்க . பி - ம் : - அதில் . 2 ஆற்றினான் . அடிநடந்து . 
22. 1 வடியுடை யயிற்படை மன்னர் வெண்குடை 

செடி யுடை நெடுநிழல் செய்த தீப்பொதி 
படி 2 யுடைப் பாலுறைப் பாலை மேலுயர் 

கொடி யுடைப் பந்தரிற் குளிர்ந்த தெங்குமே. 
( இ - ள் . ) வடி உடை கூர்மையையுடை 

டைய , அயில் படை - 
தையுடைய , மன்னர் - அரசர்களது , வெள் குடை - வெண்ணிறமான குடைகள் , 
செடி உடை நெடு நிழல் செய்த - மரங்களினுடைய நீண்ட - நிழல்போன்ற 
நிழலைச் செய்தன : ( ஆதலால் ), தீ பொதி படி உடை பால் உறை பாலை - அனலின் 
தன்மை நிறைந்த இடத்தையுடையதும் பருக்கைக்கற்கள் உறுத்துந்தன்மையது 
மாகிய அப்பாலைவனம் , மேல் உயர் கொடி உடை பந்தரின் - மேலே உயர்ந்து 
செழித்த கொடிகளையுடைய பந்தல்போல , எங்கும் குளிர்ந்தது - எவ்விடமும் 
குளிர்ச்சி பெற்றது ; ( எ - று .) 

மன்னர் வெண்குடை நிழல் செய்யப் , பாலைவனம் எங்கும் பந்தரிட்டாற் 
போற் குளிர்ந்திருந்ததென்க . கொடிப்பந்தர் - படர்கொடிகளாலமைந்த வீடு ; 
வடமொழியில் லதாக்ருஹம் எனப்படும் . இனி , மேலுயர்கொடியுடைப்பந்த 
ரின் என்பதற்கு மேலேஉயர்ந்த துவசங்களாலாகிய பந்தலினால் என்று உரைப் 
பினும் அமையும் . பந்தர் - இறுதிப்போலி . பி - ம் : -1 வடிவுடை , 

. மிடை . 
3 செய்ய . 4 பொறி . உடைப் . 

[ ககாரு ) 
உங . பெருகிய செல்வநீ பிடியென் றாள் வயிற் 

றிருகிய சீற்றத்தாற் 2 செம்மை யாய்நிறங் 
கருகிய வண்ணலைக் கண்டு காதலி 

3 னுருகிய தளிர்த்தன வுலவை யீட்டமே . 
( இ - ள் . ) பெருகிய செல்வம் - மிக்க அரசாட்சிச்செல்வத்தை , நீ பிடி - நீ 
ஏற்றுக்கொள் , என்றாள் வயின் - என்று ( தன்னை நோக்கிக் ) கூறின தாயாகிய 
கைகேயியினிடத்தில் , திருகிய சீற்றத்தால் - மனம் மாறுபட்ட கோபங்கொண்ட 
தனால் , செம்மை ஆய் - முகம்சிவந்து , நிறம் கருகிய-திருமேனிநிறம் ( இயல்பிற் ) 
கறுத்துள்ள , அண்ணலை - பரதனை , கண்டு - பார்த்து , காதலின் - ( அவன் 
பக்கற்கொண்ட ) அன்பினால் , உருகிய - நெகிழ்ந்தவையாய் , உலவை ஈட்டம் 
(பாலைவனத்திற்) பட்டுப்போன மரங்களின் தொகுதிகள் , தளிர்த்தன - துளிர்த் 
துச்செழித்தன ; ( எ - று . ) 

அப்பொழுதைய பரதன துநிலைமை மரங்களும் இரங்கும் வகையிருந்தது 
என்பது , இதனாற் போதரும் ; கீழ் “ தாவரசங்கமமென்னுந் தன்மைய , 


காண்டம் 


கஉ . 


- திருவடி சூட்டுபடலம் 


எச்எ 


யாவையுமிரங்கிட ... எய்தினான் என்றும் , " கற்கனியக் கனிகின்ற துயரான் 
என்றும் வந்தன காண்க . பி - ம் : -- 1 திருகினசீற்றத்தான் . செம்மையானிறம் , 
செம்மை சேருளம் , செம்மையாமுளம் . 3உருகின . 

( ககாசு ) 
உச .-- அச்சேனையுடன் பாலையை எளிதிற் கடந்து 

சித்திரகூடஞ் சேர்தல் . 
வன்றெறு பாலையை மருத மாமெனச் 
சென்றது சித்திர கூடஞ் சேர்ந்ததா 
லொன்றுரைத் துயிரினு மொழுக்க நன்றெனப் 

2 பொன்றிய புரவலன் பொருவில் சேனையே . 
( இ - ள் . ) உயிரின் உம் ஒழுக்கம் நன்று என - உயிரைக்காட்டிலும் நல் 
லொழுக்கமே சிறந்ததென்று கருதி , ஒன்று உரைத்து பொன்றிய - சத் 
தியமொன்றையே பேசி யிறந்த , புரவலன் - காத்தலில்வல்ல தசரதசக்கர 
வர்த்தியினது , பொருவு இல் சேனை - ஒப்பில்லாத சேனை , - வல் - 

வல் - கொடிய , 
தெறு - (தன்னிடஞ் சேர்ந்தாரை ) வருத்துந்தன்மையுள்ள , பாலையை - பாலை 
நிலத்தை , மருதம் ஆம் என - (கீழ்க்கூறியவாறு நீரும் நிழலும் பெற்றுக்குளிர்ந் 
- ததனால் ) மருதநிலத்தைப்போல , சென்றது - எளிதிற் கடந்து சென்று , சித்திர 
கூடம் சேர்ந்தது - சித்திரகூடபருவதத்தை யடைந்தது ; ( எ - று . ) 

பாலைவனத்தை வருத்தமின்றி எளிதிற் கடந்த தென்பார் பாலையை மருத 
மாமெனச் சென்றது என்றார் . மருதம் - நாடும் , நாடுசார்ந்த இடமும் . ஒழுக் 
கம்விழுப்பந் தரலா னொழுக்க, முயிரினு மோம்பப் படும் என்பவாதலால் , 
உயிரினுமொழுக்க நன்று எனப்பட்டது , உயிர் எல்லாப்பொருளினுஞ் சிறந்த 
தாயினும் ஒழுக்கமிருந்தாலன்றி இம்மை மறுமை வீடுகளிற் பயன்பெறாமை 
யால் , உயிரினும் ஒழுக்கம் நன்றாயிற்று . பி - ம் :-1 சேர்ந்தது , சேர்ந்தவால் . 
2 பொன்றின . 

( கக o எ ) 
உரு. - இதுவும் மேற்கவியும் - குளகம் : ஆரவாரத்தைக் கேட்டு 
இளையபெருமாள் மலைச்சிகரத்தின் மீது ஏறிச் சேனசமுத்திரத்தை 

நோக்குதலைக் கூறும் . 
துளியின் படலையுந் துரகந் தேரொடு 
மூளிருஞ் சினக்கரி முழங்கு மோதையு 
2 மாளிருங் 3 குழுவின ரார வாரமுங் 

கோளிரும் படையிதென் றுணாக் கூறவே . 
( இ - ள் . ) ( இங்ஙனம் சேனை சேர்ந்தபொழுது ), தூளியின் படலைஉம் 
( மேலெழுந்த ) புழுதியின் திரளும் , தூரகம் தேரொடு மூள் இரு சினம் கரி 
முழங்கும் ஓதைஉம் - குதிரைகளும் தேர்களும் அடங்காதெழுகிற பெருங் 
கோபத்தையுடைய யானைகளும் ஒலிக்கிற முழக்கமும் , இரு ஆள் குழுவினர் 


எசவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


. 


பாவையை - 


ஆரவாரம் உம் - பெரியகாலாட்களின் கூட்டத்தாருடைய பேரொலியும் , இது 
கோள் இரு படை என்று - இது வலிமையையுடைய பெரிய சேனை ( வரு 
வது ) என்று , உணர கூற - ( முன்னே ) அறியும்படி சொல்ல , - ( எ - று . ) - 
இளையவன் எழுந்தனன் என வருங் கவியோடு இயையும் . 

தூளிப்படலமும் ஆரவாரமும் சேனைவருவது என்று ஊகித்தறிய ஏதுவா 
யிருந்தனவென்க. படலை- படலமென்னும் வடசொல் ஈறு திரிந்தது . பி - ம் : 
தூரகத்தோதையும் , துரகத்தேரொடு , துரகத்தோசையும் . 2 ஆளியின் . குழுவி 
னோர் . 

( கக o அ ) 
உசு . எழுந்தன னிளையவ னேறி னானிலங் 

கொழுந்துயர்ந் தனையதோர் நெடிய குன்றின் மேற் 
செழுந்திரைப் பாவையைச் சிறுமை 3 பேசிய 

கழுந்துடை வரிசிலைக் கடலை நோக்கினான் . 
( இ - ள் . ) ( அங்ஙனம் படையெழுச்சியைக் 

டயெழுச்சியைக் குறிப்பாலுணர்ந்தவளவில் ) , 
இளையவன் - இலக்குமணன் , எழுந்தனன் எழுந்து , - நிலம் கொழுந்து 
உயர்ந்து அனையது - நிலவுலகம் கொழுந்துவிட்டு உயர்ந்தாற் போன்றதான , 
ஓர் - ஒப்பற்ற , நெடிய குன்றின் மேல் - பெரிய அம்மலைச்சிகரத்தின் மேல் , 
ஏறினான் - ஏறி , -- செழு திரை 

செழித்த அலைகளையுடைய 
கடலை , சிறுமை பேசிய - சிறியதாகச் சொல்லத்தக்க , கழுந்து உடை வரி சிலை 
கடலை - வலிமைமிக்க கட்டமைந்த வில்லையேந்திய சேனாசமுத்திரத்தை , 
நோக்கினான் - பார்த்தான் ; ( எ - று . ) 

இளையவன் - இளையபெருமாள் , கழுந்தோடும் வரிசிலைக்கைக் கடற் 
றானை என்றார் கீழ்ப்பாலகாண்டத்தும் . கழுந்து - வலிமையாதலை கழுந்த 
பாயுனகழல்பணியா தவர் ” என்றவிடத்துங் காண்க . இனி , கழுத்து - 

இனி , கழுந்து - (வில்லின் ) 
தண்டமாம்; வரிவிற் , கழுந்துகொடு மாமுடியின் மோதுமுன் " என்பது , 
வில்லிபுத்தூரார் பாரதம் : கழுந்து - கையிலேந்து தலால் தேய்ந்து வழுவழுப் 
படைதல் என்பாரும் உளர் . பி - ம் :-நெடியன் . பாவையும் . 3 செய்தவக் , 
செய்திடுங் , எய்தவிக் . 

( ககாக ) 
உஎ. 

இதுவும் மேற்கவியும் - குளகம் : சேனையைக் கண்ட இலட்சு 
மணன் பரதனே கானிலும் பொரவருகின்றனென்று கருதிச் சீற்றங் 
கொண்டு அதனை இராமபிரானிடம் தெரிவித்தலைக் கூறும் . 

பாதனிப் படைகொடு பார் கொண் டாண்மறங் 
கருதியுட் கிடந்ததோர் கறுவு காதலால் 
விரதமுற் றிருந்தவன் மேல்வந் தானிது 

சரதமற் றிலதெனத் தழங்கு சீற்றத்தான் . 
( இ- ள் . ) ( நோக்கிய இலக்குமணன் ) , ‘ பார் கொண்டு - பூமிமுழுவதையும் 
( என்றும் தன்னுடைய தாக்கிக் கொண்டு , ஆள் - ( தான் ) அரசாளவேண்டு 
மென்ற, மறம் - கொடிய தொழிலை, கருதி - எண்ணி , உள் கிடந்தது ஓர் கறுவு 


காண்டம் 


கஉ .-- திருவடிசூட்பேடலம் 


எசுக் 


. 


காதலால் மனத்திலடங்கிக்கிடந்ததொரு கறுவோடுகூடிய பேராசையால் , 
பாதன்- , இ படை கொடு - இந்தச் சேனையைக் கூட்டிக்கொண்டு, விரதம் 
உற்று இருந்தவன் மேல் வந்தான் - ( பிதிருவாக்கியபரிபாலநமாகிய ) விரதத் 
தைப் பொருந்தியுள்ள இராமன் மேல் ( போருக்கு எழுந்து ) வந்தான் : 
சாதம் - இது உண்மையாம் ; மற்று இலது - வேறொன்றுமில்லை , என -என்று 
எண்ணி , தழங்கு சீற்றத்தான் - மிக்க கோபமுடையவனாய் , - ( எ - று . ) - குதித் 
தனன் என வருங் கவியோடு தொடரும் . 

தாய் வேண்டிய வரத்தாற் பதினான்குவருஷகாலங் கிடைத்த அரசாட்சி 
போதாதென்று அதிருப்திப்பட்டுச் சேனையோடு வந்து வளைந்து போர் 
செய்து இராமனை வென்று அவனரசு கைக்கொண்டு என்றும் ஆளக்கருதி 
வந்தனன் என்றபடி , இனி, பார் கொண்டாள் மறம் கருதி என எடுத்து , 
( இராமனது ) அரசியலைக் கவர்ந்துகொண்ட கைகேயியின் கொடுமையையே 
தானும் உட்கொண்டு என்றுமாம் . கறு - உள்ளே தணியாத கோபம் ; உ 
சாரியை , பி - ம் : - 1 கொண்டான் . காந்தலான் . 3 இதிற் . 

( கககள் ) 
உவு . குதித்தனன் பாரிடைக் குவடு நீறெழ 

மிதித்தன னிராமனை விரைவி னெய்தினான் 
மதித்திலன் பரதனின் மேல்வந் தான் மதிற் 

பதிப்பெருஞ் சேனையின் பரப்பி னானென்றான் 
( இ - ள் . ) ( இங்ஙனம் எண்ணிச் சீறி இலக்குமணன்) , குவடு நீறு எழ 
மிதித்தனன் - அம்மலைச்சிகரம் பொடிபடும்படி ( கொடியவிசையோடு ) மிதித்து , 
பாரிடை குதித்தனன் - கீழே குதித்து , விரைவின் இராமனை எய்தினான் - 
விரைவாகவந்து இராமபிரானை அடைந்து , ( அவனைநோக்கி ), பரதன்- , 
மதித்திலன் - ( உனது பெருமையைச் சிறிதும்) மதிக்காமல் , மதில் பதி பெரு 
சேனையின் பரப்பினான் - மதில்சூழ்ந்த அயோத் திநகாத்திலுள்ள பெரியசேனை 
யின் தொகுதியையுடையவனாய் , நின்மேல் வந்தான் - உன்மேல் ( போருக்கு ) 
வந்தான் , என்றான் - என்று சொன்னான் ; ( எ - று . ) 

பரப்பினான் - பாப்பினுடனே என்றுமாம் . பி - ம் :-மதிட் , இதின் . 
2 எனா. ஒருபிரதியில் இப்பாடல் காணப்படவில்லை . 

( கககக ) 
அப்போது இலட்சுமணன் யுத்தசன்னத்தனாய் இராமனிடம் 

கூறத்தொடங்குதல் . 
கட்டினன் சுரிகையுங் கழலும் பல்கணைப் 
புட்டிலும் பொறுத்தனன் கவசம் பூட்டமைத் 
திட்டன னெடுத்தனன் வரிவி லேந்தலைத் 

தொட்டடி வணங்கிநின் றினைய சொல்லினான் . 
( இ - ள் . ) ( என்று கூறியதுமன்றி இலக்குமணன் ) , சுரிகைஉம் கழல்உம் 
கட்டினன் - ( இடையில் ) உடைவாளையும் ( பாதத்தில் ) வீரக்கழலையுங் கட்டிக் 


* 


எரு 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


காரணப்பொ 


லுவான் . 


$ 0. 


கொண்டு , பல் கணை புட்டில்உம் பொறுத்தனன் பல அம்புகளையுடைய ( அம் 
பறாத் ) துணியையும் தாங்கி , கவசம் பூட்டு அமைத்திட்டனன் - போர்க் 
கவசத்தை (உடம்பிற் ) பூட்டிக்கொண்டு , வரி வில் எடுத்தனன் - கட்டமைந்த 
வில்லை ( க் கையில் ) எடுத்துக்கொண்டு , ஏந்தலை அடி தொட்டு வணங்கி நின்று 
இராமபிரானைத் திருவடிதொட்டு நமஸ்கரித்து ( எழுந்து ) நின்று , இனைய் 
சொல்லினான் - இவ்வார்த்தைகளைச் சொன்னான் ; ( எ - று .) - அவற்றை மேற் 
பன்னிரண்டுகவிகளிற் காண்க . 

எந்தல் - ஆண்பாற்சிறப்புப்பெயர் ; உயர்ந்தவ னென்று 
ருள் : தொழிலாகுபெயரென்றாவது , அல் - கருத்தாப்பொருள் விகுதியென்றா 
வது இலக்கணங் கூறுக , தொடுதல் - கைகளாற் பரிசித்தல் . பி - ம் : -1 சொல் 

( கககஉ ) 
இதுமுதற் பன்னிரண்டு கவிகள் - ஒரு தொடர் : இளையபெருமாள் 

வீரவாதமாகக் கூறுவன . 
இருமையு 1 மிழந்தவப் பாத னேந்துதோட் 
பருமையு 2 மன்னவன் படைத்த சேனையின் 
பெருமையு 3 நின்னொரு பின்பு 4 வந்தவென் 

னொருமையுங் கண்டினி யுவத்தி யுள்ள நீ . 
( இ - ள் . ) இருமைஉம் இழந்த - இம்மை மறுமையென்னும் இரண்டின் 
இன்பங்களையும் ஒருங்கேயிழந்த , அ பரதன் - அந்தப்பரதனது , ஏந்து தோள் - 
உயர்ந்த தோள்களின் , பருமைஉம் - பருத்திருக்குந் தன்மையையும் , அன்னவன் 
படைத்த - அவன் (தன்னுடையதாகப் ) பெற்ற , சேனையின் - சேனையினது , 
பெருமைஉம் - பெருமையையும் , நின் பின்பு வந்த - உன்பின்னே பிறந்த , 
ஒரு - தனியனான , என் - எனது , ஒருமைஉம் - ஒப்பின்மையையும் , இனி - 
இப்பொழுது , கண்டு - பார்த்து , நீ- , உள்ளம் உவத்தி - மனம் மகிழ்வாய் . 

பரதனது தோள்களின் பூரிப்பும் அவன் சேனையின் பெருந்தொகையும் 
சிறிதும் பயனில்லா தனவாம்படி யானொருவனே அவற்றை அழித்திடுவே 
னென்பதாம் . பரதன் தமையனுக்குத் தீங்கு செய்யப்புக்கதாகவும் , அதுகாரண 
மாக அவனைத் தான் அழித்துவிடுவதாகவுங் கருதின னாதலால் , இலக்குமணன் 
பரதனை இருமையுமிழந்தவன் என்றான் . “ இருமை வகைதெரிந்து என்ற 
திருக்குறளிற்போல இருமை என்றது - ஈண்டு எண்ணின்கண் நின்றது . 
ஒருமை - ஒற்றுமையுமாம் . பி - ம் : -1 இகழ்ந்த , 2 அன்னவர் . 3உன்னொரு , 
நின்னொடும் . நின்ற . இனிது . 

( ககககூ ) 
ஙக . படசெலாம் 1 படப்படும் பரும யானையின் 

றிடரெலா முருட்டின தேரு மீர்த்தன 
குடரெலாந் திரைத்தன குருதி யாறுகள் 
கடரெலா மடுப்பன பலவுங் காண்டியால் . 


காண்டம் 


க ..- திருவடிசூட்டுபடலம் 


எருக 


( இ - ள் . ) படர் எலாம் பட - பலவகைத்துன்பங்களும் உண்டாக , படும் - 
இறக்கிற , பருமம் யானையின் - பருமையையுடைய யானைகளாகிய , திடர் 
எலாம் - மேடுகளையெல்லாம் , உருட்டின - உருட்டினவையாகியும் , தேர்உம் - 
தேர்களையும் , ஈர்த்தன இழுத்துக்கொண்டனவாகியும் , குடர் எலாம் 
திரைத்தன குடல்களை யெல்லாம் . அலைத்துத்தள்ளுபவையாகியும் , கடர் 
எலாம் மடுப்பன - கடல் முழுவதும் பாய்வனவாகிய , குருதி யாறுகள் பலஉம் - 
இரத்தந திகள் பலவற்றையும் , காண்டி ( என்னாலுண்டாக இப்பொழுதே) 
பார்ப்பாய் ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை. 

யானை முதலியவற்றைக் கொன்று விழுத்தலாற் குருதிப் பேராறுகள் பல 
தோன்றுமாறு யானொருத்தனே செய்வே னென்கின்றனன் இலக்குமணன் . 
படரெலாம் பட - ஆட்களெல்லாரும் இறக்க என்றுங் கொள்ளலாம் : ஆட்கள் 
பாகரும் , பரிக்கோற்காரரும் ; இவ்வுரைக்கு , படர் - வடசொல் . பருமம் - அலங் 
காரமும் , முதுகின்மேலிடுந் தவிசுமாம் . குடர் , கடர் - ஈற்றுப்போலிகள் . 
அடுப்பன என்றும் பதம்பிரிக்கலாம் . பி - ம் : - படிப்பட , அடிப்பட . 2 நிரைப் 
பன , நிறைப்பன, இரைப்பன . 

(கககச ) 
கூஉ . கருவியுங் கைகளுங் கவச் மார்பமு 

முருவின வுயிரினோ டுதிரந் தோய்வில 
திரிவன சுடர்க்கணை 2 திசைக்கை யானை கள் 

வெருவரச் செய்வன காண்டி வீரநீ . 
( இ - ள் . ) சுடர் கணை - ஒளியையுடைய ( எனது ) அம்புகள் , கருவி உம் - 
( எதிரிகளது ) ஆயுதங்களையும் , கைகள் உம் - கைகளையும் , கவசம் மார்பம்உம் - 
கவசத்தைத் தரித்த மார்பையும் , உயிரினோடு - ( அவரவர் ) உயிருடனே , உரு 
வின - ஊடுருவிச்சென் றவையும் , உதிரம் தோய்வில திரிவன - ( அதிவேகத் 
தால் அவர்கள் ) இரத்தமும் படிதலில்லாதபடி ( எப்புறத்துஞ்) செல்வனவுமாய் , 
-கை - துதிக்கையையுடைய , திசை யானைகள் - ( அஷ்ட ) திக்கஜங்களும் ,, 
வெருவர - அஞ்சும்படி , செய்வன - ( கொடும்போர் ) செய்பவற்றை , வீர - 
பகுகுலவீரனே ! நீ- , காண்டி - பார்ப்பாய் ; ( எ - று . ) 

நான் ஒருத்தனேயாக என்னம்புகள் எதிரிகளது ஆயுதத்தையும் கைகளை 
யும் , அறுத்துத் தள்ளுவனவும் மார்பின்கவத்தைப்பிளந்து ஊடுருவிச்செல்வனவு 
மாகி இரத்தமும்படியாமல் அத்துணை இலகுவாகத் தொழில் செய்வதைக் 
காண்பாயாக என்கின் றனன் இலட்சுமணன் . பி - ம் : -1 தெரிவன . 2திசைக் 
கண் , 3 செல்வன, செல்வது . 

( கககரு ) 
ங ங . கோடகத் தேர்படு குதிரை தாவிய 

வாடகத் தட்டிடை யலகை யற்றுகு 
கேடகத் தடக்கைகள் கவ்விக் 2கீதத்தி 
னாடக நடிப்பன காண்டி நாதநீ . 


எரு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் . ) தாவிய குதிரை படு - தாவிச்செல்லுந்தன்மையுடைய குதிரைக 
ளழியப்பெற்ற , கோடகம் தேர் - புதுமையான தேர்களின் , ஆடகம் தட் 
டிடை - பொன்னினாலாகிய தட்டின்மேல் , அலகை - பேய்கள் , அற்று உகு 
கேடகம் தட கைகள் கவ்வி - அறுந்து விழுந்த கேடகமென்னும் ஆயுதத்தை 
யேந்திய பெரிய ( வீரர்கள் ) கைகளைத் தம்கைகளில் ) எடுத்துக்கொண்டு , 
( அவற்றால் தாளமிட்டவண்ணம் ),கீதத்தின் - இசைபாடுதலோடு , நாடகம் நடிப் 
பன - கூத்தாடுவனவற்றை , நாத . தலைவனே ! நீ- , காண்டி - பார்ப்பாய் . 

தேர்த்தட்டில் என்னாற்கொல்லப்பட்டு இறந்து வீழ்ந்த வீரர்களின் கையி 
லுள்ள கேடகங்களை யெடுத்துப் பேய்கள் தாளமிட்டவண்ணம் கூத்தாடுமாறு 
செய்யப்போகின்றேன் : நீ காண் என்கின் றனன் இலக்குமண னென்க . கோடு 
அகம் தேர் எனப்பிரித்து , வளைந்த இடத்தையுடைய தேர் எனினும் அமை 
யும் . கோடகம் -கோஷமுமாம் . கேடகம் - எதிரிகள் எறியும்படைக்கலங்களைத் 
தம்மேற்படவொட்டாது தடுக்குங் கருவி . பி - ம் : --1 தகட்டிடை . 2கித்திடு , 
கித்திம. 

(கககசு ) 
நச . பண் முதிர் களிற்றொடு பேரதன் சேனையி 

னெண்முத லறுத்துநா னிமைப்பி னீக்கலால் 
விண்முது குளுக்கவும் வேலை யாடையின் 

மண்முது காற்றவுங் காண்டி வள்ளனீ. 
( இ - ள் .) பண் முதிர் - அலங்காரம் மிக்க , களிற்றொடு - யானைகளோடு 
கூடிய , 

பரதன் சேனையின் - பரதனது சேனையினுடைய , எண் - தொகுதியை , 
முதல் . வேருடனே , நான்- , இமைப்பின் 

ஒருமாத்திரைப் பொழுதி 
னுள்ளே , அறுத்து நீக்கலால் - அறுத்து ஒழித்தலால் , விண் முதுகு உளுக்க 
உம் - (பாரமிகுதிபற்றி ) வீரசுவர்க்கம் முதுகு தெளிக்கவும் , வேலை ஆடையின் 
மண் 

யாடையாகவுடைய நிலவுலகம் , முதுகு ஆற்றஉம் - ( சுமை 
யொழிந்து) முதுகை இளைப்பாற்றிக்கொள்ளவும் , வள்ளல் - வரையாதருளுங் 
குணமுடையவனே ! நீ- , காண்டி - பார்ப்பாய் ; ( எ - று . ) 

இப்பூலோகத்துப்பெருந்திரளாகவுள்ள சேனை கொல்லப்பட்டு வானுலகஞ் 
சேர் தலால் , அவ்வானுலகம் சுமைமிகுதியால் முதுகுஉளுக்க , மண்ணுலகம் 
பாரம் நீங்கி இளைப்பாறு மென்க . போரிலி றந்தவர் வீரசுவர்க்கம் புகுவ ரென் 
பது , நூற்றுணிபு . பரதன்சேனையின் எண் - " அறுபதினாயிரம் அக்குரோணி . 
இமைப்பு - இமைப்பொழுதுக்குத்தொழிலாகுபெயர் , வேலையாடையின்மண் - 
கடல் சூழ்ந்த பூமி . பி - ம் : - முது. பரந்த , 3 ஆடையிம் . 

( கககஎ ) 
நரு . நிவந்தவான் குருதியி னீத்த நீந்திமெய் 

சிவந்த சா தகரொடு சிறுகட் கூளியுங் 
கவந்தமு 2 முலகநின் கைய தாயதென் 
றுவந்தன குனிப்பன காண்டி யும்பர் போல் . 


- கடலை 


காண்டம் 


கஉ . - திருவடிசூட்டுபடலம் 


எரு ங 


( இ - ள் . ) நிவந்த - வழிந்தொழுகிய , வான் குருதியின் நீத்தம் - பெரிய 
இரத்தவெள்ளத்திலே , நீந்தி - நீந்துதலால் , மெய் சிவந்த - உடம்பு செந்நிற 
மடைந்த , சாதகரொடு- பூதகணங்களுடனே ,சிறு கண் கூளிஉம் - சிறிய கண்களை 
யுடையபேய்களும் , கவந்தம் உம் - தலையற்ற உடற்குறைகளும் , - உலகம் நின் 
கையது ஆயது என்று . நிலவுலகம் முழுவதும் உன்கைவசப்பட்டதாய்விட்டது 
என்று , உம்பர் போல் - தேவர்கள் ( மகிழ்தல் ) போல , உவந்தன - மகிழ்ந்தன 
வாய் , குனிப்பன் - கூத்தாடுவனவற்றை , காண்டி - ( மீ ) பார்ப்பாய் ; ( எ - று .) 

நிவந்த - மேலெழுந்த , அதிகப்பட்ட . சாதகரொடு என ஒரு உயர்திணை 
யும் , கூளியும் கவந்தமும் என இரண்டு அஃறிணைகளும் விரவி மிகுதியால் 
உவந்தன குனிப்பன் என்ற அஃறிணை முடிபு ஏற்றன . சிறுகண் - உடம்பின்ள 
வுக்கு ஒவ்வாத கண் . கூளி - பெருங்கழுகுமாம் . கவந்தம் - கபர்தமென்னும் 
வடசொல்லின் திரிபு ; தொழிலுடன் கூடின தலையற்ற உடல் என்று பொருள் . 
கவந்தங் - குனிப்பன என்றது , கோபாவேசத்தோடு விரைந்து போர்செய்து 
நின்ற வீரர்களது உடல்கள் பகைவரால் தலையறுபட்ட பின்பும் சிறிதுநேரம் 
கீழ்விழாது நின் றவாறே பதைபதைத்துக் கைகால்கள் துடிப்பன்வற்றை ; 
பேரொத்தவாயிரம் பேர் மடிந்தாற்பிறக்குங்கவந்த , நேரொத்தவாடும் ஆனை 
யாயிரந் தேர்பதினாயிர மடர்பரியொருகோடி , சேனைகாவலராயிரம் பேர்படிற் 
செழுமணிக்கவந்த மொன்றொடும் ” , அநேகமாயிரம்பேர்படக் கவந்தமொன் 
றாடும் " என் 

என்றபடி சேனையில் மிகப்பலவுயிர் இறந்தபொழுது ஒரு கவந்தம் 
எழுந்துநின்று ஆடு மென்பதை இங்குக்குறித்ததாகவுங் கொள்ளலாம் . உலகம் 
நின்கையதாயது என்றுஉவந்தன என்றது - தற்குறிப்பேற்றம் . நற்காரியத் 
துக்குத் தேவர் களித்தல் , இயல்பு . பி - ம் :-சாதத்தொடு , சாரதரொடு . உலகும் . 
ஙக . சூழிவெங் கடகரி துரக ராசிகள் 

பாழிவன் புயத்திகல் வயவர் பட்டற 
1 வாழிவெங் குருதியா 2 லலைந்து வேலைக 

ளேழுமொன் முகிநின் றிரைப்பக் காண்டியால் . 
( இ - ள் . ) சூழி - முகபடாத்தையணிந்த, வெம் - வெவ்விய , கடம் கரி - 
மதயானைகளும் , துரக ராசிகள் - குதிரைக்கூட்டங்களும் , பாழி வல் புயத்து - 
பெருமையையுடைய வலிய தோள்களையுடைய , இகல் வயவர் - போர்வீரரும் , 
பட்டு அற - இறந்தொழிய , -ஆழி வெம் குருதியால் ( அவற்றினுடம்பி 
னின்று பெருகிய ) சமுத்திரம்போன்ற வெம்மையான இரத்தவெள்ளத்தால் , 
அலைந்து - கலக்கப்பெற்று , வேலைகள் ஏழ்உம் ஒன்று ஆகிநின்று - ஏழுகடல்களும் 
ஒன்றுகூடி , இரைப்ப - ஒலிக்க , காண்டி - ( நீ ) பார்ப்பாய் ; ( எ - று .) 

நான் சதுரங்க சேனைகளை வெட்டி வீழ்த்தலால் இரத்தக்கடல் தோன்றி 
எழுகடலையும் ஒன்றாக்கிப் பேராரவாரஞ்செய்வதைக் காண்பா யென்கின்றன 
னென்க , 1 வீழி என்றபாடத்திற்கு - வீழிப்பழம் போன்ற என்றும் , வீழ்தலை 

95 


அயோத்தியா 


எருசு 


கம்பராமாயணம் 


யுடைய என்றும் உரைக்கலாம் . அலைந்த என்ற பாடத்திற்கு - அலையைப் பெற்ற 
என்று உரைக்க , பி - ம் : - 2 அழிந்த. 3 இரைக்கக் . 

( க்கக்க) 
நஎ . ஆளற 1 வலங்குதே ரழிய வாடவர் 

வாள்ற வரிசிலை துணிய 2 மாக்கரி 
தாளறத் தலையறப் புரவி 3 தாளொடுந் 

தாளற 4 வடிக்கணை தொடுப்பக் காண்டியால் . 
( இ -ள் .) ஆள் அற - காலாள்வீரர்கள் அறுபடவும் , அலங்கு தேர் அழிய 
அசைகின்ற தேர்கள் அழியவும் , ஆடவர் வாள் அற - ( அவற்றில் ஏறிய ) வீரர் 
களது வாளாயுதங்கள் துணிபடவும் , வரி சிலை துணிய - கட்டமைந்த விற்கள் 
அறுபடவும் , மா கரி புரவி தாள் அற தலை அற - பெரியயானைகளும் குதிரை 
களும் கால்கள் அறுபடவும் தலைகள் அறுபடவும் , தாளொடுஉம் தோள் அற - 
( அவற்றில்ஏறிய வீரர்களது ) கால்களும் தோள்களும் அறுபடவும் , வடி கணை 
தொடுப்ப - கூரிய அம்புகளை (நான் ) பிரயோகிக்க , காண்டி - பார்ப்பாய் ;( எ - று .) 

ஆடவர் என்பதை மீண்டும் எடுத்து தாளொடுந் தோளற என்பதனோ 
டுங் கூட்டுக . பி - ம் : - வயங்கு . 2 மாதலி . த்தாரொடுந் , தன்னொடும். 4வடிகணை . 
இச்செய்யுள் தழைத்த என்ற அடுத்த பாடலுக்குப்பின் சில பிரதியிற் 
காணப்படுகின்றது ; சிலபிரதியி லில்லை . 

(கக 20) 
கூவு . 

தழைத்தவான் சிறையன தசையுங் கவ்வின 
வழைத்தவான் பறவைக ளலங்கு பொன்வடிம் 
பிழைத்தவான் பகழிபுக் 3 கிருவர் மார்பிடைப் 

புழைத்தவான் பெருவழி 4 போகக் காண்டியால் . 
( இ - ள் . ) தழைத்த வான் சிறையன - செழித்த பெரிய இறகுகளையுடை 
யனவும் , அலங்கு பொன் வடிம்பு இழைத்த - அசைந்து ஒளி செய்கிற பொன் 
னினால் விளிம்பு அமைக்கப்பெற்றவையும் ஆகிய , வான் பகழி - சிறந்த ( என் ) 
பாணங்கள் , இருவர் மார்பிடை - ( பரதன் சத்துருக்கினன் என்னும் ) அவ்வி 
ரண்டுபேரது மார்பிலே, புக்கு - தைத்து , தசைஉம் கவ்வின - சதையைக் கௌ 
விக்கொண்டவையும் , வான் பறவைகள் அழைத்த . ஆகாயத்திற்செல்லும் 
( கழுகு முதலிய ) பறவைகளை ( விருந்துண்ண ) அழைத்தவையுமாய் , புழைத்த 
வான் பெரு வழி - ( தாம் புக்குத் ) துளைத்துண்டாக்கின மிகபெருவழியாக , 
போக - ஊடுருவிச்செல்ல , காண்டி - பார்ப்பாய் ; ( எ - று . ) 

பாணங்கள் பரதசத்துருக்கினர்களின் மார்புகளைத் துளைத்துவழியுண்டாக் 
கிக் கழுகுமுதலிய தசையுண்ணும் விலங்குகளை யழைப்பனபோலப் பேரொலி 
செய்தவண்ணம் உருவிச்செல்வதனைக் காண்பாயாக என்கின் றனன் இலட்சு 
மண னென்க: 

விசையொடு செல்லுதற்காக அம்புகளுக்கு இறகுகட்டுதல் 
இயல்பாதலால் , தழைத்த வான்சிறையன எனப்பட்டது , இனி , இப்பாட் 
டுக்கு - நன்கு பாப்பிய பெரியசிறகுகளையுடையவையும் தம் மினத்தைக்கூவி 


கஉ . 


- 


காண்டம் 

-- திருவடிசூட்பேடலம் 
யழைத்தவையுமாகிய பெரிய ( கழுகுமுதலிய ) பறவைகள் என் அம்புகள் இருவர் 
மார்பிடையிலே புக்குத் துளைத்த பெருவழியில் நுழைந்து தசைகவ்வினவாய்ச் 
செல்லக் காண்பாய் என உரைப்பினும் அமையும் . தசை - இலக்கணப்போலி, 
இருவர் - தொகைக்குறிப்பு. பாதனுக்குத் துணையாய் உடன் நின்றதுபற்றி,சத் 
துருக்கினன் மேலும் பகைமை பாராட்டப்பட்டது . வான் பெரு - ஒருபொருட் 
பன்மொழி . பி - ம் : -1தழைத்தன. 2சிறையின . ஈரும் , போவ்க் , போல்வ . 
கூகூ . ஒரு மகள் காதலி னுலகை நோய் செய்த 

பெருமக னேவலிற் பாதன் றான்பெறு 
மிருநில மாள்கைவிட் டின்றென் னேவலா 

லருநர காள்வது காண்டி யாழியாய் . 
( இ - ள் . ) ஒரு மகள் காதலின் - ( கைகேயியென்னும் ) ஒரு பெண்ணி 
னிடத்து ஆசையால் , உலகை நோய் செய்த - உலகமுழுவதையும் வருத்திய , 
பெருமகன் - தசரதசக்கரவர்த்தியினது , ஏவலின் - கட்டளையினால் , பரதன்- , 
தான் பெறும்-தான் பெற்ற , இரு நிலம் - பெரியபூமியை , ஆள்கை - ஆளுதலை , 
விட்டு - நீங்கி , இன்று - இப்பொழுது, என் ஏவலால் - என துகட்டளையால் ,, 
அரு நாகு ஆள்வது - மீளுதற்கரிய நரகலோகத்தை அடையப்போவதை, ஆழி 
யாய் - ஆஜ்ஞாசக்கரமுடையவனே ! காண்டி - பார்ப்பாய் ; ( எ - று . ) 

பர்தனைத் தமையனுக்குத் துரோகஞ்செய்யவந் தவனென்று கருதியது 
பற்றி , இலக்குமணன் அருக சகாள்வது என்றான் . பி - ம் :-மகன் . 2 காதலில். 
மகள் , 

( ககஉஉ ) 
ச O. வையகந் துறந்துவந் தடவி வைகுத் 

லெய்திய துனக்கென நின்னை யீன்றவ 
ணை தல் கண் டுவந்தவ உணவையி னோங்கிய 

கைகயன் மகள் விழுந் தோற்றக் காண்டியால் . 
இ - ள் .) வையகம் துறந்து - இராச்சியத்தை விட்டு, அடவி வந்து வைகு 
தல் வனத்தில் வந்து தங்குதல் , உனக்கு எய்தியது -உனக்கு நேர்ந்ததே , என - 
என்று , நின்னை ஈன்றவள் நைதல் - உன்னைப்பெற்றவளான கௌசலியை 
வருந்து தலை , கண்டு - பார்த்து , உவந்தவள் - மகிழ்ந் தவளான , நவையின் ஓங் 
கிய கைகயன் மகள் - பழியில் மிக்க கைகேயி , விழுந்து அரற்ற - ( அம்மகிழ்ச்சி 
யொழிந்து புத்திரசோகத்தால் ) கீழ்விழுந்து கதற , காண்டி பார்ப்பாய் ; ( எ - று . ) 
பி - ம் : -1உன்னை . 2நகையினோக்கிய , நன்மைநோக்கிய , 3 அலறக் . ( ககஉங ) 
சக . அரஞ்சுட வழனிமி ரலங்கல் வேலினாய் 

விரரஞ்சொரு நொடியி லிவ் வனிக வேலையை 
யுரஞ்சுடு வடிக்கணை யொன்றில் வென் றுமுப் 
புரஞ்சுடு மொருவனிற் பொலிவென் யானென் 

என்றான் . 


b 


எருசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


( இ - ள் .) அரம் சுட - அரமென்னுங்கருவி ( அராவி ) வருத்திக் கூர்செய்த 
லால் , அழல் நிமிர் - நெருப்பின் தன்மை ( கொடுமை ) மிக்க , அலங்கல் வேலி 
னாய் - வெற்றிமாலையைத்தரித்த வேலாயுதத்தையுடையவனே ! விரஞ்சு - 
விரைந்து , ஒருநொடியில் ஒருமாத்திரைப்பொழுதிலே, இ அனிகம் வேலையை 
இந்தச்சேனாசமுத்திரத்தை , உரம் சுடு வடி கணை ஒன்றில் - ( பகைவர்களது ) 
வலிமையை அழிக்குந்தன்மையுள்ள கூறியதோ ரம்பினால் , யான்- , வென்று 
சயித்து , மு புரம் சுடும் ஒருவனின் - திரிபுரத்தை எரித்தழித்த ஒப்பற்ற உருத் 
திரமூர்த்திபோல , பொலிவென் - விளங்குவேன் , என்றான்- என்று கூறினான் , 
( இலக்குமணன் ) ; ( எ - று . ) 

அரம் - வாள்விசேடம் ; வாளரந் துடைத்தவைவேல் ” என்றார் , சிந்தா 
மணியாரும் . சுடுதல் - வருத்துதலாதலை ஒளிவிடுந் துன்பஞ், சுடச்சுட நோற் 
கிற்பவர்க்கு எனத் திருக்குறளிலுங்காண்க. சுட என்றதற்கேற்ப அழல்நிமிர் 
என்றார் . அலங்கல் - அசைதல் ; மாலைக்கு ஆகுபெயர்.விரஞ்சு - விரைந்து : 
போலி , முப்புரஞ்சுடுமொருவன் என்பதில் அடங்கிய கதை: - தாரகா 
சுரனது புத்திரர்களாகிய வித்யுந்மாலி தாரகாட்சன் கமலாட்சன் என்ற அசுரர் 
கள் மூவரும் அரும்பெருந் தவஞ்செய்து பெருவாங்கள் பெற்று மயனென்பவ 
னால் சுவர்க்கம் மத்தியம் பாதாளம் என்ற மூவுலகங்களிலும் முறையே பசும் 
பொன் வெண்பொன் கரும்பொன் என்ற இவற்றால் அரண் வகுக்கப்பட்டு - 
ஆகாயமார்க்கத்திற் சஞ்சரிக்குந்தன்மையுடைய மூன்றுபட்டணங்களைப்பெற்று . 
மற்றும்பல : அசுரர்களோடும் அந்நகரங்களுடனே நினைத்தவிடங்களிற்பறந்து 
சென்று பாழாக்கி வருகையில் , அவ்வுபத்திரவத்தைப் பொறுக்கமாட்டாத 
தேவர்முனிவர் முதலியோரது வேண்டுகோளினால் சிவபெருமான் பூமியைத் 
தேராகவும் , சந்திரசூரியர்களைத் தேர்ச்சக்கரங்களாகவும் , நான்கு வேதங்களைக் 
குதிரைகளாகவும் , பிரமனைச் சாரதியாகவும் , பொன்மயமான மகாமேருவை 
வில்லாகவும் , ஆதிசேஷனை நாணியாகவும் , விஷ்ணுவை வாயவாகிய சிறகு 
அமைந்து அக்கினியை முனையாகவுடைய அம்பாகவும் , மற்றைத்தேவர்களைப் 
பிறபோர்க்கருவிகளாகவும் , அமைத்துக்கொண்டு யுத்தசன்னத்தனாகிச் சென்று 
போர்செய்கையில் சந்திரன் முதலிய தேவர்கள் இறுமாப்புக்கொள்ள , அதனை 
யுணர்ந்த சிவபெருமான் சினந்து புன்னகை செய்து அவர்களைப் பட்டணங்க 
ளோடு எரித்திட்டன னென்பதாம் . பி - ம் : - எழ . நொடியினில் . ( ககஉச ) 
சஉ . - இதுமுதல் ஆறு கவிகள் - இங்ஙனங் கடுஞ்சீற்றங்கொண்ட 

இலக்குமணனுக்கு இராமன் சமாதானங் கூறுவன் . 
இலக்குவ வுலகமோ ரேழு மேழு 
கலக்குவ னென்பது கருதி னாலது 
விலக்குவ தரிதது விளம்பல் வேண்டுமோ 
2 புலக்குரித் தொருபொருள் புகலக் கேட்டியால் . 

ஏழுகவிகள் - ஒருதொடர் . 


காண்டம் கஉ ..- திருவடி சூட்டுபடலம் 

எருள் 
( இ - ள் . ) இலக்குவ - லக்ஷ்மணனே! நீ_ , உலகம் ஓர் ஏழ்உம் ஏழ்உம் - 
உலகம் பதினான்கையும் , கலக்குவன் என்பது - கலங்கச் செய்வே னென்ற 
எண்ணத்தை , கருதினால் - எண்ணினால் , அது விலக்குவது அரிது - அத் 
தொழில் (யாவர்க்கும் ) தடுத்தற்கு அரிய தாம் ; அது விளம்பல் வேண்டும்ஓ - 
அதைப்பற்றிக் கூறவேண்டுவதுண்டோ? [ கூறாமலே யார்க்கும் பிரசித்த 
மாகத் தெரியும் என்றபடி ) ; ( அதுநிற்க : இப்பொழுது ), புலக்கு உரித்து ஒரு 
பொருள் - அறிவுக்கு ஏற்றதொரு செய்தியை , புகல - ( யான் ) சொல்ல , கேட்டி 
( நீ ) கேட்பாய் ; ( எ - று . ) 

புலத்துக்கு என்பது அத்துச்சாரியை தொக்கு புலக்கு என நின்றது ; 
" கல்லார்ப்பிணிக்கும் என்ற திருக்குறளில் ‘நிலக்கு என்பது - செய்யுள் 
விகாரம் என்றார் பரிமேலழகரும் . பி - ம் : -1 அரிதுநீ , அருமையாம் . புலக் 
குரித்தோர் , புலக்குரியொரு. 

( ககஉரு ) 
சங . நங்குலத் துதித்தவர் 1 நவையு 2 ணீங்கின 

ரெங்குலப் புறுவர்க ளெண்ணின் யாவரே 
தங்குலத் 4 தொருவருந் தரும 5 நீங்கினர் 

பொங்குலத் திரளொடும் பொருத தோளினாய் . 
( இ - ள் .) பொங்கு - விளங்குகிற , திரள் உலத்தொடு உம் - திரண்ட கற்றூ 
ணுடனே , பொருத - மாறுபட்ட ( ஒத்த என்றபடி ), தோளினாய் - தோள் 
களையுடையவனே ! நம் குலத்து உதித்தவர் - நமது குலத்திற் பிறந்தவர்களாகிய , 
நவையுள் நீங்கினர் - குற்றத்தின் நீங்கிய அரசர்கள் , எங்கு உலப்பு உறுவர்கள் 
எவ்வாறு அளவிட்டுமுடிக்கப்படுவர் ? ( அளவிறந்தவர் என்றபடி ); ( அவர் 
களுள் ) , எண்ணின் - ஆலோசிக்குமிடத்து , தம் குலத்து ஒருவு அரு தருமம் 
நீங்கினர் - தமது குலத்திற்கு நீங்கவொண்ணாத அறத்தினின்று நீங்கினவர் , 
யாவர் ஏ - யார் (உளர் ) ? (எவரும் இல்லை என்றபடி ) ; ( எ- று . ) 

" நங்குலக்குரவர்கள் நவையினீங்கினார் , எங்குலப்புறுவரென் 
றெண்ணி நோக்குகேன் எனத் தசரதன்வார்த்தையிலும் ( கீழ் மந்திரப்பட 
லத்தில் ) வந்துள்ளது . உலத்திரளொடும் என்பது , மாற்றப்பட்டது . பி - ம்: - 
பநவைக்கண் . 2 நீங்கினார் . எண்ணில் . ஒருவரு. 5 நீங்கிலார் . திரளொடு . ( ககஉசு ) 
சச . எனைத்துள மறையவை யியம்பற் பாலன 

பனைத்திரள் 2 கரக்கரிப் பரதன் செய்கையே 
யேனைத்திற 4 மல்லன 5 வல்ல 6 வன்னது 

நினைத்திலை யென்வயி னேய நெஞ்சினால் . 
( இ - ள் . ) பனை திரள் கரம் - பனைமாம்போன்ற திரண்ட துதிக்கையை 
யுடைய, கரி - யானைச்சேனையையுடைய, பரதன் - பரதனது , செய்கைஏ - 
செயல்களே , மறை எனைத்து உள அவை இயம்பற்பாலன - வேதங்கள் எவ்வளவு 
உள்ளனவோ அவையெல்லாஞ் சொல்லத்தக்க தன்மையுள்ளன ; அனை திறம் 


எருவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ஓ 


அல்லன அல்ல - ( நீ சொல்லும் ) அத்தமையனவான தகுதியற்ற காரியங்களல்ல ; 
அன்னது - அவ்வுண்மையை , என் வயின் நேயம் நெஞ்சினால் நினைத்திலை 
என்னிடத்து அன்புமிகுதியையுடைய மனத்தினால் ( நீ ) எண்ணியறிந்தா 
யில்லை ; ( எ - று . ) 

உலகத்துக்கெல்லாம் ஒழுக்கம் வரையறுத்துக்கூறுகிற வேதங்கள் எடுத் 
துக்காட்டத்தக்கவை பரதனொழுக்கங்களென அவற்றைச் சிறப்பித்துக் கூ றிய 
வாறு ; இதனால் , வேதத்தின் கொள்கைக்கு மாறான செயல் பரதனிடம் இரா 
தென்று எடுத்துக்கூறினன் - இராமனென்க . ஏ - தேற்றம் . அனை - அகரச் 
சுட்டின் மரூஉ வென்பர் ; தொல்காப்பியத்தில் அனை நிலைவகையோடு என்ற 
விடத்து , அனை என்றது - சுட்டு நிலை என வுரைத்தார் நச்சினார்க்கினியரும் . 
பி - ம் : - பொலவோ , 2 கைக் . அனைத்தறம் . 4வல்லன . துய்ய , ஐய , நின்னது , 
அன்னது , நேச . 
. 

( ககஉஎ ) 
சாரு . பெருமக னென்வயிற் பிறந்த காதலின் 

வருமென 2 நினைகையு மண்ணை யென் வயிற் 
றருமென 2 நினைகையுந் 3 தவிரத் தானையாற் 

பொருமென நினைகையும் புலமைப் பாலதோ. 
( இ - ள் . ) ( பரதன் ) , பெருமகன் என்வயின் பிறந்த காதலின் - தமை 
யனான என்னிடத்து உண்டான அன்பினால் , வரும் - ( இங்கு ) வருவான் , என - 

நினைகைஉம் - எண்ணுதலும் , மண்ணை - இராச்சியத்தை, என்வயின் 
என்னிடத்து , தரும் - கொடுப்பான் , என -என்று , நினைகைஉம் - எண்ணுதலும் , 
தவிர - ஒழிய , தானையால் - சேனைகளோடு , பொரும் - ( என்னுடன் ) போர் 
செய்வான் , என - என்று , நினைகைஉம் - எண்ணுதலும் , புலமை பாலது ஓ . 
அறிவின்பாற்பட்டதாகுமோ ? ( அன்று என்றபடி ) ; ( எ - று . ) 

பரதன் இப்பொழுது வருதலை என்னிடத்து அன்பால் வருதலாகவும் 
இராச்சியத்தை எனக்குக் கொடுக்க வருவதாகவும் கருதுவது அழகேயொழிய, 
போர் செய்ய வருதலாகக் கருதுதல் அறிவுடைமைக்குச் சிறிதும் ஏற்றதன் 
றென்பதாம் . பெருமகன் - சக்கரவர்த்தி குமாரனான பரதன் : அரசாளும் பெரு 
மைக்கு உரியனான பரதன் , பெருமைக்குணமுடையனாய பரதன் என்னவுமாம் . 
பி - ம் : - ஏவலின் . 2நினைக்கையும் . 3 தவிர்ந்து , தவிர்த்துத் 

( ககஉஅ ) 
சுசு . பொன்னொடும் பொருகழற் பரதன் போந்தன 

னன்னெடும் பெரும்படை நல்க லேன்றியே 
யென்னொடும் பொருமென வியம்பற் பாலதோ 

மின்னொடும் பொருவுற 4விளங்கும் வேலினாய் . 
( இ - ள் .) மின்னொடு உம் பொருவு உற - மின்னலோடு ஒப்ப , விளங்கும் 
பிரகாசிக்கிற , வேலினாய் வேற்படையையுடையவனே ! பொரு கழல் - 
போருக்குரிய ( வீரத்தை விளக்குகிற கழலென்னுங் காலணியையுடைய , 


என்று , 


- 


காண்டம் 


கடன் 


- திருவடி சூட்டுபடலம் 


எருகூ 


என் 


பரதன்-- , போந்தனன் - ( இங்கு ) வந்து , நல் நெடு பெரு படை - சிறந்த 
மிகப்பெரிய சேனையை, பொன்னொடு உம் - அரசாட்சிச்செல்வத்துடனே , நல்கல் 
அன்றி - ( எனக்குக் ) கொடுப்பதல்லாமல் , என்னொடு உம் பொரும் என 
னோடு போர்செய்வானென்று, இயம்பற்பாலது ஓ - சொல்லத்தக்க தகுதியுடை 
யதோ ? ( அன்று என்றபடி ) ; ( எ - று . ) 

பொன்னொடும் பொரு கழல் என எடுத்து , பொன்னினாற் பொருந்திய 
வீரக்கழ லென்பாரும் உளர் ; இவ்வுரைக்கு , ஒடு உருபு - ஆல் உருபின் 
பொருளது : உம் - இசைநிறை , போந்தனன் - புகுந்தனன் என்பதன் மரூஉ . 
பி - ம் : - 1 போந்து தன் , போந்துதான் , போகத்தான் . படைநிலம் . 3 இன்றியே . 
4 விளங்கு , இலங்கு . 

( கக்உக ) 
சாஎ . சேணுயர் தருமத்தின் றேவைச் செம்மையி 

னாணியை யுன்னது நினைக்க லோகுமே 
பூணியன் மொய்ம்பினாய் போந்த தீண்டெனைக் 

காணிய நீ 3 யிது 4 பின்னுங் காண்டியால் . 
( இ - ள் . ) பூண் இயல் மொய்ம்பினாய் - ஆபரணம்பொருந்திய தோள்களை 
யுடையவனே ! சேண் உயர் தருமத்தின் தேதேவை - மிகச்சிறந்த தருமத்துக்கு 
உரிய தெய்வத்தின் வடிவமானவனும் , செம்மையின் ஆணியை - நன்மைக் 
குணமாகிய தேரை நிலை நிறுத்தும் அச்சாணிபோ லுள்ளவனுமாகிய பரதனைப் 
பற்றி , அன்னது நினைக்கல் ஆகும்ஏ - ( நீ குறித்த ) அவ்விதமாக நினைத்தல் 
தகுதியாமோ ? ( ஆகாது ) ; ஈண்டு போந்தது - ( அவன்) இங்குவந்தது , எனை 
காணிய - என்னைப் பார்க்கும் பொருட்டாம் ; இது நீ பின்உம் காண்டி- இதனை 
நீ பின்பும் ( கண்கூடாகப் ) பார்ப்பாய் ; ( எ - று .)--- ஆல் - தேற்றம் : அசையுமாம் . 

தருமத்தின்தேவு செம்மையினாணி எனப் பர்தனைக்குறிக்குஞ் சொற்கள் , 
அந்தப்பாதன் தருமத்திற்குமாறாகநம்மீதுபடையெடுத்துவரானென்றபொருளை 
நிலைநிறுத்தும் : கருத்துடையடைமொழி . தருமத்தின்தேவு - தருமதேவதை . 
தேவு - தேவ என்னும் வடசொல்லின் திரிபு : இது தமிழ்மொழி யென் 
பது , நச்சினார்க்கினியர்கருத்து . செம்மையின் ஆணி - ஏகதேசவுருவகம் ; இனி, 
நடுவுநிலைமையைத் தாங்குபவ னென்றும் பொருள் கொள்ளலாம் . ஏ . எதிர் 
மறை . பூணியன்மொய்ம்பினாய் - அணிகலமாகப்பொருந்திய 

வலிமையை 
யுடையவனே என்றுங் கொள்ளலாம் . காணிய - எதிர்காலவினையெச்சம் , 

. 
பி - ம் : -1 கோவை , அறிவை , சேர்வை . 2 ஆகுமோ. 3 அது . 4 பின்னை . ( கக்கூ 0 ) 

சஅ . - அப்போது சேனை யைநிறுத்திவிட்டுத் 

தம்பியுடன் பரதன் இராமனை யணுகு தல் . 
என்றன னிளவலை நோக்கி யேந்தலு 
நின்றனன் பரதனு நிமிர்ந்த 1 சேனையைப் 
பின்றரு கென்று தன் 2 பிரிவில் காதலிற் 
றன் றுணைத் தம்பியுந் தானு முந்தினான் . 


எச O 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் . ) ஏந்தல்உம் ஸ்ரீராமனும் , இளவலை நோக்கி - தம்பியாகிய 
இலக்குமணனைப் பார்த்து , என்றனன் - என்று ( இவ்வாறு ) சொல்லி , நின்ற 
னன் - (பரதன்வருகையை எதிர்பார்த்து ) நின்றான் ; பரதன் உம்- , நிமிர்ந்த 
சேனையை - மிகுந்த (தனது ) சேனையை , பின் தருக என்று - பிறகு வரட்டு 
மென்று கட்டளையிட்டு , தன் பிரிவு இல் காதலின் - தன்னினின்றும்பிரிதலில் 
லாத , அன்பையுடைய , தன் துணை தம்பி உம் - தனக்குத் துணைவனான தம்பி 
யாகிய சத்துருக்கினனும் , தான்உம் -தானுமாக , முந்தினான் - முற்பட்டுவந்தான் . 

பெரியோர் சன்னிதானத்தில் ஆடம்பரத்தோடு செல்லுதல் முறையன்றாத 
லால் , சேனையைநிறுத்திவிட்டுத் தம்பியுடன் பரதன் சென்றன னென்க . பின் 
தருகென்று பின்கொணர்வாயர்கவென்று (படைத்தலைவனுக்கு அல்லது 
சுமந்திரனுக்கு ) நியமித்து என்றபடி . இனி , பின் தருதல் - பிற்படுதலெனக் 
கொண்டு , பின் தருக - பின்னே நிற்கட்டுமெனக் கூறுதலும் ஒன்று . முதலடிக்கு - 
இளவலை . நோக்கியேந்தலும் , என்றனனாய் நின்றனன் பேச்சைநிறுத்தி 
நின்றா னென்னலுமாம் . தம்பியும் தானும் முந்தினான் - பால்விரவாது எண் 
ணிச் சிறப்பினால் ஒருமுடிபு பெற்றது . பி - ம் : - தானையை . 2 பிரிவுக் . ( ககஙக ) 

இராமன் பரதனுருவத்தை முடியநோக்குதல் . 
தொழுதுயர் கையினன் றுவண்ட மேனிய 
னழு தழி கண்ணின னவல மீதென 
வெழுதிய படிவமொத் தெய்து வான்றனை 

முழு 2 துணர் சிந்தையான் முடிய நோக்கினான் . 
( இ - ள் . ) தொழுது உயர் கையினன் - அஞ்சலி செய்துகொண்டு 
எடுத்த கைகளையுடையவனும் , துவண்ட மேனியன் - தளர்ந்தஉடம்பையுடைய 
வனும் , அழுது அழி கண்ணினன் - புலம்புதலாற் பொலிவழிந்த கண்களை 
யுடையவனும் , அவலம் ஈது துன்பத்தின்வடிவம் இது தானென்று , 
எழுதிய - எழுதிக்காட்டின , படிவம் - உருவத்தை , ஒத்து- , எய்துவான் 
தனை வருபவனுமான பரதனை , முழுது உணர் சிந்தையான் - எல்லாவற்றையு 
மறிந்த திருவுள்ளத்தையுடைய இராமபிரான் , முடிய நோக்கினான் - முழு 
வதும் நன்றாகப்பார்த்தான் ; ( எ - று . ) 

அவலமீதென எழுதியபடிவமொத்தெய்துவான் என்றதை பிரிவெனுந் 
துயருருவுகொண்டாலனபிணியாள் என்று காட்சிப்படலத்துவருவதனோடு 
ஒப்பிடுக . கண்ணாற் காணுதற்கு முன்னமே அந்தப்பா தனது கருத்தை இப்படிப் 
பட்டதென்று அறிந்தவனென்பார் முழுதுணர்சிந்தையான் என்றும் , தான் 
மனத்தினாற் கண்டறிந்து கூறியபடியே பரதன் நிலையுள்ளதென்பதனைக் கண்ணி 
னாற் காணலானா னென்பார் முடியநோக்கினான் என்றுங் கூறினார் . தொழுது 
உயர்கை - தலைமேற்கூப்பிய கை . முழுதுணர்சிந்தையான் ஸர்வஜ்ஞன், 
திரிகாலஞானி . பி - ம் : -1 இழி . 2 உயர் . 

( ககங 2 ) 


உயா 


என 


காண்டம் 


க 2 .-- திருவடிசூட்டுபடலம் 


எசுக 


ை 


ரு . - இராமன் இலக்குமணனை நோக்கி பரதனது போர்க்கோலத்தைக் 

காண் என்று பரிகாசமாகச் சொல்லுதல் . 
கார்ப்பொரு மேனியக் 2 கண்ணன் காட்டினா 

மர்ப்புறு வரிசிலை யிளைய 3 வையார் 
தேர்ப்பெருந் தானையப் பரதன் சீறிய 

போர்ப்பெருங் கோலத்தைப் பொருந்த 4 நோக்கெனா. 
( இ - ள். ) ( அங்கனம் நோக்கின ), கார் பொரு மேனி அ கண்ணன் 
காளமேகத்தையொத்த திருமேனியையுடைய அவ்விராமபிரான் , - ( இலக்கு 
மணனை நோக்கி ), ஆர்ப்பு உறு வரி சிலை - ஆரவாரித்தல்மிக்க கட்டமைந்த 
வில்லையுடைய , இளைய - தம்பியே ! ஐய- ! தேர் பேரு தானை - தேர்முதலிய 
பெரியசேனையையுடைய , அ பரதன்- , சீறிய - (நம்மேற் ) கோபித்துவந்த , 
போர் பெரு கோலத்தை - போருக்குரிய பெருமிதத்தோடுகூடிய வடிவத் 
தை , நீ- , பொருந்த நோக்கு - நன்றாகப் பார் , எனா - என்று சொல்லி , 
காட்டினான்-- ; ( எ - று . ) 

பொருந்தநோக்கு என்றது பொருந்தாநோக்கால் மாறிநினைத்தாய் : 
பொருந்தநோக்கினால் உண்மைநிலை வெளிப்படையாகப்புலனா மென்ற கருத் 
தைக்காட்டும் . கரியோ னென்னும் பொருள் தாகிய கிருஷ்ண னென்னும் 
வடமொழி , பிராகிருதமாய் கண்ணன் எனச் சிதைந்துவந்தது ; இது 
இங்கே . அவதாரப்பெயரன்றி வந்த காரணப்பெயர் ; கண்ணனைக் கண்ணி 
னோக்கிக் கனிந் தனன் எனக் கீழ்க் கங்கைப்படலத்தும் , “ சுவணவண்ண 
னொடு கண்ணனுறைதோளன் என மேல் விராதன்வதைப்படலத்தும் இராம 
னைக் கண்ணனென்னுதல் காண்க ; ராமெனென்னும் ( வடமொழித்) திருநாமத் 
துக்கு - கருநிறமுடையவனென்றும் ஒருபொரு ளுள்ள தாதலால் , அதற்குக் 
கண்ணன் என்பது பரியாயப்பெயராகத் தட்டில்லை. பி - ம் : -1மேனியன் . 
2 கண்ணில் . ஐயனை . 4 நோக்கென்றான் . 

( ககஙக ) 
ருக .-- இலட்சுமணன் நிலைமாறி நிற்றல் , 
எல்லொடுங் கியமுகத் திளவ னின்றனன் 
மல்லொடுங் கியபுயத் தவனை வைதெழுஞ் 
சொல்லொடுஞ் சினத்தொடு முணர்வு சோர்தா 

வில்லொடுங் கண்ண நீர் 2 நிலத்து வீழவே . 
( இ - ள் . ) ( அங்ஙனம் இராமன் குறிப்பிட்டுச் சொல்லிக்காட்டியவளவில்) , 
இளவல் - (உய்த்துநோக்கிய ) இலக்குமணன், - மல் ஒடுங்கிய புயத்தவனை 
வலிமை குன்றிய தோள்களையுடைய பரதனை , வைது எழும் ( முன்பு ) 
நிந்தித்து வெளிப்பட்ட , சொல்லொடுஉம் - சொற்களும் , சினத்தொடு உம் - 
( அங்ஙன்பழிச்சொல்தோன்றுமாறு அவன்மீது உண்டான ) கோபமும் , உணர்வு . 
(தனது ) அறிவும் , சோர்தர - தளர்ந்தொழியவும் , - வில்லொடுஉம் - ( பரதனை 

96 


எசு . 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


யெதிர்க்குமாறு தன்கையிலெடுத்த ) வில்லும் , கண்ண நீர் - (பாகவதோத்தம 
னான பரதன் திறத்துத் தீங்குநினைத்தோமே என்ற இரக்கத்தால் வெளிப்படு 
கின்ற ) கண்ணீரும் , நிலத்து வீழ - பூமியில் விழவும் , - எல் ஒடுங்கிய முகத்து. 
ஒளிமழுங்கிய முகத்துடனே , நின்றனன் - ; ( எ - று .) 

பரதனைப்பழித்த சொல்லும் சினமும் நீங்கவும் , அறிவு அழியவும் , வில் 
நழுவவும் , கண்ணீர் வழியவும் இளையபெருமாள் நின்றனனென்க . வைதெழுஞ் 
சொல்லொடுஞ் சினத்தொடுமுணர்வுசோர்தர , வில்லொடுங்கண்ணநீர் நிலதீது 
வீழ் என்ற இடங்களில் , அறிஞர் அகமகிழுமாறு சோர்தல்தொழிலுக்கும் வீழ் 
தல்தொழிற்கும் தனித்தனி உடனிகழ்ச்சிகூறியது - உடன்விற்சியணிகளின் 
பாற்படும் . எல் - இடைச்சொல் ; இது , தொல்காப்பியமுடையார்கருத்து . 
மல்ஒடுங்கிய - வலிமைதங்கிய எனினுமாம் . பி - ம் : - கண்ணினீர் . நிலத்தின் . 


கணவ 


1 


வனான 


ருஉ . - அங்குத்தோன்றிய பரதன் வருணனை . 
கோதறத் தவஞ்செய்து குறிப்பி னெய்திய 
நாதனைப் பிரிந்தன உணலத்து 3நீங்கினாள் 
4 வேதனைத் திருமகண் மெலிகின் றாள் விடு 

தூதெனப் பரதனுந் தொழுது முன்சென்றான் . 
( இ - ள் .) கோது அற - குற்றமில்லாமல் , தவம் செய்து- , குறிப்பின் 
எய்திய - ( தன் ) கருத்தின்படி அடைவதாயிருந்த , நாதனை - 
ஸ்ரீராமனை , பிரிந்தனள் - ( தவம்முற்றுப் பெறாக்குறையால் ) நீங்கி , நலத்து 
நீங்கினாள் - ( அதனால் ) எல்லாநன்மைகளினின்றும் நீங்கினவளாய் , வேதனை 
மெலிகின்றாள் - துன்பத்தால் வாடுகின்றவளான , திருமகள் - இராச்சியலக்ஷ்மி , 
விடு - ( அத்தலைமகனிடம் ) அனுப்பின , தூது என - தூ தன்போல , பரதன் 
உம்- , தொழுது - அஞ்சலிசெய்துகொண்டு , முன்சென்றான் - ( இராமன் முன் 
னே வந்தான் ; ( எ - று. ) 

பரதன் இராமபிரானை இராச்சியத்தையாளுமாறு மீட்டு அழைத்துக் 
கொண்டு செல்லவேணுமென்ற கருத்துடனே வந்துள்ளா னாதலின் , அவனை , 
நாதனைப்பிரிந்து நலத்து நீங்கி வேதனைப்பட்டு மெலியும் இராச்சியலட்சி 
மியின் தூதுவன் போல்வான் என வருணித்தார் : தன்மைத்தற்குறிப்பேற்ற 
வணி . இராமனைப்போன்றவர் ஆளுபவராக அமைவது தவத்தின் பயனாலன்றி 
நிகழாதென்பது , தவஞ்செய்து குறிப்பினெய்திய நாதன் என்பதனாற் பெறப் 
படும் . நாதனைப்பிரிந்த மடந்தை நல நீங்கி வேதனைப்படுதல் , இயல்பு . பி.ம் : -- 
1 பிரிந்து தன் . 2 நலத்தின் . நீங்கிய . 4 மேதினித்திருமகள் , வேதனைப்புவிமகள் , 
வேதனைப்பூமகள் . 5 விடும் . 6 தோன்றினான் . 

( ககஙரு ) 


. 


காண்டம் 


கஉ . - திருவடி சூட்பேடலம் 


எசுங் 


ருங .- இராச்சியத்தை விட்டுவந்தது குறித்து இராமனை வெறுத்துக் 

கொண்டு பரதன் அப்பிரானது திருவடிகளில் வீழ்தல் . 
அறந்தனை நினைந்திலை யருளை நீத்தனை 
துறந்தனை 2 முறைமையை 3 யென்னுஞ் சொல்லினான் 
மறந்தனன் மலரடி வந்து வீழ்ந்தன 

பனிறந்தனன் றாதையை யெதிர்கண் டென்னவே . 
( இ- ள் . ) வந்து - ( அருகில்) வந்து , இறந்தனன் தாதையை எதிர் கண்டு 
என்ன - இறந்துபோன தனது தந்தையை எதிரிற்கண்டாற்போல ( அன்புமிக 
இராமனைக்கண்டு ), அறம்தனை நினைந்திலை தருமத்தை நினைத்தாயில்லை ; 
அருளை நீத்தனை - கருணையை ஒழித்தாய் ; முறைமையை துறந்தனை - நீதி 
யொழிந்தாய் , என்னும் சொல்லினான் - என்று சொல்லுஞ் சொல்லையுடைய 
வனாய் ,-மறந்தனன் - மெய்ம்மறந்து , மலர் அடி வீழ்ந்தனன் - ( ஸ்ரீராமனது ) 
தாமரைமலர்போன்ற திருவடிகளில் விழுந்து நமஸ்கரித்தான் ; ( எ- று . ) 

அறம் - அரசாளுகை க்ஷத்திரியர்க்குச் சாதிதருமமாதல் . குடிகளை யோம் 
பாது வனம்புகுந்ததை, அருளை நீத்தலாகக் குறித்தான் . முறைமை - மூத்தான் 
அரசாளுதல் . மறத்தல் - தன்னையும் மறக்குமாறு தேகம் பரவசமாதல் . கீழ்ப் 
பள்ளிபடைப்படலத்தில் தசரதனைப்பற்றிப் புலம்பும்போது பாதன் “ அறந் 
தனைவேரறுத் தருளைக்கொன்றனை , சிறந்தநின் றண்ணளித்திருவைத் தேசழித், 
திறந்தனை ... நீதியை, மறந்தனையுனக்கிதின் மாசுமேலுண்டோ " என்று கூறியது , 
இங்கு ஒப்புநோக்கத்தக்கது . முன்னிரண்டடிகளில் அறந்தனை நினைந்திலே 
னருளுநீத்தனன் , அறந்தனன் முறைமையையென்னுஞ் சொல்லினான் என்ற 
பாடம் - நான் தாயின் வரத்தால் உன்னைக் கானகத்துக்குத் துரத்தி இராச்சி 
யத்தைப் பெற்றதனால் அறத்தை நினையாதவனும் அருளை நீத்தவனும் மூத்தவ 
னரசுபுரீதலென்ற முறைமையைக் கெடுத்தவனும் ஆவே னென்று தன்னைப் 
பழித்துச்சொல்பவனாய் எனப் பொருள்பட்டுச் சிறக்கும் . தம்பி தமையனைத் 
தந்தைக்குநிகராகக் கருத வேண்டுவது முறைமை யாதலால் , தாதையை எதிர் 
கண்டென்ன என்றார் . பி - ம் : - 1 அருளும் . 2 முறைமையும் . என்றுஞ். 4இறந் 
ததன் எதிர்கொண்டு . 

(ககஙக ) 
ருச .-- இராமன் பரதனைக்கண்டு கண்ணீர் பெருக்குதல் . 
உண்டுகொ லுயிரென வொடுங்கி னானுருக் 
கண்டன னின்றனன் கண்ணன் கண்ணெனும் 
புண்டரீ கம்பொழி புனல வன் சடா 

மண்டல நிறைந்து போய் வழிந்து 2 சோரவே . 
( இ - ள் . ) உயிர் உண்டு கொல் என - உயிருள்ளதோவென்று சங்கிக்கும் 
படி , ஒடுங்கினான் - மெலிந்துநின்ற பரதன து , உரு - வடிவத்தை, கண்டனன் 
பார்த்தவனாய் , - கண்ணன் -இராமன் - கண் எனும் புண்டரீகம் பொழி புனல் - 


எக்ச் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


* 


(தனது ) கண்கெளென்கிற தாமரைமலர்கள் சொரிகின்ற நீர் , அவன் சடாமண் 
டலம் போய் நிறைந்து வழிந்து சோர - ( தன் அடியில் வீழ்ந்து வணங்கின ) 
அப்பாதனது சடைமுடியிற்போய் நிரம்பிப் பெருகி யொழுக, நின்றனன் - 
(கண்ணீர் சொரிந்து ) நின்றான் ; ( எ - று . ) 

வெகுநாளாய்ப் பிரிந்திருந்தவனைக் கண்டதனாலும் , பரதனது உருவம் 
ஒடுங்கிநிற்கக் காண்பதாலும் இராமனுடைய கண்கள் புனலைப் பொழிந்தன 
வென்க . கண்ணெனும்புண்டரீகம்பொழிபுணல் சடாமண்டல நிறைந்து போய் 
வழிந்துசோர என்ற தொடரில் - தன் தாளினின்று கங்கையுண்டாகப் பெற்ற 
வன் தன் கண்களினாலும் மற்றொரு கங்கையை யுண்டாக்கினானோ என்று 
கருதுமாறு கண்ணீர் பெருக்கினான் என்ற கருத்தும் , அக்கங்கைநீர் சிவபெருமா 
னது சடைமுடியிற் சேர்ந்து பெருகிவழிந்தாற்போலக் கண்ணீரும் பாத 
னது சடையில் நிரம்பிப் பெருகலாயிற்றென்ற கருத்துந் தோன்றும் . கொல் 
ஐயவினா . புண்ட்ரீகம் - வடசொல் ; வெண்டாமரையின் பெயர் இங்கே செந் 
தாமரையைக் 

குறித்தது : புண்டரீகாக்ஷன் என்றவிடத்திலுங் காண்க . 
சடாமண்டலம் 

வட்டமான சடைக்கற்றை . பி - ம் : - 1 சடைமண்டிலம் . 
2 சேரவே . 

( ககஙஎ) 
ருரு.- இராமன் பரதனைத் தழவுதல் . 
அயாவுயிர்த் தழுகணீ ரருவி மார்பிடை 
யுயா வுறத் திருவுள 2 முருகப் புல்லினா 
னியாயமத் தனைக்குமோர் நிலய 3 மாயினான் 

றயாமுத லறத்தினைத் 4 தழுவி யென்னவே . 
( இ 

இ - ள் . ) தயா முதல் - அருளையுடைய முதற்கடவுள் , அறத்தினை தழுவி 
என்ன - தருமதேவதையைத் தழுவினாற்போல , நியாயம் அத்தனைக்குஉ.ம் 
ஓர் நிலயம் ஆயினான் - எல்லா நீதிகளுக்கும் ஓரிருப்பிடமாகிய ஸ்ரீராமன் , 
அயாவுயிர்த்து - பெருமூச்சுவிட்டு,. அழு கண் நீர் அருவி மார்பிடை அயாவுற 
அழுதலாலாகிய கண்ணீர்ப்பெருக்கு மார்பிற் பெருகவும் , திரு உளம் உருக - 
மனங் கரையவும் , புல்லினான் - ( பரதனைத் ) தழுவினான்; (எ -று. ) 

பரதனை இராமன் தழுவியது கருணாதியான கடவுள் அறத்தினைத் தழுவி 
யதுபோலுமென்றார் ; உவமையணி . அயாவுயிர்த்தல் - சிறிதுசோகந்தணி 
தலுமாம் . கண்ணீரை அருவி என்றதற்கேற்க, மார்பை மலையென்க , ந்யாயம் , 
நிலயம் , தயா - வடசொற்கள் . தயா-ஈறு திரியாதுநின்றது . பி - ம் : -1 திருமனம் . 
உருகி . ஆகினான் . 4தழீ இயது . 

( ககஙஅ ) 
ருசு.- பரதன் வடிவுகண்டு ஐயுற்றுத் தந்தையின் சேமத்தை 

இராமன் விசாரித்தல் . 
புல்லின னின்றவன் புனைந்த வேடத்தைப் 
2 பன்முறை 3 நோக்கினான் பலவு 4 முன்னினா 
னல்லலி னழுங்கினை யைய வாளுடை 
மல்லுயர் 6தோளினான் 7 வலிய னோவென்றான் . 


காண்டம் 


கஉ . - திருவடிசூட்டுபடலம் 


எகாரு 


( இ - ள் . ) ( இராமன் பரதனை ) , புல்லினன் நின்று - தழுவி நின்று , அவன் 
புனைந்த வேடத்தை- அப்பரதன் தரித்திருந்த தவவேஷத்தை , பல் முறை நோக் 
கினான் - பலமுறை உற்றுநோக்கி , பலஉம் உன்னினான் - பலபடியாகக் கருதி 
னவனாய் , ஐய- ! அல்லலின் அழுங்கினை - துன்பக்கடலில் மூழ்கியுள்ளாய் ; 
ஆள் உடை- (உலகத்தை ) ஆளுதலுடைய , மல் உயர் தோளினான் - மற்போரிற் 
சிறத்த தோள்களையுடைய தந்தை ( தசரதசக்கரவர்த்தி ) , வலியன் ஓ - திடமா 
(சுகமா ) யிருக்கின்றனனா என்றான் - என்று வினாவினான் ; (எ -று .) 

பலவுமுன்னுதல் - இப்பரதன் வருதற்குமுன்னமே அரசன் இறக்கப் பிறர் 
யாரேனும் நாட்டைக்கைப்பற்றியதனாலோ அன்றேல் பாதனுக்குப் பட்டங் 
கட்டியபின் மாற்றார் வந்து எதிர்த்து அரசைப் பறித்துக்கொண்டதனாலோ , 
அல்லாக்கால் தசரதனிறந்துவிடத் தான் இராச்சியத்தை யாளக்கருதாது நான் 
வனவாசஞ்செய்வதையுணர்ந்து தானும் எனக்கு உரிய அக்கோலத்தைக் கைப் 
பற்றியதனாலோ , எதனால் இவனுக்கு இந்நிலைநேர்ந்தது? என்று கருதுதல் . பன் 
முறைநோக்கியது - இவன் பரதன் தானோ? அன்றி வேறொருத்தனோ 
னுக்கு இவ்வேடஞ் இப்போதைக்குத்தக்கதோ ? என்ற கருத்தினாலாகும் . 
வலியனென்றது - க்ஷேமமாக இருக்கிறா னென்ற பொருள் தருதலை வலிய 
உனென்றவர் கூற " என்று பள்ளிபடைப்படலத்துங் காண்க . மூன்றாமடி - முற்று 
மோனை , வாள் உடை எனப்பிரித்து , வாட்படையுடைய என்றலு மொன்று , 
பி - ம் : - நின்றனன் . பல்விதம் . நோக்கினன் , நோக்குவான் . முன்னுவான் . 
ஒடுங்கினை , அழுந்தினை . 6 தோளவன் . 7 வலியனே . 

( ககஙக ) 
–எ.- தசரதன் இறந்தசெய்தியைப் பரதன் தெரிவித்தல் .. 

அரியவ னுரைசெயப் பரதனையநிற் 
பிரிவெனும் 1 பிணியினா லென்னைப் பெற்றவக் 
கரியவள் வரமெனுங் கால னாற்றனக் 

குரியமெய்ந் நிறுவிப்போ யும்ப ரானென்றான் . 
( இ - ள் . ) அரியவன் - ( உணர்தற்கு ) அரியவனான ஸ்ரீராமன் , உரைசெய 
(இவ்வாறு ) சொல்ல , ( அதற்கு ), பரதன்- , ஐய- ! நின் பிரிவு எனும் பிணியி 
னால் - உனது பிரிவென்கிற நோயினாலும் , என்னை பெற்ற அ கரியவள் வரம் 
எனும் காலனால் - என்னைப்பெற்ற அந்தக்கைகேயியின் வரமென்கிற யமனா 
லும் , தனக்கு உரிய மெய் நிறுவி போய் உம்பரான் - தனக்குஉரிய சத்தி 
யத்தை (இவ்வுலகில் ) நிலை நிறுத்திச் சென்று சுவர்க்கலோகத்தையுடையனா 
னான் , என்றான்-- ; ( எ - று .) 

பெரும்பாலும் பிணியை வியாசமாகக்கொண்டு காலன் 
கொண்டு செல்வ னென்னும் வழக்குப்பற்றி பிரிவெனும் பிணியினால் , வா 
மெனுங்காலனால் என்றான் : இவ்விரண்டும் உருவகவணியாம் . கரியவள் - கரு 
நிறமுடையவள் ; மூதேவிக்குரிய இப்பெயர் , கைகேயியின் கொடுமையாலும் , 


உயிரைக் 


எசுசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


பரதனது வெகுளியாலும் , கைகேயிக்கு உபயோகிக்கப்பட்டது . இனி , கரிய 
வள் - மனமிருண்டவள் , அறிவில்லாதவள் , நெஞ்சிற் களங்கமுடையவள் என் 
றுங் கொள்ளலாம் . அரியவன் - பகைவரால் வெல்லுதற்கு அரியவனுமாம் ; 
அரி அவன் எனக்கொள்ளின் , திருமாலாகிய அவ னெனப் பொருளாம் . மெய் 
உடம்புமாம் : தனக்குரியமெய் - புகழுடம்பு என்க . பி - ம் : - 1 துயரினால் . 2 கால 
னாறனக்கு , காலனாறமக்கு , காலனாற்றமக்கு . 

( ககச O ) 
ருஅ . - தந்தையின் மரணங்கேட்டு இராமன் தரையில் விழந்திடுதல் . 

விண்ணிடை யடைந்தன னென்ற வெய்யசொற் 
1 புண்ணிடை யயிலெனச் செவிபு காமுனங் 
கண்ணொடு மனஞ்சுழல் கறங்கு போலவாய் 

மண்ணிடை விழுந்தனன் வானி னும்பரான் . 
( இ - ள் . ) விண்ணிடை அடைந்தனன் - (தந்தை ) பரலோகத்திற் சேர்ந் 
தான் , என்ற - என்று ( பரதன் ) சொன்ன , வெய்ய சொல் - கொடியவார்த்தை , 
புண்ணிடை அயில் என - புண்ணில் வேல் ( நுழைந்தாற்போல ( மிக்கவருத் 
தம்விளைத்து ) , செவி புகா முனம் காதில் நுழையுமுன்னே ( கேட்ட 
வுடனே என்றபடி ) , - வானின் உம்பரான் - விண்ணுலகத்தினும் மேலுள்ள 
பரமபதத்துக்கு உரியவனான ஸ்ரீராமன் , -கண்ணொடு மனம் சுழல் கறங்கு 
போல ஆய் . கண்ணும் மனமும் சுழல்கிற காற்றாடிபோலச் சுழலப்பெற்று ,, 
மண்ணிடை விழுந்தனன்- ; ( எ - று .) 

பரதனது தவவேடத்தை நோக்கிய தனாலாகிய வருத்தத்தின்மேல் வருத் 
தந்தருவது , இச்சொல் கேட்டது என்க . புண்ணிடை அயில் - வருத்தத்தின் 
மேல் வருத்தர் தருதற்கு உவமை . வானினும்பரானாயினும் தான் கொண்ட 
மானுடவேடத்துக்கு ஏற்பத் துயரங்கொண்டாடின னென்கின்றார் . பி - ம் : 
புண்ணுழை . 2 போலவன் . 

( ககசக ) 
ருகூ.- சிறிதுதெளிவடைந்து இராமன் புலம்பத்தொடங்குதல் . 

இருநிலஞ் சேர்ந்தன னிறையு யிர்த்தில 
2 னுருமினை யோவென 4 வுணர்வு நீங்கினா 
னருமையி னுயிர்வர வேயர்வு யிர்த்தகம் 

பொருமினன் பன்முறைப் புலம்பி னானபேர் . 
( இ - ள் . ) இறை - ( யாவர்க்கும் ) தலைவனான ஸ்ரீராமன் , - இரு நிலம் 
சேர்ந்தனன் - பெரியபூமியில் விழுந்து , உயிர்த்திலன் - மூச்சடங்கி , உரும் 
இனை அரவு என - இடியினால் வருந்துகிற பாம்புபோல , உணர்வு நீங்கினான் - 
அறிவிழந்து , அருமையின் உயிர் வா - (பின்பு ) அருமையாக உயிர் மீள , அயர் 
வுயிர்த்து - பெருமூச்சுவிட்டுக்கொண்டு , அகம் பொருமினன் - மனங்கலங்கி , 
பல் முறை புலம்பினான் - பலவகையாகப் பிரலாபித்தான் ; ( எ - று .) - அதனை 
மேல் எழுகவிகளிற் காண்க . 


காண்டம் 


கஉ.- திருவடிசூட்டுபடலம் 


எசு 


இறை உயிர்த்திலன் - சிறிதும் மூச்சுவிடாமல் என்றுமாம் . உருமின்றை 
எனப்பிரித்தாலும் பொருள் இதுவே . இடியினால் அரவு வருந்து மென்பது , 
நூல் துணிபு . பி - ம் : - 1 சேர்ந்தவன் , சேர்ந்திவன் . உருமுனை , உருமெறி , உயி 
ரென . உணர்வின் . 5 நீக்கினான் . 8 அயாவுயிர்த்து என்றும் படிக்கலாம் . ( ககசஉ ) 
ச O. - இதுமுதல் ஏழுகவிகள் - இராமன் புலம்புதலைத் தெரிவிக்கும் . 


வேறு . 


. 


நந்தா விளக்கனைய நாயகனே நானிலத்தோர் 
தந்தாய் தனியறத்தின் றாயே தயாநிலையே 
யெந்தா யிகல்வேந்த ரேறே யிறந்தனையே 
யந்தோ வினிவாய்மைக் கோருளரோ 3 மெய்யுற்றார் . 

எட்டுக்கவிகள் - ஒருதொடர் . 


( இ - ள் . ) நந்தா விளக்கு அனைய - அவியாததொரு விளக்கை யொத்த , 
நாயகனே - தலைவனே ! நால் 
தலைவனே ! நால் நிலத்தோர் தந்தாய் 

நிலத்தோர் தந்தாய் - பூமியிலுள்ளார்க்குத் 
தந்தைபோல்பவனே ! தனி அறத்தின் தாயே - ஒப்பில்லாத தருமத்துக்குத் 
* தாயானவனே ! தயா நிலையே - அருளுக்கு இருப்பிடமே ! எந்தாய் - என் 
தந்தையே ! இகல் வேந்தர் ஏறே - பகையரசர்களாகிய யானைகளுக்குச் சிங் 
கம்போன் றவனே ! இறந்தனைஏ - ( நீ ) மடிந்துபோயினையே ! இனி- , வாய் 
மைக்கு - சத்தியத்துக்கு , அந்தோ - ஐயோ ! மெய் உற்றார் - உண்மையான உற 
வாகுபவர் , (உன்போல ) , ஆர் உளர் - வேறுயாவர் உளர் ? ( எ - று . ) -- ஓகாரமும் , 
ஏகாரமும் - இரக்கப்பொருளன . 

நற்குணநற்செய்கைகளாலும் புகழாலும் குலத்தை விளங்கச்செய்தல்பற்றி 
நத்தாவிளக்கனைய நாயகன் என்றும் , மக்களுக்குத் தந்தை அன்போடு வேண் 
டிய நன்மைகளைச் செய்தல்போலக் குடிகளுக்குப் பலநன்மைகளுஞ் செய்த 
லால் நானிலத்தோர் தந்தை என்றும் , தருமத்தையுண்டாக்கி வளர்த்தலால் 
அறத்தின் தாய் என்றும் தசரதன் கூறப்பட்டான் . நந்தாவிளக்கு - தூண்ட 
வேண்டாத இரத்தின தீபமுமாம் . நால்நிலம் - முல்லை குறிஞ்சி மருதம் நெய் 
தல் என்னும் நான்குநிலங்களையுடையது ; பண்புத்தொகையன்மொழி : பாலைக்கு 
நிலமில்லை யென்பர் . தந்தாய் தனியறத்தின் தாயே என்பது - சிறப்பினால், 
ஆண்பால் பெண்பாலாயிற்று ; " தாதாய் மூவேழுலகுக்கும் தாயே " என்ற 
தோடு ஒப்பிடுக: [நன் - பொது - உ அ . ) " உருவகவுவமையிற் றிணைசினை 
முதல்கள் , பிறழ்தலும் பிறவும் பேணினர் கொளலே ” என்றதில் , பிறவும் 
என்றதனால் , உருவகத்திலும் உவமையிலும் பால்மயங்கக்கூறுதல் அமைக்கப் 
பட்டது ; இங்கு உருவகம் . இகல் வேந்தரேறு - ஏகதேசவுருவகம் . அந்தோ 
ஹந்த என்ற வடசொல்லின் திரிபென்பர் : இரக்கக்குறிப்பாகவரும் . பி - ம் : 
1 இறந்தனையோ, 2 ஆருளரே, மற்றென்றான் . 

( ககசங ) 


எசு.வு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


. 


சுக . சொற்பெற்ற நோன்பின் றுறையோ னருள் வேண்டி 

நற்பெற்ற வேள்வி நவை 2 நீங்க நீயியற்றி 
யெற்பெற்று பெற்ற 4 தின்னுயிர்போய் 5 நீங்கலோ 

கொற்பெற்ற வெற்றிக் கொலைபெற்ற கூர்வேலோய் . 
( இ - ள் . ) கொன் பெற்ற - ( பகைவர்க்கு ) அச்சம் ( தருதலைப் ) பெற்றதும் , 
வெற்றி கொலை பெற்ற - வெல்லுதல்தொழிலையும் கொல்லுதல்தொழிலையும் 
கொண்டதுமான , 

கூர் . வேலோய் - கூர்மையான வேலாயுதத்தையுடைய் 
வனே ! சொல் பெற்ற - புகழ்பெற்ற , நோன்பின் துறையோன் - தவத்துறையில் 
தேர்ந்த கலைக்கோட்டு முனிவனது , அருள் - கருணையை , வேண்டி - விரும்பிப் 
பெற்று , (அம்முனிவனைக்கொண்டு ), நல் பெற்ற வேள்வி - நன்மைபெற்ற 
யாகத்தை , நவை நீங்க - குற்றமில்லாமல் , நீ- , இயற்றி- செய்து , என் பெற்று . 
என்னை (ப்புத்திரனாக ) ப்பெற்று , நீ பெற்றது- ( அதனால் ) நீ அடைந்த பயன் , 
இன் உயிர் போய் நீங்கல்ஓ - இனிய உயிர் நீங்கிப் போதல்தானோ ? ( எ - று . ) 

அறுபதினாயிரம் வருஷகாலமாக உயிர்வாழ்ந்து உலகாண்டுவந்த சக்கர 
வர்த்தி பின்பு மக்களை அரிதிற்பெற்று அவர்களுள் ஒருவனைப் பிரிந்த சோகத் 
தால் உயிர் நீங்கின தனால் , இங்ஙனங் கூறப்பட்டது . சொல் - புகழ் ; “ சொல் 
மாண்பமைந்தகுழு என்பது சிந்தாமணி . இனி , சாபாநுக்கிரகவார்த்தைகளைக் 
கொண்ட என்றும் , வேதவாக்கியங்களாற் பெறப்பட்ட என்றும் உரைக்கலாம் ; 
ரண்டாம்உரையில் , இது - நோன்புக்கு அடைமொழி . நோன்பின் துறை 
விரதவொழுக்கநெறி . நோன்பின் துறையோன் - வசிஷ்டனென்றல் பொருந் 
தாது ; வமிசபுரோகிதனான அவனருளைத் தொன்றுதொட்டு இயல்பிற்பெற்ற 
தன்றிப் புதிதாக இவ்வேள்விக்கென்று வேண்டிப் பெறாமையின் . வேள்வி - 
அசுவமேதயாகமும் , புத்திரகாமேஷ்டியும் . நவை நீங்க - மந்திரலோபம் , கிரி 
யாலோபம் , திரவியலோபம் முதலிய குறைகள் இல்லாதனவாக ; இனி , புத்தி 
ரோற்பத்திக்குத் தடையான பாவம் ஒழிய எனினுமாம் . கொன் - இடைச் 
சொல் ; பெருமையுமாம் . கொல் பெற்ற எனப்பிரித்து , கொல்லனாற் செய்யப் 
பெற்ற என்னலுமாம் ; கொல் - கொல்லனுக்குத் தொழிலாகு பெயர் ; கொல் 
லன் - கருமான் . பி - ம் : -1 நோன்பிற். 2 அறநின் கண்ணியற்றி , தீர்தவமியற்றி . 
3 பெற்ற , உன் . 5 நீங்கவோ . 

( ககசசு ) 
சுஉ . மன்னுயிர்க்கு நல்குரிமை 2 மண்பார நான்சுமக்கப் 

பொன்னுயிர்க்குந் தாரோய் பொறையுயிர்த்த வாறிதுவோ 
வுன்னுயிர்க்குங் கூற்றா 4 யுலகாள வுற்றேனோ 
மின்னுயிர்க்குந் தீவாய் வெயிலுயிர்க்கும் வெள்வேலோய் . 

உயிர்க்கும் தாரோய் 
ரந்தப் பொடிகளை 

வெளிச்சிந்துகிற பூமாலையையுடைவனே ! மின் உயிர் 
க்கும் - ஒளியை வீசுகிற, தீ வாய் - வெப்பம் அமைந்த , வெயில் - சூரியகிர 


( இ - ள் . ) பொன் 


பொன்னிறமான 


காண்டம் 


கஉ . - திருவடிசூட்டுபடலம் 


எசுகூ 


* 


ணம்போன்ற காந்தியை, உயிர்க்கும் - வீசுகிற , வெள் வேலோய் - வெள் 
ளிய வேலாயுதத்தையுடையவனே ! மன் உயிர்க்கு - (ஆளுகையின்கீழ் ) நிலை 
பெற்ற பிராணிகளுக்கு , நல்கு - அருள் செய்கிற , - உரிமை - உரிமையை 
யுடைய , மண் பாரம் - (உனது ) -அரசாட்சியை , நான் சுமக்க - நான் ஏற்றுக் 
கொள்ள , பொறை உயிர்த்த ஆறு - ( நீ அப்பூமிபாரம் நீங்கி ) இளைப்பாறிய 
விதம் , இதுல - இதுதானோ? உன் உயிர்க்குஉம் கூற்று ஆய் - ( வேண்டிப் 
பெற்று வளர்த்த ) உனது உயிருக்கும் யமன்போல் அழிவுசெய்பவனாய் ( உன் 
னைக்கொன்றபின்பு) , உலகு ஆள உற்றேன் ஓ - (பின்பு ) உலகத்தை யாளப் 
பொருந்தினேனோ? ( எ - று .) 

அரசர்கள் பிராயம்முதிர்ந்தகாலத்தில் . தம்மகனிடம் இராச்சியபார . 
த்தை ஒப்பித்துவிட்டுச் சிறிது காலம் இளைப்பாறி மறுமையின்பந்தருந் தவ 
வொழுக்கத்தைப் புரிந்து உய்வுபெறுந்தன்மை இத்தசரதனிடம் இல்லாமற் 
போனதைப்பற்றி இரங்கினவாறு . பொன் -உவமவாகுபெயர் . பொன் உயிர்க்கும் 
தார் - பொற்பொடிகளைச்சிந்துகிற ஆரமுமாம் ; பொன் உயிர்க்குதல் - அழகு 
விளங்குதலுமாம் . பொறையுயிர்த்த - மகப்பெற்றஎன் றலும் ஒன்று ... 5 வென் 
வேல் என்ற பாடத்துக்கு - வெற்றியைத் தரும் வேல் என்க . பி - ம் : -1 நன் 
குரிமை , நல்லுரிமை. வன் . தாராய் . 4 அரசாள . வெவ்வேலாய் . ( ககசுரு ) 
காங . எம்பரத்த தாக்கி யரசுரிமை யிந்தியங்க 

உடம்பரத்த தாக்கித் தவமிழைத்த வாறிதுவோ 
சம்பரப்பேர்த் தானவனைத் தள்ளிச் சதமகன்ற் 

னம்பரத்தி னீங்கா 4 வரசளித்த வாழியாய் . 
( இ - ள் . ) சம்பான் பேர் தானவனை - சம்பரனென்னும் பெயரையுடைய 
அசுரனை , தள்ளி - அழித்து, சதமகன் தன் - தேவேந்திரனது , . அம்பரத்தின் 
நீங்கா அரசு - விண்ணுலகத்தினின்று நீங்காத அரசாட்சியை, அளித்த - 
( அவ்விந்திரனுக்குக்) கொடுத்தருளிய , ஆழியாய் - சக்கரவர்த்தியே ! அரசு 
உரிமை - ( உனது ) அரசாளும் அதிகாரத்தை , எம் பரத்தது ஆக்கி - என்வச 
மாகச் செய்துவிட்டு , இந்தியங்கள் - (உனது ) பஞ்சேந்திரியங்கள் , தம் பாத் 
தது ஆக்கி - தமது அதீனத்திலிருக்குமாறு செய்து ( பஞ்சேந்திரியங்களை 
யடக்கி ) , தவம் இழைத்த ஆறு - ( நீ ) தவஞ்செய்த விதம் , இது ஓ- ? ( எ- று . ) 

எனக்கு அரசையீந்து இந்திரியங்களையடக்கித் தவஞ்செய்யப்போகின்றே 
னென்றாயே ; தவஞ்செய்தது இதுதானோ என்று , தசரதன் தவஞ்செய்யச் 
செல்லாது இறந்ததுகுறித்து , இராமபிரான் இரங்கிக் கூறுகின் றனனென்க . 
எம்பாத்தது ஆக்கி - என்பாரமாக இறக்கிவிட்டு எனினுமாம் . முன்னிலையாக 
உம்பரத்த தாக்கி எனச் சொல்லவேண்டிய இடத்து , தம்பரத்ததாக்கி என்றது . 
முன்னிலையிற் படர்க்கைவந்த வழுவமைதி . இந்திரியம் என்ற வடசொல் திரிந் 
தது . 2 வெம்பவத்தின் வீயத் தவம் விளைத்த என்றபாடத்துக்கு , இந்தியங்கள் 

97 


எஎன 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ந்திரியங்களைக் கொண்டு, வெம் பவத்தின் வீய - கொடிய பிறவியினின்று 
நீங்க , தவம்விளைத்த என்க . தாநவன் - ( காசியபர் மனைவிகளுள் ) தநுவின் 
மகன் . சதமகன் - நூறு ( அசுவமேத ) யாகஞ்செய்தவன் . பி - ம் : - என் . 
2 வெம்பவத்தில் வீழாத், வெம்பாததீவீய, வெம்பருத்திவீழ . 3 சதமகற்கன்று . 
4 அரசீந்த . 

( ககசசு ) 
சுசு . 1 வேண்டுந் திறத்தாரும் வேண்ட வரசாட்சி 

பூண்டிவ் வுலகுக் கிடர் கொடுத்த புல்லனேன் 
மாண்டு முடிவதல்லான் 4 மாயா வுடம்பிதுகொண் 

டடாண்டு வருவதினி யார் முகத்தே நோக்கவோ . 
( இ- ள் . ) வேண்டும் திறத்து - ( யாவராலும் ) வேண்டப்படுந் தன்மையை 
யுடைய , அரசு ஆட்சி . அரசுபுரிதலை, ஆர்உம் வேண்ட - 

வேண்ட - எப்படிப்பட்ட 
பெருந்தகையாளரும் ( தமது குறையைக்கூறிப் ) பிரார்த்திக்க, பூண்டு - மேற் 
கொண்டு , இ உலகுக்கு இடர் கொடுத்த புல்லனேன் - ( நீ இறத்தற்குக் காரண 
மாய் ) இவ்வுலகமுழுவதுக்குந் துன்பந் தந்த அற்பனான நான் , மாண்டு முடிவது . 
அல்லால் - இறந்தொழிவதல்லாமல் , மாயா உடம்பு இது கொண்டு - உயிர் 
நீங்காத இவ்வுடம்பைக்கொண்டு , ஆண்டு வருவது - ஆட்சிசெய்து வருவேனா 
யின் அது , இனி யார்முகத்தே நோக்கா - இனி யார்முகத்தில் விழிக்கவோ ? .. 

யாவரின் குறையையும் போக்குவதே அரசுபுரிதலின் பயனா பிருக்கவும் , 
அங்ஙனம் பிறர்குறையைப் போக்க முயலாது உலகுக்கெல்லாந் துயர்கொடுத்த 
தால் , தன்னை இராமன் புல்லனெனப் பழித்துக்கூறுகின்றான் . இப்படிப்பட்ட 
நான் எவர் முகத்தில் விழித்தற்குந் தகுதியற்றவ னாதலால் , இவ்வுடம்பைவைத் 
துக்கொண்டிராமல் போக்குவதே முறையாகு மென்கின்றா னென்க . 1 வேண்டுந் 
திறத்தாரும் வேண்டா என்ற பாடத்திற்கு எல்லாப்பொருளையும் தமக்குவேண்டு 
மென்கின்ற தன்மையையுடையோரும் விரும்பாத என்று பொருள் கூறி, அரசு 
புரிகையிலுள்ள சிரமமிகுதியை இங்ஙனங் கூறிய தென்க : தந்தைக்குச் சிரம 
பரிகாரஞ்செய்து மகிழ்வித்தற்கு உதவாத என் அரசாட்சி பயனற்றது என்ற 
வாறு . பி - ம் : --இழைத்த . மடிவது . மாயவுடம்பு . முகத்தை . ( ககசஎ) 
சுடு . தேனடைந்த சோலைத் திருநாடு கைவிட்டுக் 

கானடைந்தே னென்னத் தரியாது காவல நீ 
வானடைந்தா யின்ன 1 மிருந்தேனான் வாழ்வுகந்தே 
யூனடைந்த தெவ்வ ருயிரடைந்த 2 வொள் வேலோய் . 

. ) ஊன் அடைந்த - உடற்கொழுப்பையடைந்த , தெவ்வர் - பகை 
வர்களது , உயிர் - உயிரை , அடைந்த - கவர்ந்த , ஒள் வேலோய் - விளங்குகிற 
வேலாயுதத்தையுடையவனே ! ( யான் ) , தேன் அடைந்த சோலை திரு நாடு 
கைவிட்டு - தேன்பொருந்தின சோலைகள் சூழ்ந்த அழகிய ( கோசல ) நாட்டை 
நீங்கி , கான் அடைந்தேன் - வனத்தைச்சேர்ந்தேன் , என்ன - என்றதை அறிந்த 


-ள் 


காண்டம் 


கஉ . - திருவடிசூட்டுபடலம் 


எஎக் 


மாத்திரத்தில் , காவல - அரசனே ! - , தரியாது - ( என்னைப்பிரிந்த துயாத் 
தைப் ) பொறுக்கமுடியாமல் , வான் அடைந்தாய் - பாலோகஞ்சென்றாய் ; ( நீ 
அங்ஙனஞ்சென்றதை அறிந்தவளவில் இறவாமல் ) , நான்- , வாழ்வு உகந்து ஏ 
இன்னம் இருந்தேன் - இவ்வுலக வாழ்க்கையை விரும்பியே இன்னமும் பிழைத் 
திருந்தேன் ; [இது என்ன இரக்கமின்மை ! என்றபடி ) ; ( எ- று . ) 

இவ்வுலகத்தில் நான் உள்ள இடம் விட்டு வேற்றிடஞ் சென்றவளவில் , 
நீ உயிர் நீங்கினாய் ; நீ இவ்வுலகம் விட்டு வேற்றுலகஞ்செல்லவும் யானோ இற 
வாது உயிர்வாழ்ந்துநின்றேன் ; இது என்ன கொடுமை ! என்பதாம் . அன்பு 
சிறிதும் இல்லாத என்னிடத்து நீ அன்புவைத்தாயே என இரங்கியவாறு . 
உயிர் அடைந்த வேல் - அருவப்பொருள்மேலுஞ் செல்வதென வேலின் சிறப்பு . 
விளங்கும் . பி - ம் : -- 1 உயிர்சுமந்துவாழ்வுகந்தேன் . வெவ்வேலாய் . ( ககச அ ) 
சுசு . வண்மை இயு மான முமேல் வானவர்க்கும் 2 பேர்க்ககிலாத் 

திண்மை இயுஞ் செங்கோ னெறியுந் திறம்பாத 
வுண்மைஇயு மெல்லா முடனேகொண் டேகினையே 
தண்மைஇ தகைமதிக்கு மீந்த தனிக்குடையோய் . 

( இ - ள் . ) தகை மதிக்கு உம் பெருமையையுடைய ( பூர்ண ) சந்திர 
னுக்கும் , தண்மை ஈந்த குளிர்ச்சியைக் கொடுக்கும்படியான , தனி குடையோய் 
ஒப்பற்ற குடையையுடையவனே ! ( உனது ) , வண்மை உம்- ஈகைக்குணத்தையும் , 
மானம் உம் - மானத்தையும் , மேல் வானவர்க்கு உம் பேர்க்ககிலா திண்மை 
உம் மேலுலகத்திலுள்ள தேவர்களுக்கும் ( எதிர்த்து ) அழிக்கமுடியாத 
வலிமையையும் , செங்கோல் நெறிஉம் - நீதி தவறாத அரசாட்சி முறைமையையும் , 
திறம்பாத உண்மைஉம் - தவறாத சத்தியத்தையும் , எல்லாம் - (மற்றும் ) எல்லா 
நற்குணங்களையும் , உடனே கொண்டு ஏகினைஏ - கூடவே எடுத்துக்கொண்டு 
(இவ்வுலகத்தினின்று ) சென்றாயே ! ( எ- று . ) 

உனக்கு இருந்த வண்மை முதலியன போன்ற உயர் குணங்கள் இனி 
உலகத்தில் எவர்க்கும் இல வென்பதாம் . வண்மை - ஏற்றார்க்கு மாற்றாது 
கொடுத்தல் . மானம் - எப்பொழுதும் தம் நிலையில் தாழாமையும் , ஊழ்வினையால் 
தாழ்வுவந்தவிடத்து உயிர்வாழாமையுமாம் . உலகமுழுவதுக்கும் தண்ணிழல் 
செய்கிற சந்திரன் அத்தண்மையைப் பெற்றது இக்குடையினிடத்தே யென் 
மாறு அவ்வளவு குளிர்ச்சியை உலகோர்க்குத் தருவ தென்பது , தண்மைதகை 
மதிக்குமீந்த தனிக்குடை என்பதன் கருத்து . தனிக்குடை என்றது , தனியா 
சாட்சியை ; அதற்குத் தண்மை - குடிகளுக்கு இன்பஞ்செய்தல் . நான் கடியிலும் 
உயிரளபெடைகள் - ஓசையின்பம் பயக்க வந்தன ; இது அடியளபுத் 
தொடை யெனப்படும் . அளபெடையில்லாத பாடமும் பொருந்தும் ; கொச்சக 
மாதலின் . பி - ம் : -- மானமும் வானவர்க்கும் , மேல்மானவர்க்கும் . போக்க 
கிலாத் , பேர்க்கொணாத் . ஏகினையோ. 

( ககசக) 


எஎம் 


கம்பராமாயணம் 


*அயோத்தியா 


சுஎ.- இரங்கும் இராமனைத் தம்பிமார் தாங்க ; வசிட்டன் தேற்றுதல் . 

என்றெடுத்துப் பற்பலவும் பன்னி யிடருழக்குங் 
குன்றெடுத்த போலுங் குவவுத்தோட் கோளரியை 
வன்றடக்கைத் தம்பியரும் 2வந்தடைந்த மன்னவருஞ் 
சென்றெடுத்துத் தாங்கினார் 3 மா 4வதிட்டன் றேற்றினான் . 

இ - ள் . ) என்று எடுத்து பற்பலஉம் பன்னி - என்று குரலெடுத்து மிகப் 
பலவார்த்தைகளை விடாது கூறி , இடர் உழக்கும்- துன்பத்தில் மூழ்குகிற , குன்று 
எடுத்த போலும் குவவு தோள் கோள் அரியை - மலைகள் திரண்டு வடிவமெடுத் 
தவற்றை யொக்கின்ற திரண்ட தோள்களையுடைய . வலிய சிங்கம் போன்ற 
ஸ்ரீராமனை , வல் தட் கை - தம்பியர் உம் - வலியபெரியகைகளையுடைய தம்பி 
மார்மூவரும் , வந்து அடைந்த மன்னவர் உம்- ( அப்போது அங்கு) வந்துசேர்ந்த 
அரசர்களும் , சென்று எடுத்து தாங்கினார் - அருகிற்போய் எடுத்து -அணைத் 
தார்கள் ; மா வதிட்டன் தேற்றினான் - பெருமைபொருந்திய வசிஷ்டமுனி 
வன் தேறுதல் கூறுபவனானான் ; ( எ - று .) - அதனை , மேல் எ 0 - ஆங் கவிமுதல் 
பத்துக்கவிகளிற் காண்க . 
கோளரி - ஆண்சிங்கம் . வஸிஷ்டன் என்ற வடசொல்லுக்கு - 

- ( இந்திரி 
யங்களை ) வசப்படுத்தியவ னென்றும் , ஞானத்திற் குடிகொண்டவனென்றுங் 
காரணப்பொரு ளுரைப்பார் . பரதன் முன்னதாகத் தம்பியுடன் தனியே 
இராமனை வந்துசேர்ந்ததனால் , பிறகு மற்றையோர் வரலாயின ரென்பதைக் 
குறிப்பிக்க, வந்தடைந்த மன்னர் என்றது . பி - ம் : - ஒக்கும் . மற்றுள்ள . 
3 திரு. 4 வசிட்டன் . 

( ககரு ) 


சுஅ .-- பரத்துவாசன் தொடக்கமான இருடியர் முதலிய பலரும் அங்கு 

வந்துசேர்ந்ததை இரண்டு கவிகள் கூறும் . 
பன்னரிய 1 நோன்பிற் பரத்துவனே 2 யாதியாம் 
3 பின்னு சடையோரும் பேருலக மோரேழின் 
மன்னவரு மந்திரிய ரெல்லாரும் வந்தடைந்தார் 

தன் 4 னுரிமைச் சேனைத் தலைவோருந் தாமடைந்தார் . 
( இ - ள் . ) ( அப்பொழுது ), பன் அரிய நோன்பின் - சொல்லுதற்கரிய 
- தவத்தையுடைய , பரத்துவன்ஏ ஆதி ஆம் - பரத்துவாசன் முதலான , பின்னு 
சடையோர்உம்- திரித்துவிட்ட சடையையுடைய முனிவர்களும் , பேர் உலகம் 
ஓர் ஏழின் மன்னவர் உம் - எழுதீவுகளாகவுள்ள பூமியிலுள்ள அரசர்களும், மந்தி 
ரியர் எல்லார் உம் - எல்லா மந்திரிகளும் , வந்து அடைந்தார் அருகில் வந்து 
சேர்ந்தார்கள் ; தன் உரிமை சேனை தலைவோர்உம் தாம் அடைந்தார் - சக்கர 
வர்த்திக்கு உரிய சேனையின் தலைவர்களும் வந்து சேர்ந்தார்கள் ; (எ - று . ) 


5 


காண்டபடம் 


- திருவடி சூட்டுபடலம் 


எங் 


கீழ் வந்தடைந்தமன்னவர் என்று குறிப்பித்த பாதனுடன் புறப்பட்டவர் 
வந்துசேர்ந்தமையை இரண்டு செய்யுளினால் விவரித்துக்கூறுகின்றன ரென்க . 
பேருலகமோரேழின் மன்னவர் - எழுதீவுகளிலுமுள்ள அரசர்கள் ... மந்திரம் - 
ஆலோசனை : அதனையுடையவன் , மந்திரி. பி - ம் : -1நோன்பின் 2ஆதியாய் , 
பின்னுஞ். 4உரிய . தான் , வந்து . 

( ககருக ) 
சாகா . மற்றும் வரற்பால ரெல்லாரும் வந்தடைந்து 

சுற்று 2 மிருந்த வமைதியினிற் றுன்புழக்குங் 
கொற்றக் குரிசின் முகநோக்கிக் கோமலரோன் 

பெற்ற பெருமைத் தேவமுனிவன் பேசுவான் . 
( இ - ள் . ) மற்றுஉம் - இன்னும் , வால் பாலர் எல்லார்உம் 

வரத்தக்க 
( அந்தணர் முதலியோர் ) யாவரும் , வந்து அடைந்து - வந்து சேர்ந்து , சுற்று 
உம் இருந்த அமைதியினின் - சுற்றிலுமிருந்த சமயத்தில் , துன்பு: உழக்கும் 
கொற்றம் குரிசில் முகம் நோக்கி - துன்பத்திலழுந்திய வெற்றியையுடைய 
புருஷோத்தமனான ஸ்ரீராமனது திருமுகத்தைப் பார்த்து , கோ மலரோன் 
பெற்ற பெருமை தவம் முனிவன் -- ( எல்லா மலர்களினுஞ்) சிறந்த தாமரையில் 
வீற்றிருக்கிற பிரமன் பெற்ற ( புதல்வனான ). மகிமையையுந் தவத்தையுமுடைய 
வசிஷ்டமகாமுனிவன் , பேசுவான் - தேறுதல் கூறுபவனானான் ; ( எ - று .) 

கீழ் சுஎ - ஆம் கவியில் " வந்தடைந்தமன்னவருஞ்சென்றெடுத்துத் தாங்கி 
னார் மாவதிட்டன் றேற்றினான் " என்று சுருக்கமாகக் கூறிய கவி , இரண்டுகவி 
களால் யாவரும் வந்தமையைவிவரித்துக்கூறிப் பிற்கு வசிட்டன் தேற்றிய 
வகையை விவரிப்பதற்காக தவமுனிவன் பேசினான் என்கின்றா ராதலால் , 
இது கூறியதுகூறல் என்னுங் குற்றமாகாது . இங்ஙனம் சுருக்கமாக முதலிற் 
கூறிப் பின் விவரித்துக்கூறுவது இக்கவியின் வழக்கமாதல் , நுண்ணிதினோக் 
கினாற் புலனாகும் . வசிஷ்டன் - பிரமனது நகத்திற் பிறந்தவன் ; 1 உகிரில் 
வசிட்டனுந் துலங்கியங்கெழுந்தான் என்பது , பாகவதம் . பி - ம் : -1 அடைந் 
தார் . 2இருக்கும் . திரு . 

( ககரு உ ) 
எ0.- இதுமுதற் பத்துக்கவிகள் - வசிஷ்டன் தேறுதல் கூறுவதைத் 

தெரிவிக்கும் . 


வேறு 


. 


துறத்தலு நல்லறத் துறையு மல்லது 
புறத்தொரு 2 துணையிலை பொருந்து மன்னுயிர்க் 
கிறத்தலும் பிறத்தலு மியற்கை யென்பதை 
மறத்தியோ மறைகளின் வரம்பு கண்ட நீ . 

ஒன்பது கவிகள் - ஒரு தொடர் . 


எஎச் 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


( இ - ள் .) துறத்தல் உம் (இல்லறவொழுக்கத்தைத் ) துறந்து செல்லு 
தலும் , நல் அறம் துறைஉம் - ( இல்லறத்தி லிருந்த காலத்தும் ) நல்லதருமவழி 
யிற் செல்லுதலும் , அல்லது - ( இவ்விரண்டும் ) அன்றி , பொருந்தும் மன் 
உயிர்க்கு (உலகவாழ்க்கையிற் ) பொருந்தின நிலைபெற்ற உயிர்களுக்கு , 
புறத்து ஒரு துணை இலை - வேறு ஒரு துணையும் இல்லை : ( அவ்வுயிர்களுக்கு ), 
இறத்தல்உம் பிறத்தல்உம் இயற்கை - மாணமும். சனனமும் இயல்பே , என் 
பதை- , மறைகளின் வரம்பு கண்ட நீ - வேதங்களின் எல்லையை அளவிட்டறிந்த 
நீ , மறத்திஓ - மறந்தாயோ ? ( எ - று .) 

மறந்திலையாயின் , உன் தந்தை நல்லறத் துறையில் நெடுங்காலம் நின்ற 
பின்பு இறந்ததற்கு இரங்கக் காரணமில்லை யென்க . வீடுபேற்றிற்குச் சிறந்த 
வழி யாதலின் , துறத்தல் முன் கூறப்பட்டது . பி - ம் : -1 தொழிலும் . 
பொருள் . 3 மன்னுயிர் . 

( ககருக ) 
எக . 1உண்மையில் பிறவிக ளுலப்பில் கோடிக 

டண்மையில் வெம்மையிற் 2 றழுவி னவ்வெனும் 
வண்மையை 3 நோக்கியவ் 4 வறிய கூற்றின்பாற் 

கண்மையு முளதெனக் கருத லோகுமோ. 
( இ - ள் .) (உயிர்களுக்கு ) , உண்மை இல் பிறவிகள் - நிலையில்லாதனவா 
கிய பிறப்புக்கள் , உலப்பு இல் கோடிகள் - அளவில்லாத கோடிக்கணக்கான 
வை : ( அவை ) , தண்மையில் வெம்மையில் தழுவின - இன்பத்தாலும் துன்பத் 
தாலும் தழுவப்பெற்றவை , எனும் - என்ற , வண்மையை- ( நூல்களில் ) மிகுதி 
யாகக் கூறியதன்மையை , நோக்கி - அறிந்தபின்பு , அ வறிய கூற்றின்பால் 
கண்மைஉளது என கருதல்உம் - அந்தக்கொடிய யமனிடத்துக் கண்ணோட் 
டமுள்ளதென்று நினைத்தலும் , ஆகும்ஓ - கூடுமோ ? ( கூடாது என்றபடி ) . 

உயிர்க்குப் பலபிறவிகளுள்ளனவென்பதையும் அப்பிறவிகள் 
தீமைகள் கலந்தேநிற்குமென்பதையும் உணர்ந்தபின் , பிறந்தஉயிரைக் காலன் 
இரக்கமின்றிக் கொண்டு செல்வர் னென்பதைத் தெற்றெனவுணரலாமாதலால் 
தசரதன் காலவயத்தனானதற்கு இரங்குதல் தகாதென்று கூறியவாறு . உண்மை 
யில் பிறவி - தோன்றியழியுந் தன்மையவான பிறப்பு . தண்மையில் வெம்மையில் 
தழுவின நல்வினையாலுந் தீவினையாலுந் தொடரப்பட்டவை யென்றுங் 
கொள்ளலாம் . வறுமை - இங்கே , இரக்க மின்மை . 4 அரியகூற்று என்ற பாடம் , 
மோனைத்தொடைக்கு முரணாம் . கண்மை - கண்ணின் தன்மை ; “ கண்ணுடை 
யார் , கண்ணோட்டமின்மையுமில் " எனத் திருக்குறளிற் கூறியதனால் , கண் 
ணோட்டம் கண்ணின் தன்மையாதல் அறிக . “ தவத்துறைமாக்கள் மிகப்பெருஞ் 
செல்வ , ரீற்றிளம் பெண்டி ராற்றாப்பாலகர் , முதியோரென்னா னிளையோரென் 
னான், கொடுந்தொழிலாளன் கொன்றனன் குவிப்ப " என்று யமனது தயை 
யில்லாத்தன்மையைக் கூறியிருத்தல் காண்க . பி - ம் : - உண்மையிற் . 2 தழுவி 
னர் , 3 நோக்கிடா , 4வலிய , 5உண்டெனக் , போலதோ. 

(ககடுச ) 


நன்மை 


காண்டம் 


கஉ .-- திருவடிசூட்டுபடலம் 


எஎரு 


எ 2 . பெறுவதன் முன்னுயிர் பிரிதல் காண்டியான் 

மறுவறு 1 கற்பினில் வையம் யாவையு 
2 மறுபதி னாயிர மாண்டு மாண்டவ 

னிறுவது 4 கண்டவற் கிரங்கல் வேண்டுமோ . 
( இ- ள். ) பெறுவதன் முன் ( தாய் ) பெறுவதற்கு முன்னமே, உயிர் 
பிரிதல் - (சிலபிராணிகள் ) உயிர்நீங்குதலை, காண்டி ஆல் - ( உலகத்தில் ) பார்க் 
கின்றாயன்றோ ? ( அங்ஙனமிருக்க ), மறு அறு கற்பினில் - குற்றமில்லாத கல்வி 
யினால், வையம் யாவைஉம் - உலகமுழுவதையும் , அறுபதினாயிரம் ஆண்டுஉம் 
ஆண்டவன் - அறுபதினாயிரம் வருஷகாலம் அரசாண்ட சக்கரவர்த்தி, இறு 
வது - இறத்தலை, கண்டு - அறிந்து , அவற்கு - அவன்பொருட்டாக , இரங்கல் 
வேண்டும் ஓ - மனம்வருந்துதல் தகுதியோ ? [அன்று என்றபடி ) ; (எ -று . ) 

பிறந்ததும் பிறவாததுமாக இருக்கையில் தானே இறப்பு நேர்வதையும் 
நாம் கண்கூடாகக்கண்டுகொண்டிருக்க , வருஷம் அறுபதினாயிரம் அரசுபுரிந்து 
பின் இறந்தமன்னவன் திறத்து இரங்குதல் தகுதியன்றென்றவாறு . “ பீட்பிதுக் 
கிப் , பிள்ளையைத் தாயலறக் கோடலான் என்றார் நாலடியாரிலும் . காண் 
டியால், ஆல் - தேற்றம் . கற்பு - தொழிற்பெயர். இரண்டாம் அடிக்கு - 
குற்றமில்லாத பதிவிரதாதருமத்தையுடைய பூமிமுழுவதையும் என்றும் உரைக்க 
லாம் ; இங்கே , பூமிக்குக் கற்பு - பல அரசர்களுக்குப் பொதுவாகாமல் 

தசரத 
னொருவனுக்கே உரியதாதல். பி - ம் : - 1சிறப்பினில் , சிறப்பினிவ் , பிறப்பினில் . 
2 அறுவதின் . 3 ஆயிரத்து , 4 கண்டதற்கு , கண்டிதற்கு . 5 இரங்கவொண்ணுமோ , 
இரங்கவேண்டுமோ . 

( ககருடு 
எங. சீலமுந் தருமமுஞ் சிதைவில் 1 செய்கையுஞ் 

சூலமுந் திகிரியுஞ் சொல்லுந் 2 தாங்கிய 
மூலம்வந் துதவிய மூவர்க் காயினுங் 

காலமென் றொருவலை கடக்க 5 லாகுமோ. 
( இ - ள் .) சீலம் உம் - தவவொழுக்கத்தையும் , தருமம் உம் - அறத்தையும் , 
சிதைவு இல் செய்கை உம் - அழிதலில்லாத படைத்தற்றொழிலையும் , சூலம் உம் 
சூலாயுதத்தையும் , திகிரிஉம் - சக்கராயுதத்தையும் , சொல்லும் - சரசுவதியை 
யும் , தாங்கிய - தரித்த , மூலம் வந்து உதவிய - ( எல்லாப்பொருள்களுக்கும் ) 
முதற்பொருளாய்ப் பொருந்தி யருள் செய்கிற , மூவர்க்கு ஆயின்உம் - திரி 
மூர்த்திகளுக்சானாலும், காலம் என்ற ஒரு வலை கடக்கல் ஆகும்ஓ - காலமென் 
கிற ஒருவலையினின்று தப்புதல் கூடுமோ ? ( கூடாதென்றபடி ); ( எ - று . ) 

சீலமும் சூலமும் தாங்கிய உருத்திரன் , தருமமும் திகிரியும் தாங்கிய திரு 
மால் , சிதைவில் செய்கையும் சொல்லும் தாங்கிய பிரமன் என முறைநிரனிறைப் 
பொருள்கோள்படக் கூறியவாறு . இங்கே சொல் என்பதற்கு - கலைமகளென் 
றே பொருள்கொள்ளுதல் தகுதி யென்பதைக் கீழ் மந்தரை சூழ்ச்சிப்படலத்தில் 
உருளுநேமியு மொண்கவ ரெஃகமு , மருளில் வாணியும் வல்லவர் 


எஎசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


என்ற 


மூவர்க்கும் ” என்றதனோடு ஒப்பிட்டு அறிக் . சூலம் திகிரி 
ஆயுதங்களோடு சொல்லை உடன்நிறுத்தியது , சொல் சாபா நுக்கிரக மூலமாகக் 
கருதிய பயனைத் தவறாமல் தந்து துஷ்டநிக்கிரக சிஷ்டபரிபாலநத்துக்குக் 
கருவியாகுதலால் , இனி , சொல் தாங்குதல் - வேதத்தை எப்பொழுதும் வாயா 
லோது தலும் , புகழ்பெறுதலும் என்பாரும் உளர் . உருத்திரனுக்குச் சீலம் - 
சடைமுடியும் தோலுடையுந் தரித்து யோகு செய்துநிற்றல் . திருமால் காத்தல் 
தொழிற்கடவுளாதலால் , தருமந் தாங்குகிறவனாவன் . சிதைவில் செய்கை - 
படைத்தற்றொழில் மூலம் வந்து உதவிய மூவர் என்பதற்கு - மூலப்பொரு 
ளாகிய பாம்பொருள் உட்புகுந்து உதவப்பெற்ற மும்மூர்த்திக ளெனக்கூறி , 
பரம்பொருள் உட்புகுந் திருத்தலால் , அழித்தற்றொழிலைச்செய்யும் திறனைப் 
பெற்ற உருத்திரமூர்த்தியும் , காக்குந்தொழில் கைவரப்பெற்ற உபேந்திரமூர்த்தி 
யும் படைக்குந்தொழிலில் வல்லமைபெற்ற பிரமனும் என்று கூறுவாரு முளர் . 
என்றொரு - விகாரம் . பி - ம் : - 1செய்கையாய் . - தாங்கினார் . முதல்வர்க்கு . 
4 பொருள் , வரை , 5கடக்கவொண்ணுமோ. 

( ககடுசு ) 
எசு . கண்முதற் காட்சிய கரையி னீளத்த 

வுண் முதற் பொருட்கெலா முற்ற மாவன 
மண்முதற் பூதங்கண் மாயு மென்றபோ 

தெண்முத 3 லுயிர்க்கு நீ யிரங்கல் வேண்டுமோ . 
( இ- ள் . ) கண் முதல் காட்சிய - கண் முதலிய பொறிகளின் காட்சி 
முதலிய புலங்களுக்குக் காரணமாகுபவையும் , கரை இல் நீளத்த - எல்லை 
யில்லாத நீட்சியையுடையவையும் , உள் முதல் பொருட்கு எலாம் ஊற்றம் 
ஆவன - பிரபஞ்சத்தினுட்பட்ட பிரதானமான பொருள்களெல்லாவற்றிற்கும் 
உற்பத்தித்தானமாகுபவையும் ( ஆகிய ) , மண் முதல் பூதங்கள் பிருதிவிமுதலிய 
பஞ்சபூதங்களும் , மாயும் - அழியும் , என்றபோது - என்றால் , உயிர்க்கு - ( ஒரு 
சாதாரணமான ) உயிரின்பொருட்டாக , எண் முதல் - மனத்தில் , நீ-, இரங் 
கல் - வருந்துதல் , வேண்டும் ஓ - தகுதியோ ? ( அன்று என்றபடி ) ; ( எ- று. ) 

கண்முதற்காட்சிய என்றதன் கருத்தை விளங்கவுணர்தற்கு அடியில் வரு 
வதை அறிக : - மெய் வாய் கண் மூக்குச் செவியெனப் பேர்பெற்ற , வைவா 
யுமாயவற்றின் மீதடுத்துத் - துய்ய , சுவை யொளி யூ றோசை நாற்றமென்றைக் 
தால் , அவை முதற் புற்கலமாம் " என்பது , பூதங்கள் பரிணமித்து உடம்பா 
மாறு கூறுகின்றது ; பூதங்களைந்தும் தத்தம் தன்மை நீங்கி மண் உடம்பாயும் , 
நீர் வாயாயும் , தீக் கண்ணாயும் , காற்று மூக்காயும் , ஆகாயம் செவியாயும் நின்று 
உடம்பாம் . பொறிகள் தோறும் விநியோகப்பட்ட புலன், சுவை முதல் ஐந்து 
வகைப்படும் ; இவ்வைந்தும் பொறியைந்தினு மேறி மண்ணால் உடம்பு ஊறாயும் , 
நீரால் வாய் சுவையாயும் , தீயால் கண் ஒளியாயும் , காற்றால் மூக்கு நாற்றமாயும் , 
வானால் செவி ஓசையாயும் வந்து உடம்பாம் . இனி, கண்முதற்காட்சிய என்ப 
தற்கு-பஞ்சேந்திரியங்களின் உணர்வுக்கு இலக்காகுபவை யென்றலும் ஒன்று . 


காண்டம் 


கஉ .-- திருவடிசூட்டுபடலம் 


எஎஎ 


நீளம்- தொழிற்பெயர் . பஞ்சீகரண மெனப்படுகிற பஞ்சபூதங்களின் சேர்க்கையி 
னாலேயே பொருளனைத்தும் உண்டாவதால் , உண்முதற்பொருட்கெலா மூற்ற 
மாவன என்றது . பஞ்சீகரணமாவது - பிருதிவியில் ஒருபாதி பிருதிவியும் , 
மற்றைப்பாதி அப்பு தேயு வாயு ஆகாசங்களும் , இவ்வாறே மற்றைப் பூதங்களி 
லும் பாதி அதுவும் பாதி மற்றைநான்குமாகக் கலத்தல் ; இப்படி அந்யோந்ய 
மாகக் கலந்தாலொழியப் பிரமாண்டம் உண்டாகாது . இவைகூடினாலல்லது 
காரியகரமல்லாமையாலே மண்ணையும் மணலையும் நீரையுஞ் சேர்த்து ஒரு த்ரவ்ய 
மாக்கிச் சுவரிடுவாரைப்போலே , ஈஸ்வரன் இவற்றையெல்லாம் தன்னிலே 
சேர்த்து ஒரு அண்டமாக்கி என்றார் , பிள்ளைலோகாசார்யரும் . இனி , உள் 
முதற்பொருட்கெலாம் என்பதற்கு - உலகத்திலுள்ள எல்லாப்பொருள் கட்கும் . 
எனினுமாம் . உண் முதற்பொருட்கு எலாம் என்றுகொண்டு - உண்ணுதல் 
முதலிய நுகர்ச்சிக்குரிய பொருள்களுக்கெல்லாம் என்பாரும் உளர் . ஊற்றம் 
ஊறுமிடம் ; எனவே , காரணமாயிற்று . எண்முதல் - முதல் - ஏழனுருபு; சுரன் 
முதல் வந்த வரன்மாய்மாலை என்றவிடத்துப்போல . இனி , எண்முதலு 
யிர்க்கு என்பதற்கு - எளிமையையுடைய தந்தையின் உயிருக்கு என்பாரும் 
உளர் . எண்முதல் நன்கு மதிக்கப்படுகிற முதற்கடவுளே! என்ன 
* வுமாம் . பி - ம் : -1 இலாதன. ஆயின. உயிர்க்கெலாம் , உயிர்க்கினி, அவற்குமீ . 
4 இயம்ப , இரங்க . 

( ககருஎ ) 
எரு புண்ணிய நறுநெயிற் பொருவில் காலமாந் 

திண்ணிய திரியினில் 2விதியென் றீயினி 
லெண்ணிய 4விளக்கவை யிரண்டு மெஞ்சினா 

லண்ணலேயேவிவதற் கையம் யோவதோ. 
( இ- ள் . ) அண்ணலே - சிறந்தவனே ! புண்ணியம் - நல்வினையாகிய , நறு 
நெயில் - பரிமளிக்கிற நெய்யிலே , பொருவு இல் காலம் ஆம் - ஒப்பில்லாத 
காலமாகிய , திண்ணிய திரியினில் - வலிய திரியிலே, விதி என் தீயினில் - 
ஊழென்கிற நெருப்பினால் , எண்ணிய - கருத்தோடு ஏற்றப்பட்ட , விளக்கு - 
(உயிர்வாழ்க்கையாகிய ) தீபம் , அவை இரண்டும் எஞ்சினால் - ( நெய்யும் திரியு 
மாகிய ) அக்காரணங்கள் இரண்டும் ஒழிந்தால் , அவிவதற்கு - அவிந்து போவ 
தற்கு , ஐயம் யாவதுஓ - சந்தேகம் என்னோ? ( இல்லையென்றபடி ) ; ( எ - று .) 

நல்வினையும் நியமித்தகாலமும் முடிந்தபொழுதே உயிர்வாழ்க்கை ஒழியு 
மென்க . சக்கரவர்த்தி நல்வினைப்பயனையே பெரும்பாலும் நுகர்ந்ததனால் , 
இங்கு புண்ணியாறுநெயில் எனப்பட்டது . விதி - இருவினைப்பயன் செய்த 
வனையே சென்று அடைதற்கு உரிய நியதி . எண்ணிய - காரியம் காரணமாக 
உபசரிக்கப்பட்டது . புண்ணியமிருப்பினும் நுகர்தற்கு உரிய காலத்தின் 
வழியே உயிர்வாழ்க்கை யேற்படுவதால் , காலத்தைத் திரியாக உருவகித்தார் ; 
உயிர்வாழ்க்கையை விளக்கு என்றார் : உருவகவணி . பி - ம் : - நெய்யினில் . 
2 விதிதன் . 3சிந்தையின் . 4 விளக்கிவை , 5 வீவதற்கு , வீழ்வதற்கு . ஆவதோ.. 

98 


எனவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


எசு . இவ்வுல கத்தினு மிடரி னே கிடந் 

தவ் வுல கத்தினு 3 நரகி னாழ்ந்து பின் 
வெவ்வினை 5 துய்ப்பன விரிந்த யோனிக 

ளெவ்வள விற்செல வெண்ண லாகுமே 
( இ - ள் .) (உயிர் ) , இ உலகத்தின் உம் - இம்மையிலும் , இடரின் ஏ கிடந்து 
துன்பத்திலேயே அழுந்தியிருந்து , அ உலகத்தின்உம் - மறுமையிலும் , நாகின் 
ஆழ்ந்து - நரகத்தில் அழுந்தி , பின் - மறுபிறப்பில் , வெம் வினை துய்ப்பன் 
கொடிய வினைப்பயன்களை அனுபவித்தற்கு இடமான , விரிந்த யோனிகள் - 
பலவகைப்பட்ட பிறப்புவகைகள் , எ அளவில் செல எண்ணல் ஆகும் - எந்தக் 
கணக்கில் அடங்க எண்ணுதல் கூடும் ? ( எ- று . ) 

ஒருவாற்றாலும் அளவிடப்படாதபடி அருந்தமானயோனிபேதங்கள் உல 
கத்தில் உயிர்த்தோற்றத்துக்கு உடலாக அமைந்துள்ளன என்பதாம் : இதனால் , 
கருமவசத்தால் உயிர் ஒருசரீரத்தைவிட்டு மறுசரீரத்தில் புகுதல் , இரங்கத்தக்க 
தன்று என்றவாறு.பி - ம் : -1இடரிலே , இடருளே. உஉலகத்தரு . 3 நரகில் . 4 தம் . 
5 அறுப்பன. எவ்வுலகில் , அவ்வளவில் . என்னல் . 

( ககடுக ) 
எஎ . உண்டுகொ லிதுவல துதவி நீசெய்வ 

1 தெண்டகு குணத்தினாய் தாதை 3 யென்றலாற் 
புண்டரீ கத்தனி முதற்கும் போக்கரு 

விண்டுவி னுலகிடை 4 விளங்கி னானரோ. 
( இ - ள் . ) எண் தகு குணத்தினாய் - ( யாவராலும் ) நன்கு மதிக்கத்தக்க 
நற்குணங்களை யுடையவனே ! தாதை என்றலால் - (தசரதன் உனக்குத் ) தந்தை 
யென்ற காரணத்தால் , புண்டரீகம் தனி முதற்குஉம் போக்கு அரு - தாமரை 
மலரில் தோன் றிய ஒப்பற்ற படைத்தற்கடவுளான பிரமனுக்குஞ் செல்லுதற் 
கரிய , விண்டுவின் உலகிடை - விஷ்ணுலோகத்தில் , விளங்கினான் - (சென்று 
சேர்ந்து ) விளக்கமடைந்தான் ; இது அலது - இதுவன்றி , நீ செய்வது உதவி 
உண்டு கொல் - நீ தந்தைக்குச் செய்யத்தக்க உதவி ( வேறு ) உண்டோ ? ( இல்லை 
யென்றபடி ); ( எ - று .) 

எண்தகு குணம் -தியானிக்கத்தக்க திருக்கலியாண குணங்க ளெனவுமாம் . 
தந்தையை நற்கதியிற் சேர்த்தலே மைந்தரதுகடமையாதலாலும் உன்னைப் 
பெற்ற பயத்தால் உன் தந்தை மீளாவுலகிடைச் சேர்ந்திட்டா னாதலாலும் , 
மகனாற் பெறவேண்டியதைப் பெற்ற உன் தந்தையைக் குறித்து இரங்குதல் 
தகுதியன்றென்பதாம் . என்றல் என்ற தொழிற்பெயர் மூன்றனுருபு ஏற்று 
வந்தது . எண் தகு குணம் - எட்டுத் தக்ககுணங்களுமாம் . விளங்குதல் - ஒளி 
மயமான சரீரம் பெறுதல் , பி - ம் : - எண்டருங் . குணத்தினான் . என்று தான் . 
4 மேவினான் . 

( கககூ 0 ) 


காண்டம் 


கஉ.- திருவடி சூட்டுபடலம் 


எக் 


எவு . ஐயநீ யாதொன்று மவலிப் பாயலை 

யுய்திற மவற்கினி யதனி 1 னூங்குண்டோ 
செய்வன வரன்முறை திருத்திச் 2 சேந்தநின் 

3 கையினா லொழுக்குதி கடனெலா மென்றான் . 
( இ - ள் . ) ஐய- ! நீ- , யாது ஒன்றுஉம் அவலிப்பாய் அலை - சிறிதுந் 
துன்பமடையவேண்டா; இனி- , அவற்கு - அத்தசரதனுக்கு , இதனின் 
ஊங்கு - (விண்டுலோகத்தையடைதெலென்ற) இதைக்காட்டிலும்மிக்கதான , உய் 
திறம் - ஈடேறும்வகை, உண்டுஓ - ( வேறு ) உள்ளதோ ? ( இல்லை ) ; ( ஆகை 
யால் ) , -- செய்வன 

( நீ தந்தைக்குச் ) செய்ய வேண்டிய அந்திமக்கிரியை . 
களை , வால் முறை - (நூல்களிற்கூறப்பட்டு அநுட்டானத்தில் ) வந்த முறைப் 
படியே, திருத்தி - செவ்விதாகச்செய்து , சேந்த நின் கையினால் - சிவந்த உனது 
கைகளால் , கடன் எலாம் ஒழுக்குதி - நீர்க்கடன்களையெல்லாம் செலுத்துவாய் , 
என்றான் - என்று ( வசிட்டன் ) கூறினான் ; ( எ - று . ) 

உத்தமகதியை மன்னவனடைந் திட்டானாதலால் , அவனைப்பற்றி அவ் 
லித்தல் தக்கதன்று : மேலோர் நூல்களிற் கூறிய முறையை யொட்டிச் செய்ய 
வேண்டிய முறைகளைச் செய்து நீர்க்கடனைச் செலுத்துவாயாக என்றனனென் 
பதாம் . இறந்தேர்ரைக்கருதிச் செய்யும் நீர்க்கடன் பிதிருதேவதைகளைச் சேரு 
வதால் , உத்தமகதியடைந்தாரைக் கருதியும் நீர்க்கடன் செய்யவேண்டு மென்பர் . 
நீர்க்கடன்- தருப்பணம் . பி - ம் : - 1 வேறு , மேல் . 2 செய்க . 3 கைகளாலோம்புதி . 
எகூ . 1 விண்ணு நீர் மொக்குளின் விளியும் 2 யாக்கையை 

யெண்ணி யழுங்குத லிழுதைப் பாலதாற் 
கண்ணினீ ருகுத்தலிற் கண்ட 4 தில்லை போய் 

5 மண்ணு நீ ருகுத்திதோ மரைக்கையா லென்றான் . 
( இ - ள் . ) விண்ணு நீர் மொக்குளின் - மேகத்தினின்று விழுகிற நீரில் 
தோன்றுங் குமிழிபோல , விளியும் - ( நிலையில்லாமல் ) அழிகிற, யாக்கையை - 
உடம்பைக்குறித்து , நீ- , எண்ணி அழுங்குதல் - சிந்தித்துவருந்துதல் , இழு 
தைப்பாலது - பேதைமையின்பாற்படுவதாம் ; கண்ணின் நீர் உகுத்தலில் 
கண்டது . இல்லை கண்ணீர்சொரிதலால் அடையும்பய னொன்றுமில்லை : 
( ஆதலால் , அதனையொழித்து இனி), போய்- , 

தாமரை கையால் 
செந்தாமரைமலர்போன்ற கைகளினால் , மண்ணு நீர் உகுத்தி - ( பாவத்தைப் ) 
போக்கிச் சுத்தஞ்செய்கிற தர்ப்பண நீரைச் சொரிவாய் , என்றான் - என்று 
( வசிட்டன் ) கூறினான் ; ( எ- று . ) 

இறந்தவரைக்குறித்து இரங்குவதிற் பயனில்லையாதலால் , செய்ய வேண் 
டிய தர்ப்பணாதிகளைச் செய்க என்கின்றான் , வசிட்டமுனிவன் . விண்ணுநீர் 
மொக்குளின் விளியும் யாக்கை - படுமழை மொக்குளிற் பல்காலுந்தோன்றிக் , 
கெடுமிதோர்யாக்கை என்ற நாலடியாரோடும் , " மாரிமொக்குளின் மாய்ந்து 


எவும் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


என்ற சிந்தாமணியோடும் ஒப்பிடுக . விண் - மேகத்துக்கு ஆகுபெயர் ; உ - 
சாரியை . யாக்கை - எழுவகைத்தாதுக்களால் யாக்கப்படுவது , கண்டது இல்லை 
இறந்த தந்தையை மீண்டுங்காணுதலில்லை யெனினுமாம் ; “ ஆண்டாண்டு 
தோறு மழுது புரண்டாலு , மாண்டார்வருவரோ மாநிலத்தீர் - வேண்டா 
என்றாற்போல . பி - ம் : -விண்ணினீர் . 2 வாழ்க்கையை . 3 அழுந்துதல் . 4 இல்லைப் 
போய் , இல்லையால் . மண்ணினீர் . நின்மலர்க் , உன்மலர்க் , நீமலர்க் . ( ககசுஉ ) 
அ . - வசிட்டன் தேற்றியபின் இராமன் நீர்க்கடன் செய்யச் 

செல்லுதல் . 
என்றபி 1 னேந்தலு மெழுந்து நான்மறைப் 
பொன்றிணிந் தன சடைப் புனித னோடும் போய்ச் 
2 சென்றனன் 3செறி திரைப் புனலிற் செய்கென 

4 நின்றன னிசாமனு நெறியை நோக்கினான் . 
( இ- ள் . ) என்ற பின் - என்று ( முனிவன் ) கூறியபின் , ஏந்தல் உம் - ஸ்ரீராம 
னும் , எழுந்து - இருப்பிடத்தினின்று புறப்பட்டெழுந்து , நால் மறை பொன் 
திணிந்து அன சடை புனிதனோடு உம் - நான்குவேதங்களிலும் வல்ல (உருக் 
கிய ) பொன் இறுகினாற்போன்ற செஞ்சடையையுடைய பரிசுத்தனான வசிஷ்ட 
னுடனே , போய்- , செறி திரை புனலில் சென்றனன் - நெருங்கிய அலைகளை 
யுடைய கங்கைநீரினிடத்திற் சேர்ந்தர்ன் : ( அப்போது , ) செய்க என - ( செய்யுங் 
கடமைகளைச் ) செய்வாயென்று ( வசிட்டன் ) சொல்ல , நின்றனன்-( மந்தாகினிக் 
கரையையடைந்து ) நின்றவனாகிய , இராமன் உம்- , நெறியை நோக்கினான் 
( துக்கந்தணிந்து செய்யவேண்டும் ) முறைமையைக் கருதினான் ; ( எ - று . ) பி - ம் : 
1 ஏந்தலையேந்திவேந்தரும் . 2 சென்றனர் . 3திரைசெறி . 4 நின்றனர் . ( ககசுஈ ) 
அக .. இராமபிரான் இறந்த மன்னனுக்குத் தர்ப்பணஞ்செய்தல் . 

புக்கனன் 1 புனலிடை முழுகிப் போந்தனன் 
றக்கநன் மறையவன் சடங்கு காட்டத்தான் 
2 முக்கையி னீர்விதி முறையி னீந்தன 

னொக்கநின் றுயிர்தொறு முணர்வு நல்குவான் . 
( இ - ள் . ) உயிர்தொறுஉம் - எல்லாச் சீவாத்துமாக்களினிடத்தும் , ஒக்க - 
ஒருதன்மையாக , நின்று - ( அந்தராத்மாவாய் ) நின்று , உணர்வு நல்குவான் 
( அவற்றிற்கு ) அறிவை அருள்பவனாகிய திருமால் ( ஸ்ரீராமன் ) , புனலிடை புக்க 
னன் - நீரில் இறங்கி , முழுகி போந்தனன் - நீராடிவந்து , தக்க நல் மறைய 
வன் சடங்கு காட்ட - ஓதத்தக்க சிறந்தவேதங்களை யுணர்ந்த ( புரோகிதனான ) 
வசிஷ்டன் (செய்யவேண்டுஞ்) சடங்கை அறிவிக்க , தான்- , முக் கையின் நீர் 
- கைகளால் மூன்று தரம் எடுத்துவிடப்படுகிற தர்ப்பண நீரை , விதி முறையின் 
ஈந்தனன்- ( சாஸ்திரங்களில் ) விதித்த முறைமைப்படி ( இறந்த தன் தந்தையை 
யுத்தேசித்துக் ) கொடுத்தான் ; ( எ - று . ) 


காண்டம் 


கஉ . - திருவடி சூட்டுபடலம் 


எவுக் 


யாவர்க்கும் உணர்வை நல்குங் கடவுளின் அவதாரமூர்த்தியான இராம 
பிரான் தான் கொண்ட மானுட வேடத்திற்கு ஏற்ப மறையவன் சடங்குகாட் 
டத் தர்ப்பணஞ்செய்தா னென்றவாறு , சடங்கு - ஷடங்க மென்னும் வட 
சொல்லின் சிதைவென்பர் . பி - ம் : -புனலினின் . 2 முக்கை நீர்விதியது , முக்கை 
நன்னீர்விதி . 3உணர்வை நல்குவான் , உணர்வுகண்ணுவான் . ( ககசுசு ) 
அஉ.- தர்ப்பணஞ்செய்தபின் மீண்டு இராமன் சானகியிருந்த 

இடத்துக்குச் செல்லுதல் . 
ஆனவன் 1 பிறவுள யாவு 2 மாற்றிப்பின் 
மானமந் திரத்தவர் மன்னர் மாதவ 
ரேனையர் பிறர்களுஞ் சுற்ற வேகினன் 

சானகி யிருந்த 4 வச் சாலை யெய்தினான் . 
( இ - ள் . ) ஆனவன் - ( அங்ஙனந் தர்ப்பணஞ்செய்தவன் ) ஆன ஸ்ரீராமன் , 
பிற உள யாஉம் ஆற்றி - மற்றுமுள்ள எல்லாக்கிரியைகளையுஞ் செய்து 
முடித்து , பின் - பின்பு , மானம் - பெருமையையுடைய , மந்திரத்தவர் - மந்திரி 
களும் , மன்னர் - அரசர்களும் , மா தவர் - முனிவர்களும் , ஏனையர் . பிறர்கள் 
உம் - மற்றையோர் எல்லோரும் , சுற்ற - சூழ , எகினன் - சென்று , சானகி இருந்த 
அ சாலை எய்தினான் - சீதாபிராட்டி தங்கியிருந்த அந்த (த் தனது ) பர்ணசாலையி 
னிடத்தை யடைந்தான் ; ( எ - று . ) 

பிறவுளயாவுமென்றது - இலந்தைப்பழத்துடன் சேர்த்து இங்குதிப்பின் 
ணாக்கைக் கொண்டுசெய்த பிண்டத்தைக் காட்டு மென்பது , முதனூலால் 
துணியப்படும் . பாதன் தன்சேனையிறங்கிய இடத்திலுள்ள. தாய்மார்களை 
யழைத்துவர வசிட்டரை யனுப்பி , சத்துருக்கினன் சுமந்திரன் குகன் மந்திரி 
மார்கள் இவர்களுடன் இராமாச்சிரமத்தையடைந்து துக்கம் பொங்கப்புலம்பி 
வணங்க , இராமபிரான் க்ஷேமம் வினாவித் தந்தையிறந்ததைக் கேட்டுப் புலம் 
பிச் சீதாலக்ஷ்மணர்க்குஞ் சொல்லிவருந்தத் தம்பிமார்தேற்றித்தர்ப்பணம் முத 
லிய சடங்கைச் செய்யச்சொல்ல , இலட்சுமண சீதைகளுடன் சென்று மூழ்கிச் 
சடங்கியற்றினானென்று முதனூலாற் பெறப்படும் . கீழ் மந்திரப்படலத்தில் 
" மானநோக்கிற் கவரிமாவனைய நீரார் ” என்றதற்கேற்ப , மானமந்திரத்தவர் 
என்றார் . ஏனையர் என்பதில் , பகுதியாகிய ஏனையென்பது - எத்தனை யென்பதன் 
மரூஉவான எனையென்பதன் நீட்டல் : பிறிதென்னும் பொருள் தரும் ‘ ஏனை என் 
னும் இடைச்சொல்லன்று : பின்னே பிறர் என வந்ததனால் ; இனி , ஏனையர் 
பிறர் என்றவற்றை ஒருபொருட் பன்மொழி யென்பாரும் உளர் . சாகி - ஜாக 
ராசன்மகள் ; தத்திதாந்தநாமம் . இரு தவம் சாலை எனப்பதம் பிரித்து உரைத்தல் 
சிறப்பன்று , பி - ம் : -1 செய்கடன்பிறவும் . 2 ஆற்றினான் . மானவன் மந்திரத்தலை 
வர்மன்னவர். நற் . 

( கககாரு ) 


எவுட் 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் 


அங.- பரதன் சீதையின்பாதங்களில் வீழ்ந்து அரற்றுதல் . 

எய்திய வேலையிற் றமிய ளெய்திய 
3 தையலை 4 நோக்கினன் சாலை நோக்கினான் 
கைகளிற் கண்மலர் புடைத்துக் கான்மிசை 

யையனப் பாதன் வீழ்ந் தரற்றி னானரோ. 
( இ - ள் .) எய்திய வேலையில் - ( அப்பர்ணசாலையை ) அடைந்த காலத் 
தில், ஐயன் அ பரதன் - சிறப்புடையனான அந்தப்பா தன் , தமியள் எய்திய - 
( அங்குத் ) தனியளாயிருந்த , தையலை -சீதாபிராட்டியை , நோக்கினன் - பார்த்து , 
சாலை நோக்கினான் - அத்தழைக்குடிசையையும் பார்த்து , ( மிக இரக்கமுற்று ) , 
கண் மலர் கைகளின் புடைத்து - தாமரை மலர் போலும் ( தன் ) கண்களைக் 
கைகளால் மோதிக்கொண்டு , கால்மிசை வீழ்ந்து அரற்றினான் - ( அப்பிராட் 
டியின் ) திருவடிகளில் விழுந்து அழுதான் ; ( எ-று . ) 

பாங்கியர்பலர் இடைவிடாது சூழ்ந்து பணிவிடைபுரிய அரண்மனையந் 
தப்புரத்தில் அரசியாய்வீற்றிருத்தற்குஉரியவள் காட்டில் ஓராச்சிரமத்தில் 
தனியேயிருத்தலை நோக்கும்படி நேர்ந்தமைக்கு வருந்திக் கண்களைப் புடைத் 
துக்கொண்டு கதறிப்புலம்புபவனானான் பரதெனென்க. தையல் - அழகுடையவள் . 
கான்மிசை என எடுத்து அவ்வனத்திலே என்னவும் இடமுண்டு . பி - ம் : 
1 தமியன் . 2 எய்தியத் . நோக்கியச் . 5 நோக்கினன் . 3தய்யல் . கேய்களில் . 7 அய்யன் 
எனப் போலியானபாடமும் உண்டு . 

( ககசுசு ) 
அசு .-- பரதனது துயரம் . 
வெந்துயர் 1 தொடர்தர 2 விம்மி விம்மி நீ 
திருந்திய நிரந்தர மூற்று 4 மாறில 
5சிந்திய குரிசிலச் செம்மல் சேந்தகண் . 

ணிந்தியங் களிலெறி கடலுண் டென்னவே . 
( இ - ள் .) இந்தியங்களில் - பொறிகளிலே , எறி கடல் உண்டு - அலைவீசு 
கிற கடல் - உள்ளது , என்ன - என்று சொல்லும்படி , குரிசில் அ செம்மல் - 
பெருமையிற்சிறந்த அரசனாகிய அப்பர தனது , சேந்த கண் - சிவந்தகண்கள் , 
வெம் துயர் தொடர்தர - கொடிய சோகம் பற்றுதலால் , விம்மி விம்மி - மிகப் 
புலம்பி , நீர் - நீரை , உந்திய - வெளிச்செலுத்தினவையாய் , நிரந்தரம் ஊற்று 
மாறில் - இடைவிடாமல் சுரத்தல் மாறா தனவாகி , சிந்திய - ( நீரைச் ) சொரிந்த 
வண்ணமிருந்தன ; ( எ - று . ) 

கடலிற்போலப் பரதனது கண்களில் நீர் மிக்கிருந்ததனால் , கண்டோ 
ரால் பூமியிற்கடலிருத்தல்போல இந்தியங்களி லெறி கடலுண்டு என்று கருது 
மாறு ஆயிற்றென்றார் : இது தன்மைத்தற்குறிப்பேற்றவணி . உந்திய , மாறில 


காண்டம் 


க2.- திருவடிசூட்டுபடலம் 


எவுங 


பலவின்பால் முற்றெச்சம் . சிந்திய - முற்று . நிரந்தரம் - வடசொல் . பிம் : 
தொடர்ந்தெழ . 2 விம்மல் , விம்ம . 3உந்தினன் . 4 வற்றில் , மாற்றில் , மாற்றல , மாறி 
னன் . சிந்தின . குருதியைச் . 1 இந்தியங்களின் . 

( ககசுஎ ) 
அரு.-- பரதனைக் கைகளால் தாங்கித் தந்தையிறந்தமையைச் 

சீதைக்கு இராமன் தெரிவித்தல் . 
அந்நெடுந் துயருறு மரிய வீரனைத் 
தன்னெடுங் கரத்தினா லிராமன் றாங்கினா 
னன்னெடுங் கூந்தலை நோக்கி நாயக 

னென்னெடும் பிரிவினிற் றுஞ்சினா னென்றான் . 
( இ - ள் . ) அ நெடு துயர் உறும் - அப்படிப்பட்ட பெருந்துன்ப மடைந்த , 
அரிய வீரனை - அருமையான வீரத்தன்மையுள்ள பாதனை , இராமன்-, - தன் 
நெடு காத்தினால் - தனது நீண்ட கைகளால் , தாங்கினான் - எடுத்து அணைத் 
துக்கொண்டு , நல் நெடு கூந்தலை நோக்கி - அழகிய நீண்ட கூந்தலையுடைய 
சீதையைப்பார்த்து , நாயகன் - (நம் ) தலைவனான தசரதசக்கரவர்த்தி , என் 
நெடு பிரிவினில் துஞ்சினான் - என்னுடைய நீண்டகாலத்துப் பிரிய நிகழ்ந்த 
சோகத்தால் இறந்தான் , என்றான் - என்று சொன்னான் ; ( எ - று . ) 

சக்கரவர்த்திகுமாரனுக்கு உலகத்தில் தந்தையொழிய அரசரு ளெவ 
னும் தலைவ னல்ல னாதலால் , இங்கே , தந்தை நாயகன் எனப்பட்டான் . பதி 
னாலுவருஷகாலம் பிரிவதாக நிச்சயித்த தாதலாலும் , பிரிந்தார்க்கு ஒவ்வொரு 
கணமும் ஒருயுகமாகத்தோன்று மாதலாலும் , நெடும்பிரிவு எனப்பட்டது . 
நெடுங்கரம் - ஆஜா நுபாஹு . நன்னெடுங்கூந்தல் - பண்புத்தொகையன்மொழி . 
நன்மை - கூந்தலுடையாளுக்கு அடைமொழியாகவுமாம் . துஞ்சினான் - மங்கல 
வழக்கு . பி - ம் :-தடக்கையால் . பிரிவினால் . 3 இறந்திட்டான் . ( ககசு அ ) 

அசு.- சீதை புலம்பத்தொடங்குதல் . 
துண்ணெனு நெஞ்சினா 1 டுளங்கி 

னா டுளங்கி னாடுணைக் 
கண்ணெனு 2 நெடுங்கடல் கலுழி கான்றிட 
மண்ணெனுஞ் செவிலிமேல் வைத்த கையினாள் 

பண்ணெனுங் கிளவியாற் பன்னி யேங்கினாள் . 
( இ - ள் .) ( அதுகேட்ட சீதை ) , துண்ணெனும் நெஞ்சினாள் - திடுக்கிட்ட 
மனமுடையவளாய் , துளங்கினாள் - நடுங்கி , துணை கண் எனும் நெடு கடல் 
கலுழி கான்றிட - தனது இரண்டு கண்க ளென்கிற பெரிய கடல் கலங்கல் 
நீரைச் சொரிய , மண் எனும் செவிலிமேல் வைத்த கையினாள் - பூமிதேவி 
யென்கிற செவிலித்தாயின்மேல் வைத்த கைகளையுடையவளாய் , பண் எனும் 
கிளவியால் - இசைப்பாட்டென்று சொல்லத்தக்க இன்சொற்களால் , பன்னி - 
பலவாறு சொல்லி , ஏங்கினாள் - புலம்பினாள் ; (எ- று . ) 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


செவிலி - வளர்க்குந் தாய் . திருமகளின் அமிசமாய் அயோநிஜையாக அவ 
தரித்த பிராட்டியைப் பூமிதேவி பாதுகாத்துச் சநகமகாராசனிடம் ஒப்பித்த 
தனால் , மண்ணெனுஞ்செவிலி என்றார் . தரையிற் கைகளை யூன்றிக்கொண்டு 
என்பது மூன்றாம் அடியின் கருத்து . கடல் - கண்ணுக்கு , நீர்சொரிதற்கே 
யன்றிப் பரந்திருத்தற்கும் . உவமையாம் . கிளவி - கிளக்கப்படுவது ; கிளத்தல் 
சொல்லுதல் , இ - செயப்படுபொருள்விகுதி . பி - ம் : -- துளங்கிமைத்துணைக். 
2 கடனெடுங் , கயனெடுங் , நெடுங்கயல் , 3 கையினள் . 

( ககசுக ) 
அஎ.- சீதை வருத்தம் : 
கன்னகு திரள்புயக் கணவன் பின்செல 
நன்னக ரொத்தது நடந்த கானமு 
மன்னவன் றுஞ்சின் 2 னென்ற 3 மாற்றத்தா 

லன்ன முந் துயர்க்கட லடிவைத் தாளரோ. 
( இ - ள் .) கல் நகு மலையை ( த் தனக்கு நிகராகாதென்று ) பரிகசிக் 
கிற, திரள் புயம் - திரண்டதோள்களையுடைய , கணவன் பின் செல - தன் 
கணவனான ஸ்ரீராமபிரானது 

ஸ்ரீராமபிரானது பின்னே செல்லுதலால் , நடந்த - ( அவனு 
டன் கால்களாற் ) சென்ற , கானம்உம் - காடும் , நல் நகர் ஒத்தது - (சீதைக்கு 
வருத்தந் தராமல் ) அழகிய அயோத்தியாநகரம்போலவே யிருந்தது : ( பின்பு) , 
மன்னவன் துஞ்சினன் என்ற மாற்றத்தால் - சக்கரவர்த்தி இறந்தானென்ற 
வார்த்தை கேட்டதனால் , அன்னம் - அன்னப்பேடுபோன்ற அச்சீதையும் , 
துயர் கடல் அடி வைத்தாள் - துன்பமாகிய கடலில் கால்வைத்தாள் ; ( எ - று .) 

நகரத்து அரசச்செல்வத்தைத் துறந்து வனம்புகுந்தபொழுதுந் துன்ப 
மறியாத சீதை தசரதன் இறந்தானென்றதனால் துன்பத்தையறிந்தாளென் 
பது , இப்பாட்டின்கருத்து . முதலிரண்டடிகளால் , கணவனுடன் செல்லுமிடம் 
காடாயினும் அதனைப் பிராட்டி நகராகவே கருதினா ளெனக் கற்பின்சிறப்பு 
உணர்த்தப்பட்டது . முதலடியில் , நகு - உவமவுருபுமாம் ; மலைபோல் விளங்குகிற 
எனினுமாம் . துயர்க்கடல் அடிவைத்தாள் துன்பமனுபவிக்கத் தொடங் 
கினாள் என்றபடி : இனி , தண்டகாரணியஞ்செல்லுதல் , இராமனைப்பிரிதல் , 
இலங்கையில் வசித்தல் முதலாகப் பலபெருந்துன்பங்களை யடைவதை நோக்கி 

ங்ஙனங்கூறினாரெனினுமாம் ; " கவ்வையம் பெருங்கடனின் முனியுங் கால் 
வைத்தான் என்றார் , நகர்நீங்குபடலத்தும் . பி - ம் : -- துஞ்சினான் . என்னும் . 
கிளவியால் . 

( ககஎ ) 
அஅ.-- முனிபத்தினியர் சீதையைக் கங்கையில் மூழ்குவித்து 

இராமனிடஞ் சேர்த்தல் . 
ஆயவ டன்னைநேர்ந் தங்கை யேந்தினர் 
தாயரின் முனிவர் தந் தருமப் பன்னியர் 
தூயநீ ராட்டினர் துயர நீக்கினர் 
நாயகற் 1 சேர்த்தினர் 2 நவையு ணீங்கினார் . 


காண்டம் 


க2.- திருவடிசூட்டுபடலம் 


எவுரு 


கை 


( இ- ள் . ) ( அப்பொழுது ), நவையுள் நீங்கினார் - குற்றங்களினின்று நீங்கின 
வர்களான , முனிவர் தம் தருமம் பன்னியர் - இருடிகளுடைய தருமபத்தினி 
கள் , தாயரின் - தாய்மார்போல , ( பிராட்டியினிடம் மிக்க அன்புடையவர் 
களாய் ) , நேர்ந்து - அருகிற்சென்று , ஆயவள் தன்னை - அச்சீதையை , அம் 
ஏந்தினர் - அழகிய கைகளால் தாங்கி ( அழைத்துக்கொண்டுபோய் ), தூய நீர் 
ஆட்டினர் - பரிசுத்தியுள்ள கங்கை நீரிலே ஸ்நாகஞ்செய்வித்து , துயரம் நீக் 
கினர் - ( அவள் ) சோகத்தைத் தணித்து , நாயகன் சேர்த்தினர் - கொழுகனான 
இராமனை அடைவித்தார்கள் ; ( எ - று . ) 

ஆயவள் -கீழ்க்கூறியவாறு ஆகியவள் . தருமப்பன்னி- தர்மபத்நீ என்னும் 
வடசொல்லின் சிதைவு . துயரம் நீக்குதல் - தேறுதல்கூறுதல் . நான்காம் 
அடிக்கு - கணவனைச் சேர்த்தித் தாம் துன்பம் நீங்கினர் என்பாரும் உளர் : அவ் 
வுரைக்கு , துன்பம் - சீதைபடுந் துன்பத்தை நோக்கியதா லாயது . பிம் : -- 
1 சேர்த்தினார் . 2நவையில் , நவையும் . 3 நீக்கினார் . 

( ககஎக ) 
அகூ .-- சுமந்திரன் தாய்மாரோடும் சான்றவரோடும் 

இராமனிடம் வருதல் . 
தேன் றருந் தெரியலச் செம்ம னால்வரை 
யீன்றவர் மூவரோ டிருமை நோக்குறுஞ் 
சான்றவர் குழாத்தொடுந் தரும் நோக்கிய 

தோன்றல் பாற் சுமந்திரன் றொழுது தோன்றினான் . 
( இ - ள் . ) தேன் தரும் தெரியல் - தேனைச்சொரிகிற பூமாலையையுடைய, 
அ செம்மல் நால்வரை - பெருமைக்குணமுடைய ( இராமன் முதலிய ) அக் 
குமாரர் நால்வரை , ஈன்றவர் - பெற்றவர்களாகிய , மூவரோடு - ( கௌசல்யை 
முதலிய தாய்மார் ) மூவருடனும் , இருமை நோக்குறும்-(பிறப்பு வீடு என்னும் ) 
இரண்டனது துன்பவின்பத்தன்மைகளை ஆராய்ந்தறிகிற , சான் றவர் குழாத் 
தொடு உம் - பெரியோர்கூட்டத்தோடும் , சுமந்திரன்-- , தருமம் நோக்கிய 
தோன் றல்பால் - ( எப்பொழுதுந் தருமத்தையே ) சிந்திக்குந் தன்மையுள்ள 
ஸ்ரீராமபிரானிடம் , தொழுது தோன்றினான் - அஞ்சலிசெய்துகொண்டு வந்து 
சேர்ந்தான் ; ( எ - று . ) 

இருமைவகைதெரிந்து என்ற குறளிற் பரிமேலழகர் உரைத்தவாறு , 
இங்கு இருமை நோக்குறும் என்பதற்குப் பொருள் கொள்ளப்பட்டது . 
பி.ம் : -1 ஈன்றவம் . நோக்குறும் . 

( ககஎஉ ) 
கூ 0.- இராமன் தாய்மாரைக்கண்டு கண்ணநீர் சிந்துதல் . 

வேறு . 
எந்தை யாண்டையா 1 னியம்பு வீரெனா 
வந்த தாயர் தம் வயங்கு சேவடிச் 
2 சிந்தி நின்றனன் சேந்த கண்ணநீர் 
முந்தை நான்முகத் தவற்கு முந்தையான் , 

99 


- 


- 


இறந்தவரைப் 
எ.வுசு கம்பராமாயணம் 

அயோத்தியா 
( இ - ள் .) ( அப்பொழுது ) , முந்தை நான் முகத்தவற்குஉம் முந்தையான் 
( எல்லாப்பிராணிகளுக்கும் ) முற்பட்ட பிரமனுக்கும் முற்பட்டவனான ஸ்ரீராமன் , 
எந்தை யாண்டையான் இயம்புவீர் எனா - என் தந்தை எவ்விடத்திலுள்ளான் ? 
கூறுங்கள் என்று (பரிதாபத்தோடு ). சொல்லி , வந்த தாயர் தம் வயங்கு சே 
அடி - அங்குவந்த அத்தாய்மார்களது விளங்குகிற சிவந்தபாதங்களில், சேந்த 
கண்ண நீர் - சிவந்த தன் கண்களின் நீரை , சிந்தி நின்றனன் - இடைவிடாது 
சொரிந்து நின்றான் ; ( எ - று . ) 

எந்தையாண்டையான் இயம்புவீர் என்று கூறியது 
பற்றி இங்ஙனம் விசாரிக்கின்ற ஓர் வழக்குப்பற்றி யென்க : இங்ஙனம் விசாரிக் 
கும் வழக்கம் , இப்போதும் உலகிலிருத்தலறிக . படைத்தற்கடவுளான பிரமனை 
உந்தித் தாமரையினின்று தந்ததனால் , முந்தைநான் முகத்தவற்கு முந்தையான் 
என்றார் . பி - ம் : -1 இயம்பும் நீரென . 2சிந்த . கண்ணினீர் . 

( ககஎங ) 
கூக. - இராமனைக் கட்டிக்கொண்டு தாய்மார் அழ , 

யாவரும் மனம் வருந்துதல் . 
தாய ருந்தலைப் பெய்து 1 தாந்தழீஇ 
2 யோய்வி லன்பினா லுற லோங்கினா 
ராய சேனையு மணங்க னார்களுந் 

4 தீயில் 5வீழ்ந்து தீ மெழுகிற் றேம்பினார் . 
( இ - ள் . ) ( அப்பொழுது ), தாயர்உம் - அத்தாய்மார்களும் , தலைப்பெய்து - 
ஒருங்குகூடி , தாம் தழீ இ . தாங்கள் (தனித்தனி இராமனைத் ) தழுவிக்கொண்டு , 
ஓய்வு இல் அன்பினால் - நீங்காத அன்போடு , உரறல் ஓங்கினார் - கதறுதல் 
மிக்கனர் ; ஆய சேனை உம் - திரண்ட அச்சேனையிலுள்ளாரும் , அணங்கு அனார் 
கள் உம் . தேவமகளிரையொத்த மாதர்களும் , தீயில் வீழ்ந்து தீ மெழுகின் 
அனலில்விழுந்து உருகுகிறமெழுகுபோல , தேம்பினார் - மனமுருகி வருந்தினார் . 

தீமெழுகு - வினைத்தொகை . உரற லென்னுந் தொழிற்பெயரில் , உரறு - 
பகுதி . அணங்கு - திருமகளும் , மோகிநியென்னும் பெண் தெய்வமுமாம் . 
பி - ம் : -- தாமும் வீழ்ந்து . ஓய்விறுன்பினால் . 3உலறி யேங்கினார் , உற்றியேங் 
கினார் , உலறியேற்றியே . 4 தீயின் . வீழ்ந்தன . 

( ககஎச ) 
கூஉ.- வந்த தாய்மார் சீதையைத்தழவி வருந்திநிற்றல் . 
பின்னவ் வீரரைப் பெற்ற பெற்றியப் 
பொன்ன னார்களுஞ் சனகன் பூவையைத் 
துன்னி மார்புறத் தொடர்ந்து புல்லினா 

ரின்னல் வேலை புக் 2 கிழிந்த ழுந்துவார் . 
( இ - ள் . ) பின் - பின்பு , அ வீரரை பெற்ற பெற்றி அ பொன் அனார்கள் 
உம் - ( இராமன் முதலிய ) அந்த வீரர்களைப் புதல்வராக ஈன்ற பெருமையுடைய 
திருமகளையொத்த அத்தாய்மார்களும் , சனகன் 

பூவையை ஜகராசன் 


காண்டம் 


கஉ.- திருவடிசூட்டுபடலம் 


எவுள் 


மகளான 


நாகணவாய்ப்பறவையின் சொற்போலும் இன்சொற்களையுடைய 
சீதையை , துன்னி - அடைந்து , மார்பு உற தொடர்ந்து புல்லினார் - மார்பிற் 
பொருந்தக் கட்டியணைத்தவர்களாய் , இன்னல் வேலை புக்கு இழிந்து அழுந் 
துவார் - துன்பக்கடலிற் பிரவேசித்து உள்ளிறங்கி அமிழ்பவரானார் ; ( எ - று .) 

சனகன்பூவை - ஜாங்கி , பூவை - உவமவாகுபெயர் ; பூவை - கிளியுமாம் . 
பி - ம் : - பின்னர் , பின்னை . 2 இடைந்து . அழுங்குவார் , இரங்குவார் . ( கக எரு) 
கூடீ.- சேனை வீரர் முதலியோர் மனவருத்தத்தோடு ஸ்ரீராமனை யடைதல் 

சேனை வீரருந் திருநன் மாநகர் 
2 மானை மாந்தரு மற்று ளோர்களு 
மேனை வேந்தரும் பிறரும் யாவருங் 

கோனை யெய்தினார் குறையுஞ் சிந்தையார் . 
( இ - ள் .) சேனை வீரர் உம் - படைவீரர்களும் , திரு நல் மா நகர்- ( மற்றும் ) 
அழகியசிறந்த பெரிய அயோத்தியாநகரத்திலுள்ள , மால் தை மாந்தர்உம் - 
( இராமன் பக்கலுள்ள ) அன்பினால் வருந்துகிற ஆடவர்களும் , மற்றுஉளோர் 
கள் உம் மற்றுமுள்ளவர்களும் ( மகளிரும் ) , ஏனை வேந்தர்உம் - மற்றும் 
அரசர்களும் , பிறர் உம்- (அமைச்சர் முதலிய ) மற்றையோரும் , யாவர்உம்- ( ஆகிய ) 
எல்லோரும் , குறையும் சிந்தையார் - அழியும்மனத்தையுடையராய் , கோனை 
எய்தினார் - (தங்கள் ) தலைவனான ஸ்ரீராமனை அடைந்தார்கள் ; ( எ - று . ) 

இரண்டாம் அடியில் , மானம் என்பது மானையென ஈறு திரிந்த தென்றலும் 
ஒன்று ; சாமரை , சரிதை , வதை , காலை என்பனபோல . பி - ம் : -- 1திருவின் . 
2 மானமாந்தரும் . 

( ககஎசு ) 
கூச .--- சூரியாத்தமன வருணனை . 
படஞ்செய்ந் நாகணைப் பள்ளிநீங்கினா 
னிடஞ்செய் 1 தங்குலத் திறைவ னாதலாற் 
றடஞ்செய் தேரினான் றானு நீரினாற் 

2 கடஞ்செய் வானெனக் கடலின் மூழ்கினான் . 
( இ - ள் . ) படம் செய் - படத்தைவிரிக்குந் தன்மையுள்ள , நாக அணை 
சேஷசயநத்தில் , பள்ளி - படுத்தலை , நீங்கினான் கி இங்கு அவதரித்த 
திருமாலாகிய ஸ்ரீராமன் , இடம் செய் - ( அங்ஙனம் தான் அவதரித்தற்கு ) இ 
மாகக் கொண்ட , தம் குலத்து - (தொன்றுதொட்டு வருகிற ) இரகுகுலத்துக்கு , 
இறைவன் ஆதலால் - தலைவன் தானாதலால் , - தட செய் தேரினான் - பெருமை 
பொருந்தின தேரையுடைய சூரியன் , - தான்உம் நீரினால் கடம் செய்வான் 
என - ( தன் குலத்தவனான தசரதசக்கரவர்த்தி இறந்ததற்குத் ) தானும் நீரில் 
மூழ்கிச் செய்யவேண்டுங் கடமைகளைச் செய்பவன்போல , கடலில் மூழ்கினான் . 
மேற்குக்கடலில் முழுகினான் ; ( மறைந்தான் , அஸ்தமித்தான் என்றபடி ; )( எ - று . ) 


T 의 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 





சூரியன் இயல்பாக மறைந்து அஸ்தமித்ததற்குக் கவி 

இங்ஙனம் 
தானாக ஒருகாரணத்தைக் கற்பித்துக் - கூறியதனால் , ஏதுத்தற்குறிப்பேற்ற 
வணி , நாகணை - நாகவணை யென்பதன் விகாரம் ; நஞ்சுபதிகொண்ட வள 
நாகணையினான் ” எனச் சிந்தாமணியிலும் காண்க . " பனிக்கடலுட் பள்ளி 
கோளைப் பழகவிட்டோடிவந்தென் , மனக்கடலுள் வாழவல்லமாயமணாள 
நம்பீ ” என்றாற்போல , நாகணைப்பள்ளி நீங்கினான் என்றார் ; இது - உபசாரம் . 
நாகம் நீங்கினான் என்னாது நாகணைப்பள்ளிநீங்கினான் என்றதனால் , அவ்வாதி 
சேஷன் இங்கு இலக்குமணனாய் அவதரித்து இராமபிரானை என்றும் விட்டுப் 
பிரியாது அவனுக்குச் சகலவிதகைங்கரியமுஞ் செய்யுந் தன்மை குறிப்பிக்கப் 
பட்டது . பி - ம் : -1 தம் , தொல் , 2 கடன் .. 

( ககஎஎ) 
கூரு. - இதுவும் மேற்கவியும் - குளகம் : மறுநாள் அரசர் முதலியோர் 
சூழ்ந்திருக்க , விரதவேஷத்தைக்குறித்துப் பரதனை இராமன் வினவுதல் . 

அன்று தீர்ந்தபின் னரச வேலையுந் 
துன்று செஞ்சடைத் தவருஞ் சுற்றமுந் 
தன்று ணைத் 2 திருத் தம்பி மார்களுஞ் 

சென்று சூழவாண் டிருந்த செம்மறான் . 
( இ - ள் . ) அன்று தீர்ந்த பின் - அன்றைத் தினம் கழிந்தபின்பு ( மறு 
நாள் ) , அரசர் வேலைஉம் - அரசர்கூட்டமும் , துன்று செம் சடை தவர் உம் - 
நெருங்கிய சிவந்தசடையை புடைய முனிவர்களும் , சுற்றம் உம் - பந்துவர்க் 
கமும் , தன் துணை திரு தம்பிமார்கள் உம் - தனக்குத் துணைவரான சிறந்த 
( பரதன் முதலிய ) தம்பியரும் , சென்று சூழ - வந்துசுற்றிலுமிருக்க , ஆண்டு 
இருந்த - அவ்விடத்தில் வீற்றிருந்த , செம்மல் - பிரபுவான ஸ்ரீராமன் , - ( எ - று . ) 
பரிந்துகூறினான் என அடுத்த கவியோடு முடியும் . 

அரசவேலை - உயர்திணை யீறு விகாரமாயிற்று . வேலை - கடலின் பெயர் , 
கூட்டத்துக்கு உவமையாகுபெயர் . பி - ம் : - 1 அரசர்வேலையும், 2தனித், 3 தம்பி 
மாரொடும் . 

( ககஎ அ ) 
கூசு . வரதன் றுஞ்சினான் வைய மாணையாற் 

சாத நின்னதே மகுடந் தாங்கலாய் 
விரத வேடநீ யென்கொல் 1 வேண்டுவான் 

பரத 2 கூறெனாப் பரிந்து கூறினான் , 
( இ -ள். ) பரத - ! வரதன் துஞ்சினான் - (யாவர்க்கும் ) வேண்டினவற்றைக் 
கொடுக்குந் தன்மையனான சக்கரவர்த்தி இறந்தான் : ( பின்பு ) , வையம் - நில 
வுலகம் , ஆணையால் - ( அவனது ) கட்டளையால் , சரதம் - உண்மையாக , நின் 
னதுஏ - உன்ன தேயாம் ; ( அங்ஙனமிருக்க ), நீ- , மகுடம் தாங்கலாய் - முடி 
சூடாமல் , விரதம் வேடம் வேண்டுவான் 

தவவேஷத்தை விரும்பிப் 
பூண்டது , என்கொல் - யாதுகாரணத்தாலோ ? கூறு - சொல்வாய் , எனா 


காண்டம் 


க2.- திருவடிசூட்டுபடலம் 


எவுகூ 


என்று , பரிந்து கூறினான் - அன்புகொண்டு வினாவினான் ; ( எ- று .) - பி - ம் : 
வேண்டினாய் , மேவினாய் . கூறெனப் பணிந்து . 

( ககஎக ) 
கூ எ . - பரதன் கூறத்தொடங்குதல் 
என்ற லும்பதைத் தெழுந்து கைதொழா 
1 நின்று தோன்றலை நெடிது நோக்கிநீ 
யன்றி யாவரே உயறத்து ளோரதர் 

பின்று வாய்கொலா மென்னப் பேசுவான் . 
( இ- ள் .) என்றலும் - என்று ( இராமன் ) வினாவியவள்விலே, -- (பரதன் ) , 
பதைத்து எழுந்து - மனம் துடிதுடித்தெழுந்து , கைதொழா நின்று - கைகூப்பி 
வணங்கி நின்று , தோன்றலை - இராமபிரானை , நெடிது நோக்கி நெடும் 
பொழுது பார்த்து , (உலகத்தில் ), நீ அன்றி - நீயல்லாமல் , அறத்து உளோர் - 
தருமநெறியில் நிற்பவர் , யாவர் - யார்உளர் ? ( அங்ஙனமிருக்கவும் ), அதர் பின்று 
வாய் கொல் ஆம்- அவ்வறநெறியினின்றும் பின்னிடுவாயோ ? என்ன - என்று 
சொல்லி , பேசுவான் - ( மற்றும் ) கூறுபவனானான் ; ( எ - று . ) - அதனை மேல் 
ஆறுகவிகளிற் காண்க , 

கைதொழாநின்று என்பதை ஒருசொல்லாக நிகழ்காலவினையெச்சமெனி 
னுமாம் ; ஆநின்று - இடைநிலை . அதர் - அருநெறி . பி - ம் : -1 நின்ற. 2 அறத் 
துளாரதைப் , அறத்துளோரதிற் . 

( ககஅ 0) 
கூஅ . - இதுமுதல் ஆறுகவிகள் ஒருதொடர் : பரதன் தன் கருத்தைத் 

தெரிவித்தல் . 
1 மனக்கொன் றாதன 2 வரத்தி னின்னையு 
நினக்கொன் றாநிலை நிறுவி நேமியான் 
4 றனைக்கொன் றாடருந் தனய 5 

லெனக்கொன் றாதவ மடுப்ப தெண்ணினால் . 
( இ - ள் . ) மனக்கு ஒன்றாதன - (பேரியோர் ) மனத்துக்குப் பொருந்தா 
தனவாகிய , வாரத்தின் - வரங்களால் , நின்னை உம் - உன்னையும் , நினக்கு ஒன்றா 
நிலை நிறுவி - உனக்குப் பொருந்தாதநிலைமையிலே நிறுத்தி , நேமியான் தனை 
தசரதசக்கரவர்த்தியை , கொன்றாள் - இறக்கச்செய்தவளான கைகேயி , தரும் . 
பெற்ற , தனயன் - புத்திரனாவேன் , ( யான் ): ஆதலால் - ஆகையால் , எனக்கு . 
(பாவியான ) எனக்கு , தவம் அடுப்பது - தவவொழுக்கத்தை மேற்கொள்ளுதல் , 
எண்ணினால் - ஆலோசிக்குமிடத்து , ஒன்று ஆ தக்கதொன்றாகுமா ? (ஆகா 
தென்றபடி ) ; ( எ -று. ) 

நல்லோர்செய்யுந் தவத்தைப் பிறப்பினால் இழிவையடைந்த யான் மேற் 
கொள்ளுதல் தகாதென்றவாறு . ஒன்றா என்பதை ஒன்றாது என்பதன் விகார 
மாகக் கொண்டு , பொருந்தாது எனினுமாம் . தவம் அடுப்பதொன்றா 


னாதலா 


- 


என 


எகள் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


இயைப்பினுமாம் ; பொருந்தின தொருகாரியமோ வென்க . பி.ம் :-மனைக் 
கொன்றாதன் , மனைக்கொன்றாதவள் . 2 வரத்து . 3நிறுத்தி , தனக்கொன்றாள் . 
5 ஆதலின் , எனக்கன்றோ, எனக்கன்றே . 

( கஅக ) 
கூகூ . நோவ தாகவிவ் வுலகை நோய்செய்த 

பாவ காரியிற் பிறந்த பாவியேன் 
சாவ தோர்கிலேன் றவஞ்செய் வேனலேன் 

யாவ கனாகியிப் பழிநின் றேறுவேன் . 
( இ - ள் . ) நோவது ஆக - வருந்தும்படி , இ உலகை நோய் செய்த - இந் 
நிலவுலகத்தை வருத்தப்படுத்தின, பாவகாரியின் . பாவியிடத்தினின்று , 
பிறந்த- , பாவியேன் - தீவினையுடையனான யான் , சாவது ஓர்கிலேன் - 
இறக்கத் துணிந்தேனில்லை ; தவம் செய்வேன் அலேன் - தவஞ்செய்தற்கும் 
ஏற்றவனல்லேன் ; யாவன் ஆகி இ பழிநின்று ஏறுவேன் - ( இனி ) எத்தன் 
மையனாய் இப்பழிப்பினின்று நீங்கி ஈடேறுவேன் ? ( எ - று .) 

பாவகாரிணீ -வடசொல் : தீவினை செய்தவள் . இராமன் கானகமும் தசரத 
சக்ரவர்த்தி வானகமுஞ் செல்லக் காரணமாகி உலகத்தாரையெல்லாம் துயர்க்கு 
ளழுந்துமாறு செய்தவ ளாதலின் , கைகேயியை, நோவதாகவிவ்வுலகை நோய் 
செய்தபாவகாரி என்றான் . தன்பழி நீங்குவது - இறப்பினாலேனும் ஆக 
வணும் : பிராயச்சித்தமாகத் தவஞ்செய்வதனாலேனும் ஆகவேணும் . இரண்டும் 
தன்னிடத்தி லில்லாமையால் , யாவனாகியிப் பழிநின்றேறுவேன் என்கின் 
றான் , பி - ம் : -1 பாவியான் . 2 ஆக 3ஏறுகேன் . 

( க்கஅஉ ) 
க 00 . நிறையி னீங்கிய மகளிர் நீர்மையும் 

பொறையி னீங்கிய தவமும் பொங்கருட் 
டுறையி னீங்கிய வரமுந் தொல்லையோர் 

முறையி னீங்கிய வாசின் முந்துமோ. 
( இ - ள் .) நிறையின் நீங்கிய - கற்புநெறியில்நின்று விலகிய , மகளிர் - மாதர் 
களின் , நீர்மைஉம் - குணமும் ; பொறையின் நீங்கிய - பொறுமையினின்று 
விலகிய , தவம் உம் - தவவொழுக்கமும் , பொங்கு அருள் துறையின் நீங்கிய - 
விளங்குகிற கருணையின் வழியினின்று விலகிய , அறம்உம் - தருமமும் , தொல் 
லையோர் முறையின் நீங்கிய - முன்னோர்கள து முறைமையினின்று விலகிய , 
அரசின் - அரசாட்சியினும் , முந்தும்ஓ - ( கொடுமையில் ) முற்படுமோ ? ( படாது 
என்றபடி ) ; ( எ - று .) 

நிறையினீங்கியமகளிர் நீர்மை முதலியவற்றினும் , தொல்லையோர் முறையி 
னீங்கிய அரசு மிகக்கொடியது என்பதாம் . ஆதலால் , " மூத்தவர்க்குரித்தர 
செனு முறைமையின் " தவறிய அரசியல் யான் கொள்ளத்தக்கதன்று என்பது 
பெறப்படும் . நிறை - நெஞ்சைக் கற்பு நெறியில் நிறுத்தல் . பொறை 

- காரணம் 


காண்டம் 


கஉ . - திருவடிசூட்டுபடலம் 


எகூக 


பற்றியாவது, மடமையால்ாவது ஒருவன் தமக்குக் குற்றஞ்செய்தவிடத்துத் 
தாமும் அதனை அவனிடஞ் செய்யாது பொறுத்தலோடு , விரதம் முதலிய 
வற்றால் தம் உயிர்க்கு வருந் துன்பங்களையும் பொறுத்தல் , “ அறனு, மருளு 
டையான் கண்ணதேயாகும் என்பவாதலால் , அருட்டுறையினீங்கிய அறம் 
தகாததாயிற்று . பி - ம் : -1 அரசு , 

( ககஅகூ ) 
காக , பிறந்து நீயுடைப் பிரிவி றொல் பதந் 

2 துறந்து மாதவந் தொடங்கு வாயென்றான் 
மறந்து நீதியிற் றிறம்பி வாளிற்கொன் 

ற்றந்தின் றாலென வரச தாள் வெனோ 
( இ - ள் . ) பிறந்து உம் - ( சக்கரவர்த்தியின் மூத்த திருமகனாகப் ) பிறந்திருந் 
தும் , நீ- , உடை - (உனக்குச் சொந்தமாக ) உடைய , பிரிவு இல் நீங்க 

ங்கத் 
தகாத , தொல் - தொன்றுதொட்டுவருகிற , பதம் - ( அரசாளும் ) பதவியை , 
துறந்து - விட்டு, மா தவம் தொடங்குவாய் - பெரியதவத்தைச் செய்யத் 
தொடங்குவாய் , என்றால் , ( யான் ) , மறந்து உம் - மறந்தாயினும் , நீதியின் 
திறம்பி - அம்முறைமையினின்று வழுவி , அறம் வாளின் கொன்று தின்றால் 
என் - தருமத்தை வாளினாற் கொன்று தின்றாற்போல , அரசு அது ஆள்வென் 
ஓ - அவ்வரசாட்சியை ஆள்வேனோ ? (எ - று .) 

மூத்தவனான நீ அரசொழிய இளையவனான யான் அரசாள்வேனாயின் , 
அது தருமத்தை முற்றுங்கெடுத்ததாமென்றவாறு . பதம் - நிலைமை . 

அறங் 
கொன்று தின்னுதல் - தருமத்தை முற்றுங் கெடுத்து விடுதல் . பி - ம் : - அறம் . 
2 துறந்த . 3திறம்புவாளிற் , திறம்புவானிற் . 4 தின்றானென , தின்றுயென . 
நயானது , அரசை . 

( கக அச ) 
க 0 உ . தொகையி லன்பினா லிறைவன் றுஞ்சநீ 

புகையும் வெஞ்சுரம் புகுதப் புந்தியால் 
1 வகையில் வஞ்சனா யரசு வவ்வயான் 

பகைவ னேகொலா மிறவு பார்க்கின்றேன் . 
( இ- ள் . ) தொகை இல் அன்பினால் - (உன்பக்கல் ) அளவற்ற அன்பினால் , 
இறைவன் துஞ்ச - சக்கரவர்த்தி இறக்க , நீ - , புகையும் வெ 

நீ - , புகையும் வெம் சுரம் புகுத - 
புகைந்தெரிகிற வெவ்விய கொடுவனத்திற் பிரவேசிக்க , ( அச்சமயத்தில் ), 
புந்தியால் வகை இல் வஞ்சன் ஆய் அரசு வவ்வ - மனத்தினால் வகுத்தற்கரிய 
வஞ்சனையையுடையவனாய் (உனக்கு உரிய ) அரசாட்சியைக் கவர்ந்துகொள்ளு 
தற்கு , யான் - , இறவு பார்க்கின்றேன் பகைவன்ஏ கொல் - சோர்கிற சமயம் 
பார்த்து நிற்கிற பகைவனேயோ ? ( எ - று . ) 

அரசாண்ட தந்தையும் , அவ்வரசாட்சிக்குரிய மூத்த மைந்தனும் இல்லாத 
சமயத்தில் யான் அரசுகொள்வேனாயின் , அது , அற்றம் நோக்கி யரசுகவரும் 
பகைவன் தொழிலே யாமென்க . இறவு - இறுஎன்னும் பகுதியடியாப் பிறந்த 
- தொழிலாகுபெயர் . பி - ம் :-வகையும் , பார்த்தியான் . 

( ககஅரு ) 


எக 2 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


உனது 


கங . உந்தை தீமையு முலகு றாதநோய் 

தந்த தீவினைத் தாய்செய் தீமையு 
மெந்தை 1 நீங்க மீண் டாசு செய் கெனாச் 

சிந்தை யாவதுந் தெரியக் கூறினான் . 
( இ - ள் .) எந்தை எமது தலைவனே ! உந்தை 

தந்தை 
யான தசரதன் ( செய்த ), தீமைஉம்- , உலகு - உலகத்துக்கு , உறாத நோய் 
தந்த - நேரத்தகாத துன்பத்தைச் செய்த , தீ வினை - பாவத்தொழிலையுடைய , 
தாய் - என் தாயான கைகேயி , செய் - செய்த , தீமைஉம்- , நீங்க - நீங்கும் 
படி , மீண்டு - ( நீ அயோத்திக்குத் ) திரும்பிவந்து , அரசு செய்க - அரசாட்சி 
செய்வாயாக , எனா - என்று , சிந்தை யாவது உம் தெரிய கூறினான் - ( தன் ) 
மனக்கருத்து முழுவதையும் ( இராமனுக்கு ) விளங்கச்சொன்னான் , ( பரதன் ) ; 
( எ - று . ) -- பி - ம் : - 1 தீர , என . 

( ககஅசு ) 
கச . - அதுகேட்ட இராமன் கூறத்தொடங்குதல் . 
சொற்ற வாசகத் துணிவு ணர்ந்தபி 
1 னிற்ற தோவிவன் 2 மனமென் றெண்ணுவான் 
வெற்றி வீரயான் விளம்பக் கேளெனா 

4 முற்ற நோக்கினான் மொழிதன் மேயினான் , 
( இ - ள் . ) சொற்ற - (இங்ஙனம் பரதன் ) சொன்ன , வாசகம் - வார்த்தை 
யின் , துணிவு - நிச்சயத்தை , உணர்ந்த பின் - அறிந்தபின்பு , ( ஸ்ரீராமன் ), 
இவன் மனம் இற்றது ஓ என்று எண்ணுவான் - இவன்கருத்து இத்தன்மை 
யதோ என்று கருதுபவனாய் , ( அவனைநோக்கி ), வெற்றி வீர யான் விளம்ப 
கேள் எனா - சயத்தையுடையவீரனே ! யான் (சில ) சொல்லக் - கேட்பாய் 
என்று , முற்ற நோக்கினான் மொழிதல் மேயினான் - முழுவதும் ஆலோசித் 
துச் (சிலவார்த்தை ) சொல்லத்தொடங்கினான் ; (எ - று . ) - அதனை அடுத்த ஏழு 
கவிகளிற் காண்க . 

தனக்கு இராச்சியத்தைக் கொடுப்பதற்காகவே பரதன் வருகின்றானென் 
பதை உய்த்துணர்ந்து இலக்குமணனிடத்து இராமன் கூறினானாயினும் அந் 
தப்பரதன் தான் அரசுபுரிவது அறத்திற்கு மாறான தென்று உறுதியான எண் 
ணங்கொண்டுள்ளா னென்பது இப்போது தான் தெற்றென விளங்கியதனால் 
பரதனது அக்கருத்தை மாற்றுவதற்கு ஏற்ப இராமன் கூறலானா னென்க. 
முற்று நோக்கினான் - முழுவதும் அறிந்தவ ஸர்வஜ்ஞ] னான ஸ்ரீராம னெனி 
னுமாம் . பி - ம் : -1இற்றவோவினை . 2 அறிவு . 3 நான் . முற்றும் . ( ககஅஎ ) 

கரு.-- இதுமுதல் ஏழகவிகள் - இராமபிரான் பரதனது 
கொள்கையைத் தவறெனக் காட்டுதலைத் தெரிவிக்கும் . 
முறையும் வாய்மையு முயலு நீதியு 
றையு 

3 மேன்மையோ 4 டறனு 5 மாதியாந் 
துறையுள் யாவையுஞ் சுருதி நூல் விடா 

விறைவ ரேவலா லியைவ காணையா, 
ஒன்பது கவிகள் - ஒருதொடர் . 


மடை 


காண்டம் 


- திருவடிசூட்டுபடலம் 


எகங 


( இ - ள் . ) ஐயா - ! முறைஉம் - நல்லொழுக்கமும் , வாய்மை உம் - சத்திய 
மும் , முயலும் நீதிஉம் - (யாவரும் அடைய ) முயலத்தக்க நியாயமும் , அறை 
யும் மேன்மையோடு - (சிறப்பித்துச் ) சொல்லப்படுகிற மேன்மையும் , அறன் 
உம் - தருமமும் , ஆதி ஆம் - முதலான , துறையுள் யாவைஉம் - நல்வழிகளிற் 
சேர்ந்தவையெல்லாம் , சுருதி நூல் விடா இறைவர் ஏவலால் இயைவ - வேத 
சாஸ்திரங்களின் பொருளை விடாமற்கொண்ட அரசர்களது கட்டளையாலே 
(உலகத்தில் ) உண்டாவன ; காண் - ( இதனை ) அறிவாய் ; (எ- று.) 

ஆதலால் , சக்கரவர்த்தியின் அனுமதிப்படியே நடப்பது தகுதி யென்ற 
வாறு ; முறை முதலியன நிலைநிற்பதன் பொருட்டு இறைவரிருத்தல் - இன்றி 
யமையாத தெனினுமாம் . முயலுதல் - யத்தனப்படுவது . திருக்குறளில் ‘ இறை 
மாட்சி என்றவிடத்து , உலகபாலருருவாய்நின்று உலகங்காத்தலின் , இறை 
யென்றார் ; " திருவுடைமன்னரைக்காணில் - திருமாலைக்கண்டேனே 

யென் 
னும் என்று பெரியாரும் பணித்தார் எனப் பரிமேலழகருரைத்ததை இங்கு 
இறைவர் என்றதற்குக் கொள்க . பி - ம் :-முறையின் . 

2 வாய்மையின் . 
3 மெய்ம்மையோடு . 4 அறமும் . ஞானமும் , வேள்வியும் , துறையும் . விடாது . 
கசு. பரவு கேள்வியும் பழுதின் ஞானமும் 

விரவு சீலமும் வினையின் மேன்மையு 
முரவி லோய் தொழற் குரிய தேவருங் 

குரவ ரேயெனப் பெரிது கோடியால் . 
( இ - ள் . ) உரம் விலோய் - வலிமையையுடைய வில்லையுடையவனே ! 
பரவு கேள்விஉம் - சிறப்பித்துச் சொல்லப்படுகிற நூற்கேள்வியும் , பழுது இல் 
ஞானம்உம் - குற்றமற்ற நல்லுணர்வும் , விரவு சீலம் உம் - பொருந்தின 
நல்லொழுக்கமும் , வினையின் மேன்மை உம் ( மேன்மையின் வினை உம் ) - மேம் 
பட்டதொழிலும் , தொழற்கு உரிய தேவர் உம் - வணங்குதற்குரிய தேவர் 
களும் , குரவர் ஏ - பெரியோர்களே , என - என்று , பெரிது கோடி - மிகவும் 
மனத்திற்கொள்வாய் ; ( எ - று . ) 

கேள்வி முதலியன குரவர்சொல்லுஞ்சொற்களால் உண்டாவனவென் 
றும் , அவர்கள் குலதெய்வம்போலக் கொண்டாடத்தக்கவ ரென்றுங் கருத்து . 
கேள்வி முதலியவற்றைக் குரவர் என்றது - உபசாரவழக்கு . பாவு - பரந்த 
எனினுமாம் . ஞானத்துக்குப் பழுது - ஐயந்திரிபுகள் . வினையின் மேன் 
மை என்றவிடத்து மொழிமாற்றப்பட்டது . குரவர் - குரு என்பதன் பன்மை ; 
குரவம் - வடசொல் . பி - ம் : - வினையும் . 

( ககஅக ) 
காஎ . அந்த நற்பெருங் குரவ ராரெனச் 

சிந்தை 3 தேர்வுறத் தெரிய 4 நோக்கினாற் 
றந்தை தாயரென் றிவர்க டாமலா 
லெந்தை கூறவே றெவரு மில்லையால் . 
100 


ன 


எகச 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் . ) எந்தை - எனது அன்புடையானே ! அந்த நல் பெரு குரவர் - 
ழ்க்கூறிய சிறந்த மகிமையையுடைய அப்பெரியோர் , ஆர்- யாவர் ? என - என்று , 
சிந்தை தேர்வு - உற - மனந்தெளிவடைய , தெரிய நோக்கினால் - விளங்க 
ஆராய்ந்தால் , தந்தை தாயர் என்ற இவர்கள் தாம் அலால் - தந்தையுந்தாயு 
மென்ற இவ்விருவருமேயல்லாமல் , கூற - சொல்லுதற்கு , வேறு எவர்உம் 
இல்லை - ; ( எ- று . ) 

கீழ்க்குரவர்பெருமையைத் தெரிவித்தவன் , இதனால் , அக்குரவர் இன்னா 
சென்று விளக்குகின்றான் . தந்தை தாயர் - பன்மையீறுபெற்ற பொதுத் 
திணையும்மைத்தொகை . தம்பியை எந்தை யென்றது , அன்புபற்றிய மரபு 
வழுவமைதி . பி - ம் : -1 அந்தமில் , 2 எனில் , நேர்வுற . 4 எண்ணினால் . கூறில் . 
வேறியைவதில்லையே , வேறியைவதில்லையால் . 

( கககூ 0 ) 
க 0 வு தாய்வ ரங்கொளத் தந்தை யேவலான் 

மேய நங்குலத் தரும் மேவினே 
னீவ சங்கொளத் 2 தவிர்த னீர்மையோ 

வாய்வ ரும்புலத் தறிவு மேவினாய் . 
( இ- ள் . ) ஆய் வரும் ( பெரியோர்களால் ) ஆராய்ந்து வரப்படுகிற , 
புலத்து - நூல்களின் , அறிவு - உணர்வை , மேவினாய் அடைந்தவனே ! 
தாய் வரம் கொள் - தாயான கைகேயி வரம்பெற்றுக்கொள்ள , தந்தை ஏவ 
லால் ( அதற்குக் கட்டுப்பட்ட ) தந்தையின் ( தசரதனது ) கட்டளையால் , 
மேய நம் குலம் தருமம் மேவினேன் - ( தாய் தந்தையர் சொற்படி நடத்தலென் 
கிற ) பொருந்திய நமது குலத்துக்கு ஏற்ற ஒழுக்கத்தை விரும்பி ஏற்றுக் 
கொண்டேன் : ( அவ்வறநெறியை) , நீ வரம் கொள் தவிர்தல் - நீ வேண்டிக் 
கொள்ளுதலால் (நான் ) தவறுதல் , நீர்மைஓ - நற்குணமாகுமோ ? ( ஆகாது 
என்றபடி ) ; ( எ - று .) 

தாய்தந்தையரே குரவராதலாலும் அவர் சொல்லை மீறுதல் தகாதாதலாலும் 
யான் கானகஞ்சென்றிருக்க , அதனை உன் வேண்டுகோட்காகத் தவிர்தல் தக்க 
தன்றென்பதாம் . ஆய்வரும்புலம் என்றது - அரசர்கற்றற்குஉரிய அறநூலும் , 
நீதி நூலும் முதலாயினவற்றை . இனி, ஆய்வு அரு எனப்பிரிப்பின் - ஆராய்ந்து 
அறிதற்கரிய எனப் பொருளாம் . புலம் நூலாதலை , தொல்காப்பியப்பாயி 
ரத்தில் புலந்தொகுத்தோனே " என்றவிடத்து விருத்தியுரையால் அறிக . 
இரண்டாமடியில் , மேயகானகந் துருவிமேவினேன் என்றும் பாடம் . 
பி - ம் : - 1 எம் . 2 தீர்தனேர்மையோ, தவிர்தனீதியோ. 

( க்ககூக ) 
காக . தனய ராயினார் உதந்தை தாயரை 

வினையி னல்லதோ ரிசையை வேய்தலோ 
4 நினைய லோ விடா நெடிய வன்பழி 
புனைத லோதவைய புதல்வ ராதறான் . 


காண்டம் 


கஉ .--திருவடிசூட்டுபடலம் 


எகூரு 


( இ - ள் . ) ஐய- ! தனயர் ஆயினார் - புத்திரரானவர்கள் , தந்தை தாயரை - 
( தமது ) தந்தையையும் தாயையும் , வினையின் - ( தாம் செய்யுந் ) தொழில்களால் , 
நல்லது ஓர் இசையை வேய்தல்ஓ சிறந்ததொரு கீர்த்தியை அடைவித் 
தலோ: ( அன்றி ) , நினையல் ஓவிடா- (யாவர் ) நினைப்பினின்றும் நீங்காத, நெடிய 
வல் பழி - பெரிய கொடியபழிப்பை, புனைதல்ஓ - ( அவர்களுக்குச் ) சூட்டு 
தலோ, புதல்வர் ஆதல் - ( தாம் ) மக்களாகப் பிறந்ததன்பயன் ? ( எ- று . ) 

இருமுதுகுரவர்க்கு மக்கள் செய்யும் உதவி , அவர்களுக்குப் புகழ்பூணுவித் 
தலேயன்றிப் பழிபூணுவித்தலாகாது ; ஆதலால் , கைகேயி பெற்ற வரமும் 
தசரதன் வரமளித்த சொல்லின் மெய்ம்மையும் பழுதுபடாதபடி ஒழுகுவது 
முறைமை யென் றவாறு , பெற்றோர் விருப்பத்துக்கு மாறுபட நடத்தலாகா 
தென்பதை வற்புறுத்துதற்குக் கீழ்க்கூறியதையே வேறுவகையாக் கூறியது . 
ஓ என்பதை அசையாகக்கொண்டு , நினையல் விடா - நினைத்தல் நீங்காத என் 
றலும் ஒன்று . ஐய என்பதற்கு - குறிப்புப்பெயரெச்சமாக , அழகிய என்று 
உ.ரைத்து , புதல்வர்க்கு அடைமொழியாக்குதலும் அமையும் . பி - ம் : - ஓயினார் . 
2 தாதைதாயர் தம் . 3 நல்லசொல்லிசைமைமேவ்லோ , நல்லசொல்லிசையவெய்த 
லோ , நின்று சொல் விளம்பி மேவலோ, நல்லதொல்விசையமெய்தவே . 4நினைத 
லோ , 5 ஐயா . 

( கககஉ ) 
ககள் . இம்மை பொய்யுரைத் திவறி யெந்தையா 

ரம்மை வெம்மை சேர் 2 நரக மாளயான் 
கொம்மை 3 நன்னிதிக் குவையின் வைகிவாழ் 

செம்மை சேர் நிலத் தரசு 4 செய்வெனோ. 
( இ - ள் . ) இவறி ( கைகேயிக்குக் கொடுத்த வரத்தை நிறைவேற்ற) 
லோபஞ்செய்து , எந்தையார் - எனது தந்தையார் , இம்மை - இப்பிறப்பிலே , 
பொய் உரைத்து- , அம்மை - மறுமையிலே, வெம்மை சேர் நாகம் ஆள 
கொடுமைபொருந் தின நரகத்தைச் சேரும்படி, யான்- , கொம்மை நல்நிதி குவை 
யின் வைகி வாழ் செம்மை சேர் நிலத்து அரசு செய்வென்ஓ - திரண்ட மிகுந்த 
பணக்குவியலின் திரளிற் பொருந்தி வாழ்கிற இன்பமமைந்த நிலவுலகத்து அர 
சாட்சியைச் செய்வேனோ? ( செய்யேன் என்றபடி ) ; (எ- று . ) 

நான் கைகேயியின் வரத்தை நிறைவேற்றாமல் இராச்சியத்தை யரசுபுரிய 
உலோபஞ்செய்தால் , அதனால் எந்தையார் பொய்யுரைத்தாராய் நரகஞ்சேர்வர் : 
தந்தையாரை நரகத்தினின்றுமீட்பது புத்திரனது கடமையோ ? தந்தை நாகத் 
திற்கிடக்கட்டும் . நாம் அரசுபுரிவோம் என்பது புத்திரரின் கடமையோ ? மீட் 
பதே புத்திரர்கடமையா தலால் , அரசுபுரிதல் தவறாகுமென்பதாம் . எந்தையார் - 
ஆர் என்னும் பலர்பால் விகுதி, சிறப்புப்பொருளது . அம்மை இறந்தபின் 
வரும் நிலை . குவை - மேடு . பி - ம் : - 1 மெய்யுரைதவறி . நாகமாள்க . 3 வெம் 
முலை . 4செய்வனோ, செய்வதோ. 

( ககககூ ) 


எகூசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


ககக . வானி 1 லுந்தைசொன் 2 மாபி னாலுடைத் 

தரணி நின்னதென் றியைந்த தன்மையா 
பலூரனி னீபிறந் துரிமை யாதலா 

லாசு நின்னதே 5 யாள்க வென்னவே . 
( இ - ள் . ) வான் - ( கைகேயிக்குக் கொடுத்த ) வரத் திலே, நில் - தவறாது 
நின்ற , உந்தை - உன் தந்தையினுடைய ,, சொல் - சொற்களின் , மரபினால் 
முறைமைப்படி , உடை தாணி - அவனுடையதான நிலவுலகம் , நின்னது - 
உன்னுடையது , என்று- , இயைந்த - அமைந்த , தன்மையால் - தன்மையி 
னாலும் , - , உரனின் - ( அதனை ஆளுதற்கேற்ற ) வலிமைகளோடு , பிறந்து - 
( எனக்கு அடுத்த தம்பியாகத் ) தோன்றி , உரிமை ஆதலால் - உரிமைபெற்றவ 
னாதலாலும் , அரசு நின்னது ஏ - அரசாட்சி உனக்கு உரியதேயாம் ; ( ஆதலால் ), 
ஆள்க - ( அதனை நீ ) ஆளுவாயாக , என்ன - என்று ( இராமன் பரதனைநோக் 
கிச்) சொல்ல , - ( எ- று . ) - (பரதன் ) எனா ( க்கஉ ), எனாத் தாள் பூண்டு வேண்டி 
னான் ( ககஈ ) என மேலிரண்டுகவிகளில் தொடர்ந்து முடியும் . 

கீழ் முதற் செய்யுளால் அரசு இன்றியமையாததென எடுத்துக்காட்டி , 
பிறகு தான் அரசுபூணுதல் கூடாதென்றற்குப் பலபாடல்களாற் காரணங்காட்டி , 
இதனால் , உன்னுடையதை நீ அரசுபுரிக என்று பரதனை நோக்கி இராமபிரான் 
கூறுகின்றன னென்க . தாய்க்கு வரமளித்த தந்தையின் மெய்ம்மைமொழியின் 
படி அரசாட்சி நினக்குஉரியதாதலாலும் , தேகபலம் மனோபலம் முதலிய ஆற்றல் 
களால் நீ அதற்குஏற்றவனு மாதலாலும் , அரசு நின்னதே , நீ ஆள்க என்றன 
னென்க . இங்கு ஒருசாரார் பிறந்துரிமையாதலால் என்பதற்கு - கைகேயிக்குப் 
புத்திரனாகப்பிறந்தமையாலேயே உனக்கு இவ்வுலகம் உரித்து என்று கூறி , தச 
ரதன் கைகேயியை மணந்தகாலத்து இராச்சியத்தைச் சுல்கமாகச்சபதஞ்செய் 
தான் என்று ஸ்ரீவான்மீகிராமாயணத்தில் கஎ ஆம் - ஸர்க்கத்திற் கூறியிருப்ப 
தால் , இராச்சியம் கைகேயியினுடையதே : தசரதன் அதனுக்கு உரியவனல்லன் : 
பெண் அரசுபுரிதற்குப்பதில் இத்தசரதன் அரசுபுரிந்தான் ; ஆகவே , கைகேயி 
யின் புத்திரனான பரதனுக்குப் பிறப்புரிமையாகவுள்ளது அரசியல் : தசரதன் தன் 
னுடையதல்லாத இராச்சியத்தை இராமனுக்கு அக்கிரமமாகக் கொடுக்க , தனக் 
குரியது இராச்சியம் என்று மந்தரையாற் போதிக்கப்பட்டுத் தன் கணவனை அக் 
கிரமத்தினின்று தடுக்கக் கற்புடையகைகேயி வாவியாசத்தைக் கொண்டனள் 
என வாதிப்பர் . அன்னார் தன்னதல்லாத இராச்சியத்தை அரசன் தான் 
வரமாகக் கொடுத்தற்கும் உரியனல்லனே ? அதுவும் பாதகத்திற் சேராதோ ? 
என்பதையும் , இராச்சியந் தன்ன தானால் கணவனிஷ்டப்படி இராச்சியத்தை 
யிராமனுக்குக் கொடுத்திடாமல் ,தன்கணவனையும் உயிர்நீங்குமாறு செய்வது தானா 
கைகேயியின் கற்புக்கு அணி ? என்பதையும் ஆராயக்கடவர் . இனி , கைகேயிக் 
குச் சுல்கமாக அளித்ததைப்பற்றி இரண்டுவகையாகச் சமாதானங் கூறப்படும் : 
விவாகம் முதலிய காலங்களிற் கூறிய சொல் பந்தப்படுத்தாது என்பது தருமநூற் 


காண்டம் 


கஉ.-- திருவடிசூட்டுப்படலம் 


எக்ள் 


ை 

. 


கொள்கையென்பது ஒன்று : மற்றொன்று - உத்தம குலத்தவராகிய கோசலை 
சுமித்திரையரைப் போலவே கைகேயியையும் பட்டமகிஷியாகக் கொண்டு , 

வர்கள் வயிற்றிற்பிறந்தவர்களில் எவர் மூத்தவரோ அவர்க்கு அரசு என்றா 
னென்பது . இங்ஙனமாகச் சமாதானங்கூறுவதே , முன்பின்னாயந்து இவ் 
விராமாயணத்தின் பொருளை நேர்மையாகக் கூறவேண்டுமென்னுங் கருத்துக் 
கொண்ட - பெரியோர் துணிபாம் . பி - ம் :-நுந்தை . வைரத்தினால் . உரனி 
னேன் . ஆகையால் , ஆள் தியையனீ , ஆள்கவையனீ, ஆள்கையைய நீ . 
ககஉ . - இதுவும் அடுத்தகவியும் - குளகம் : பரதன் அரசு என்னதாக 

கில் 
நான் உனக்குத் தந்தேன் : ஆள்க என்று பிரார்த்தித்தல் . 
முன்னர் வந்துதித் துலக மூன்றினு 
நின்னை யொப்பிலா நீபி றந்தபா 
2 ரென்ன தாகில்யா 3 னின்று தந்தனென் 

மன்ன போந்து நீ மகுடஞ் சூடெ 
( இ - ள் . ) முன்னர் வந்து உதித்து - ( எனக்கு ) முன்னே வந்து பிறந்து , 
உலகம் மூன்றின்உம் நின்னை ஒப்பு இலா - மூவுலகங்களிலும் உன்னையொப்ப 
வரில்லாத, நீ- , பிறந்த- , பார் - பூமி , என்னது ஆகில் - ( நீ சொன்னபடி ) 
என்னுடைய தானால் , யான் இன்று தந்தனென் - நான் இப்பொழுது ( அதனை 
உனக்குக் ) கொடுத்தேன் ; மன்ன - அரசனே ! நீ- , போந்து - மீண்டுவந்து , 
மகுடம் சூடு - முடிதரிப்பாய் , எனா - என்று ( இராமனை நோக்கிப் பரதன் ) 
சொல்லி , - ( எ - று .) - வேண்டினான் என வருங் கவியோடு முடியும் . 

‘ முன்னை வந்துதித்துலகமூன்றினும் நின்னை யொப்பிலா நீ பிறந்தபார் 
என்றதனால் , பார் எனக்கு உரியதாமாறு இல்லையென மறுத்தவாறு . பி - ம் : -- 
மூன்றினில் என்ன தாகநான் . 3உனக்கின்றீந்தனன் . 

( கககூரு ) 
கககூ . மலங்கி வையகம் வருந்தி 2 வைகநீ 

யுலங்கொ டோளுனக் குறுவ செய்தியோ 
கலங்கு றாவணங் காத்தி போந்ததெனாப் 

பொலங்கு லாவுதாள் பூண்டு வேண்டினான் . 
( இ -ள் . ) வையகம் நிலவுலகுமுழுவதும் , மலங்கி - கலங்கி , வருந்தி 
வைக - வருந் திநிற்க , நீ- , உலம் கொள் தோள் உனக்கு உறுவ செய்திஓ - 
திரள்கற்றூணையொத்த தோள்களையுடைய உன்மனத்திற்கு இசைபவற்றைச் 
செய்வாயோ? (செய்தல் தகுதியன் றென்றபடி ) ; ( ஆதலால் ), கலங்குறா வணம் 
- ( அவ்வுலகம் ) கலங்காதபடி , போந்து - மீண்டுவந்து , காத்தி - பாதுகாப்பாய் , 
எனா - என்றுஞ் சொல்லி , பொலம் குலாவு தாள் பூண்டு வேண்டினான் - அழகு 
விளங்குகிற ( ஸ்ரீராமனது ) திருவடிகளைப் பிடித்துக்கொண்டு ( பரதன் ) பிரார்த் 
தித்தான் ; ( எ - று . ) 


| 


எகூவு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


உலகத்தார் வருந்திநிற்கையில் உன் மனம் போனபடி காட்டிலேயே 
வாசஞ்செய்வ தென்று பிடிவாதங்கொள்ளாமல் மீண்டுவந்து அரசு பூண்பா 
யென்று பரதன் சரண்புகுந்தா னென்க . இவன் அவனைப் பெற நினைக்கும் 
போது இந்தப் பத்தியும் உபாயமன்று ; அவன் இவனைப் பெற நினைக்கும் 
போது பாதகமும் விலக்கன்று : இவையிரண்டும் ஸ்ரீபாதாழ்வான்பக்கலிலும் 
ஸ்ரீகுகப்பெருமாள் பக்கலிலும் காணலாம் . ஸ்ரீபரதாழ்வானுக்கு நன்மைதானே 
தீமையாய்த்து ; ஸ்ரீகுகப்பெருமாளுக்குத் தீமைதானே நன்மையாய்த்து " 
என்ற ஸ்ரீவசன பூஷணவாக்கியமும் , இப்படி ஸ்வரூபா நுரூபமான இத்தை ( ப்ர 
பத்தியை ஸாதனமாக்கிக்கொண்டு ஸ்வந்தரனான அவனை இவன் பெறப்பார்க்கு 
மன்று , அவன் ( எம்பெருமான் ) நினைவுகூடாதாகில் இது ( ப்ரபத்தி ) விபலிக் 
கும் .... உடைமையை உடையவன் சென்று கைகக்கொள்ளுமாபோலே ஸ்வாமி 
யான அவன் தானேவந்து அங்கீகரிக்கக்கடவ பரதந்த்ரனான இச்சேதனன் 
தான் பலியாய் ( பயனைப்பெறுபவனாகி ) தன்ஸ்வீகாரத்தாலே ஸ்வதந்த்ரனான 
அவனைப் பெறநினைக்குமளவில் , அவன் நினைவு கூடாதாகில் ... ப்ரபத்தியும் 
தல்லாபஸாதக மாகாது :...பெருமாளை மீட்டுக்கொண்டுவந்து திருவபிஷேகம் 
பண்ணுவித்துத் தன்ஸ்வரூபா நுரூபமான அடிமையைப்பெற்று வாழுகைக்காக 
வழியேபிடித்து மனோரதித்துக்கொண்டு சென்று பெரிய ஆர்த்தியோடே அவர் 
திருவடிகளிலே ப்ரபத்தி பண்ணின ஸ்ரீபரதாழ்வானுக்கு அப்படிப்பண்ணின 
ப்ரபத்தியாகிற நன்மைதானே , பாரண்யரான பெருமாள் திருவுள்ளத்துக்கு 
அநிஷ்டமாகையாலே தீமையாய் விட்டது . ஏழையே தலன் இத்யாதிப்படியே 
பெருமாள் தாமேவந்து அங்கீகரிக்கப்பெற்ற ஸ்ரீகுகப்பெருமாளுக்குத் 
தோஷமே பச்சையாக அங்கீகரிக்கையாலே பாதகமாகிற தீமைதானே நன்மை 
யாய்விட்டது " என்ற வ்யாக்யாந வாக்கியங்களும் இங்குஉணர்தற்கு உரியன . 
பி - ம் : --வருந்து , வருந்தும் , வருந்த , உவைகனீ. 3 எனப் . 

( கககசு ) 
ககச ..- இதுமுதல் நான்கு கவிகள் - ஒருதொடர் : அப்பொழது இராமன் 

பரதனை நோக்கிக் கூறுவன . 
பசைந்த சிந்தை நீ பரிவின் வையமென் 
வசஞ்செய் தாலது முறைமை யோவசைக் 
கசைந்த வெந்தையா ரருள வன்றுநா 

னிசைந்த 2 வாண்டெலா 3 மின்றொ டேறுமோ. 
( இ - ள் .) பசைந்த சிந்தை நீ - ( என்பக்கல் ) அன்புள்ள மனத்தையுடைய 
நீ , பரிவின் - (உன் ) விருப்பத்தின்படி , வையம் - உலகத்தை , என்வசம் செய் 
தால் - என்வசப்படுத்திவிட்டால் , அது முறைமைஓ - அது நீதியாகுமோ ? 
( ஆகாது என்றபடி ) ; ( ஏனெனில் ) , வசைக்கு அசைந்த - பழிக்கு அஞ்சிய , 
எந்தையார் - எமது தந்தையார் , அருள - ( கைகேயிக்குவாம் ) அளிக்க , ( அதன் 
படி ) , அன்று நான் இசைந்த - அந்நாளில் யான் சம்மதித்துவந்த, ஆண்டு 


* 


காண்டம் 


கஉ.- திருவடிசூட்பேடலம் 


எகூகூ. 


எலாம் - வருஷங்களெல்லாம் ( வனவாசகாலமான பதினான் குவருடமும் ) , 
இன்றொடு ஏறும் ஓ - இன்றைத்தினத்தோடு முடிந்துவிடுமோ ? [ அங்ஙனம் 
முடியாதன்றோ? ) ( எ - று . ) 

யான் வனவாசஞ்செய்கின்ற இப்போது உன்னிராச்சியத்தை என்வசஞ் 
செய்தே னென்பது முறையாகுமோ ? யான் தான் தந்தைபணியைச் செய்யாது 
விட்டிடலாமோ ? என் றனன் இராமபிரா னென்க . பி - ம் : -1 ஆண்டு . 2 நாள் . 
3 இன்று தேயுமோ , இன்றொடானதோ. 

( கககன் ) 
ககரு , வாய்மை யென்னுமீ தன்றி வையகந் 

தூய்மை யென்றுமொன் றுண்மை சொல்லுமோ 
தீமை தான திற் றீர்த லன்றியே 

3 யாய்மெய் 4 யாகவே றறைய லாவதே. 
( இ - ள் .) வாய்மை என்னும் ஈது அன்றி - சத்தியமென்கிற இக்குணமே 
யல்லாமல் ; வையகம் - உலகம் , தூய்மை என்றுஉம் ஒன்று உண்மை சொல்லும் 
ஓ - பரிசுத் திகாமென்றும் வேறொருநற்குணம் உள்ளதாகக் கூறுமோ ? [ கூறா 
தன்றோ ?) தீமைதான் - துர்க்குணந்தான் , அதில் தீர்தல் அன்றி ஏ - அவ்வாய் 
மையினின்றுந் தவறுதலாகுமே யல்லாமல் , வேறு அறையல் ஆவதுஎ - வேறு 
கூறத்தக்கதோ ? மெய் ஆக ஆய் - உண்மையாக ஆராய்ந்துபார் ; ( எ - று . ) 

மனத்தைச் சுத்தமாக்கும் உயர்குணம் , சத்தியத்தினும் வேறு இல்லை ; 
ஒருயிரைப் பலதீங்குக்கும்உள்ளாக்குகிற தீக்குணம் , அச்சத்தியந் தவறுதலன்றி 
வேறில்லை யென்பது கருத்து : “ புறந் தூய்மை நீரா னமையு மகர் தூய்மை , 
வாய்மையாற் காணப்படும் , “ சேய்மையண்மையி லுயிர்க்குறு துணையெனச் 
சிறந்த , வாய்மையாலகந் தூய்மையாம் மற்றிலை என்பன காண்க . பி - ம் : 
வேறுமுண்டென்று , வேறுமோருண்மை . 2தானதைத் . 3 ஆமெய் . 
லென்று , ஆகவென்று , எண்ணலாகுமோ, எண்ணம்யாவதோ . ( கககூஅ ) 
ககசு . எந்தை 1 யேவவாண் டேழொ டேதெமூனா 

வந்த காலநான் 3 வனத்துள் வைகநீ 
தந்த பாரகந் 4 தன்னை மெய்ம்மையா 

லந்த நாளெலா 4 மாளென் னாணையால் . 
( இ.ள். ) எந்தை எவ் - எமது தந்தை நியமித்தபடி , ஆண்டு ஏழொடு ஏழ் 
எனா வந்த காலம் - பதினான்குவருஷகாலம் , நான்- , வனத்துள் வைக - காட் 
டில் வசிக்க , நீ- , தந்த பார் அகம்தன்னை - (தந்தை ) அளித்த இராச்சியத்தை , 
மெய்ம்மையால் - ( அத்தந்தையின் ) உண்மை தவறாதபடி , என் ஆணையால் - 
என துகட்டளையால் , அந்த நாள் எலாம் ஆள் - அந்தப் பதினான்குவருஷகா 
லம் அரசாள்வாய் ; ( எ - று . ) . 

நான் சத்தியந்தவறக்கூடாதாகையால் , நான் இப்போதுமீண்டு வருதற்கு 
இல்லை : ஆதலால் , இராச்சியத்தைப் பதினான்குவருஷம் நீயேயாள்க என்றனன் 


41 


400 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


இராமனென்க . ஆண்டுஏழொடுஏழ் எனா வர்தகாலம் -வருஷங்கள் ஏழோடும் . மற் 
றும் ஏழென்றுகூட்டிவந்த காலம் எனப் பதவுரை காண்க, பாரகம் - பூமியினிடம் . 
பி - ம் : -1 ஏய . 2 என . 3 வனத்து . 4 தாங்கு . 

( கககக) 
வேறு . 
ககஎ . மன்னவ னிருக்க வே - யு மணியணி மகுடஞ் சூடு 

கென்ன யானி யைந்த தன்னா னேயது மறுக்க வஞ்சி 
யன்னது நினைந்து நீயென் னாணையை மறுக்க லாமோ 

சொன்னது செய்தி யைய துயருழந் தயர லென்றான் . 
( இ- ள் .) மன்னவன் சக்கரவர்த்தி ; இருக்கஏஉம் - வாழ்ந்திருக்கையி 
லும் , மணி அணி மகுடம் சூடுக என்ன - இரத்தினங்கள் பதித்த அழகிய 
கிரீடத்தைத் தரிப்பாயென்று ( என்னை நோக்கிச்) சொல்ல , யான் இயைந்தது 
நான் ( அப்பொழுது அதற்கு ) உடன்பட்டது , அன்னான் ஏயது மறுக்க அஞ்சி - 
அத்தந்தை ஏவினதை மறுத்தற்கு அஞ்சியேயாம் : ( அரசாட்சியில் விருப்பத் 
தாலன்று என்றபடி ) : ( அவ்வாறிருக்க ), அன்னது . நினைந்து - அங்ஙனம் நான் 
உடன்பட்டதுமாத்திரத்தைக் கருதி , நீ என் ஆணையை மறுக்கல் ஆம்ஓ - நீ 
எனது கட்டளையைத் தடுத்தல் தகுதியோ? (அன்று என்றபடி ) : சொன்னது 
செய்தி - (நான் ) சொன்னதைச் செய்வாய் : ஐய- ! துயர் உழந்து அயால் - 
துக்கமனுபவித்துத் தளராதே , என்றான் - என்று ( பரதனை நோக்கி இராமன் ) 
கூறினான் ; ( எ - று . ) 

இராமன் அரசாட்சிச்செல்வத்தை அனுபவித்தலில் விருப்புவெறுப் 
பில்லாமல் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்றது கருதியே முன்னம் 
முடி சூட உடன்பட்டன னென்பதை , கீழ் மந்திரப்படலத்தில் தாதையப்பரிசு 
ரைசெயத் தாமரைக்கண்ணன் , காதலுற்றில னிகழ்ந்திலன் கடனிதென்று 
ணர்ந்தும் , யாதுகொற்றவனேவியதது செயலன்றோ, நீதியெற்கென நினைந்து 
மப்பணிதலைநின்றான் என்றதனாலும் அறிக . அன்ன துநினைந்து - அத்தந்தை 
சொல்லை யெண்ணி எனினுமாம் . பி - ம் : -16 . 2 இசைந்த , 3 உழன்று. ( க 200 ) 
ககஅ . - மீண்டுஞ்சொல்லத்தொடங்கிய பரதனை விலக்கி வசிட்டன் 

கூறத்தொடங்குதல் . 
ஒள்ளியோ 1 னினைய வெல்லா முரைத்தலு முரைக்க லுற்ற 
பள்ள நீர் வெள்ள மன்ன பரதனை விலக்கிப் பண்டு 
3 தெள்ளிய குலத்தோர் செய்கை 4சிக்கறச் சிந்தை நோக்கி 
வள்ளியோய் கேட்டி யென்னா வசிட்டமா முனிவன் 6 சொன்னான் . 

( இ - ள் . ) ஒள்ளியோன் - ஒளியையுடைய ஸ்ரீராமன் , இனைய எல்லாம் 
உரைத்தலும் - இத்தன்மையனவான வார்த்தைகளையெல்லாம் கூறினவள 
விலே , உரைக்கல் உற்ற - ( அதற்கு மறுமொழி ) கூறத்தொடங்கின , பள்ளம் 


காண்டம் 


க2.- திருவடிசூட்டுபடலம் 


40 க 


நீர் வெள்ளம் அன்ன பரதனை - ஆழமான கடல் நீர்ப்பெருக்கையொத்த ( கம் 
பீரத்தன்மையுடைய ) ப்ரதனை , விலக்கி-, வசிட்டமாமுனிவன் - ,(இராமனைப் 
பார்த்து ), வள்ளியோய் - வரையா தருளுங் குணமுள்ளவனே ! பண்டு - முன் 
புள்ள , தெள்ளிய குலத்தோர் - தெளிவான (உ.ன் ) குலத்து அரசர்களின் , 
செய்கை - நடத்தையை , சிக்கு அற - சந்தேகமில்லாதபடி , சிந்தை நோக்கி 
கேட்டி 

- மனத்திற் கவனித்துக் கேட்பாய் , என்னா - என்று சொல்லி , 
சொன்னான் - (சிலவார்த்தை ) சொல்பவனானான் ; ( எ று ) - அவற்றை அடுத்த 
ஆறுகவிகளிற் காண்க . 

வசிட்டமுனிவன் முன்புள்ள தெள்ளியகுலத்தோரின் செய்கைகளைச் சிக் 
கில்லாமல் தன் மனத்தில் ஆராய்ந்து வள்ளியோய் கேட்பாய் என்று இரா 
மனை நோக்கிச் சொன்னான் என்றுங் கொள்ளலாம் . ஒள்ளியோன் , ஒண்மை - 
தேககாந்தியும் , அறிவு நுட்பமும் ; புகழுமாம் : தாம் உறங்குகையிலும் உலகத் 
தைக்காக்கின்ற அரசர்க்குரிய தெய்வத்தன்மையெனினும் அமையும் ; உறங் 
குமாயினு மன்னவன் றன்னொளி , கறங்கு தெண்டிரை வையகங் காக்குமால் 
என்றார் சிந்தாமணியிலும் , பள்ள நீர் வெள்ளமன்ன பரதன் - நற்குணக்கடல் 
போன்ற பாதனெனினுமாம் ; " தள்ளரிய பெருநீதித் தனியாறு புகமண்டும் , 
பள்ளமெனுந் தகையானைப் பாதனெனும் பெயரானை என்றார் , கீழ்க்குல 
முறைகிளத்துப்படலத்தும் ; இனி , கடல் வெள்ளம் பரதனுக்குக் கருநிறத்தில் 
உவமை யெனினுமாம் . பிள்ளத்தில் வந்துவிழும் நீர்வெள்ளம் போன்ற எனக் 
கூறி உவமையாக்குதல் சிறப்பின்றாம் . பி - ம் : - 1 இனையது . இசைக்கல் , 
இசையல் , 3 தெள்ளியோர் . சிக்குறச் . என்ன . சொல்வான் , கூறும் . ( க 20க ) 
கககூ.-- இ துமுதல் ஆறுகவிகள் - ஒருதொடர் : வசிட்டமுனிவன் முத்தை 
யோர் செய்கையைக்கூறி , என்னுணையால் இராச்சியத்தை 

யங்கீகரிப்பா யெனல் . 

வேறு . 
கில்ளரகன் புனலுணின் றரியொர் கேழலா 
யிளையெனுந் திருவினை 2 யேந்தி னானசோ 
3 வுளைவரும் பெருமையோ ரெயிற்றி னுட்புரை 

வளரிளம் 4பிறையிடை மறுவிற் றோன்றவே . 
( இ- ள் . ) (பூர்வகாலத்தில் ) , அரி - திருமால் , ஓர் கேழல் ஆய் - ஒப்பற்ற 
தொரு ஆதிவராகமூர்த்தியாய் , உளைவு அரு பெருமை ஓர் எயிற்றின் உள் 
புரை - வருந்துதலிலாத பெருமையுடைய ஒரு கோரதந்தத்தின் உள்ளிடத்தில் , 
வளர் இள பிறையிடை மறுவின் தோன்ற வளருந் தன்மையுள்ள இளம்பிறைச் 
சந்திரனிடத்துக் களங்கம் போலக் காணப்பட , கிளர் அகல் புனலுள்நின்று 
பொங்குகிற பரந்த கடலினின்று , இளை எனும் திருவினை - பூமிதேவியை, 
ஏந்தினான் - எடுத்தருளினான் ; ( எ - று . ) 

101 


@ o2 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


பிரளய 


இப்பொழுதுநடக்கிற வராக்கல்பத்துக்கு முந்தின பாத்மகல்பத்தைப் 
பற்றிய பிரளயத்தின் இறுதியில் ஸ்ரீமந்நாராயணன் ஏகார்ணவமான 
சலத்தில் முழுகியிருந்த பூமியை மேலே எடுக்க நினைத்து ஸ்ரீவராகாவதாரத் 
தைச் செய்தருளிக் கோட்டு நுனியாலே பூமியை எடுத்துவந்தன னென்பது , 
இங்குக்குறித்த புராணவரலாறு . அரி - ஹரி ; திருமால் . அடியவர் துயரை 
அழிப்பவன் . திரு என்னும் இலக்குமியின் பெயர், இங்கு , பெண்ணென்றமாத் 
திரமாய் நின்றது ; மாதர்களெல்லோரும் இலக்குமியின் விபவமேயாதலால் . 
" நிறக்குஞ் செழுஞ்சுடர்க் கோடுமிப்பாரு நிசாமுகத்துச் , சிறக்கும் பிறையும் 
களங்கமும் போலு மெனிற்சிறுகண் , மறக்குஞ் சரஞ்செற்ற மாயோனரங்கன் 
வராகம தாய்ப் பிறக்கும் பிறப்பின் பெருமையெவ் வாறினிப் பேசுவதே 
என்ற திருவரங்கத்துமாலைச்செய்யுளிலும் ஸ்ரீவராகநாயனாரது திருவெயிற் 
றுக்குப் பிறையையும் பூமிக்குக் களங்கத்தையும் உவமைகூறியவாறு காண்க . 
பி - ம் : -- புனலின் . எய்தினான் . உளவெனும் , பிடி . 

( கஉ 02 ) 
க 20 . 1 ஆதிய வமைதியி னறுதி யைம்பெரும் 

பூதமும் வெளியொழித் தெவையும் புக்கபி 
னாதனவ் வகன்புன 4 னல்கி நண்ணருஞ் 

5 சோதியாந் தன்மையிற் றுயிறன் மேயினான் . 
( இ - ள் .) ஆதிய - கீழ் நடந்த , அமைதியின் - அக்கல்பகாலத்தின் , அறுதி - 
முடிவிலே , ஐ பெரு பூதம் உம் - பஞ்சமகாபூதங்களும் , வெளி ஒழித்து வெளிப் 
பட்டுவிளங்குந் தன்மையைப் போக்கி , எவை உம் - எல்லாத்தத்துவங்களும் , 
புக்க பின் - ( பகவானது சொரூபத்திற் ) பிரவேசித்து இலயமடைந்தபின்பு, 
நாதன் - தலைவனான அந்தமகாவிஷ்ணு, அ அகல் புனல் நல்கி - அந்தப் பரந்த 
சலத்தை யுண்டாக்கி , நண்ண அரு சோதி ஆம் தன்மையின் - (பிறர்க்குப் ) 
பொருந்துதற்கரிய ஒளிவடிவமான தன்மையோடு , துயிறல் மேயினான் - அறி 
துயில் செய்தலைப் பொருந்தினான் ; ( எ - று . ) 

உலகமனைத்தையும் அழித்து மேலிட்ட பிரளயப்பெருங்கடலில் நாரா 
யணன் ஆலிலையின்மீது யோகநித்திரை செய்தருளுகின் றன னென்பது , நூல் 
துணிபு . ஆதிய அமைதியின் - முன்பு உண்டான முறைமைப்படியே , அறுதி - 
முடிவில் , ஐம்பெரும் பூதமும் ஒடுங்கியபின் எனினும் அமையும் ; சிருஷ்டிகா 
லத்தில் எந்தத்தத்துவத்தினின்று எந்தத்தத்துவம் உண்டாயிற்றோ, அந்த 
முறைமைக்கு மாமுக லயகாலத்தில் காரியப்பொருள் காரணத்தினுள் ஒடுங்கிக் 
கொண்டே செல்ல , இறுதியாய்நின்ற பிரகிருதியும் புருஷனும் பரமாத்மாவி 
னிடத்து லயப்படு மென அறிக . அகல் + புனல் = அகன்புனல் ; சிறுபான்மை 
லகரம் னகரமாயிற்று . பி - ம் :-1 ஆதியவிறுதியினமைதி , ஆதியினிறுதியினமைதி , 
ஆதியவமைதியினிறுவி , ஆதியவமைதியினிறுதி . ஒழிந்து . 3 இவ் . 4 நண்ணி , 
5 சோதிபின்ன தன்வயின் . 

( கஉங) 


காண்டம் 


கஉ . - திருவடிசூட்டுபடலம் 


வு 


கஉக . ஏற்றவித் தன்மையி னமரர்க் கின்னமு 

தூற்றுடைக் 2 கடல்வண னுந்தி யுந்திய 
நூற்றிதழ்க் கமலத்தி னொய்தின் யாவையுந் 

தோற்றுவித் துதவிட முதல்வன் றோன்றினான் . 
( இ - ள் . ) ஏற்ற இ தன்மையின் - ( இங்ஙனம் யோகநித்திரையை ) ஏற்றுக் 
கொண்ட இந்தத் தன்மையையுடைய , அமரர்க்கு இன் அமுது ஊற்று உடை 
கடல்வணன் - தேவர்களுக்கு இனிய அமிருதத்தைச் சொரிதலையுடைய கடல் 
போலுங் கரிய திருநிறமுள்ள திருமாலினது , உந்தி- திருநாபி , உந்திய - தோற்று 
வித்த , நூறு இதழ் கமலத்தின் - நூறு இதழ்களையுடைய தாமரை மலரினின்று , 
முதல்வன் - ( எல்லாப்பிராணிகளுக்கும் ) ஆதியாகிய பிரமன் , நொய்தின் 
யாவை உம் தோற்றுவித்து உதவிட - எளிதில் எல்லாப்பொருள்களையும் உண் 
டாக்கித்தரும் பொருட்டு , தோன்றினான் - வெளிப்பட்டான் ; ( எ - று . ) 

பிரமன் தனது ஒவ்வொருதினத்தின் பகல் முடிவில் நைமித்திகப்பிரளய 
முண்டாகுந்தருணத்தில் திருமாலின் நாபிக்கமலத்திற் பிரவேசித்து அங்கு 
நித்திரை செய்திருந்து அப்பிரளயங்கழிந்தபின் வெளியெழுந்து மறுபடி உல 
* கங்களைப் படைப்பானென்பது , நூற்கொள்கை, தன்மையிற் கடல்வணன் 
என இயையும் . தேவர்களுக்குத் திருமால் அமுதமூற்றினது , தேவர்களையும் 
அசுரர்களையுங் கொண்டு திருப்பாற்கடலைக் கடைவித்த பொழுதில் என்க . 
இனி , அமரர்க்கின்னமுதூற்றுடை என்றதனால் , தேவர்களுக்குத் திருமால் 
அமிர்தம்போல இனிமைதருவ னென் றதா கவுங் கொள்ளலாம் . நூற்றிதழ்க் 
கமலம் - சதபத்திரம் ; இங்கே , நூறு - பலவென்னும் பொருளது . நொய்தின் 
விரைவாக என்றலுமாம் . பி - ம் : -- தன்மையாலன்பர்க்கு . கடலவன் , கழலவன் . 
உதவிய , 

( க20 ச ) 
கஉஉ . அன்றவ னுலகினை யளிக்க வாகிய 

துன்றனிக் குலமுத லுள்ள வேந்தர்க 
ளின் றள வினுமுறை 2 யிகந்து ளாரிலை 

யொன் றுள துரையின முணரக் கேட்டியால் . 
(இ - ள் . ) அன்று - அக்காலத்தில் , அவன் - அப்பிரமன் , உலகினை அளிக்க - 
உலகத்தைப் படைக்க , உன் தனி குலம் - உனது ஒப்பற்ற ( சூரிய ) குலம் , 
முதல் ஆகியது - முதலில் உண்டாயிற்று ; உள்ள வேந்தர்கள் - ( அக்குலத்தில் ) 
உள்ள அரசர்களுள் , முறை இகந்து உளார் - முறைமைதவறினவர் , இன்று 
அளவின் உம் இலை - இன்றைவரையிலும் இல்லை ; இனம் உரை ஒன்று உளது - 
இன்னமுஞ் சொல்லவேண்டுவது ஒன்று உள்ளது : உணர கேட்டி - தெரியக் 
கேட்பாய் ; ( எ - று .) 

" ஆதிமாலமல னாபிகமலத் தயனுதித் , தயன் மரீசியெனு மண்ணலை 
யளித்தபரிசுங் , காதல்கூர் தரு மரீசிமகனாகி வளருங் காசிபன் கதிரருக்கனை 
யளித்த பரிசும் என்று தொடங்கிக் கலிங்கத்துப்பரணியிற் கூறியவாறுங் 


கம்பராமாயணம் 


அயோத்தியார் 


அச் 


காண்க . உணர - மனத்திற்பதிய . இதனால் நீ மூத்தவனாயிருந்து அரசுபுரிய 
மாட்டேனென்று கூறுவது முறைமையன்றென்றவாறு , பி - ம் : -1 ஆக்கியது ; 
ஆகிய , இகழ்ந்துளார் , இகழ்ந்துளோர் . 3உரைக்க , உனர்த்த , உணர்த்தல் , 
கடந . 1 இதவிய லியற்றிய குரவர் யாரினு 

மதவியல் களிற்றினாய் மறுவில் விஞ்சைகள் 
பதவிய விருமையும் 2 பயக்கப் பண்பினா 

லு தவிய வொருவனே யுயரு மென்பரால் . 
( இ- ள் . ) மதம் இயல் களிற்றினாய் - மதத்தோடுபொருந்திய ஆண்யானை 
போன்றவனே ! மறு இல் விஞ்சைகள் - குற்றமில்லாத கல்விகளை , பதவிய 
இருமை உம் பயக்க . (உயிர்கள் அனுபவிக்கும் ) பதவியாகவுள்ள இம்மை 
மறுமையென்னும் இரண்டினின்பங்களையும் உண்டாக்குமாறு , பண்பினால் 
உதவிய - அன்போடு கற்பித்துக்கொடுத்த , ஒருவன் ஏ - ஆசிரியனொருத்தனே , 
இதம் இயல் இயற்றிய குரவர் யாரின்உம் - நன்மையாகிய செய்கைகளைச் 
செய்கிற ஐங்குரவருள்ளும் , உயரும் - மேன்மையடைவான் , என்பர் - என்று 
( நூலோர் ) கூறுவர் ; ( எ - று .) 

தொழற்குரிய தேவரும் , குரவரேயெனப் பெரிதுகோடியால் அந்த 
நற்பெருங்குரவராரெனக் , சிந்தைதேர்வுறத் தெரிய நோக்கினால் , தந்தை தாயர் 
என்று கீழ் இராமன் கூறியதனால் , அதற்கு மறுதலையாக வசிட்டமுனிவன் 
குரவர்யாரினும் ...விஞ்சைகள் ...உதவிய வொருவனே யுயரும் என்கிறான் ; 
எழுத்தறிவித்தவனிறைவனாகும் என்றார் பிறரும் . இதம் - ஹிதம் . குரவர் 
பெரியோர் ; " அரசனுவாத்தியான் தாய் தந்தை தம்முன் , நிகரில் குரவ ரிவர் 
என்றதனால் , ஐங்குரவரை யறிக . மத - வலிமையுமாம் ; உரிச்சொல் ; “ மதவே 
மடனும் வலியுமாகும் என்றார் , தொல்காப்பியனார் . பதவிய - குறிப்புப்பெய 
ரெச்சம் . பண்பு - கற்பிக்கும் முறைமையுமாம் , பி - ம் : -1 இதவியது . பயந்த . 
பேண்டு தான் . 

( க 20 சு ) 
கஉச . என் றலால் யானுனை யெடுத்து விஞ்சைக 

ளொன்றலா தனபல வுதவிற் றுண்மையர் 
2 லன்றெனா தின்றென தாணை யைய நீ 

நன்று போந் தளியுனக் குரிய நாடென்றான் . 
( இ - ள் . ) என்றலால் - என்று (நூலோர் ) கூறு தலால் , யான்- , உனை 
எடுத்து 

உன்னையாதரித்து , விஞ்சைகள் ஒன்று அலாதன பல - மிகப்பலவான 
கல்விகளை , உதவிற்று - (உனக்குக் ) கற்பித்தது , உண்மையால் - உள்ளதாத 
லால் , இன்று - இப்பொழுது , எனது ஆணை - என்னுடைய கட்டளையை , 
அன்று எனாது - தக்கதன்றென்று மறுக்காமல் , ஐய- ! நீ - , போந்து 
(மீண்டு ) வந்து , உனக்கு உரிய நாடு உனக்குஉரிய இராச்சியத்தை , நன்று அளி 
-நன்றாகப் பாதுகாப்பாய் , என்றான் - என்று (ஸ்ரீராமனைநோக்கி வசிட்டன் ) 
கூறினான் ; ( எ - று . ) 


காண்டம் 


கஉ.- 

திருவடிசூட்டுபடலம் 


அமரு 


பல 


ஐங்குரவருள் விஞ்சையீந்தவனேயுயர்ந்தவ னென்று கீழ்க்கூறிய முனி 
வன் , இதனால் உனக்கு விஞ்சையைக்கற்பித்த எனதுஉரைப்படி அரசுமேற் 
கொள்க என்கின் றனன் . உனை -உனக்கு என்று உரைத்து , எடுத்து - தொடங்கி 
யெனக் கொள்ளினுமாம் . ஒன்றலா தன , ஒருபொருட்பன்மொழி . 
பி - ம் : - எடுத்த , 2 அன்றெலாமின்றெனாது . 3 போந்தருள் . 

( க 20 எ ) 
கஉரு .-- இராமன் வசிட்டனை நோக்கிக் கூறத்தொடங்குதல் . 

கூறிய முனிவனைக் குவிந்த தாமரை 
சீறிய கைகளாற் றொழுது செங்கணா 
உனாறிய சிந்தனை யறிஞ வொன் றுரை 

கூறுவ துளதெனக் கூறன் மேயினான் 
இ - ள் .) கூறிய - ( இங்ஙனம் ) சொன்ன , முனிவனை - வசிட்டனை , 

செம் 
கணான் - சிவந்த திருக்கண்களையுடைய இராமன் , குவிந்த 

இராமன் , குவிந்த தாமரை சீறிய 
கைகளால் தொழுது - குவிந்த செந்தாமரை மலர்களை ( த் தமக்குப் பகையென்று ) 
சினந்த ( மிகாத்த ) தன்கைகளால் அஞ்சலி செய்து வணங்கி , ஆறிய சிந்தனை 
அறிஞ - அடங்கிய மனத்தையுடைய யாவும் அறிந்தவனே! ஒன்று உரை 
கூறுவது உளது . ( யான் ) சொல்லவேண்டுவது ஒன்று உள்ளது , என - என்று 
சொல்லி , கூறல் மேயினான் - ( அதனைச் ) சொல்லத்தொடங்கினான் ; (எ - று . ) 
அதனை மேல் மூன்றுகவிகளிற் காண்க . 

கண்ணிற்சில சிவந்தரேகைகளிருத்தல் , உத்தம புருலக்ஷணம்; “ கரிய 
வாகிப் 

புடைபாந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவப் , பெரியவாய 
கண்கள் என்றார் , திருப்பாணாழ்வாரும் . பி -ம் : - குளிர்ந்த , குறித்த ஆறின . 
3 அறிஞவேறுரை , அறியவேறுள் . 

( க20 அ ) 
கஉசு.--- ழன்று கவிகள் - ஒருதொடர் : இராமனது மறுமொழி . 

சான்றவ ராக ! தன் குரவ ரோகதாய் 
போன்றவ ராகமெய்ப் புதல்வ ராகதான் 
றேன் றரு மலருளான் சிறுவ செய்வெனென் 

றேன்றபி னவ்வுரை மறுக்கு மீட்டதோ. 
( இ - ள் . ) தேன் தரு மலர் உளான் சிறுவ - தேனைச் சொரிகிற தாமரை 
மலரில் வீற்றிருக்கிற பிரமனது புத்திரனே ! சான்றவர் ஆக - பெரியோர்களே 
யாகுக : தன் குரவர் ஆக - தனது ஆசிரியரேயாகுக : தாய் போன்றவர் ஆக - 
தாய்முதலியோரேயாகுக : மெய் புதல்வர் ஆக - சத்தியத்தையுடைய புத்திரரே 
யாகுக : தான் செய்வென் என்று என்றபின் - தான் ( ஒருவர்வார்த்தைப்படி ) 
செய்வேனென்று சம்மதித்து ஏற்றுக்கொண்டபின் , அ உரை - அந்தவார்த்தை , 
மறுக்கும் ஈட்டது ஓ - தடுக்கத்தக்க தன்மையுடையதோ ? ( அன்று என்றபடி ) . 

ஒருவார்த்தையைக்கூறினவர் தன்னினும் மேற்பட்டவரேயானாலும் கீழ்ப் 
பட்டவமேயானாலும் அவ்வார்த்தையின்படி செய்வதாக முன்னர் ஒருவன் 


வுசு 


கம்பராமாயணம் 


அயோத்தியா - 


ஒப்புக்கொண்டபின்பு அது மறுக்கத்தக்கதன்று என்பதாம் . ஐங்குரவருள் 
ஆசிரியனை குரவர் என்றதனாலும் , மற்றைநால்வரை தாய்போன்றவர் என்ற 
தனாலுங் குறித்தான் . தாய் போன்றவர் என்றதில் , போன்றவர் என்பது - ஒப்பில் 
போலியாய் , உரையசைமாத்திரமாய் நின்றது ; ஒப்பில்போலியு மப்பொருட் 
டாகும் " என்ற இலக்கணத்தையும் , நெருப்பழல் சேர்ந்தக்கால் நெய்போல் 
வதூஉம் , எரிப்பச்சுட்டெவ்வ நோயாக்கும் என்ற இலக்கியத்தையுங் காண்க . 
இனி , குரவர் - ஐங்குர்வ ரெனக்கொண்டு , தாய்போன்றவர் - பெற்றதாய் 
போலத் தலையளிசெய்பவர் என்பாரும் உளர் . மெய்ப்புதல்வர் - உடம்பினின்று 
தோன்றிய புத்திர ரெனினுமாம் . ஆக - இடைச்சொல் தன்மைப்பட்டு விகற்பப் 
பொருளில்வந்தது . பி - ம் : -தம் , உதந்தை தாய் . 3 பொய்ப்புலையர் . ( க 20 க ) 
கஉஎ . தாய்பணித் து வந்தன தந்தை செய்கென 

வேய வெப் பொருள்களு மிறைஞ்சி மேற்கொளாத் 
தீயவப் புலையனிற் செய்கை 3 தேர்கிலா 

நாயெனத் 4 திரிவது நல்ல தல்லதோ . 
( இ - ள் . ) தாய் பணித்து வந்தன - தாய் கட்டளையிட்டுவந்தவையும் , தந்தை 
செய்க என ஏய- தந்தை செய்வாயென்று ஏவியவையுமாகிய , எ பொருள்கள் உம் 
எந்தக்காரியங்களையும் , இறைஞ்சி மேல்கொளா - வணங்கிச் சிரமேற்கொள்ளாத , 
தீய அ புலையனின் - கொடிய அந்தப்புலையனைக்காட்டிலும் , செய்கை தேர் 
கிலா நாய் என திரிவது - செய்யத்தக்கவற்றை அறியாத நாயாக எங்கும் 
அலைவது , நல்லது அல்லது ஓ - நல்லதன்றோ? ( எ - று .) - அல்லதோ - தேற்றம் . 

இன்னவை செய்யத்தக்கவை யென்றும் இன்னவை செய்யத்தகாதவை 
யென்றும் ஆய்ந்து உணரத்தக்க மானிடப்பிறப்பில் தோன்றி மாதாபிதாக்களது 
வாக்கியத்தைப் பரிபாலகஞ்செய்யாத கருமசண்டாளனது பிறவியினும் விவேக 
மில்லாம லலைகிற நாய்ப்பிறப்பே நல்லது என்பதாம் . தந்தை தாயர் சொல்லை 
மேற்கொள்ளாதவனைப் புலையனெனத் திட்டுகின்றான் இராமனென்க . மேற் 
கொள்ளாதவனுடைய குற்றத்தால் நாயாய்த் திரிவது நல்லதென நாய்ப் பிற் 
விக்கு மேன்மைகூறியது - அகமகிழ்ச்சியணி யென்னும் உல்லாஸாலங்கார 
மாம் , பி.ம் : - வந்தது . 2 மெய்ப் . 3 தேர்கலா . 4 திரிபவை . 5,5 ல்லவல்லவோ , 
நல்லவல்லவே , நல்லதாகுமோ . 

( கஉக ) 
கஉவு முன்னுறப் பணித்தவர் மொழியை யானென 

சென்னியிற் கொண்டது செய்வெ 4 னென்றதன் 
பின்னுறப் பணித்தனை பெருமை யோயெனக் 

கென்னினிச் செய்வதை யுரைசெ யீங்கென்றான் . 
( இ - ள் .) முன் உற - முற்பட , பணித்தவர் - கட்டளையிட்ட தாய்தந்தை 
யாது , மொழியை - வார்த்தையை , யான்- , என சென்னியில் கொண்டு - எனது 
சிரசின் மேற்கொண்டு ( கொண்டாடி ) , அது செய்வென் என்றதன் பின் உற - 


காண்டம் 


கஉ . - திருவடிசூட்டுபடலம் 


40 எ - 


அக்கட்டளையைச் செய்வேனென்று உடன்பட்டபின்னாக , பணித்தனை - 
( நீ வேறு இதனைக் ) கட்டளையிட்டாய் : பெருமையோய் - சிறப்புடைய முனி 
வனே ! இனி செய்வதை - இனி (நான் ) செய்யத்தக்கதை , எனக்கு- , 
ஈங்கு - இப்பொழுது , என் உரை செய் - யாதென்று சொல்லியருள்வாய் , 
என்றான் - என்று ( வசிட்டனை நோக்கி இராமன் ) வினவினான் ; ( எ - று .) 

முன்னர்க்கூறிய - தாய்தந்தையரின் வாக்கியமே பரிபாலிக்கத்தக்கது ; 
அதற்கு மாறாக நீ பின்னர்க் கூறியது செய்யத்தக்கதோ என்றபடி . செய்வதை 
என்பதில் , ஐகாரத்தைச் சாரியையாக் கொள்ளுதலும் நேராம் , பெருமையோ 
என்றபாடத்திற்கு - முன்னே கட்டளையிடப்பட்டு நான் செய்யுமாறு என்ற 
தைக் கைவிட்டிடும்படி பின்னே வந்த உன் சொல்லை மேற்கொள்ள வேண்டு 
மென்பது உண்டோ ? என் றவாறு , பி - ம் : -பயானது . 2 கொண்டன்ன . 3 செய் 
வன் . 4 என்றபின் , என்றதின் . செய்வதென்று . 

( கஉகக ) 
கஉகூ . - முனிவன் மாறுகூறமுடியாமலிருக்கப் 

பரதன் தன் துணிபு கூறுதல் . 
முனிவனு முரைப்பதோர் முறைமை 1 கண்டில 
மினியென விருந்தன னிளைய மைந்தனு 
மனையதே 2 லாள்பவ சாள்க 3 நாடுநான் 

பனிபடர் காடுடன் படர் தன் மெய்யென்றான் . 
( இ - ள் . ) ( அதுகேட்டு ) , முனிவன்உம் வசிட்டனும் , இனி உரைப் 
பது ஓர் முறைமை கண்டிலம் என இதற்கு மாறாகச் சொல்வதொருநீதியைக் 
காணோமென்று கருதி , இருந்தனன் - சும்மா இருந்தான் : ( அதன்பின் ), இளைய 
மைந்தன்உம் - பரதனும் , அனையது எல் அப்படியானால் , நாடு ஆள்பவர் 
ஆள்க - இராச்சியத்தை ஆளுபவர் ஆளட்டும் ; ( அதனைப்பற்றிச் சிந்தியாமல் ) , 
நான் 

பனி படர் காடு உடன் படர்தல் - பனிமிக்ககாட்டில் இராமனுடன் 
செல்லுதல் , மெய் -உண்மை , என்றான் - என்று (உறுதியாகக் ) கூறினான் ; ( எ- று . ) 

ஆள்பவர் ஆள்க - எவரேனும் ஆளட்டும் என்றபடி . பனி படர் - ( அச்சம் 
விளைத்தலால் ) நடுக்கந் தருந்தன்மை மிக்க என்றுமாம் . பி - ம் : -1 கண்டிலன் . 
ஆண்டவராள்க , ஆண்டவராண்ட . நாடெனாப் . 

( கஉக 2 ) 
க x0.- வானத்தில் தேவர் கூடி ஆராய்தல் . 
அவ்வழி யிமையவ ரறிந்து கூடினா 
ரிவ்வழி உயிராமனை யிவன்கொண் டேகுமேற் 
செவ்வழித் தன்றுநஞ் செயலென் றெண்ணினார் 

கவ்வையர் விசும்பிடைக் கழறன் மேயினார் . 
( இ - ள் . ) அ வழி - அச்சமயத்தில் , இமையவர் - தேவர்கள் , அறிந்து 
( இங்கு நடந்தவற்றையெல்லாம் ) உணர்ந்து , கூடினார் - ஒருங்கு சேர்ந்து , 


- 


- 


회의 கம்பராமாயணம் 

அயோத்தியா - 
இ வழி - இப்பொழுது , இராமனை- , இவன் பரதன் , கொண்டு 
எகும் எல் - வலியமீட்டுக்கொண்டு செல்வானாயின் , நம் செயல் - ( அரக்கரை 
யழித்தலாகிய ) நமது செய்கை , செவ் வழித்து அன்று நல்லவழியில் 
நடப்பதாகாது , என்று - , எண்ணினார் - ஆலோசித்தவர்களாய் , - கவ்வை 
யர் - (அதனால் ) துன்பமுற்றவர்களாய் , விசும்பிடை - ஆகாயத்தில் , கழறல் 
மேயினார் - சொல்லத்தொடங்கினார்கள் ; ( எ - று . ) - அதனை , அடுத்த கவியிற் 
காண்க . கவ்வை - ஆரவாரமுமாம் . 

பரதன் இவ்வளவுபிடிவாதமாக நாடு செல்லமாட்டேனென்று இருந்தானா 
கில் , நாடு பாழாய்விடவொண்ணாது என்ற காரணத்தைமுன்னிட்டு இராம 
பிரான் ஒருகால் மீண்டு நகர்க்குச் சென்றிட்டானானால் ராட்சசசங்கார மாகிற 
தமக்கு வேண்டிய தொழில் நிறைவேறாது போய்விடுமே என்று அஞ்சி ஒன்று 
கூடி ஆலோசித்துப் பின்வருமாறு கூறலாயின ரென்க . பி - ம் : - கூறினார் . 
2 இராமனுவற்கொண்டு . கழறினாரரோ. 

( கஉகக ) 
க.க.-- இராமனைத் தந்தைசொல்லைப் புரக்குமாறும் பரதனைப்பதினான் 

காண்டு அரசுபுரியுமாறும் தேவர்கள் கூறுதல் , 
ஏத்தரும் பெருங்குணத் திராம னிவ்வழி 
போத்தருந் தாதைசொற் புரக்கும் பூட்சியா 
னாத்தவாண் டேழினோ டேழு மந்நிலங் 

காத்தலுன் கடனிவை கடமை யென் றனர் .. 
( இ - ள் . ) ஏத்த அரு - புகழ்தற்கு அருமையான , பெரு குணத்து -சிறந்த 
குணங்களையுடைய , இராமன்-- , தாதை சொல் புரக்கும் பூட்சியான் - தந்தை 
யின் சொல்லைப் பாதுகாக்கும் உரிமையையுடையவனாய் , இ வழி போத்தரும் - 
இவ்வனத்தினிடத்திற் செல்வான் ; ஆத்த ( யாத்த ) - ( தந்தையால் ) நியமிக்கப் 
பட்ட , ஆண்டு ஏழினோடு ஏழ்உம் - பதினான்குவருஷகாலமும் , அ நிலம் காத் 
தல் - அவ்விராச்சியத்தைப் பாதுகாத்தல் , உன் கடன் - உன துமுறைமை , 
இவை கடமை - இவ்விரண்டும் (உம் இருவராலும் தவறாது நிறைவேற்றற் 
குரிய ) கடமைகளாம் , என்றனர் - என்று ( தேவர்கள் ) கூறினார்கள் ; ( எ - று . ) 

போதரும் என்பது , எதுகைநோக்கி விரிந்துநின்றது . பூட்சி - ஏற்றுக் 
கொள்ளும் ஒழுக்கம் ; பூண் என்னும்பகுதியும் , சி என்னும் விகுதியும் பெற்ற 
தொழிலாகுபெயர் . ஆத்த - யாத்த : இவ்வளவென்று வரையறுத்த என்க . 
பி - ம் : - பூத்தரும் . இது . 

( கஉகச ) 
க.2.- இராமன் தேவவாக்கியம் தவறத்தக்கதன்றதலால் , அரசை 

மேற்கொள்க என்று பரதனை வேண்டுதல் . 
வானவ ருரைத்தலு மறுக்கற் பால தன் 
றியானுனை யிரந்தன னினியென் னாணையா 
லானதோ பரமைதியி னளித்தி பாரெனாத் 
தானவன் றுணைமலர்த் தடக்கை பற்றினான் . 


காண்டம் 


கஉ . 


- திருவடிசூட்டுபடலம் 


வுகூ 


னென்க . 


( இ - ள் .) வானவர் உரைத்தலும் தேவர்கள் ( இவ்வாறு ) கூறியவள 
விலே, ( ஸ்ரீராமன் பரதனை நோக்கி ) , மறுக்கற்பாலது அன்று - (இத்தேவ 
வாக்கியம் ) தடுக்குந் தன்மையதன்று: யான் உனை இரந்தனன் - நான் உன்கை 
வேண்டிக்கொண்டேன் ; இனி-- , என் ஆணையால் - எனது கட்டளைப்படி , 
ஆனது ஓர் அமைதியின் - தகு தியானமுறைமையால் , பார் அளித்தி - பூமியை 
அரசாள்வாய் , எனா - என்று சொல்லி , தான் - , அவன் - அப்பரதனது , துணை 
மலர் தட லீக - இரண்டு தாமரை மலர்போன்ற பெரிய கைகளை , பற்றினான் 
பிடித்துக்கொண்டான் ; ( எ - று . ) 

வானவருரையும் மறுக்கத்தக்கதன்று : யானுங்கட்டளை யிடுகிறேன் : நான் 
வனவாசஞ்செய்யுங்கால் நீ அரசுபுரிக என்று வேண்டிக்கொண்டனன் இராம 

பெரியோனாதலாற் கையைப் பற்றினான் . ஆனதோரமை தியின் 
என்பதற்கு நியமிக்கப்பட்டதான ஒருகாலவரையறையளவும் என்றலும் 
ஒன்று , பி - ம் : -1 அவதிபோய் . 2நறுமலர் . 

( க 2 . கரு ) 
கூ ங . - பரதன் இராமனை நோக்கிக் கூறும் பிரதிஜ்ஞை. 

ஆமெனி லேழிரண் டாண்டி. லைய நீ 
நாமநீர் 1 நெடுநகர் நண்ணி நானிலங் 
2 கோ முறை புரிகிலை யென்னிற் கூசெரி 

3 சாமிது சரதநின் னாணை சாற்றினேன் . 
( இ - ள் . ) ஆம் எனில் - அப்படியானால் , ஏழ் இரண்டு ஆண்டில் - பதி 
னான்குவருடங் கழிந்தவுடன் , ஐப - தலைவனே ! நீ- , நாம நீர் நெடு நகர் 
நண்ணி - ( பகைவர்க்கு ) அச்சந்தருகிற அகழிநீர் சூழ்ந்த பெரிய அயோத்தியா 
நகரத்தை யடைந்து , நானிலம் - பூமியை , கோ முறை புரிகிலை என்னின் 
அரசாட்சி செய்திடாயாயின் , ( யான் ) , கூர் எரி சாம் இது - மிக்க அக்கினியிற் 
பிரவேசித்து இறப்பதாகிய இது , சாதம் - சத்தியம் ; நின் ஆணை சாற்றினேன் 
உன்மேல் ஆணையிட்டுக் கூறினேன் ; ( எ - று . ) 

நீ பதினான்கு வருடங்கழிந்ததும் ஒருநாள் கூடத் தாமதித்தலாகாது ; வராது 
ஒருநாள் தாழ்த்தா யாயினும் அக்கினிபிரவேசஞ்செய்து என்னுயிரை மாய்ப்பே 
னென்று பரதன் கூறின னென்க . நாம் - அச்சங்குறிக்கும் உரிச்சொல் ; அ 
சாரியை ; இனி , நாமம் - வடசொல்லாய் , பிரசித்தியுமாம் . பி - ம் : -1 அயோத் 
தியை , 2 கோன்முறை . 3 சாவது . 

( கஉகசு ) 
கசு.-- இராமன் பரதன் கூற்றுக்கு இணங்குதல் . 
என்பது சொல்லிய பரதன் யாதுமோர் 
துன்பில னவனது துணிவை நோக்கின 

னா 
னன்பின 2 னுருகின 3 னன்ன தாகென்றான் 
றன் புகழ் தன்னினும் பெரிய தன்மையான் . 

102 


- 


1 


வுக 0 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


( இ - ள் . ) என்பது என்ற இவ்வார்த்தையை , சொல்லிய - சொன்ன , 
பரதன்- , யாது உம் ஓர் துன்பு இலன் - யாதொரு துன்பமுமில்லாதவனானான் ; 
தன் புகழ்தன்னின் உம் பெரிய தன்மையான் - தனது கீர்த்திதன்னிலும் பெரிய 
தாகப்பெற்ற தன்மையுடைய ஸ்ரீராமன் , அவனது துணிவை நோக்கினான் 
அப்பாதனது மனவுறுதியைக் கருதி , அன்பினன் - அன்புடையவனாய் , உருகி 
னன் - மனமுருகினவனாய் , அன்னது ஆக என்றான்- அவ்வாறேயாகுக வென்று 
கூறினான் ; ( எ - று . ) 

பதினான்குவருடங் கழிந்தவாறே தவறாது வந்து அரசாள்வேன் என்ற 
னனென்பதாம் . பாம்பொருளான இராமனது பெருமையையறிந்து புகழ்க் 
துரைப்பது உ.லகத்தில் எவராலும் இயலா தாதலால் , தன்புகழ் தன்னினும் 
பெரிய தன்மையான் என்றார் : இனி, இதற்கு - தன துகீர்த்தியினும் மிக்க ந 

ஏற் 
குணங்களையுடையா னெனினும் அமையும் . பி - ம் : - துன்பமேலாதவன் , 
துன்பிலனன்னவன் . 2உருகினான் . 3 அழுது சோர்ந்தனன் . 

( கஉகஎ) 
கரு.-- இராமனிடம் திருவடிநிலையைப் பரதன் வேண்டிப்பெறுதல் . 

விம்மினன் பரதனும் வேறு செய்வ தொன் 
1 றின்மையி னரிதென வெண்ணி யேங்குவான் 
2 செம்மையின் றிருவடித் தலந்தந் தீகென 

வெம்மையுந் தருவன விரண்டு நல்கினான் . 
( இ- ள். ) (பின்பு ), பரதன்உம் - , வேறு செய்வது ஒன்று இன்மையின் 
வேறு செய்யக்கடவதொன்று மில்லாமையால் , அரிது என எண்ணி விம் 
மினன் எங்குவான் - ( இராமபிரானைப் பிரிந்து சென்று அரசாளுதல் ) அரியதா 
மென்று நினைத்துக் கலங்கித் திகைத்தவனாய் , திரு அடி தலம் செம்மையின் 
தந்தீக என - (உனது ) திருவடிநிலையை (பாதுகையை ) அன்போடு கொடுத் 
தருள்வாயென்று ( இராமனைப் ) பிரார்த்திக்க, ( அப்பெருமான் ), எம்மைஉம் தரு 
வன இரண்டுஉம் நல்கினான் - எல்லாவுலக வின்பங்களையும் - கொடுத்தருள் 
வனவான ( தன் ) இரண்டு திருவடிநிலையையும் கொடுத்தருளினான் ; ( எ - று . ) 

தந்தீக என்பது - வியங்கோள் திரிசொல் . இராமனது திருவடிநிலையே இம் 
மைமறுமையைத் தரவல்ல தென்க . திருவடிநிலையை எவர்கள் பூசிக்கின்றன 
ரோ , அவர்மாட்டுத் திருமால் இரங்கி அருள்சுரப்பா னாதலால் , இவ்வாறு கூறி 
யது . பி - ம் : -1 இன்மையது . 2 செம்மறன் , செம்மைநின் . 3 தவிர்ப்பன . 
வசிட்டன் இராமபிரானுள்ள இடத்துக்குத் தாய்மார்களோடு 

வந்து 
சேர , இராமனைக்கண்ட தாய்மார் பேரொலியுண்டாகப்புலம்பிக் கண்ணீ 
ரைச் சொரிய , இராமன் சீதாலட்சுமணருடன் தாய்மாரை வணங்கினபின் 
வசிட்டரையும் வணங்க யாவரும் உரியபடி உட்கார்ந்தனராக , பிறகு பாதனைச் 
உடமுடியுடனிருக்குங் காரணத்தை இராமன் வினவ , பரதன் இராமனை 


சடை 


காண்டம் 


கஉ.- திருவடிசூட்டுபடலம் 


வுக்க் 


இராச்சியத்தை யங்கீகரிக்கும்படி பிரார்த்திக்க , இராமன் தந்தையின் கட்டளை 
யைக் கடக்கலாகாது : தந்தை கொடுத்த இராச்சியத்தை நீ பாதுகாக்கவேண்டும் : 
நான் வனவாசஞ்செய்யவேண்டும் என்று நிரூபித்துச்சொல்லினான் : பின்பு 
இரவுகழிய , மறுநாள் பொழுது புலர்ந்து நித்தியகர்மாநுஷ்டானங்களைச்செய்து 
விட்டு இராமனுள்ள விடத்து யாவருங் கூடினர் . அப்போது பரதன் பிறனு 
டைய இராச்சியத்தை எப்படிக் கைப்பற்றலா மென்னவேண்டா : எனக்கு நீ 
கொடுத்த இராச்சியத்தைத் திருப்பிக்கொடுக்கிறேன் : அங்கீகரித்து அரசுபுரிக 
என்று வெகுவாகச்சொல்லித் தந்தைமரணத்தைக் குறித்தும் இராமனது 
வனவாசத்தைக்குறித்தும் வெகுவாக வருந்தியிருந்தான் ; ருத்விக்குகளும் 
நகரத்தவரும் தாய்மார்களும் எல்லோரும் பரதனைக் கொண்டாடி , அரசைக் 
கைக்கொள்ளுமாறு இராமனை வேண்டினர் . பிறகு இராமன் பலவகையான 
தத்துவ வசனங்களால் தேற்றித் தந்தையின் கட்டளையைத் தவறாமல் இருவரும் 
புரியவேணுமென்று வற்புறுத்திக் கூறினான் : பின் பரதன் இராமனது தன் 
மையைக் கொண்டாடி , மதிமயங்கிப் பெண்வலையிற்சிக்கித் தருமாதிக்கிரமத் 
தைச் செய்தால் சற்புத்திரன் அத்தீச்செயலுக்கு இடங்கொடுக்கலாமோ ? தரும 
முணர்ந்த நீ இப்போது கொண்டிருக்குந் தாபஸதர்மத்தைவிட்டு க்ஷத்திரியதரு 
மத்தை மேற்கொண்டு இராச்சியத்தைப் பரிபாலிப்பாயாக: இதுவே செய்யத் 
தக்க தருமம் என்ன , இராமன் பரதனைநோக்கி , அரசர் விவாககாலத்தில் 
இராச்சியத்தைச் சுல்கமாக பிரதிஜ்ஞைசெய்திருந்தனர் . சம்பராசுரயுத்தத் 
தில் உன் தாய் உதவியதற்காக இரண்டுவாங்கள் கொடுப்பதாக வாக்களித்தனர் . 
அவள் அவ்வரங்களைக் கேட்க மன்னவர் தந்தனர் : ஆதலால் , தருமாதிக்கிரம 
மில்லை . அவ்வரத்திற்கு ஏற்ப நான் சீதாலட்சுமணரோடு வனத்துக்கு 
வந்தேன் : நீ என்னைப்பற்றி மகாராஜர் கைகேயியினிடம் பட்ட கடன் 
தீரும்படி சத்துருக்கினனைத் துணையாகவைத்துக்கொண்டு அரசுபுரிக என் 

அப்போது ஜாபாலியென்னும் முனிவன் சார்வாகமதத்தை மேற் 
கொண்டு வெகுவாகச் சொல்லி - இராச்சியத்தைக் கைப்பற்றுக என்ன, 
இராமபிரான் ஜாபாலி கூறிய மதத்தை மிக்க சினத்தோடு வெகுவாகக் 
கண்டித்து வைதிகமதத்தை நிலைநாட்டினான். அப்போது வசிட்டன் ஜா 
பாலியின் கருத்தைத் தெரிவித்துச் சினத்தைமாற்றி , முன்னையோரின் ஒழுக் 
கத்தை யெடுத்துக்காட்டி , நீயே அரசுபுரிதல் தக்கது என்று சொல்லவும் 
தந்தையினாணைக்குக் கீழ்ப்படிவது முக்கியமேயன்றிக் குலதர்மத்தைக் கவ 
னித்தல் முக்கியமன்று என்ற கருத்துத்தோன்ற இராமன் வாளாவிருக்க , 
மீண்டும் வசிட்டன் ஞானத்தைத் தருங் குரு தந்தை தாயரைக்காட்டிலும் 
மேலானவனாதலால் , உன் தந்தைக்கும் உனக்கும் ஞானோபதேசஞ்செய்த என் 
வார்த்தையைமீறாமல் அரசுபுரிக என்ன , இராமன் ஸமஸ்ததருமங்களைப் புரிவ 
தற்குஞ் சாதனமான இந்த உடலைப் பெற்று வளர்த்துப் போற்றிய தாய்தந்தை 
யர் ஞானாசாரியனைக்காட்டிலும் மேலானவர் ; மேலும் தந்தைக்கு முதலிற் பிர 
திஜ்ஞைசெய்துவிட்டதனால் இப்போது அதற்குமாறாகச் செய்யத்தக்கது யுக்த 


றான் . 


அகஉ 


கம்பராமாயணம் 


அயோத்தியர் - 


மன்று என்றான் . அப்பால் பரதன் மனந்தவித்து " இராமன் என்மீது அருள்புரி 
யாதிருக்கும்வரையில் இந்தப்பர்ணசாலையின் வாசலில் உணவின்றித் தருப்பத் 
தையிட்டு அவர்க்குக்குறுக்கே படுத்திருப்பேன் என்று சொல்லி அங்ஙனமே 
செய்தான் . இராமன் பாதனைப்பார்த்து குழந்தாய் ! பிராமணன்மாத்திரம் தன்னி 
டம் கடன் வாங்கிக்கொண்டு ஏமாற்றப்பார்க்கிறவனிடம் இங்ஙனம் குறுக்காகப் 
படுத்துக்கொண்டு பீடித்துவாங்கலாமேதவிர , க்ஷத்ரியனாகிய நீ இங்ஙனஞ்செய் 
வது தருமமன்று : எழுந்திரு. புறப்பட்டு அயோத்திசேருக என்றனன் : பரதன் 
உடன் வந்தவர்களைப் பார்த்து நீங்களாவது என்னண்ணனைத் திருப்பமாட்டீர் 
களா ? என்ன , அவர்களும் இராமனது தருமத்திற் பிடிமானத்தை நன்கறிந் 
திருக்கிறோம் : ஆகையால் , இவனைத் திருப்பச்சாத்தியமில்லை என்ன , இராமன் 
பரதனைப்பார்த்து , தருமத்திற் கண்வைத்த உன் நண்பர்களும் இவ்வாறு 
சொல்லுகின்றனர் : நீ க்ஷத்தியர்க்குத்தகாத காரியத்தைச் செய்தாயாதலால் , 
பிராயச்சித்தமாக என்னையும் ஜலத்தையும் பரிசிப்பாயாக என்ன , பரதனும் 
எழுந்து அங்ங்னமே செய்து , ஜனங்களை நோக்கி , நான் என் தந்தையையாவது 
இராச்சியம் வேணுமென்று கேட்ட தில்லை: தாயையும் விதிக்கவில்லை. என் அண் 
ணன் வனஞ்செல்ல அனும் தியும் செய்யவில்லை ; இராமன் தந்தையின் சொல்லைத் 
தவறாது செய்யவேணுமாயின் அவனுக்காக நான் பதினாலுவருஷம் வனவாசம் 
செய்கிறேன் : எனக்குப்பதிலாக இராமன் இராச்சியத்தையாளட்டும் . அப்போது 
இருவரும் தந்தை சொல்லை நடத்தியவராவோம் என்ன , இராமன் தந்தை 
எதைச் செய்தாரோ அதை மாற்ற நமக்கு வல்லமையில்லை ; சக்தியில்லாமமற்போ 
னால் ஒருவனுக்குப்பதில் மற்றொருவன் அதைச்செய்யலாம் : சக்திமானாயிருப்ப 
வன் செய்தல் கூடாது . ஆகையால் , பதினான்குவருஷய்வனவாசஞ்செய்து முடிந்த 
தும் இராச்சியத்தை யொப்புக்கொள்வேன் என்று நகரத்தவர் முதலியோரை 
நோக்கிச் சொல்லி , பரதனைப்பார்த்து மன்னவர் வார்த்தையின்படி நான் நடந்து 
கொண்டேனாகையால் , நீ என் வார்த்தையின்படி பட்டங்கட்டிக்கொண்டு 
தந்தையைச் சத்தியந் தவறாதவராக்குக என்றனன் . அங்குக் கண்ணுக்குத்தெரி 
யாமல் மறைந் திருந்த வித்தர்கள் தேவரிஷிகள் முதலானோர் அவ்வுடன்பிறந் 
தோரின் தர்மஸ்வபாவத்தை மெச்சிக்கூறி , இராவணவதத்தைவிரும்பி , பர 
தனை நோக்கி இராமன் மொழிப்படியே செய்து தந்தையைச் சத்தியசந்தனாக் 
குக என்று சொல்லிச் சென்றனர் . பரதன் தன் விருப்பம் ஈடேறாமலிருப் 
பதுகண்டு ஒளிகுன்றி , நீ எல்லா உலகங்களையும் பாதுகாக்கவல்லவன் : 
பந்துக்கள் சேனாபதிகள் முதலியோர் உன்னையே யெதிர்பார்க்கின்றனர் : 
நீ குலதர்மத்துக்கு மாறுபடாமல் அரசு கைக்கொள்க என்று சொல்லிப் 
பாதங்களில் வீழ்ந்து பிரார்த்தித்தான் : பாதனை இராமன் கையினா 
லெடுத்துப்புகழ்ந்து தன்மனவுறுதியைக்கூறி உன் தாயின்மீது மனத்தாங்க 
லின்றி நடக்கவேண்டும் என்றான் . இராமனது மனவுறுதியைக்கண்டு இந்தப் 
பாதுகைகளில் உன்பாதங்களை யிட்டு ஏறுவாயாக : இவையே எல்லாவுலகத்தின் 
யோகக்ஷேமத்தையும் நடத்தவல்லனவ் என்ன , இராமபிரானும் தான் அவை 


எ 


காண்டம் 


கஉ.-- திருவடிசூட்டுபடலம் 


வுக்கூ 


களின்மீது ஏறி இறங்கி அவைகளைத் தந்தனன் . பாதன் அந்தப்பாதுகைகளை 
வணங்கி இராமனை நோக்கி நான் இவைகளின்மேல் ராஜ்யதந்திரங்களைவைத் 
துப் பட்டணத்திற்கு வெளியே வாசஞ்செய்திருப்பேன் : பதினான்குவருஷம் 
கழிந்ததும் வராவிடிலோ தீக்குதிப்பேன் என்ன , இராமனும் இசைந்தானென் 
பது முதனூலிற் கூறிய முறையாகும் . 

( கஉகஅ ) 
கூசு . - திருவடிநிலையைச் சூடியவண்ணம் பரதன் தொழுதுமீளுதல் . 

அடித்தல மிரண்டையு மழுத கண்ணினான் 
முடித்தல் மிவையென முறையிற் சூடினான் 
படித்தலத் திறைஞ்சினன் பரதன் போயினான் 

பொடித்தல மிலங்குறு பொலங்கொண் மேனியான் . 
( இ- ள் . ) அழுத 

கண்ணினான் - அழுத கண்களையுடையவனும் , தலம் 
பொடி இலங்குறு பொலம் கொள் மேனியான் - நிலத்தின் புழுதி ( படிந்து ) விளங் 
குகிற அழகுகொண்ட திருமேனியுடையவனுமாகிய , பரதன்-- , அடி தலம் 
இரண்டைஉம் - அந்தப்பாதுகையி ரண்டனையும் , முடி தலம் இவை என - 
கிரீடங்க ளிவையே யென்று கொண்டு , முறையின் சூடினான் - முறைமைப் 
படி சிரமேற்கொண்டவனாய் , படித்தலத்து இறைஞ்சினன் தரையில் 
விழுந்துவணங்கி , போயினான் - மீண்டுசென்றான் ; ( எ - று . ) 

அடித்தலம் - திருவடிநிற்குமிடம் . முடித்தலம் - சிரசினிடத்திலிருப்பது . 
கஙஎ. - இதுவும் அடுத்த கவியும் - பரதனுடன் வந்தவர்யாவரும் 

மீண்டுசென்றமையைத் தெரிவிக்கும் , 
ஈன்றவர் முதலிய வெண்ணில் சுற்றமுஞ் 
சான்றவர் குழுவொடு தவத்து ளோர்களும் 
வான்றரு சேனையு மற்றுஞ் சுற்றுற 

மூன்று நூல் கிடந்ததோண் முனியும் போயினான் . 
( இ - ள் . ) ஈன்றவர் முதலிய - பெற்ற தாய்மார் முதலான , எண் இல் சுற் 
றம்உம் - அளவில்லாத பந்துவர்க்கமும் , சான்றவர் குழுவொடு - பெரியோர் 
கூட்டமும் , தவத்து உளோர்கள்உம் - தவவொழுக்கத்திலுள்ள முனிவர் 
களும் , வான் தரு சேனை உம் - பெருமைபெற்ற சேனையும் , மற்று உம் - மற்று 
மெல்லாச்சனங்களும் , சுற்றுற - ( பரதனைச் ) சூழ்ந்து செல்ல , மூன்று நூல் 
கிடந்த தோள் முனிஉம் போயினான் - முப்புரி நூல்தங்கிய தோளையுடைய 
வசிட்டமுனிவனும் உடன் சென்றான் ; ( எ- று . ) . 

வடமும் வடத்திற்புரியும் புரியில் நூலும் மும்மூன்றாகவே அமைந்ததாதி 
லின் , மூன்று நூலென்று உபவீதத்துக்குப் பெயர் ; ஒன்பது கொண்ட 
மூன்றுபரி நுண்ஞாண் என்றார் , திருமுருகாற்றுப்படையிலும் , மான்றருஞ் 
சேனையும் என்றபாடத்துக்கு , அருஞ் சேனையும் மான்று - அளவிடுதற்கு அரிய 
சேனையும் வருத்தத்தினால் மனம்மயங்கி என்க . 

( கஉஉ O ) 


அக்ச் 


கம்பராமாயணம் 


அயோத்தியா 


கஙவு . பண்டைநூ றெரிபரத் துவனும் போயினான் 

மண்டுநீர் நெடுநகர் மாந்தர் போயினார் 
விண்டுறை தேவரும் 2 விலகிப் போயினார் 

கொண்டறன் னாணையாற் குகனும் போயினான் . 
( இ - ள் . ) பண்டை - பழமையான , நூல் - வேதசாஸ்திரங்களை , தெரி - 
அறிந்த, பரத்துவன்உம் - பரத்துவா சமுனிவனும் , போயினான் - ( தனது ஆச் 
சிரமத்துக்குச் ) சென்றான் ; மண்டு நீர் நெடு நகர் மாந்தர் - மிக்க அகழிநீர் 
சூழ்ந்த பெரிய அயோத்தியாநகரத்துச் சனங்களும் , போயினார் - மீண்டுசென் 
றார்கள் ; விண்டு உறை தேவர் உம் - ஆகாயத்திற்கூடிய தேவர்களும் , விலகி 
போயினார் - விலகி ( த் தத்தமிடஞ்) சென்றார்கள் ; கொண்டல் தன் ஆணையால் 
காளமேகம்போன்ற ஸ்ரீராமபிரானது கட்டளையால் , குகன்உம் போயினான்- . 

வேதம் கடவுள் போல நித்திய மாதலாலும் , வினையினீங்கிவிளங்கிய அறி 
வின் முனைவன் கண்ட முதல் நூலா தலாலும் , அதற்கு முந்தின நூல் எதுவுமின் 
ராதலாலும் , பண்டைநூல் எனப்படும் . விஷ்ணு என்னும் வடசொல் - தமிழில் 
விண்டு எனச் சிதையும் ; விஷ்ணுபதம் என்ற ஆகாயத்தின் பெயர் , இங்கு 
ஒரு பகுதி தொக்கு நின்றது . இதனை வடநூலார் நாமைகதேசே நாமக்ரஹ 
ணம் என்பர் ; விண்டு பதம் - விஷ்ணுவியாபித்த இடமென்று பொருள்படும் . 
கொண்டல்- ஆகுபெயர் . பரத்துவாசன் பரதனுடன் சென்றதாக முதனூலிற் 
கூறப்படவில்லை : மீண்டு வருகையில் தான் பாதுகம்பெற்றுச் செல்வதைப் 
பரத்துவாசமுனிவனுக்கு அறிவித்துப் பரதன் செல்வதாக முதனூலிலுள்ளது . 
பி - ம் : -1 மைந்தர் . 2விரைவிற். மூன்றுநான்காமடிகள் மாறிக்கிடக்கின்றன . 
சிலபிரதிகளில் மூன்றாமடிக்கு எண்டிசைவாணருமிரங்கிப்போயினார் , எண் 
டிசையாசருமிரங்கிப்போயினார் என்று பாடம் . 

(கஉஉக) 
கந.கூ.- இதுவும் , மேற்கவியும் - ஒருதொடர் : பரதன் அயோத்தி சேராது 
நந்தியம்பதியிற் பாதுகத்துக்கு முடிசூட்டிச் செங்கோல் நடப்பித்தல் . 

பாதுகந் தலைக்கொடு பரதன் பைம்புனன் 
மோதுகங் கையின் கரை கடந்து முந்தினான் 
போதுகுங் கடிபொழி லயோத்தி புக்கில 
னோது 2 கங் குலினெடி துறக்க நீங்கினா 

னான் . 
-ள் . ) பரதன் -- , - பாதுகம் தலை கொடு - இராமபாதுகையைத் தலை 
மேற்கொண்டு, பை புனல் மோது கங்கையின் கரை கடந்து முந்தினான் - 
குளிர்ந்த நீர் வந்துமோதுகிற கங்கையின் கரையைத் தாண்டி முற்பட்டு , 
போது உகும் கடி பொழில் அயோத்தி புக்கிலன்- மலர்கள் சிந்துகிற நறுமண 
மமைந்த அயோத்தியாநகரத்திற் செல்லாதவனாய் , ஓது கங்குலின் நெடிது 
உறக்கம் நீங்கினான் சொல்லப்பட்ட இராத்திரியில் மிகவும் தூக்கமொழிந்து , -- 
( எ - று . ) இருத்தன் மேயினான் என்பதனோடு முடியும் . நீங்கினான் - முற் 
றெச்சம் , பி - ம் : -தலைக்கொண்டு . கங்குலும் . 

(கஉஉஉ ) 


காண்டம் 


கஉ ..- திருவடிசூட்டுபடலம் 


வுகரு 


கசக. 


கச 0 . நந்தியம் பதியிடை நாதன் பாதுகஞ் 

செந்தனிக் கோன் முறை செலுத்தச் சிந்தையா 
னிந்தியங் களையவித் திருத்தன் மேயினா 

னந்தியும் பகலுநீ ரறாத கண்ணினான் . 
( இ - ள் . ) நந்தி அம் பதியிடை - நந்திக்கிராமமென்னுமிடத்திலே, நாதன் 
பாதுகம் - தலைவனான இராமனது திருவடிநிலை , செம் தனி கோல் முறை 
செலுத்த - ஒப்பற்ற செங்கோலை முறைப்படி செலுத்த , ( பரதன் ) , அந்தி உம் 
பகல்உம் நீர் அறாத கண்ணினான் - இரவும்பகலும் நீர்ப்பெருக்கு இடையறாத 
கண்களையுடையவனாய் , சிந்தையான் இந்தியங்களை அவித்து - மனத்தினால் 
ஐம்பொறிகளையும் அடக்கி , இருத்தல் மேயினான் - (அங்குத் ) தங்கியிருத்தலைப் 
பொருந்தினான் ; ( எ- று . ) நந்தியம்பதி - அயோத்திநகரத்துக்கு அருகிலுள்ள 
தோர் ஊர்; அம் - சாரியை . பி - ம் : - பாதங்கள். 2 செலுத்துஞ். சிந்தையால் . 

இராமன் சீதாலட்சுமணரோடு தென்திசை நோக்கிச் செல்லல் . 
குன்றினி லிருந்தன னென்னுங் 2 கொள்கையா 
3 னின்றவர் நலிவரா 4 னேயத் தாலெனாத் 
தன் றுணைத் தம்பியுந் தானுந் தையலுந் 

தென்றிசை நெறியினைச் சேறன் மேயினான் . 
( இ - ள் . ) குன் றினில் இருந்தனன் என்னும் கொள்கையால் - ( இராமன் ) 
சித்திரகூடபருவதத்திலுள்ளான் என்ற எண்ணத்தால் , நின்றவர் - ( அயோத் 
தியாநகரத்தில் ) உள்ளவர் , நேயத்தால் - ( நம்மீது உள்ள ) அன்பினால் , நலிவர் - 
( அடிக்கடி வந்து ) வருத்துவர் , எனா - என்று எண்ணி , ( இராமபிரான் ), தன் துணை 
தம்பி உம். தனக்குத் துணையாகவுள்ள தம்பியான இலக்குமணனும் , தான் உம் - , 
தையல்உம்- சீதாதேவியுமாக , தென் திசை நெறியினை சேறல் மேயினான் - தெற் 
குத்திக்கை நோக்கிய வழியை நடத்தலைப் பொருந்தினான் ; ( எ - று . ) 

சுற்றத்தவர் நண்பர் முதலிய அனைவரும் அறிந்த இவ்விடத்திலேயே 
இன்னமும் நாம் இருந்தால் மீண்டும் அவர்கள் அடிக்கடி வந்து நம்மை நகருக்கு 
மீளும்படி நிர்ப்பந்திக்கக்கூடுமென்று எண்ணி அப்பாற்செல்லலுற்றான் இராம 
னென்க . தம்பியும் தானும் தையலும் சேறல்மேயினான் - ஆண்பாலும் பெண் 
பாலும் கலந்து எண்ணிச் சிறப்பினால் ஆண்பால் முடிபைப் பெற்றன ; " தானுந் 
தன்தையலுந் தாழ்சடையோ னாண்டிலனேல் ” என்பதிற்போல , பி - ம் : 
குன்றினிது . 2 கொள்கை தான் . "நின்றது . 4 நேசத்தார் . இராமனும் - 

திருவடிசூட்டுப்படலம் முற்றிற்று . 


பெற்றது.. 


அயோத்தியா காண்டம் முற்று பெற்றது . 


கம்பராமாயணத்தில் அயோத்தியாகாண்டச் 

செய்யுண் முதற்குறிப்பகராதி . 


பாட்டு . 


பக்கம் , 


பாட்டு . 


பக்கம் . 


பாட்டு . . 


பக்கம் . 


அஞ்சனமேனி 


அகலிடநெடிதாளு 505 அந்தியில்வெயி 371 அளியன்னதொர் 438 
அகில்புனைகுழல் 496 | அந்தகாணிவுறு 101 அறங்கெட் 

611 
அகிலிடு தூபமன்ன 719 | அந்நான்முகனார் 269 அறந்தனை நினைந்தி 763 
அங்கணனவனி 193 அந்நெடுந்துயருறு 783 அறந்தனை வேரறுத் 579 
அங்கிரினுங் 635 அப்படைகங்கை 678 அறந்தானே 

726 
அங்கிமேல் 

386 | அம்முனிவாலோடு 504, அறநிரம்பிய 122 
அங்குளகிளை காவற் 488 அயாவுயிர்த்த 764 அறமெனக்கிலையோ 222 
அச்சொற்கேளா 155 அரக்கர்பாவமு 128 அறிஞருஞ்சிறிஞரும் 665 
அசும்பு பாய்வரை 540 | அரசரிற் 

117 அறுத்தாய்கணையால் 274 
அஞ்சடுத்தவமளி 740 அரசவைவிடுத்த 68 அறுபதினாயிரமக் - 721 
அஞ்சம்பையும் 439 அரஞ்சுடவழனிமிர் 755 அறுபதினாயிரரா 
அஞ்சலளையன 14.6 அரிந்தான் முன்னோ 164 அறுபதினாயிரரேனு 13 
அஞ்சனக்குன்ற 406 அரியதாமுவப்ப 465 அறைகழற்சிலைக் 532 
339 அரியவனுரைசெய 765 அன்பிழைத்த 

221 
அஞ்சனவண்ணன் 684 அருஞ்சிறப்பமை 21 அன்றவனுலகினை 803 
அஞ்சிமந்தரை 121 ) அருத்தியினகம் 502 அன்று தீர்ந்தபின் 788 
அஞ்சினர்வானவ 592 | அருந்ததியனை 494 அன்றெனிலவனொ 648 
அட்டிலுமிழந்தன 348 அருந்தவமென்றுணை 688 அன்னசொல் 109 
அடருஞ்செல்வம் 550 அருந்தேரானை 419 அன்ன தன்மையாக 

573 
அடித்தலங்கண்டி 607 | அருப்பேந்திய 441 அன்ன தன்மையன் 357 
அடித்தலமிரண்டை 813 அல்லணை நெடுங்கணீ 673 அன்னதாயர் 364 
அடிதொழுதுவகை 468 அல்லலுமுள 506 அன்ன துகண்ட 

139 
அடிமிசைத்தூளி 676 | அல்லையாண்டமைந் 708 அன்ன ராயினு . 28 
அடியிணையுறை 4.99 அலங்கன் மன்னனை 39 அன்னவர்முகத் 326 
அடியிற்சுடர் 295 அலம்புவார்குழல் 537 அன்னவரருள மைந் 

15 
அடுத்தபற்பகல் 533 அலர்ந்தபைங்கூழ் 568 அன்னவள் கூறுவாள் 397 
அடைந்தவணோக்கி 138 அலைநெடும்புனல் 663 அன்னவன் பணி 

328 
அடைவருங்கொடு 646 அவ்வயினரசவை 

326 அன்னவனுரை 

485 
அண்டமுற்றுந் 570 அவ்வழியவனை 

705 அன்னளாயு 

27 
அண்ணலன்ன 359 அவ்வழியிமையவர் 807 அன்னான் றனை 3.12 
அண்ணலும் விரும்பி 463 ) அவ்விடையண்ணறா 709 அன்னானவர் 318 
அண்ணலுமதுகே 479 | அவ்வுரைகேட்டலு 586 அன்னையரனைவரு 321 
அணங்குவாள் 106 | அவனிகாவல் 232 அன்னையேவினாள் 626 
அத்திசையுற்றைய 483 அவித்தவைம்புலத் 651 அனையசெய்கையர் 635 
அதிர்கடல்வையகம் 658 அழிவருமரசியல் 616 அனையதன்மை 

129 
அந்தணரருந்தவர் -331 அழுது தாயரொ 354 அனையதாகிய 

36 
அந்தணருரையுளை 614 அள்ளற்பள்ளப் 

257 அனையதாதலி 

54 
அந்தணாளர் * 82. அளங்கொள் 421 அனையரப்புனல் 

513 
அந்தநற்பெருங் 793 அளம்படுகுரை கடல் 62 அனையராதலி 83 
அந்தவாய்மொழி 550 அளிக்குநாயகன் 526 அனையவேலையகன் 359 


29 


ஆண்டகையம் 


ஆதியரசன் 


செய்யுண் முதற்குறிப்பகராதி 

வுகள் 
அனையவேலையாசு 575. ஆழிப்பொற்றேர் 163 இருந் தமந்திரக் 
ஆக செய்தக்க 551 

ஆழியான் முடி 174 இருந்தவந்தணனோ 415 
ஆகாததன்றால் 318 ஆழியையுருட்டியும் 649 இருநிலஞ்சேர்ந்தன 766 
கிலையவாசன் 

225 -ஆழி வேந்தன் 

420 இருமையுமிழந்த 750 
ஆகொடியாயெனு 149 ஆள்வினையாண்மை 396 இருவரத்தினு 131 
ஆங்கவ்வாசகம் 219 

ஆளறவலங்கு 

754 இருவருந்தொழு 320 
ஆங்குவந்தடைந்த 203 ஆளான்பாதன் 287 இருளற்றிடவுற் 284, 
ஆடகந்தருபூண் 176 ஆளுநன்னெறி 53 இரைத்தனரிரைத் 338 
ஆடவர்நகையுற 110 ஆளுலாங்கட லினு 667 இல்லையென்றுரைக் 411 
ஆடன்மான் 

98 ஆற்றலனின்னன 585. இலக்குவவுலகம் 756 
ஆடினாழுதனர் 

351 ஆறிநின்றறம் 744 இலவுமிந்திர 534 
ஆடுகின் றமா 526 ஆறினன் போற் 399 இவ் வகையுரைசெய 64 
ஆடுகின் றனர் 70 

ஆறுகண்டனர் 511 இவ்வா றழுவாள் 

237 
ஆடுகொடிப்படை . 692 ஆறுங்கானும் 565 இவ்வுலகத்தினும் 778 
ஆண்டகைகோசலை 606 

ஆறுசெல்லக் 

432 இழிந்ததாயர் 730 
322 ஆறுதன்னுடன் வரு 615 இழைத்ததீவினை தனை 23 
ஆண்டவந்நிலை 

69 

ஆன்றபேரரசனும் 643 இழைந்த நூலிணை 525 
ஆண்டினையரா 202 ஆன்றவனவ்வுரை 141 இழையுமாரமு 

634 
ஆண்டு தன் மருங் 

48 

ஆன்றான்பகர்வான் 309 இளையானிதுகூற 301 
ஆண்டுநின்றண்ட 673 ஆனவன்பிறவுள் 781 இறந்தான் றந்தை 598 
* ஆதலாலிராமனுக் 27 ஆனவனுரைசெய 577 இறந்தானல்லன் 237 
ஆதலான் முனியும் 672 ஆனனங்கமலத் 720 இறந்திலன் செருக்க 25 

288 ஆனன மகளிருக் 

544 இறப்பெனுமெய்ம் 20 
ஆதியவமைதியின் 802. இக்கரையிரைத்த 718 இறைவன் சொல்லெ 59 
ஆதியின் மனுவு 

62 இடிக்குவாளரா 632 இன் றுணையவர் 660 
ஆமெனிலேழிரண் 809 இடிகொள்வேழத் 539 இன்னணநெடும்ப 669 
ஆய்தந்தவனவ்வுரை 306 இடிபடு முழக்கம் 713 இன்னணமிளையவ 546 
ஆயகாதலொ. 

737 இத்திறத்தவெனை 231 இன்னணமிளையவ 605 

576 இத்திறத்தினிடருறு 223 இன்னரின்னணம் 743 
ஆயகாலையினாயிர 

455 இதவியலியற்றிய 804 இன்ன வேலையி 180 
ஆயதவ்வழி 46 இந்தநெடுஞ்சொல் 148 இன்னேபலவும் 248 
ஆயதோரமைதி 187 இந்திரன் முதல்வரா 413 இன்னேயின்னே 155 
ஆயபேரன்பு 111 இந்நிலைநின்றவன் 147 இனமலர்க்குலம் 171 
ஆயவடன்னைநேர்ந் 784 இப்பொழுதெம்ம 208 இனிய சொல்லினன் 88 
ஆயன நிகழும் 205 இம்பர்நின்றேகினை 583 இனியது போலுமிவ் 22 
ஆர்கலியகழ்ந்தோர் 198 இம்மாமொழி 278 இனையயாவையும் 54.2 
ஆர்த்தனர்களித்தனர் 94 இம்மைபொய்யுரைத் 795 இனையராய்மகளிர் 194 
ஆரியனிளவலை 4.02 இமிழ்திரைப்பாவை 182 ஈசனில்வுலகினை 653 
ஆரும்பின்னர் 

363 இயங்செழுதானைய 583 ஈட்டு நன் புகழ்க் 571 
ஆலைபாய்வயல் 512 இயல்வுறு செலவி 

718 ஈண்டுரைத்த 218 
ஆவதற்குமழிவதற்கு 83 இயன் றதென் 706 ஈன்றவர் முதலிய 

813 
ஆவதுள்ளதே 510 | இரதம்வந்துற்ற 4:10 உண்டிடுக்கண் 

699 
282 இரதமொன்றூர்ந்து 608 உண்டுகொலிதுவல் 778 
ஆவுமழுத 

284 இரந்தான் சொல்லு 157 உண்டுகொலுயிரென 763 
ஆழ்ந்தபேரன்பினா 108 இருகண்களு 270 உண்ணீர்வேட்கை 271 
ஆழநெடுந்திரை 685 இருகையிற்கரி 

334 உண்மையில்பிறவி 774 
ஆழிசூழுலகம் 208 இருத்தியீண்டென் 464 உணர்வானனையாள் 252 

103 


ஆயகாலையில் 


ஆவாவாசன் 


வுகவு 

செய்யுண் முதற்குறிப்பகராதி 
உதிக்கும் முலையுள் 305 எம்பரத்த தாக்கி 769 என்றென் றாசன் 264 
உந்தாதுநெய்வார்த் 292 எய்தவின்னல்வந்த 549 என்றென்றறிவித் 303 
உந்துபொற்றடந் 628 எய்திநூலுளோர் 629 என்றென்றுன்னும் 162 
உந்தைதீமையும் 792 எய்தியக்கேகைய 105 என்னக்கேட்டவ் 729 : 
உந்தையோவிறந்த 644 எய்தியவேலையிற் 782 என்னவுன்னா 238 
உம்மையானுடைமை 22 எயினர் தங்கிடம் 517 என்னும் வேலையில் 630 
உமைக்குநாதற்கு 86 எல்லொடுங்கியமுகத் 761 என்னே நிருபன் 290 
உய்ந்ததிவ்வுலக 195 எலியெலாமிப்படை 681 என்னைக்கண்டும் 248 
உய்யாநின்றேன் 600 எழுகசேனை 559 என்னை நீங்கி 226 
உயங்கியந்நகர் 354 எழுந்தது துகள் 745 எனக்குநல்லையு 119 
உயாருளொண் 196 எழுந்தது பெரும்ப 652 எனவிவையன்ன 704 
உயிர்ப்பிலன் 414 எழுந்தநங்கையை 

355 எனைத்துளமறை 757 
உரிமைமைந்தரை 50 எழுந்தனனிளையவ 748 ஏங்கினன்விம்மலோ 588 
உரியமாதவ 58 எழுந்தனனேங்கின 579 ஏடறுகோதையர் 668 
உருகுகாதலிற் 525 எற்றேபகர்வேன் 256 ஏண்பாலோவா - . 161 
உருளுநேமியு 84 எறிந்தனகடியசொல் 578 ஏத்தரும் பெருங்குண 808 
உரைசெய்தெங் 399 எறிபகட்டினம் - 562 

562 எத்தவந் துலகெலா 61 
உரைசெய்பெருமை 279 என்பத்தைக் கேட்ட 709 ஏத்தினார் தம் 364 
உரைசெய்மன்னன் 632 என்பது சொல்லிய 809 ஏந் திளமுலையாளே 495 
உரைத்தகூனி 132 என்பனசொல்லி 694 ஏந்து செல்வத்திமை 741 
உரைத்தபின் 325 என் புகழ்கின் 704 ஏய்ந்தகாலமிது 566 
உரைத்தவாசகங் 737 என்புதோல் 87 ஏய்ந்தெழு செல்வம் 101 
உலர்ந்தது நா 144 என் வயிற்றரு 73 ஏயவரங்க 

143 
உவரிவாயன்றிப் 522 என் றநாட்டினை 569 ஏர் துறந்த 

565 
உற்றது கொண்டு 11 என்றபின் முனிவ் 330 ஏவம்பாராய் 160 
உற்றுளபொருள் 505 என்றபினேந்தலும் 780 ஏவியகுரிசில் 368 . 
உறத்தகும்மாசி 38 என் றம்முனிவன் 241 ஏவியமொழி 476 
உன்னவுன்ன 624 என்றலால்யானுனை 804 ஏவினவள்ளுவர் 93 
ஊடுறநெருக்கி 716 என்றலும்பதைத் 789 ஏழிரண்டாண்டு 395 
ஊனலவுண்வழி 618 என்றலுமேயடியின் 724 ஏழுயர்மதகளிற்றி 584 
ஊருணிநிறையவும் 65 என் றவாசகஞ் 

39 ஏழைதன் செயல் 360 
ஊற்றமேமிக 459 என்றனளென்ன 190 ஏற்றவற்கொருபொ 620 
ஊறுகொண்ட 564 என் றனன் மடவா 501 ஏற்றவித்தன்மையி 803 
ஊனளைந்த 564 என்றனனிளவலை 759 ஏற்றிடவாண்டகை 92 
எஃகெறிசெரு 616 என்றாவொன்றொன் 261 என் றனனெர்தை 329 
எட்குலாமலர் 

567 என்றிறைஞ்சி 74 என்றுன் பாவிக் 
எட்டுத்திசையும் 429 என்று காதலி 511 ஏனை நீதியினியன 

91 
எடுத்தமாமுடி 735 என்றுகூறலும் 557 ஏனையருமின்னணம் 380 
எண்டருங்கடை 167 | என்றுகூட 

றி 

634 ஐந்துமைந்து நாள் 636 
எண்ணருஞ்சுரும்பு 676 என் றுகொண்டினை 214 ஐயசாலவு 

49 
எதிர்கொடேத்தின 445 என்று கொண்டு 631 ஐயயோதொன்றும் 779 
எந்தை நீயுவந்திதஞ் 36 என்று சிந்தித் 549 ஐயனுமச்சொற் 191 
எந்தையாண்டையா 785 என்று பின்னரு 217 ஐயனைக்காண்டலு 332 
எந்தையும்யாயும் . 585 என்றுபின்னு 81 ஐயாயானோர் 273 
எந்தையெவ்வுலகு 606 என்றெடுத்துப்பற் 772 ஐயிருபத்தோடைந் 479 
எந்தையேயேவ 207 என்றெழுந்து 697 ஐயுறுஞ்ஈடர் 

175 
எந்தையேவ 799 , என்றென் றயருந் 275 ஐவனக்குரறினைக் 539 


603 


496 


462 


கரைசெய்வேலை 
செய்யுண் முதற்குறிப்பகராதி 

வுக்கூ 
ஒட்டியபகைஞர் 

627 | குடையின்னிமிர் 502 
ஒத்தசிந்தையர் 59 கல்லளைக்கிடந்த 515 குதித்தனன்பாரிடை.749 
ஒருத்தலைப்பாத் 51 | கல்லுவென்மலை 484 குயின் றனகுலமணி 374 
ஒருமகள் காதலின் 755 கல்வியுமிளமையும் 117 குரவலர்குழலியை 612 
ஒருமாமுனிவன் 267 கவ்வரவதுவென 596 குரிசில்சிந்தையை 

55 
ஒருவில் பெண்மை 

527 கவியமைகீர்த்தி 94 குரிசிலதேவலால் 712 
ஒல்கலில் தவத் 80 கள்ளவிழ்கோதை 141 குரிசிலுந்தம்பியை 649 
ஒலியார் கடல் 258 கள்ளைமாக்கவர் 571 குருக்களையிகழ்தலி 589 
ஒள்ளியோனினைய 800 கற்காணுந்திண்மை 696 குருதிவாளெனச் 521 
ஒளி துறந்தன 348 கற்ற நான்மறையவர் 61 குருமணிப்பூண் 574 
ஒறுப்பினுமந்தரம் 151 கறுத்தாயுருவம் 254 குலமுதற்றொன்மையு 9 
ஒன்றநன்னாட்டு 416 கன்றுயிரோய்ந்துக 615 குவளையினெழிலும் 184 
ஒன்றா நின்ற 159 கன்ன குதிரள்புயக் 784 குழுமிமேகங்கள் 515 
ஒன்றியவுவகையர் 63 கன்னிநன்மயில் 

336 குழுவு நுண்டொளை 535 
ஒன்றும் பொய்யா 597 கன்னிநீக்கருங் 448 குழைக்கின் றகவரி 214 
ஒடைநல்லணி 

352 கன்னியர்க்கமைவருக் 16 குற்றமொன்றில்லை 590 
ஓதாநின்ற 

599 கன்னியரணிகோல 198 குன்றினிலிருந்தன 815 
ஓதுகின்றில 567 | கன்னியையழிசெய 618 குன்றுறைவயமா 
ஓர்வினல்வினை 90 கனங்குழைக்கேகய 668 கூட்டினன் தேர்ப் 402 
ஓவினல்லுயிர் 353 காணாவையா 

240 கூடியநறைவாயிற் 497 
கங்கையாளொடு 509 காதலுன்பெருங் 125.கூ.வமுன்ன 
கங்கையிருகரை 695 காம்புயர் கானம் 405 கூறாமுன்னங் 

165 
கங்கையென்னுங் 444 காமரங்கனிந்தெனக் 346 கூறியமுனிவனை 
கங்கையே முதல 188 காயுங்கானிற் 447 கூனிபோனபின் 

133 
கச்சையங்கடகரி 23 கார்குலாநிறத்தான் 466 கெடுத்தொழிந்தனை 126 
கச்சொடார்த்த 4:59 கார்ப்பொருமேனி 761 கேட்டனன்கிராதர் 702 
கட்டியசுரிகையன் 680 கார்மினொடுலாய 200 கேட்டானிளையோ 292 
கட்டினன் சுரிகையுங் 749 கார்வானமொப்பா 316 கேட்டேயிருந்தேன் 259 
கடிகமழ்தாரினான் 

77 காரெனக்கடிது 706 கேடகல்படியினைக் 61 
கடிகையோரிரண்டு 408 காரொடுதொடர் 100 கைகணீர்பரந்து 

369 
கண்டமாதரைக் 70 கால்பாய்வன 443 கைத்தசொல் 

422 
கண்டான் மகனும் 314 காலமின்றியுங் 516 கையானிலந்தடவி 288 
கண்டுகைதொழுதைய 41 காலமுமிடனும் 11 கையுங்கடமுந் 
கண்டேனெஞ்சங் 246 காலைக்கதிரோன் 298 கையைக்கையின் 

220 
கண்ணாலேயென் 603 காலையன்றெழுந்தது 745 கையொடுகைகள் 150 
கண்ணிற்கடைத்தீ 293 காவன் மன்னவன் 572 கொங்கலர்நறுவிரை 62 
கண்ணுண்மணிபோ 276 காழமிட்ட 457 கொடிஞ்சொடு தட் 714 
கண்ணுந்நீராயுயிரும் 252 கான்புக்கிடினுங் 315 கொடி நெருங்கின 

560 
கண்ணே வேண்டும் 153 கான் புறஞ்சேறலி 390 கொடியடங்கின 
கண்ணோடா 244 கான் றலைகண்ணிய 678 கொடியவர்யாவருங் 607 
கண்முதற்காட்சிய 776 கானகம்பற்றி 400 கொடிய வெங்கோப 593 
ணிதநூலுணர்ந்த 188 கிள்ளையொடுபூவை 283 கொடியாளின்ன 

158 
கம்பநெடுங்களி 146 கிளாகன் புனலுளின் 801 | கொண்டாள்வரம் 280 
கரியமாலினுங் 81 கிளையினுரரம்பினு 336 கொம்பினின்று 739 
கரும்பலர் செந்நெல் 621 குகனெனப்பெயரிய 679 கொம்பு துந்துமி 456 
கரும்பனமொழி 333 குங்குமமலைக் 378 கொழுநன் றுஞ்சும் 243 
கருவியுங்கைகளுங் 751 | குஞ்சரமனையார் 180 கொள்ளானின் சேய் 152 


805 


268 


347 


க 


12 


“ சரிந்தபூவுள் 


420 

செய்யுண் முதற்குறிப்பகராதி 
கொற்றவர் முனிவர் 191 | சுண்ணமுமலரும் 193 தம்முயிர்க்குறுதி 
கொற்றவன்னது 361 சுழித்த செம்பொனி 531 தம்மையுமுணர்ந் 

332 
கொன்றேனானென 602 சுழித்து நீர்வரு 722 தருமமென்றொரு 641 
கோடகத்தேர் 751 சுழிபட்டோங்கிய 453 தலைக்குவட்டயன் 344 
கோதறத்தவஞ்செ 762 சுழியுடைத்தாயுடை 595 தழுவினபுளினர் 701 
கோதைவரிவிற் 291 சுற்றத்தார் தேவரொ 723 தழைத்த தண்டுள 

612 
கோதைவிற்குரிசில் 467 சுற்றமப்புற 461 தழைத்தவான்சிறை 754 
கோமகன் பிரிதலிற் 662 சுற்றார்மணியின் 295 தழையொலித்தன 177 
கோளுமைம் பொறி 86 சுற்றியசீரையன் 330 தள்ளாநிலைசான் 250 
கோன் மேற்கொண்டு 151 சுற்றினரிருந்துழி 639 தள்ளுநீர்ப்பெருங் 450 
சக்கரத்தானவன் 543 சூடிச்சந்தனந் 558 தள்ளூறுவேறில்லா 289 
சங்கமுமகரமீனுந் 714 | சூடினமலர்க்காஞ் 591 தன்முன்னேயவன் 697 
சங்குபேரியுந் 628 சூது முந்துற 

84 தன்னன தம்பியுந் 722 
சத்திரநிழற்ற 

200 சூழமைந்த 572 தனயராயினார் 794 
சந்தமிவைதாவின் 198 சூழிவெங்கடகிரி 753 தாதையப்பரிசு 55 
சந்திரர்கோடி 185 செஞ்செவே 

475 தாதைவாயிற் 

363 
சந்திரற்குவமை 8 செந்தழல்புரி 503 தாய்கையில் 201 
சம்பகற்றும் 378 செம்பொனாற்செய் 534 தாய்பசியுழந்துயிர் 613 
சரதமிப்புவி 114 செம்மை நன்மனத் 623 தாய்பணித்துவந்தன 806 

45 செம்மையிற்றருமத்தி 68 தாய்வரங்கொள் 794 
சலந்தலைக்கொண்ட 523 | செய்துடைச்செல்வ 324 தாயர் தவ்வையர் 

360 ) 
சாந்தணிபுளினத்தி 482 செய்ம்மறந்தன 350 தாயருங்கிளைஞரும் 338 
சாயடங்க நலங் 

172 செய்யக்கடவ 424 தாயருந்தலைப்பெய் 786 
சான் றவராக 

805 செய்யதாமரை 453 தாயருமருந்தவத் 670 
சிங்கக்குருளைக் 294 செல்லியசெலவினாற் 659 தாயாற்றுகிலாடனை 316 
ங்கவே றனைய 466 செல்லுஞ்சொல் 309 தாயுரைகொண்டு 703 
சித்தநீதிகைக்கின்ற 227 செவ்வழியுருட்டிய 581 தாயுரைத்தசொற் 

218 
சிந்தனையுணர்கிற்பா 480 செவ்வியகுரிசில் 382 தார்கடாங்கோதை 666 
சிந்தினவணிமணி 335 சேணுயர் தருமத்தி 759 தாருடைமலரினு 384 
சிந்தை தளர்வுற் 277 சேணுலாவிய 

166 தாரையுஞ்சங்கமுந் 657 
சிந்தையென்செய 124 சேதாம்பற்போதனை 284 தாரொலி நீத்தன 

349 
சிரித்தபங்கய 170 சேந்தொளிவிரி 492 தாவருநாண்முதல் 657 
சிருங்கிபோமென 460 சேமமென்பன 166 தாவாதொளிருங் 

277 
சிவந்தவாய்ச்சீதை 113 சேலாகியமாமுதல்வ 269 தாவின் மாமணி -134 
சிறக்குஞ்செல்வ 71 சேற்றிளமரை 

655 தாவின் முனிவன் 245 
சிறந்ததம்பி 224 சேனை வீரரும் 787 தாளினிலடைந்தவர் 613 
சிறந்தார் சொல்லு 604 சொற்பெற்ற 768 தாளுறுகுரிசில் 

610 
சிறுவிலைமருங்குல் 407 சொற்றவாசகத் 792 தான்புனைசீரையை 321 
சினக்குறும்பெறிந் 580 சொற்றாள் சொற்றா 139 தானமுந்தருமமும் 

65 
சினக்கொடுந் திறல் 735 சோர்வாளையடித் 314 தானே தானோ 415 
சீதப்பனிநீரளவி 239 ஞானீயுமுய்கலான் 285 திக்குநோக்கிய 352 
சீரை சுற்றித் 362 தகவுமிகுதவ 

376 திசைத்ததுமில்லை 1.48 
சீலமல்லன 

89 தங்கு தண்சாந்தகில் 659 திடருடைக்குங்குமச் 337 
சீலமின்னதென் 528 தஞ்சமிவ்வுலக நீ 644 திணிசுடரிரவி 95 
சீலமுந்தருமமுஞ் 

தருமமுஞ் 775 தஞ்செனவொதுங்கி 617 திரண்ட தோளின் 28 
சீற்றந் துறந்தான் 311 தடக்கையாலெடுத் 387 திருநகர்க்கோசனை 373 
சுடுமயானத்திடை 727 தண்டலைக்கோசலை 337 திருநகர் தீர்ந்த 469 


1569 


செய்யுண் முதற்குறிப்பகராதி 

அஉக் 
திருமணிமகுடம் 192 தேவதேவன் 451 |-நன்று மன்னன் * 220 
திருவரைசுற்றிய 342 தேவர் தமுலகினுந் 642 நன்றெனப்புளிஞர் 710 
திருவுளமெனின் 485 தேவிமாரை 425 நன்னெடுங்கண் 345 
திரையார்கடல்சூழ் 235 தேவியுமிளவலு 383 நன்னெடுதளிர்முடி 339 
தீங்கிழை 

5 தேற்றித்தம்பியைத் 552 நன்னெறியென்னி 647 
தீண்டலுமுணர்ந்த 105 தேறாதறிவழிந்தார் 286 நாகமெனுங்கொடி 143 
தீயமந்தரை 

127 தேன் றருந்தெரியல் 785 நாடியொன்று * 130 
தீயனகொடியவள் 622 தேனடைந்தசோலை 770 நாண்முதற்கமைந்த 476 
தீயனவயமாவும் 484 தேனுளதினை 477 நாமவிற்கை 171 
தீயனவி ராமனே 588 தையறன் கற்புந் 403 நாயகன் பின்னுந் 412 
துஞ்சினானைத்தம் 421 தொகையிலன்பினா 791 நாயகன்வன 356 
துடித்தனக் போலங் 591 தொட்டமாசுணஞ் 524 நாரியரில்லை 

1.150 
துடியனாயினன் 456 தொடுத்தகலிடை 379 நாலிரண்டாய 715 
துடியெறி நெறிகளுக் 683 தொண்டைவாய் 103 நாவினீத்தரு 
துண்ணெனுஞ்சொ 192 தொழுகழல்வேந்த 61 நாழிகைகங்குலி 137 
துண்ணெனுநெஞ்சி 783 தொழுதுயர்கையின் 760 நாற்கடற்படு 11104 
துப்புறழ் துவர் 506 தொளைகட்டிய 441 நாற்றிசைமாந்தரு 385 
தும்பியின் குழாத்திற் 472 தோய்கயத்து 168 நானநன்குரைத்தார். 739 
தும்பியுமாவு 689 தோலுள துகில் 478 நானநாண்மலர் 1530 
துளி படத்துழாவு 720 தோன்றியகூனி 102 நிருபரின்குல 

129 
துளை முகத்திற் 561 தோன்றினபுளிஞ 682 நிவந்தவந்தணர் 56 
துறக்கமேமுதல 474 | நகையிழந்தன 568 நிவந்தவான் குருதி , 752 
துறத்தலுநல்லறத் 773 நங்குலக்குரவர் 17 நிவப்புறு நிலனெனு. 26 
துறந்த செல்வன் 

738 நங்குலத்துதித்தவர் 757 நிழல் பிரிந்தன - 349 
துறந்துபோமென 356 நங்கையர்நடையின் 711 நிற்றியீண்டென்று 463 
துறந்துபோயினான் 630 நடந்தகோசலை 233 நிறப்பெரும்படை 390 
துறைாறும்புன 

454 நடுங்கினனா 645 நிறைந் தமாந்தர் 563 
துன்புளதெனின் 486 நண்ணிநாகணை 92 நிறைமகவுடையவர் 343 
துன்னுதாள்வளஞ் 633 நதியின்பிழையன்று 305 நிறையினீங்கிய - 790 
துனியறுசெம்மணி 97 நந்தநந்தவனங்களி 742 நிறையுநீர்மலர் 1508 
தூண்டாநிவந்த 707 நந்தலில்லற 738 நின்கட்பரிவில்லவர் 303 
தூண்டுமின்னலும் 124 நந்தாவிளக்கனைய 767 நின்மகனாவானீ 156 
தூதர்வந்தனர் 556 நந்தியம்பதியிடை 815 நின்றகொடைக்கை 691 
தூபமுற்றிய 178 நம்பியுமென்னாயக 699 நின்றவன் றன்னை 206 - 
தூமகேது புவிக் 90 நரகதர்க்கற 743 நின்றானெஞ்சின் 461 
தூயவாசகஞ் 

622 ல்கிநாயகன் 75 நின்று தவமியற்றி 289 
தூளியின்படலையுந் 747 நல்லவனுரை 

650 நின்று தொடர்ந்த 139 
தெரிவைமார்க்கொ 538 நல்லவுந் தீயவு 13 நின்றுயர்பழியை - 409 
ருளுடைமனத்து 209 நல்லியன்மங்கல 

79 நினைந்தபோதினு 533 
தெழித்தனளுரப்பி 111 நலங்கிளர் பூமி 

185 நினையுந் தேவர்க்கு 

519 
தெள்ளொலிச் 350 நலங்கொண்மைந்தனை 47 நீங்கலாற்றலள் 514 
தேக்கடைப்படலை. 546 , நவ்விவீழ்ந்தென 134 மீட்டிலகளிறு 351 
தேர்கொண்டுவள்ள 410 நற்றாதையும் 307 நீண்டமால்வரை 523 
தேர்மிசைச்சென்ற 656 நறைக் குழற்சீதை 61 நீண்டான துரைத்த 302 
தேர்வலானவ்வுரை 398 நறையறுகோதையர் 660 நீயினமிருந்தனை 594 
தேரின் சுவடு 430 நன்சொற்கடந்தாண் 310 நீருளவெனின் 322 
தேருமாவுங் 573 நன்று சொல்லினை 132 நீலமாமுகிலனான் 


197 


- 


으으 

செய்யுண் முதற்குறிப்பகராதி 
நீலவல்லிருணீ 744 பன்னரிய நோன்பிற் 772 பூதலமுற்றதனிற் 144 
நீளெழுத்தொடர் 43 பனையவாநெடுங்காப் 66 பூநனைசினை துன்றி 500 
நுரைக்கொழுந் 451 பாக்கியம் புரிந் 116 பூமழைபுனன்மழை 100 
நெக்கனவுடலுயிர் 334 பாகியல்பவளச் 183 பூரியர் புணர்மாதர் 490 
நெகுதற்கொத்த 256 பாங்கினுத்தரிய 717 பூவகநிறைந்த 

376 
நெடுங்கழைக்குறுந் 546 பாடனீத்தன 567 பூவருபொலன்கழல் 9 
நெய்கொணீருண்டு 541 பாணிளமிஞ்றாக 492 பூவலர் குரவோடு 494 
நெய்ஞ்ஜிறை 493 பாதங்கள் பெயர் 

592 பூவிரிபொலன்கழற் 675 
நெறியிடுநெறி 433 பாது கந்தலைக்கொடு 814 பூவினான்முகன் 

633 
நைவீரலீர்மைந்தீர் 725 பாந்தடேரிவை 537 பெண்ணினின்னமு 40 
நோக்கினாற்சுமந்தி 640 பாரோர் கொள்ளார் . 601 பெண்ணினோக்குஞ் 444 
நோயீரல்லீர் 597 பாலுடைமொழி 481 பெண்ணெனவு 

வுற்ற 145 
நோயும்மின்றி 417 பாலையேய்நிறத் 677 பெண்ணைவன் 4:58 
நோவதாகவிவ் 790 பாவமுநின்ற 687 பெருகியசெல்வநீ 746 
பகுத்தவான்மதி 371 பாவமுமருந்துயரும் 201 பெருந் திரைந்திகளு665 
பசைந்தசிந்தைநீ 798 பிணிக்குறுமுடை 621 பெரும்பகல்வருந்தி 375 
பஞ்சிமென் றளிரடி 

19 பிதிர்ந்தசாறு 566 பெருமகன் ...பிறக்க 25 
படஞ்செய்ந்நாகணை 787 பிறத்தலென்று 388 பெருமகனென்வயிற் 758 
படர்ந்தெழுந்த 

516 பிறந் திறந்து 120 பெருமையாலுலகினை 61 
படருறவுளன் 

487 பிறந்து நீயுடை 791 பெற்றுடையமண் 290 
படரெலாம்படப் 

750 பிறிதொர்மாற்றம் 362 பெறுவதன்முன்னு 775 
படரெலாம்படைத் 728 பிறியார் பிரிவே 234 பேரிசைபெற்றனை 62 
படியொடு திருநகர் 654 பின்குற்றமன்னும் 304 பைந்தொடியொருத் 323 
படுமரசறைந்தனர் 651 பின்னவ்வீரரை 786 பொங்கியவுவகை 181 

254 பின்னுந்தம்பியை 552 பொய்க்கரிகூறினோ 613 
பண்டியெங்கும் 561 பின்னும்பகர் 319 பொய்ம்முறையலரா 477 
பண்டைநூறெரி 814 புக்கபின்னிருபரும் - 7 பொய்வினைக்குதவும் 404 
பண்ணினபகடுதேர் 653 புக்கவன் றன்னை 205 பொருந்துநாணாளை 78 
பண்ணுறுகடகரி 115 புக்கனன்புனலிடை 780 பொருவிலெம்பி 356 
பண்முதிர்களிற்றோ 752 புக்காரரசன் 433 பொருவிறூதுவர் 

555 
பணிமொழி 488 புக்குப் பெருநீர் 267 பொலங்குழைமகளிர் 717 
பணைநிரந்தன 42 புக்குறைவிட 507 பொழியுங்கண்ணிற் 446 
பந்தஞாட்புறு. - , 517 புகலிடங்கொடுவனம் 336 பொற்புறுத்தன 

223 
பாத்தினீங்கும் 730 புண்ணியந்தொடர் 30 பொன்னணிமணி 
பரதனிப்படைகொ 748 புண்ணியாறுநெயிற் 777 பொன்னார்வலயத் 265 
பரந்து மீனரும்பிய 372 புண்ணுற்றதீயிற் 281 பொன்னின் முன்ன 255 
பரவுகேள்வியும் 793 புரசைமாக்கரி 38 பொன்னுமாமணியும் 74 
பராவரும்புதல்வரை 107 புரியுந் தன்மகன் 123 பொன்னுபிர்த்த 

32 
பரிதிபற்றிய 443 புல்லினனின்றவன் 764 பொன்னையுற்ற 355 
பரிதிவானவனுங் 408 புலம்புறு குரிசிறன் 609 பொன்னொடும்பொ 758 
பரிவிகந்தமனத் 358 புவிப்பாவைபாங் 296 போகின்றாளைத் 

232 
பழுதின்மாதவன் 37 புறத்து நாமொரு 31 போதியென்னெதிர் 121 
பற்பகனிழற்று 582 புனைந் திலன்மௌலி 215 போவாதொழியான் 251 
பற்றியவ்வயின் 627 பூண்டபோன் பினா 380 போனபடைத்தலை 691 
பற்றிலை தவத்தினிற் 584 பூண்டமாதவன் 

509 போனாரவருங் 

426 
பற்றொடுத் தன்ன 458 பூணாரணியும்முடி 260 மக்களை மறந்தனர் 346 
புன்னந்துகடாளம் 442 பூத்தநாண்மலர் 643 ! மகரவேலை 

229 


படைமாணாசை 


343 


* 


சேய்யுண் முதற்குறிப்பகராதி 

வுஉங . 
மகன்வயினன்பினான் 63 மன்னுயிர்க்குநல்கு 768 முற்முமுற்றுவித்து 636 
மங்கையம்மொழி 216 மன்னெடுங்கழல் 7:1 முற்றுறுமுகை - 497 
மங்கையர்க்கு 448 மனக்கொன்றாதன் 789 முறைதெரிந்தொரு 643 
மங்கையர் குறங்கென 96 மனிதர்வானவர் 34 முறைமையன் 216 
மங்கைவார்குழல் 452 மனையினீங்கியமக்க 446 முறைமையாலெற் 396 . 
மஞ்சளாவிய 531 மாகந் தமுமகரந்தமு 440 முறைமையினெய்தி 14 
மஞ்செனவகிற்புகை 345 மாகமணிவேதிகை 377 முறையின் மொய்ம் 42 . 
மடந்தைமார்களிற் 535 மாண்டன்னெந்தை 594 முறையும் வாய்மை 792 
மண்கொடுவருமென 340 மாதர்கள் கற்பின் 182 முன்புநின்றிசை 389 
மண் செய்த பாவம் 286 மாதர்யாவரும் 741 முன்னர்க்கோசிக 228 
மண்டலந்தரு 44 மாதாருங்கலமும் 282. முன்னர்வந்துதித்து 797 
மண்ணாள் கின்ற 162 மாதரார்களறுபதி 423 முன்னவனென்று 686 
மண்ணின் மேல் 626 மா தவர்க்கு 

228 முன்னுறப்பணிந்தவ 306 
மண்ணினுநல்லண் 33 மாதவன்றனை 47 முன்னை நுங்குல் 623 
மண்ணுறுமுாசினம் 6 மாந்தர் தமொய்ம்பி 351 முன்னை யர்முறை 671 
மண்ணையும் வானையு 662 மாமுனிவர்க்குறவா 693 முன்னையூழ்வினைப் 51 
மணங்கிளர் 

498 | மாயநீங்கிய 548 முனியும் முனியும் 242 
மத்தளமுதலிய 667 மாலைவந் தகன்றபின் 545 முனிவன் சொல்லும் 262 
மந்தரைக்கூற்றமும் 670 மாலைவாய் 470 முனிவனுமுரைப்ப 807 

மந்தரைபின்னரும் 116 மாவியலுதயமாந் 542 முனிவனுமுவகை 79 
" மந்தியுங்கடுவனு 544 மாவும்யானையும் 629 முனிவனையெம்பி 393 

மந்திரக்கிழவரு 639 மாழையொண்கணி 130 முண்டெழுகா-தலா 577 
மய்யறுவிசும்பின் 721 மாளவுமுளனொரு 595 மூத்தவற்குரித்தரசு 122 
மயிலுடைப்பீலியின் 546 மாளுமென்றே 599 மூவராய்முதலாகி 179 . 
மருங்கடை 682 மாற்றமஃது 

110 மூவெழுமுறைமை 60 
மருமத்துத்தன்னை 405 மாற்றான் செயலாம் 249 மூன்றுலகினுக் 645 
மல்கிய கேகயன் 661 மாறினியென்னை 324 மெய்யார் தவமே 259 
மலங்கிவையகம் 797 மான்மறிக்கரத்தான் 230 மெய்யின் மெய்யே 263 
மழைக்குலம்புரை 347. மான் றளிக்குல 742 மெய்யேயென் றன் 157 
மற்றவளிறைஞ்சி 472. மானவரவின் 431 மெய்யைச் சிதைவித் 300 
மற்றவன் சொன்ன . 35 மின்பொருவு - 

199 மேவிநிலத்தி 145 
மற்றுஞ்சுற்றத்து 

557 மின்னின் றனைய 236 மேவிமென்மலராள் 72 
மற்று நுந்தை 126 மின்னுடன்பிறந்த 401 மேவுகான 
மற்றும் வாற்பாலர் 773 மின்னொத்தசீற்றக் 300 மைந் தநங்குல 50 
மறக்கண்வாள் 

472 மீண்டுமேகி 570 மைந்தரையின்மையி 24 
மறந்தானினைவும் 

262 மீன்பொலிதா 370 மைந்தன் வரவே 272 
மறந்திலள் கோசலை 113 | மீனீர்வேலை 427 மையறுமனத்தொரு 610 
மறுவிறொல்குலங் - 619 முடிவுறவின்னன் 386 மையுறவுயிரெலா 680 
மறுவின்மைந்தனே 625 முத்தினின் முழுநில 98 மொய்பெருஞ்சே 672 
மறையின் கேள்வற்கு 736 முதலவன் முதலிய 581 மொய்ம்மாண்வினை 242 
மன் றலின்மலி 491 முதிரொளியுயிர்த்தன 97 மொய்யராக 173 
மன்னர்வானவ 53 முந்தினை முனிவனை 392 மொய்யுறு நறு மலர் 545 
மன்னரின்றியே 637 முல்லையுங்கடன் 361 மொழிந்ததுகேட்டலு 67 
மன்னவன்பணியன் 210 முழவெழுமொலி 350 | யாரொடும்மனக் 85 
மன்னவனிருக்கவே 800 முழுக்கலின் வலிய 342 யானைசுற்றின 560 
மன்னற்கல்லார் 434 முழுவதேபிறந்து 340 வங்கியம்பல 178 
மன்னனேயவ்னியை 4 முற்பயந்தெடுத்த 186 வஞ்சமோமகனே 219 


ம 


549 


வுஉச் 

செய்யுண் முதற்குறிப்பகராதி 
வஞ்சிநாண . 450 வாணித்திலவெண் 317 | வினைக்கருமெய்ம் : 394 
வட்டமோரோசனை 374 வாணிலாநகை 558 வீட்டுண்டலறும் 273 
வடங்கொள் பூண் 521 வாய்கயப்புற 

118 | வீந்தாளேயிவ் 165 
வடித்தாழ்கூந்தல் 418 வாய்தந்தேனென் 154 வீழ்ந்தாரயர்ந்தார் - 275 
வடியுடையயிற்படை 746 வாய்நனிபுரந்த 62 வீழ்ந்தான் வீழா 159 
வடுவின் மாவகிர் 536 வாய்மையென்று . 799 வீறாக்கியபொற் 299 
வண்டுளர் தாரவன் 140 வாயலின் மன்னர் 138 வீறுப்ஞ்சின்றி 528 
வண்மை இயுமானமு 771 வாயான்மன்னன் 244 வெங்கணாகக் 449 . 
வந்தமரதவத்தோனை 734 வாயொளிமழுங்க 578 வெண்மதிமீச்செல 656 
வந்தமா தவன் 625 வாரணமரற்ற 196 : வெந்துயர்தொடர் 782 
வர் தமுனியைமுக 279 வாாமென்னினி 33- வெய்ய கானத்திடை 266 
வந்த முனிவன் 424 வாரார்முலையாரு 

281 வெய்யவன்குலமுதல் 15 
வந்தவடன்னை 

206 வாவிவிரிதாமரையி . 375 வெய்யோனொளி 437 
வந்தனவரம்பினாவா 712 வாழ்வினை நுதலிய 327 வெயில் விரி 471 ) 
வந்து தாயை 

576 வாள்புரைவிழி 500 வெயிலிளநிலவே -490 
வந்தெதிரேதொழு 700 வாளும் வேலும் விட் 520 வெயின் முறைக்குல 119 
வரங்கொள்வித்து 14: 2 வானமேயனைய 3:44 வெவ்வாம்பயில் 329 
வரதன்பகர்வான் 308 வானவருரைத்தலும் 808 வெவ்விடமனையவள் 107 
வரதன்றுஞ்சினான் 788 வானின்றிழிந்து 2 வெவ்வியதன்னையா 394 
வரன் முறை 

638 வானுந்நிலனும் 296 வெவ்வினையவடா 327 
வானிலுந்தைசொன் 796 வானோர் கொள்ளார் 153 வெள்ளத்திடைவாழ் 435 
வரிகொளொண் 530- விடங்கொணோக்கி 541 வெள்ளநீருலகினில் 18 
வரிவிலெம்பி 226 விடுதிகடி 

481 வெள்ளியகரியன 95 : 
வருந்தாவண்ணம் 428 விண்டொடநிவந்த 189 வெளிறுநீங்கிய 517 
வருந்தித்தான்றா 455 விண்ணவர்விசும்பு 186. வென் றிவேந்தரை 

58 
வல்லாக்கரின் 358. விண்ணாட்டவர் 297 வேண்டினனிவ்வர 394 
வலக்கார்முகமென் 301 விண்ணிடையடைந் 766 வேண்டுந் திறத்தாரு 770 
வலங்கடிந்தேழைய 341 விண்ணு நீர்மொக்கு 779 வேத்தவைமுனிவ 204 
வலியனென் றவர் 

556 விண்ணுமண்ணு 225 வேத்தவையிருந்த 647 
வள்ளு றுவயிரவாள் 642 விம்மினன்பரதனும் 810 வேதனைக்கூனி 112 
வள்ளுறைகழித் 46 விரிமணிமேகலை 661 வேதனைவெயிற் 655 
வளங்கெழுதிருநகர் - 99 விரியிருட்பகையை 469 வேதியாருந்தவர் 641 
வளைகள் காந்தளிற் 536 விருப்பினெய்தினன் 575 வேந்தரேபெரிதென் 183 
வற்கலையினுடையா 698 விரும்பியமூப்பெனும் 17 வேந்தன்பணியினா 280 
வறுத்துவித்திய 514 வில்லார்தோளான் 601 வேள்விச்செல்வந் 419 
வன்புலக்கன்மன 384 வில்லிவாங்கிய 527 வேற்றடங்கலர் 

574 
வன்மாயக்கைகேசி 264 வில்லின் வேதியர் 562 வேற்றுக்கொடியாள் 299 
வன்றெறுபாலையை 747 வில்லினும் வாளினும் 619 வேறிடம் வீரற்கு 546 
வனத்தினனென்ற 587 விழிக்குங்கண் 247 வேறிலா மன்னரும் 63 
வாக்கினால்வரந்தர 590 விழுந்தனர்சிலர் 333 வைகினரினி தன்னா 508 
வாங்கியமருங்குலை 344 விளக்கொளிமறைத் 187 வையகந்துறந்து 755 
வாங்குவேய்ங்கழை 512 விளையுந்தன்புகழ் 133 வையமன்னுயிர் 88 
வாட்டொழிலுழவ 61 விற்கொள்வாணு நல் 559 வையமும்வானமும் 62 
வாடொடுதானையா - 609 விற்றடந்தாமரை 328 வையமேழும் 

177 


வடி-59 


+ அகம் நிலைநிறுத்தியவரலாறு , ஆம் / 
கம்பராமாயணத்து அயோத்தியாகாண்டத்தின் 

அரும்பதவகராதி முதலியன . * 
அஃகலிலறநெறி , பள்ளி -107 

அசுணமா குறிஞ்சிப்பாடல் கேட் 
அக்கரை , குகப் -57 

வெருதல் , சித்திர -24 
அக்கரையணைதல் , வனம் -38 அசும்பு - ஊற்றுப்பெருக்கு : சித் 
அக்குரோணி , குகப் -5 

திர -36 
அகத்தியன் புனல் குடித்தகடல் X அசோகு x நெருப்புச்சுவாலை வ 
தானையுந் திருவு நீங்கிய அயோத்தி னம்-8 
நகர் : ஆறுசெல் -45 

அஞ்சடுத்தவமளி, திருவடி-11 
அகநகர் , பள்ளி -36 

அஞ்சம்பு , கங்கை-3 
அகநிறையருள் , கங்கை -63 

அஞ்சனக்குன் றமன்ன வழகன் , 
அகம் - பூமி , ஆறுசெல்- 44 

தைல-52 

அஞ்சனந்து றந்தநாட்டம் , கறை 
செல் -44 

யறக்கழுவியகாலவேல் :ஆறுமிசல் -39 
அகம்பொருமி - மனங்கலங்கி : திரு அஞ்சன நாயிறன்னவையன் , கங் 

கை -56 
அகம்விம்முமன்பு, வனம் - 20 

அஞ்சனம் , ஆறுசெல்-39 
அகல்வான் , நகர்-89 

அஞ்சனமேனி , நகர் -189 
அகலம் , மந்திரப் -57 

அஞ்சனவண்ணன் , குகப் -14 
அகலிடம் , குகப் -67 

அஞ்சியமகளிர்கண் X வெருவிப் 
அகவுமயில் X மகளிர் : தைல-13 . பாயுங்கயற்குலம் : குகப் -55 7 . 
அகன்கான் , நகர்-8 

அஞ்சியயர் தல் , ஆறுசெல் -12 -- 
அகன்புனலாடல்நீத்த , பள்ளி-24 அஞ்சுமஞ்சு மென்னாருயிரஞ்சும் , 
- அகன்மலை , பள்ளி-18 
அகில்புனை குழல் , வனம்-11 

அஞ்சொன்மாதர் , பள்ளி-106 . 
அகிலிடு தூபம் X மயிற்பீலி : குக -58 அட்டில்புகையிழத்தல் , நகர் -206 . 
-- அங்கணன் , சித்திர-1 

அடக்கந்தோற்றுவிக்குங்குறி, கை , 
அங்கணாயகன்- இராமபிரான் , கங் , கேசி -104: 

அடகு, கங்கை -27 
அங்கி - அக்கினி : தைல -25 

அடர்தல் நெருங்குதல் :சித்திர-54 : 
அங்கி கற்புடையார்க்குச் சுடாது அடவி , திருவடி -40 --.. 
நீரினுங்குளிர்தல், பள்ளி-141 

அடிச்சுவடுகள் , சித்திர -20 - 
அங்கிவினை , கைகேசி -77 

அடித்தலமிரண்டையுமுடித்தலஞ் 
அங்குரம் , சித்திர-55 

சூடுதல் , திருவடி -136 
அச்சத்தாற்றுஞ்சுதல் , பள்ளி-69 

அடிதாழா- , கங்கை .68 
அச்சு , குகப் -51 - 

அடிதொழுது , கங்கை -47 
அசனிமா மழை , குகப் -11 

அடிதொழுதேத்தி , வனம் -34 
அசனியஞ்ச, பள்ளி -67 . 

அடிநாயேன் , கங்கை -68 . 
அசனியேற்றினான் மறிந்து மண் 

அடிபுரைதளிர் வனம் -17 
ணுற்ற மராமரம் X தந்தை மரணத் அடிமிசைத் தூளி தேவர் முடிமி 
தால் கீழ்வீழ்ந்த பரதன் : பள்ளி-45 . சைப்படர்வது , குகப்-3 
அசனியேறு , வெவ்வுரை : பள்ளி-59 அடியன் , தைல -20 

* இங்குக் காட்டப்படுபவை - படலப்பெயரின் முதற்குறிப்பும் , படலக் 
செய்யுள்களினெண்ணும் . 

10A. 


நகர்-10 


கை -10 


외 2 


அரும்பதவகராதி முதலியன 


தரை-9 


கை 


அடியன்னகஞ்சம் , கங்கை-20 

அந்தணன் , வனம் -22 
அடியனேன் , கைகேசி -110 , நகர் -18 அந்தணாளரில றநெறி பிழைத்த 
அடியுறத்தழுவுதல் , தைல -25 வன் , பள்ளி -100 
அடியேன் , நகர் -130 

அந்தணாளன் தாளினைச் சென்னி 
அடியோம் , கங்கை -59 

யிற்புனைந்தேத்தி ஏயின் செய்தி , மந் 
அடுக்கும்-தகும் : மந்திர -38 
அடுத்தல் - நேர்தல் : நகர்-94 

அந்தம் , மந்திர -46 
அடை - இலை : தைல -17 

அந்தமில்குணத்தான் , பள்ளி -42 
அடைக்கலப்பொருளை வௌவி 

அந்தமில் சோகம் , நகர்-93 
னான் , பள்ளி -103 

அந்தமில்பேரரசு , ஆறுசெல்-11 
அடையலர் , நகர்-160 

அந்தமில்வேதனை , ஆறுசெல் -56 
அடையாளம் , தைல -19 

அந்தமிலறிவன் - வசிட்டன் ; மந் 
அடைவரும் - பொருந்திய : ஆறு திர-14 
செல் -15 

அந்தமின்னலம் , திருவடி -1 
அண்டர் தம்மனை , வனம் -10 

அந்தர் X நறையுண்டவண்டு ; வன 
அண்டர் நாயகன் , மந்திர -57 ம் -13 x தென் றற்காற்று , திருவடி -14 
அண்ணல், மந்திர- 52 ; நகர் -18 , அந்தர்க்கு மற்றொருவர்கை தருதல் , 
90 ; கங்கை - 63 ; வனம் -39 ; பள்ளி- | திருவடி -14 
125 

அந்தரத்தமரருமழுதுசோர , பள் 
அண்ணல் வெங்கரி , குகப் -2 ளி -90 
அண்முதல் - வந்துசேர்தல் : கங் 

அந்தரத்தளவு நின் றளிக்கு மாணை , 
5-90 

மந்திர -6 
அணங்கினும் இனியாய் , வனம் -15 

அந்தரத்தின் , திருவடி -8 
அணங்கு - துன்பம் , மந்தரை -45 

அந்தரந்தீர்ந்துலகளித்தல் , மந்த 
அணிகலனை நீத்தமகளிர் X பூவுதிர் ரை -60 
கொம்பு: ஆறுசெல் -34 

அந்தரம் -ஆகாயம் , மந்திர-6 . வா 
அணியர் , நகர் -186 

னுலகம்: ஆறுசெல் -54. தீமை - கை 
அணியிழை - அலங்கரித்தற்குரிய கேசி -24 
ஆபரணம் :வனம்-11 

அந்தரமுனிவர் , ஆறுசெல் -2 
அணி பிழைமயில் -சீதை : கங்கை -77 அந்தியும் பகலுநீரற தகண் , திரு 
அணிவுறுமமலை , மந்தரை -39 

வடி -140 
அணை - நீர்ப் பெருக்கைத்தடுப்பது : அந்தியைநோக்குதல் , சித்திர-43 
மந்திர -55 

அந்தோ, கைகேசி -21 ; நகர் -57, 
அத்திரம் , கைகேசி -95 

77 , 114; தைல -55 ; வனம்-25 ; திரு 
அத்தையர் - மாமிமார் : தைல -40 | வடி -10 
அதர் - வழி ; வனம் -16 , திருவடி -97 அப்பாலேற்றுதல் - அக்கரையிற் 
அதிர்கடல்வையகம் , ஆறுசெல் -35 சேர்த்தல் : கங்கை -67 
அந்தண்புனல் - நகர்-82 

அப்புதல் , திருவடி -5 
அந்தணர் , ஆறுசெல் -52 , மந்திர அப்புறம் , கங்கை -37 
74, நகர் -96 

அப்புறுகடல் , வனம் -26 
அந்தணர் எல்லாவற்றிலுஞ்சிறந்த அபயம் - கைகேசி - 33 
வர் , மந்தரை -7 

அம்பனகண்ணவள் , கைகேசி -16 
அந்தணர் குழாம் , மந்திர-76 

அம்பரத்தின்னமும் பகைஞருள 
அந்தணரிடத்து விடைகேட்டல் , ரோ , பள்ளி -53 
கங்கை -64 

அம்பரத்தினீங்காவரசு , திருவடி -63 
அந்தணருறையுளை 

யனலியூட்டி அம்பரம் , கைகேசி-60. திருவடி-10 
னோன் , பள்ளி-104 

அம்பி - ஒடம் , கங்கை -28 


அரும்பதவகராதி முதலியன் 


வுஉள் 


1 


அம்பிகள் ; குகப்-13 

அமைநின்றாடும் அரவுரி , அயோ 
அம்பியின் தலைவன் - குகன் ; கங்த்தியில் நுடங்கும்மாளிகைத்துகிற் 
கை -54 

கொடி ; சித்திர -4 
அம்புகளிடையஞ்சனமென நஞ்சி அமைவிருந்து , கங்கை -26 
னையிடுதல் , கைகேசி - 64 

அயம் - குதிரை, பள்ளி -54 

, 
அம்புயம் . முகம் : பள்ளி -141 அயர்வானிலை , நகர்-37 . 
அம்மா , பள்ளி-80 

அயர்வுயிர்த்தல் பெருமூச்சுவிடு 
அம்மை - வருபிறப்பு , நகர்-174 , தல் , திருவடி -59 
திருவடி -110 

அயர்வுறுதல் - தளர்ச்சியடைதல் ; 
அம்மைதீமை , பள்ளி -119 

குகப்-56 
அம்மையுதவுதல் , மந்திர-26 

அயலவர் பார்த்துக்கொண்டிருக் 
அமரர் , கங்கை-27 

கையில் நறியனவற்றைத்தானேயுண் 
அமரேசன் - திருமால் , வனம் -22 டவன் , பள்ளி-112 
அமலன் , கங்கை- "-73 

அயலுளோர்பசித்திருக்கச் சோறு 
அமிர்தின் தெளிவு , கங்கை -2 துய்த்துளோர் , பள்ளி-106 

அமிர்தெனக் கிழங்குகாய்களை ய அயனுக்கும் அரும்பெற்றீர்த்தம் 
யிலுதல் , குகப்-40 

வனம் -31 
அமிழ்தனாள் , சித்திர -44 

அயாவுயிர்த்தல் - பெருமூச்சுவிடு 
அமிழ்தொக்கும்நேரிழை , சித் தல் , திருவடி -55 
திர -24 

அயாவுயிர்ப்பு - துயர் நீக்கம் ; குகப்-16 
அமுதுகுதல் , வனம் -40 

அயில் - கூர்மை , வனம் -40 ; சித்திர-49 
அமுதத்தைவிட்டு விடத்தினை ய அயிலம்பு , கண் , தைல் -1 

11 
ருந்துதல் X தவத்தை விட்டுவேறுகரு அயிலுதல் -உண்ணுதல் , குகப்-40 
மத்திற்புகுதல் , மந்திர-27 

அயிற்படை, திருவடி - 22 
அமுதம்போலவும் யாழிசைபோல அயோத்தி - ஊழிவாழ்திருநகர் , 
வும் கட்டிபோலவும் மதுரித்தெழு பள்ளி-38 x திருநீங்கியபாற்கடல் , 
வது கிளிவி , கங்கை - ம் 

பள்ளி -37 x வனம் நகர் -15 
அமுதன்வியசீதக்கார் , வனம் -1 

அயோத்திமூதூர் , கங்கை -5 
அமுதினுமினியாள் , வனம் -8 அயோத்தியராண்டகை , வனம் -31 
அமுது- உணவு , கங்கை -42 

அயோத்தியிற்பிறந்தபின்பும் பிரி 
அமுது அன்பு , கங்கை-14 

விலளாயினாள் , நகர் - 225 
அமுது செய்தல் -உண்ணுதல் ; கங் அர்க்கரின் மால்வரை, நகர் -227 
15 

அரக்கினுருக்கழல் , நகர் - 227 
அமுதுண்ணுதல் , பள்ளி -30 

அரக்கு , செம்பஞ்சு, நகர் -227 
அமுதூட்டினவன் அடகுஉண்ணு அரக்குதல் - தைத்தல் ; நகர்-227 
தல் , கங்கை -27 

அரங்கு ஆடல் 

நீத்தல் , பள்ளி -24 
அமுதென , கங்கை -12 

அரசச்செல்வம் நிச்சயமன் று , மந் 
அமுதையும் அமரர்க்கூட்டியவன் , திர -28 
கங்கை-27 

அரசனென்று தயரதன்கூறத்தகர் 
அமை - மூங்கில் , சித்திர -4 

ன் , தைல -43 
அமைச்சர் , மந்தரை -15 

அரசர்க்கரசு , நகர் -32 
அமைத்தல்- படைத்தல், வனம்-22 அரசர்க்காற்றல் , மந்தரை-16 
அமைதல் உடன்படுதல் , மந்திர அரசர்கள் , நகர் - 96 
26 , உதவியாதல் , குகப்-12 

அரசர்யானையூர்ந்து வெண்குடை 
அமைதி- தன்மை ! மந்திர-69 ; தகு பிடித்துச் செல்லுதல் X கதிரவன் 
தி , வனம் -24 ; சமயம் , திருவடி -69 ; மேகமூர்ந்து வெண்மதி மீதிருக்க 
எற்பாடு , திருவடி -132 

செல்லுதல் , ஆறுசெல்-31 


நகைக 


" 


* 42 வு 


அரும்பதவகராதி முதலியன 


. 


அரசர்வேலை , பள்ளி-127 

அரத்தவேல் * செவ்வரி படர்ந்த 
அரசரிற்பிறந்து அரசரில் வளர் கண் : மந்திர - 56 
து அரசரிற்புகுந்த பேரரசி . யுரை அரந்தை - துன்பம் : கைகேசி -3 ; 
செயக்கேட்கிலை , மந்தரை - 61 

தைல -6 
அரசவேலை , திருவடி-95 

அரம்பையர் - தேவமகளிர் ,சித்திர - 
அரசவை, நகர் -162 

21 , 25 ; திருவடி-8 
அரசவைக்கு உள்ளஞ்சொல்லுத அரமியத் தலம் , மந்திர-56 
ல , ஆறுசெல் -13 

அரவம் , குகப் -10 
அரசன்மெய்யிற் றிரிவானென்னி அரவின்கடுவுக்கு அமுதம் பெற்று 
ல் இம்மாவுலகத்துயிரோடினிவாழ்வு | ய்ந்து புகுந்தஉயிர்பெற்றார் * இ.ரா 
கவேன் , நகர் -43 

மனைப்பிரிந்த துயரால்வருந்தி உயிர் 
அரசன்மனமனையான் , மந்திர -51 போம்நிலையையடைந்து , இராமன் நக 
அரசன்றனாணை , நகர்-19 ர் சென்றானென் றகருத்தால் மகிழ்ச் 
- அரசன் றேவிய , ரறுபதினாயிரர் , சியடைந்த நகரத்தார், தைல-33 
நகர் -1801 

அரவு மதமாவடங்கு வயிற்றது , 
அரசனருளிலன் , நகர் -99 . சித்தி1-4 
அரசாக்கிப் பின்னடுத்தது புரிக , அரவெயிற்றினுள முதுகுதல் ,வன் 
மந்திர- 1-4) - - - 

ம் -40 
அரசாள்வான் , பள்ளி -73 

அரற்றினன், பள்ளி - 4-7 
1. அரசியலிடும்பை , மந்திர-657 அராகம்- வேட்கை , கைகேசி- 54 - 

அரசியலெய்தியாகுமென்று - சிறு அராவணுகும்போது ஒளிவிரிதிங் 
தொழிலியற்றியவன் : பள்ளி-108 கள் X துயர் நண்ண வுறங்குபவள் : 

அரசில்வையகம் + கதிரிலாப் மந்தரை-45 
பகல் ; உயரிலாவுடல் , மதியிலாவிர அராவிடிக்கு இடைதல் x வசிட் 

டன் சொல்லுக்குப் பரதன் வருந்து 
* அரசிளங்கோளரி ) பள்ளி -38 

தல் , பள்ளி -135 
அரசு , மந்திர-14, 43 

அராவிடியுறத்துவளுவது , தைல-26 
அரசு . இராமன் மக்கட்கும் தம்பிக் அராவின் வேக மடங்கியவேழம் , 
குமன்றிப்பிறர்க்காகாது ,மந்தரை 76 கைகேயியா ல் நிலை மாறிய மன்னன் : 
அரசு குற்றம் பயக்கும் , நகர்-133 கைகேசி -11 

அரசு தத்தமக்குற்றவெனத்தழை அராவுநடுக்குறுநோக்கு , கங்கை -34 
த்தல் ; மந்திர-78. - 

அரி - சிங்கம் , நகர்-74 
அரசுதாங்கு எனக்கேட்ட பரதன் அரிகுநர் , பள்ளி-21 
நிலை , ஆறுசெல் -13 

அரிகேழலாயிளையை - யேந்தினா 
அரசுபுரியுமாறு தயா தன் கூறிய ன் , திருவடி -119 
போது - இராமன் - காதல்கொள் அரிய நூல் , மந்திர -9 . 
ளாமை மந்திர- 72 

அரியவன் , திருவடி -57 
அரசுயானைப் பிடரின்மீது பிச்ச அரியினமார்க்கிலாக்கமலம் X பரி 
மூங்கவிகையும் நிழற்ற விருப்பது, புரமார்க்கிலாச்சீறடி : ஆறுசெல் -40 - 
மந்திர -28 

அரிவைமார்கள் , தைல -77 
அரசேயாசு , நகர்-81 

அருக்கனேயனைய வரசர்கோமக 
அரசைக் கைக்கொண்டது . என்ன் ! பள்ளி -62 
குற்றம் , நகர்-188 

அருகர் , பள்ளி -89 
அரஞ்சுடவழனிமிர்வேல், திருவ 

அருகு , சித்திர-49 

அருங்கலம் , நகர் -98 
செவ்வாம்பல் , 
அருடருவாரி 

கருணைக்கடல் 
குகப் -38 


வு , ஆறுசெல்-7 


4-41 


அரத்தவாம்பல் 
கேர் -183 


அரும்பதவகராதி முதலியன 


அடக் 


அருத்தி - அன்பு: மந்தரை-23 , குகப் அல்லல் - துன்பம் : வனம் , 27,42 ; 
73. மகிழ்ச்சி : வனம் -20 

திருவடி -56 
- அருந்ததிக்குச் சீலங்காட்டியவள் , அல்லலினழுந்துதல் , ஆறுசெல் -22 
சித்திர -16 

அல்லையாண்டமைந்தமேனி யழ 
அருந்ததியனையாள் , வனம் -8 கன் , குகப்-42 
அருந்தல் , மந்திர-27 

அலக்கண்-துன்பம் , கைகேசி -14 
அருந்தவத்தவர் , ஆறுசெல்-52 அலகம்பு , கங்கை 3 
அருந்துணை யிழந்தவன் றிற் பே அலகைகணாடகம் நடிப்பன , திரு 
டை * கணவனையிழந்த கோசலை , வடி-33 
தைல -63 

அலங்கல் - மாலை : திருவடி-41 
அருந்துயர்ப்பெரும்பரம் பூமியை அலங்கன்மன்னன் , மந்திர -51 
த்தாங்குவ தென்பது , மந்திர் -71 அலங்கன் மாமுடி , ஆறுசெல் --17 

அருநெஞ்சங்கூறாகி யோடாததே அலங்கன்மார்பு , மந்திர - 62 
குறை , நகர் -104 

அலங்குதல் - அசைதல் , திருவடி -37 
அருநெறி , சித்திர-30 

அலசுதல் - வருந்துதல் , மந்திர-64 
அருப்பம் - அல்பம் : பள்ளி -40 

அலத்தகப்பஞ்சு- செம்பஞ்சு: திரு 
அரும்பனையகொங்கை , தைல-11 வடி -11 . 
அரும்பு , கங்கை -6 

அலந்தலை -சஞ்சலம் : மாறாட்டமெ 
அரும்பெருமூப்பு , மந்திர -64 னினுமாம் : கைகேசி -13 : “ இவள்பே 
அரும்பெறலன்பு , சித்திர -51 ச்சுமலந்தலையாய் ” என்றார் பெரியாழ் 
அரும்பொடி , குகப் -44 

வாரும் , 
அருமைநோன்புகள் , நகர் -21 அலம்புதல் - அசைதல் , ஒலித்த 
அருமையினுயிர்வருதல், திருவடி -59 லென்ற பொருளிலும் வரும் : சித் 
அருவிக்கண்ணினான் , ஆறுசெல் -12 | x - 32 

அருவிசோர்குன்று x கண்ணீர் அலர்கதிர்-சூரியன் : சித்திர 26 
பெருக்குங் குகன் ; கங்கை -54 

அலர்சொரிசூழல் , வனசம் -7 
அருவிமால்வரை, சித்திர -3 

அலர்ந்தபைங்கூழ் , பள்ளி -26 
அருள் தொடர்புபற்றாதேவரு அலவுதல் - அசைதல் ; சித்திர- 25 
து : அளி தொடர்புபற்றி வருவது : அலறுங்குரல் , நகர் -84 
பள்ளி -48 . 

அலறுதல் - கதறுதல் : நகர் -75 
அருள்புரிதல் , கங்கை -49 

அலைக்க ; பள்ளி -106 
அருளக்கருதிற்றோ, நகர் -32 அலைபுனற்கிடந்தனவனைய் பாம் 
அருளிருக்குங்கட்கருமுகில், தைல 80 பு , வனம் -42 

அருளிருப்பின் வேள்விவேண்டு - அவ்வழி - அப்போது , குகப் -5 
மோ , மந்தரை -17 

அவண்- அவ்விடம் : கைகேசி - 3 , 
அருளினெஞ்சினன் , பள்ளி -98 வனம் -1 
அருளுடைத்தவம் ; மந்திர் -27 அவந்தன் , மந்தரை-55 
அருளுதல் - அருள் கொண்டுகாட் அவம்- தீங்கு : தைல -65 
தெல் , சித்திர -16 

அவரை , சித்திர-34 
அருளுதிரென - விடைகேட்டல் , அவலந் தருநெஞ்சினன் , கேர் -91 
கங்கை -64 

அவலமீதெதன் வெழுதிய 

படிவ 
அருளுவீர்- சொல்வீர் , பள்ளி -62 மொத்தெய்துவான் , திருவடி -49 
அரையில் தாழவிட்ட செந்தோல அவலித்தல் - அன்புறுதல் , திருவடி -18 
ன் , கங்கை -31 

அவனி , மந்திர-2, குகப்-63 
அரைவீக்கியவாள் , கங்கை -87 

அவனிகாவல் , நகர் -28 
அல் -இரவு, ஆறுசெல்-58 

அவனிகாவலர் , நகர் -172, மந்தி 
அல்செறிந்தன்னநிறம் , கங்கை -29 | -3 , பள்ளி-125 


அங். 


அரும்பதவகராதி முதலியன 


அவனிசேர் தல் , நகர் -181 

அளவை - பிரமாணம் , மந்திர -80 
அவனிமாதெனு மகண்மனம் , மந் அளாவுதல் - கலத்தல் , சித்திர 2 
திர-31 

அளி- வண்டு : கங்கை -8 . X குழல் : 
அவனோடும் பிறந்தானாண்டான் , கங்கை -2 
பள்ளி -78 

அளிக்கு நாயகன் , சித்திர -11 
அவிப்பரும்வெம்மை , திருவடி -21 அளிக்கும் பாதுகாக்கும் : மந்திர -6 
அவுணர், மந்திர - 21. x இருள் : அளிக்குலம் மதமுண்ணுதல் , திரு 
சித்திர-40 

வடி -15 
அழகன் -இராமன் : நகர் -139 

அளிபடர்தல் -வண்டுகள் மேலெழு 
அழகன் றன்னைப் பொன் போர்த் ந்துலாவுதல் , கங்கை -8 
தன்னவிளவல் , தைல -52 

அளைந்து தழுவுதல் , பள்வி -16 
அழகிதிவ்வன்பு , நகர் -191 

அற்கண்டனைய வழகமைந்தமே 
அழகு X நறவு : மந்திர-52 னி - இருளன்னமாமேனி : குகப் -26 
அழகெழில் கெடுதல் , நகர் -21 S : 

அற்றங்காத்தல் வருத்தம் வர 
அழகு - இயற்கையழகு ; எழில் - செய வொட்டாது தடுத்தல் , மந்திரப்-43 
ற்கையழகு . 

அற்றம்-குற்றம் : கங்கை -37 
அழகோஇது , நகர் -33 

அற்றொடுத்தன்னகுஞ்சி , கங்கை - 32 
அழிகவுள் - மதநீர் பெருகுகின்ற அறங்கள் போற்றுதல் , ஆறுசெல் 
கன்னம் : பள்ளி-33 

20 
அழிகவுட்டுமபி , கங்கை -30 

அறங்குணித்தல் , மந்திர -10 
அழிதா- நிலையழிய; குகப்-55 அறங்கெட நயத்திரோ , நகர் -192 
அழியாவழகு , கங்கைப் -1 

அறங்கெடமுயன்றவன் , பள்ளி -98 
அழிவருமரசியல் , பள்ளி-103 

அறத்தின்சிறப்பு : தைல -29 
அழுங்குதல் - வருந்துதல் , திரு அறத்தின் மூர்த்தி யவதரித்தான் , 
வடி -56 

மந்திர -39 
அழுததால் , நகர் -93 

அறத்தின்றாய் , திருவடி -60 
அழுதல் , நகர் -214 

அறத்தினின்றேகல் , சித்திர-56 
அழுதவோசை 

அறத்தினூங்குக் கொடி தெனலா 
நகர் -97 

வதொன்றில்லை , மந்திர -43 
அழுது அவலித்தல் , புலம்பல் மூல அறத்தைக் கைவிடாமை 
மாய் வருத்தத்தை வெளிக்காட்டல் , ணம் , தைல -80 
நகர் -238 

அறந்தலைத்துறத்தல் , மந்திர -30 
அழுமொலி , நகர் -210 

அறநிறுத்தத்தோன்றினான் , நகர் - 
அழுவம் - பெருக்கு: யாறு , கங்கை 169 
24 : குகப் -54 

அறநெறியகற்றிப் பொருள்வெஃ 
அள்ளல் - குழைசேறு : நகர் -62 கிய மன்னன் , பள்ளி-107 
அளக்கர்- கடல் : தைல - 72 

அறநெறிக்கோள் , பள்ளி-78 
அளக்கர்வாழ்முத்தம , கைகேசி -75 அறம்வாளிற்கொன்று தின்றுதல் , 
அளகந்தரு நுதலாள் , கங்கை -4 

திருவடி -101 
அளக நன்னுதல் , வனம் -14 

அறமார்பள்ளி 

தவச்சாலை , தை 
அளகம் - பெண்மயிர் : கங்கை -4 
அளக வல்லியிற் கொழுந்தெரியும் அறமாற்றலர்வாழ்வு பாறி 
மனத்துயர் கூர்தல் , நகர் -175 வீந்தசெல்வம் , திருவடி -19 
அளவில் சுற்றம் , ஆறு செல் -52 

அறமறந்தவன் , பள்ளி -102 
அளவின்மாநகர் , ஆறுசெல்-22 அறமெனக் கிலையோ வெனும் , 
அளவின்மூப்பு , சித்திர-29 

நகர்-14 
அளவுதல் தெளித்தல் , நகர் -29 அறல் x குழல் : கங்கை 2 


விண்ணுறுதல் , 


3 


ல -78 


அரும்பதவகராதி முதவியாக 


வுகூக் 


சை 


வா , 


அறல்புரைகூந்தல் , சித்திர- 21 அன்னது , ஆறுசெல் -11 

அறிஞர் , கங்கை - 26 , பள்ளி-145 , அன்னந்துயில்வதிதண்டலை , கங் 
ஆறுசெல் -2 

-7 
அறிஞர் தத்துவஞானத்தைச்சோ அன்னப்பேடைஉசிறையிலது கரை 
த்தால் மறத்தல் , நகர் - 212 துன்னிற்று X ஒடம் கரையைக்கிட்ட 
அறிவன் , மந்திர-14 

டியது , குகப்-71 
அறிவிலி , மந்தரை- 67 

அன்னம் - சோறு , மந்திர -98 
அறிவு - இராமனிடத்து ஈடுபாடு , அன்னம் நடைக்கு அஞ்சியொதுங் 
அறிவெனும் பெரும்புனல் மந்தி குதல் , கங்கை-20 

அன்னமாடுதலைக் காணுதல் , கங் 
அறிவைநோக்கினான் - இராமன்: கை -2 
சித்திர -43 

அன்னமென்னடையாய் , வனம் -14 
அறு தி - முடிவு -120 

அன்னர் , மந்திர -35 
அறுபதினாயிரமாண்டு தசரதனான் அன்னாயென முனிவன் கைகேயி 
டனன் , மந்திரர -16 . 

யை விளித்தல் , நகர் -37 
அறுபதினாயிரர்கள் மாதர் , தைல -74 அன்னை , நகர் -20 , ஆறுசெல் -15 
அறைகழல் குன்றவர் , சித்திர -22 அன்னை தாளில்வீழ்தல் , பள்ளி -121 
அறைதல் , நகர் -73 

அன்னை முதலியோரிடருறாவகை 
அன்பத்துக் கெல்லை யுண்டோ , யுன்னையென்பொருட்டு தவு ,நகர் 155 
குகப் 43 

அன்னையரும் வேந்தனும் முன்னை 
அன்பன் - பக்தன் : கங்கை -68 

யரல்லர் , 

நகர் -155 
அன்பான் மெலியினுலகங்கொள் அன்னையா ரெனக் கழகுசெய்த 
ளாது , நகர்- 58 

பள்ளி -138 
அன்பில்லாவிடின் ஐம் பொறிய 

அன்னையின் வரத்தின் வந்தவரசு , 
டக்கமும் பயனின் று , மந்தரை-16) 

ஆறுசெல்-11 
அன்பிற்றறுகண் பிறிதுண்டோ , அனகன் , வனம் -23 

அனங்கன் கணைநிரத்தல் - மந்திர -55 
அன்பினல்லதோ ராக்கமுண்டா அனங்கனைங் கொடுங்கணை , ஆறு 
குமோ , மந்தரை -16 

செல் -51 
அன்பினிறைஞ்சுதல் , கங்கை - 39 அனந்தர் - துயில் , மந்தரை :44- மந் 
அன்பினாரைப் போக்குவதரிது , தெவொலி , மனச்சோர்வு , கைகேசி -57 

அனந்தன் முதலியோர் பூமிபார 
அன்பினாலமைந்த காதல், கங்கை -43 த்தைத் தாங்குவர் , மந்திர -18 . 
அன்பினாலழுதல் , பள்ளி-118 அனல் செவியிற்றொடர்தல் , நகர் -9 
அன்பினாலா ரமுதூட்டுதல் , 

அனலி - அக்கினி, பள்ளி-104 
கை -14 

அனிகம் - சேனை , திருவடி -20 
அன்பினாற் கொணர்ந்த உணவுப் அனிகராசி , ஆறுசெல் - 27 
பொருள் அமிர் தினுஞ் சீர்த்ததாகும் , அனிகவேலை - திருவடி -41 
கங்கை-43 

அனுக்கம்- வருத்தம் , கைகேசி -52 
அன்பினான் முலைப்பாலுகுதல் , அனைத்தும் - முழுதும் , ஆறுசெல் -38 
பள்ளி -119 

அனைய - அந்த: சித்திர -39 
அன்பினோடறிவித்தல் , மந்திர 

-78 

அனையர் , வனம் -38 
அன்புடையார் போலழுகின்றேன் , அனையவேலை , பள்ளி -39 

ஆ -பசு , பள்ளி -33 ; இரக்கக்குறி 
அன் பேவலிமையைத்தரும் , தைல53 ப்பு , நகர் -114 
அன்றுதல் - பகைத்தல் , வனம் - 

ம் -10 ஆக்கையை யண்டமுற்றக் குவித் 
அன்னக்கதி நாவாய் , கங்கை -65 தல், நகர் -121 


தைல-71 


தைல -19 


கசு 


பள்ளி- 32 


அகூ . 


அரும்பதவகராதி முதலியன 


* 


கை 


ஆக - விகற்பப் பொருளில் வந்த இ ஆணை - கட்டளை : நகர் - 222 ,சித்திர 
டைச்சொல் - திருவடி -126 

54 , திருவடி -116 
ஆகம் - உடம்பு , இடை : நகர் -29 ,, ஆணை செய்குநர் , கங்கை -62 
ககேசி -11 

ஆத்த - நியமிக்கப்பட்ட , திருவடி -131 
ஆகமற்றவள் , நகர் -29 

ஆதரத்தோடேந்துதல் , நகர் -150 
ஆகுதி , திருவடி -6 

ஆதன்- அறிவீனன் , பள்ளி.- 114 
ஆகுதிக்கியைதல் , சித்திர - 31 ஆதியந்தம் , ஆறுசெல் -46 
ஆகு திப்புகை, சித்திர-18 

ஆதியர் , ஆறுசெல் -5 
ஆங்கு - அப்பொழுது , நகர் -9 

ஆதியரசன் - சக்கரவர்த்தி : நகர்-107 
ஆசி - வாழ்த்து மொழி , திருவடி -1 ஆதியவமைதி , திருவடி -120 . 
ஆசை - திக்கு , கைகேசி -71 , அன்பு , ஆதியின் மூர்த்தி , இலக்குமணன் : 
கைகேசி -100 

நகர் -116 
ஆசையழிதல் , ஆறுசெல் -25 

ஆதியொடந்தமென்று தன்னாலு 
ஆடகந் தருபூண் , கைகேசி -57 

மளப்பருந் தான் , இராமன் நகர் -143 
ஆடகம் - பொன் , திருவடி -33 ஆதிமன்னனை யாற்றுமினென்று 
ஆடல் - கூத்தாடுதல் : மந்தரை-34 - தாயர்க்குக் கூறல் , நகர் -238 
ஆடவர் - புருஷர் , வீரர் மந்திர-60 , ஆதிமுனிவன் - வசிட்டன் , தைல -55 
ஆறுசெல் - 50 , திருவடி -37 

ஆபரணங்கட்குச் சூரியனுவமை , 
ஆடகவில்லி - அழகிய வில்லையுடை கங்கை -9 
யவன் , மந்திர - 79-7. 

ஆம் - அங்கீகாரச்சொல், பள்ளி-42 
ஆடவரும் குண்டலம் முதலியன ஆம்பல் X மீன் : சித்திர-42 
பூணாமை , ஆறுசெல் -43 

ஆம்பற்போதனையவாய் , நகர் -101 
ஆடவர்சிந்தைகொளிளையார், கை ஆமுனையிற்சிறுகூழ் x கடற்ப 
கேசி -64 

டை : குகப் -23 
ஆடவர்மனம் மகளிர் கொங்கை ஆய்தந்து - ஆராய்ந்து : நகர் -136 - 
யிற் செல்லாமை , ஆறுசெல்-51 ஆயம் - மகளிர் கூட்டம் , நகர் -232 
ஆடியவண்டு , வனம் -13 

ஆயவன் , பள்ளி -72 
ஆடு கொடிப்படை , குகப் -22 ஆயிரம் பெயருடை யமலன் , சித் 
ஆடுதல் - நீராடுதல் , நர்த்தனஞ் | திர-1 
செய்தல்: கங்கை -18 , 63 

ஆயிரமம்பிக்கு நாய்கன் குகன் ; 
ஆடை , ஆவிலிரிபானுரை , தைல - 

கங்கை -23 
10 : ஆடைக்கு ஆவியும் பானுரையும் ஆயிரமிராமர் நின்கே மாவரோ, 
உவமையெனக்கொள்ளவுமாம் , | குகப்-35 

ஆண்டகை , மந்திர - 13 - பள்ளி -43 ,, ஆயிரமௌலியான் - திருமால் மந் 
89: ஆறுசெல் -5 !) 
ஆண்.கெள் எத்தனைக்குள, நகர் -22 ஆயிரமௌலியானைக்கைதொழுத 

ஆண்டேழினோடேழ் அகன்கானில், கைகேசி -82 
டை வைகுதல் , நகர் -8 

ஆர்க்க - ஒலிக்க , நகர் -119 
ஆண்டை- 

- அப்போது : மந்திர -14 ஆர்கலி, ஆறுசெல் -32 
ஆண்டுகளைப் பகலென்னுதல் , ந ஆர்கலியகழ்ந்தோர் , கைகேசி -32 
கர் -22 

ஆர்த்தல் - அணிதல் , கங்கை - 29 
ஆண்யானை பிடிக்கு முழையிலிரு பேராரவாரஞ்செய்தல் ,ஆறுசெல்-54 
ந்து தேன் வாங்கி வாயினிற் கையா ஆர்தல் , வனம் -5 
லளித்தல் , சித்திர -10 

ஆர்ப்புறுவரிசிலை , திருவடி-50 
ஆணலன் பெண்ணலனார் கொலா ஆரமீர்த்தல் , நகர் -134 
மென நாணலன் , பள்ளி -111 

ஆரவாரம் , திருவடி -25 
ஆணாயகன் - புருஷோத்தமன் , நகர்.40. 

ஆராதகாதல் , நகர்.- 96 


தரை-22 


ஆரியன் 


ம 


ஆளுலாங் கன்றி , மந்திர-69 
ஆவதுபோக , 
அங்கீகாரத்தைக் 
அரும்பதவகராதி முதலியன 

அஙக 
இராமன் , தைல-16 , 
வனம் -1 
ஆருயிர்நாயகன் , குகப் -14 

சனாசமுத்திரம் ! ஆறுசெல் -4 S 
ஆலி -நீர்த்துளி, நகர் -101 , 199, ஆற்ற- சுமக்க : மந்திர -18 
கை கேசி -6 

ஆற்றலன் , பள்ளி-57 
ஆலிலையன்னவயிறு, நகர்-11 ஆற்றலேன் , மந்திர-18 
ஆலைபாய்வயல் , வனம் -37 

ஆற்றன் மாதவன் , சித்திர-58 
ஆவ ; மந்திர -79 , பள்ளி -137 ஆற்றுதல் - செய்தல் : மந்தரை -16 
, குகப் 

ஆறிடுமணி , சித்திர -43 
ஆவதுள்ளது 

ஆறிநிற்றல் - மனமடங்கி நிற்றல் : 
காட்டுத் தொடர் , வனம் -33 

திருவடி -19 
ஆவலித்து - இரங்கி : பள்ளி-57 ஆறியசிந்தனையறிஞ, திருவடி -125 
ஆவா , நகர் -54, 99 

- காரணம் : நகர் -35 
ஆவி - புகை , தைல -10, சித்திர-19 ஆன்மாவுக்குத்துறவும் தெளிவும் 

ஆவிகாலுதல்- பெருமூச்சுவிடுதல் ; இருசிறை , மந்திர-24 
கைகேசி -21 

ஆன்ற - பெருமைமிக்க , ஆறுசெ 
ஆவி நீத்த உடல் X பல்வளங்களும் | ல் -19 
நீங்கிய கோசலநாடு : பள்ளி-27 ஆன்றவர் , குகப் 5 - 
ஆவிரைந் திறுதல் , நகர் -14 

ஆன அடிமை செய்தல் , கங்கை -45 
ஆவியகலுமோ வவதியென்றோ ஆனனமளித்தல்- முகத்தைப்பொ 
ன்றுளதானால் , தைல -85 

லிவுறச்செய்தல் , சித்திர -42 
ஆவியுகுதற்கொத்தவுடல் , நகர் -60 இகல்- போர் ; திருவடி -36 
ஆவியுலைதல் , கங்கை -53 

இகலடுசிலை , வனம் -24 
ஆவி வேண்டினு மீவேன் , கைகே கலுதல் - மாறுபடுதல் : ஆறுசெல்-29 
சி -23 

இகழ்தல் - அலட்சியஞ்செய்தல் : 
ஆவின்கன்று , வனம் -10 

குகப் -16 
ஆவு தி நீக்குதல் , திருவடி -6 

இங்கிதம் முகத்தாலெழுதி நீட்டு 
ஆழமிட்டநெடுமை , கங்கை -31 

தல் , மந்திர-47 
ஆழி , குகப் -51 , 57 

இசைத்தல் சொல்லுதல் , கங்கை -76 
ஆழியன்னசேனை , கங்கை-47 

இசைதந்து - சொல்லி : நகர 

-67 
ஆழியான் சக்கரவர்த்தி ,திருமால் : இசைந்த - பொருந்திய : மந்திர -18 
கைகேசி -1 , 55 ; பள்ளி-125 

இசைநடாவுதல் , மந்திர -26 
ஆழியையுருட்டுதல் , ஆறுசெல் -20 

இசைமுன்னாப்பாடுதல் , வனம் -13 
ஆழியை யுருட்டுதல் முதலியவற் இசைவேய்தல் , திருவடி -109 
றாற் புகழ்பெற வேண்டுமென்பதில் இஞ்சி கொடியாடை முனிதல் , 
லை , ஆறு செல்-20 

நகர் -216 
ஆள் - அடிமை :கங்கை -57: காலாள் 

இட்டிடை - நுண்ணிய இடை , மந் 
வீரன் , திருவடி -37 

திர -39 
ஆள்பவராள் , திருவடி -129 இடக்கண் துடித்தல் அமங்கலக் 
ஆள்வினை - பணியாளன் செயல் : குறி , மந்திர -61 
தைல -33 

இடம் - தலம் , பெருமையுமாம் ;திரு 
ஆளகம் - அளகம் என்பதன் நீட் 
டல் : இவ்விகாரம் கூட தலின் நீட்சி இடர் , நகர் -15 , 55 , கங்கை -65 
யைக் குறிப்பிக்கும் ; மந்திர -50 இடராலழிவாள் - கோசலை , நகர் -37 
ஆளி , கைகேசி -1 

இடரினுக்கங்குரம் , சித்திர-55 
ஆளுதல் - வசித்தல்: குகப்-22 ; ஒத்த இடருறுங்காலத்து எவர்க்கும்எது 
ல்- குகப் -42 

வும் வரும் , நகர் -185 
105 


வடி -94 


அச 


அரும்பதவகராதி முதலியன 


டருறுபகையா , கங்கை -75 

இந்திரை - இலக்குமி , தைல -53 
இடருறுமூப்பு , சித்திர -30 

இந்திரைகேள்வன் , மந்திர -97 
ருறுவதிற்பயனில்லை , வனம் -27 இந்து X எயிறு ; சித்திர-41 
இடன் , மந்திர -10 

இந்துமோலியன்னான்- பரத்துவா 
இடி - பிளிறுதல் : சித்திர -35 ; வான சன் : திருவடி -1 
மிடித்தல் : பள்ளி-10 

இந்துவிற்சுடர்கோயில் , திருவடி -8 
இடிதல் - நெஞ்சுடைதல் : கைகேசி -41 இப்பால் , சித்திர-58 
இடிப்பு -வீரகர்ச்சனை ; பள்ளி -17 இபம் - நகர் : 80 
இடியுடைமேகம் : பெருந்தொனி இம்பர் X உம்பர் : பள்ளி - 53 
ப - வேத்துங்குகன் : கங்கை -47 இம்பரிற்போந்த அமரர் செல்வமு 
இடியுருமனையமொழி , பள்ளி -70 தலியனதேய்ந் திலாமையாற் போந் 
இடியேறுண்டமால்வரை யென்ன திலமென்று ஆய்தல் , மந்தரை -38 
வீழ்தல் , கைகேசி -35 

இம்மை , மந்திர -23 , திருவடி -110 
இடுக்கண் , மந்திர -1 

இமைத்தல் - விளங்குதல் , சித் 
இடுகுகண் , சித்திர -30 

திர-6,19 
இடுபதம் , பள்ளி -113 

இமைப்பு , திருவடி -34 , கங்கை -50 
இடை , மந்திர -58 x மின் , சித்திர-33 / இமையவர் , நகர்-24 , மந்திர -54 , 
இடைக்குவஞ்சிநாணுதல் , கங்கை 20 திருவடி -130 

இடை குழற் சுமைபொறாதிறுகும் : இமையவர் குரு - பிருஹஸ்பதி ; மக் 
ததிர -19 

இடைதல் - பின்வாங்குதல் ; பள் மையோர் , மந்திர-1 
ளி -135 

இமையோர்மாயை, மந்தரை-77 
இடையறாவின்னல் , மந்தரை -70 இமையோரிடுக்கண்டீர்த்த வேர் 
டையிடை , வனம் -18 

து , மந்திர -1 
இடையிடைமலர்சிந்துமரம் ,வனம் 16 இயங்கெழுதானையர் - அரசர்கள் ; 
இடையுறு , மந்திர-41 

பள்ளி -54 
இடையூறு - தடை , நகர்-40 ; துன் 

இயம்புதல் - சொல்லுதல் , நகர் -7 : 
பம் , நகர் -51 

வாச்சியங்கள் பேரொலி செய்தல் , 
இடைவருங்கால மிரண்டு - திரே பள்ளி -11 , ஆறுசெல்- 33 
தாயுகதுவாபரயுகங்கள் ;ஆறுசெல்-15 

இயல்-இயல்பு , வனம் -7 
டைவெளி, கங்கை -2 

இயல்பு , சித்திர -1 
ணரார் தருதாரரசன் , நகர் -55 இயல்வா , மந்திர -18 
இணையடி , கங்கை -47 

இயைதல் - வந்து பொருந்துதல் , 
இதம்- நன்மை ; மந்திர -46 திருவடி-2 
இதவியல் ; திருவடி -123 

இரக்கம் , மந்தரை-78 
இதழ் : இலவு - இந்திரகோபம் ; இரக்கமிலாள் - கைகேயி , குக 
சித்திர -25 , பவளம் : கங்கை -4 

ப் -71 
இந்தியங்களிற்கடலுண்டென்னக் இரங்கர் தாள் , நகர் -50 
கண்ணீர்பெருக்கினான் , திருவடி -84 இரங்கியேங்குதல் - பரிதவித்தழு 
இந்தியங்களையவித்திருத்தல் , திரு | தல் , நகர் -180 

இரங்குதல் , வனம் -45 
இந்தியம் - திருவடி -63 

இரட்டர் - ஒருதேசத்தார் : மந்திர 
ந்திரன் , கங்கை - 34 , தைல-61 
இந்திரன் றுன்னுபோகம் , திரு இரண்டுகன்றினுக்கு இரங்கும் ஓர் 

ஆ- இளையகன் றிடத்தே மிக்க விருப் 
இந்திரனுரு கண்ணெங்கும்நிறைந் பமிருப்பினும் மூத்தகன்றை விட 

விருப்பமில்லாதபசு , மந்திர-34 


வடி -140 


79 இல் -1 


வடி -17 


தது , தைல -6 


. 


அரும்பதவகராதி முதலியன் 


வுகூரு 


நல்லன் , 


ர-40 


கை 


இரண்டுகன்றொரீ இ வெருவரும் இராமன் இறந்த தசரதனைக் குறி 
ஆ * இராமலட்சுமணரைப் பிரியுஞ் த்துப் புலம்புதல் , திருவடி-60 
சுமித்திரை , நகர் -153 

இராமன் இன்பமும் அமுதமுமா 
இரதம் , தைல -53 

னவன் , கங்கை -11 
இரதமூர் தல் , பள்ளி-93 

இராமன் உன்கிளை எனதெனல் , 
இரவலர் நிதியை வௌவினோன் , கங்கை -76 
பள்ளி -99 

இராமன் உன்னு பிர்க்சென மன் 
இரவலாளர் நண்பர் , பள்ளி-51 னுயிர்க்கெலாம் 

மந்தி 
இரவி X திகிரி : நகர் -32 ; சித்திர -40 

இரவி இருளற்றிடவுற்றொளிர்தல் , இராமன் காடு செல்லுதற்காக உ 
நகர்-32 

யர்திணைப் பொருளும் அஃறிணைப் 
இரவி தன் கிரணத்தால் மற்றை பொருளும் அழுதல் , நகர்-99 
யொளிகளை மறைத்தல்போல் பர இராமன் கானகஞ்சென்றது 
தன் தன் புகழால் மற்றையோர் புக றம் முதலியவற்றை நினையாமையா 
ழை மடக்கி விடுதல் , குகப் -36 லாகுமெனல் , திருவடி -53 
இரவி தன்குலம் , பள்ளி -136 இராமன் குகன் கொணர்ந்த உண் 
இர்வி மீளுதல் , பள்ளி-69 வுப்பொருளை உவந்து கூறியமொழி , 
இரவியிற்சுடரும் மெய்ப்புகழ் ; சித் கங்கை -45 
திர -54 

( கேசி -46 இராமன் குகனோடு நண்புரிமை 
இரவுகழிதலின் வருணனை பாராட்டுதல் , கங்கை-4 
இரவுநன்பகலும் , பள்ளி-1 

இராமன கைகேயிக்குச் சமானம் ; 
இராகவன் , மந்திர-51 : மந்தரை-41 நகர் -192 

இராகவனுக் கின் றுணைவன் , கு இராமன்கோலங்காண்கிலா மாதர் 
கப் . 66 

நுடங்குதல் , ஆறுசெல்-30 
இராச்சியத்தைக் கொடுத்தில்லை இராமன் சாலையடைதல் * வேலை 
யென்ற வன்கண்புலன் தாங்கியமன் வந்துறைவிடம்மேவுதல் , சித்திர-45 . 
S வன்போல வனம் நீக்கி உயிர்போ ராமன் சீதையின் கற்பு முதலி 
ற்றுவேனோ, நகர் .131 / 

யன துணையாகப்போதல் , தைல -48 
இராச்சியத்தைத் தாங்குதல் நீல் இராமன் சீதையோடு வருதல் , கங் 
லேறம் , மந்திர் -71 

இராமபட்டாபிஷேக் மகிழ்ச்சியை இராமன் தந்தைக்கு நீர்க்கடனளி 
மன்னவன் துறவு மாற்றுதல் , மந்திர த்தல், திருவடி -81 

இராமன் தபோதனர்க்குக்கதி, கங் 
இராமபிரான் சீதையோடுகங்கை- கை -10 
யாடுகையில் தோன்றியநிலை , கங்கை இராமன் தமது குடிலில் வாழ்வத 
19 , 20 - 

னினும் மேம்பட்ட வாழ்வில்லை , கங் 
இராமபிரானீராடியதனாற் கங்கை கை -62 
க்கு ஏற்பட்ட மகிமை , கங்கை -25 இராமன் தன்னுயிர்க்கென்கைடல் 

இராமபிரானுக்குவசிட்டனுடைய லிது , மந்திர -40 
உபதேசமொழிகள் , மந்தரை- 7-21 இராமன் தன்னைப் பிரிதற்காகத் 

இராமற்கு அரசுஉறத்தகும் x மந் துயருறலாகாதெனல் , கங்கை -76 
திர -48 

இராமன் தானே பரதனுக்குத் த 
இராமன் , மந்திர -76 , நகர் - 151 , ரைநல்கும் , கைகேசி -27 
திருவடி -28 

இராமன் திருமுகச் செல்வி தாம 
இராமன் இலட்சுமணனைப் புல்லு ரை யொப்பது , கைகேயியி னேவலைக் : 
தல் X திருமால் சிவபெருமானைப்புல் கேட்டபோது அலர்ந்த செந்தாம் 
லுதல் ; நகர் 143 

ரையினை வென்றது ! கைகேசி 108 


கை -4 


* 


48 , 93 


வங்சு 


அரும்பதவகராதி முதலியன 


கை 


கை 


இராமன் தேரில் வரக்கண்டவர் இராமன் வருந்தத் தசரதன் தான் 
கன்று வரல் கண்டுருகும் ஆ ; பிழைத்துய்ந்துபோதல் ,மந்திர - 29 
கேசி -94 

இராமன் வளர்ந்தது கைகேயியி 
இராமன் நல்லள்கண்ணினு நல் னிடமே ; பெற்ற தாயினிட மன்றே 
லன் , மந்திர-42 

னல் , கைகேசி -97 
இராமன் நிலமங்கையும் செல்வ இராமன் வனஞ்செல்ல ஏவியது 
மங்கையும் உவப்பு றுகணவன் , மந் கேட்டு மனமுவந்திருத்தல் , 
திர -32 

கேசி -108 
இராமன் நோவை நீக்குவான் வந் இராமன் வனஞ்செல்வதனாற்கொ 
தனன் , மந்திர-29) 

டி முதலியன அடங்குதல் ; நகர் -205 
இராமன் படைத்தல் முதலிய முத் இராமன் வனஞ்சென்றால் தேச 
தொழிலையும் புரிபவன் , மந்திர-39 மே யழியும் , நகர் - 32 

இராமன் பண்ணில்நோக்கும்பரா இராமன் வீதியிற்செல்லக் கண்ட 
வமுது , கங்கை -11 

மாதரார்நிலை , மந்திர -55 , 59 
இராமன் பரத்துவாசராச்சிரமத் இராமன் வேடர் குலத்தையென் 
து வசியாமைக்குக் காரணம் , வன கிளையெனல் , கங்கை -76 
ம் -32 

இராமன் றந்தை - வந்தானென்று 
இராமன் பரதனைத் தழுவுதல் X தேவர் மனங்களித்து விமானத்தின் 
தயா முதல் அறத்தினைத் தழுவுதல் , மூலமாக மீள்விலாவுலகத் துய்த் 
திருவடி -55 

தல் , தைல -61 
இராமன் பரம்பொருள், மந்திர -39 இராமன் ராதை , மந்திர -3 ) 
இராமன் பின்பு பிறந்தானுமுள இரா மனது வனவாசத்தைக் கேட் 
னென்னப் பிரியா தான் , குகப் -63 டு வருந்தும் அரசர் X மாவாதஞ்சாய் 

இராமன் பூமடந்தை புவித்திரு த்தமராமரம் , நகர் -99 
இவர்களின் இன்னுயிர்த்துணை , மந் இராமனால் தன்பாவத்தைக் கங் 
திர -40 

கை நீங்குதல் , கங்கை-17 
இராமன் பெயரால் இடையூறுபெ இராமனிடத்துப் பெருவிருப்பமிரு 
யரும் , மந்திரப் -41 

ப்பினும் தசரதனைப்பிரிய மனமில்லா 
இராமன் மகுடஞ்சூடச் செல்கின் வமைச்சர் X இரண்டு கன்றினுக்கிரங் 
முரென்று இருகையுமிரைத்து மொ கும் ஆ , மந்திர -34 
ய்த்தல் , கைகேசி 83 

இராமனிடத்துயாவர்க்குஞ்சொல் 
இராமன் மகுடம் பூணாவிடின் யா லொணா அன்பு, மந்திர-41 
முளமோ , நகர்-40 

இராமனிடத்துள்ள குணங்கள் , 
இராமன் மீண்டுவராவிடின் , நா மந்திர-83 
னும் கானகத்துடனிருந்து . அருந்த இராமனிற்சிறந்த அற்றங் காப் 
வம் புரிவேனென்று பரதன் கூறு பாரில்லை , மந்திர -43 
தல் , ஆறுசெல் -18 

இராமனுக்கு அரசு நல்கக் காரி 
இராமன்மீளாமை ன் 

ணம் , மந்திர-32 
ஏற்றுக்கொள் வேனென்ற கருத்தி இராமனுக்கு இராச்சியமளித்தல் 
னால் தான் , பள்ளி-78 

x வார்புனல்பெருகுதல் , மந்திர -84 
இராமன் முடிகவிப்பதில் முனில் இராமனுக்கு இராச்சிய முதவிப் 
ரும் மகிழ்தல் , ஆறுசெல் -23 பின் கைகேயிக்குக் கொடுத்த மெய் 

இராமன் முடிபுனைதல்காண அரச யன் , தைல -43 
வெள்ளம் வருதல் x அமிழ்துணச்சு இராமனுக்குச் சிவபிரானுவமை , 
ரர்வெள்ளம் குழுமுதல் : கைகேசி 

குழுமுதல் : கை கேசி -67 கங்கை -18 
இராமன் முதலியோர் வந்தபோது இராமனுக்குத் தாரணியை முன் 
இனம் குளிர்தல் , வனம்-46 னே கொடுத்துப் பின் தம்பிக்கும் 


- 


அரும்பதவகராதி முதலியன 

அட 
கொடுத்தால் முறைபிறழாதோ , ந இராமனைப்பெற்றார் குலமன்னவ 
கர்-112 

ரில் முன் யாவருமில்லை , மந்திர -37 
இராமனுடன் சென்று மீண்ட சன இராமனைப்போல வுயிர்களும் அவ 
ங்கள் உலகம் வகுத்தநாள் மண் னிடத்து அன்பின, மந்திர-85 
முழுதேறியொடுங்குங்கடல் , தைல் 84 இராமனை முனிவர் மனையினீங் 

இராமனுடன் போகா திருந்தது கிய மக்களை நேடிக்கண்டனர் போ 
நன்று ; குகப்-18 

வக் காணுதல் , கங்கை -13 
இராம னுன்மைந்த ஞாணை , கை இராமனையரிதிற் பெற்று வனத் 

திழக்குங் கோசலை , நகர்-13 
இராமனெங்கணுந் தோன்றுகின் இராமனை யூழ்வினைப்பயத்தாலும் 
றான் , கைகேசி -86 

வேள்விப்பயத்தாலுந் தசரதன் பெற் 
இராம னென்மகனல்லன் உம்ம றது , மந்திர-67 
கன் , மந்திர -87 

இராமனை வணங்கினாலன்றிச் சிந் 
இராமனே யெல்லாவுறவும் , பள் தையின்றுயர் தீராது , பள்ளி -58 
ளி -58 

இராமனைவிடப்பரதனுயர்ந்தவன் , 
இராமனைக் கற்றறிந்தோரும் மற் குகப் 35 
றையோரும் உண்ணுநீரினுமுயிரினு இராமனை வேதியர் முதலோர் அற 
முவப்பார், மந்திர-42 

பயனென்பர் , மந்திர -41 
இராமனைக்காணுதல் X இறந்ததா இராமனோடுறைதலின் முனிவனு 
தையைக்காணுதல் : திருவடி -53 ய்குவனென்றது , வனம் -29 

இராமனைக்குறைபடக்கூறிக் கோ இராவணன் , மந்திர - 3 , மந்த 
முடி நாளை யவன் சூடுவனென்று ரை -39 
கூனிகூறல் , மந்தரை-50 

இராவானது ஒன்றில் விருப்புற் 
இராமனைத் தழுவியது தோளும் றார்க்கு நெடுகித்தோன்றுதல் , கை 
மார்பும் பூபாரத்தைத் தாங்கும் பாப் கேசி-55 
பினவோ என்று பார்ப்பது போலும் , இரிதல் நிலைகெடுதல் : சித்திர -38 
மந்திர-62 

இரியல் போதல் - நிலைகெட்டோடு 
இராமனை நோக்கி மனங்களித்தல் ; பள்ளி-109 
தல் , கங்கை -11 

இரியற்குரல்-கூக்குரல் , நகர் -35 
இரா மனைப் பிரிந்ததோடு கணவ இரீஇ , மந்திர-68. 
னையுமிழந்த கோசலை X வானீர் சுண் 

இருக்கை , மந்தரை- 51 
டி மண்ணறவற்றி மறுகுற்ற மீன் , இருகணருவிசோர்தல், கங்கை --43 

இருகுன் றுபோலக்குலவியதோள் , 
இராமனைப் பிரியுங் கோசலை x | சித்திர -63 
கன்று பிரியுங் கறவை , நகா -14 

இருகை , வனம் -36 
இராமனைப் புகழ்ந்து முனிவன் ருகை கூப்புதல் , பள்ளி -43 
கூறத் தசரதன் பிஞ்ஞகன் வில்லிறு இருகையிற் கரிரிகரெண்ணிறந்த 
த்ததைக் கேட்ட நாள் முதலியவற்றி வர் , நகர்-178 
னும் மிக மகிழ்தல் , மந்திரப் -44 இருட்பகை, கங்கை -49 

இராமனைப் புத்திரனாகப் பெற்ற இருட்பகையோட வெய்யவென 
தன் பயன் அரசியலிடும்பையில் நீங் ழுதல் , கைகேசி -61 
குதல் , மந்திர-67 

இருடியரில் மூத்தவர்க்கு யானைக் 
இராமனைப் பெற்றபின் அவனி கன்று துளைக்கையா லருவிநீர் கொ 
யாள்வார் புத்திரரைப்பெறுதல் புல் ணர்ந்து குண்டிகையிற் பெய்தல் ; 
லிது , கைகேசி -95 

சித்திர -29 
இராமனைப்பெற்றவன் தளர்வது இருண்டகுஞ்சி , கங்கை -41 
தததியன்று , மந்திர- 65 

இருந்தவந்தணன்- பிரமன் ; தைல-63 


தைல-64 


( 


அந்த 


அரும்பதவகாாதி முதலியன 


இருள் 


தைல-49 


இருந்துழி , மந்திர -60 

இலக்குமணனது வீரவாதம் , நகர் 
இருந்தை -கரி : வனம் -3 

121-122 
இருநிலக்கிழவர் X இந்திரர் : கை இலக்குவன் , குகப் -66 
கேசி -72 

இலக்குவன் விரும்பினாற் பதினான் 
இருப்புகல்லிடம் , பள்ளி-40 

குலகங்களையுங் கலக்கவல்லவன்,திரு 
இரும்பலர் நெடுந்தளை , பள்ளி-116 

வடி -42 
இரும்பனமேனியர் , குகப் -24 இலச்சினை , மந்திர -75 
இரும்பியலனந்தன் , மந்திர-13 

இலட்சுமணன் சுமந்திரனிடம் பர் 
இரும்பினானியன்ற நெஞ்சு , கை தனுக்குச் சொல்லியனுப்பிய செய்தி , 

தைல -15 
இரும்பு நஞ்சு , தைல-20 

இலட்சுமணன் பரதன் வருவது 
இருமை, திருவடி-8 ! 

ண்செந்தேகித்தல் , திருவடி -27, 25 
இருமையுமிழ்ந்த பரதன் , திரு இலட்சுமணனது நிலைமாறியதன் 
வடி -30 

மை , திருவடி-51 
இருவரைப்பயந்தவள் - சுமித்திரை: இலட்சுமணனது யுத்தசன்னாகம் , 
நகர் -193 

திருவடி -29 
இருவினை * நாவாய் : குகப்-46 - 

இலட்சுமண்னொருவனேயே யிரா 
இருவினை முடித்தல் , மந்திர -46 

மனுக்குறவு , நகர்-193 
இருவோர் , பள்ளி-59 

இலைகொள்பூண் , பள்ளி-3 
கருநிறம் : வனம் -17 : x 

இவ்வினைச் செவ்விதினொரு முறை 
பகை யவுணர் , சித்திர -40 

தெரியும் , நகர் -165 
இருள் அரக்கர்க்கு உதவுவது , இவறுதல் -ஆசைகொள்ளுதல் , தி 

ருவடி-110 
இருள் நீலத்தொத்தால் தோன்று இவுளி - குதிரை : ஆறுசெல்-32 
தல் , மந்தரை -33 

இழிதல் - கீழ்வருதல் : சித்திர -13: 
இருள் புரைமேனி, கங்கை 

பெருகுதல் , திருவடி -21 - 
இருளில் இருணிறத்தையடைதல் , இழிதொழில் , பள்ளி -108 
அறியாமை மிகு உல் : தைல -5 

இழிந்து, மந்திர-1 
இருளினும் நெறிசெல்லுதல் , கங் 

இழிவு , குறைவு : பள்ளி- 78 
கை -70 

ழுக்கம் , மந்திர-41 
இருளை நீக்கும் வரதன் , பள்ளி -93 

இழுக்கல் - சேறு : நகர் -194 
இரைத்தல்- பொங்குதல் , திருவடி -5 

இழுக்கு , ஆறுசெல் -14 
இலக்கு , நீகர்-1251 

ழுதை - பேதைமை, - திருவடி-79 
இலக்குமணன் சினங்கொண்டது , இழுதைநெஞ்சு , பள்ளி-10 d 
கேர் -116 

இழை- அணிவடம் , ஆபரணம் , 
இலக்குமணன் தா னயோ திக்குவ மந்திர-53 , பள்ளி-140 
ரும்போது வந்துசேருமாறு துயில இழைக்கின் றவிதி , நகர் -2 
ணங்கை நோக்கிக் கூறுதல் , கங்கை இழைத்தல்- செய்தல், சித்திர -50 , 
51 

பள்ளி -96 
இலக்குமணன் தெப்பமமைத்தல் , இழை நெரிதலிற்றகர்ந்த பொன் 

மழை , மந்தரை -36 
இலக்குமணன் பர்ணசாலை யமைத் இளங்கன்று , வனம் -41 
தவகை , சித்திர -46-49 

எங்கோ- இலட்சுமணன் : பள்ளி- 3 
இலக்குமணனது நிட்டூர மொழி , இளந்தேவி- சுமித்திரை: குகப்-68 
தைல-43 

இளநிலவுபோல் வெயிலின் க.திரா 
இலக்குமணனது போர்க்கோலம் , தல், வனம் -2 
தேர் -118 

இளநீர் X தனம் ; மந்திர -59 


1 


வனம் -36 


அரும்பதவகராதி முதலியன . 


அது கூ 


இளம்பிறையிடைமறு , கேழலெ இறைமகன் , மந்திர -47 
யிற்றிடையிளை : திருவடி -119 

இறையேனும் - நொடிப்போதும் , 
இளமங்கையர் , பள்ளி-115 

நகர் -126 
இளமுலை , மந்திர-58 

இறையோர். - கணவர் , கைகேசி -37 
இளமென்கால் , வனம் -2 

இறைவன் , பள்ளி-55 
இளவல் , சித்திர-44 , கங்கை -64 இறைவன் - சிவன் : நகர் -58 
இளவலுன்னிளையான் , கங்கை - 73 இறைவர் காவல் செய்வோர் , ஆறு 
இளவெயில் மணிப்பத்தியால் , மந் 

மந் செல் -4 
தரை-33 

இறைவரேவலால் முறைமை முத 
இளவேனில் X பொதுமாதர் மன லியன இயைவ , திருவடி -105 
ம் , வனம் -1 

இறைவன் , மந்திர -50 , 77 
இளை - பூ மி : பள்ளி -12 

இன்சாலி , பள்ளி -81 
இளைத்தாள் , நகர் -9 

இன்சொல் முதலியன மன்னற்கி 
இளையவண்ணல் - சத்துருக்கினன்: ருப்பின் - அழிவுண்டாகுமோ , மந்த 
பள்ளி -121 

ரை -13 
இளையவர் சொற்கள் அளவிறந்து இன்பச்சிலம் , வனம் -44 
யிர்க்கவிட்டாற்றுதலால் குழல்யாழ் இன்பம் வந்தாலினிதாகத் தோன் 
கட்குத் தோற்றல் , நகர்-182 றத் துன்பம் வந்தாற் றுறக்கலாகு 

இளையவன் - பரதன் : வனம் -24 , மோ , தைல-29 
சித்திர-55 ,பள்ளி-8 S 

இன்முறை - நற்குடிப்பிறந்த மகளி 
இளையவாளி , ஆறுசெல் -57 ரின் தருமம் , கைகேசி -38 
இளையான் , கங்கை -1 ; வனம் -37 இன்றிய , நகர் -80 , பள்ளி -35 
ளையெனுந்திரு, திருவடி -119 இன்றுகாறும் , ஆறுசெல் -10 
இளையோன் , கங்கை -39 , 77 இன்றுணை , சித்திர-21 
இற்பயன் - மணம் : கைகேசி -73 

இன்றுணை முனிவர் , தைல-7 
இற்றது . இது : பள்ளி -4 

இன்னணம் , பள்ளி -88 , திருவடி -17 
இறத்தல் -கடத்தல் , நகர்-27 : அத் இன்னர் -இத்தன்மையர், திருவடி-17 
தமித்தல் , கங்கை -55 

இன்னல்- துன்மம் : சித்திர -52 
இறப்பைமறப்பதனின் இம்மையி இன்னல்வேலை , திருவடி -92 
ற்கேடுமற்றில்லை , மந்திர -23 

இன்னலினிருக்கை - துன்பநிலை ; 
இறவு - சோர்வு : திருவடி , 102 கங்கை -45 
இறுங்கு - சோளம் : சித்திர -34 இன்னவர் - இவர் , பள்ளி-110 
இறுத்தல் - தங்குதல் : கங்கை -52 ; இன்னவேலை , பள்ளி -121 
செலுத்தல் , பள்ளி -54 : அறுக்கப்படு இன்னற்சிறை, தைல-S6 
தல் , வனம் -40 

இன்னிசை , கங்கை -12 
இறுதல் - கிழிதல் , நகர்-195 

இன்னுயிர் பொன்றும்போதுற்ற 
இறுதியெய்துதல் , பள்ளி-123 

நகர் -12 
இறுதிவாங்குதல் - இறுதியுண்டாம் இன்னுயிர் யாவர்க்கொன்றாய்த் 
படிசெய்தல் , குகப் -8 

தேரிற்செல்லல் , கைகேசி -83 
இறுப்பு -கொல்லுதல் , கைகேசி -24 இன்னே , கைகேசி -30 
இறுவது - சாதல் : திருவடி -72 

னக்குறும்பு , பள்ளி -49 
இறை -சிறிதும் , நகர்-90 குகப் -23 இனம் - கூட்டம் , வனம் -18 , சாதி , 
இருக்கை , மந்திர -14 : தங்குவதற்கு குகப் -2 , வனம் -6 
ரிய இடம் , வனம் -30 ; முன்னங்கை , இனமணி , கங்கை -67 
மந்திர -54 ; தலைவன் , திருவடி -59 இனமலர்க்குலம் , கைகேசி -52 

இறை கழன்று சங்கார்த்தல் , மந் இனன்- சூரியன் : பள்ளி -12 
திர -54 

இனிதிருநெடிதெம்மூர் , கங்தை -59 


அசுல 


அரும்பதவகராதி முதலியன 


.. 


னிய , 


வுதல் , 


கை 


இனிதுகுறுகுதல் , கங்கை -63 உடையா மகுடம்- குலமுறை தவ 
இனிதுறைபுரை , வனம் -27 மாது வருகிற மகுடம் , நகர்-57 
கங்கை -13 , வனம் - 

உடை விரிந்த பூவும் மின்னுதலு 
னியது , மந்திர -24 

முடையன , மந்திர-53 
இனைய , மந்திர -33 

உண்டிடுக்கண் - உளதாகிய துன் 
இனையேன் , நகர் -41 

பும் , குகப் -31 
ஈங்குப்போது , பள்ளி-2 

உண்டு- அங்கீகார்வார்த்தை , பள் 
ஈசனுலகினையழிக்கும் ,ஆறுசெல் -27 O - 3 

ஈட்டியவற்றைப் புகழுக்காக வேட் உண்டை - திரளை , மந்தரை-41 
டவரைக் கொண்மினென்றுகூவு, உண்டையுண்டதனை யுள்ளத்துள் 
பள்ளி-31 

ளுவாள் , மந்திர -41 
ஈடு - வலிமை , தன்மை , நகர் 146 : உண்ணாகஞ்சங்கொல்கிலது , பள் 
கங்கை -29 

ளி -85 
ஈண்ட - விரைவாக , நெருங்க , தைல உண்ணீர்வேட்கை , நகர் 81 
-37 , வனம் -32 

உண்ணுதல் - போகம் நுகர்தல் : ஆ 
ஈண்டியநெறி , ஆறுசெல் -59 றுசெல்-51 
ஈண்டு உன்னிடத்து , இப்பொழு உண்ணு நீர்-தர்ப்பணநீர் ; நகர் -56 
து : நகர் 8,22 , கங்கை -40 , வனம்-31 

உண் முதற்பொருட்கெலாமுற்றம் 
ஈண்டுதல - நெருங்குதல் , ஆறுசெ பூதங்கள் , திருவடி -74 
ல் -1 

உண்மைசாகவெனாவெழும், 
ஈண்டென- விரைவாக , மந்திர-22, கேசி -21 
தைல -33 , பள்ளி -41 

உண்மைகாவலன் மைந்தன் , ந 
ஈந்து , மந்திர -2 

கர் -158 
ஈமக்கடனுக்குரிய னல்லையென்ற உணங்குதல் - வருந்துதல் : மந்த 
சொல்லால் பரதன் இறந்தான்போ ரை -45 ; வாடுதல் ; பள்ளி -52 
லாகி நிலைமாறுதல் , பள்ளி 133 

உணர் - உணர்வு : நகர்-146 
ஈர்க்கிலா , கங்கை 45 

உணர்தல் - மதித்தல் ; மநிதிர -7; 2 
ஈர்த்த - இழுத்துக்கொண்டு செல் கித்தறிதல் ; மந்திர- ) 
லுந் தன்மையுள்ள, பள்ளி -15 

உணர்ந்தாருள்ளம் பூத்தவடிவை 
ஈர்த்தல் - இழுத்தல் , திருவடி -31 யொப்பான் , கைகேசி -101 
ஈரம்- அன்பு, நீர்க்கசிவு , வனம் -1 உணர்புகுதல் -உணர்வு அழிதல் ; 
ஈன்றவள் , ஆறுசெல் -14 

நகர் -146 
ஈன் றளித்தல் , திருவடி -15 

உணர்வனையர் அமைச்சர் மந்திர -15 
ஈனம்- குடை 
குறைவு , நகர் -141 

உணர்வு- ஆன்மா , மந்திர -1: எண் 
ஈனுதல் , வனம் -7 

ணம் , பள்ளி -80 
உகவை - சந்தோஷம் : மந்திர -81 

உணர்வுகை தர , ஆறு செல்-13 
உகுதல் - சிந்துதல் , வனம் -23 , 40 உணர்வுடையோருணர்இறைவன் 
உச்சி , சித்திர -56 

கங்கை-25 
உச்சிச்சூடை , கேர் -216 

உணர்வோவுதல் , நகர்-13 
உடம்பு வேர்த்தல் சினக்குறி , நக உத்தம , கங்கை- (13 
ர் -116 

உத்தமன் , மந்தரை -5 
உடல் மன்னவன் , வையமுயிர் : மந் உத்தரியம் , படர்திரை , குகப் -54 

உதயமால்வரை , மந்தரை -34 
உடற்றுதல் - போர்செய்தல் , குகப்-( உதவலன் , பள்ளி-114 
உடன் போதுவன , 

5-72 

உதவிடுதல்- படைத்தல் , வனம் - 22 
உடுபதி , வனம் - 39 

உதவிப்புகழ் கைக்கொள்ளுதல் , 
உடுபதிவேலையினுதயம் ,ஆறுசெல் -24 நகர் -62 


-- 


தரை-17 


கங்கை 


அரும்பதவகராதி முதலியன 


அசக் 


- 


குகப்-12 


காணிக் 


உதவுதல் - தருதல் : சித்திர- 5 உயல்வுறுதல் - தங்கி மறைதல் , கு 
உதித்தல் - பருத்தல் ; நகர் -135 கப் -56 
உதிர்த்தல் -குலுக்குதல் , சித்திர -14 உயாவு ற - பெருக , திருவடி -55 
உதிரம் , சித்திர -6 , திருவடி-32 உயிர் - மனம் : மந்திர -60 
உதிரமுமிழ் கண்கள் , பள்ளி-66 உயிர் ஒழுகுதல் , நகர் -56 
உதிரவாரி , நகர்-177 

உயிர்காணுதல் - தப்பிய உணர்வுவ 
உந்தி சுழித்த செம்பொற் றொ ரப்பெறுதல் , நகர் -39 
ளை , சித்திர -21 

உயிர்காப்பார் - அரசர் : தைல-65 
உந்திக்கமலத்திற்கடல்வண்ணன் உயிர்சென்றானென்னுந் தன்மை 
யாவையுந்தோற்றுவித்தல் , திருவடி.- யெய்துதல் , நகர் -67 
121 

உயிர்த் திலன் , பள்ளி-45 *, 
உந்திப்போதல் - தள்ளிக்கொண்டு உயிர்த்துணைவற்கு அரசு ஈதல் , 
செல்லுதல் , ஆறுசெல் -54 
உந்தியான்-பிரமன் , தைல -51 உயிர்த்தோழமை தந்தான் - இரா 

உந்துதல் - தூண்டுதல் , செலுத்து மன் : குகப்-17 
தல் , அலைமோதுதல் : நகர் -114 , தை உயிர் தளிர்ப்ப , மந்திர-60 
ல -57 , 75 ; பள்ளி-128 

உயிர் துளங்குற , பள்ளி-127 
உந்தை , பள்ளி -2 

உயிர் துறந்தாற்போல் முகவொளி 
உந்தையார் , பள்ளி-123 ( ல் -11 துறத்தல், நகர் -207 
உந்தையோவி றந்தனன் , ஆறுசெ உயிர் துறப்பெளிதன்று , தைல-41 
உபகாரம் = உபஹாரம் , 

உயிர் நீங்குவது நன்றாகும் , நகர் -66 
கை : கங்கை -36 

உயிர் நீத்தால் தான் கைகேயியின் 
உபயபங்கயங்கள் , கங்கை -52 பாவந்தீருமெனல் , பள்ளி-86 
உம்பர் - தேவர் : பள்ளி -54 , மேலி உயிர்ப்பாரங் குறைந்து தேய்தல் 
டம் : சித்திர -3 

சுமையாகத்தோன்றும் உயிர் உற்சா 
உம்பர்கோனுகரமிர் , 

கானுக ரமிர்து , திருவடி -10 கமற்றிருத்தல் , குகப்-70 : தேய தா 
உம்பரேற்றுதல் , குகப் -12 ன் இடரிலாத என்க . 
உம்பி - இலக்குமணன் , கங்கை-75 : உயிர்ப்பெனுமூதை , நகர் -116 
பாதன் , கங்கை -76 

உயிர்ப்போடு அனற்கொழுந்தோ 
உம்முனீத்தனன் , ஆறுசெல் -11 டுதல் சினக்குறி , பள்ளி-66 
உம்மை , கங்கை -69 

புகுதல் -உயிர் தளர்தல் , நக 
உமிழ்தல் - வெளிப்படுதல் , கைகே ர் -146 
சி -67 , பள்ளி -17 

உயிர் போகுந் தருணத்து வருத் 
உமைக்குநாதன் , மந்தரை -15 

தம் , நகர் -12 
உய்த்துரைத்த - ஆராய்ந்து கூறிய : உயிர்போயதைத் தொட்டுக் கோ 
நகர் -27 

சலை யறிதல் , தைல -62 
உய்தல் , கங்கை -17 

உயிர்போற்றுதல் , நகர் -131 
உய்திறம் , திருவடி -78 

உயிர்போலும் மக்கள் , வனம் - 28 
உய்ந்துபோதல் - கடைத்தேறிப் உயிர் மருந்தன்று , குகப் -18 
போதல் , மந்திர -29 

உயிர் வளர்த்துண்ணுமாசையான் , 
உய்யல் , மந்திர-64 

பள்ளி-107 
உயங்கல் , பள்ளி -54 

உயிர்வாழ்வேனோ, நகர் -10 
உயங்குதல் - வருந்துதல் , நகர் -81 : உயிர் வீகுதல் , நகர்-90 
மனந்தளர்தல் , நகர்-202 , 219 , பள் உயிரலசுதல் - உயிரொடுங்குதல் , 
ளி -22 

தைல -13 
உயர்கோசலை , நகர் -51 

உயிரழிதல் , நகர் -41 
- உயர் தவத்தோரோங்கல் , நகர் -92 உயிரில் யாக்கையை அமுதினால் 

106 


உயிர் 


* அச 2 


அரும்பதவகராதி முதலியன 


துளித்தல் X அல்லலினழுங்கிய நக உருகுந்துயரம் , நகர் -80 
ரைச் சொல்லால் மகிழ்வித்தல் :ஆறு உருகுறுநெஞ்சக்கடுவன் ,சித்திர 30 
செல்-22 

உருத்த , மந்திர -22 
உயிரின் கணவனை யெய்துதல் , உருத்திரன் சீலமும் சூலமுந்தாங் 
மந்திர -32 

கியவன் , திருவடி -73 
உயிரின் துணை , தைல-71 

உருமினை யாவு X தந்தை மரணச் 
உயிரிலாவுடல் X அரசில் வைய செய்தியால் வருந்தும் இராமன் : தி 
கம் , ஆறுசெல் -7 

ருவடி -59 
உயிரீதல் , கங்கை-68 

உருமொத்தசிலையினர் , தைல -50 
உயிருடைதல் - பிராணன்போதல் , உருவகவுயர்வு நவிற்சி , மந்திர -56,59 
நகர் -30 

உருவங்கறுத்தாய் , நகர்-58 
உயிருடைந்தபோதி லுடல் விழு உருவம் , தைல -62 
தல் X அரசன் பார்கிடந்ததைக் கண் உருவறியாப்பிள்ளை , நகர் -100 
டு கோசலை விழுதல் , நகர் -30 உருவுதல் , திருவடி -32 

உயிருண்டோ வின்றென்றெண் உருளும்நேமி வில்லவர் , மந்தரை -11 
ணும் வண்ணம் மயங்குதல் , கைகே உரை-சாஸ்திரம் , மந்திர-88 , கீர்த் 
சி -41 

தி , நகர் -55 ; தைல-7 
உயிருமிழ்தல் , நகர் -226 

உரைசால்குமரன் , நகர் -55 
உயிருறத்தழுவுதல் , மந்திர-73 , உரைசெய் , மந்திர-49 
மந்தரை -33 , வனம் -46 

உரைசெய்பெருமை , நகர் -92 
உயிரெல்லாந் தன்னுயிரென நல் உரைத்தல் - தேய்த்தல் : திருவடி -9 
குதல் , வனம் -22 

உரை தருமன்பு , வனம் -28 
உயிரைநீக்குதல் , ஆறுசெல்-18 உரை நஞ்சு , 

நகர் -39 
உயிரைமறத்தாற்கொன்று வாழ்ந் உரையிலாமை - வாச்சியம் முழங்கா 
தவன் , பள்ளி- gs 

மை : ஆறுசெல் -49 
உயிரை யுய்யும் வகை யோம்புதல் , உலகங்கொள்ளாது , நகர் -44 
நகர் -70 

உலகத்தவர் இன்பதுன்பங்களில் 
உயிரோடிடர்- உயிர் நீங்குகின்ற மகிழ்ந்து துன்புறுவர் , நகர் -217 
இடர் , நகர் -45 

உலகம் - தீவு , திருவடி -68 
உரங்கொண்மனத்தவள் , கைகே உலகாள்வானின்றேன் , பள்ளி -84 
சி- ) 

உலகியாவையும் வயிற்றினிலடக் 
உரஞ்சுடு வடிக்கணை , திருவடி -41 கிய மாயன் , மந்திர-96 
உரந்தொளைத்தல் , ஆறுசெல் -50 உலகின் றவம் , நகர் -33 
உரவோய் , நகர் -53 

உலகினை ஈசனழிக்கும் நாள் ஒலி 
உரவோன் - சக்கரவர்த்தி , நகர் -26 தோன்றும் , ஆறுசெல்-27 

உரறல்- கதறுதல் , பேரிரைச்சலிடு உலகுக்கிடர் கொடுத்த புல்லன் , 
தல் : திருவடி -91 

திருவடி -64 
உரன் - அறிவு , வலிமை : திருவடி -111 உலகெல்லாம் மனக்கொடுமையா 
உராவரும் , மந்தரை-47 

லளந்தாள் , குகப்-69 
உரி- உடலின் தோல் , சித்திர -4 உலகேழும் படைக்க வல்லவன் ப 
உரிமை - அந்திமக்கிரியை , தைல -77 பத்துவாசன் , வனம் -22 
உரிமைமாநிலம் , நகர் -21 

உலகுகொண்டால் புகழ்நீங்கும் , 
உரிமைமைந்தர் , மந்திர -64 

கை கேசி -26 
உரியமெய் - புகழுடம்பு : திருவடி -57 உலங்கொடோள் , திருவடி - 113 
உரு- ரூபம் : சித்திர-11 

உலத்தல் - உயிர் நீங்குதல் , சித்திர 
உருகினர்நோக்கி ,சித்திர-12 

6, பள்ளி -64 : கணக்கிட முடிவுபெறு 
- உருகுகாதல் , சித்திர -10 

தல் , நகர் - 104 


அரும்பதவகராதி முதலியன 


அசிங் 


* 


உள்ளுறை 


ரை -4.0 


உலத்தொடும் பொருததோள் , | உழுவையின் முலையை மான்கன்று 
திருவடி -43 

உண்ணுதல் , வனம் -41 
உலப்பு , மந்திர-19 

உழை- பக்கம் , நகர் - 219 
உலப்புறுதல் -வற்றிப்போதல் ; திரு உழைக்குலம் , நகர் - 204 
வடி -43 

உழைத்தல் - வருந்துதல் ; கைகே 
உலப்புறுவர் - முடிவுபெறுவர் , மந் சி -15 
திர - 19 

உழை யுழைதொடர , மந்திர -74 
உலம் போல் தோள் , வனம் -36 உள்ளந் தூயவன் , கங்கை-40 
உலவார் , மந்திர -66 

உள்ளம் , மந்திர 25 
உலவைகள் , வனம் -39 

உள்ளம்விம்முதல் , வனம் -23 : 
உலவை யீட்டம் - பட்டுப்போன 

உள்ளழிதல் ; நகர் -18 
மரங்களின் தொகுதி ; திருவடி -23 

உள்ளிடர் , சித்திர -56 
உலைதல் - வருந்துதல் , நகர் -118 உள்ளுறை - உள்ளேவசித்தல் , ஆறு 
உலையா தவன்பு, குகப் -31 

செல்-7 
உலையுள்ளுறு தீ X ஊதை, நகர் -135 , 

பகைகள்ளரிற்கரந்து 
உலைவில் செல்வத்தனோ,பள்ளி- 3 றைதல் ; மந்திர -20 
உலோபர் கடைத்தலை புலர்ந்து 

உள்ளூறு காதல் , நகர் -109 
நிற்கும் பரிசிலர் X குளக்கீழன்உலர்ந் உளர் தல் - ஒலித்தல் , கைகேசி -6 
த பைங்கூழ் ; பள்ளி-26 

உளரானாரெனில் , கங்கை - 

-72 
உலோபுதல் -உலோபஞ் செய்தல் , 

உளைக்கும் - வேதனைப்படும் , மந்த 
கைகேசி -7 
உவகைக் கண்ணீர் , மந்திர -36 உளையாவறம் - அழியாத தருமம் , 
உவகை தூண்டுதல் , கங்கை -47 நகர் 129 
உவகை நெஞ்சிடைப்போய் மயிர் உளை வரும் பெருமை , திருவடி 11.9+ , 
வழி நிமிர்தல் , மந்திர-77 

உற்ற ஒத்த : கேர் -222 
உவதைப்பொருள் , மந்திர-91 உற்றது-நேர்ந்தது ; நகர்-78 , பள் 

உவகைபொங்க மீண்டு தண்டனிடு ளி -28 
தல் , குகப்-4 

உற்றது கொண்டுஉறுபொருளுண 
உவகையி னீரரும்புதல் , மந்திரப் -45 ர்த்துதல் மந்திரிக்குசணம் ; மந்திர-9 
உவணம் , மந்திர-75 

உற்றபெற்றி - கூடியவளவு , கைகே 
உவணம் வீற்றிருந்த விலச்சினை , சி -63 
மந்திர- 75 

உற்று -உவமவுருபு ; நகர் -97 
உவப்ப - மந்திர- 31 

உற்றுள் நிகழ்ந்த வனம்-25 
உவப்புறுகணவன் , மந்திர ; 32 உறக்கமாமாது , கங்கை -52 
உவமை செய்தல் - ஒப்பாதல் : மந் உறவு -இனம் , மந்தி . 

மந்திர-24 
திர - 6 

உறாத நோய் - தாங்கமாட்டர்த் 
உவரி - கடல் ; சித்திர-5 : குகப்- துன்பம் : திருவடி -103 
57 

உராநின்று - நிகழ்காலவினையெச் 
உவரியன்றிப் பாற்கடலு தவியவமு சம் , நகர்-34 
சித்திர -5 

உறுதல் - நெருங்கிமுளைத்தல் ; வ 
உழத்தல் - வருந்து தல் , நகர்-181 னம் -42 , அடைதல் , பள்ளி-105 , 
உழலுதல்- திரிதல் : பள்ளி -117 1231 

ழற்றுதல் - அலைக்கழித்தல் , பள் உறுதி - நன்மை , உறுதியைத் தரு 
O - 114 

வது , மந்திர -10 , 13 , 29 , 35 
உழுவை சேர்கானகம் , நகர் -191 உறுதிப்பொருள் , மந்தரை- 

-5 
உழுவை பசியும் பகையுமின்றி உயி உறுதிபெறுதல் - 

நன்மையைய 
ர்களைத்தழுவியிருத்தல் , வனம்.41 டைதல் , நகர் -17 


உ 


அச்சு 


அரும்பதவகராதி முதலியன 


ருவடி -22 


ஊவ 


தள 


று துயர் , கங்கை -76 

கொண்ட திங்கள் உழையர் சுற்றி 
உறு துயர் எய்தியது ஒருவகைத் ய மன்னன் . 
தன்று பள்ளி -38 

ஊருகர் , பள்ளி -35 
உறுபொருள்- எண்ணம் , ஆறுசெ ஊர் தி -பண்டி , மந்திர -68 
ல் .3 

ஊருணி நிறைதல் X இராமனுக்கு 
உறுவது செய்தல் , மந்திர் -17 இராச்சியமளித்தல் ; மந்திர -84 
உறுவன- துன்பம் ; மந்திர் -12 

ஊழ் - முறை : கைகேசி -42 
உறை-உறுத்துதல் : வனம் -16 , தி ஊழ்வினையால் தீங்குறின் தீர்க்க 

வல்லாரில்லை , தைல-41 
உறைபொதிந்த பவளத் தூண் ஊழ்வினை யெவ்ராலுமொழிக்கற் 
பனிபொ திகதிர் : மந்தரை-32 பாலதன்று , நகர் -164 
உறையுள்- வாழிடம் , கங்கை -26 ஊழி முறைமை, உலகு , கற்பகர் 
உறைவிடம் , கங்கை -69 , திருவடி -6 | லம் : மந்திர்-66 
உறைவிடம் நல்கி , வனம் -23 

ழி திரிதல் - யுகம் முடிவுபெறுத 
உன்னருமுயிர் , சித்திர -50 ல் , தைல -70 
உன்ன வுன்ன நைா துருகுதல் , ப N நின்தெண்ணுதல் ,மந்திர-66 
ள்ளி -120 , 121 

ஊழி பலவொன்றிவாழ்தல் , நகர் -6 
உன்னி ; மந்திர -31 

ஊழிபேர்வது ; கைகேசி -16 
உன்னியது , மந்திர-15 

ஊழிபேரினு முய்குந ருய்குவர் , 
- உன்னுதல் , மந்திர -31 ; நகர் -27 

நகர் -231 
*.ன்னுந்தகைமைக்கடையாவுறு ஊழியருக்கன் , நகர் -228 
நோய் ; நகர்-34 

ஊழியிறுதி; குகப் -49 
உன்னுயிர்க்குக் கூற்றாயுலகாளுத ஊழின்செயல் , நகர் -80 
ல் ; திருவடி -62 

ஊழுற , சித்திர -46 
உன்னேல் , கங்கை-74 

ஊற்றம் - வலிமை : கங்கை -35 
உன்னைச்சார்ந்தோர்க்குஉதவலா ஊற்றுடைக்கடல்வணன் , 
காது , மந்தரை-73 
உன்னைப்பிரியின் கைகேசிநேரா 

ஊற்றுமா றில , திருவடி -84 
கேனோ, நகர் -65 

ஊற்றுறுகண் , பள்ளி -57 
உன்னையிரந்தோர்க்கு அளித்தலிய ஊறுகனி, வனம் -35 
லாது , மந்தரை -72 

ஊறுகொண்டு - துன்பத்தையுண் 
ஊங்கு - மிக்கது : மந்திர -48 , தைல -53 

டாக்கிக் கொண்டு , பள்ளி -106 
ஊசலைக்கோங்கிலும் வேங்கையி ஊறுகொள்ளுதல் - அறையப்படு 
லுந் தொடுத்தல் , சித்திர-24 

தல் , பள்ளி-17 
ஊடல் X கூடல் : கைகேசி -57 : சித் 

ஊறுதல் - களிப்புமிகுதல் , கைகே 
திர -20 

ஊன்புகுதல் -உடல்வற்றுதல் : ந 
ஊடுகின் றனர் , சித்திர -12 கர் -146 
ஊடுதல் , வனம் -7 

ஊன்றுதல் - எதிர்நிற்றல் : குகப்-12 
ஊணைநாய்போ லுண்டவன் , பள் கனகம்பற்றியவுயிர் , தைல -44 
O.1111 

ஊனடைந்ததெவ்வ ருயிரடைந்த 
ஊதியம் , சித்திர -57 

வேல் , திருவடி-65 
ஊதுலையி ற்கனலென்ன வுயிர்த் ஊனம் - குறைவு : திருவடி -9 
கைகேசி -12 

ஊனம்வேறிலான் , நகர் -197 
நகர் -98 

ஊனளைந்தவுயிர் , பள்ளி -16 
ஊதைபிறங்குதல் - காற்றுவெளித் ஊனுமுடலும் போல் , மந்திர-1 
தோன்றுதல் , நகர் - 116 

ஊனும் முயிரும் முடையார் - பிரா 
மார் . 

-ஊர்கோள் , தைல-57; ஊர்ணிகள் : நகர் 120 


வடி -121 


(சி -45 


தல் , 
ஊதை , 


அரும்பதவகராதி முதலியன 


வுசரு- 


எந்தை , 


வா 


ல -8 


வடி-136 


ஊனொடு மீனுகர்நாற்றம் , கங்கை -35 எந்திரத்தூறுபாகு , பள்ளி-18 
எஃகெறிசெருமுகம் , பள்ளி-107 

" நகர் -17 
எக்குதல் - மிகுதல் , வெளிப்படுதல் , எந்தை முந்தையோர் , பள்ளி-136 
சித்திர-27,41 

எந்தையாண்டையா னியம்புவீர் , 
எங்கள்போலியர் , வனம் -31 

திருவடி -90 
எங்கள் 

பாழ்க்கைநாள் யாவுங் எந்தையாண்டையா னியம்புவீரே 
கொள்கவெனல் , கைகேசி -83 னல் , பள்ளி-122. 
எங்களை நீத்துப்போனான் , தைல-64 எந்தை யெவ்வுலகுளா னெம்முன் 
எங்குமிட் ருழப்பன யோனிகள் , யாண்டையான் , 

பள்ளி-90 
திருவடி -16 

எந்தையேவலை நீருரைசெய்வியை 
எச்சில் - ஒருத்தரனுபவித்த மிச் வதுண்டேலுய்ந் தனனடியேன் , கை 
சில் , மந்திர -23 

கேசி -106 
எஞ்சலில் , மந்திர-21 

எம்பி , நகர் -5 : சிற்திர -5.2 
எஞ்சுதல் - அழிதல் , குறைதல் : பள் எம்பிராட்டி - தாய் : நகர் -150 
ளி -109 , ஆறுசெல் -20 

எம்பிரான் - இராமபிரான் , பள்ளி 
எட்டனையிடவுமிடமிலாமை , தை 13 , 58 

எம்பெருமான் , மந்திரப் -45 
எடுத்தல் - தோன்று தல் , நகர் -163 : 

எம்பெருமான் பின் பிறந்தார் பி 
படையெடுத்தல் , குகப் -22 

ழைப்பு இழைப்பரோ, குகப்-30 
எடுத்தியம்புதல் , சித்திர -23 எம்மனோர் , கைகேசி -108 

எண் - நினைவு , எண்ணம் : மந்திர எம்மையுந் தருவன விரண்டு , திரு 
27, நகர் -94 , தொகுதி : திருவடி -34 

எண்ணிநோக்கியியம்பருமின்பம் எய்த் திடத் திடர்செய்தோன் ,பள் 
கடவுள் : ககங்கை -11 

ளி -108 
எண்ணியசிலநாள் , கங்கை -63 

எய்தக்கடவ பொருளெய்தா திக 
எண்ணினாற் பலரான வமைச்சர் 

மது , தைல-76 
உணர்வினாலொன்றாதல் , மந்திர -13 எய்தல் , நகர் -80 
எண்ணீர்மை , நகர் -81 

எய்திட , மந்திர -63 
எண்ணும் நீர் நான்மறையோர் , எய்துவது , வனம் -23 
நகர்-56 

எயில்- மதிள் , சித்திர -49 
எண்ணுறு, மந்திர -4 

எயிலுடையயோத்தி - கங்கை -51 
எண்ணெயுண்ட இருள் மேனி, எயிறு X இந்து : சித்திர -41 
கங்கை -33 

எயினர்கோன் - குகன்: குகப்-28 
எண்ணெயுண்ட பொன்னெழில் எயினர்தங்கிடமிருடியரிருப்பிடம் , 
கொண்மேனி , பள்ளி -125 

ம் -45 
எண் முதல் - மனத்தில் : திருவடி -74 எயினரினிறையோன் , கங்கை -38 
எதிர்கொடு , கங்கை-12 

எரிந்தவல்லி தளிரீனு தல் , வனம்-40 
எதிர்கொள்ளல் , மந்தரை- 4 

எரிந்தன - எரித்தன : அன்றி , தீந்து 
எதிர்தல் - பார்த்தல் , நகர் -84 போயின : வனம் -40 
எதிர்ந்தார் , கங்கை5-13 

எரி நெய் மறத்தல் , நகர் - 212 
எதிர்புல்லுதல் , வனம் -23 

எரிமணி , குகப் -48 
எதிர்மேவுதல் - எதிர்கொள்ளுதல், எரிமுன் தேவியாகக்கொள்ளுதல் , 

நகர் -48 
எதிர் வருதல் , சித்திர -89 எரிமுன்னீரைச்சொரிதல் , நகர்-56 
எதிராகவந்த பரதன் சேனையை 

எரியுஞ்சிந்தனைக் கோசலை , மந்த 
யழிக்கமுயலாவிடின் ஏச்சுக்கு இடம், ரை -70 
தகப்- 14-15 

எரியுற்றனைய கௌவை , ஈதர் -186 


வனம் 


குகப் -73 


அச்சு 


அரும்பதவகராதி முதலியன 


1 


எரியுறுமெழுகு , கங்கை -65 

என்பழி மாயு மிடமுண்டோ,பள் 
எரியோம்புதல் , கங்கை -26 

ளி -84 
எருக்கு கொன்றை சிவன் முடிய என்பிலாவுயிர் கோடையில் வேத 
ன , கங்கை -21 

ல் + கோசலை தசரதன் மரணத்தில் 
எல்- சூரியன் : சித்திர-17 

வருந்துதல் , தைல -62 
எல்லை முடிவு : மந்திர -12 

என்பு -உடம்பு : தைல - 23 
எல்லை கடந்தன்றோ, சேனையுமாரு என்புருகி நெஞ்சுருகுதல், கைகே 
யிருங்கொடுபோயன்றோ , கங்கைக 

சி -92 
டந்தன்றோ; குகப்- 16 , 17 , 19 ) என்பொருட்டா லுனக் கிடருற்ற 

எல்லை நீத்த வருத்தி , கங்கை -42 து , குகப் -40 
எல்லையற்றவிடர் தருவாய் , நகர் - 233 என்மகனென்கணென்னுயிர் , 

எல்லையிலின்பம் , சித்திர -57 கேசி -32 
எல்லொடுங்கிய முகம் , திருவடி -51 என் முன்னுடன் வந்தான்-என்த 

எலியெலாமிப்படை யரவம்யான் , மையன் பள்ளி -80 
குகப் -10 

என்றல் - என்று கூறப்படுதல் : திரு 
எவ்வம் -குறைவு , குற்றம் : மந்திர- வடி -124 
82 , நகர் -162 

என்றும் முடிவிலாத 

முடிவிலாத துன்பத் 
எவ்வழிமரபினும் , பள்ளி - 51 

துக்கு ஏதுவாதல் , குகப்-43 
எழு - தூண் மந்திர -56 

என்றுவேந்தர் , மந்திர -75 
எழுகின்றகாதல் , குகப் -28 

என்னடிமை யழகிது , குகப் -43 
எழுத்தொடர் வாயில் , மந்திர -56 என்னின் முன்னம் வனம் நீயடை . 
எழுதருமெழிலாள் , வனம் - 9 

தற் கெளியேனல்லேன் நகர் -59 
எழுதருமேனி, பள்ளி -4 

என்னுடன் பிறந்தயான் வலியன் , 
எழுதுபாவையன்னாள் , நகர் -220 தைல -45 
எழுவினுமுயர்ந்ததோள் , குகப் -33 என்னுயிர் , மந்திர் -17 
அள்ளா நிலைகூர்பெருமை , நகர் 53 என்னுயிரனையாய் , கங்கை -73 
காள்ளுதல் பழித்தல் : கைகேசி -26 என்னுரை பெற்றாற் சரி , இன்றே 
கள்ளூறு தீக்கருமம் , நகர் -109 

லுயிர் பாய்வேன் , கைகேசி -42 
எளியவருணவு , பள்ளி-112 

என்னேவலி னென்கிளையிதுகா , 
எற்றி - அழித்துப்போகட்டு , பள் கங்கை -76 
M.49 

என்னைப் பெற்ற நீ பெற்றது உயிர் 
எற்றுதல் - மோதுதல் : கைகேயி- நீங்குதலோ , திருவடி -61 
47 : ஆறுசெல் -54 

என்னையர் - என் தாய்மார் . எனது 
எற்றுநீர்க்கங்கை , கங்கை-40 

தமையன்மாரென்றுமாம்: பள்ளி-42 
எற்றுறந்தபி னின்பங் கொல் , 5 என்னொருமை, திருவடி . - 30 
கர் -234 

எனதாணை , கைகேசி -18 
எற்றேபகர்வேன் , நகர் -61 

கேட்பன துன்பம் ; 
எறிகடல் , குகப் -57 

பள்ளி-60 
எறிக திரோன் , தைல -59 

எனைவரோ இராமர் , கைகேசி -86 
எறிதல் - மோதுதல் : பள்ளி-14 , இடி 

ஏ - அம்பு : குகப் -23 
தோன்றுதல் , பள்ளி -45 ; அப்பால் ஏகாவண்ணம் தகைவென் , நகர் -67 
தள்ளுதல் ; பள்ளி -49 

எகுமினேகுமி னென்றிடையிடை 
எறி திரைக்கடல் X திறந்தவாயி நிற்றலல்லாற் போகில , கைகேசி - 68 
னர் ஏங்கின அரசன்றேவியர் ,நகர் 108 எங்கினன் , பள்ளி-47 
எறிந்தன கடியசொல் , பள்ளி -45 

ஏங்குதல் , நகர் -9 , 13 
எறிந்து வௌவுதல் , பள்ளி-99 

ஏடிறு கோதையர் , ஆறுசெல் -50 
ஏறிநீர்க்கங்கை, கங்கை-44 

ஏடு புறவிதழ் : கைகேசிக * 


எனைத்துள் 


அரும்பதவகராதி முதலியன 


அசஎ 


கை 


என்றவுரை 


ஏண் - பெருமை , வலிமை : 

ஏழை - பெண் , சீதை: நகர் -231 
கேசி -39 , 46 

ஏழையெயினனேன் , குகப் - 36 
ஏத்தரும் பெருங்குணத்திராமன் , ற்றம் - ஏறுதல் , நகர் -142 
திருவடி-131 

ஏற்றவர் , பள்ளி -114 - - 
எத்திநிற்றல் , கங்கை -47 ஏற்றிளம் பிடிக்குலம் , ஆறு செல்-29 
எத்து - புகழ் , துதி : கைகேசி -101 , ஏற்றையாடு , பள்ளி-14 
பள்ளி -17 

ஏறினவெகுளி, நகர் -159 
ஏதத்திற் கெய்துமூலம் , மந்தரை-12 ஏறு - சிறப்புணர்த்துஞ் சொல் : 
ஏதம் , நகர் -151 

வாளினேறு : கைகேசி 45 : காளை , 
ஏந்தல் , பள்ளி-62 , ஆறுசெல்-52 பள்ளி-17 
ஏந்தல் வேந்த , ஆறுசெல் -19 ஏறுசேவகன் , தைல -42 
ஏந்திழை , சித்திர -39 

ஏறுதல்- அடைதல் , கடந்து கரை 
ஏந்திளமுலையாள் , வனம் -19 யேறுதல் : வனம் -35 , பள்ளி - 106 , 
எந்தினள் , கங்கை -67 

குகப் -48 
ஏந்து செல்வத்திமையவராமென, 

மறுக்கு மீட்டதோ , 
திருவடி -12 

திருவடி -126 
எந்துதோள் , நகர் -95 

என்றனன் , குகப் -12 
ஏந்து நூன்மார்பு , சித்திர -31 

என்று , பள்ளி-12 
எந்தெரி , கங்கை -26 

ஏனோர் , குகப் -24 
எமுறுதல் - மகிழ்ச்சியடைதல் , கங் ஐ - வியப்பு : ஐயுறுஞ்சுடர் மேனி 
கை -10 

யான் : கைகேசி -56 
எய்தல் - போலுதல் , வனம் -4 ஐந்துதேர் - பஞ்சேந்திரியங்கள் : மந் 
ஏய்ந்த , மந்திர -6 

திர -21 
எயினபொருள் , கங்கை -70 - ஐந்து மைந்து நாளூழியாமென, 
ஏயெனுமாத்திரம் , பள்ளி-72 பள்ளி -143 
ஏர் கடாம் - அழகமைர் த : ஆறு 

ஐந்தொடாகிய முப்பகை , மங் 
செல் -47 

திர -66 : ஐந்தொடு - ஐந்தால் . 
ஏர்மிசை , ஆறுசெல் -32 

ஐம்புலமவித்தவர் , ஆறுசெல் -23 
ஏலம் , சித்திர -2 

ஐம் பெரும் பூதம் , திருவடி -120 
எலுதல்- உடன்படுதல் : கைகேசி -8 ஐம்பொறி குறைமக , நகர்-196 

எலுநல்வினை துய்ப்பவர் - சேனை ஐம்பொறியொடு . கரணத்தப்புறங் 
யில் வந்தவரான போகந்துய்ப்பவர் : கடக்கும் வாலுணர்வினுக்கு அணு 
திருவடி-18 

குங் காட்சியான் , தைல- 27 
ஏவம் - குற்றம் , துன்பம் : கைகேசி ஐய - வியக்கத்தக்க , ஐயனே : நகர் 
38 , குகப்-17 

74 : கங்கை -45 : வனம் -33 
ஏவல் , நகர் -130 

ஐயம் , மந்திர-16 
ஏவாமகவு ; நகர் -39 

ஐயன் - தந்தை , பெரியோன் : நகர் 
எவும்பணி செய்தல் , நகர் -37 2261 : கங்கை -3 , 13 , 77 
ஏவெவை ,ஆறுசெல்-3 

ஐயன்புகழைத்தழுவி மற்றையோர் 
ஏழமைந்த விசை , பள்ளி-34 புகழ்நிற்பது , கைகேசி -92 
ஏழிசை, நகர் -213 

ஐயன் மேனியெலாமளை தல் , கங் 
ஏழினோ டேழெனுமுலகம் . ஆறு கை -25 
செல் 20 

ஐயனினிமீளான் , நகர் -106 
ஏழுகடல் , குகப் -23 

ஐயனை நோக்கிச் சீதை முகமலர் 
எழுபகலிற்கேகயத்தினின்று அ தல் , சூரியனை நோக்கித் தாமரை 
யோத்தி சேர்தல் , பள்ளி-18 மலர்தல் :கங்கை -56 
எழுயர் மதகளிறு , பள்ளி-55 


ஐயா , நகர் -82 


வுசவு 


அரும்பதவகராதி முதலியன 


211 


ஐயில் = அயில் , வாள் : நகர்-178 ஒருவழிப் படுதல் - அனுகூலமாய் 
ஐபுறவு - சந்தேகம் : பள்ளி-40 

விடுதல் , மந்திர -62 
ஐயோ - அதிசயமுற விரங்குதற் ஒருவுதல் - நீங்குதல் , சித்திர -14 
குறிப்பு : கங்கை -1 

ஒல்கல்- தளர்ச்சி , மந்தரை-5 
ஐவர்களுளரானோம் , கங்கை -74 ஒல்லென - ஒலிக்குறிப்பு: ஆறுசெ 
ஐவனச் குரல் - மலைநெல்லின் கதில் -22 
ர் :சித்திர -34 

ஒல்லெனார்ப்பு , குகப் -11 
ஒஃகினன் , பள்ளி -107 

ஒல்லை -விரைவாக , மந்தரை-3,12 
ஒக்கநிற்றல் , மந்திர-5 

ஒல்லொலிவேலை , ஆறுசெல் -36 
ஒக்கநின் றுயிர்தொறுமுணர்வு நல் ஒலிமேற்செல்லுங்கணை - சப்தவே 
குவான் , திருவடி -81 

தி ; நகர் -76 
ஒசிபூங்கொடி , மாதர் : நகர் -93 

ஒலியடங்கினதெரு X திரையொலி 
ஒட்டுதல் பிரதிஞ்ஞை செய்தலு நீத்தகடல் : நகர்-209 
மாம் : மந்திர -22 . 

ஒலியார்கடல் சூழுலகு , நகர் -63 
ஒடி - கவண் ,வலை : ஒடித்தல் - பிளந்து ஒலியில்லாமை , நகர் - 21.0 , 
செல்லுதல் , அழித்தல் ; குகப் -13 ஒலியுலாஞ்சேனை , குகப்-10 

ஒடுங்கியவுயிர் , ஆறுசெல்-13 ஒவ்வாதொவ்வாது , நகர் -35 
ஒடுங்குதல் - குறைதல் : மந்தரை-13 ஒழிப்பது - நீக்குவது , நகர் -187 
ஒண்கதிர்ச் செல்வன் , பள்ளி -30 ஒழுக்கமுயிரினும் நன்று, திரு 
ஒண்கவரெஃகம்வல்லவர் ,மந்தரை 11 வடி -24 
ஒண்சிலை , சித்திர-18 

ஒழுக்கின்பாலது , பள்ளி-48 
ஒண்டார் முகில் , நகர் -94 

ஒழுக்குதல் பெருக்குதல் : நக 
ஒத்தல்-இருத்தல் , பொருந்துதல் , ர் -194 
தகுதல் , கைகேசி - 6,48 , நகர் - 22 , ஒள்ளிது - அங்கீகாரவார்த்தை , 

மங் 
ஆறுசெல்-49 

திர -765 
ஒதுங்குதல் - அஞ்சுதல் , மந்திர-20 ஒளிபெறவளர்ந் தகுலம் , பள்ளி-93 
ஒப்பறுமக , வனம் -26 

ஒளியிலவாம் நயனம் , நகர் -75 
ஒரீஇ , கங்கை -9 

ஒளிர் தல், மந்திர -59 
ஒருகோனடையிற் கடைகாணுல ஒளிரடி , குகப் -60 

ஒளிவாணிருபர் , நகர் -35 
ஒருங்கடைதல் , குகப்-11 

ஒளிவாள் , தைல -79 
ஒருங்கினில் ஒருசேர வனம் -30 

ஒளிவிளக்கம் , நகர்-1749 - 
ஒருங்கு , கங்கை-36 

ஒற்றுதல் - ஊன்றிப் பார்த்தல் , 
ஒருத்தல் , மந்திர-68 

தைல- 82 
ஒருத்தலைப்பாரம் , மந்திர-68 

ஒன்றா- நிச்சயமாக , தைல-65 
ஒருதலை , தைல -17 

ஒன்றுதல் - பொருந்துதல் : கை 
ஒருதனி , குகப் 31 

கேசி -37 
ஒருதனித்திகிரி, கங்கை -49 

ஒன்றுந்தெரியா மம்மருள்ளத்தர 
ஒருதானே , கங்கை -67 

சன் , நகர் -71 
ஒருநொடிவரை, கங்கை -69 

ஒன்றும் பொய்யாமை , பள்ளி -77 
ஒருப்படுத்தல் - சம்மதிக்கச் செய் ஈன்றும்வெருவர்மை , கங்கை -71 
தல் : நகர் -94 

ஒன்றொடொன்றொவ்வாதவற்றை 
ஒருமுறை , நகர் -95 

யிசைதந்து , நகர்-(57 
ஒருமை - ஒருவகை , மந்திர -11 

ஒன்றொன் றொவ்வா 
ஒருவலென் , கங்கை -72 

கைகேசி -11 
ஒருவழிக்கொள்ளுதல் , தைல -82 , ஓகை - மகிழ்ச்சி ,சித்திர -56 
ஆறுசெல் -31 

ஓ கொடிதே, கைகேசி -21 - 


கம், நகர் -32 


வின்னல் , 


அரும்பதவகராதி முதலியன 


அசுகூ 


கை 


கை -16 


ஒங்கல் - மலை , நகர் -92 , குகப் -54 , கங்கை செவிலியினாட்டுதல் , கங் 
திருவடி -3 

22 
ஒங்கல் செய்களிறு , செய் - உவம் கங்கை திருமாலின் பாதத்தில் 
வுருபு : நகர் -92 

தோன்றியது , மந்திர -69 
ஒங்கி , கங்கை -22 

கங்கை திருமாலின் பாதத்தினி 
ஓங்குதெப்பம் , வனம் -36 

ன்று பிரமனாற் றரப்பட்டது , கங் 
ஓச்சுதல் - ஓட்டுதல் : சித்திர -10 
ஓசை , ஆறு செல் -27 

கங்கை நாவி நாண்மலர் நாறுதல் , 
ஒட்டந்து ,நகர்-34 

கங்கை -21 
ஒடம் , குகப் -11 

கங்கைநீர் தென்றிசையாகத் தள் 
ஓடை மாக்களிறு x கதிரொடுந் ளப்படுதல் , குகப்-50 
திரியு முதயமால் வரை: மந்தரை -34 கங்கைநீர் மதநீராற் சுரும் பேயுண் 
ஓடையைக்களிறுமுனிதல் , நகர்-216 ணும்படியாதல் , குகப் -2 
ஒத்து - வேதம் : கைகேசி -107 கங்கைமுதற் கன்னி யீறான தீர்த் 

ஓதங்கொள்கடலுக்கு உபமானத் தம் , கைகேசி - 77 
திலே பார்மிதக்கும் பெரும்புறக்கட கங்கையாறு , குகப் -48 
லைக் கொள்க : பள்ளி -63 

கங்கையிடமிலாமைநாவாய்மிடை 
ஓதம் குளிர்ச்சி : நகர் -39 

தல் , குகப் -46 
ஓதாநின்றதொல்குலம் , பள்ளி -79 கங்கையிற்றருங்கங்கை , கங்கை -16 . 

ஓதியர் தூதுசென்றவர் வராமை , கங்கையிற்றோன்றும் யானைக் கும் 
பள்ளி-23 

பம் கங்கை நங்கை முலை , குகப் - 54 
ஓதுதல் - சொல்லுதல் , கங்கை -68 கங்கையென்னும் பெண்ணுக்குப் 
ஓதை , கைகேசி -74 , நகர் -83 , 85 புளினம் முலை , கங்கை -67 
ஓம்புதல் -பாதுகாத்தல் ,மந்திர-26 கங்கை யேற்றினாற் றுயர்க் கட 
ஒர்தல் - ஆராய்தல் , தைல-19 னின் றேற்றினை , குகப் -44 
ஓர்வு - ஆராய்ச்சி : மந்தரை- 20 

கங்கை வார்சடைக் கற்றையன் , 
ஓரறிவுயிர் முதல்யாவுமிரங்கின : நக 

கங்கை -18 
ர் -102 

கச்சில் வாளைக் கட்டுதல் , 
ஓலையேய்கடல் , குகப் -4 

கை 

5-34 
ஓவியம் , தைல -1,கங்கை -53 கச்சையங்கடகரி , மந்திர -28 
ஓவியமொப்பவுயிர்ப்படங்குதல் , கஞ்சம் அடியன்னது , கங்கை -20 
கைகேசி -14 

கஞ்சங்கள் , கங்கை -3 
ஓவுதல் -நீங்குதல் : 5 கர் -31,218 கட்கிலார் , பள்ளி-22 
கங்குலாகிய நங்கை கைகேசி செ கட்டமைந்தவில் , நகர் -140 
யல்கண்டு மைந்தர்முனிற்க நாணினா கட்டளை -உருவ மமைத்தற்குரிய 
ளென வேகுதல் , கைகேசி -46 மாதிரியுருவம் : சித்திர -33 
கங்குலெல்லை காண்பளவு , குகப் -42 கட்டி , கங்கை -5 

கங்குன்மாலை - கங்குற் பொழுது : கட்டியசுரிகையன் , குகப் -9 
கைகேசி -51 

கட்டுரை , மந்திர-65 
கங்கை - மந்திர -69 , கங்கை -60 , கடகக்கை , நகர் -117 
குகப் -1 

கடகரி , மந்திர -23 , மந்தரை- 58 , 
கங்கை எருக்கு முதலியன நாறாது திருவடி -36 
சீதைகுழலின் நாவிநாறுதல் ,, 

கடத்தல் , மந்திர -24 
-211 

கடம் - நீர்மொள்ளும் பாத்திரம் , 
கங்கைக்கிறைவன் , நகர் -117 நகர் -77 , மதநீர் பெருகுமிடம் , காடு ; 
கங்கை காணர்ந்தோர் , 

வனம் -39 
கேசி -92 - 

கடர் , திருவடி -31 
107 


கங் 


கை 


கை 


அரும் 


அரும்பதவகராதி முதலியன 


கடல 


* 


கடல் , மந்திர - 1 ; x கண் உற்ற கடைப்பிடி , மந்தரை -6 
வாரி , நகர் -97 

கடைமுறை - முதுமைப் பருவம் ; 
கடல் நதியைக்கொண்டது, குகப்-4 மந்திர ,66 :இறுதியாக , தைல -25 

பாரின்மீது செல்லுதல் , கடையுகம் - யுகக்கடை ! குகப் -11 
ஆறுசெல் -32 

கடையோட மெய்த்த வேந்தன் , 
கடல்வண்ணன் , மந்தரை -69 

தைல்-73 
கடடலமிர்து , கங்கை - 2 

கடைவாய்பால்பாய்தல் , கங்கை 8 
கடலனையான் , காகங்கை -58 

கண் மாவகிர் : தைல-12 ,பீலிக்க 
கடலிடை -பூமி : மந்திர-53 ண்ணும் , காணுங் கண்ணும் , வனம் -4 
கடலுடைக்கிழவன் , மந்திர -83. கண்கள் , வாள் , மந்திர -59 
கடலென மந்திரிமார் மிகப்பலர் கண்கள் போல்வார்மக்கள் , நகர் -144 
சுற்றுதல் , மந்திர -13 

கண்களுக்கு வாள் வேல் வண்டு 
கடவுட்டிங்கள் , தைல -49 கெண்டை உபமானம் , மந்திர-56 
கடவுட்டிருநதி கங்கையென்பது , கண்குழித்தழுதல் , நகர் -201 
கங்கை-10 

கண்கைமனம் செய்யான் , நகர் -58 
கடவுள் வைப்பெங்கும் உள்ளும் கண்கொடு பிறத்தலுங் கடை , 
புறனும் உளனாதல் -ஊனும் உயிரும் , நகர் -190 
உயிரும் உணரும் போலுதல் ; மந் கண்ணகன்பெரும்புனல் , குகப் -2 
திர -1 

கண்ணகன்றடமார்பு , கங்கை - 33 
கடவுளரை நிந்திப்போன் , பள் கண்ணநீரினாற் கழுவியாட்டுதல் , 
ளி -104 

பள்ளி -125 
கடன் - முறை ; மந்திர-72 , செய்ய கண்ணன் - இராமன் , கங்கை -41 
வேண்டியது , ஆறுசெல் -4 

ஆறுசெல் -50 , திருவடி-50 , 54 
கடனஞ்சனையாள் , நகர் -39 

கண்ணநீர்வில்லொடு நிலத்து வீழ் 
கடனீர் குடித்த சரிதை , ஆறு தல் , திருவடி -51 
செல்..44 

கண்ணிலா நாடு X அரசனை யிழந்த 
னொழுக்குதல் , திருவடி-78 நாடு : பள்ளி-94 
கடாவுதல் - தூண்டுதல் ; பள்ளி -7 கண்ணி 

லு திரவாரியுகுதல் , 
கடி - நறுமணம் , காவல் : குகப் -13 கர் -177 
கடிகமழ் கமலம் , கங்கை -67 கண்ணிற் புதுப்புனலாட்டுதல் ,கங் 
கடிகை- நாழிகை தைல -55 

5-14 
கடித்தவாயினன் , குகப் -9 

கண்ணினும் நீராய் நெஞ்சுகுதல் , 
கடிதில் -விரைவாக : சித்திர -5 நகர்-148 ) 
கடிதினின் , கங்கை - 65 

கண்ணீர் - கள்ளாகிய நீர் , கண்ண 
கடிது - மிகவும் , தைல -82 

நீர் : தைல -4 
கடிதுசெல்லுதல், கங்கை-666 கண்ணீர்மெழுகுதல் , நகர் -103 
கடியசாபம் , நகர் -39 

கண்ணீர்விழிவழியுகுதல் , வனம் - 23 
கடு -விஷ்ம்; தைல-5 ,வனம் -42 கண் ணீரருவியாடுதல் , ஆறுசெல் -58 
கடுங்குட்டி , நகர் -117 

கண்ணீராயொழுகுதல் , நகர் - 56 
கடுத்தல் - ஒத்தல் , ஆறுசெல் -47 கண்ணீராலியுகு தல் - தரளத்தாம் 
கடுந்திறன் மடங்கல் , கங்கை -51 பற்றுகுதல் , நகர் -101 
கடுநடை , குகப் -52 

கண்ணீருகுத்தலாற்கண்டதில்லை , 
கடுவன் - ஆண்குரங்கு , சித்திர -14 , 22 | திருவடி -79 
கடுவெந்தயர் கின்றபாம்பு , வனம் -42 கண்ணுடைநுதலவன் , பள்ளி- 50 
கடைக்கண் , மந்தரை-42 கண்ணுண் மணிபோன் மகவு, நகர்-88 
கடைசியர் , பள்ளி - 22 

கண்ணுதல் 

மூளுதல் : ஆறுசெ 
கடைத்தலை , பள்ளி -26 

ல் -51 


கட 


5 


கை 


வடி- 54 


. 


, குதிய 
அரும்பதவகராதி முதலியன் 

அருக 
கண்ணுமனமும் வாழுநாள் , கை கணைப்புட்டில் , திருவடி -29 
கேசி -55 

கணையோடுருள்வோன் , நகர் -77 
கண்ணுமுள்ளமும் வண்டு , மந்திர -52 தந்தீர்வது தம்பியைப் போர்தொ 

கண்ணுறு - பெருமை பொருந்திய : லைத்தோ ... ஈன்றாளை வென்சே , ந 
மந்திர -4 

கர் -139 
கண்ணெனுங்கடல் , திருவடி-86 கதம் - கோபம் : கர் -139 
கண்ணெனும் புண்டரீகம் , திரு கதமா , நகர் -74 , சித்திர 6 

கதழ்- கொடுஞ்சினம் ! விரைவுமாம் : 
கண்ணையீர்தல் , கங்கை -45 வனம் -42 
கண்ணொக்குந் தாமரை, கைகேசி -89 கதி - தீக்கதி ; பள்ளி-106 , கங்கை- 15 
கண்ணோட்டம் , நகர் -45 

கதிர்கொடாமரை , கங்கை -12 
கண்பா வம்கடலிற்பெரிது, நகர் -105 கதிர்நெல்லைக் குஞ்சியிற் றொடுத் 

கண் பொழிபுனல் சடாமண்டலம் தல் ; கங்கை -32 
நிறைந்து வழிதல் , திருவடி - 54 

கதிர்முத்தம் , சித்திர் -27 
கண்மை- அருள் , திருவடி -71 கதிர்மேய்வன முதுமேதி , கங்கை -8 
கண்வாரி * கடல் ; நநகர் 97 

கதிரவன் , திருவடி -18 
கண் வேண்டினு மீவேன் , கை கதிரவன் தோன்றியதன் வருண் 
கேசி -28 

னை , திருவடி -18 
கணக்கறு கரையில் வேலை , குகப் -48 

கதிரவன் முதலிய மேலோர் மு 
கணங்கிளர் சுண்ணம் ; வனம் -15 றை திறம்பலர் , மந்தரை-64 
கணம் - கூட்டம் ; குயிற்கணம்! திரிலாப்பகல் * அரசில் வை 
நகர் -181 

கம் : ஆறுசெல் -7 
ெ 

கதிருகுத்தல் - கிரணம் வீசுதல் , 
தினம் , சித்திர-19 

கணவர்பின் செலு நங்கைமார்புகு கந்தம்- கிழங்கு , வனம் -44 : வாச 
முலகம் , பள்ளி-141 

னை , திருவடி-14 
கணிவரைக் கொன்றவர் இல்லை , கந்தவோதியர், ங்னம் -46 
நீ கொல்லுதியோ : கைகேசி -37 கந்து கொல்யானை , கைகேசி -25 
கணவன்-தலைவன் , திருவடி -87 கம் -நீர் , கங்கை -16 
கணவன் குறையக் குறைவாள் - கம்பநெடுங்களியானையன்ன மன் 
கோசலை ; நகர் -53 

னவன் , கைகேசி -15 
கணவன் புகழுக்கு 

புகழுக்கு அழிவாள் ,, கம்பளம் X புல் , வனம் 43 
நகர் -54 

கமஞ்சூல் , சித்திர -2 
கணவனுட னிருத்தலாற் சீதை கமலச்சீறடி , பள்ளி -89 
டர்காணாமை , கங்கை 6 

கமலத்தண்ணல் , ஆறுசெல் -43 
கணவனுடனிருப்பதே கற்புடை | கமலத்தவ்வை நீங்கும் , மந்தரை -88 
நகர் -20 

கமலத்தோன் , ஆறுசெல் -26 
கணவனையிழந்த கோசலை x தெய் கமலபீடம் , கைகேசி -100 
வ மருந்திழந்தவர் : தைல -63 கமலம் , ஆறுசெல் -40 
கணிச்சி - கோடாலிப்படை , சித் கமுகு X மங்கையர் கழுத்து மந்தி 


- 


வனம்-39 


யார் கடமை , 





திர -18 


ரை -30 


கணித நூலுணர்ந்தமாந்தர் , 
கேசி -77 
கணிதமாக்கள் , மந்தரை -1 
கணிதர் - சோதிடர் , மந்திர -88 

ணீரருவி சோர்தல் , கங்கை - 53 
ணை , மந்திர -55 , நகர் -76 


கயத்தி கீழ்மையள் ; கைகேயி -48 
கயப்பு - கசப்பு , மந்தரை-(13 
கயம் - குளம் : கைகேயி -48 
கயல் , கங்கை -20 
கயற்கண்மாதர் , குகப் -60 
கயில் - கடைப்புணர்வு , கங்னா 51 


வருஉ 


அரும்பதவகராதி முதலியன 


தைல -27 


i 


* 


கல்லை கை , 


வடி -10 


கர்க்கடம் , தைல -66 

கல் x மார்பு , கங்கை -33 
கரகதக்கரி , திருவடி -16 

கல்லணை கிழங்கு ; ஆறுசெல் -58 
காஞ்செவி கூடுதல் , பள்ளி -66 சல்லதர் கடிதுபோக்கிய பொரு 
கர்ண்ம - மனம் , 

ள் , மந்தரை-59 
கரத்தல் , சித்திர்-11 

கல்லளைக்கிடந்த பாம்பு , வனம் -42 
கரந்துறைதல் , மந்திர-20 

கல்லிடைப்படுத்தபுல் , குகப் -39 
சரி- மந்திர -44), நகர் - 74 , திருவ் கல்லின்வலியமூரிநெஞ்சு, நகர் -194 
டி -16 - 

கல்லுடையன கானம் , வனம் -15 
கரிக்கரம்பொருகைத்தலம் , கை கல்லுதல் , கங்கை -71 ; சித்திர-13 
கேசி -50 

பள்ளி-81 
கரிக்ளப்ம் , சித்திர் -29 

கல்லையாண்டுயர்ந்த தோள் , குகப் -42 
கரிநிருபர் , மந்திர-49 

க்லசத்துணை ; கங்கை -6 
கரிபரியிர தங்காலாள் , குகப் -48 கலம் - மரக்கலம் : பள்ளி -68 ; உண் 
கரிமதம் பொழிதல் , திருவடி -21 கலம் : பள்ளி-81 
கரியசெம்மல் , மந்தரை-55 

கலமுடைய நாய்கனீங்கச் செய 
கரியமா- பன்றி , சித்திர -33 லோரா மீகாமன் * மன்னனிறக்கச் 
கரியவள் - யமுனை ; கங்கை -23 ,வன செயலோரா வசிட்டன் ; தைல -75 
ம் -31 : கைகேயி , திருவடி -57 

கலராசி - ஆபரணத்தொகுதி : திரு 
கரியவள் கங்கையாற்றிடையோடு 
தல் , கங்கை -23 

கலவை , ஆறுசெல் -37 
கரியவன் - இராமன் , தைல -51 ,ஆறு கலவைச்சாந்து , சித்திர -25 
செல் -27 

கலாமுடையார் , பள்ளி -22 
கரியவன் . கைவறியன் , பள்ளி- 55 கலிகாலத்தது முறை பிறழச் செப் 
கரியின் குரல் , நகர் -76 

பல் , ஆறுசெல் -1.5 ) 
கரியினே று , குகப் -25 

கலித்தல் - தடுமாறுதல் , மந்தரை - 
கருங்கடல் அசனிமாமழை ஆர் 40 : ஒலித்தல் , கைகேசி - 58 
ப்பினோடொருங்கடை நெடும்படை : கலியினாட்சி , ஆறுசெல் -15 
குகப்-11 

கலிவான் , கங்கை -61 
கருங்கார் , பள்ளி -37 

கலினம் , குகப்-52 
கருணாலயன் , நகர் -38 

கலுழியாறு , நகர் - 184 
கருணை , நகர் -12 

கலுழியூற்று , நகர் -194 
கருணையின் மலர்ந்த கண்ணன் ,கங் கலுழிவெள்ளம் , திருவடி - 86 
கை -46 

கலை - வஸ்திரம் , மந்திர -89 : நூல் , 
கருத்து , மந்திர -33 

நகர் -141 : மேகலை, நகர்-211 : x நெற் 
கருநறுங்குஞ்சி , குகப் -28 , 

றி , மந்திர -58 
கருப்பேந்திரம் , கங்கை -5 

கலைக்கோட்டு முனிவன் , திருவடி -61 
கரும்பலர்கழனி, பள்ளி-116 கலைமகள் , மந்திர-42 
கரும்பனமொழியினர் , நகர் -176 கலையில் மதி நகையிழந்த முகம் 
கரும்பு x சொல் : தைல-11 

குகப் -29 ) 
கருமம் - செய்யவேண்டிய தொழில் கலையின் கடல் , நகர் -33 
மந்திர-37, 65 

கலையின் குப்பை , மந்திர-8 
கருவி , மந்திர -10 , திருவடி -32 

கலையூர் பெண் , மந்திர -42 
கருவிமாமழை , சித்திர -14 

கவ்வரவு X கைகேயி : பள்ளி- 75 
கரைகாணாக்காதல் , குகப் -26 

கவ்வை - பாபழிப்பான காரியம் : தை 
கரைசெயவேலை , பள்ளி-127 ல -55 
தரைதல் - மனமுருகுதல் , நகர் -14 . கவ்வைக்கடல் , நகர் - 162 
கரையாஉயர்தல் , நகர்-38 கல்வையர் , திருவடி -130 


அரும்பதவகராதி முதலியன 


அருகூ 


கவசம் , ஆறுசெல் -50 

கழை , சித்திர-46 
கவசம் பூட்டமைத்திடுதல் , திரு கள் - வண்டு , நகர் - 211 , அசை , நஞ் 
வடி -29 

சங்கள் ; கங்கை : 3 - தேன் , பள்ளி - 32 
கவசமார்பம் , திருவடி -82 

கள்வனேன் , கங்கை -45 
கவந்தம் , திருவடி -35 

கள்ளக்கைகேசி , நகர் -62 
கவரி, நகர் -2 , ஒருமான் :சித்திர் 5 ; கள்ளவாசை , குகப்- 63 
* அன்னம் ; கைகேசி -72 

கள்ளவிழ்கோதையான் - இராமன் 
கவரி குடைகளின்றிக் கோசலை மந்தரை -29 
கோயில் சென்றான் , நகர் -2 

கள்ளூறு செவ்வாய்க்கணிகை, 
கவரிப்பானிறவால் , சித்திர-5 கர் -109 

கவரிமா மானம்நோக்கு ற்கு உவ களிதுஞ்சம் வண்டு , கங்கை -3 
மை , மந்திர-9 

களிப்பு , மந்திர -52 , சித்திர -11 
கீவரியங்கற்றை சுற்றுற வெய்து களிப்புறக்காணுதல் , மந்திர-52 
தல் , மந்திர -4 

களிமஞ்ஞை, வனம் -9 
கவலை - ஓரீ கிழங்கு ; கங்கை -71 

களிமயில் , வனம் -14 
கவலைக்கொடி , சித்திர-13 

களியன்னம் , கங்கை -2 
கவலைக்குழிகளைப் பிரசம் நிறைத் களிறு மேகத்தைப்பிடியெனக்கரு 
தல் , சித்திர -18 

துதல் , வனம் -47 
கவளம் , திருவடி -15 

களைகட்டவர் , கங்கை - 5 
கவிகை- மந்திர - குடை :28, x சந்தி களைகண் - பாதுகாப்பு : 
ரர் , கைகேசி - 72 , x மீன் , ஆறு 

ல் -10 
செல் . 35 

களைகணில்லாவுலகம் , உடைக் 
கவிகைபாய்நிழல் , பள்ளி -52 கலம் : ஆறுசெல் -10 
கவிகை பெய்நிழல் , மந்திர -23 கற்கனியக்கனிகின்ற துயரான் , கு 
கவியமை கீர்த்தியக்காளை , மந்த கப் 29 

கற்காணுந்திண்மை , குகப் 
கவிர்வாய் - முருக்கமலர் போன்ற கற்புகங் கொடுக்குந் தன்மையது , 
வாய் ; மந்திர -61 

சித்திர - 25 
கவின் - அழகு , வடிவம் : மந்தரை-31 கற்பகக்கா , திருவடி-14 
கவினாரும் , வனம் -5 

கற்பகந்தாங்கிய ஆடை , திருவடி -9 
கழல் , மந்திர -1 , பள்ளி -58 , திரு கற்பக நறுநிழல் காதலித்தல் , பள் 

ளி -52 
கழல் கற்றொடுத்த போலும் , கற்பக நறுமலர் , சித்திர -21 
-32 

கற்பினார்மிக்கவர் , தைல -72 
கழல்சேவிக்கவந்தனன் , கங்கை -39 கற்பு மந்திர -17, கைகேசி - 66 , பதி 
கழல்வேந்து , மந்திர -1 

விரதா தருமம் , கல்லின் தன்மை ; நக 
கழலார்கலிநாண் வார்த்தல் , நகர் 119 ர் -16 : கற்பு -கல்வி : திருவடி -72 

ழலொதுங்குதல் , பள்ளி-53 கற்புடை மங்கை - பார்வதி , கங் 
கழலோன் , மந்திர-38 

கை -18 
கழற , மந்திர-2 

ற்புடையார் தீக்குளிக்கையில் 
கழனிக்கானநாடு , பள்ளி-116 ழ்ச்சியுடனிருத்தல் , பள்ளி -111 

ழித்தல்-கழற்றியெறிதல் , சித்தி கற்புறுத்தியகற்பு , நகர் -16 
r- 21 

கற்பெனும் வரம்பழித்தவள் , பள் 
கழிபேரவலம் , நகர்-40 

ளி -75 
கழுத்துநாண் உன்மகற்குக்காப் கற்றடம் - காடு; நகர் -166 , 223 
பின் நாண் , நகர் -49 

கற்றல் - பழகியிருத்தல் , வனம் -16 
கழுந்து , திருவடி -26 

கற்றவர், மந்திர -42 


ரை -26 


கப் .26 


வடி -29 


கை 


அருசு 


அரும்பதவகராதி முதலியன 


கை 


கற்றறிந்தவரடங்குதல் , சித்திர -35 கனல் X பங்கயவனம் : வனம் -39 
கற்றாய்யரேல் , நகர் -38 

கனலாற்றுமஞ்சனமேகம் X இலக் 
கற்றிர்டோள் , கங்கை -23 குமணன் சினத்தையாற்றும இரா 
பற்றிலாதவர் , மந்திர-42 

மன் : நகர் -125 
கற்றொடுத்தாற் போலுங் கழல் , கனவு , திருவடி -18 
கங்கை-32 

கனற்றலை. பொய்சொரிதல் , மந்த 
கறங்கு கண் , மனம் ; திருவடி -5.3 

ரை -63 
கறங்குதல் , மந்திர- 55 ; ஒலித்தல் : கனி காலமின்றியுங் கனிதல் , வன் 
கைசேசி -60 

ம் -43 
கறவை ., நகர் -214 

கனிவாய் விடமுண்ணுதல் , நகர்-48 
கறுத்தல் - கறுக்கொள்ளுதல் , வ காசிபன் , நகர் -79 
னம் -40 

காசினி- பூமி : மந்திர-93 
கறுத்தமிடறுடைக் கடவுள் , மந்தி காசு - இரத்தினம் ; குகப் -4.0 
ர -79 இல் -1 

காசுகுயின்றுயர் மகுடம் , குகப் -40 
கறுத்தவரவு -க்ருஷ்ணசர்ப்பம் ; வ காசையில் - குற்றமற்ற ஆறு 

செல் -27 
னம் -40 

காட்சி - தோற்றம் ; ஆறுசெல் -37 
கறுத்தேயருளாய் , நகர் -85 

காட்டிக்காணுதல் - நிரூபித்துக் கா 
கறுவுகாதல் = கறுவுக்காதல் , கறுட்டுதல் ; ஆறுசெல் -16 
வோடு கூடிய காதல் ; திருவடி -27 காட்டிலுள்ள கிளைகாவற்கு நீ தா 
கறை , கங்கை -31 , இரத்தக்கறை: னென்று இராமன் 

இராமன் கூறுதல் , கங் 
ஆறுசெல் -39 

75 
கன்றுந் தாயும் போல்வது , பள்ளி -77 காடு தலைம கனெய்துதல் , பள்ளி -94 

கன்றுபிரிகாராவின் றுயருடைய காடுநண்ணியது ஆடவர்க்குவிழிக 
கொடி , குகப்- 66 

கோல் துளையாமற் கவசமாயது , ஆறு 
கன்று பிரியுங்க றவை X இராமனை செல் -50 
ப்பிரியுங் கோசலை , நகர் -14 

காடுறைதல், நகர் -95 
கன்றுயி ரோய்ந்துகக் கற்வைபா காடுறைவாழ்க்கை ,- ஆறுசெல் -50 
இண்டவன் , பள்ளி -105 

காண்டகுகரி , ஆறுசெல் -59 
கன்றொன்றுமா * பலயோனியுங் ராண்ட குதடக்கை , பள்ளி - 89 
காத்தமனுமருமான் ; நகர் -132 

காண்டகுதல் , சித்திர -7 
கன்னமூலம் , மந்திர -2 

காண வந்தெய்தினான் , கங்கை -36 
கன்னி - இளமை ; கன்னி நன்ம் காணவினிய தல்லாக் கோலத்தை 
யல் -நகர் -181 

க்காண நேர்ந்ததாற் கண்ணையீர்தல் , 
கன்னிமீக்கருங்கங்கை , கங்கை-17 கங்கை -45 
கன்னிமார் , ஆறுசெல் -29 

காணாதொழிதல் - மேற்கொள்ளா 
கன்னியர் - இளமகளிர் தைல-11 துபோதல் , கண்ணாற்காணாமற்போய் 
கன்னியர்க்கமைவருங் கற்பு , மந் | விடுதல் , நகர் -66 
திர-17 

காணுதல் -- உவமவுருபு : குகப் -26 
கன்னியையழிசெயக்கருதினோன் காத்தல் - தடுத்தல் : நகர் - 28 
பள்ளி-110 

காத்துநல்குதல் - காத்தருளுதல் : 
கனகக்குன்றத் தெழில் கெடவி நகர்-239 
லகு சோதியான் , கங்கை -51 

காதல் - அன்பு ; விருப்பம் , மந் 
கனககும்பம் x கொங்கை , மந்த திர -61 , மந்தரை -74 , கைகேசி -100, 
-30 

நகர் -24 ; ஆவல், பள்ளி -2 ; பக்தி ; கங் 
கனகமால்வரை-சித்திரகூடம் ,சித் கை -26 

காதலன் - மகன் , நகர் -11 , பக்தன் 
தனங்குழை , ஆறுசெல் -51 கங்கை -45 , 46 


ரை 


அரும்பதவகராதிமுதலியன 


அருரு 


நகர் -23 


காதலாற் கண்பனியுகுத்தல் , மந் கால்பொர , பள்ளி-68 
திர -61 

கால்வைத்தல் - மூழ்கத் தொடங் 
காதலினேவுதல் , வனம் - 31 குதல் ; நகர் -162 
காதற்கரசு , நகர்-33 

காலக் கோளனாள் , மந்தரை -43 
காதற்கொழுநர் , பள்ளி -22 

காலநேமி , சித்திர-40 
காதற்றிருமகன் , நகர் -4 

காலம் , மந்திர 10 
காதன் முதிரக் கருத்தழிதல் , காலம் திரி , திருவடி -75 
நகர் . - 107 

காலமல்லது மன்னற்குக் கண் 
கா தன்மேவுநிதி , பள்ளி -33 ணில்லை , மந்தரை -19 
சாந்தள் x கை :சித்திர -29 

காலமாக்கணிக்கு நுண்மைக்கண 
காந்தளின் முகையை மஞ்ஞை க்கையுங் கடந்து நின்ற மூலம் , கை 
பாந்தெளெனவுன்னுதல் , வனம்-9 கேசி -91 

காந்தளின் மேற்கிளி , மங்கை காலமும்மை , மந்திர-11 
முன்கைமேற்கிளி: வனம் -5 

காலன் , குகப் -8 
காந்து குண்டம் , சித்திர -31 

காலனும் மறுகுங்கண் , சித்திர -37 
காந்துமணி , கங்கை 67 

காலுடைநெடுஞெண்டு . கோலிற் 
காப்புநாண் , கைகேசி -50 

றுழவிய நெடுநாவாய் : கங்கை-66 
சாம்பு - மூங்கில் : தைல -51. 

காலெறி நந்தாவிளக்கு , நடுங்கு 
காமத்தீ , பள்ளி -49 

கின்ற நங்கைமார் : நகர் - 114- 
காமமா தியா வுள்ளுறுபகை , மந் காலைக்க திரோன் - இளஞாயிறு , 
திர -20 

காமமில்லை யெனிற் கடுங்கேடும் காலையில் தீப வொளி மழுங்கு 
நரகமுமில்லை , மந்தரை -21 

தல் , கைகேசி -60 
காமரம் - ஓர்பண் : நகர் - 203 

காலை வாயளவு , 

கங்கை-50 
காமன்வாளியழல்பிரிதல் , நகர் -208 காலை வேலை -கிழக்குச்சமுத்திரம் , 
காமவிற்குடை கங்குல் , கைகேசி -51 வனம் -37 

காமனும் துயரில்மூழ்கினான் , ஆறு காவதம் , குகப் -72 
செல் -42 

காவதம் பொழில், வனம் -33 
காய்கனி கிழங்கு , கங்கை -15 காவல் செய்த தலைவர் எவ்வுல 
காயா வனையான் , கங்கை -58 கிலுமுளர் , ஆறுசெல்-3 , Y) 
காயும்வில் , கங்கை -28 

காவலன் , பள்ளி-91 
கார்கடிது செல்லுதற்கு உவமை , காவலினும் ஆணையனும் கடவு 
குகப் 3.) 

ளெனத் தேவரும் உணரும் முனி 
கார் கடுத்த கைம்மலை , ஆறுசெல் -47 வசிட்டன் , மந்திர-7 
கார்குலாநிறத்தான் , கங்கை -45 

மன்னவன் 

கான்முளை , 
கார்ப்பொருமேனி, திருவடி -50 பள்ளி -33 

கார்மழை பொழிதல் : இராமனு காவன் மாமுடி , கைகேசி -62 
க்கு இராச்சியமளித்தல் மந்திர -84 காவியல் குடவரை , சித்திர-40 
கார்மிருகம் , நகர் -71 

காவியின் மலர் முதலியன திரு 
கார்முகம் - வில் : நகர் -128 

மாலின் திருமேனி நிறம் , கங்கை -58 
கார்வானமொப்பான் , நகர் -148 காவிரி நாடன்ன கோசலம் , கு 
காரியம் , மந்திர -53 

கப் -1 
காருறுகுறி வானங் காட்டுதல் , 

காவுமழுத , நகர் -102 

காழமிட்ட குறங்கு , கங்கை -31 
கால் - வாய்க்கால் : தைல - 2 

காளமேகமும் நாகமுந் தெரியா 
கால் தவழ்வித்தல் , நகர் -39 

மை , சித்திர-2 
கால் பூஅளவுதல் , வனம் - 2 

காளிந்தி , வனம் - 34 


காவன் 


வனம் -1 


கிள்ளை , 


- 


அரும்பதவகராதி முதலியன் -- 
காளை , கங்கை -28 

கிழங்கு , வனம் - 35 , திருவடி -17 
காற்றளம் - பாததலம் ; ஆறுசெ கிழவோன் , மந்திர- 53 
ல் -29 

நகர் -100 - 
காறாக்குதல் - காற்று வீசுதல் : ந கிள்ளை கைவணத்தவாயது : சித்தி 
கர் -123 

ர -34 
காறிரண்டனையகால , குகப்- 54 கிள்ளை யோ தாமை , பள்ளி -23 
கான் , மந்திர -1 , நகர் -8 

கிளர்தல் - விரிந்து நிற்றல் , வன 
கான் முதலிய புக்கிடினும் அவை ம் -43 
இராமனுக்கு அயோத்தி போலும் : 

ளர்ந்தெழுமுயிர்ப்பு , குகப்-34 
நகர் -146 

கிளர்வான் , நகர்-64 
கான்முளை , நகர் -49, 193 

கிளவிக்கிளி, கங்கை -5 
கான்முறை - ஒழுங்கு : கங்கை -59 கிளிவட்டிற் பாலிழத்தல் , நகர் 206 
கான் விளையாடு மிடம் , கங்கை -60 கிளை - பண்ணிசை : மந்திர -57 , 
கான்றலை நண்ணியகாளை , குகப் 5 நகர்-182 : புதல்வன் , தைல -69: நர 
கானகத்துக் கருணையார்கலியேகு ம்பு , வேய்ங்குழல் : கங்கை -5 :ஒளி,மர் 
தல் , குகப் -69 

தரை -86 
கானகம் கணவனுடனிருக்க நக கிளைகட்டியகருவி - யாழ் , கங்கை -5 
ரொத்தது , திருவடி -87 

கிளைபயில்வண்டு , மந்திர -57 
கானடத்தி யென்னவும் உய்ந்த கின்னா மிதுனங்கள் , சித்திர 
னன் காவலன் , நகர் -158 

12 
கானத்தான் , பள்ளி-69 

கீண்டிலன்வாய் , பள்ளி- 71 
கானம் காடு : வனம் - 13 : 

கீதம் - பாடல் ; திருவடி -83 
கை -70 ; தொகுதி , பள்ளி -30 : * தி 

கீழ்பாற்பருவரை 

உதயகிரி : 
ரை ; வனம் -18 

தைல-54 
கானம் படர்தல் , நகர் -20 

கீற்று - கீறுதல் , பிளவு படுதல் : 
கானம் வெம்மை நீங்கியதன் வரு நகர்-124 
ணனை , வனம் -43 , 46 

குகன் , கங்கை -28 , குகப் -7 , 25 
கானவெள்ளங் கோப்பத் துளங் 

குகன் ஆயிரமம்பிக்கு நாயகன் , 
கலில்லாக் குன்றிற்றொக்க மயில் X கங்கை -23 
மன்னவனைச் சூழ்ந்த தேவியர் ; குகன் இராமனுக்குத் தம்பியும் 
தைல-72 : 

கானவெள்ளம் - கர்ட்டி மற்றையோர்க்கு மூத்தவனும் , 
யாற்றின் பெருக்கு 

கப் -66 
கானிமிர்த் துண்ணுதல் , 

குகன் இன்று என்னுடன் இரு 

என்று இராமன் கூறியதற்கு உவத் 
கானிறைகண்டு மீள்வேன் , நகர் -145 தல் , கங்கை -47 

பங் கடலுங் கடந்து இமை குகன் கொணர்ந்த நாவாய் பல் 
யோ ரிடுக்கண்டீர்த்தது , மந்திர -7 வேறுருவுகொண்டகயிலாயம் மேரு 
கானுறைபகல் , கங்கை -75 புஷ்பகம் : குகப் -45 
கானெடியானீங்கவென்னுயிர் நீங் குகன் சேனை X ஐயைந் நூறாயிர 
கும் , கைகேசி -35 

முருவமாயின கவரயில் பிடித்த கா 
கிடக்கிடு - அலட்சியச்சொல் , கு லன் : குகப் -8 
கப்-20 

குகன் தம்முடைய தன்மையைக் 
கிடத்தல் வீழ்ந்து கிடத்தல் : நகர்- | கூறுதல் , கங்கை -59 
30 

குகன் தம்மூரிற் பல சௌகரியமு 
கிண்டி , வனம் -12 

மிருத்தலால் இங்குத் தானே இரு 
கிராதர்வேந்தன் , குகப் -34 என்று இராமனை வேண்டுதல் , கங் 
கிரிகள் , மந்திர -18 

கை -59-62 


வடி -16 


கானும் 


வடி -16 


அரும்பதவகராதி முதலியன 

அருஎ 
குகன் தான் உடன் வந்தாற் செய் குமரர் பட்டாபிஷேக மகிழ்ச்சி 
யக்கூடிய உதவி , கங்கை - 69-72 யில் தம்பியரனையரானார் , 

கைகே 
குகன் பிரிதற்கு அஞ்சிக் கூறிய சி -65 
மொழி , 59-62 

குமரன் , நகர் -59 , 201 
குகன்வருணனை , குகப் -7,9,28,35 குமிறுதல் - குமுறுதல் , கங்கை -35 
குகன் வீரவாதம் , குகப் -10 

குமிழ்த்தல் - தோன்றுதல் , கை 
குகனது நட்புறுதி , குகப் -15 

கேசி-68 
குகனது . வீரம் , குகப் -15 , 20 குமுத்மலர் குவிதலின் வருணனை , 
குகனன்பு , குகப் -17 

கைகேசி -53 
குகனாணை செய்குநர் , ஐயிருபத் குமுறிவிம்முதல் , பள்ளி -97 
தோடைந்தாயிரர் , கங்கை -62 

குமுறு பால் , பள்ளி-119 
குகனிட்ட கட்டளை , குகப்-13 குயிலுதல் - செறிதல் , பதிதல் ,, 
குகனோடு இராமன் நண்புரிமை தைல -9 
பாராட்டுதல் , கங்கை -74 

குரகதத்தேர் , குகப் -48 
குங்குமச்சேறு , நகர் - 184 , சித் குரகதம் - குதிரை, குகப் -49 , திரு 
திர-48 

குங்குமப்பொதி - குங்குமச்சேறு, சி குரவர் , மந்திர -19 
த்திர -6 

குரவர் தந்தைதாயரே , திருவடி - 
குசை - கடிவாள 

பளம் : கைகேசி -19 107 
குஞ்சரமனையார் , கைகேசி -64 குரவர்யாரினும் விஞ்சைகளுதவிய 
குஞ்சி ,மந்திர-54 , நகர் -3 வொருவனே யுயரும் , திருவடி -123 
குஞ்சி யற்றொடுத்த போலும் , கங் குரவரேகேள்வி முதலிய எல்லாம் , 
கை -32 

திருவடி -106 
குட்டன் - குட்டி : நகர் -117 

குரவலர்குழலியைக்கொன்றவன் , 
குடபால் , வனம் -19 

பள்ளி-99 
குடர் , குகப் . 20 , திருவடி -31 

குரவு -குராமலர் : வனம் -7 
குடரிலே நெடுங்காலங் கிடத்தல் குரிசில், மந்திர -52 , 73 , தைல -1 ; 
கருப்பவாசத்திலே பன்னிரண்டு கங்கை-46 , பள்ளி -57 
மாசம் இருத்தல் , குகப் -70 

குரிசிலை விடாதசேனை , தைல -8 
குடவரை , சித்திர -40 

குரீஇயினம் , சித்திர-17 
குடிபுகுதல் , சித்திர -50 

குருக்கள் , பள்ளி -63 
குடை , நகர்-2 

குருதி , திருவடி -35 
குடைதல் - துளை தல் : குகப் -2 குருதியா லேழுவேலைகளுமொன் 
குடை முதலியன நிழல் முதலிய றாயிரைத்தல் , திருவடி -36 ) 
வற்றைப் பிரிதல் , நகர் -208 

குருதியாறு , திருவடி -31 
குடையினன் , வனம் -21 

குருதி வாள் x செவ்வரி பரந்தக 
குண்டிகை , சித்திர -29 

ண் : சித்திர -3 
குண்டிகையினன் , வனம் -21 

குருந்தம் , வனம்-45 
குணகுன்று - உதயகிரி ; கைகே குரு பன்னியை நோக்கினோன் , 
சி -61 

பள்ளி -110 
ணங்கொடன்றோ காதல் நிமிர் குருமணிப்பூண் , பள்ளி-38 . 
வது , குகப் -37 

குருவிந்தக்கல் x வானிடை மீன் ! 
குணித்தல் பெருக்குதல் , மந் சித்திர -17 
திர -10 

குருளை - இளமைப்பெயர் : வனம் -10 
குந்தம் , தைல -12, பள்ளி -13 

குரைத்த - பூரித்த : திருவடி -5 
குபேரன் மானம் , குகப் -45 

குலக்குரவர் - குலத்து முன்னோர் 
கும்பி வயிறு , பள்ளி-86 

மந்திர -19 
108 


அருவு 


அரும்பதவகராதி முதலியன 


ரை 


னம்-29 


- குலங் கடிந்தான் - பரசுராமன் , ந குழல்நானமுதலியவற்றால் மணத் 
கர் -192 

தல் ; சித்திர -19 
குலங்கள் முற்றுறுதல் , மந்தி 

குழல்புரைமழை, வனம் -17 
ர-79 

குழல்வண்டு , கைகேசி -56 
குலங்களை - மாசிட்டேற்றினோன் , குழலாள் ; கங்கை -2 
பள்ளி -112 

குழற்கற்றை நீரிற்குழைந்து கா 
குலத்தவர் நவையினீங்கினார்கணக் ட்டி நீர்ச்சுழி போவன போன்றன , 
குக்கு அடங்கார் , திருவடி -43 

கங்கை -23 
குலத்தருமம் , திருவடி -108 

குழற்கோவலர் , வனம் - 

ம் -34 
குலத்தனி - நாதற் குயிர்த்துணை 

குழாம் - கூட்டம் , திருவடி -16 % 
வன் , குகப் -25 

குழி , சித்திர -13 
குவத்துத் தரும நீங்கினார் . எவரு குழித்தல் - குழியாக்குதல்: மந்த 
மிலர் , திருவடி -43 

54 
குலத்தொல்லோர் மறத்தல் செய் 

குழுமுதல்- திரளுதல்; வனம் -41 , 
கிலாத்தருமம் , மந்திர -48 

பள்ளி -9) 
குலத்தோர்செய்கை , திருவடி -118 

குழுவினர் -கூட்டமானவர் : திருவ 
குலநன்மையடங்கக் கொடும்பழி டி - 25 
கொண்டு புகழ் சிந்தியவள் , கை குழுவுதல் -பொருந்துதல் : சித்திர - 
கேசி -53 

23 
குலநாயகன் , மந்திர -69 . 

குழை - காதணி , குண்டலம் : நகர் 
குலப்புலன் , மந்திர-19 

204 , மந்திர-50 , பள்ளி -140 
குலம் - திரள் : நகர் - 204 , சிறப்பு , வ குழைக்கின்ற கவரி - வீசும்போது 

குழைந்து காட்டுகின் 

றசாமரை , 

நகர் 
குலமரபு , மந்திர - (565 

2 
குலமுதற்றொன்மை, 

குழைத்ததோரமிர்து , மந்திர - 27 
ர-8 

தழைதல் வருந்துதல் : நகர் -3 
குலமைர் தன் , மந்திர -41 

குழை தூங்கு செவி , நகர் - 9 
குலவேந்தர் முறையிகந் துளா 

குழைந்த இடை , சித்திர - 9 
ரிலை , திருவடி -122 

குழைந்து , மந்திர - 68 
குலவேந்தன் , கைகேசி -35 

குழைப்பது , கங்கை - 23 
குலாம் , பள்ளி -22 

குழையும் மாமலர்க் கொம்பனா , 
குலாவுதல் , கங்கை -45 

140 
குலிகமிட்டெழுதுதல் , சித்திர - 26 குளக்கீழனமலர்ந்த வாயில் - மதகு : 
குலை , பள்ளி -1 RS 

பள்ளி-26 
குலைதல்- நடுங்குதல் , தைல -65 

குளிறுவான் , வனம் -47 
குவடு நீறெழக் குதித்தல் , திரு குற்றேவல் , கங்கை -59 
குவளை தளைவிட்டெறிதல் , கங் 

குறங்கு - தொடை , கங்கை - 31 , 

தைல -11 
கை -5 

குறி , வனம் -1 
குவளையினெழிலும் வேலின் கொ 

குறிக்குங் கொம்பினன் , குகப் -9 
டுமையுங்கூட்டி அஞ்சன மென்னும் 

குறிகொள் கோழி , பள்ளி -14 
நஞ்சினைத் தீட்டி மதியுள்வைத்தன்ன 

குறிஞ்சி , வனம் - 34 
கண் , கைகேசி -70 

குறித்தல்- ஓசையை யெழுப்புதல் , 
குவவுத்தோள் , கைகேசி -65 

சித்திர 28 
குவி - திரட்சி : குகப் 53 

குறிப்பு- எண்ணம் ; குகப் -31 
குழல் : வேய்ங்குழல் கங்கை -3 , X குறியன் - அகத்தியன் : ஆறு செ 
அளி , அறல் ; கங்கை 2 

ல் -45 


ம 5 


பள்ளி 


- 


வடி -23 


அரும்பதவகராதி முதலியன 


வுருக் 


கூ 


கூனி 


குறுகுதல் ; சித்திர-31 

கூற்றமஞ்சக் குமிறுங்குரல் , கங் 
குறுந்துணி , சித்திர -46 

கை -35 
குறும்பூழ் , பள்ளி -14 

கூற்ற மென்னும் பெயரின்றிக் 
குறை -வேண்டத்தக்க பொருள்: கொடுமை பூண்டாள் , கைகேசி -106 
பள்ளி- 73 

கற்றனையகண் , 

நகர் -98 
குறைதல் - துயருறுதல் நகர் -55 . 

கூற்றின்பால் தயையிலை, திருவடி -71 
குறை முடிதல் ; மந்திர -54 

கூற்றினாற்றலான் , குகப் -7 
குறைவற் நிகர்த்தல் - முற்றுவ்மை கூற்றும் விழிபுதைத்தல் , பள்ளி-69 
யாதல் ; ஆறுசெல் -3 

கூற்று றழ்சொல் , தைல -24 
குறைவறுதல் - மிகுதல் , பள்ளி -82 கூற்றுறழ் வரிசிலைக் குரிசில் , 
குன்றவர் , சித்திர-13 

பள்ளி- 57 
குன்றனையபுயம் , நகர் -30 

கூற்றுறு நரகு , பள்ளி -114 
குன்றினு முயர்ந்த தோளான் , கூறு- பகுதி : கைகேசி -45 , பள்ளி - 
நகர் -1 

114 ; திறம் , சித்திர 58 
குன்று குன்று றக்குலவு தோள் , கூனல் - கூன் : சித்திர- 30 
பள்ளி-134 

கூனல்வால் , சித்திர -30 
குன்றும் பழி , நகர் -41 

கூனி , நகர் -72 
குன்றுறை வயமா , வனம் -10 கூனி கடுஞ்சினங்கொண்டு கை 
குன்றெடுத்தபோலுந்தோள் , திரு கேயி படுத்திருக்குமிடத்தைச் சேர் 
வடி -67 

தல் , மந்தரை-40 
குன்றெழுந்து சென்றது X பாதன் 

தோன்றுதல் இராவண 
சென்றது குகப் -23 

னிழைத்த தீமைபோலும் , மந்த 
குன்றெனப் பொலிந்தன குவவுத் ரை -39 
தோள்களே, ஆறுசெல் -38 

கூனியை யுபாயங்கூறுமாறு கை 
குன்றொன் றோடொன்றொன்றிய கேயி வேண்தெல் , மந்தரை-79 
தெனனக் குவிதோள் , கைகேசி -41 கெடுவேன் , நகர் -65 

குனிக்கு மம்பொற்குவடு , குகப்-45 கெண்டை பிறழ்தல் வாய்ந்த கண் : 
குனித்தல் - கூத்தாடுதல்: திரு மந்திர -56 

கேகயநாட்டிறை , நகர் 30 
குனிதல் - வளைந்தாடுதல் : சித்தி கேகயம் மயில்! தைல -14 

கேகயம் மடந்தை மாசென் நாம் 
குனிப்பு - வளைத்தல் : குகம் - 7 கம் நவிலுதல் , வனம் -43 
கூ - பூமி : ஆறுசெல் -10 

கேகயர்கோமகன் , பள்ளி-8 --- 
கூடிய நறை- மிகுதேன் :வனம்-13 

கேகயர்கோன் , தைல-78 
கூடுகின் றலர் , சித்திர -12 

கேகயர்கோன் கொம்பு , 

கொம்பு , நகர் 
கூந்தல் - தோகை ! கூந்தன் மென் 94 
மயில் : சித்திர -31 

கேகயவரசன் பயந்த விடம் , கை 
கூந்தறெய்வமகளிர் , திருவடி-12 

கேயி -48 
கூம்பு , பள்ளி - 68 , குகப்-58 

கேகயன் மடந்தை 
கூயள் - அழைத்தாள் : பள்ளி -41 | ல் -25 
கூரெரிசாமிது , திருவடி -134 கேகயனங்கை கோமகற்கு என்னி 
கூரை செய்தல் , சித்திர -47 னல்லள், தைல 25 
கூலம் - குலமென்பதன் நீட்டல் : கேட்டு நின்றாலும் மறுக்கா விடின் 
தொகுதி : நகர் - 215 , கரை ; தற்சம் உடன்பட்டதேயாம் , பள்ளி - 71 
வடசொல் : தைல -9 . 

கேட்பவர்க்கு என்ன கூறுவதெ 
கூவ, கங்கை-39 

ன்று சுமந்திரன் வருந்துதல் , 
கூழை தலை மயிர் X நரம்பு : பள்ளி -34 | ல -21 


வடி-35 


அக. 6 


அரும்பதவகராதி முதலியன 


2 


கை 


ரை -78 


- 


யேவியது , 


தசரதன் 


கேடகம் , திருவடி - 33 

குழவி மறத்தல் , நகர் 
கேடு , மந்திர -23 

212 
கேண்ம் - கேண்மி னென்பதன் கைகேசி , நகர்-64 , 95 கணிகை , 
விகாரம் : மந்திர-15 . 

நகர் -109 
கண்மை உரிமை : கங்கை-57 கைகேசிக்கு இராமன் 

மாநிலம் 
கேண்மை யுகந்தவர் - இராமன் : | முதலியன உதவியது , நகர் (12 
குக்ப் -18 

கைகேசியும் கூனியுமல்லாது கொ 
கேண்மோ , நகர் -87 

டியார் யாருளர் , நகர் -103 
கேழ் - ஒளி : நகர் -182 , ஒப்பு , கு கைகேசியைக் 

கண்டு . நாட்டே 
கப்-35 , நிறம் , ஆறுசெல் -48 யுறையின் என் றன்மை நன்று , நக 
கேழ்கிளர்கை , பள்ளி-89 

-64 
கேழ லெயிற்றிடையிளை , இளம் கைகேசிவரத்தா லுயிரைமாய்வித் 
பிறையிடைமறு: திருவடி -119 

தாள் , நகர் -72 
கேள் சுற்றம் , கங்கை -73 

கைகேயி அருள் துறந்தனள் , மந்த 
கேள்வர்-கணவர் : கைகேசி -46 
கேள்வன் கணவன் : கைகேசி - 

கைகேயி இரக்கமின்றி யிழித்துக் 
10 

கூறல் , கைகேசி -30 
கேள்வர் பொன்மு முன்னம் பொ கைகேயி இராமனை 
ன்றுதல் மாதரார் செயல் , கைகே கைகேசி -107 
சி-37 

கைகேயி சாரத்தியஞ் செயச் சம் 
கேள்வி - வேதம் , தைல 69 பரனைத் தசரதன் வென்றது , மந் 

கேள்விச்செல்வம் பரம்பொருள் : திர -21 
தைல -69 

கைகேயி சொல்லால் 
கேளா , கங்கை-63 , மககேசி -83 (கொண்ட வருத்தம் , கைகேசி - 11 
கை , தைல -2 , பக்கம் : சித்திர 46 , முதல் 15 
குகப் -56 

கைகேயி தன்னை யலங்கோலமா 
கைக்கொளு மடைக் கலம் , ப கச் செய்து கொள்ளுதல் , மந்த 
ள்ளி -103 
கைகயி , கை கேசி -7 

கைகேயி மனம் கோசலையறிவை 
கைகலத்தல் - ஒழுங்காகத் திரளு | யொத்தல் , மந்தரை -51 
தல் , ஆறுசெல் -57 

கைகேயிமாத்திரம் வன்னெஞ்சி 
கைகளாற் கண்களி லெற்றுதல் ளாதல் , கைகேசி -16 
முளரி மேல்விழும் மதுகரங்கடிவது 

கைகேயியின் கபடமில்லா மறு 
போலும் , நகர்-173 

மொழி , மந்தரை-46 
கைகளிற் கண்மலர் புடைத்தல் , கைகேயியின் கைதவம் அறியாய் 
திருவடி -83 

போலுமெனல் , பள்ளி -96 
கைகளும் கண்களும் கமலம் போ 

கைகேயியின் கொடுமை , நகர் -44,49 
லுதல் , சித்திர -44 

கைகேயியின் செயலைப் பாரோர் 
கைகளைத்தலைமேல்வைத்துக்கொ கொள்ளார் , பள்ளி-83 
ண்டழுதல் , நகர் -198 

கைகேயியினிடம் இராமனை உன் 
கைகளைத் தலையினேந்துதல் , பள் புதல்வனெனல் , நகர் - 42 
ளி -3 

கைகேயியி னிரக்கமின்மை இரா 
கைகால் முதலிய உறுப்புக்கள் தோ மன் பாக்குந் தொல்புகழ் , மந்த 
ன்ற அணையிற் படுத்திருக்குங் கை 

ரை -78 
கேயி நாற்கடற் படுமணி நளினம் 

கைகேயியினுவகை இராமபட்டரி 
பூத்ததோர் பாற்கடற் படுதிரைப் பிஷேகத்தில் மிகுதியெனல் ,கைகே 
பவளவல்லி : மந்தரை -42 

சி .97 


ரை -85 


அரும்பதவகராதி முதலியன 


அசுக 


* 


கை 


பெறாத 


கை கேயியே காடு செல்லுமாறு கொங்கை x அருப்பேந்திய கல 
இராமனைச் சொன்னாள் , நகர் -46 சத்துணை : கங்கை -6 

கைகேயியைக்கண்ட இராமன் கொட்டுதல் - வாச்சியம் முழக்கு 
தாயைக்கண்ட ஆண்கன்று , தல் - மந்தரை -25 
கேசி -104 

கொடி X பாயினினம் : குகப்-58 
கைகேயியைக் கொல்லாமைக்குக் கொடி இடைக்கு நாணித் துவளு 
காரணம் , ஆறுசெல் 55 

தல் , வனம் -16 
கைகேயியைத் தேவியாகக்கொண் கொடிச்சி - குறிஞ்சி நிலப்பெண் : 
டேனவே னென்னுதல் , நகர் -48 சித்திர -22 

கைகேயியைப் பழித்தல் , நகர் கொடிச்சியர் , சித்திர -12 
44. -49 

கொடிச்சியரெடுத்த குறிஞ்சி , சித் 
கைகேயி வரங்கேட்டல் , நைகே திர-24 
சி -10 

கொடிஞ்சு, குகப்-51 
கைகேயி வனமே கென்று சொல் கொடி நுடங்குதலின் வருணனை , 
லத் தானே வருதல் , கைகேசி -103 ஆறுசெல் -30 

கைகேயி வாளா பழி பூண்டாள் , கொடி நெருங்குதல் , பள்ளி -10 
பள்ளி -85 

கொடி மழைச்சீதநீர்கொடு செல் 
கைஹிறை நிமிர்கண் , வனம் -6 | லுதல் , ஆறுசெல் -30 
கைத்தசொல் , தைல 73 

கொடி முதற்று நீங்கியகுன்று X 
கைத்தலத்து இடருறுவாளையெடு சாந்து முதலியவற்றைப் 
த்தல் , நகர் -15 

ஆடவர்தோள் ; ஆறுசெல் -38 
கைதர , மந்திர -17: ஆறுசெல்-13 கொடியவர்குலங்கள் வேரறநொடி 
கை தவம் , பள்ளி -96 

கிலர் , பள்ளி -92 
கை துடைத்து - கைவிட்டு , நகர் -160 கொடியவள் செய்த தீயசெய்கை , 
கைதொழுது , மந்திர -13 , 53 , கங் பள்ளி-117 
-26 

கொடிய வெங்கோபத்தாற்கொதி 
கைநீட்டுதல் , வனம் -47 

த்த கோளரி , பள்ளி-70 
கைம் மயில் , சித்திர-29 

கொடியுடைப்பந்தர் - லதாகிருக 
கைம் மலை , ஆறுசெல் -47 

ம் : திருவடி -22 
கைம்மறித்தல் , நகர் -137 

கொடியோங்கியவற்றின் வரு 
கைம்மாறு - பிரிதியுபகாரம் : கை ணனை , பள்ளி -30 
கேசி -89 

கொடி விண்ணினை மறைத்தல் ,, 
கையடை - அடைக்கலப் பொருள்: ஆறுசெல் -26 
மந்திர-87 

கொடும்புணர்ப்பு , பள்ளி-71 
கை யணை , தைல -16 

கொடுமை, மந்திர - 21 , ஆறுசெ 
கையார்கணை , நகர் -83 

ல் -15 
கையார்சிலை , நகா -74 

கொண்கன் கணவன் : கைகே 
கையால் இருபதமேற்றல் , பள் சி -68 
ளி -113 

கொண்டல் - மேகம்:திருவடி-188 
கையானிலந்தடவுதல் , நகர் -108 x இராமன் : மந்திர -53 ,ஆறுசெல்-28 
கையைக் கையி னெரித்தல் , நக கொண்டு 

அசை : 

நகர் - 1 , ஆறு 
ர் : 11 

செல் -56 , பள்ளி-34 
கையொடு கைகள் புடைத்தல் , கை 

கொணர்தல் , சித்திர-29 
கேயி -23 

கொப்பூழ் - குமிழி : தைல -53 
கை விடுதல் - பெருக்குதல் , " கண் கொம்பர் -பூஞ்செடி : வனம் -11 , 14 
ணினீர்க்கடல் கைவிட நகர் -229 கொம்பாகள் இடைக்கு நாணித் 
கொங்கு , குகப் -25 

துவளுதல் , வனம் -16 


கை 


- 


அசு உ 


அரும்பதவகராதி முதலியன் 


ம் -3 


கொம்பர் நதிநீரிற் றோய்வன . * கொன்றைப்போது பொன்மாலை 
துறையாடும் முகிழிள முலையார் : | மானும் , வனம்-3 
வனம்-11 

கொன்றையில் துயிலும் கோபம் 
கொம்பர் மங்கைய் ரொத்தல் , * பொன்றிணிமாலையின்மணி : வன 
னம் -44 
கொம்பனாரெரிமூழ்குதல் , 

பள் கோ , நகர் -41 
ளி - 140 

கோக்கள் வைகு முற்றத்தான் , கு 
கொம்பினுடங்குதல் , திருவடி-10 கப் 65 
கொம்பு , கங்கை - 30 , ஆறு செ கோக்குமரன் , ஆறுசெல் 4 
ல் -33 

கோகிலஞ்செற்றதன்ன குதலை , 
கொம்மை நன்னிதிக் குவையின் நகர் -234 
வைகி வாழ் நிலத்தரசு , திருவடி -110 கோங்கு , வனம் -12 
கொம்மை வெம்முலை, பள்ளி -119 கோங்கு மலர் * பொற்றகடு அம்ம 
கொய் குலாமலர் , வனம் -29 லரிற்படிந்த வண்டு * பொற்றகட்டி 
கொய்யுநர் , பள்ளி -20 

லழுத்தின நீலம் , வனம் -12 
கொல்லி - அரிவாள் ; சித்திர -13 கோசலநாட்டின் மாறுபட்டநிலை , 
கொல்லும்வேல் , பள்ளி -13 பள்ளி 19-27 
கொவ்வைவாய் , திருவடி -13 கோசலம் , பள்ளி -18 
கொழுஞ்சுடர் , சித்திர-3 

கோசலை- கோசலதேசம் : தண்ட 
கொழுநர் , சித்திர-12 - 

லைக்கோசலை , நகர் -185 , கௌசல்யா 
கொழுந்ரோடுடுதல் , சித்திர -20 தேவி : குகப்-65 
கொழுநன் , நகர்-44 

கோசலை அரசன்பார் கிடக்கக் 
கொள்கை - கருத்து ; எண்ணம்: கண்டு விழுதல் , நகர் -30 
கங்கை -46 , ஆறுசெல் -3 : தன்மை , கோசலைக்கு ஏற்கெனவே யேற் 
திருவடி -10 

பட்ட பெருவாழ்வு : -கணவன் மன் 
கொள்ளக் குறையாநிதியம் , நகர்-62 னர் மன்னன் பரதன் புதல்வன் : மந் 
கொள்ளை - மிகுதி : மந்தரை -29 

தரை-49 
கொள்ளை மாக்கள் x வயிரியர் : கோசலைக்கு மங்கையர் நால்வர் 
பள்ளி -32 

பட்டாபிஷ்ேகச் செய்தியைத் தெரி 
கொற்கொள்வேல் , சித்திர -17 விக்கச் செல்லல் , மந்திர -89 
கொற்றத்தார் , குகப் 65 

கோசலை கணவன் றிறத்து உல 
கொற்றம் - அரசர்க் குரியது . ப கஞ் சொல்லும் பழிக்குச் சோர்தல் ! 
ள்ளி -126 

நகர் -52 
கொற்றமங்கலம் , பள்ளி-126 கோசலைகானிடைத் தவனிலாவ 
கொற்ற மண்கணைக் குமுறமான கைகாப்பெனென்றேகுதல் , நகர் -28 
மேற்றுதல் , பள்ளி -126 

கோசலை குலம் பொறைக ற்பு சுமந் 
கொற்றவர் - வீரர் : பள்ளி -13 தவள் : பள்ளி -95 
கொற்றவன் , ஆறுசெல்-3 

கோசலைகோயில் , நகர் -1 
கொற்றவன்றவஞ்செயுநாள் அரு கோசலை சுற்றத்தாரொடு தேவர் 
மைநோன்புகளாற்றுதல் , நகர் -21 தொழ நின்றவள் , குகப் -65 

கொற்றவனேவியது நீதியென நி கோசலை பரதனையும் குகனையுந் 
னைத்தல் , மந்திர -72 

தேற்றுதல் , குகப் -67 
கொற்ற வெண்குடை , நகர் -2 கோசலை மகனைக்குறித்து வருந்து 
கொற்றவெண்குடையான் , மந்தி கையில் துணைவனான நீ எம்மைவிட் 

டுச் செல்லலாமோவெனல் , நகர் -69 
கொன்பெற்றவேல் , திருவடி-61 கோசலை மதியினால் வாழ்ந்தாள் , 
கொன்றைக்குழல் , வனம் -34 மந்தரை -48 


கோலத் 


திருமால் 
அரும்பதவகராதி முதலியன 

வுசுகூ 
கோசலை மன்னவன் வாசகத்தைக் கோமுடி சூடுஞ்செய்திசொல்லிய 
கேட்டு வருந்து தல் , நகர் -9 

கூனிக்குக் கைகேயிமணிமாலையீதல் , 
கோசலைமன்னவனைத்தேற்றுதல் , 

மந்தரை -52 
நகர் -70 

கோமுறை , திருவடி -134 - 
கோசலை மன்னன துமெய்ம் முதலி கோயில் அரண்மனை : தைல -36, 
யவற்றைத் தைவந் திடுதல் , நகர் 71 பள்ளி -1 

கோசலை மன்னனிடத்து மகன் கோரம் -வட்டில் : மந்திர-27 
மேலன்பையொழிகவெனல் , நகர் -53 கோல் - அம்பு: சித்திர -45: ஆறு 

கோசலை மூர்ச்சித்துக் கிடக்குமா செல் -50 
சனை நோக்கிப் புலம்பல் , நகர் - 31-84 கோல்கொள்ளுதல் - தேர்ப்பாகு 

கோசலையாமன்னம் , நகர் -54 செய்தல்: மந்திர-21 
கோசலையின் துயர் நிலை , நகர் - 11-12 

த்தின்றுறை , 

செல் -39 
கோசலையுறுதி மறந்திலள் , மந்த கோலம் , அழகு, வடிவு : கைகேசி - 
ரை -56 

102 , ஆறு செல்-30 
கோசிகனென்னும் முனிவரன் , ந கோலமங்கையர் , வனம்-44 
கர் -23 - 

கோலமழித்தல் - அலங்காரத்தை 
கோட்டிமாக்கள் ,பள்ளி-31 க்களை தல் , சித்திர 21 
கோட்டுதல் - அணியப்பெறுதல் , கோலிற்றுழாவிய நெடுநாவாய் 
ஆறுசெல் -37 

காலுடைநெடுஞெண்டு . கங்கை-66 
கோடகம் - குதிரை, பேசொலி, கோலுதல் முயன்று செய்தல் , சித் 
திருவடி -33 

திர -45 : கருதுதல், வனம் -4 
கோடல் , மந்திர 27 

கோலைக் கொண்டுங் குற்றமகற் 
கோடி , மந்திர-65 

றிக் குறிகொண்டா, கைகேசி -25 
கோடிமணி , கைகேசி 96 

கோலையுமிழ்சிலை , சித்திர 45 
கோடிமேலு நிதியம் , பள்ளி - 6. கோவை மாலை , கங்கை 21 
கோடுகள் , கொங்கை , குகப் -53 கோவைமுத்து , ஆறுசெல்-37 
கோத்தாய் , மந்திர -1 - 

கோள் - புத்திவலிமை , மந்திர 9 , 
கோதறுகுணம் , ஆறுசெல்-5 யமன் , நகர் -106; இடையறு, நகர் 
கோதானம் முதலியன கௌசலை 135 :மாறுபாடான எண்ணம் ,பள்ளி 
புரிதல் , மந்திர -97 , 98 

78 : பிடிக்கப்படுதல் , பள்ளி-97 : தீ 
கோதில் செல்வம் , திருவடி -13 மை , பள்ளி -102 : சுமத்தல் , 
கோதை- மாலை , நகர் -238 , வனம் - 57 மறைக்கை , வனம் -17 , வலிமை , 
3 :நாண் , ஆறுசெல்-30 ; 47 

திருவடி -25 
கோதை புடைபெயர்தல் , கண்சிவ , கோழிகூவுதலின் வருணனை , கை 
த்தல் , கலஞ்சிந்துதல் , நகர்-98 கேசி -471 
கோதையர் - மகளிர் : பள்ளி -11 

கோளரி , திருவடி -67 
கோதைவரிவிற்குமரற் கொடுத்த கோளிரும்படை , திருவடி-25 
நிலம் , நகர் -113 

கோளுமைம் பொறி , மந்தரை -14 
கோதைவில் , கங்கை -46 

கோளுறு மடங்கல் பரதன் . பள் 
கோப்ப - நிறைய : கைகேசி -6 ளி -97 
கோபக்குறி , குகப்-7 

கோசற்றுறத்தல் , மந்திர.- 1 
கோபத்தின மின் றுயில்வதிவன , கோன்முறையூட்டுதல் , தைல-47 

. 

களதமன் இந்திரனைச் சபித்த 
து , தைல - 

16 
கோமகன் தசரதனுமாம் ; ஆறு சக்கரத்தவன் யோகில் தமியனா 
செல் -42 

- 
கோ மலரோன் - பிரமன் திருவடி -69 | --5 


கங்கை 


கோடம்மணி நிறத் தன , வனம் -45 து , தைல 


அசுச 


அரும்பதவகராதி முதலியன 


சரணம் , 


ர- 35 


சக்கரம் இந்திர -41 

சமைத்தல்- இயற்றுதல் : மந்தரை - 
சக்ரவாளம் பளிங்குச்சுவரிருளைக் 24: அமைத்தல் , மந்தரை - 

-15 
கீறலால் - எப்போதும் பிரிந்து தள 

நகர்-89 
ராமை , மந்தரை -35 

சரதம்--திண்ணம் , மந்தரை - 57, 
சகுத்தம் - பறவை : சித்திர -43 திருவடி -27, 96 
சகடம் , கைகேசி -109 

சரந்தாழ்வில் , கைகேசி - 34 
சகரர் , நகர் -25 

சரயு , பள்ளி-130 
சங்கம் , வனம் -31 

சரிதல் - கீழேசிந்து தல் , மந்திர -58 
சங்கை - குற்றம் ; கைகேசி -65 

சருமன் தோலை புடையவன் : வன 
சங்கம் முரலுதல் , பள்ளி-9 

ம் -21 
சங்கார்த்திட , மந்திர-54 

சல போசனன் , நகர் -79 
சங்கை தீர் தல் , பள்ளி -141 

சலம் - கவலை : கோபமுமாம் : மந்தி 
சடங்கு , திருவடி -81 

ர -8 , கைகேசி -13 , சித்திர - 6 
சடை , திருவடி -2 

சலம்பிறிதுறுதல் , பள்ளி -95 
சடைக்கற்றை , கங்கை -13 , 21 

சலித்தல் - கோபித்தல் ; நக 

நகர் -136 
சடைகொள் சென்னியர் , சித்தி சலியா நிலை , நகர் -63 ; நிலைநின்றாய் 

போல் என்றும் பாடமுண்டு . 
சடைமா மகுடம் புனைதல் , நகர் -57 சன்னத்தன் - ஆயத்தமானவன் , 
சத்திரம்- குடை : கைகேசி -95 

போர்க்கவசம் பூண்டவன் , நகர் -126 
சதமகற்கு அரசளித்த வாழியான் சனகன்பூவை , திருவடி -92 
தசரதன் : திருவடி -63 

சனகன்மாமடமயில் , சித்திர-1 
சதுரங்கசேனைசெல்லுதலின் வரு சனகன்றையல் , நகர்-60 
ணனை , ஆறுசெல் -32 

சனகி , மந்திர -42 , மந்தரை-8 S , 
சந்தங்கமழுந்தோள் , நகர் -82 

ம் -39 
சந்தம் - சந்தனம் , மணம் , அழகு ; சனகி பூமிதேவி சீதேவி முதலி 
நகர் -82 

யோரினும் நல்லள், மந்திர -42 
சந்த முதலியவற்றை வறியோர் சாகலாவுயிர் , நகர் -19 
கொளவழங்கென நிறைத்தல் , கை சாடுதல் - மோதியழித்தல் ; குகப் -22 
கேசி - 93 . 

சாதகர் , திருவடி -35 
சந்தனஞ் செறிந்தமலை - சித்திர சாதுகை - நல்லொழுக்கம் , சாதுத் 
கூடம் , சித்திர -1 

துவமுமாம் : கைகேசி -66 
சந்திரற்குவமை வெண்குடை , மந் சாந்தம் , நகர் - 184 ; ஆறுசெல் -47 
திர -1 

சாந்து கொடப்பினாற்போல் வாச 
சந்திரனனையலிமானம் , தைல -61 கத்தாற் குளிர்தல் , திருவடி -5 
சந்திரோதயத்தைக் கண்டகடல் 

சாபத்தால் தசரதன் மகிழ்தல் , 
x இராமனையழைத்துவரப் புறப்படு நகர் -90 
மாறு அறைந்த பறையோசை கே சாய் -பெருமை ; கைகேசி -53 
ட்ட நகர் , ஆறுசெல் -24 

சாயல் - வடிவொப்புமை , வனம் -4 
சந்திரோதய 

வருணனை , 

தை சார்தல் - வந்துசேர்தல் , கங்கை - 44 
ல-49 , 50 

சார்பு- இடம் : பள்ளி - 53 
சபதஞ் செய்கையில் அறம் நடுங் சாரல் - மலைத்தாழ்வரை ; சித்திர -2 

சாரை பாம்பின் தலைய ஆம்பல் , 
சம்பகநறும்பொழில், தைல -15 தைல -51 
சம்பரன் , மந்தரை -81 , பள்ளி-53 , சாமகீதம் , கைகேசி -60 
திருவடி -63 

சால , மந்திர-64 / 
சம்பரனையமர் வென்றாய் , தைல சாலி , பள்ளி-21 
68 

சாலை - பர்ணசாலை : சித்திர - 45 , 


வனம 


, 


கும் , பள்ளி -96 


அரும்பதவகராதி முதலியன 


அசுரு 


நகர் 


கை . 


திருவடி - 6 , X. மாயநீங்கிய -சிந் சிந்தித்தல் , சித்திர-53 
தனை , மாமறை , பாற்கடல் , வைகுந் சிந்து , ஆறுசெல் -32 
தம் : சித்திர -51 

சிந்துதல் - கொழித்தல் , குகப் -59 
சாளரம் , நகர் -200 

சிந்தை - மனம் , எண்ணம் , கவலை : 
சாற்றுதல் பறையறைவித்தல் , மந்திர-73 , 76 , கைகேசி -20, நகர் 
மந்தரை -24 , 25 

172 , 

172, - குகப் - 32 , 
சான்றவர் , திருவடி -126 

திருவடி -103 
சான்றவர் குழாம் , திருவடி -89 சிந்தைகுறைதல் , திருவடி -93 
சான்றவர்குழு- மந்திரிமார் முதலி சிந்தை தளர்வுற்றயர் தல் , நகர் -90 
யோர் : திருவடி -137 

சிந்தைதெளிவி , நகர்-93 
சான்றிமையோர் குலம் , கைகேசி -8 சிந்தைபுரண்டு பொங்கிய உவகை , 
ன்று , பள்ளி-86 

மந்திர -34 
சான்றெனநின்ற நீ , நகர் -169 சிந்தையார் , திருவடி -93 
சானகி , திருவடி -82 

சிந்தையார , பள்ளி -42 
சானகியின் கையை இராமன் பற் சிந்தையில் செறிதிண்மை , 
றக் கண்ட கண் கானபேபாகக் காண கேசி -57 
ல் , நகர் -64 . 

சிந்தையொத்தல் , மந்திர-78 
சிக்கற , திருவடி -118 

சிபிசக்கரவர்த்தி பிரதிஜ்ஞை தவ 
சிக்கறத்தெரிதல் , சித்திர -32 றாமல் உடலையறுத் தீந்தது , கைகே 
சிக்கு , சித்திர -32 

சி -43 
சிகையிழத்தல் , பள்ளி -25 

சிரித்தபங்கய மொத்த செங்கணி 
சிங்கக்குருளைக்கிடுஊனை நாயின் ராமன் , கைகேசி -50 , சிரித்தல் - மலர் 
குட்டிக்கிடுதல் X இராமனுக்கு உரிய தல் . 
இராச்சியத்தைப் பரதனுக்குத் தரு சிருங்கிபேரம் , கங்கை -36 
தல் : நகர் -117 

சிருங்கிபேரியர்கோன் , குகப் -47 
சிங்கவே றனையவீரன் , கங்கை -44 சில்பகல் , பள்ளி-113 
சித்தர் திகைத்தல் , நகர் -22 சில - இரண்டு: மந்திர -59 
சித்திரகூடத்து அருவியில் , மணி சிலம்பி நூல் , சித்திர -32 
யோடு அரம்பையரின்கற்பக மலரும் சிலம்பிற் சிலம்பும்புள், கைகேசி -48 
இழியும் , சித்திர-21 

சிலம்புதல் - ஒலித்தல் , நகர் -211 
சித்திரகூடர் தேவருங் கைத்தொ சிலிர்த்தல் , மந்தரை-27 

சிலை - வில் , நகர் -74 ; சித்திர -13 , 
சித்திரகூடம் , கங்கை -68 , வனம் 

x மேகம் , குகப்-20 
47, திருவடி -24 

சிலைக்குரிசில் , மந்திர -52 
சித்திரச்சுவர் தீட்டிய சேனைப்பத் சிலைக்குன் றவர் , சித்திர-22 
தி X பரதனுடன் சென்ற சேனை : ஆ 

சிலைபூணுங்கை , கங்கை -61 
றுசெல் -49 

சிலையதனினிற்றல் , கங்கை -53 
சித்திரமுடி , மந்திர -75 

சிலைவில் , பள்ளி -50 
சிதர்ந்து சிதறுதல் - நாற்புறமும் சிலைவேடர் , கங்கை -62 
சிந்துதல் , பள்ளி -20 

சிவந்தவாய்ச்சீதை, மந்தரை -55 
சிதைவித்து - கெடுத்து : நகர் -127 சிவப்புறுமலர் - செந்தாமரை மலர் , 
சிதைவில் செய்சையும் சொல்லும் மந்திர -32 
தாங்கியவன் பிரமன் , திருவடி-73 சிவல் , பள்ளி-14 

சிந்தனை - எண்ணம் , ஆறுசெல் -11 , சிவன் சேர் 
பள்ளி-30 , குகப் -47 ; கவலை , குகப் -35 குகப் -45 

சிந்தனை யுணர்கிற்பான் - குகன் சிவிகை, பள்ளி -35 , குகப்-72 
கங்கை -64 

சிற்றவை , கைகேசி -81 , நகர்-124 
109 


ழுவது , வனம்-33 


வெள்ளிக்குன்று , 


ஆறுசெ 


அசுசு 

அரும்பதவகராதி முதலியன 
சிறந்ததம்பி - பரதன் ; நகர் -17 சினத்தால் முகஞ்சிவத்தல் , திரு 
சிறந்தவர் - மேம்பட்டவர் , மந்தி வடி -23 
r -43 

சினத்தின் குறிகள் , பள்ளி- 66-69 
சிறிஞர் x அறிஞர் : 

சினயானை , மந்திர -4 
ல் -45 

சினை.- கிளை ; வனம் - 18 , 38 
சிறிதுதேறுதல் , பள்ளி-57 . 

சீதக்கார் , வனம் -1 
சிறியதாய் , மந்திர -1 

சீதப்பனிநீர் , நகர் -39 
சிறுகட்கூளி, திருவடி -35 

சீதை , மந்திர - 61 , நகர் - 107 , 
சிறுகுறுநகை X தளவு , வனம் -9 151 , கங்கை 46 
சிறுதொழில் , பள்ளி -108 சீதை கங்கையில் மூழ்கியெழுத 
சிறுமான்கன்று நீர் நுகர்காளிந்தி ; லின் வருணனை , கங்கை -24 
வனம் -34 

சீதைகையைப் பற்றிக்கொண்டு 
சிறுவண்டுகள் முற்றின முகையிற் இராமன் கங்கையி லாடுதல் , கங் 
குடைந்து செல்லாது மலர்ந்த மல கை -16 
ரிற் படிதல் , வனம் -12 

சீதை கொண்கன் , மந்திர-61 
சிறுவர் செய்கடன் செய்து தீர்த் சீதைதந்தை உந்தை வாழ்வினை 
தி , பள்ளி-123 

யொழிப்பான் , மந்தரை-74 
சிறுவர் செவ்வியர் அறத்துறை சீதை நின்கேள் , கங்கை -73 
திறம்பலர் , மந்தரை -46 

சீதை பெண்மை யென்னு முடலு 
சிறுவன் - புத்திரன் , நகர் -113 க்கு உயிர் , சித்திர-14 
சிறுவனாகியே யவத்தனாதல் , பள் தைமணவாளன்றன்னோடு காடு 
ளி -137 

புகுதல் அன்றேலெரிபுகுதல் , நகர் 
சிறுவிலை - க்ஷாமகாலம் : தைல-53 , 107 
பள்ளி -112 

சீதையாங்கொடி , ஆறுசெல் -28 
சிறை - சிறகு , காவற்சாலை : மந் சீதையாந்திருமகள்மணம் , மந்திர-31 
திர -24 , 64 , குகப் -71 

சீதையுடன் இராமன் வருதல் X 
சிறைகோலி - சிறகைப் பிரித்து மின்னோடு மேகம்வருதல் ; கங்கை -4 
விரித்து , சித்திர-31 

சீயந்தாக்கிய யானையின் முத்து 
சிறை துள்ளிமீதெழுபுள் , கைகே உதிரத்துக் கிடப்பவை X குங்குமக் 
யி -48 

குழம்பில் வீழ்ந்த முத்தாகாரத்தின் 
சிறைது றத்தல் , மந்திர-64 

முத்து , சித்திர-6 
சிறைமாவண்டு , வனம் 

ம் -13 சீர்த்தி - மிகுபுகழ் : நகர் -132 , குகப் -32 
சிறையான கரம் , கைகேசி -47 

சீரங்கொடுத்தவள் - கைகேயி : கு 
சிறையிழந்த வன்னம் X இராமனை கப்-20 
யல்லது புதல்வரைப் பெறாத்தேவி 

சீரியவல்லன செப்பல் , தைல -46 . 
யர் : நகர் -181 

சீரை சாத்துதல் , நகர் -153 , ஆறு 
சிறையுடையன அம்புகள் , திரு செல் -52 

சீரையின் பொலிவு , நகர் -163 
சின்ன -சிறிய : அல்லது சின்னம் சீலம் , மந்திர-10; மந்தரை-19 
கிழிக்கப்பட்ட : நகர் -195 

சீலமன்றியும் செய்தவம் வேறுள 
சின்னந்தருமலர் , கங்கை -7 தோ , வனம் -44 
சின்னபின்னஞ் செய்தல் , 

சீற்றக்கனல் , மின் : நகர் -126 
செல் -55 

சீற்றம் , நகர்-129 
சின்னமலர் அளக நன்னுத லப்பு சீற்றம் நீவனம் போகுமிப்போதன் 
தல் , வனம் -14 

றியாண்டு அடுப்பது , நகர் -130 
சினக்குறும்பு , புள்ளி-49 

சீற்றமின்றித் தீயெழநோக்குதல் , 
சினச்சீற்றம் , திருவடி -3 

கங்கை -35 


வடி -38 


வடி -105 


தைல -81 


அரும்பதவகராதிமுதலியன் 

அசு 
சீற்றமெடுத்தல் , குகப்-6 சுருதி - இசை , கங்கை -5 : வேதம் , 
சுகம் துன்புள்தானால் தான்உளது , கங்கை -9 
கங்தை-74 

சுருதி கற்றுயர் தோமிலர் , கங் 
சுட்டுதல் - ஆராய்ந்தறிதல் , தை 

கை -9 
ல -81 

சுருதி நூல் விடாவிறைவர் , திரு 
சுடர் , வனம் -1 , 
சுடர்க்கணை , திருவடி -32 சுருதிபோற்சுடர்மரகதம், சித்திர -3 
சுடர் தருதல் , சித்திர -2 

சுருதியன்ன மந்திர்ச்சுற்றம் ; மந் 
சுட்ருங்காசு , குகப் -40 

திர-73 
சுடருறுவடிவேல் , கங்கை -75 

சுருதியோர் , கங்கை -26 
சுடுகணை , கங்கை -37 

சுரும்பு , குகப்-2 
சுடுதல் - வருத்துதல் ; திருவடி -41 கரோசனன் , நகர் -79 
சுண்டுதல் - இன்றிப்போதல் ; தை சுவடு-அடையாளம் , தேர்ச்சுவடு 
ல் -61 
சுண்ணம் , வனம் -15 

சுவர், சித்திர-47 , குகப் -51 
சுண்ணம் மலர் சாந்துக்கனகங்களை சுவல் - பிடரி: குகப்-51 
த்தூவுதல் , கைகேசி -85 

சுவை - இனியபண்டம் ; கங்கை -61 
சுணங்கு தேமல் : வனம் -15 சுவையமுது - சுவைக்கும் அமுது ; 
சுந்தரக்குரிசில் , ஆறுசெல் -2 கங்கை -5 
சுந்தரத் தடந்தோளமைந்த மைந் சுழி - வஞ்சனை , பள்ளி -74 
தன் , மந்திர -74 

சுழிக்கும்வினை , நகர் -49 
சந்தரத்தோளவன் , ஆறுசெல்-54 சுழித்தல் - சுழிக்கப்படுதல் ! சித் 
சுந்தரம் , கைகேசி .99 

திர -21 : 
சுந்தரவதனம் , கேர் -179 

சுழியுடன்கூடி யிருத்தல் : குகப் -63 
சுந்தரவரிவிலான் - பரதன் ; குக சுழிபடுதல் - சுழி பொருந்துதல்: 

கங்கை -24 
சும்மை கூட்டம் : கைகேசி -68 

சுற்றத்துளார் , பள்ளி -4 
சுமந்திரப்பெயர் , ஆறுசெல் -3 சுற்றந் தும்பிக் குழாத்திற் சுற்று 
சுமந்திரன் , மந்திர -47,50, 67 , 74 , தல் , கங்கை -54 
கைகேசி -78 , தைல -56 , ஆறுசெல் 

ற்றம் , கங்கை -37 
4 , குகப் -47 , திருவடி -89 

சுற்றார் மணிவடிவாள் , நகர் -118 
சுமந்திரன் குகனைப் பரதனுக்குத் சுற்றுதல் - சூழ்ந்து வருதல் , பள் 
தரிவித்தல் , குகப் -25 

ளி -13 ) 
சுமந்திரன் தான் தாயின் விதியி சுற்றுறப்போக்குதல் , சித்திர -47 
னிற் கொடுமைமிக்கவ னெனல் , 

சூட்டல், ஆறுசெல் -17 

சூடகம் , குகப் -53 
சுமந்திரன் மந்திரி , தைல-18 

சூடினகரம் , பள்ளி-66 
சுமந்திரனிடத்துத் தந்தை முதலி சூடுதல் - பெறுதல் : மந்திர -14 
யோரிடஞ் சொல்லுமாறு இராமன் சூதப்பசுந்தேறல் , பள்ளி-21 
கூறுவான் , தைல -33 

சூது முதலிய துயர் , மந்தரை -12 
சுமித்திரை இலட்சுமணனுக் சூரர் அறந்துறப்பிலர் : தைல -30 
உபதேசித்தது , நகர் - 151-152 

சூரரமகளிர் , சித்திர -23 
சுமித்திரையோடும் நேமியான்மே சூரியகுலத்தரசர் வசிஷ்டனருளா 
விடம் போதல், மந்திர-94 

ற் புகழுடன் அரசுநடத்தி இருவினை 
சுர வருணனை , வனம் -38 

முடித்தல் , மந்திர -46 
சரிகை, நகர் -178 ; பள்ளி -13 ; சூரியகுலத்தவர் அயன் முதலோ 
சித்தி -49 

ரூம் ஏத்தும் புகழினர் ,ஆறுசெல் 10 


சு 


தைல -20 


- 


லாறு 





லக 


1 


சூழ்க. ; 
வசுவு அரு பதவகராதி முதலியன 

சூரியகுலத்து வேந்தர் கடைமு செங்கழுநீர் குவிதல் , தைல -51 
றை மக்கள் தாங்க உய்ந்துபோதல் , செங்கனிவாய் , நகர் -101 
மந்திர -66 

செங்கான் மடவன்னம் , கங்கை -8 
சூரியகுலநாயகன் நாராயணன் : செங்குங்குமம் , சித்திர - 25 
மந்திர -69 

செங்கை , நகர் -4 
நரியன் X மகுடம் : கைகேசி -102 செங்கைபற்றுதல் , கங்கை -16 
சூரியன் தன்னுதயத்தால் பிறப் செங்கோனெறி , திருவடி -66 
பையும் , அத்தமனத்தால் இறப்பை செஞ்சடைத்தவர் , திருவடி -95 
யும் உணர்த்தல் , கங்கை - 

க -55 

செஞ்செவே , சித்திர -20 , கங்கை 
சூரியன் துகளிலழுந்து தல் , திரு 56 , ஆறுசெல் -12 
வடி -21 

செடி - மரம் : திருவடி -22 
சூரியன் வெம்மை துகளா 

செண்டியங்குபரி , பள்ளி-11 
தல் ; திருவடி -21 

செந்தழல் புரி செல்வன் , வன 
சூரியன் போல விளங்கும் ஆபர 

ம் -22 
ணம் , கங்கை -9 

செந்தா மரைத் தடங்கட் செவ்வி 
சூரியனைநோக்கித் தாமரை மலர் யருணோக்கம் , நகர் -114 
தல் , கங்கை -56 

செந்தேன் , சித்திர -10 
சூரியாத்தமனம் , தைல-3 

செந்நெலங்க ழனி , பள்ளி-116 
ரியாத்தமனவருணனை ,திருவடி -94 செம்மல் , கைகேசி - 89 , திருவ 
சூரியோதயவருணனை கேசி 

டி -89 
61 , தைல -79 

செம் மறாதையிற் சிலவர் முந்தி 
கருப்பம் , பள்ளி - 37 ; உட் நகர் -174 
குடைவு : கங்கை -32 

செம்மாமயிற் கோசலை , நகர் -91 
சூல்வயிறு , வனம் -47 

செம்முகக்கார் - யானை : ஆறுசெ 
சூலிளம்பிடி , சித்திர -10 

ல்-32 
சூலுதல் - குடைதல் ; நகர் = 178 செம்மை = நேர்மை 

மந்திர -11 : 
தந்திரம் , ஆலோசனைத் முறைமை , மந்திர-26 , நடுவுநிலைமை , 
திரம் , மந்திர -12 : மந்தரை -77 : பள் மந்திர -871 செப்பம் , திருவடி -110 
ளி -78 ; குகப் -12 

செம்மை நன்மனத்தண்ணல்- பர 
சூழ்ச்சியினிருக்கை - மந்திராலோ தன் பள்ளி -119 
சனைச்சபை ; மந்திர-4 

செய்கை , மந்திர - 

மந்திர -10 ;ஒழுக்கம்: மந் 

திர -16 
சூழமைந்தசுரும்பு , பள்ளி- 34 

செய்தக்கது , சித்திர -56 
சூழல் - இடம் , கைகேசி -103 , வ செய் புனல் மறத்தல் , நகர் -212 
னம் -7 ; குகப் -41 

செய்யக்கடவசெயல், தைல-76 
முகபடாம் ; திருவடி -36 செய்யதாமரைத்தாள் , கங்கை -25 
சூறைபடுதல் - அலைபடுதல் ! குகப் -20 செய்யபாதம் - செந்நிறத் திருவடி , 

சூறையாடுதல் - கொள்ளையிடுதல் : சித்திர -52 
நகர்-202 

செய்வது - வியங்கோள் : மந்திர 
சூளுறுகட்டுரை , பள்ளி-97 50 
செக்கர் , சித்திர -27 

செய்யாளும் நிலமாதும் உன்னைப் 
செக்கர் வருணனை , சித்திர-41 பிரிந்து உய்யார் , நகர்- ( 15 

செகுத்தல் - அழித்தல் ; மந்திர -79 செய்யான் நேர்மையானவன் 
செங்கணான் - இராமன் , திருவடி -125 செந்நிறமுடையவன் : நகர் -58 

செங்கதிர்ச் செல்வற்கும் வீரனுக் செய்வன , திருவடி-78 
தஞ் சிலேடை , கங்கை -49 

செயல் - அழகு ! சித்திர-49 
செங்கதிர்ச்செல்வன் , வனம் -34 

- செயிர் - குற்றம் ; மந்தரை- 64 


சூல் 


னார் , 


- 


- 


சூழி 


* 


அசு. 


வடி-23 


அரும்பதவகாதி முதலியன 
செருக்களத்திறத்தல் துறத்தல் செறிதல் - நெருங்குதல் ; கங்கை - 
ரண்டில் ஒன்று - மூத்த அரசர்க்கு 21 ; 33 சித்திர்-15 
உரியது , மந்திர -30 

செறிபுனல் , கங்கை -71 
செருக்கு , பள்ளி-63 

செறியிதழினசோகம் , வனம் -8 
செருந்தி மலரின்மீது 

வண்டு 

செறு - இடம் , வயல் நகர்-235 
மொய்க்க இடையே அசோகு தோன் செறுதல் - அழித்தல் : மந்தரை -75 
றுதல் X பொன்னைப் பொதியவைக் செறுநர் , பள்ளி -113 
ம் கரிகளினிடையே நெருப்புச் செறும்பு X வன்மயிர் : கங்கை -38 
சுவாலை தோன்று தல் : வனம் -8 சென்றதேர் , தைல-2 
--செருப்பு , கங்கை -29 / 

சென்னி , குகப் -32 
செருமுகத்துத் தெவ்வருக்கொஃ 

சென்னி மண்ணுற வணங்குதல் ; 
கினன் , பள்ளி. 107 

கைகேசி -104 
செருவலி நீரன் , கங்கை-49 

சென்னியிற் கொள்ளுதல் , திரு 
செல்கதி - இராமன் : கங்கை-9 

வடி -128 
செல்வத்திற்கு வரம்புண்டு, சித் சென்னெறி , கங்கை 68 
திர -57 

சேடகம் - சிறப்பு , திரட்சி : கை 
செல்வம் - பயன் ; தைல -69 கேசி -57 
செல்வம் நீபிடியென் றாள் , திரு சேடியர் - தோழிமார் : திருவடி -13 

சேண் - அகலம் : நகர் -130 
செல்வம் முதலியன விட்டவர் , சேணார்மார்பு, நகர்-66 
மந்திர -22 

சேணுயர் தருமம் , திருவடி -47 
செல்வம் வந்தியைகவென்ன இரா சணுலாவியநாள் , கைகேசி -46 
மனிடம் குணங்கள் வைகும் , மந்திர சேணு றுநெறி , கங்கை -77 
831 

சேணெறி - மிக்க தூரம்: சித்திர -52 
செல்வன் - இராமன் ! தைல -21, சேதாம்பல் , நகர் -101 
வனம் -29 

சேதித்தல்- துணித்தல் , மந்தரை-67 
செல்வன ஜங்கமம் : ஆறுசெ சந்தகண்ணநீர் , திருவடி -90 
ல் -9 

சேந்தகை , திருவடி-78 
செல்வு - செல்வம் ; நகர் -152 சேந்தொளி, வனம் -5 
செலவு , சித்திர-9 

சேந்தொளிவிரிதல் , கங்கை -67 
செவ்வரிபரந்தகண் X குரு திவாள் : சேமம் - காவலிடம் , காவல் , கை 
சித்திர-3 

கேசி -49: தைல -48 
செவ்வழித்தன்று , திருவடி -130 சேய் - புதல்வன் ; கைகேசி -10 
செவ்வழியுருட்டுதல் , பள்ளி 51 சேய் வனமாள மாய்ந்து வானாள் 
செவ்வழியுள்ளத்தண்ணல், வேனெனல் , கைகேசி -44 
ப் .38 

சேயர் , நகர் -186 
செவ்வாய்ப்பைங்கிளி, வனம் -5 சேயன் , தைல -60 
செவ்வி - அழகு ; நகர் -114 

சேயொளி , கைகேசி -59 
செவ்வியகுமரர் , நகர் -162 

சாரை : தைல -51 
செவ்வியர் - சுகமாக இருக்கின்ற சேல் X விழி : கங்கை -24 
னர் : மந்தரை-46 

சேல்பாய மலர்வாய்ப் படிந்திருந் 
செவ்வியோர் , மந்தரை-20 தவண்டு மேலெழுதல் , கங்கை 8 
செவிசுட , நகர்-224 

சேலாகியமா முதல்வன , நகர்-78 
செவிப்புல் நுகர்வதோர் தெய்வத் சேலுடைநீர் , கங்கை-66 
தேன் இராமன் முடிகவிப்பானென் சேவகம் - வீரம் : மந்திர-79 ; படு 
பது , ஆறுசெல் -23 

க்குமிட மென்னவுமாம் ; தைல் -12 
செவியிற் சார்தல் , நகர் -96 சேவகன் - வீரன் : மந்திர -79 


சேரை 


4610 


அரும்பதவகராதி முதலியன 


2 


குகப் -62 


சேவடிக்கமலப்பூ , குகப் -34 சொற்பொய்ம்மாணாமற்குப் பொ 
சேவடிப் போது , நகர்-227 ன்றே தீர்தல் , நகர்-43 
சேவடியிற் பூட்டியகை , குகப் -34 சொற்றமை , நகர் -90 
பேசற்றடங்கட்டிரு, பள்ளி -37 சொற்றுளிமாரி , நகர் -125 
சேற்றிள மரைமலர் , ஆறுசெல் -29 

சொபாற்றுறை யறிபெருமையான் , 
சேற்றிற்றோன் றுந்தாமரை , 

மந்திர் -14. 
56 

சொன்மமகரைப்பெற்றார் துயர் 
சறல் , திருவடி -141 

தீர்ந்தார் , மந்திர -70 
சேறிரண்டனையகதி நாவாய்கட் சொன் முறைகடவாமை , கங்கை -25 
தள்ளமை , குகப் -52 

சொன்னநீர்மையாற் செழுதல் ; 
சேனாபதி சுமந்திரன் , தைல-78 பள்ளி -121 
சேனை , கங்கை -72 

சோகந்தீர்ப்பவள் , நகர்-29 
சேனை கடலினும் மிக்கது . ஆறு சோகபங்கம் ; சித்திர் -56 
செல்-43 

சோகவிடம் , கைகேசி -11 
சேனைகமலத்தோன் கண்ணினும் சோதி , கங்கை-1 
மனத்தினும் நெடிது , ஆறுசெல் -43 சோதிடவித்தகர் , மந்தரை-33 

சேனைமிகுதியின் வருணனை , ஆறு சோதிமணித்தேர்ச் சுமந்திரன் , 
செல் -36 

தைல -74 
சேனையறுபதினாயிர மக்குரோணி , சோதியாந் தன்மையிற் றுயிறல் , 

திருவடி -12 ) 
சேனையாம் வேலை , குகப் -4 

சோர்தல் - தளர்தல் : கைகேசி -3 , 
சேனையில் துயரால் வாச்சியமெது திருவடி-51 
வும் ஒலியாமை , ஆறுசெல் 38 

சோர்வுபார்த்தரசுவௌவுதல் : ப 
சேனையிற் செல்வச்சிறப்பும் ஆடவர் கைவர் செயல் , திருவடி -102 
மகளிர் கூடிக் களித்தலுமில்லாமை , சோரி - இரத்தம் : கைகேசி -13 x 
ஆறுசெல் 42 

செக்கர் : சித்திர-41 
சேளையுமாருயிருங்கொடுபோதல் , சோலை , சித்திர -16 

சோலைகளுங் கிரிகளுஞ் சுண்ண 
சேனையைத் து களி னோக்குதல் , மாதல் , திருவடி-20 

சோனை - விடாப்பெருமழை ; மந்த 
சேனையை யக்கரையிலிறக்கி வறிரை-85 
யன வணுகுநாவாய் நீரைச் சொரி சோனை படுதல் இடைவிடாது 
ந்து உவரிக்குமீளும் மழை : குகப்-57 பொழிதல் : குகப்-20 
சேனை வெள்ளம் , கங்கை -47 சோனை வார்குழல் , சித்திர -19 
சொல்- புகழ் திருவடி -61 

ஞாட்பு - போர் : வனம் -43 
சொல்லான் மலர் சூட்டுதல் , கங் ஞாலநங்கை மறுத்து மொருவற்கு 
கை -14 

மணத்தின் பாலளல்லள், மந்திர- 79 
சொல்லுஞ்சின.மும் உணர்வொடு , இல் -1 
சோர்தல் , திருவடி -51 

ஞாலம் , கைகேசி - 5 , 22 , பள்ளி- 78 
சொல்லுஞ்சொல் வல்லான் , நக ஞாலமாளுதியென்று வனமே கெ 
ர் -140 

னல் , வனம் -26 
சொல்லெனு மமிழ்து , ஆறுசெ ஞாலமூன்று , பள்ளி -86 
ல் -22 

ஞானீயும் வருந்தல் , நகர் -103 
சொல்லெனு மின்ன றவு , மந்தி 

றை - நிறை : வனம் -6 

ஞெண்டு , கங்கை -66 
சால் வகுத்தல் , நகர் - 87 

ஞண்டும் இப்பியும் ஆகங்கனிவா 
சாற்பு - சொல் , நகர் 16 

ழையும் வேயும் தம்வயிற்றில் பிறந்த 


குகப் .17 


குகப் -7 


1 


வன் , 


அரும்பதவகராதி முதலியன 

வு எக 
பொருளால் மாய்வதிலுவமை , தை தசரதன் பழிக்குப் பின் வாங்கிய 
ல-66 

நகர்-41 
தக்கன கனி , வனம் - 28 

தசரதன் புதல்வன் பெயரைப் புக 
தகர்தல் -உடைதல் : மந்தரை -36 லுதல் , நகர் -39 
தகவில வேடம் , வனம் -24 

தசரதன் புதல்வனையிழந்த பெற் 
தகவு - தகு தி : நகர் -31 , நல்லகுண றோரைத் தேற்றியது , நகர் -87 
ம் : தைல..13 

தசரதன் மகனிடத்துத் தான் அன் 
தகவுடையோர் சிந்தையினுஞ் செ பினாற் கூறிய பட்டாபிஷேகத்தை 
ன்னியினும் வீற்றிருக்குஞ் சீர்த்தி மிகவுகப்பக்காரணம் என் எனல் , மந் 
யான் , குகப் -32 

திர -81 
தகவோய் , மந்திர -37 

தசரதன் மகனைக் குறித்துப் புலம் 
தகுதற்கொத்த சனகி , நகர் -60 புதல் , நகர் - 55-66 
தகுதியின்மையணி நகர் -188 

தசரதன் மந்திரச்சபை சேர்தல் , 
தகை- செய்தி , தைல 85 : தன்மை , மந்திர-4 
மந்திர - 17 , வனம் -17 : பெருமைக் தசரதன் மாதரை . இரவிகண்ட 
குணம் , தைல -64 

னன் ; நகர் -185 
தகை தா , மந்திர-17 

தசரதன் மூர்ச்சித்துத் தெளிந்து 
தகைமேவருகலம் , ஆறுசெல் -34 | பேசுதல் , கைகேயி -31 
தகைவு - தடுத்தல் , நகர் -28 

தசரதன் வானும் உலகும் உன் 
தர்க்கு - தருக்கு , கொடுமை : திருனைப் பிரியவற்றே யெனினும் நான் 
வடி -16 

பிழையேனெனல் , நகர் -61 
தசரதன் அசுவமேதம் இராசசூய தசரதன் வேள்விகள் யாவும் புரி 
ஞ்செய்தவன் , பள்ளி-54 

ந்த அண்ணல் , மந்திர-37 
தசரதன் குடை தவிர மற்றையோ தசரதனஞ்சிக் கைகேயியை வி 
ர்குடையுடன்கூடியபர தன் சேனை x தல் , கைகேசி - 5 
மீன் பூத்ததாகிலும் மதிநீங்கிய கங் தசரதனது குடைக்குச்சந்திரனும் 
குல் : ஆறுசெல் -35 

உபமானமாகான் , மந்திர-6 
தசரதன் கைகேயியைத்தாரமல்ல தசரத னவுணர் தேர்பத்து வென் 
ளென்று துறத்தல் , நகர் -50 

றவன் , மந்திர-21 
தசரதன் கைகேயியைப்பழித்தல் , தசரதனிருக்க இராமனாள்வது மு 
கைகேயி -37 -11 

றையோவெனல் , மந்தரை -19 
தசரதன் கைகேயியை யிரத்தல் , தசரதனிருப்ப இராமன் மணிமு 
கைகேயி -26 , 29 

டியேன்றனன் , ஆறுசெல் -19 
தசரதன் சாபவரலாறு , நகர் - 74-90 

தசரதனிறர்தது அறந்தனை . வேர 
தசரதன் சாபம் பெறுதல் , நகர் -38 | றுத் தருளைக் கொன்றதாகும் , பள் 
தசரதன் தரணி தாங்கியது வசிட் ளி-43 
டனருள் வழியின் , மந்திர-45 

தசரதனுக்கு மந்திரிகள் அறுபதி 
தசரதன் துறவு தனக்கு இன்றி ஞாயிரர் , மந்திர-13 
யமையாதெனல் : மந்திர - 16-33 தசரதனுடலைக்கொண்டு செல்கை 

தசரதன் நரை இராவணன் தீமை யில் சாப்பறைமுதலியன ஒலித்தல் , 
வடிவெடுத்தாற்போலும் , மந்திர -3 பள்ளி -129 
தசரதன் நேயத்தால் நெஞ்சும் 

தசரதனுடலைக்கொண்டு சென்ற 
உடலும் உகுபவன் , நகர் -60 . 

போது பலரும் பட்ட வருத்தம் ,பள் 
தசரதன் பட்டவருத்தம் , கைகே ளி -127 , 128 , 130 
சி -21 , 24 

தசரதனுயிர் இராமன் , நகர் -47 
தரசதன் பரதனை மகனன்றெனல் , * தசரதனுயிரைக் கைகேயி யுண்ட 
நதர் -50 

தன் காரணம் , நகர் -48 


( ல 


வுஎஉ . 


அரும்பதவகராதி முதலியன 


சித் 


டி -107 


டி -33 


தந்டை 


ர -69 


கசு 


- தசரதனுயிரை மாய்ப்பது , இராம தந்தி - ஆண்யானை : சித்திர -43 
னது வள்ளற்றனம் , நகர்-62 

தந்திரத்தலைவர் , பள்ளி -123 , 
தசரதனே நீ தேம்பின் வையம்முறுசெல் -2 
ழுதுந்துயரால் மறுகும் , நகர் -70 தந்தீயும் , கைகேயி -29 

தசரதனை நகரத்தவரும் தேசத்த தந்தைசார்விடம் , பள்ளி -39 
வரும் இராமனைத்தேற்றிக்கொணர்வ தந்தை சொன்மிக்க மந்திரமில்லை , 
ரென்று ஆற்றியது , தைல -21 மந்தி -72 

தசும்புவேய்ந்தவ ரொத்தவர் , தந்தை தாயரே குரவர் , திருவ 
திர -36 
தசைகவ்வுவன அம்புகள் , திருவ தந்தை துணை சுமந்திரன் : குக 

ப் -27 
தஞ்சம் - இரட்சகம் ; நகர் -10 , ஆ தையர் - மூதாதையர் , மந்தி 
றுசெல் -12 : தாழ்வு : தைல - 64 . 
தஞ்சு- பற்றுக்கோடு , கைகேசி -17 

தந்தையாமெனமாதவத்தோனைத் 
தஞ்சென வொதுங்கினோர் , பள்ளி- தாழ்தல் , திருவடி -1 
109 : சரணம் . 

தந்தை பிறந்தபின் யார்முகத்து 
தட்டு , குகப் -51 , திருவடி -33 விழிக்க ஆண்டு ( அயோத்தி ) வரு 
தடஞ்செய்தேரினான் ,திருவடி -94 வது , திருவடி -61 
தடந்தோள் , நகர்-95 

தந்தையின் கட்டளையை என்ன 
தடம் - மலையடி : நீர் நிலை : X வனம் விளைந்தாலும் மறுக்கலாகாது , நகர் 
சித்திர -43 , தாழ்வரை : சித்திர -4 , 5 18 
தடுக்கலாகலாத்துயரம் , பள்ளி-135 தந்தையினாய மந்திரியர் , ஆறுசெ 
தடிதடுமாறுதல் , கைகேசி -30 

ல் -52 
தண்டகம் , தைல -81 

தந்தையினுங்களிகூரத் தழுவுதல் , 
தண்டலை - குளிர்ந்த இடம் , சோ குகப் - 32 
லை : கங்கை -7 , சித்திர -4 . வயல் , பள் தந்தையுந் தாயுங் கொடியர், மந்த 
ளி -1 

ரை - 60 
தண்டாத செங்கோற்றசரதன் , ந தந்தையுந்தாயு நீர் , கைகேசி -106 
தர் -94 

தந்தையைத் தாய்வாயால் 
தண்டாவனம் , நகநகர் -144 

கொன்றேன் , பள்ளி - 8-1 
தண்டுளியருவிநீர் , சித்திர-25 தந்தையை மகன் நல்லுலகம் சேர் 
தண்டுறை , குகப் -31 

த்தற்கு பகீரதன் சரிதம் திருஷ்டா 
தண்ணுமை , நகர்- 209 , பள்ளி -16 ந்தம் , மந்திர -69 
தண்தங்குல் - குளிர்ச்சி தங்குதல் ; தந்தையைவந்தீண் டஞ்சலெனா 
ஆறுசெல் -37 

மகன் கொன்றான் , தைல - 65 
தண்மை - இன்பம் : திருவடி -71 தபோதனர் இராமனைக்காண வரு 
தணப்பு - நீங்குதல் : நகர்-174 

தல் , கங்கை -10 
தணிக்குறுபகை , பள்ளி -115 தபோதனர்க்குக் கடவுளால் இன் 
தணிதல் - மகிழ்தல் , மந்தரை-33 பம் X இல்லறத்தோர்க்குப் பெண் 
தத்துவம் - மெய்ப்பொருள் : மந்த பாலால் இன்பம் : கங்கை -11 
22 

தம்பி , சித்திர -45 , கங்கை -40,50 
ததைதல் - நெருங்குதல் : 
நெருங்குதல் : சித்தி தம்பிக்குச் சொல்லியனுப்பிய உப 

தேசம் , தைல -34 
தந்தலையைத் தாம் துயர்மிகு தியிற் தம்பியர் இராமனைத் தாங்குதல் , 
கொய்து உருட்டுதல் , நகர் -173 திருவடி -67 

தந்தவரத்தைத் தவிர்கெனலும் தம்பியும் தானும் புக்கான் , மந்தி 
உரமன்றியறமோ, கைகேசி -34 ர -60 


நான் 


ர -3 


அரும்பதவகராதி முதலியன 


அஎங 


2 


- 


ரை 


வடி- 65 


தம்பியும் பொன்னுந் தானும் போ தரளத்தாம்பு - முத்தமாலை : 
யினான் , நகர் -239 

ர் -101 
தம்பியென்னும் படியன்றி யடியா தாளம் - முத்து மந்திர 6 , மந்தரை 
ரினி லேவல் செய் , நகர் -152 36 , கங்கை -7 
தம்முயிர்க்குறுதி 

யெண்ணாமை தரித்தல் பொறுத்தல் : மந்த 
மந்திரியர் குணம் , மந்திர-11 

ர -51 
தம்முன் , ஆறுசெல் 24, நகர் -116 , தரியாது- தாங்க மாட்டாமல் , திரு 
பள்ளி-7 

தமனியக்கொம்பு , மாதர் : மந்தி தரியேம் , நகர் -36 
ர -59 

தரு- உவம் வுருபு : 

கங்கை -4 
தமனியக்கொம்பு பனிபொடிப் தருணம் - இளமை : தைல -15 
பனவும் பொற்பொடி பொதிந்தன தருதல்- உவமவுருபு : குகப் -41 
வும் எட்பொரி விரிந் 

தனவுமான தருப்பை , மந்தரை-23 
இளநீரைச் சுமத்தல் , மந்திர -59 தருமங் கை தர , மந்திர-17 
தமாலம் , சித்திர -2 

தரும சொரூபி யிராமன் , மந்திர 
தமியள் , திருவடி -83 

79 , 1 . 
தமியன் , மந்திர-5 

தருமத்தின்வதனம் X சந்திரன் : 
தமியன் வந்தது இம்மறுக்கங் தைல-50 
காணவோ, பள்ளி-90 

தருமத்தைத்தந்து நாட்டுதல் அரு 
தமியேன் புகழே , நகர்-61 

மை , ஆறுசெல் -6 
தமியேன்வலி , நகர் -31 

தருமத்தைமறப்பது வழக்கன்று , 
தமிழ் , சித்திர -28 

மந்திர-48 
தமிழ்த்தலைவன் - அகத்தியன் : ஆறு தருமத்தை 

யிராமன் கானகஞ் 
செல் -44 

சேர்வதாற் கைவிடுவே மெனல் , 
தயங்குதல் - விளங்குதல் : கைகே நகர் -99 
சி -53 

தருமநோக்குறுந் தோன்றல் , திரு 
தயங்குற , கங்கை -31 
தயரதன் , கைகேசி 

66 , 89 , தருமப்பன்னியர் , திருவடி -88 
நகர் -94 . 

தருமம் - முறை: மந்திர -32, சடங்கு : 
தயரதன்மகனை வேண்டுதல் , மந் பள்ளி -143 ; அறம் , மந்திர -8 

தரும மன்னவன் இராமன் , மந்தி 
தயரதனுக்குக் கருடமுத்திரை , மந் | ர-65 
திர -75 

தரும மிரங்கியேங்க இராமன் செ . 
தய தனென்ன அயோத்திநகரம் ன்றான் , நகர் -2 
ஆவிநீத்தல் , நகர் -218 

தருமமிருமையுந் தரும் , ஆறுசெ 
தயரதனைப்போல் அந்தணர் முத 

ல் -6 
லிய மாந்தர்களெல்லாம் விழுதல் , தருமமுந் திகிரியுந் தாங்கியவன் 
நகர் -96 

திருமால், திருவடி -73 
தயாநிலை , திருவடி-60 

தருமமேயனான் , பள்ளி -94 
தயாமுதலறம் , திருவடி -55 

தரைக்கு நாயகன்றாய் , மந்த 
தயிலக்கடல் , தைல -76 
தரங்கம் - அலை : கங்கை -19 

தலங்கள் யாவையும் பெற்றனனா 
தரணி - பூமி : குகப் 35 

மெனத் தளிர்த்தல் , மந்திர -51 
தரணி தாங்குதல் , மந்திர-19 

தலத்தலை , நகர் -99 
தரணிபாலர் ; ஆறுசெல் -2 , 

தலத்துளோர் , பள்ளி-62 
தரணி பெறுதல் ; நகர் -72 

தலைக்குவடு - சிகரத்துச்சி, 
தரத்தது , வனம் -31 

ர் -199 
110 


வடி-89 


திர-70 


ரை -83 


அச 


அரும்பதவகராதி முதலியன 


டி -91 


நக 


- 


கங் 


கை 


நக 


தலைக்கொள்ளல் - தலையிற் கொள் | தவளம் - வெண்மை , நகர்-203 
ளுதல் , மிகுதியாகக் கொள்ளுதல் : 

தவறு , நகர்-83 
தைல -32, சித்திர-6 

தவன் , நகர்-28 
தலை கருவிப் பொருளில்வருதல் , தவிசு , கங்கை -53 
நகர் -23 

தழங்கு சீற்றம் , திருவடி - 27 
தலைதாழ்தல் , பள்ளி -115 

தழுவுதல் , குகப்-33 , நகர் -53 , 
கலைநிற்றல் , மந்தரை-80, கைகே னம் -24 
சி -78 

தழுவுதேர் , பள்ளி-8 
தலைநின்றான் , மந்திர-72 

தழை -குஞ்சம் , கைகேசி -58 
தலைநின்றேன் - தலைமேற்கொள் தழை கொண்டு தழைத்தல் , வன் 
ளாநின்றேன் : கைகேசி -106 

ம்-39 
தலைப்படைவீரர் , குகப் -20 

தழைத்தல் - மகிழ்தல் , நகர் -2,7 
தலைப்பெய்து - வந்து , திருவ தழைத்தவருள் , மந்திர -27 

தள்ளரும்பகை, மந்திர -20 
தலைமகன் - மூத்தகுமாரன் : நகர் தள்ளாடிவீழ்தல் , கைகேசி -21 
117 : தலைவன் ,மந்திர-11: கங்கை -54 தள்ளாநிலைசான்மெய்ம்மை , 

தலைமகன் வெகுளினும் வெம்மை ர் -53 
தாங்குதல் மந்திரிகடமை ; மந்திர -11 தள்ளுதல் 

மோதுதல் , 
தலைவரையின்மை , ஆறுசெல் -8 

5-19 
தவ்வை - மூதேவி , மந்தரை -88 தள்ளுநீர்க் கங்கை , கங்கை-19 
தவ்வையர் - தமக்கையர் , 

தள்ளுற - தள்ளாட : மந்திர -59 
ர்-232 

தள்ளூறு- தள்ளுதற்குக் காரணம் , 
தவங்கள்செய்து தந்தசெம்மல் , கை நகர் -109 
கேசி -89 .. 

தளம் - மேலிடம் , உபரிகை : நகர் 
தவத்தாற் றீவினை கடக்கலாகும் , 

201 
மந்திர -27 

தளர்வானிலையிற்றளர்தல் , நகர் -51 
தவத்தினற்பய னுய்த்தல், கைகே தளர்வு -மனவருத்தம் , நகர் -91 
சி -73 

தளவப்போது - முல்லைமலர் : நகர் 
தவத்தினாயபயன் வேறில்லை , கை 

101 
கேசி -106 

தளவு - முல்லை , வனம் -9 
தவத்தினிற்பற்றிலாமையினா லிற தளி- குதிரை முதலியனகட்டுஞ் சா 
ந்தாய் : பள்ளி -56 

லை : நகர்-207 
தவத்தினெய்தினான் - இராமன் : தளிர் x கைத்தலம் : நகர் -11 
சித்திர -45 

தளிர்க்கைம்மாதர் , குகப்-53 
தவத்தைவிட்டு வேறு கருமத்திற் தளிர்த்தல் --மிகுதியாகக்கலத்தல் , 
புகுதல் , அமுதத்தைவிட்டு விடத் " தேன் றளிர்த்தக வளம் " திருவடி-15 
தினையருந்தல் : மந்திர-27 

தளிரடி , மந்திர-21 
தவப்பயன் , மந்திர-92 

தளிராடை , மந்திர-98 
தவம் - அஷ்டாங்கயோகம் : மந்திர தளை - வயல் : கங்கை -5 
2 : வானபிரஸ்தாச்சிரமம் ; நகர் -21 தன்புகழ் தன்னினும் பெரியதன் 
தவம் முடித்தல் , சித்திர -35 மையான் , திருவடி -134 
தவம்முயல்வார்க்கு இனியதோரி தன் மந்திரக்கிழவரை வருகென் 
டம் , வனம் -30 

றேவுதல் , மந்திர -6. 
தவம்முற்றுதல் , வனம் -20 

தன் றிருவுள்ளத்துத் தன்னையே 
தவமேயன்றி மெய்வினை மேலு நினைத்தல் , கைகேசி - 80 
மொன்றுளதோ , குகப் -61 

தன்னனதம்பி - சத்துருக்கினன் , 
தவவேடம் , வனம் -24 , குகப் -31 குகப் -64 


ருவடி -109 


ரை -7 


கெண் 


அரும்பதவகராதி முதலியன 

அஎரு 
தன்னேரில்லாத் தீயவள் , கைகே தாமரை தாளுக்கு முன் அழகுகெ 
சி -30 

ட்டன : ஆறுசெல் -29 
தன்னை நல்கிய தருமம் நல்கினான் - தாமரை நயனத்தான் , கங்கை - 64 
தன்னுயிரைக் கொடுத்துச் சத்தியத் 

தாமல் 

மரைநோற்று உவமையான சீ 
தைக்காத்தவன் , தசரதன் : பள்ளி- றடி , மந்தரை-43 
124 

தாமரைப்பூ x கைகள் : மந்திர -58 
தனத்தின் வருணனை , சித்திர-26 தாமரைபோ ற்கை , நகர் -38 
தனயர் , திருவடி -109 

தாமரைமலர் தலின் வருணனை 
தனயர் தந்தைதாயரை வினையி ! கைகேசி- 62 
னல்லதோர் இசையை வேய்தல் , தி தாமரை மேலுறைவான் , மந்த 
தனயன் - புதல்வன் : பள்ளி -39 

தாமரையில் வேல்வண்டு 
தனிநின் றுழறன்னுயிர் , நகர் -68 டைகள் மயங்குதல் , மந்திர-56 
தனிமை , தைல -34 

தாமரை வடித்த வங்கண் , வன 
தனியன் - தனிப்பட்டவன் , மந்தி ம் -31 
ரப் -45 

தாமரை 

வாயிலும் அரமியத்தி 
தனு -வில் : நகர்-77 , 126 

லும் மலர்தல் , மந்திர-56 
தா - குற்றம் ; அழிவு: தைல -77 : சி தாய்செயலே தீயனவி ராமன்செ 
த்திர-52 : ஆறுசெல்-34 

ய்தால் , பள்ளி- 67 
தாங்குதல் - சுமத்தல் , மந்திர -18 : தாய்தந்தையர் , நகர்-136 
பெறுதல் , நகர் -23, 24 

தாய் பசித்திருக்கத் தன்வயின் 
தாடகை , மந்தரை -50 

வளர்க்கும் பாவி , பள்ளி-101 
தாடொடு தடக்கை - பள்ளி-94 

தாயர் , ஆறுசெல்-52 
தாதிமார் வேலைக்காரிகள் , திரு தாயர் மூவர் , குகப் (64 

தாயனுமதியே துணை , நகர் -150 
தாதியர் , மந்தரை -54 

தாயினல்லான் , கங்கை -40 
தாதை , மந்திர- 30 , 74 

தாயீர் , பள்ளி -76 
தாதை சொற்கடந் தரசாள்வது தாயுரைத்தசொல்கேட்டுத்தழைக் 
தகாது , நகர்-141 

கின்ற சிந்தை , நகர் = 7 
தாதைபணி தலைநின்றதனாற் பய தாயெனக்கருதாமை , பள்ளி-70, 
ன் , நகர் -25 

72 
தாதைபணியென்னும் வானோர் தாயெனவணங்குதல் , குகப் -71 
தவம் , தைல -87 

தாயெனும்பெயர் தடுக்காது , பள் 
தாதைபு தவியதரணி , குகப் -15 ளி -72 
தாம்பு - ஆரம் : நகர் -102 

தாயைக் கொல்லாமையாற் பழி 
தாமரை : மகளிர்முகம் , சித்தி யெனக்கு மிகுமென்று பரதன் கூறு 

தல் , பள்ளி-82 
தாமரைக்கண் : சித்திர -53 

தாயைக்கொன்றா லிராமன் கோ 
தாமரைக்கண்ணன் , மந்திர -72 , பிப்பானென்றே பரதன் கொல்லா 
கங்கை -12 

திருந்தது , பள்ளி-70 , 72 
தாமரைச்சரணம் , கைகேசி -102 தாயை முன்னிய கன்று X அந்திக 
தாமரைச்செங்கணான் , குகப் -33 ரத்துமடவார் : மந்திர-60 
தாமரைச்செல்வி கோமகன் பிரித தார் - மாலை , மார்பிலணிமாலை ,, 
லிற் றவத்தை மேவினாள் , ஆறுசெல்- கிண்கிணிமாலை ; தைல-2 ,ஆறுசெல் - 
42 

47 , மந்தரை -37 , நகர் -209 
தாமரைசீறிய கைகள் , திருவடி தாரகை , சித்திர -27 
125 

தாரணி- பூமி : நகர் 112 


வடி -13 


1 42 


. 


வுஎசு 


அரும்பதவகராதி முதலியன 


கையா , 


1 


கங்கை 


தாரணிதேர் , கைகேசி -82 

தானை தமிழ்த்தலைவனையொத்தல் , 
தாரம்- மனைவி : நகர் -50 

ஆறுசெல் -44 
தாரை - நீர்த்தாரை: நகர் -201 : ஊ தானை மடக்குறுதல் , கைகேசி -104 
துகருவி வகை , ஆறு -33 

திக்குச்சிறியவெனச்சொல்லியசே 
தாரொலியில்தேர் x மேகலையணி னை , ஆறுசெல் -36 
யாத்தெரிவையரல்குல் :ஆறுசெல் -40 திகிரி - ஆஜ்ஞாசக்கரம் , நகர் -32 , 

தாவரசங்கமங்கள் பரதனைக்கண்டு பள்ளி-51 
இரங்குதல் , குகப் -1 

திகிரிக்குறி , தைல -82 
தாவாத - அழியாத : நகர் -99 

திகிரியுந்துதல் , கங்கை -49 
தாவா தொளிருங் குடை , தாவா திகைத்தாள் , நகர் -9 
* து - கெடாது: நகர்- 39 

நகர் .91 
தாவிவரல் , கைகேசி -94 . 

திங்கள் , தைல -57 
தாவின் மன்னர் , பள்ளி-137 

திங்கள் சூடியசெல்வன் ,கங்கை -18 
தாவின் முனிவன் , நகர் -47 

திசை - பக்கம் , கங்கை -68 
தாவுவார்புனல் , பள்ளி-130 

திசைக்கரி , பள்ளி -69 
தாழ்த்தல் - தாமதித்தல் , மந்திர-32 திசைக்கையானைகள் வெருவக் 
தாழ்தடக்ரை , பள்ளி-3 

கணைசெய்வன , திருவடி -32 
தாழ்தல் - விரும்புதல் : மந்திர -25 திக 

சைகள் , -49 
தாழ்ச்சியுண்டடாதல் , மந்தரை -50 : திசைத்தல்-திகைத்தல் : கைகேசி -18 
தொங்குதல் , அவிழ்ந்து தொங்குதல் , திசைநோக்கிக் கைகூப்புதல் , கு 
மந்தரை-37 : கைகேசி -107 , கங்கை -23 கப் -33 
தாழ்வரை , சித்திர -53 

திசைநோக்கித்தொழுதல் , குகப் -30 
தாழ்வு - குற்றம் : " சடைகொள்செ திசைமுகமுனி , வனம் -22 
ன்னியர் தாழ்விலர் : ” சித்திர -35 திசைமுகன் , சித்திர -50 

தாழையின்குலைப் பதடி பரதன் : திசைமுகன்மகன் , மந்திர -36 
பள்ளி -138 

திடர் - மேடு : நகர் -184 , திருவடி -31 
தாள் -பாதம் : கங்கை-25. காம்பு , திண்கால் - சிற்றாலவட்டம் : நகர் 
வனம் - 17.-பூவின்காம்பு , பள்ளி -7 39 " திண்காலுதவுந்தண்கால் " 
மலையடி ; சித்திர-2 

நிண்சிலைக்குரிசில் , நகர் -71 
தாள் பூண்டு வேண்டுதல் , திருவடி திண்மை , திருவடி -66 
113 

திணிசுடரிரவி , மந்தரை-28 
தாள்வளஞ்சுமந்ததாழை ,பள்ளி-138 திணிதல் , பள்ளி-5 
தாளம் , ஆறுசெல்-33 

திணிமரம்நிறைகான் , கங்கை -77 
தாளில் வீழ்தல் - வணங்குதல் , பள் திரண்டதோளினன் , மந்திர-34 
ளி -122 

திரள் , குகப் -20 
தாளிலடைந்தவரைக் காட்டிக் திரிதல்- அலைதல் , நகர் -52 : திரும் 
கொடுத்தபேதை ,பள்ளி-102 பிவருதல் ; “ திருமாநகரின் மிசைத் 
தாளுறுகுரிசில் , பள்ளி -97 

திரிய ” தைல -82 
தாளைச்சென்னியிற்புனைதல் , கர் -85 திரிமூர்த்திகளாலுங் காலங்கடத் 

தானம் - இடம்: மந்தரை 22 . மத தற்கரியது , திருவடி -72 
* நீர், நகர் -207 

திரிவேணிசங்கமம் - பிரயாகை : வ 
தானவர் , பள்ளி - 53 

னம் -31 
தான்வர் வலிதப நிமிர்ந்த தானைய திரு - இலட்சுமி , இராச்சியலட்சுமி : 
ன், பள்ளி -44 

மந்திர -76 , கைகேசி -73 , நகர்-66 , 
தானவன் , சித்திர -41,திருவடி -63 பள்ளி-77 
தானை , கங்கை -29 , பள்ளி-53 , ஆ திருகியசீற்றம் -மனம் மாறுபட்ட 
ஆசெல் -21: தகப் -20 

தனாற் றோன்றியகோபம், திருவடி 28 


அரும்பதவகராதி முதலியன 

வுஎன் 
திருத்திக் கொணர்தல் - ஆராய்ந்து திருமுற்றுறுதல்- செல்வப்போகம் 
கொணர்தல் , கங்கை -42 

நீங்குதல் , திருவடி -18 
திருத்துதல் - நேர்மைபெறச் செய் திருவடி சூட்டு படலத்து சுசு 
தல் , வனம்-20 

ஆம் பாடலோடு நகர் நீங்கு வடலத்து 
திருந்தினார் , மந்தரை-2 

உஉங - ஆம்பாடலை யொப்பிடுக . 
திருந்தினார் வயிற்செய் தவந் தே திருவடித்தலந்தந் தீகெனல் , திரு 
யுமோ , கங்கை --27 

வடி - 136 
திருநகர் ,கங்கை-43 ,ஆறுசெல் -52 திருவரை , ஆறுசெல் -52 
திருநாடிழப்பித்தவரீந்தன பூணப் திருவின் பெட்பு - செல்வப்பெ 
புறந்தான் , நகர்-149 

ருக்கு : மந்திர-13 
திருநில்லாள் , பள்ளி -83 

திருவின்றிரு , நகர் -33 
திருப்பெற்றால் தவர்க்குஞ் சிந் திருவினாயகன் , தைல -54 
தனை பிறிதாம் , மந்தரை-70 

திருவினீங்கியதாமரை மடந்தை 
திருமகண் மெலிகின்றாள் விடு மறுகுநீங்கிய மாடம் : நகர் -203 
தூது X பரதன் : திருவடி -52 

திருவினீங்குதல் இராச்சியத் 
திருமகள் கொழுநன் , மந்திர-50 தை 

தை விட்டிடுதல் , அரசசம்பத்தை 
திருமகள் தவஞ்செய்து குறிப்பி யிழத்தல் : நகர் -21 , பள்ளி-118 
னெய்திய நாதன் , திருவடி -52 திருவும் பூமியுஞ் சிந்தையிற் சிறத் 
திருமடந்தைகாந்தன் , நகர் -95 

தல் , மந்திர-76 
திருமனை , மந்திர -51 

திருவுளம் , கங்கை -72 
திருமால் காத்தற்றொழில் மேற் திருவுளமென்கொல் , கங்கை -42 
கொள்ளக் காரணம் , ஆறுசெல்-16 

ருவுறுதல் , நகர் -17 
திருமால் மாயையிலடங்கினாலும் திருவுறைமார்பம் , மந்திர-61 
யோகிக்குத் தன்னைக் காக்கிலன் x திரை - அலை! மந்தரை-42 , குகப்-48 
பளிக்கறையிற் கரக்கினும் பரிமுக திரைக்கங்கை , கங்கை -36 
மாக்கள் தெரிதல் , சித்திர -11 

திரைக்கை , கங்கை -22 
திருமாலின் நாபியில் பிரமன் திரைத்தல்-அலைத்துத் தள்ளுதல் : 
றோன்றிப் பல்யோனிகளையும் நான் திருவடி -31 
கு வருணங்களையும் படைத்தல் , நக திரைப்பெருங்கடல் X பெருந்திர 
ர் -78 

ளான தாயர் முதலியோர்: நகர் -187 
திருமாலுந் தியில் உலகேழு முதவு திரையார் கடல் சூழுலகு , நகர்-33 
தல் , வனம் -22 

திரையெனுங் கங்கை , கங்கை-67 
திருமாலைத் தொழுதல் , கைகே திலதம் , மந்தரை-86 
சி -82 

திவளுதல் X விளங்குதல் , துவளு 
திருமாலையீனப்பெருந்தவஞ் செய் தலுமாம் : கைகேசி -70 
தகங்கை , தைல -63 

திறம் , மந்திர-39 , வனம்-6 , கூறு 
திருமுகத்திற் சந்தனந் தோய்த் பாடு , நகர்-15 : குணம் , வகை , வல்ல 
தல் , பள்ளி -6 

மை நகர் -27 
திருமுகத்திற் சுற்றுமண்மூடுதல் , திறம்பல் , மந்திர -11 
பள்ளி -6 

திறம்பாதவுண்மை , திருவடி-66 
திருமுகத்தைச் சென்னியிற் சூடு திறம்புதல் -பிறழ்தல் மந்தரை-67 , 

கைகேசி -109 
திருமுகத்தையிறைஞ்சுதல் , சித் திறல் - திறன் : மந்திர -39 
திர -5 

திறை , பள்ளி-54 
திருமுகம் ; பள்ளி -4 

தினை , கங்கை -60 
திருமுடியோன் - சக்கரவர்த்தி பள் தீக்கலம் - ஈமப்பள்ளி, சிதை ; புள் 
ஓரி-2 

ளி-131 


தல் , பள்ளி- 5 


அவு 


அரும்பதவகராதி முதலியன 


வடி -103 


தீக்குளித்த மங்கைமார் நல்லுல தீயெழ நோக்குதல் , கங்கை-35 
கஞ் சேர்தல் , பள்ளி 141 

தீயோவிடமோ வென்னப் புகல் 
தீங்கு , மந்திர-3 

வாய் , நகர் -45 
தீங்கையூகித்தல் , பள்ளி-28 தீர்தல் - நீங்கிவிடுதல் ; நகர் -110 , 
தீட்டருமேனிமைந்தன் , குகப் -34 திரும்புதல் ; நகர்-17 
தீட்டாத வேற்காட்சிறுதாய் , நக தீர்வு -நீங்குதல் , மந்தரை -20 
ர் -116 

| தீராப்பா தகம், பள்ளி -86 
தீட்டுதல் - சொல்லுதல் : நகர் -168 தீவிகை , பள்ளி-25 
தீண்டல் , கங்கை -25 

| தீவிடம் , மந்திர -27 
தீதிலனென வினாவுதல் , பள்ளி-2 தீவினை, மந்திர -27 
தீநிகர் தொழிலாடைத் திரை , வ தீவினைநிகர் கூனி , மந்தரை -48 
னம் -18 

துக்கமறிவினைச் சூறையாடுதல் , 
தீநெறிக்கலி , ஆறுசெல் -15 நகர் -202 
தீப்பொ திபடி , - அனலின் றன்மை துகள் - தூசி : தைல -16 
நிறைந்த இடம் : திருவடி -22 

துகள் கயலத்தோன் கண்ணினை 
தீமைக ணீங்க மீண்டு அரசுபுரி மறைத்தல் , ஆறுசெல் -25 
கெனப் பரதன் வேண்டுதல் , திரு களெழுதல் , திருவடி -21 

கில் , நகர்-153 , குகப் -58 
தீயகானகம் , பள்ளி -113 

துகில்புரைநீர் , வனம் -11 
தீயசொல் தீயெரிசெவியில் வைத் துகில்போல்தோல் , கங்கை -61 
தனைய : பள்ளி-45 

தங்கம் - மேடு , தைல -16 
தீயசொல் நீயலதுரைசெய நினைப் 

துங்கமாமுடி , நகர் -4 
பரோ , பள்ளி-46 

துஞ்ச, திருவடி -11 
தீயடங்கிய சிந்தையாள் , கைகே 

துஞ்சினான்-இறந்தான் ; தைல -71 
சி -53 

துஞ்சுதல் , கேர் -44 
தீயவை தீவினை : வனம் -30 

துடி , ஆறுசெல் .33 
தீயவையாவையினுஞ்சிறந்த தீயா 

துடிக்கு நெஞ்சினாள் , மந்தரை 

ர-40 
ள் , கைகேசி -10 

துடித்தல் - வருந்துதல் , பள்ளி = 135 
தீயன , கங்கை -70 

துடிப்பு - நாடியடித்துக் கொள்ளு 
தீயன கொடியவள் செய்த செய் 

தல் : தைல -62 
நாயினேனுணரின் என்ற துடிபுரையிடை , வனம் -16 
தொடரை க 02 -ஆம் பாடல் முதல் 

துடியன் , கங்கை -29 
இகசு - ஆம் பாடல் வரை யெடுத்துச் 

துடியுடைச்சேனை , கங்கை -47 
சேர்த்துக்கொள்க : பள்ளி -117 

துடுப்பு , குகப் -56 x இருகால் : கு 
தீயனவிராமன் செய்தால் 

செய்தால் தாய் கப்-60 
செயல் , பள்ளி-62 

துடுப்பு நாவாய்க்குக்கால் , குகப் -64 
தீயாற்றுதல் - சிந்தையினின்று 

துடுப்புக்கோல் , குகப் -60 
தேற்றுதல் , நகர் -147 

துடைத்தல்- மந்திர-39 , குகப் -43 
தீயில் வீழ்ந்து தீமெழுகிற்றேம் துண்ணெனல் - திடுக்கிடுதற் குறி 
புதல் , திருவடி -91 

ப்பு : குகப்-28 
தீயின் மூழ்கினரொத்தனர் , நக் துண்ணெனுஞ் சொல்லாள் : கை . 
-232 

கேசி -84 
தீயினாவுதி , திருவடி -6 

துண்ணெனு கெஞ்சினாள் , திரு 
தீயுமிழ் சரம் ,குகப் -14 

வடி -86 
தீயெரி - நெருப்புச்சுவாலை , பள் துணர் - கொத்து : நகர் -179 
ளி -46 

துணிவதே , நகர் -20 
நீயெரி நாகம் , பள்ளி -101 

துணிவு , திருவடி -109 


கையை 


அரும்பதவகராதி முதலியன 


அஎக 


ஆறுசெ 


குக 


துணுக்கம் - அச்சம் , நடுக்கம் : மந் 

துயரத்தாற் கலம் முதலியவற்றை 
திர -93 : கைகேசி -11 , தைல -71 மாதரார் சிந்துதல் , நகர் -98 , 

துணை - அளவு , மந்தரை -10 , ஒப்பு : துயரம் நீக்குதல் - தேறுதல் கூறு 
தைல -69 : உதவி , மந்திர -23 

தல் : திருவடி -88 
துணைக்கண் தசும்பு : சித்திர -36 துயரா லணிகளைப் போக்குதல் , 
துணைச்சேடியர் , நகர் -232 நகர் -195 
ணைத் தம்பி , திருவடி -48 

துயராற் பன்னிறத்துகிலினை நீக் 
துணைத்தாதைபாதம் , நகர் -1 கிச் சின்ன நுண்டுகிலினைப் புனைதல், 
துணைபிரிபேடை , வனம் -7 நகர் -195 
துணைமலர்த் தடக்கை பற்றுதல் , துயரிடைநைதல் , பள்ளி -94 
திருவடி -132 

துயரிலுடம்பிற்றோன்றும் வேறு 
துணையவர் - மனைவியர் : 

மனைவியர் : துணை பாடுகள் , கைகேசி -13 , 14 
வியரென இருக்கலாம்: 

துயரினாற் குழாங்கொண் டேகு 
ல் -38 

மகளிர் X எவுண்டோய்வுறுமுழைக் 
துணையவன்- நண்பன் : வனம் -26 குலம் : நகர்-204 
துணைவா துணை வா நகர் -55 துயருழந்தயரல் , திருவடி-117 
துந்துமி கொட்டுதல் , கங்கை -30 துயரொழிகெனவிரத்தல் , நகர்-38 
துப்பு - வலிமை ; குகப் -6 

துயல்வன - அசைவனவாய் , குகப் -566 
துப்புறழ்வாய், வனம் -26 

துயிலெழுதல் , வனம்-7 
தும்பி - யானை , கங்கை -30 , 

துயிலெனுமணங்கு , கங்கை -51 
ப் -19 

துயிறரும்புன்மை , கங்கை -53 
தும்பி பாணரி னிசை முரலுதல் , துரக்க - ஏவ , மந்தரை -78 
வனம் -43 

துரகராசி , ஆறுசெல் -59 , திருவடி -36 
துய்த்தல்- அனுபவித்தல் , தைல -69 துரிசு - குற்றம் , குகப்-27 
திருவடி -18 

துரிதம் - விரைவு : தைல -54 
துய்த்தனர் , திருவடி -17 

துருவுதல் , நகர் -74 ; கைகேசி -103 , 
துய்யைச் சுடுகனல் X எதிர்க்குந் கங்கை- 
தேவரையுஞ் சுடும் இலக்குமணன் : துலைத்தாலம் x நடுநிலை : மந்த 
நகர் -127 

-19 
துயர் , மந்தரை-70 

துவண்டமேனி, திருவடி -49 
துயர்க் கடலடிவைத்தாள் , திருவ துவண்டனர் , தைல -17 

துவர் - செந்நிறம் : வனம் -26 
துயர் துறந்தவர் வானவர் முதலி துவரினீண்மணி , சித்திர-5 
யோரல்லர் , மந்திர-70 

துவலைகள்-திவலைகள் : குகப்-56 
துயர் துறந்தாள் நகர் -36 

துவளுதல் - துடித்தல் : தைல -26 
துயர் நண்ண வுறங்குபவள் x கிர துவளுமிடை , கைகேசி -70 
கணகாலத்திலு மொளிவிடு திங்கள் , துவளும்மின் , கைகேசி -4 
மந்தரை -45 

துவன்றி , சித்திர -5 
துயர்நிலை யூழ்வினையால்வரும் , துழாயலங்கலான் -இராமன் : 
தைல -39 

கேசி -71 
துயர் நேருகையில் தெய்வதங் துழாவுதல் , குகப் -60 
களை நோக்கி முறையிடுதல் , நக துளங்குதல் - நடுங்குதல் , நகர் -157 , 
ர் -14 

மனம் வருந்துதல், தைல -70 
துயர்முடிவது உயிர் முடிந்தால் துளபவானவன் , சித்திர-40 
தான் , பள்ளி -92 

துளவினோன் றலைவனல்ல னென் 
துயரக்கடல் வெள்ளத்தி லாழ்ந்து றழைத்தவன் , பள்ளி-100 
கரைகாணான் , லைகேசி -36 

துளி , வனம் -41 , குகப் -60 


ரை 


டி -87 


의의 


அரும்பதவகராதி முதலியன 


வடி -7 


2 


கை 


டி -70 


தூயன 


துளிபனிபுரைதல் , வனம் -2 தூங்கொலி - மிக்கவொலி : கங்கை -24 
துறக்கம் , திருவடி -7 

தூண்டகுபுயம் , நகர்-156 
துறக்கம்பறந்துவந்து படிதல் ,திரு தூண்டரநிவந்ததோள் , குகப் -41 

தூண்டிடுதேர் , ஆறுசெல் -59 
துறக்க மாமென்னலாய 

வயோத் தூண்டுதல் , தைல -19 , சித்திர- 7 
தி , கங்கை -க -52 

தூணம் , மந்தரை -32 
துறக்கமுதல மறக்குமா நினைக்க , தூதர்க்குநிதியங்கொடுத்தல் , பள்ளி-6 
தங்கை -55 

தூது , தைல -23 
துறக்கமே முதலவாய தூயன , தூதுவர் பொய்யிலார் , பள்ளி-1 
-55 

தூபமுற்றியகாரிருள் , கைகேசி -61 
துறத்தல் - இறத்தல் : குகப் -65 தூமகேதுபுவிக்கெனத்தோன்றிய 
துறத்தலுமறமுமே துணை , திருவ வாமமேகலையார் , மந்தரை-21. 

தூய, கங்கை -15 , 28 
துறந்த செல்வன் - பரத்துவாசன் ; தூயகோசலை , பள்ளி-88 
திருவடி -7 

தூயதம்பி , மந்திர -60 
துறப்பெனுந்தெப்பம் , மந்திர-23 தூயநீர் , திருவடி-88 
துறவு , மந்திர -24 

தூயவன் , கைகேசி -103 ,வனம்-28 
துறுதல் , வனம் -15 

தூயவாசகம் , பள்ளி-118 
துறைமண்டுதல் , பள்ளி -20 

சாதுவான பிராணிகள் ; 
துறையாடும் மகளிர் X கொய்பர் : கங்கை -70 ; புண்ணியம் : வனம் -30 
வனம் -11 

தூயை , 

பள்ளி -37 
துறையினீங்கியவறம் X முறையி தூர்த்தல் - நிறைந்திருத்தல் ; கை 
னீங்கியவரசு : திருவடி -100 

கேசி -74 , 96 
துறைவிடுதல் - துறையிலோடம் தூர்ந்துவிடச் செய்தல் - மிகுதியாக 
முதலியன செலுத்துதல் : கங்கை -28 க்கொடுத்தல் , மந்தரை -27 
துன்பஞ்சொன்னாளாகாள் , நகர் -37 தூவி மணம்நாறச் சேவலோடுபெ 

துன்பத்தால் முனிவன் தன்னையு டையூதெல் , வனம் -7 
முணராமை , நகர் -163 

தூவுதல் -சிந்துதல்: சித்திர-8 
துன்பமும் இன்பமும் மாறி மாறி தூளியின்படலை , திருவடி -25 
வரும் , வனம் -27 

தூறு , ஆறுசெல்-38 
துன்பமென்னுமீர்வாள் , நகர் -145 தெங்கிளநீர் X புதுமை வேறிலாக் 
துன்புளதானால் தான் சுகமுளது , கொங்கை : ஆறுசெல் -37 
கங்கைக -74 

தெங்கின்குரும்பை X முலை : தைல -11 
துன்று , சித்திர -53 

தெட்டவர் , மந்திர-22 
துன்றுதல் , வனம் -18 

தெண்டிரைதாவு வார்புனல் , பள் 
துன்றுதாரவன் , பள்ளி-13 ) 

ளி -130 
துன்னருந்துயர் , பள்ளி -83 

தெப்பம் , வனம் 36 
துன்னியபூமி , பள்ளி -27 

தெய்வக்கற்பினாள் , மந்தரை - 44 
துன்னி வருதல் , மந்திர -25 

தெய்வகீதங்கள் , 

கைகேசி -32 
துன்னுகானம் , நகர்-20 

தெய்வம் , மந்திர 10 
துன்னுதல் - நெருங்குதல் , சேர்தல் : பெதெய்வமருந்திழந்தவர் x கணவ 
கைகேசி - 1 , நகர் -188 , குகப்-71 னையிழந்த கோசலை : தைல- 63 

துனி - குற்றம் : துனியறு செம்ம தெய்வமாநகர் அயோத்தி , ஆறு 
ணி : மந்தரை- 32 

செல் -45. 
தூ - மாமிசம் ; தைல -12 

தெய்வமீன் . இராமனேறிச்சென் 
தூக்கறுத்தல் , சித்திர -49 ற தேர் : தை - 2 
தூங்குதல் - அசைதல் : நகர் -9 

தெய்வமேனி, கைகேசி -59 


அரும்பதவகராதி முதலியன 


அகவு 


ரை 


தெரியச்சொல்லுதல் , நகர்-37 தேர்மிசைக் கொள்ளல் , - மந்தி 

தரிவு றக்காட்டுதல் ,சித்திர -1 ர-53 
தெரிவைமார் , மந்தரை -37 

தேர்மிசை நடக்கையில் மடவாரி 
தெரிவைமார்க்கொரு கட்டளை ன்கழன் றசங்கும் முரசும் இமையவர் 
யெனச்செய்த திரு , சித்திர -33 தம் குறை முடிந்ததென்ற உரையும் 

தெரிவையரல்குல் : தாரொலியி குஞ்சியைச்சூழ்ந்தவண்டும் ஆர்த்தல் , 
ல்தேர் ; ஆறுசெல் -40 

மந்திர -54 
தெருண்மனத்தார் , ஆறுசெல் -6 தேர்வலான் - சாரதி : பள்ளி -128 , 
தெருவிற் செல்லும் இராமனைக் ஆறுசெல் -3, தைல-20 
கண்டோர் பட்ட வருத்தம் , நகர் தேரை வேறுவேறு பிரித்து ஏற் 
18 ) , 219 

றிய மரக்கலம் X உடம்பு கூட்டும் 
தெவ்வடுசிலை, பள்ளி -59 

வினை : குகப் -5 
தெவ்வரம்பனையசொல் , நகர் -168 தேரோடநீறாகிச் சுண்ணம்நிறைந் 
தெவ்விடைதரநின்றார்க்குஞ் செறி ததெருவிற் கண்ணீராறா யோடுதல், 
கழல் , குகப் -44 

நகர் . 104 
தெழித்தனள் - இரைந்தாள் ; மந்த தேவதேவர்பிடித்த போர்விலொ 
1-53 

டித்த சேவகர் , கைகேசி -62 
தெள்ளுறுதல் -குளிர்ந்த கிரணத் தேவதேவன் , கங்கை -21 
தைப் பெற்றிருத்தல் : ஆறுசெல் -7 தேவர் - அந்தணர் ; மந்தரை -10 
தெளிவு துறவுக்கு இனம் , மந்திர -24 கடவுளர் : பள்ளி -104 
தெறுபாலை , திருவடி -24 

தேவர் என்புதோலிலார் , மந்தரை -16 
தென்சொற்கடந்தான் வடசொற் தேவர்க்கும் நமக்கும் ஒத்து ஒரு 
கலைக்கெல்லை தேர்வான் , நகர் -141 நெறிநின்ற அனகன், சித்திர-1 
தென்புலக்கோமகன் - யமன் , தை தேவர்கள் மூவரின் நால்வன் ஆம் 

கம் 
ல -23 

முனி , மந்திர -7 
தென்றற்காற்று X அந்தர் : திருவ தேவர்கள் யாவர்க்கும் ஆவியுமறி 
டி -14 

வுமாயவன் , மந்திர -95 
தேக்கடை , சித்திர -47 

தேவர்கைதொழ வானகமெய்து 
தேக்குயர் கல்ல தர் , மந்தரை -59 தல் , பள்ளி-44 
தேங்கனி , பள்ளி -20 

தேவர் தம் அவியமுது , காளைம 
தேசு - ஒளி , மந்தரை -52 

ணிமுடி புனையுமென் றசொல் , மந்த 
தேந்தளவு , வனம் -9 

ரை -26 
தேம்பின - வருந்தின: தைல -51 தேவர் பகையை வள்ளறெறும் , 
தேம்புதல் - வருந்துதல் : நகர் -70 

கைகேசி -98 
தேமரு நறுங்குழல் , நகர் -203 தேவர்வரினும் குகன் அவர்களு 
தேமல் X பொன் , மந்திர -5.9 டைய சேனையையும் அழிக்க வல்ல 
தேமலர்த்தொகை, பள்ளி-25 வனாதல் , குகப் -20 
தேமாம்பலம் , சித்திர -32 

தேவருங்கைதொழ நோற்றிருத்த 
தேய்தல் , நகர் -67 

ல் , சித்திர -58 
தேய்விலாமுகமதி , மந்தரை -52 தேவரும் அந்தணாளரால் மேன் 
தேர் X அல்குல் . சித்திர -31 : மையும் முனிவரால் தாழ்மையும்பல 
தேர்க்குழாம் X வீடெனுமுலகின் ரடைந்துளார் , மந்தரை-8 
வீழ்விமானம் : மந்தரை-34 

தேவரும் இராமன் செல்வதுகண் 
தேர்ந்ததே தேரினல்லால் தெரி டு உள்ளம்வேதல் , நகர்-172 
யக்காணவில்லை , கைகேசி -69 

தேவரும் மாதவஞ்செய்துயர்ந்தா 
தேர்ப்பாகன் , தைல -57 

ர் , நகர் -22 
தேர்ப்பொறி , தைல -47 தேவருலகத்திலும் அவுணருலகத் 

111 


ரை 


மந்த 


இருத் 
의외 의 

அரும்பதவகராதி முதலியன 
திலும் காவல் செய்தலைவருளர் , ஆறு 

- 
செல் -8 

தல் , சித்திர -23 ; கட்டுதல் , சித்திர - 
தேவவென்விளித்தல் , கங்கை -39 24 ; சொருகுதல் , கங்கை-37 ; தொ 
தேவி - மனைவி ; பள்ளி- 59 , வனம்-36 டர்ந்திருத்தல் , தைல-17 
தேவி தூயசிந்தை திரிந்தது , மந்த தொடுபுலி , கங்கை -31 
77 

தாடை - மாலை , கைகேசி -4 
தேவிமாரை உரிமை செய்யுநாள் தொண்டைவாய் - கொவ்வை வாய் , 
ஆவி நீப்பச் சொல்லுதல் , தைல -77 மந்திர -91 

தேவியரு மோவியமும் இராமனு தொண்டை வாய்ச்சியர் , மந்தி 
டன் செல்லா தவர் , தைல -1 

ர -57 
தேவும் கோசலநாட்டினின்றுசே தொத்து கொத்து , 
ணெறி தாவுதல் , பள்ளி-27 

ரை -33 
தேற்றம்- தேர்ச்சி : மந்திர -11 தொய்யல் - துன்பம் , மந்திர-64 
தேற்றி , சித்திர- 58 

தொல்லறப்படிவம் , பள்ளி -124 
தேறல்பாய்ந்து சாலிசாய்ந்தொசி தொல்லைநல்வினை - பூர்வ புண்ணி 
தல் , பள்ளி 21 

யம் , மந்திர -12 
தேன் , கங்கை -60 

தொல்லைநல்வினை யுதவுதல் , மந் 
தேன்விளம்புதல் , கைகேசி -60 திர -12 
தேனடைந்தசோலை , திருவடி -65 தொழலுறுதல் - தொழப்பார்த்தல் : 
தேனமர் தெரியலான் , பள்ளி -44 பள்ளி -41 
தேனனைந்து செவியுறவார்த்தல் , தொழற்குரிய தேவர் குரவரே , தி 
பள்ளி -16 

ருவடி -106 
தையல் , திருவடி -141 

தாழில் , வனம் -22 
தையலாரிரைத்து நோக்கியதன் தொழுகுலம் , குகப்-68 
வருணனை , கைகேசி -83 , 84 

தாழுதகையினன் , மந்திர -47 
தையற்கடலிற்கிடந்தான் , தைல தொளை , தைல -83 
76 

தொளைகட்டிய கிளைமுட்டிய சுரு 
தைவந்திடுதல் , நகர் -71 

தி , கங்கை -5 
தொகுதல் - சேர்தல் : கங்கை -7 தொளை கொள்கை , சித்திர -29 
சுருங்குதல் , தொகுதியாதல் : வனம் -- தொளைபடு குழல் , நகர் -182 
தொகுதி , வனம் -17 

தாளை யெஞ்சுதல் , பள்ளி -69 
தொகு பீலி , வனம் -4 

தொன்மையான் , கங்கை -28 
தொகை - அளவு ; கூட்டம் : தொகு தொன்னெறி முறைமை , ஆறுசெ 
தி : திருவடி -102 , கங்கை -5 , குகப்-7: ல் -17 
பள்ளி-25 

தேதோகையர் - மகளிர் ; கைகேசி -68 
தொங்கல் ஓரரச்சின்னம் ; பள்ளி -10 தோகையரோதி , பள்ளி-25 
தொங்கல் - குழுமுதல் , பள்ளி -10 தோகையிளவன்ன 

நிரை x மக 
தொட்டில்மகச்சோர மணிக்காலி ளிர் ; தைல-14 
ழத்தல் , நகர் -2005 

தோட்டில் செய்தியெழுதி இலச் 
தொடக்கு தல் -பிணிப்புண்ணுதல் , சினை வைத்தனுப்புதல் , மந்திர-75 

தோடு- பூவிதழ் : மந்திர-75 ; மந்த 
தொடர் - உவமவுருபு ; காரொடு ரை -81 
தொடர்களிறு . கார் - மதமழையுமாம் தோணி , குகப் -71 
மந்தரை -37 

தோம் - குற்றம் ; கங்கை -9 , பள் 
தொடர் நிலைச் செய்யுட் பொருட் ளி -117 
பேரணி , நகர் -100 

தோமில் குணத்தினன் இராமன் 
தொடர்மஞ்சம் - பரண் , கங்கை -61 

கங்கை-61 நகர்-7 


ல -70 


குகப் -29 


ந்ய 


அரும்பதவகராதி முதலியன் 

அவுங் 
தோய்தல் - ஒத்தல் , " மஞ்சு தோய் நகரத்தினை யலங்கரித்தல் , மந்த் 
புய மைந்தர் ”: கைகேசி -55 : தம்மிடத் ரை -28 , 38 
துப் படிந்திருத்தல் : சித்திர-25 , படி நகரம் ஏழைவேலைபு மொத்தபேர் 
தல் : வனம் -11 , 35 

லொலித்தல், கைகேசி -63 
-தோரணம் கட்டுவாயில் : தோர நகரமாந்தர் இராமனைக் காணாது 
ன வாயிலென்று கூட்டவுமாம் : ப செய்தவை, தைல -31 
ள்ளி -39 

நகரி வேலைபோலொலித்தல் ,பள் 
தோல் , கங்கை -29 

ளி 127 
தோலா - இழிவுபடர்த : தைல -69 நகரின் பொலிவழிந்தநிலையில் ப்ர 
தோலுடை கோல் , கங்கை -66 

தன் சந்தேகம், பள்ளி 36 
தோலுதல் - தள்ளுதல் , கங்கை நகுதல் -விளங்கு ரல், மந்தரை -31 ; 
66 

மலர்தல்: வனம்-11 , பரிகாசமாகச் 
தோழமை யென்றவர் சொல்லிய சிரித்தல் , கங்கை -3 
சொல் லொருசொல் , குகப் -15 நகை -சிரிப்பு , நக்ர் -179 
தோழியன்ன சுமித்திரை , தை நகை முகிழ்த்தல் , பள்ளி -134 

நகையில் முகம் , கங்கை - 35 
தோள் x கிட்டியதமர் : குகப் 9 , நகையிழந்தமுகம் x கலையில் மதி 
x மேரு : நகர்-118 

தோள் சாந்தினும் தாரினும் மறை நங்காய் , கைகேசி -33 
யாமை , ஆறுசெல் -38 

நங்கை , கங்கை -21 
தோள் புரை இளவேய் , வன நங்கைமார் , நகர் -179 
ம் -17 

நஞ்சங்களை வெல்லலாகிய 
தோள் முதல் , கங்கை 57 

னம் , கங்கை -3 
தோள் வலி , மந்தரை-15 

நஞ்சடுத்த நயனியர் , திருவடி 
தோளால் நீரைத்தள்ளியதன் வி 11 
சை , வனம்ம் -37 

நஞ்சிலள்கதைந்திலள் ! கைகே 
தோளுலாங் குண்டலம் , ஆறுசெ சி -17 
ஸ் -48 

நஞ்சினை நுகரென நடுங்குவார் * 
தோளெனச் சோம்பி யோங்குங் உலகம் நீ தாங்கெனக் கேட்ட 
கல்லுஞ் சுமந்தேன் , நகர் -140 தன் ஆறுசெல் -12 
தோளெனு மந்தரம் , வனம் -37 

நஞ்சு தீர்க்கினும் தீர்விலாதது நல 
தோற் செருப் பார்த்த வடியி தல் மந்தரை விலக்கினும் விடாது 
னன் , கங்கை -29 

தீயுரைவழங்குதல் ; மந்தரை-67 
தோற்றம் - பிறப்பு : கங்கை -55 

நஞ்சு நுகர்ந்தாரென வுடல் நடுங்கு 
தோற்றவர் வென்றவரைச் சுமத் கின்றார் , தைல -71 
தல் , ஆறுசெல்-2 g 

நஞ்சேயனையாள் , பள்ளி-82 
தோன்றல் , கங்கை -15 , பள்ளி-118 : நட்சத்திரங்கள் மறைதலின் வரு 
புத்திரன் ; குகப் -69 

ணனை , கைகேசி -49 
தோன்றா றோன்றாய் , நகர் -55 

நடநவி றருநா ; வனம் 

வனம் -21 
நகர்தீர்தல் , கங்கை -48 

நடு - நடுநிலைமை , மந்தரை -14 
நகரணி , மந்தரை -24 

நடுக்கம்-சலனம் , நகர்-222 
நகரணிதல் X இரவியைத் திருத்து நடுமணி வடம் பூண்கிலாமையாற் 
தல் : திருமால் மார்பின் மணியை பொறையுயிர்த்தல் , ஆறுசெல் -41 
வேகடம் வகுத்தல் , மந்தரை -28 நடுவிற்கே கேகயன் மடந்தை நல் 

நகரத்தவர் பலரும் இராமன்கான கியது , ஆறுசெல் -41 
கஞ் செல்வதற்காக வருத்தப்படுகை , நடு - உச்சி ; நகர் -123 
நகர்-173 , 187 

நடுவுநோக்குவார் ; மந்திர-8 


* அவச 


- 


-65 


* 


நல்லெ 

அரும்பதவகராதி முதலியன 
நடுவுறுதல் உச்சியை யடைதல் , நல்கியது - அருளியது : ஆறுசெ-41 
வனம்-34 

நல்ல - புண்ணியகருமங்கள் . வனம் -27 
நல்லவர்- அமைச்சர் , மந்தரை 

ர -19 
செல் -15 , X விடை : கங்கை -2 

நல்லவன் , தைல -59 ,ஆறுசெல் -22 
நடைக்கு அஞ்சி அன்ன மொதுங் நல்லவை , நகர் -92 
குதல் , கங்கை -20 

நல்லறப்பயன் , மந்திர-41 
நண்ணுதல் அடைதல் : கங்கை நல்ல றம் , சித்திர -54 
37 ; திருவடி -2 . அறிதல் : " தத்துவ நல்லறம் இராச்சியத்தைத் தாங்கு 
நண்ணினான் மந்தரை -22 வதென்பது ,மந்திர -71 

நதிநீங்குதல் - நதியைக்கடத்தல் , நல்லார்க்குப்பூண்நாண்மடமச்சம் 
வனம்-36 

பயிர்ப்பெனும் இவையே, கைகேசி 
நதிவிடுதல் - நதியில் ஓடம் முதலிய 39 
னசெலுத்துதல் , கங்கை 

நல்லான்றுஞ்சினன் , பள்ளி-82 
நந்தலில் நகர் , நகர் -172 

நல்லியன் மங்கலநாள் , மந்தரை -3 
நந்தவனங்கள் , திருவடி -14 

மல்லுரை, பள்ளி-111 
நந்தனவனம் , கங்கை 7 

நல்லையல்லையென மந்தரையைப் 
நந்தியம்பதி , திருவடி -140 பழித்தல் , மந்தரை -64 
நந்துகள் தருதரளம் , கங்கை-7 நல்வினை தீவினைகள் இன்பதுன்ப 
நந்துதல் - அழிதல் , கெடுதல் , வளர் ங்கட்குக் காரணம் , 

வனம் -27 
தல் , பெருகுதல் : நகர் -179 , திருவடி நல்வினை யூற்றத்தினார் - முனிவர் : 
8, 14; கொழித்தல் , “ பொன்னந் 

மந்தரை -20 
தியந்தி கங்கை -7 

நலம்- நன்மை : மந்திர -8 , மந்தரை 
நந்துறை புளினம் , கங்கை -7 

48 ; நற்குணம் , மந்திர-62 
நம்மனோர் , சித்திர -50 

நலம் நலியினும் மந்திரியர் நடுவு 
நம்பி , மந்திர -50 , தைல -59 , ஆறு நோக்குதல் , மந்திர-7 
செல் -22 

நலம்பெய் வேதியர் , சித்திர-32 
நம்மின்மனம் வலியா ரார் , நகர் -106 நலன் - இன்பம் : மந்திர-28 
நம்முன் , குகப்-38 

நலிகிற்கும்- வருத்தும் ; நகர் -146 
நமைப்பயந்து புரந்தாள்- கைகேசி : நவ்வி - மான் , தைல-10 , திருவடி -11 
நகர் - 13-4 

நவை - குற்றம் , மந்திர -19,25 , வன 
நயம்- அழகு : குகப்-(54 

ம் -18, திருவடி -40 : பாவம் ,வனம் 

ம் -27 
நயமினாவினோன் , பள்ளி -1.05 

நீள் - இடை , தைல -87 
நயனம் , நிகர் -75 , தைல-80 

நள்ளுறுதல் -விரும்புதல் : ஆறுசெ 
நயனம் அஞ்சம்பையும் அலகம் | ல் -7 
பையுங் கடத்தல் , கங்கை -3 

நள்ளென்றொலித்தல் , நகர்-211 
நயனமிமைப்பிலன் , குகப் -42 

நள்ளெனொலி , ஆறுசெல் -27 
நரகமுண்டெனு முரைபேணலன் , 

நளிமுடி , மந்திர-50 , 75 
பள்ளி-111 

நளிர் -குளிர்ச்சி , கைகேசி -46 , திரு 
நரகிடை வீழ்தல் , பள்ளி -103 
நரகென்னதாக , பள்ளி -105 

நளிர் கடனிலம் , கங்கை -73 
நரம்பு , நகர்-182, பள்ளி -34 நளிர் நிலம் , மந்திர-12 
நரம்பெறிவுறுதல் , சித்திர-28 நளிர் புனற்கங்கை , குகப்-60 
நரை , மந்திர -3 

நளிர்வல்லி , வனம்-18 
நரைதோன்றுதலின் வருணனை , 

நளினபர் தம் , நகர் -3 
மந்திர -2 

நளினம்போற் கையான் , கைகே 
நல்கல் - கொடுப்பது , திருவடி -46 
நல்கிய- தந்த : மந்திர-69 

நற்றாதை நீ , நகர் -187 


வடி-9 


5-57 


நடை 


கை 


அரும்பதவகராதி முதலியன அவுரு . 
நற்றெரிதல், வனம் -20 

நாசி - மூக்கு , குகப் -7 
நறவு , கங்கை -69 x அழகு , மந்தி நாசி எள்ளின் மலரை யேசுதல் , 
ர -52 

பள்ளி -22 
நறியன ,நறுமை இலக்கணையால், மே 

நாட்கடனை நயந்தியற்றுதல் , கங் 
ன்மையை யுணர்த்திற்று : தைல -53 கை 
நறியனகனி , கங்கை -69 

நாட்செய்கோலம் , ஆறுசெல் -39 
நறியனவற்றையுண்கையினாவீனீர் 

நாட்டம் -கண் , தைல -58 
வருதல் , பள்ளி-112 

நாட்டம் அஞ்சனந்துறத்தல் , ஆ 
நறுமேனி , வனம் -5 

றுசெல்-39 
நறை - தேன் . கங்கை -8 , வாசனைப் 

நாட்டமெட்டுடையான் , 

மந்த 
புகை : ஆறுசெல் -39 

ரை -15 
நறைக்கொடிப்புகை , சித்திர-19 

நாடகம் நவிலுதல் - கூத்தாடுதல் , 
நறைபருகினோன் , பள்ளி -110 வனம் -43 
நறைபாய் வனமலர் , கங்கை -8 நாடிறந்து காடுநோக்கி வீரர்பெ 
நறையலங்கல் , மந்திர-54 யர்ந்தது நலமாயிற்று , குகப்-67 
நறையுண்டமையால் 

நெறிகாணா நாடிறவாமல் நல்கத் தசரதன்வே 
வண்டு , வனம் -13 

ண்டுதல் , கைகேசி -32 
உறவிரி கமலம் , மந்திர-69 

நாடுகொடுத்த நாயகன் , குகப்-22 
நன்மணி , நகர் -188, 

நாண்மலர் , பள்ளி-5 , ஆறுசெ 
நன்றிறைந்தோன் , பள்ளி-105 ல் -10 , திருவடி -14 
நன்று - அங்கீகார வார்த்தை ; மந் நாண்முதல் - உதயகாலம் , கங் 
திர-78 , குகப் -45 , ஆறுசெல் -15 

- 57 
நன்று சொல்லினை , மந்திர -50 நாண் முதலியன அணிகலம் , ஆறு 
நன்று நன்று - இகழ்ச்சிக் குறிப்பு , செல் -34 
பள்ளி-134 

நாணமற்றவர் நங்கையரல்லர் : 
நன்று வருதல் , கங்கை- 38 

ண் மக்களே , கைகேசி -39 
நன்னுதலவள் , கங்கை -73 

நாணல் , கங்கை -50 , சித்திர 47 
நன்னெறி , ஆறுசெல் -17 

நாணலன் , பள்ளி-111 
நன்னெறியினீங்கலாத் தூயவர் , நாணிலளென்ன நாணமாம் , கை 
பள்ளி -117 

கேசி .17 
நன்னெறி யுய்ப்பதற்கேய பணி , நாணுதல் - வெள்குதல், வனம் -4 
நகர்-7 

நாணுருமேறு , நகர் -124 
நனி - மிகவும் , சித்திர.42 

நாணொலி , மந்திர-55 
நாகக்கரத்தினன் , கங்கை -18 நாணோசையிடியிற்றொடர் தல் , நக 
நாகணைப்பள்ளிநீங்கினான் , திருவர்-119 

நாத , திருவடி-83 
நாகணை வள்ளல் , மந்தரை - 23 நாதன் , மந்தரை -15 
நாகம் - யானை , கங்கை -4 : துக்கத் நாத னகன்புன னல்கல் , திருவ 
தின் தொடர்பில்லாது போகபூமி டி -20 
யாகிய கீழுலகம் ; கைகேயி -21 

நாப்பண் - நடு : நகர் -123, தைல -48 . 
நாகம் இடையை மின்னென வெ நாப்பற்றாமழலை, நகர்-102 
ருவுதல் , சித்திர -38 

நாம் - தன்மைப்பெயர் 

முன்னி 
நாகம் பேடையோடு வருதல் X இ லைப் பொருளில் வந்தது ; வனம் -23 
ராமன்சீதையோடு வருதல் , கங்கை -4 நாமகள் - சரசுவதி , வனம் -31 
நாகமெனுங்கொடியாள் , கைகேசி -11 நாமம்- பெயர் , கைகேசி -49 ; கங் 
நாகர் , மந்திர-20 

கை- 28 , அச்சம் ; கங்கை -57 
ராகர் , நகர் 122 

நாய்க்குகன் , குகப் -14 


டி : 94 


அவுசு 


அரும்பதவகராதி முதலியன 


ல -75 


நாயகனபட 


ர -36 


Bாை 


4 


பலவகையான : 


கை 


நாய்கன் - கப்பற்றலைவன் ; தை 

நாற்றம் , கங்கை -35 

நாற்றிசை மாந்தர் , தைல- 24 
நாயகம்- தலைமை ; மந்தரை-52 நாறகில் , பள்ளி-25 
நாயகன்- தலைவன் ; மந்திர -12 நாறுதல் - நறுமணம் பெறுதல் , கங் 
சக்கரவர்த்தி : நகர் -7 ;திருவடி-85 , 

கை -21 
கணவன் : திருவடி -88 

நான் கானடையத்தரியாது வான் 
நடந்தவன் : பள் அடைந்தாய் , திருவடி -65 
ளி -101 

நான்மறைக்கிழவர் , கைகேசி -73 
நாயடியேன் , கங்கை-38 , 39 நான்மறைத் திசைமுகன் , - மந்தி 
நாயினன் , கங்கை -24) 
நாயேமுயிர் துனை , கங்கை -60 நான்மறைத்துறை செல் கேள்வி 
நாயேன் , கங்கை -69 

யார் , பள்ளி-126 
நார் -நாணி , நகர் -157 

நான் மறைநெறி செனீர்மையான் , 
நாரணன் , கைகேசி -90 

பள்ளி -139 
நாரியர் - பெண்கள் , கைகேசி -22 நான்மறையோதிய பூசனை , மந்தி 
நால்வர்க்கு மன்பின் வேற்றுமை | ---- 97 
மாற்றினாள் - கோசலை : நால்வர் - இரா நான்முகன் புதல்வன்- வசிட்டன் : 
மன் முதலியோர்: நகர்-5 

பள்ளி -187 
நால்வரையீன்ற மூவர் - கோசலை நான்ற வழிகின்ற : நகர்-201 
முதலிய மூவர் : திருவடி -39 

நானம் - கத்தூரிப்புழுகெண்ணெயு 
நாவம்பாலென்னுயிருண்டாய் , கை 

டாய் , கை மாம் : திருவடி -9. நானப்புகை ! சித் 
கேசி 38 

திர -19 
நீர்வவேட்டுவன் , கங்கை -89 
நாவாய் , கங்கை -44, 57 , குகப் - சி -95 
25 % இருவினை , குகப் -46 

நானிலத்தோர் தந்தை , திருவ 
நாவாய்க்கிறை, கங்கை-40 
காவாய் கீழோர் செய் வினையது ; நானிலதள்ளாது , கைகேசி -26 

நானிலம் , மந்திர -45 , மந்தரை -5 , 
நார்வாய்ச்செலவு X நங்கையர்நடை , நகர் -6 , திருவடி- 60, 134 
அன்னச் செலவு : குகப்-46 

நானிலமன்னுயிர்ப்பொறை சுமத் 
நாவாய் மடவன்னக்கதியது , கங்தல், ஆறுசெல்-17 
கை -66 

நானிறம் - பலவகையான நிறம் : 
நாவாய் முடுகுதல் , கங்கை - 65 

வனம் -18 
நீர்வாயென்னும் புருஷன் துடுப் நானுளதனையும்நீயினிதிரு; 
புகி காலினால் நடந்தான் , குக்ப்-64 கை- 60 
நாவியோ தி , மந்தரை-87 

நானுன்றொழி லுரிமையினுள்ளே 
நாவிவிரிகூழை, தைல -10 ன் ; கங்கை --73 
நாவின் நஞ்சம் முடைய நங்கை , நிகர்த்தல் ஒத்தல் , சித்திர -7 
நகர் -17 

நிகர்ப்பன் , சித்திர -4 
நாவின் வந்தவிடம் , கைகேசி -11 நிகழ்கால வினையெச்சம் 
நாவினீத்தரு நல்வளம் --சொல்லு கின்று: நகர் -34 
தற்கரிய பெருவளம் , பள்ளி-27 நிகழ்ந்ததன்மை , நகர் -37 
நாள் - நட்சத்திரம் ,ஆறுசெல் -7 நிகழ்வு - நடக்க வேண்டிய செயல் , 
நாளை , மந்தரை- 5 : கங்கை -44 

தைல-18 
நாளைக்குப் பட்டாபிஷேக மென நிச்சயம் , மந்திர -28 
வசிட்டன் இராமனுக்குத் தெரிவித் 

நிணங்கொள் பிணக்குவை , குச் 
தல் , மந்தரை 5 


டி -60 


குகப்-61 


11 


ப் -21 


அரும்பதவகராதி முதலியன 


அவுஎ 


மந்த 


ரை 


நிறை 


நித்திலம் பல் : நகர் -130 : 

நிலாவுதல் - தோன்றுதல் : கைகே 
நிதியம் , பள்ளி- 6 

சி -54 
நிதியின்குவை , நகர் -62 

நிலை , தைல -57: - மாளிகையின் 
நிதியின் வெறுக்கை , பள்ளி -33 மேலிடம், நகர் -199 
நிந்தனை நிகழ்த்துதல் , பள்ளி -104 நிவத்தல் - உயர்ந்திருத்தல் , 
நிந்தை , சித்திர -43 

ர -31 
நிமிர்கோல் , கங்கை -66 

நிவந்த -சிறந்த : மந்திர-74; தோன் 
நிமிர்கோலன் , வனம் -21 

றிய , நகர் -229 
- நிமிர்தல் - மேலெழுதல் :சித்திர -18 நிவப்பு -உயர்வு , மந்திர-32 
மிகுதல்: ஆறுசெல் -27 

நிழல் - சாயல் , வனம் -6 
நிமிர்ந்த கூட்டம் , கங்கை -40 நிழலீனுதல் , வனம் -2 
நிமிர்ந்தசேனை , திருவடி -48 - நிற்ப - ஸ்தாவரம் , ஆறுசெல் -9 
நியாயமத்தனைக்கு மோர் நிலயமா 

நிற்றி , கங்கை -40 
யினான் - இராமன் : திருவடி -55 

நிறத்தையொக்கும் , புயல் கைகே 
நிரந்தரம் எப்போதும் , இடைவிடா | சி -89 
மல் , தைல -6 , திருவடி -84 

நிறந் திணிதல் , சித்திர -27 

) 
நிரந் தன, மந்திர -55 

நிறம் -ஒளி, மார்பு : தைல-30 
நிரம்புதல் - திருத்தியடைந்திருத் - மனவடக்கம் , மந்திர -55 , 
தல் ,சித்திர-51 , நிறைதல் , மிகுதல் , 57, திருவடி -100 
மந்திர -67, கைகேசி -54 

நிறைகுணம் , மந்திர-31 . 
நிரம்புறு தல் , கங்கை -38 

நிறைதல் - நிரம்புதல் , வனம் -30 
நிருதர் - அரக்கர் , கைகேசி -71 

நிறைதவ மன்னதொர் செயலாள் , 
நிருபர் , மந்திர -5 , 76 

கங்கை 2 
நிருபனியற்கை , நகர்-112 

நிறைந்தமாந்தர் x தேவர் பிறந் 
நிரை - ஒழுங்கு : நகர் -33 

துணர்ந்து வானுறுவார் ; பள்ளி 15 
நிரைத்து - ஒழுங்காய் ; நகர் -161 நிறைப்பேரணை , மந்திர -55 
நிலங்கொள்ளாவிடின் யாண்டெ நிறைமக வுடையவரும் ஒருமகக் 
லாம் ஒருங்குறைவேனென்றுபரதன் குயிர்கொடுப்ப , முறைமகன் வனம் 
கூறுதல் , திருவடி -4 

புகமொழிகாக்கின்ற மன்னன் மனம் 
நிலந்தன்னைக் கன்னியர்க்கமைவ இரும்பு: நகர்-196 
ருங்கற்பின் காத்தல் , மந்திர-17 நிறையொடும் நாணொடுந் தொட 
நிலந்தாங்குநிலை , மந்திர -62 ர்த்த கெண்டை , மந்திர -57 
நிலந் தீதல் , வனம் -38 

நின்றது - எஞ்சியது : மந்திர -50 
நிலம் , பள்ளி -95 

நின்னுழை , கங்கை -63 
நிலமகள் உனைப்பிரிந்து கண்ணி | நினக்கொன்றாநிலை , திருவடி -98 
ழந்திலளெனச்செய்யும் , மந்திர-38 

நினைந்தது . 

எண்ணினகாரியம் , 
நிலமாதென்னுந்திரு , நகர் -65 
நிலமெல்லா முன்னுடையது , கங் 

நினைந்தபோதும் அமிழ்தொக்கும் 
-73 

நேரிழை , சித்திர -24 
நிலயம் , திருவடி -55 

நினையல் - உடன்பாட்டு வியங்கோ 
நிலவரைப்பில் உயிர்க்கு இராம ள் ,கங்கை -55 , நினைப்பு : திருவடி -109 
னிற் சிறந்தவரில்லை , மந்திர -35 நினையு நெஞ்சமுஞ் சுடுஞ்சரம் , 

நிலவு முத்துக்களினால் தோன்று வனம்-38 
தல் , மந்தரை -33 

நினையும் மாத்திரத்து , பள்ளி -39 
நிலன் , வனம் -44 

நினைவுமுயிரும் மறத்தல் , நகர் - 
நிலனென்னு நிரம்பு நங்கை , மந்தி 69 
ர -32 

நீங்குதல்-கடத்தல் வனம் -39 


நகர் -3 


கை 


1 회 


அரும்பதவகராதி முதலியன 


. 


நீட்டுதல் - கொடுத்தல் , மந்தரை -83 நீளம் -நீட்சி , சித்திர -2 , கூடு : சித் 
நீண்டவன் , குகப் -41 

திர-43 
நீண்டவாயில் , நகர் , பள்ளி-29 நீறு - புழுதி , வனம்-35 
நீண்டான் , நகர் -130 

நீறுதோய்வனிதையோர் கூற்றி 
நீணகர் , நகர் -108 

னன் X துகிலுறை பொதிந்த செம் 
நீத்தநீர் - கடல் : ஆறுசெல் -10 மணித்தூணம் , மந்தரை-32 
நீத்தம் -கடற்பெருக்கு , பெருக்கு , நுகருவது , மந்திர -28 
நகர்- 209 , திருவடி -35 

நுங்கண்மரபு , குகப் -56 * 
நீத்து , ஆறுசெல் -15 

நுங்குதல் 

உண்ணுதல் , பள் 
நீத்தென - செய்தென என்னும் | ளி -112 
வாய்பாட்டு வினையெச்சம் : 

பள் நுடங்குதல் - அசைதல் , சித்திர -4 , 
ளி -19 , 28 

கங்கை -22 
நீதி , மந்திர -11 ; மந்தரை -22 

நுண்ணிடை , சித்திர -9 
நீதியும் தருமமும் நிறுவுதல் , ஆறு நுணித்தல்- நுண்ணிதாக வாராய் 
செல் -5 

தல் , மந்திர -10 
நீதிவளையாவரு நன்னெறி , நக நுதல் X வில்லிவாங்கிய சிலை , சித் 
ர் -129 

திர -13 
நீந்துதல் , வனம் -36 

நுந்தை , மந்தரை-75 , பள்ளி-131 
நீர்- தன்மை , தைல -79 

நும்பி , நகர் -6 
நீர் கொள் நெய் , சித்திர -37 நுரைக்கொழுந்து X நரைத்த கூந் 
நீர்சிந்தி விளையாடுதல், கங்கை -66 தல் , கங்கை -22 , தைல-53 
நீர்சுமந்த மேகத்தை யொப்புடை நுவல்வதோர்கிலா தழுது புல்லு 
யண்ணல் , குகப் -6 

தல் , பள்ளி-122 . நுவல்வது - சொல் 
நீர்த்து - சீர்மை , கைகேசி -61 
நீர்த்துகுதல் - தாரையாய்ப் பெருகு நுழைந்து போதல் , சித்திர -9 
தல் , நகர் -170 

துழைய , மந்திர -58 - - 
நீர்முகி லடியோ டெழுந்தாலன்ன நூக்குதல்-தள்ளுதல் , குகப் -50 
வீடு , கங்கை -29 

நூல் - சாஸ்திரம் : மந்தரை-5 
நீர் முதலியன பரத்துவாசனுள்ள நூல் இண்ைமணிக்குடஞ் சுமத்தல் 
விடத்து நிரம்பியிருத்தல் , வனம் -30 x இடையில் வனமுலையிருத்தல் : சி 
நீர்வெள்ளம் , வனம் -37 
நீராடித் தீயோம்பி அமுது செய் நூற்றடமார்பன் , மந்தரை -24 
தல் , கங்கை -15 

நூற்றிதழ்க்கமலம் , திருவடி -121 
நீராடும் போது வஞ்சிகஞ்சங்கள் மறை நூறுதல் - அழித்தல் : பள்ளி-50 
தலும் அன்னம் ஒதுங்குதலும்சேலு நெக்கு , நகர் -217 
ங்கயலும் ஒளித்தலும் , கங்கை -20 நெகுதற்கொத்தநெஞ்சு , நகர் -60 
நீருண்ட காளமேகம் , சித்திர -2 நெஞ்சங்காணுதல் - கருத்தையறித 
நீருண்ணுதல் , வனம்-35 

ல் , நகர் -43 
நீருழறெய்வமீன் , தைல -2 நெஞ்சம்மையிற் கரியாள் , நகர் -127 
நீருளவெனி னுள மீனும் நீலமும் நெஞ்சிறுகுதல் , கங்கை -53 
x இராமனுள்ள விடத்துச் சீதையும் நெஞ்சினும் வலிய துயிர் , நகர் -189 
நானும் உளம் , நகர்-157 

நெட்டில் -உபரிகை , நகர்- 206 
நீலமாமுகிலனான் , கைகேசி -9. நெடிதுயிர்த்தல் , பள்ளி -28 
நீலவண்டினம் , சித்திர -16 

நெடியகுன்று X நிலங்கொழுந் துய 
நீலவல்லிருள் , திருவடி -18 ர்ந்தனையது : திருவடி -25 
நீ வருந்தலை நீங்குவன் யானென் ற நெடியதானை , கங்கை -29 - - - 
வெஞ்சொல் , நகர்-224 

நெடியவன் , கங்கை -40 , பள்ளி -70 


வது . 


- 


அரும்பதவகராதி முதலியன 


அ அக . 


ல் , 


நெடுகுகூனல் , சித்திர-30 . 

நெறியுதவிடுதல் , மந்திர-64 
நெடுங்கண் கொண்டல் ; கைகே நெறியோர்- நன்னெறிநடப்போர் , 
சி -6 

நகர் -136 
நெடுங்கோயில் , மந்திர -74 

நேடுதல் , கங்கை-69 
நெடுஞ்சுரம் , நகர்-12 

நேடுவார் , கங்கை -13 
நெடிது- நீண்டகாலம் : வனம்-24 நேமியன் - திருமால் : மந்திர-94 
நெடுந்தகை மன்னவர் , மந்திர -74 ஆஜ்ஞாசக்கரமுடையவன் , மன்னவ 
நெடுநாடவை - கோசலதேசம் , கங்ன் : பள்ளி-39 : திருவடி -98 
கை -8 

நேமியுருட்டுதல் , மந்திர-37 
நெடுநாவாய் , கங்கை -64 

நேமிவேந்து , பள்ளி-65 
நெடும்பிரிவு , திருவடி -85 

நேயத்தானலிதல் , திருவடி-141 
நெடும்புனல் , வனம் -35 

சேயநெஞ்சு , சித்திர-51 , திருவ 
நெடுநதி , வனம் -36 
நெடுநாள் , சித்திர -54 

நேயம் - அன்பு : நகர் -60 , குகப்-41 
நெடுநாள் திருத்தின தவம் , வனம் -20 நேயமாதர் , நகர் -160 
நெடுநீர் - கங்கை -65 

நேர்கடன் , பள்ளி -139 
நெடுமுடி நீண்டசிகரம் , சித்திர-7 நேர்தல் - உடன்படுதல் : அருகிற் 
நீண்டகிரீடம் : பள்ளி -43 

செல்லுதல் : நகர் -161 , திருவடி -88 
நெடுமையான் , கங்கை -31 

நேர்ந்திலன் , நகர் -170 
நெய்ஞ்ஹிறை நெடுவேல் ,வனம் -6 நைதல் - வருந்துதல் , திருவடி-40 
நெய்துடைத்தல் - நெய் பூசப்படுத்த நைவுறுதல் , தைல -75 
நகர் -160 

நொடி , திருவடி 

2-41 
செய்ந்நிலைவேல் , கைகேசி -18 நொடிதல் - அழிதல் , பள்ளி- 92 
நெய்யாரழல் X இராமன் பிரிவுக் நொந்தசிந்தை, சித்திர -55 - 
குவருந்தும் நகரத்தவர் , நகர் -108 

நொந்து மாழ்குதல் , பள்ளி -122 
நெரிந்தபுருவம் , கங்கை -32 

நொய்தின் விரைவாக , திருவ 
நெருங்குதல் , வனம் -32 

டி -121 
நெருப்புண்டான் X வனத்தான் நொய்து - விரைவாக , மந்தரை-8 
இராம னென்ற சொல்லைக் கேட்ட நொய்து - மென்மை , மந்தரை-43 ; 
பரதன் : பள்ளி -60 

விரைவு , மந்தரை -8 
நெருப்புண்ணுதல் - நெருப்பிற்கிட நோக்கினா னுவலுதல்,, 
த்தல் , சித்திர-37 

ல் -4 
நெற்றழைக்கற்றை , திருவடி -15 நோய்தந்து நோவன செய்தல் , 
நெற்றியிற்கற்றைநாறுதல் , நகர்- கைகேசி -29 
116 

நோயாலி றத்தல் , தைல -66 
நெறி - வழி : நகர் -31 : உபதேசம் : நோயாற்றகில்லாவுயிர்போல நுட 
தைல -86 , முறைமை , ஆறுசெல்-18 ங்கிடையார் , 5 கர்-147 
நெறிகாமின்கள் , குகப் -31 

நோயீரல்லீர் , பள்ளி- 75 
நெறித்தூரஞ்செல்லுதல், கங்கை -71 நோற்றல் , கைகேசி -78 
நெறிந்தலர்குஞ்சி , பள்ளி-45 நோன்சிலையோன் , சித்திர -58 
நெறிபெறாமையரிதினீங்குதல் , ந நோன்பின் றுறையோன் - கலைக் 
கர் -235 

கோட்டு முனிவன் : திருவடி -61 
நெறிபேணும் நடை , வனம் -21 நோன்பு , மந்திர-70 , 99 
நெறிமுறைமை , மந்திர -76 

நோன்மை 

வலிமை , பள்ளி -50 : 
நெறியார்மறை , நகர் -33 

மனவுறுதி , மந்தரை -14 
நெறியிடுநெறி , கங்கை -69 

பக்கம் - மருங்கு : நகர் -217 : சினே 
நெறியின்மாக்கள் : பள்ளி-14 கிதர், மந்திர -5 

112 


- 


ஆறுசெ 


வுகள் 


அரும்பதவகராதி முதலியன 


பகைவரை 


பகட்டினம் - எருமைக்கடா . பள் பஞ்சு நூல் , சித்திர -32 
ளி -14 

பட்டறுதல்- இறந்தொழிதல் : திரு 
பகடு - யானை , ஆறுசெல் -26 வடி -36 
பகர்வது , மந்திர -41 

பட்டாபிஷேகச்செய்தியைக் கோ 
பகலவனனையான் - இராமன் : கங் சலையிடம் மங்கைமார் சொல்லுதல் , 
கை5-66 

மந்திர -92 
பகை - ஐம்புலன்கள் : மந்திர -25 பட்டாபிஷேகஞ் சொன்னார்க்குக் 
பகைஞர் வந்துருத்த போர் , மந் கோசலைப் பரிசளித்தல் , மந்திர - 94 
-22 

படங்கொணாகம் , சித்திர -38 , கங் 
* பகைவன் வெல்லத் தான் அஞ் , கை -8 
சின அரசன் , பள்ளி -109 

படர்- துன்பம்: குசப் -70 , போர்வீ 
பகை நாடுகவர்ந்துண ஆவிபோர் , வடசொல் : திருவடி -31 
ணித் தளையீர்த்தகாலொடு அப்பகை படர்சினம் , மந்திர -4 
முகத்துவிழிக்கும் பாவம் , பள்ளி -116 படர்தல் - செல்லுதல் : சித்திர -18 , 

மகளிர்சிரிக்கத் தலை 54 
வணங்குதல் , பள்ளி-115 

படர் பங்கயம் , கங்கை -7 
பங்கம் - சேறு : சித்திர -501 

படருறுதல் , கங்கை -75 
பங்கமில்குணம் , நகர் -4 

படரெலாம் படைத்தாள் , 
பங்கயச்செல்வி , பள்ளி-19 

ப் -70 
பங்கயத்தயன் , கங்கை -16 

படலம்- தொகுதி : சித்திர -18 
பங்கயம் , தைல -16 

படலை - பரப்பு : சித்திர -47 , பள்ளி - 
பங்கயராசி , கைகேசி -62 

135 
பங்கி - பங்கீ : வடசொல் : ரீதி ; கை படி - பூமி : நகர் -205 , விதம் , தை 
கேசி -60 

ல-55 
பங்கு -நொண்டியானது , மந்திர -68 படிகள் , மாசுணம் : சித்திர -35 
பசந்தனர் - நிறம்வேறுபட்டனர் , படிகாரர் , படிகாரிர் , பள்ளி-1 

படித்தலம் பெயரல் , பள்ளி -91 
பசலை எட்பொரி : மந்திர -59 படிதல் - கிடந்துறங்குதல் , தைல - 
பசலை வானகம் , தைல-6 

16 : மூழ்குதல் , கங்கை -8 
பசியுழந்து , பள்ளி -101 

படிமக்கண்ணடி , மந்திர-3 
பசுங்கண் , நகர் -205 : தனக் 

படிமேற் புரளுதல் துயரத்தால் ; 
கண் , கங்கை -11 

நகர் -144 
பசுநறுந்தேறல் , பள்ளி-21 

படியு றப்புரளுதல் , தைல -26 
பசும்புகைப்படலம் , சித்திர -18 

படியொடு திருநகர் துறத்தல் , ஆ 
பசும்பொன்மானம் , சித்திர -36 றுசெல் -28 
பசை - ஈரம் : கைகேசி -42 

படிவம் , பள்ளி -124 
பசைந்தசிந்தை நீ , திருவடி -114 படுகர் - மடு : தைல -16 
பசைநறவு - பசுந்தேன் : கங்கை - 5 படுதல் - இறந்து வீழ்தல் : திருவடி -31 
பஞ்சரத்திருந்தழுங் கிளி , சாளர படுமழை - பொழிகின்ற மழையி 
த்திரங்கு மின்சொலார் : நகர் -200 னொலி , வனம்-4 
பஞ்சளாவியசீறடி , சித்திர - 20 படுமுரசு , ஆறுசெல் -24 

ஞ்சிமெல்லடிப்பாவை , கங்கை - படைக்கலம் , தைல -30 
20 

படைசெலாறு , அயோத்தி நகரி 
பஞ்சியூட்டுதல் , மந்திர -2 

ன்தெரு , ஆறுசெல் -46 
பஞ்சின்றிய முதநெய்மாட்டியவிள படைத்தடங்கண் , கைகேசி -2 
க்கு , சித்திர -15 

படைமாணரசு , 

நகர் -57 
பஞ்சீகரணம் , திருவடி -74 , உரை படையெடுத்தது , குகப் -6 


தைல -17 


- 


டி -138 


கை 


அரும்பதவகராதி முதலியன 
பண்- அலங்காரம் , கல்லணை , மந் பதம் -உணவு, பள்ளி-112, பதவி , 
-திர் -4, மந்தரை-58, திருவடி -34, ஸ்வ திருவடி -101 
ரம் : கங்கை -11 

பதவிய - அழகிய , திருவடி -128 
பண்கனிந்தெழுபாடல் , கைகேசி பதர்தி , ஆறுசெல் -32 
-54 

பதி - ஊர் , மந்தரை -57 ; தலைவன் , 
பண்குழல் , பள்ளி -24 

நகர் -134 
பண்டி , ஆறு செல் -26 

பதைக்கும்மாதர் X ஊதையெறிய 
பண்டியிற் பல்லியம் பரத்தல் , வொசிபூங்கொடி , நகர்-98 
ள்ளி -11 

பதைத்தல் , நகர் -98, சித்திர -38 
* பண்டியிற்பூட்டிய நொண்டியெரு. பதைத்தெழுதல் , திருவடி -97 
து இராச்சியத்தைத் தாங்குங் கிழ பதைப்பு - துடிப்பு , தைல. 866 
த்தன்மையடைந்த தயரதன் : மந்திர பந்தி - வரிசை , கைகேசி-3 
-68 

பம்புதல் - மிக்கொலித்தல் , நெநருங் 
பண்டு , கங்கை -16 

குதல் , கைகேசி -60 , வனம் -18 
பண்டைநாள் , மந்தரை -41 

பம்புபடை , கங்கை - 30 
பண்டைநூல் வேதம் : திருவ பம்பை - ஓர்பறை , கைகேசி - 60 ,கங் 

கை -30 
பண்டொடர்தல் , பள்ளி-24 பயத்தல் - பெறுதல் , குகப்- 68 
பண்ணவன் , கங்கை -41 

பயந்தமைந்தன் , பள்ளி-56 
பண்ணினபகடு , ஆறுசெல் -26 பயந்திரண்டனைய கெஞ்ச , குக 
பண்ணினோக்கும் பராவமுது , கங் ப் -52 
3:11 

பயந்தெடுத்த , மந்திர-63 
பண்ணும்பரிமா , நகர் -88 

பயம் பயன் , மந்திர-41 
பண்ணெனுங்கிளவி , திருவடி -86 பயன் , மந்திர -8 , வனம் -27 
பண்ணை - விளையாட்டு , தோழியர் பயன்மாம் பழுத்தல் : இராம 
கூட்டம் : குகப் -59 

னுக்கு இராச்சிய மளித்தல் , மந்தி 
பணி - கட்டளை , பாம்பு: மந்திர -72 , 1-84 
நகர் -8 , திருவடி -13 

பயிலுதல் -இன்னோசையோடுகூவு 
பணித்தல் - சொல்லுதல் , கட்ட தல் , வனம்-45 
ளையிடுதல் : மந்திர-47, திருவடி -127 பயின்மரம் , வனம் -2 , 45 : பயின் 
பணிமொழி -கட்டளை , கங்கை -77 ( பிசினுமாம். 
பணியினீங்கலாவாழி , பள்ளி -55 பர்சுராமன் குலங்கடிந்தவன் , 18 
பணியிடைப்பள்ளியான் , மந்தரை -28 | ர் -192 
பணியேயது , நகர் 7 

பரசுராமன் தாதை சொல்லால் தா 
பணை - பறை , பருமை , மந்திர -55 , யைக் குறைத்து, நகர்-26 
வனம் -4 , குகப் -24 

பரசுராமன் வரவும் சலியாது இரா 
பத்தி - வரிசை , தொகுதி , மந்தரை- மன் தடுத்தான் , நகர் -63 
33 , ஆறுசெல்-49 

பரசுராமன் வீரத்தைச் செகுத்த 
பத்தியினுயிரீயும் பரிவினன் ; கங்வன் , மந்திர-79 
கை -68 

பரசுரர் மனை வென்றவ னிராயன் , 
பத்துத்தேர் வென்றவனுக்கு அ நகர் -192 
ஞ்சுதேர் வெல்லுதல் அருமையா பரசுராமனை வென் றவனுக்கு உல 
வது , மந்திர -21 

கமாவது , மந்திர -79 
பத்துநாலும் பகல் . 

பதினான்கு பரண்தொடர் மஞ்சம் , கங்கை 
வருஷம் , நகர் -22 

61 
பதகன் , பள்ளி-108 

பரத்துவன் , வனம் -20 , குகப் -78 , 
திருவடி -68 


பதடி , பள்ளி -138 


வருண 


ஆளான் , 


நக 


வுகூஉ அரும்பதவகார்தி முதலியன் 
பரத்துவாச முனிவனது 

பரதன் தன்னையும் கைகேயியை 
னை , வனம் -21 , 22 

யும் பழித்தல் , பள்ளி -71 , 88 
பரத்துவாசன் தன்னிடத்துத் தங் பரதன் தனக்கு நேர்ந்த நிலைமை 
கியிருக்குமாறு இராமனை வேண்டு யைப்பழித்தல் , பள்ளி- 135 
தல் , வனம் -31 

பரதன் தான் ஆண்டானென்ப 
பரதசத்துருக்கினர் இராமலட்சும தனக்குத் தகாதெனல் , பள்ளி -78 
ணரைப்போலுதல் , குகப் -30 

| பரதன் தான் தாயைக் கொல்லா 
பரதன் , நகர் -4 , 50 , தைல -77 , ப மைக்குக் காரணம் , பள்ளி-70 , 72 
ளி-1 , ஆறுசெல் -1, 24, திருவடி- | பரதன் தான் முன்னங் குகனை 
28 

யெதிர் கொள்ளக் காரணம் , 
பரதன் . அரசு 

ப் -27 
ர் -106 

பரதன் நாட்டிற் 

கிளைகாவற் 
பாதன் உரிமைக்காகான் , நகர்-50 குளன் , கங்கை -75 
பரதன் என்னேவலால் 

இன்று பரதன் நிறைகுணத்தவன் , இராம 
உலகாள் வதைவிட்டு நரகாள்வானெ னிலும் நல்லன் , நகர் -5 
ன்று இலக்குமணன் கூறல் , திரு பரதன் பிறந்து போறம்பிழைத்த 
வடி -39 

தென்றல் போல் மன்னவன் அவ 
பாதன் குணம் அரசு அன்னானுக்கு னைத் துறந்தான் , பள்ளி -133 
இன்றிப் பாழ்த்துப்போதல் , மந்த பரதன் புறப்பட்டபோது அரச 
ரை -62 

சின்னங்களும் உடன் புறப்படுதல் , 
பரதன் கைகேயியைக் குகனுக்குத் பள்ளி-9 , 17 
தெரிவித்தது , குகப் -70 

பரதன் போன்றவர் மன்னவரில் 
பரதன் கொள்ளான் இவ்வரசு , எவருமில்லை, ஆறுசெல்-19 
கைகேசி -26 

பரதன் மரபைப் பழியுடைத்தாக் 
பரதன் கோசலையைத் தெரிவித் | கினன் , பள்ளி -74 
தது , குகப் -65 

பரதன் மன்னர் மாலையிலெண் 
. பரதன் சுமித்திரையைத் தெரிவி ணுறப் பிறந்திலன் , மந்தரை-58 
த்தது , குகப்-68 

பரதன் வனம் வந்தது தந்தை மு 
பரதன் சூரியகுலத்தரசர் யாவரி றை வழுவினதை ரீக்க , குகப் -33 
னுஞ் சிறத்தல் , பள்ளி -120 

பரதனது போர்க்கோலத்தைக்கா 
பரதன் செய்த பல்வகைச் சபதங் ணெனல் , திருவடி 50 
கள் , பள்ளி-98 , 117 

பாதனிடம் என்னிடத்துப்போல 
பரதன் செய்கையே யறம் , அல்ல அருள் வைக்கச் சொல்லெனல் , தை 
ன் அறமல்ல , திருவடி -44 

ல -35 
பரதன் சேனையோர்க்கு நடந்த பரதனுக்குத் தமையன் மீதுள்ள 
உபசாரம் , திருவடி -8 , 16 

அன்பு , பள்ளி -7 
பரதன் தந்தையின் மரணத்தைக் பரதனுயிர்வைத்துக்கொண்டிருக் 
குறித்து அரற்றுதல் , பள்ளி - 48-57 கக் காரணம் , பள்ளி- 85 

பரதன் தருமத்தின் தேவு , அறத் பரதனைக்கண்டு கோசலை 
தினாணி , திருவடி -47 

னைக் கண்டாற் போலுவத்தல் , பள் 
பரதன் தன் துணிபுகூறுதல், திரு ளி -118 

பரதனை நோக்கி உன் குல முதலு 
பரதன் தன்னைக் 

கைகேயியின் ளோர் நின்னை நிகர்ப்பாரில்லை யெ 
வயிற்றிற்பிறந்தது குறித்து வெறு னல் , பள்ளி -120 
த்தல் , பள்ளி-92 

பரப்பு , திருவடி -28 
பரதன் தன்னைப் பழித்தல் , திரு பரபரப்புடன் செல்வாரின் வருண 

னை , மந்திர - 89 


ராம 


வடி -133 


இடி -99 


பயன , 


" அரும்பதவகராதி முதலியன 

வுகூர் 
பரம் - சுமை , கைகேசி -9, குகப் -73 பருமயானை , திருவடி -31 
பரமஞானம் போனவர் வீடுபெறு 

பருவந்தந்தகேள்வர் , வனம் -46 . 
வர் , மந்திர -22 

பருவம் - ஆண்டு , மந்தரை-82 
பரமுனி-சிறந்தமுனிவன் : வனம் பருவரல் , தைல - 55 , கங்கை - 
20 

48 
பரல் மலர் போலுதல் , வனம் -40 பருவரலிகவாதான் , 

கங்கை 
பரல் வறுத்து வித்திய வனை 77 
வனம் -40 

பருவரற் பரவை , குகப்- 39 
பரவுதல்- துதித்தல் , மந்தரை-10 

பல் , கங்கை -32 
பரவை - பரந்திருத்தல் ; கடல் : குக பல்குதல் - மிகுதல் , வனம் -18 
ப் -56 

பல்பகலாற்றுதல் - பலநாள் போக் 
பரவைஞாலம் , கைகேசி 67 

குதல் , பள்ளி -114 
பரவையைச்சிறுமை பேசியதானை , பல்லவச்சயனங்கள் மேனிவெம் 
திருவடி -25 

மையாற் கரிந்திருளுதல் , சித்திர-23 
பான் மொய் கான் , கைகேசி -35 பல்லவத்தம்பன் , கங்கை -30 
பராவமுது , கங்கை -11 

பல்லவம் , திருவடி -11 
பரிசு - விதம் , செய்தி , மந்திர-72 , பல்லுயிர்கட்கோருயிரென நின்ற 
தைல -78 , வனம் -26 

விராமன் , நகர் -219 
பரிதல் - அறுதல் , நகர் -179 , வருந் பலகறை பற்றொடுத்தாற் போ 
துதல் , வனம் -45 

லும் , கங்கை -32 
பரிதி - சூரியன் ; கங்கை -9, * மா பலநிறக் கொடிகள் தோன்று 
ணிக்கப் பாறை , சித்திர -15 தல் X புள்ளெலாந் திருநகர் புகுதல் 
பரிதிவானவன் , தைல-54 மந்தரை -29 
பரிந்தசிந்தனை , மந்திர -36 

பலவகைப்புட்களும் ஒலித்தலின் 
பரிந்தபூ , மந்திர 58 

வருணனை , கைகேயி -47 
பரிந்தவன் - அன்பு கொண்டுள்ள பலவகையொலிகள் , கைகேசி -58 , 
வன் , கங்கை -43 . 

60 
பரிந் திலர் - வருந்தாதவர் , திருவ பலா , சித்திர -33 

பவநோய் , வனம் -20 
பரிபுரமார்க்கிலாச் சீறடி X அரி பவளந்தருமிதழாள் , கங்கை - 4 
யின மார்க்கிலாக் கமலம் : ஆறுசெல் பவளமால் வரையருவி * துவரின் 
40 , பரிபுரம் -சிலம்பு : 

மணித்தடர்தொறும் புடைபெயர் 
பரிமளங்கமழ்தல் , சித்திர -26 கவரிவால் , சித்திர-5 
பரிமா , நகர் -88 

பவனிபோனவன், நகர்-188 
பரிமுகமாக்கள் 

பளிக்கறையில் பவித்திரம் , கங்கை -43 
மறைக்கினும் உருத்தெரிதல் , சித் பழங்கதை , பள்ளி -50 
திர-11 

பழனம் கழனி , நகர் -188 
பரியகாரகில் , சித்திர -18 

பழி , பள்ளி -83 
பரியுநெஞ்சு, ஆறுசெல்-1 : 

பழிக்கஞ்சியுயிரை நீக்காதொழி . 
பரிவாளியின் வாவுறுதல், பள்ளி -11 தல் , தைல-86 
பரிவில்லவர் , நகர் -131 

பழிகொண் டென்பயன் , கைகே 
பரிவினன் , கங்கை-41 , 68 

சி-20 
பரிவினீக்குதல் , மந்திர -5 . 

பழிபடுதல் -உவமையாகாமற் போ 
பரிவு - அன்பு : கங்கை -43 

தல் , சித்திர -31 
- பருதிவானவன் , சித்திர -3 

பழிபூணுதல் , நகர்-41 
பருமம் - யானைமேலிடுந் தவிசு , ஒப் பழிவருநெறிபடர் பநகன் , பள் | 
பனை , மந்திர -4 , 85 

ளி -108 


டி .19 


அரும்பதவகராதி முதலியன 


கை : 


பழிவளர்க்குஞ் செவிலி , குகப் -70 பாங்கு - அழகு , நன்மை, சேமம் , பக் 
பழுது , மந்திர -47 

கம் : மந்திர-3 , வனம் -39 , குகப் -54 
பழுவம் , சித்திர -28 

பாசறைப் பொருள் , வனம் -46 
பள்ளநீர் வெள்ளமன்ன பரதன் , பாட்டொலி , மந்திர -55 
திருவடி -118 

பாடல் , சித்திர-24 
பள்ளிப்புனல் , நகர் -62 

பாடல் செவியில் விழுதல் x பை 
பள்ளி-உறையுள் : கங்கை -47 , படுக் யரா நுழைதல் ; கைகேசி -54 
குகப் -39 

பாடல் வானளைதல் , பள்ளி-16 
பள்ளி.நீங்குதல் , கங்கை -19 

பாடுகின்ற கின்னரம் , சித்திர-12 
பளிங்கு , மந்தரை -35 

பாணர் தும்பி : வனம் - 43 
பற்கள் முல்லையுங் கடன் முத்தை பாணி கை ; பந்தரை-41, பாட்டு : 
யும் வென்றன , நகர் -233 

கைகேசி- 60 
பற்று - பொருத்து , நகர் -118 , விரு பாணினம் - மிதிறு : வனம் -4 
ப்பு , நகர் - 223 

பாதகம் , கங்கை -17 
பற்றொடுத்தன் பல்சூற் கவடியன் , பாதங்கள் பெயர்தொறும் பாரும் 
கங்கை -32 

மேருவும் உலைதல் , பள்ளி-68 
பறந்து போதுமென்று நெஞ்சி 

பாதத்தைத் திசைநோக்கித்தாழ் 
னிற் பதைத்தல் , பள்ளி-15 

தல் , நகர்-1 
பறித்தல் , வனம்-40 

பாதபங்கயம் , மந்திர-61 
பறை , சித்திர -22 

பாதம் , கங்கை -15 
பறையடிப்பது கடுவன் , சித்திர -22 

பாதமலர் சிவத்தல் , நகர் -98 
பன்னகப்பாயலுட் பள்ளி நீங்கி 

பாதுகம் , திருவடி -139 
னான் , நகர்-167 

பாதுகம் கோன் முறை செலுத்து 
பன்னசாலை , சித்திர 52 

தல் , திருவடி -140 
பன்னருந்தவம் , மந்திர-2 

பாந்தண்மிசைக் கிடந்த பார் , நக 
பன்னாள் , கங்கை-55 

ர் -93 
பன்னி - சொல்லி , பள்ளி-57 , திரு பாந்தள் X அல்குல் : சித்திர -31 : 
வடி -67 

காந்தள் முகை , வனம் - 9 
பன்னிக்கரும் பாதகம் , 

கங் 

பாபமுற்றிய பேதை , கைகேசி - 61 
கை -17 

பாம்பு,வனம் -42 
பன்னு , பள்ளி -124 

பாய்தல் , கைகேசி -43, கங்கை -8 
பனி X வியர்வை ! மந்திர-59 

பாய்பெருவயிறு , பள்ளி-101 
பனிக்கடை , மந்திர 58 

பாய்மரம் X தண்டு : குகப் -58 
பனிசோர்தல் , சித்திர- 53 

பாய்மா , குகப் -52 
பனிபடர் காடு , திருவடி -129 பாயல் படுக்கை கங்கை -50 
பனையவா நெடுங்கரம் , மந்திர-85 பார் - இராச்சியம் : பள்ளி -109 , தே 
பனையினீள்கரம் , நகர் -230 

சம் , பள்ளி -19 
பாக்கியம் புரிந்திலாப் பரதன் ,மந் பார் என்னதாகில் யான் நினக் 

குத்தருகின்றேனெனல் ,திருவடி 112 
பாகன் , தைல -57 

பார்குலாஞ்செல்வ , கங்கை -45 
பாகியல் செவ்வாய் , கைகேசி -68 

பார்த்தவர்க்குக்காஞ் சூடுதல் , மந் 
பாகு - கருப்பஞ்சாறு , பள்ளி - 18 , திர-90 
சர்க்கரை முதலியவற்றின் பாகு , கை பார்ப்பு -பறவப்பற்றின் இளமை , 
கேசி -68 

நகர் -214 
பாகு வயலுக்குப் பாய்தல் , பள் பார்மகள் , நகர் -158 
ளி -18 

பார்வதி கற்புள மங்கை ,கங்கை -18 
பாங்கர் பக்கம் : நகர் -143 

பாரளித்தல் , நகர்-98 


தரை-59 


அரும்பதவகராதி முதலியன 
பாரிருள் , பள்ளி -90 

பிடிதாரொடு நடத்தல் , தெரிவை 
பாரின்பாயல் , கங்கை -50 

மார் தாழ்கலைத்தேரொடு நடத்தல் , 
பாருனக்காக்கினேன் , பள்ளி மந்தரை-37 
65 . 

பிடியைமடந்தையரூர்தல் , பள்ளி -10 
பாரைமெல்லியலென்னுதல் , ஆறு பிணக்குவை கடல் தூர்த்தல் , குக 
செல் -36 

ப் -21 
பால் - பங்கு : மந்திர 10 : மணிபிடி பிணி - 

- பந்தம் : கைகேசி -73 
யா தக திரின்பால் , கங்கை -8 . பிணிக்குறுமுடையுடல் , பள்ளி-115 
பாலித்தல் - செய்வதாக மேற்கொ 

பிணியின் வேலையான் , பள்ளி -142 
ள்ளுதல் , சித்திர -54 

பிணியுடையவனென்னும் பிரிவி 
பாலுடைமொழியாள் , கங்கை -66 னன் , கங்கை -77 
பாலை , திருவடி -20 

பிணைரேத்தல் X மடவார் பரத்தல் : 
பாலை பாதனைக்கண்டு தளிர்த்தல் , மந்தி . - 55 
திருவடி -23 

பித்தமயக்காஞ்சுறவு , தைல-73 
பாலை யேய்நிறம் கங்கைக்குரிய பிதா மக்களிடத்தருள் கொண்டி 
து , குகப்-4 

ருத்தல் , வனம் - 28 
பாலைவனம் குளிர்தல் , வனம்-46 பிதிர்ந்தசாறு , பள்ளி-20 
பாவகாரி , திருவடி -99 

பியல் , மந்திர -18 
பாவந்தீர்க்குஞ் சிலையினோர் , தை பிரசம் மூங்கில் தாக்கவழிதல் , சித் 
ல -50 

திர-13 
பாவம் பாராது இன்னுயிரைக்கொ 

பிரதபூசனை , பள்ளி -136 
ள்ளப்போகின்றாய் , கைகேசி -38 பிரமன்றந்தவுயிர் , வனம் 22 

பாவியிதோரிரா ஊழியாதல் : கை பிரமனிடத்தும் நம்மிடத்தும் ஒக் 
கேசி 55 

க இருப்பவன் திருமால் , சித்திர -50 
பாவியைபுற்றெதிர்பற்ற வெண் பிரமனுக்கு நகத்திற் பிறந்தவன் 
ணும் , கைகேசி -14 

வசிட்டன் , திருவடி -69 
பாவீயென்று கைகேயியைத் திட் பிரளயம் , நகர் -32 
டுதல் , நகர் -47 , 49 

பிரளயக்கடலில் திருமால் துயிறல் , 
கங்கை -20 , மந்திர -21 , திருவடி -120 
திருவடி -26 

பிரிந்த மகளிர் மனம் போலக் கொ 
பாழ்வயி றளித்தல், பள்ளி-101 

திப்பது வனம் , வனம் -46 
பாழி- வலிமை , பெருமை , திருவ பிரிந்து கண்ணிழந்தவளாகாமற் 
டி -36 

செய்வான் இராமன் , மந்திர -38 
பாழியம்புயம் , பள்ளி 55 

பிரியக்கண்டதுயரம் , நகர் -51 
பாற்கடலமுதம் , கங்கை -24 பிரியவற்று , நகர்-61 
பாற்கடற் சேக்கை யொருவின பிரியாக்குரிசில் , மந்திர -52 
வையன் : நகர் - 225 ; திருவடி - பிரிவினுங்காடுசுடாது , நகர் -223 
94 

பிரிவு , கங்கை -74 
பாறி - மாறி : திருவடி -19 

பிரிவெனும்பிணி , திருவடி -57 
பாறிரண்டனையமெய்ய , குகப் -52 பிரிவெனும் விம்முறுநிலை , மந்திர - 
பான்மை , கங்கை -19 

SL 
பிச்சம்- பீலிக்குஞ்சம் , மந்திர-28 பிழை - குற்றம் , சித்திர -22 
பிச்சராமன்னபேச்சு , கங்கை 34 பிழைத்தல்- தவறு செய்தல் , தவறி 
பிஞ்ஞகன் வில்பிடித்தது , மந்திர -44 ப்போதல் , மந்திர- 23 ; நகர் -13 
பிடவு , வனம் -7 

பிழைத்து - நோவினின்று தப்பி : 
பிடித்திலீர்போலும் , பள்ளி - 91 மந்திர -29 
பிடிதருசிறுமா , வனம் -10 

பிழைப்பு- குற்றம் ; மந்தரை- 2 


பாவை , 


அகூசு 


அரும்பதவகராதி முதலியன 


டி -97 


ல 


பிள்ளைமாக்களிறு , பள்ளி -32 பிறிதொர்மாற்றம் , நகர் -235 
பிளிறுமேகம் , வனம்-47 

பிறியார் , நகர்-31 
பிறங்கிச்செறிதல் , கங்கை -33 பிறைமருப்பு , சித்திர -10 
பிறங்கிய , சித்திர -33 

பிறையின் கறை துடைக்குங் கொ 
பிறத்தல் X உதயமாதல் , கங்கை -55 டிச்சி , சித்திர-22 

பிறத்தலுண்டானபோது வருவன பிறையையெட்டிப்பிடித்தல் , சித் 
அநுபவித்தே தீரவேண்டும் , தைல - திர -22 
23 . 

பின் - முடிவில் , மந்திர -39 
பிறத்தலு மிறத்தலும் உயிர்கட்கு பின்றுதல் - பின்னிடுதல் , திருவ 
இயற்கை , திருவடி -70 
பிறத்து- படைத்து : மந்திர-39 பின்றை , கைகேசி -1 
பிறந்த துன்பு , ஆறுசெல்-52 

பின்னர் , மந்திர-30 
பிறந்தாயாதி , பள்ளி -87 

பின்னவன் , குசப் -16 
பிறந்தார் பெயருந்தன்மை பிறரா பின்னவன் பெற்ற செல்வ மடிய 
பறிதற்கெளிதோ, நகர்-36 

னேன் பெற்ற தன்றோ, கைகே 
பிறந்திலன் பரதனீபெறுதலால் , சி -110 
மந்தரை -56 

பின்னுசடையோர்- தவசியர் : திரு 
பிறந்திலனென்பதிற்பிறிதுண்டா வடி -68 
குமோ , மந்திர -30 

பீழை- துன்பம் : நகர்-148 
பிறந்து நீ யுடைப்பதம் , திருவடி -101 புகர்-குற்றம் , நகர் -25 
பிறந்துபெறும்பேறு , நகர் -17 

புகலிடம் , வனம் -24 , கங்கை -59 
பிறந்துரிமை , திருவடி -111 

புகலுதல் , நகர் -77 
பிறந்துலக முற்றுடையகோ, நகர் புகழ் , மந்திர் -10 x கிரணம் : குக 
111 . 

ப் -36 . 
பிறந்துலகுடையமொய்ம்பினோன் , புகழ்கொண்டு மாய்தல் , குகப்-18 
நகர் -191 

புகழ் நிறுவுதல் , கங்கை -49 
பிறந்து வேறோருலகுற்றவர் x புகழ்வசைதீர் புனிதம் மருவும் , 
முன்னைவாழ்வு மறந்த சனர் : திருவ நகர் -42 

புகழின் புகழ் , நகர் -59 
பிறப்பு -உயர்குடியிற்பிறவி ; மந்திர -9 புகழுக்கு அழிதல் - புகழ்கழியுமே 
பிறப்புக்குப்புணை துறப்பு , மந்திர -23 யென்று வருந்துதல் , நகர் -54 
பிறப்பெனும் பெருங்கடல் , 

புகழேபெறத் தக்கதாதலால் மு 
திர் -23 

றை பிறழ்தல் கூடாது , மந்தமை-56 
பிறப்பை நீக்கத் தவர் தொடங்கு புகழைச் சுடுதல் - புகழையிழக்கச் 
தல் , மந்திர-33 

செய்தல் ; புகழோடுயிரைச்சுடு தீ ” 
பிறர்பழிபிதற்றி , பள்ளி -111 நகர் -46 
பிறர் பிறர் , கங்கை -11 

புகை - நெட்டுயிர்ப்பு : நகர் -97 
பிறரைச்சீறினோன் , பள்ளி -98 

புகையும் 

வெஞ்சுரம் , திருவ 
பிறவாவெய்யோன் , கங்கை - 

-55 டி -102 
பிறவிக்கடல் , தைல -73 

புகைவெய்துயிர்த்தல் , நகர் -11 
பிறவிகளுலப்பில , திருவடி -71 புட்டருசோலை , தைல -8 
பிறவியென்னுமிருஞ்சிறை, மந்தி புட்டில் புற்று : நகர்-118 

புடை தவழ் பிடவு , வனம் -7 
பிறன் கடைநின்றவன் , பள்ளி- 98 புடைபெயர்தல் , சித்திர -5 
பிறிதின்குணம் பெறலணி , மந்த புண் கண் : நகர் -177 

புண்டரீகக் தட்பு ரஓலன் , மந்தி 
பிறிதுமொழிதல் , நகர் -117 1.53 


டி -7 


மந் 


ர -24 


ரை -35 


டி -77 


கை -63 


அரும்பதவகராதி முதலியன 

அகள் 
புண்டரீகத் தனிமுதல் , திருவ புரசைமாக்கரி , மந்திர -49 

புரசையானையில் மன்னனைக்கொ 
புண்டரீகம் , திருவடி -54 

ண்டுபோதல் , பள்ளி -127 
புண்டாங்கு நெஞ்சத்தினள் , நக புரத்துறைவோர் , மந்திர-49 
ர் -144 

புரந்தரன் - இந்திரன் , மந்திர-70 : 
புண்ணிடையயில் X வெய்யசொல் : தைல -6 
திருவடி -58 

புரமூன்றெரித்தவில் , நகர் -58 . -- 
புண்ணியந்தொடர் வேள்வி , மந் புரவலர்- அரசர் : கைகேசி -102 
திர -38 

புரவலன் , மந்திர -53 : நகர் -29 : தி 
புண்ணியாதி , கைகேசி -107 , கங் ருவடி -24 

புரவலனொடு அமரிப்புக்கு முதுகு 
புண்ணியம் ஜீவனாகிய விளக்குக்கு காட்டியோடி வந்திட்டவன் , பள்ளி 
நறு நெய் , திருவடி -75 

99 
புண்ணியர் , ஆறுசெல் -10 

புரவி , ஆறுசெல்-26 
புண்ணில் வேனுழைதல் X வரத் புரவி முதலியன தார் முதலியவற் 
தின்மேல் உயிர்விடுவேனெனல் , கை 

றை நீத்தல் , நகர் -209 
கேசி -20 

புரவியீட்டம் , குகப்-3 
புண்ணுற்றதீ , நகர் -97 

புரளுதல் - எல்லைமீறுதல் , மந்திர 
புணர் கள்ள வன் கனவு , கைகே 34 , பூமியிற் புழுதி படும்படி உருண்டு 
சி-52 

போதல் : கைகேசி -36 
புணர்த்தல் - கற்பித்துக் கூறுதல் : புரிசைவாயில் , ஆறுசெல் -53 
கைகேசி -18 

புரிதல் -- ஒம்புதல் , வனம் -22 
புத்தேளிர் தைல -34 

புருவங்குனித்துக் கூத்தாடுதல் , 
புதல் - புல் : நகர்-214 

பள்ளி -66 
புதல்வர் தாயர்புக்கிட மறிந்திலர் , புருவப்போர்வில், குகப்-7 
நகர்-202 

புரை - ஒத்த : சித்திர -25 ; குற்றம் , 
புதல்வரைப் பயக்கத் துயர்விட்டு தைல-58 : வாழிடம் , சித்திர -34 , வ 
றுதி காண்பர் , மந்தரை -47 

எம் -27 ; பெருமை , நகர் -92 , திருவ 
புதல்வன் போகக் கணவன் சாவா 
னென்று திண்ணமாகக் கோசலை 

புரை தபு நாள் , மந்திர-88 
கூறுதல் , நகர் -54 

புரைதல் - பொருந்துதல் : 
புதல்வனையிழந்த பெற்றோர் துய ம்-17 
ரம் , நகர் -86 

புரையிடம் , வனம் -24 
புதல்வனை யெங்ஙனம் பிரிந்து புரைவன - ஒப்பன : வனம் -12 
போயினாய் , பள்ளி-50 

புல் கம்பளம் : வனம் -43 ; புல் . x 
புதவம் -கதவு, கோபுரவாயில் : மந் மரகதத்தின் கொழுந்து: திருவடி - 
தரை -31. புதவராசி * வேறொரு 16 . 
கவின்கொண்ட கதிரவன் . 

புல்குதல் - பொருந்துதல் , மந்தரை 
புதுக்குதல் , பள்ளி-50 

5 ; அணிதல் , ஆறுசெல்-41 
புதுமை செய்கோலம் : ஆறுசெ 

புல்லட்குண்ணுதல் , பள்ளி -81 
ல் -37 

புல்லணை , ஆறுசெல் -58 
புந்தி மந்தரை 38 

புல்லிடையுகுத்தல் - வீணாக்குதல் : 
புந்தி தேரினும் முந்துறுதல் , பள் பள்ளி -113 
ளி -29 

புல்லிடையுகுத்தவமுது , மந்தரை 
புயலொத்த கை , நகர் -126 

62 
புரக்க , மந்தி.ர் -71 

புல்லிது , மந்திர -40 
புரசை; மந்திர -49 

புல்லு , சித்திர -47 
113 


டி -119 


வ்ன் 


அகூவு 


அரும்பதவகராதி முதலியன 


வடி -38 


ழ் -42 : 


ருவடி -108 


நக 


புல்லுதல் , வனம்-27 , பள்ளி -118 , ! புழைத்தவான் பெருவழி , திரு 
திருவடி - 55 
புல்லெயிறு - சிறிய பற்கள் : வன 

புள் , வனம்-18 . 

புள்ளி , மந்திர-39 
புலக்குரிபொருள் , திருவடி -42 புள்ளூர்தி , மந்தரை-15 
புலம் - அறிவு , தைல - 23 : நூல் , புளிஞர் x வேடர் : குகப்-12 

புளிஞர்கோன் , குகப் -37 
புலப்பகை , மந்தரை-16 

புளினத்தின் றடமுலை , கங்கை -67 
புலம்புதல் - ஆரவாரித்தல் : கைகே 

புளினத்து நர் துறைதல் , கங்கை -7 
சி -60 

புளினம் - மணற்குன்று, தைல -12 
புலம்புறு குரிசில் , பள்ளி -95 

புளினர் வேந்தன் , குகப் -33 
புலமை - அறிவு : திருவடி -45 

புற்றுடையகாடு நாடாகிப் போம் , 
புலமை யுள்ளத்தான் , ஆறுசெ நகர் -111 
ல் -3 

புறம் - பின்பக்கம் : நகர் -118 
புலமையோர் , மந்தரை -23 

புறவம் , நகர் -216 
புலர்தல் , கைகேசி -13 

புறன் , மந்திர -1 
புலர்வு , பள்ளி -95 

புன்கட் பொறி யாக்சை , 
புலரி - சூரியன் : சித்திர -42 

ர் -131 
புலவர்க்காய்ச்சுரரைவென்றோன் , புன்பொறிநா , மந்தரை -67 
கைகேசி -92 

புன்மை , கைகேசி -36 
புலன்கள் - ஞானேந்திரியங்கள் : புனங்காக்கு மகளிர் குருவிந்தத் 
கைகேசி - 13 

தாற் குருவியெறிதல் , சித்திர-17 
புலன்கெடுதல் - ஐம்புலவாசையொ புனங்காவற்பறை , சித்திர -22 
ழிதல் : மந்திர-19 

புனல் , நகர் -56 , 75 
புலன் கொளுவுதல் - அறிவு கொளு புனல் தாய்தந்தையர்க்குக் கொ 
த்துதல்; மந்தரை -22 

ண்டு அ கல்வான் , நகர் -80 
புலிக்குட்டி யானைக்கன்று 

புனல் படிதல் , வனம் - 38 
வின் கன்று இவை பகையின்றி விளை புனல் வழங்காமை, பள்ளி -25 
யாடுதல் , வனம் -10 

புனல் வறந்த கான்யாறு , 
புலியெலாம் ஒருவழிப்புகுதல் , திர -19 
சேனை குகன் மருங்கு திரளுதல் : புனலிற்றீற்றுதல் , சித்திர -47 
குகப் -10 

புனலின்மை நதிப்பிழையன்று 
புலிவாலைச் சூழவிட்டவன் , கங் அரசுபெறதது பதியின்பிழையன்று 
கை -31 

நகர் -134 
புலைச்சிந்தை , மந்தரை -64 

புனலேறுதல் , வனம் - 

ம் -38 
புலையனிலுஞ் செய்கை தேர்கிலா 

புனற்புள் , நகர் -102 
நாயெனத் திரிவது நல்லது , திருவு புனன் மொண்டிடுதல் , நகர் -83 

புனிதம் , நகர் -42 
புவனிநாதன் , நகர்- 28 

புனிதமாதவம் , மந்திர-43 
புவித்தலையுயிர் , ஆறு செல் -23 

புனிதர் , கங்கை -63 
புவிப்பாவைபரம் , நகர் -121 

புனிதவேதியர் , தைல் 34 
புவிபுரத்தல் , நகர் - 223 

புனிதன் , நகர் -68 , திருவடி- 80 
புவியெனுந்திரு , மந்திர -40 

புனிற்றீன்ற கன்று , நகர் - 214 
புழுங்குதல் - வெம்புதல் , நகர்-11 புனைகழல் , குகப்-37 , மந்திர -71 , 
புழுதி யாடிய மெய் , நகர் -220 நகர் -3 
புழைத்தல் - துவாரமுண்டாக்கல் : புனைதல் , வனம் -11 , 38 
கைகேசி -85 

புனைமா மகுடம் , தகர் -41 


டி -127 


பூணிய, 


அரும்பதவகராதி முதலியன் 
பூ - அழகு, மந்திர-7, சித்திர -47, 

பூவுதிர்ந்த கொம்பு , அணிகலனை 
கூர்மை , மந்திர -79 , பூமி ; தைல்-12 நீத்த நல்லார் : மந்தரை -87 , ஆறுசெ 
பூகவனம் , தைல -14 

ல் -34 
பூங்கழற் காலவன் , பள்ளி -61 

பூவுமழுதல் நகர் -102 
பூங்குழல் -சீதை , கங்கை - 

-21 

பூவையழுதல் , நகர் -100 
பூசல் - ஆரவாரம் , தொழில்: பள்ளி; பூவையும்கிளியும் போற்றுகெனத் 
22 ; போர் , நகர்-119 

தங்கையர்க்குச் சீதை செய்தி சொ 
பூசலிடுதல் , நகர் -202 , பள்ளி-127 ல்லியனுப்பியது , தைல -40 
பூசனை பேணுதல் , வனம் -28 பூழி - புழுதி , கைகேசி -142 
* பூசை பூனை : நகர் -100 

பூழிக்கானகம் , கைகேசி -107 
பூட்சி -மேற்கோள் : திருவடி -131 பெட்பு விருப்பம் ; பெருமை , மந் 
பூட்டு - கச்சின்முடி: மந்திர் -89 திர -13 ; 93 : ஆறுசெல் -46 
பூண்டமாதவன் ; வனம் 

ம் -32 

பெடையேகண்ணாதல் , வனம் -13 
பூணாரணி , நகர் -66 

பெண் கொடுவினை செயப்பெற்ற 
வனம்-4 

நாடு , நகர் -190 
பூணுதல் , நகர் -40 

பெண்டிரிற் கூற்றமன்னாள் , கை 
பூணொளி X மின்னொளி: பள்ளி-10 கேசி -79 
பூத்தவன் - படைத்தவன் : மந்தி பெண்ணருங்கலம் ; சித்திர -32 
ர -79 இல் 2 

பெண்ணாட்டமொட்டேன் , நகர் = 22 
பூதம் , நகர் -- 13 , மந்தரை -7 

பெண்ணினின்னமுதன்.னவள் , ம 
பூதலம் , மந்தரை-71 

த்திர- 52 
பூநனை - பூவரும்பு : வனம் -18 

பெண்ணெனவுற்ற பெரும்பழி , 
பூமகள் கொழுநன் , மந்தரை -25 கைகேசி -15 
பூமழை முதலிய பலவகை மழை , பெண்ணினோக்குஞ்சுவை,கங்கை -11 
மந்தரை-36 ) 

பெண்ணை - பனை , கங்கை - 33 
பூமி , மந்தரை-76 

பெண்பாலார் , கைகேசி - 39 
பூமியைத் தாங்குவது அரசற்குத் பெண்யானை மகளிரைச்சுமத்த 
தருமம் , மந்திர-71 

ன் வருணனை , ஆறு செல்-29 
பூரித்தல், கைகேசி -77 

பெய்தல்- தருதல் , உகுத்தல் , மர் 
பூரியர்- கீழ்மக்கள் : கைகேயி -22 திர -28 ; சித்திர- 32 
பூரியர் குழாத்திடை யியம்பாத பெய்வளைத்தளிர் , நகர் -11 
அறிஞர் X ஒலியாத தாரை முதலிய பெயர்த்தும் , குகப்-13 
வாச்சியம் : ஆறுசெல் -33 

பெயர் தல் - பாரம் நீங்குதல், மந்திரி , 
பூரியர் புணர் பொதுமாதர் , வன 18 : இருந்த இடம்விட்டுச் செல்லு 
ம் -1 

தல் , தைல -80 ) 
பூவலய மின்று தனியன்று பொது பெரியகண்கள் , பள்ளி- 56 
கைகேசி .98 

பெரியவரியற்கை, மந்திர -9, 65 
பூவலர் இரவு , வனம் -7 

பெரியவன் - இராமன் : சித்திர -57 
பூவளவிய மென்கால் , வனம்-2 

பெரியோரேவியதை மறுக்கலா 
பூவி - புவி : பள்ளி-27 

காது , திருவடி -117 
பூவியல்கானகம்- நெருப்புப் பொ பெரியோரை யென் சொல்ல , நகர் 
ருந்திய காடு எனக் கூறுவாரு முளர் , | 100 

பெருகுசூல் - முதிர்ந்தகரு , சித் 
பூவின் மெல்லியபாதம் , சித்திர-52 திர -10 
பூவின் வானவர் - அந்தணர் ; பள் பெருந்தகை , 

நகர் -235 

பெருந்திரைந்தி , ஆறுசெல் -46 
பூவினான் முகன் , பள்ளி-137 

பெருந்தேவி , தைல -79 


1 


தைல -21 


ளி -83 


தின . ) 


களிறு , 


නු 


‘ க்க 

அரும்பதவகராதி முதலியன 
* பெருநிலக்கிழத்தி நோற்றும் பெ ! பேயோ தீயோ பெண்ணோ கை 
ற்றிலள் , கங்கை -48 

கேசி , நகர்-45 
பெருநிலமகள் தவம் பெற்றிலள் , பேர்க்ககிலா, திருவடி -66 
வனம் -25 

பேர் தல் - விட்டுவிட்டுப்பிரகாசித் 
பெரும்பகை நவையினீங்கியதனி தல் , பள்ளி-10 : பூணொளிபேர்க் 
யாசு , மந்திர -25 
- பெரும்படை X ஏழுவேலை : ஆறு பேரவை , ஆறுசெல் -18 
செல் -25 

பேரா தவாய்மைப் பெரியோன் , 
பெரும்பரம் வகித்த நிலச்சுமை , நகர்-96 
மந்திர -64 

பேராவிடர் , நகர் -148 
பெரும்பனைத்தடக்கைக் 

பேரி - ஆறு செல்-33 , பள்ளி- 9 
வனம் 47 

பேரி முதலியன மகளிராமெனக் 
பெரும்புகழ்ச்சனகி , மந்திர -42 கண்புடைத்தழுதல் ; பள்ளி -129 
பெரும்பெயர்க்கிரி , மந்திர -18 பேரிமுழாமோதாமை , பள்ளி- 23 
பெரும்பொருளிழந்தவர் * வரம்ப பேறு , நகர் -23 
அதுயரினர் , நகர்-176 

பை - படம் , கைகேசி -54 
பெருமகன் , மந்திர -31 

பைந்தொடியொருத்தி , நகர் -158 
பெருமை , நகர் -31 

பையுள்- துன்பம் , தைல -87 , கங் 
பெற்றவன்போலக் கொற்றவர் கை -48 
முதலினோர் பரிவியற்றுதல் , கைகே பொங்கணை , மந்தரை -42 
சி -81 

பொங்கிளங்கொங்கை , தெங்கிள 
பெற்றவனிருக்கப் பிள்ளை கான் நீர் : ஆறுசெல் -37 
புகுதல் , பள்ளி-61 

பொங்கு தல் -சினத்தல் , கைகேசி 
பெற்றி-தன்மை, காலம் : மந்திர -9, 22 : மிகுதல் , கைகேசி -13 : - " பொங் 
12 , நகர்-176 

குசோரி . " 
பெற்றோர்க்குப்பிள்ளையருமைதெ பொடி புழுதி , ஆறுசெல்-58:பூமி - 
ரியும் , நகர் -61 

குகப் -3 
பெற்றோன் வேண்டுதல் , மந்திர -63 பொடிசூழ்படி , நகர் -38 
பெறலருஞ்சூழ்ச்சி , மந்திர -13 பொடித்தலந்தோளுறப்புரளுதல் , 
பெறுவதன்முன் உயர் நீத்தலுமிரு பள்ளி -91: பொடித்தலம் -புழுதி மண் . 
க்க அறுபதினாயிரம் வருஷம் ஆண் பொடித்தல மிலங்குறும் பொலங் 
டவன்மாட்டிரங்குதல் தகுதியல்ல, கொண் மேனியான்- பாரதன் : திருவ 
திருவடி -72 

டி -136 
- பேசுதல் - எண்ணுதல் : குகப் -16 பொதிதல் -மூடுதல் : நகர் -13 : நெ 
பேடை , வனம் -45 

ருங்குதல் , ஆறுசெல் -35 
பேணலர்த்துணிக்கு றுவயிரவாள் , பொது மாதர் மனம் X இளவேனில்: 
பள்ளி -115 

வனம் -1 
" பேணுதல் - ஆதரித்தல் , மந்த 

மந்தரை -7 பொதுவுறநோக்குதல் - பட்ச பாத 
பேதமை தாய்வரும்பிறப்பு , மந்தி மின்றிப் பார்த்தல் , மந்திர -36 
1.33 

பொம்மல் - மகிழ்ச்சி : பள்ளி-118 
பேது - மாறுபாடு , மந்தரை - 54 பொம்மல்வாசகம் , மந்திர -81 . 
பேதுறுதல் - மனக்கலக்கமடைதல் : பொம்மென விம்முதல் , கைகே 
தைல -80 

சி-56 
பேயீர் கணவனுயிருண்டீர் , பள் 

பொய்க்கரி கூறினோன் , பள் 
ளி -76 

ளி -103 
பேயுமிரந்தால் தாய்தந்தென்னவீ பொய்த்திறத் தினன் , நகர் -15 
பும் , கைகேசி -29 

பொய்ம் முறை , கங்கை -59 


* 


( 


அரும்பதவகராதி முதலியன 


கல் 


- 


கை -1 


பொய்யா வாய்மை ; நகர் -83 பொழிதல் , குகப் -72 
பொய்யிலுள்ளத் தன் குகன் , குகப் பொழுது - முகூர்த்தம் : மந்திர -88 

பொழுதுநாளுங் குறிக்காமல் எம் 
பொய்யுறங்கு மடந்தைமார் , கை பெருமானிடத்துக்குச் செல்லுதல் , 
கேசி -56 

பள்ளி -3 
பொய்யொன்றறியா மைந்தன் - நக பொற்கேயில் , நகர் -92 

பொற்பச்சிந்துதல் , சித்திர -49 
பொய்யோ 
யாவெனுமிடையாள் , கங் பொற்பினர் , வனம் - 38 

பொற்புறுத்தன் , நகர் -16 
பொய்வணக்கியமாதவர், சித்திர -34 

பொற்றேரசு , 

நகர் -61 
பொய்வினைக்குதவும் வாழ்க்கை பொற்றொடி , கங்கை -53 
யரக்கர் , தைல -49 

பொறிமயிர்க்கவுதாரி , பள்ளி-14 
பொருக்கென - விரைவுக்குறிப்பு : பொறுத்தேயருள்வாய் , நகர்-85 
தைல -58 

பொறை பொறுத்தாய் , நகர் -58 
பொருக்கெனநீங்கி , கைகேசி -80 பொறையாற்றல் , பள்ளி- 95 
பொருக்கெனவெழுதல் , மந்திர -53 பொறையினீங்கிய தவம் X முறை 
பொருதல் - ஒத்தல் , வனம் -18 யினீங்கிய வரசு : திருவடி -100 

பாருந்தா நயனம் , தைல -80 : பொ பொறையுயிர்த்தல் - இளைப்பாறு 
ருந்துதல் - மூடுதல் . 

தல் : ஆறுசெல் -41 , திருவடி -62 
பொருநர் குழாங்கள் , பள்ளி-34 பொன் - இலக்குமி , செல்வம் , அழ 
பொருப்புநாணவுயர்ந்தபுயம் , பள் கு , ஸ்வர்ணம் : மந்திர -40 ; திருவடி - 
ளி -40 

46 , 92 
பொருப்பேந்திய தோளான் , கங் பொன்மா நகரம் , தைல-78 
கை -6 

பொன்மானுரியான் , நகர் -143 
பொருமாகணை , நகர் -75 

பொன்வரை - சித்திரகூடம் : சித் 
பொருமிவிம்முதல்- குமைந்து வாய் திர -26 
விட்டழுதல் , தைல -41 

பொன் றிணி திரடோள் , வனம்-19 
பொருமுதல்- வருந்துதல் : நகர் -220 

பொன்றிணிந்த கை , 

பள்ளி -5 
பொருவருந்துயர் , நகர் -193 பொன்றிணிந்ததோடு , மந்திர -75 
பொருவருமணி , கங்கை -72 பொன் றிணிந்தன சடை , திருவ 
பொருவில்கை, பள்ளி -5 
பொருவில்சுற்றம் , மந்திர -5 பொன்றிணி போதினாள் , நகர் -1 
பொருவிறானையான் , குகப் -1 பொன் றிணி மன்னன் , தைல -50 
பொருவிறூதுவர் , பள்ளி-1 

பொன் றிணி மாடவீதி , கைகே 
பொருவு - ஒப்பு : மந்திர -7 , 73 சி -20 
பொருள் - இயங்கு திணை நிலைத்தி பொன்றி நீங்குதல் , மந்தரை-84 
ணைப்பொருள் : நகர் -32 . செய்தி , பொன் றுதல் - வருந்துதல் , நகர் 
தைல-85 , வனம் -25 : இராச்சியம் , 40: கெடுதல் , இறத்தல் , தைல-80 , 

திருவடி -24 
பொலங்கழல் , மந்திர - 7 

பொன்னடி , புள்ளி -88 
பொலங்கொடேர் , மந்திர -57 பொன்னணி , நகர் -195 
பொலம் - அழகு : திருவடி -113 பொன்னணி நிறவேங்கை , 
பொலன்கழல் , குகப் -1 

ம் -14 
பொலிதல் , ரகர் -63, வனம் -3 , சித் பொன்னணி வீதி , பள்ளி- 23 
திர -13 

நகர் -163 
பொலிவு, தைல -16 

பொன்னாசனம் , நகர்-66 
பொலிவொரீஇ , பள்ளி -27 பொன்னாடு , நகர் -86 , 99 


டி-79 


பள்ளி -80 


வென 


பொன்னரை , 


02 


அரும்பதவகராதி முதலியன 


டி -62 


ல . 


டி -131 


பொன்னார் வலயம் , நகர் - 73 போருக்கஞ்சினோன் , பள்ளி -103 
பொன்னிறத் திரு, சித்திர -50 போரெனல் - ஒலிக்குறிப்பு : நக 
பொன்னின் . முன்ன மொளிரும் | ர் -237 
பொன் , நகர் -59 

போலியர் , மந்திர -70 
பொன்னின்மேனிபொடியு றுதல் , போழ்தல், நகர் - 49 , 

கைகே 
திருவடி -17 

சி -36 
பொன்னின்வார்சடை , பள்ளி -24 போழ்தத்து ; தைல் 60 
பொன்னின் வெறுக்கை , கைகே போழ்து , நகர் 91 
C -93 

போற்றுறுதல் , பள்ளி -14 
பொன்னுயிர்க்குந்தார் , திருவ போனகம் - உயர்ந்த வுண்வு, தை 

ல -44 
பொன்னுயிர்த்த பூமடந்தை, மந் பௌவம் - கடல் : ஆறு செல்-32 
திர -40 

மக்கள் , கங்கை 

-18 
பொன்னுலகம் , தைல் = 85 

மக்களினாலே மாய்தல் ; தைல -66 
பொன்னூ துமிருந்தை, வனம் -8 மகரதோரணம் , மந்தரை-31 
பொன்னே , நகர் -42 , 63 

மகரந்தம் , கங்கை -4 
பொன்னைக்களவு செய்தவன் நர மகரநீர் - கடல் , குகப் -49 
கெய்துவன் , பள்ளி 110 

மகரமீன் , குகப் -50 
போக்கு -போகை: குகப் -55 

மகரவேலை , கர் -25 
போக்குதல் - அனுப்புதல் , தை 

மகவு , தைல -13 
-19 கழற்றிவிடுதல் , நகர் -195 மகவை யிழந்தும் உயிர்காதலித்து 
போத்தருதல் - விடுத்தல், திருவ உண்டு கொண்டிருந்தால் உலகோர் 

பழிப்பர் , கர் -88 
போதகம் , கேர் -76 

மகள் காதலினா 

லுலகம் நோய் 
போதத்தளவு கால்தவழ்வித்தல் , செய்த பெருமகன்- தசரதன் : திருவ 
நகர் -39 

போதம் - புத்தி , மரக்கலமுமாம் : மகளிர் X மின்னல் : குகப் -59 
பள்ளி - 63 

மகளிர் செயற்கையணியைத் துய 
போதம் முற்றுதல் , நகர் -24, 

ரால் 

வெறுத்திருத்தல் , ஆறுசெ 
போதல் - மிகுதல் , கைவருதல்: மந் ல் -34 
திர -22 , அஸ்தமித்தல் , சித்திய-42 மகளிர் பாதந்தீண்ட வுயிர்பெற் 

போதின்மேலுறை பேதை , கை றாற் போலும் , குகப் -60 
கேசி -55 

மகளிர் பிடியின் வைகுதல் , தை 
போதினளும் புவனியும் புலம்பு ல -12 

. 

மகளிர் முகத்திலுள்ள கண்கள் x 
போது மலர் - வேளை , சூரியன் , தாமரை மலரில் முகிழ்த்த காவிமல 
தைல -51 , வனம் 19 

ர் தைல -10 
போதுகுங் கடிபொழிலயோத்தி , மகளிரணியின் சோதி வானோர் 
திருவடி-139 

கண்ணையும் மறைத்தல் , கைகே 
போந்தது , மந் 

மந்தரை -59, கைகே சி -75 
சி -69 

மகளிரினிரங்கு நெஞ்சினன் , ஆறு 
போய்மிகுதல் - எல்லைகடந்து மிகு செல் -13 
தல் : மந்தரை-52 

மகளிரூடலில் 

முத்தாகாரத்தை 
போயோ புகலோ தவிரான் , நக யறுத்தெறிதல் , சித்திர -6 

மகன் தரணிபெறுமா றன்றி யென் 
போர்மழு , மந்திர-68 

மகனைக் 

கானே சென்றது . ஏன், 
போரிடைப் பட்டவர் , மந்திர -22 நகர் -72 


டி -39 


- 


தல் , நகர் ஒளும் 





ர் .46 


அரும்பதவகராதி முதலியன 


கூட 


வடி -31 


ரசு ,. 


மகன்மேற் காதலாற் புலன்கள மடமயிலே , சித்திர -4 . - 
விந்தடங்கி மேனி யொளிகுறைதல் , மடமான் , வன-6 
கைகேசிசி -59 

மடவன்னம் , கங்கை -65 / 
மகனுக்க றன் , நகர் -6 

மடவார் , மந்திர -54 , கங்கை -8 
மகனே மன்னன் றகைமை காண மடவார் பரத்தல் X பிணைநிரத்தல் , 
வா ராய் , நகர் -34 

மந்திர-55 
மகனைப் போக்கித் தசரதன் எவ் மடவார் புலத்தல் , சித்திர் -6 
வண்ண முய்தல் , வனம் -26 

மடவாள் , வனம் -19 
மகிழ்ச்சிச் செயல் , மந்திர -90 மடிஞ்ச = மடிந்த : இறந்த : கு 
மகிழ்தந்தனர் , கங்கை -7 

ப் .57 
மகிழ்நர் - கணவர் : நகர் -215 மடுத்தல் - பாய்தல் ; நிறைத்தல் , 
மகிழ்வு , மந்திர -49 

குகப் -21 : உண்டல் , குகப் -44 : திரு 
மகிழ்வுறுதல் , வனம்- 23 
மகுடஞ்சூட்டல் , கைகேசி -76 

மண் , தைல -79 ; ஆறுசெல் -9 
மகுடஞ் சூடுஞ் செல்வமுங்கொள் மண்கணை - மார்ச்சனை யமைந்த மு 
வேன் , குகப் -40 

பள்ளி -126 . மண்கணை குமுற " 
மகுடம் , திருவடி -96 , 112 

மண்கிழி தரவீழ்தல் , பள்ளி-89 
மங்கலம் , கைகேசி -76 , நகர் -98 மண்கொடு வருதல் - இராச்சியத் 
மங்கை , கைகேசி -6 , வனம் -5 தைப் பெற்றுக்கொண்டு வருதல் , 
மங்கை காண ஆடுபவன் - சிவன் : | நகர் -190 
கங்கை -18 

மண்கொள் மற்றையது மற , கை 
மங்கையர்க்கு விளக்கன்ன மாது , 

கேசி -28 
கங்கை -16 

மண்செய்தபாவம் , நகர் -105 
மங்கையர் 

மண்டலந்தருமதி , மந்திர -5.7 
தவப்பயனைத் தாழ்த்தல் , மந்தி 

மண்டுதல் நெருங்குதல், மந்தரை -41 
ர -32 

மண்ணரசாயவன் , நகர் -21 
மங்கைய பணிகோலங் கற்றறிகு ணவர் , நகர் -122 
நர் , வனம் -14 

மண்ணாட்டுநர் காட்டுகர் வீட்டுநர் 
மஞ்சளாவிய மாணிக்கப்பாறை , முத்தொழிற்குரிய மூவர் , நகர்-22 . 
சித்திர -20 

மண்ணாள்கின்றாரில் விண்ணோரள 
மஞ்சன்கழல் கஞ்சங்களை நகுதல் , வும்வென்றயான் பெண்பாலால் அந் 
கங்கை -3 

தரமடைகின்றேனே , கைகேசி -40 
மஞ்சனப் புனிதநீராற் குஞ்சி நனை மண்ணின்மேல் விழுந்தலறி மாழ் 

குதல் , பள்ளி-125 
மஞ்சு X புஞ்சை : நகர் -200 

மண்ணுதல் , நகர் -56 
மஞ்ஞை சாயலாற் சீதையை யின மண்ணுநீர் கையாலுகுத்தி , திரு 
மெனக் கருதுதல் , வனம்-6 
மஞ்ஞையன்னமாதர் , குகப்-60 மண்ணுநீராய்வந்தபுனலை யுண்ணு 
மட்குதல் - நன்னிலை கெடுதல், தை | நீராயுதவு , நகர் -56 
ல-5 

மண்ணுலகாள்பவர் பாவம் முதலி 
மடக்கணி , நகர் -55 

யன எண்ணாரோ , குகப் -17 
மடங்கலாளி , கைகேசி -1 , சித்தி மண்ணுற்றயர்தல் , நகர் -97 

மண்ணுறப்பணிதல் , கங்கை -41 
மடந்தைமார்களிற் றிலதம் , சித்தி மண்ணெடுஞ்செவிலி , திருவடி -86 
ர-27 

மண்ணெறிதல் , சித்திர -47 
மடந்தையர் துயரா லணிகல மணி மண்ணைமண்ணு நீராட்டுங் கண்ணா 
யாமை , ஆறுசெல் -37 , 39-41 

ன் , குகப் .39 


கணவனை யெய்துக் 


ண் 


தல் , நகர் -3 


வடி -79 


ர -38 


வவ 
கூச 

அரும்பதவகராதி முதலியன 
மண்ணோடுன்னோடென் , நகர் -45 மதிகொடுவகுத்தது தல் , தைல 4 
மண்பக வடித்தல் , பள்ளி -67 மதிதொடநிவத்தல் , மந்தரை-31 
மண் முதற்பூதங்கள் , திருவடி-74 மதி நீங்கியகங்குல் x தசரதன்கு 
மணங்கிளர்மலர் , வனம் -15 டை யில்லாப் பரதன் சேனை ! ஆறு 
மணத்தல்- மணம் வீசுதல் , வந்து செல்-35 
சேர்தல் , திருவடி -14 

மதியம் , மந்திர - 59 
மண முரசொலியால் மனமகிழ்ந்து மதியாற்பிடித்தல் , தைல -67 

மதியிலாமனத்தோய், மந்தரை -65 
ழங்கலான் மயிற்குலம் மலர்ந்தெழு மதியிலாவிரவு X அரசிலாவையகம் , 
தல் , கைகேசி -51 

ஆறுசெல் -7 
மணி - செந்நிறவர தனம் : மந்த மதியின் பாகம் - அஷ்டமி சந்திரன் : 
33 ; சித்திர -27 , 48 : முத்து : வனம்- கங்கை -4 
42 , குகப் -29 : நவரத்தினம் : சித்திர மதியினின் மறுத் துடைத்தல் X 
29 ; " மணிக்குடம் . " 

முகத்துத் தில தமழித்தல் : மந்தரை 
மணிக்கு று நகை , பள்ளி -115 86 
மணிச்சுடர்கொண்டவரை முடி X மதியுறுதல் - சந்திரன் தங்குதல் ,, 
சிவபெருமான் முடிமீதுள்ள பிறைச் சித்திர -7 
சந்திரன் . சித்திர -7 

மதுகை- வலி , தைல - 22 , குகப்-56 
மணித்தேர் , கைகேசி -99 

மதுரவாரி- பாற்கடல் : கங்கை -12 
மணிநிறக்கோபம் , வனம் -45 மதுரித்து , கங்கை -5 
மணிப்புதல்வன் , மந்திர-49 மந்தமாருதம் வீசுதலின் வருண 
மணிபிரியரவு X கணவனை யிழந்தனை, கைகேசி -52 
கோசலை , தைல் -63 

மந்தரம் , வனம் -37 
மணிமுன்கை , வனம் -5 

மந்தரமேரு- மந்தரபர்வதம் : நகர் .123 
மணிமேனி, வனம் -35 

மந்தரை , மந்தரை-60 
மணியணி , நகர் -195 

மந்தரைக்கூற்றம் , ஆறுசெல் -54 
மணிவடம் , ஆறுசெல் -41 மந்தரைகூறியவுபாயம் , மந்தரை-81 
மணிவரை முடியருவி . சிவபெரு மந்தரைப்படலம் 11 - ஐ திருவடி . 
மான் சடைமுடிக்கங்கை : சித்திர-7 73 - ஒடு ஒப்பிடுக . 

மத்தளம் முதலியபல்லியம் , ஆறு மந்தரையின் துர்ப்போதனை , மக் 
செல் -4,9 

தரை - 69-77 
மத- வலி: திருவடி -123 

மந்தரையின் வருத்தச் செயல் , மந் 
மதக்க தமா , 
* மதக்கலுழி வெள்ளத்தோங்கல் , மந்தரையுரையெனுங் கடு , தைல -5 
குகப் -54 

மந்தரையைக் கைகேசி வணங்கு 
மதத்தருவி , குகப் -2 

தல் , மந்தரை-80 
மதமழை , சித்திர -8 

மந்தாகினி, கங்கை -22 , 
மதவிலங்கல் , கைகேசி -71 

மந்தி , சித்திர் -32 
மதன் - மன்மதன் : தைல -83 , ஆறு மந்தி சிலம்பி பஞ்சு நூல்களை வே 
செல் -7 

தியர்க்குக் கொடுத்தல் , சித்திர -32 
- மதி , மந்திர-57: சித்திர -9 x முக மந்தி யாண்குரங்கோடு காதலினு 
ம் : மந்திர -59 

டன் நீராடுதல் , சித்திர -14 
மதிக்குத் தண்மையீந்த குடை , தி மந்திரக்கிழவர் - மந்திர-36 , 47,49, 
ருவடி -66 

ஆறுசெல் -2, பள்ளி -45 : X இமைய 
மதிக்குழவி , வனம் -47 

வர்குரு , மந்திர -6 
மதிகெழுமுகிலனைய வண்டர் நாய மந்திரச்சபையில் யானை 

யாரையும் நீக்கு 
கன் , மந்திர -57 

தல் , மந்திர -5 


தரை -54 


குகப் -69 


அரும்பதவகராதி முதலியன . 

கரு. 
மந்திரப்பெருந்தலைவர், பள்ளி-128 - மரபினோர்புக ழுன் புகழாக்குதல் , 
மந்திரிமார்குணங்கள் , மந்திர -8 , 13 குகப் -36 

மந்திரிமார் தசரதன்சொல்லுக்கு மரபு , மந்திர -14 , திருவடி -111 
உடன்படக் காரணங்கள் , மந்திர-35 

மரபுளி, கங்கை -50 
மந்திரியர் இம்மையிலுதவுதல் ,மந் மரவற்கலை , நகர-66 
திர -26 ; 

மராமரம் , நகர் -99 , பள்ளி -45 
மந்திரியர் மன்னவன்கருதியப்பயன் மருகி , நகர் -239 
மன்னுயிர்க்குறுதியென்பனதெரிந்து மருங்கறுதல் , மந்திர -66 
செப்புதல் , மந்திர -36 

மருங்கிலாள் -சீதை ; சித்திர -15 
மந்திரியரால் உலகத்தை யரசன் மருங்கு , மந்திர-52, கங்கை -36 , 
ஓம்பியது , மந்திர -16 , 26 - 

ஆறுசெல் -58 X இந்திரன் வச்சிரப்ப 
மம்மர் - கைகேசி -9, நகர் -71 டை , கங்கை-34 
மம்மருள்ளத்தரசன் , நகர் -71 மருங்குலை வருத்துங்கொங்கையர் 
மயானத்திடைத் துணை யேகுதல் , நகர் -198 

மருத்துவன் , வனம் -20 
மயிர் நாலுமுரு , வனம் -21 

மருத்துவ னியல்பினர் - அமைச்சர் : 
மயிர் X பெண்ணைச்செறும்பு , கங் மந்திர-12 
கை -33 

மருதம் , திருவடி -24 
மயில்சிறகைக்கோலி எரியெழுப்பு மருதவைப்பின் வளங்கெழு நாடு , 
தல் , சித்திர-31 

| கங்கை -9 
மயில் தோகையைத் தொகுத்தல் மருந்தனான் , மந்தரை -2 
சீதையினழகு தமக்கின்மையால் நா மருந்து - தேவாமிருதம் , தைல-63 , 
ணிப்போலும் , வனம் -4 

| ஔஷதம் : தைல -83 
மயில் தோகை விரித்து நடமாடு மருப்பு , சித்திர -10 
கையில்பீலிக்கண்தோன்றுதல் சீதை மருமத்துத் தன்னையூன்றும் மறம் ,, 
யினழகைக் காண்டற்கு , வனம் -4 தைல -50 
மயிலியன்மடமான் , வனம் -3 மருமான் - வழித்தோன்றல் , நகர் 
மயிலின் குழாம் , மன்னன்றேவி 192 
யர் , தைல -70 

மருவலர் , கங்கை -72 
--மயிலினம் நடமாடும்வழி , வனம் -2 மருவலருண்டானால் வசையில்லா 
மயிலினுமழகியகுயில் , சித்திர -12 மைக்கு மாய்தல் , கங்கை -72 
மயிலெனுஞ்சாயலார் , பள்ளி-34 மல்குதல் - மிகுதல் , மந்தரை -5 
மயிற்குலமனை யநங்கை , தைல -62 மல்லர் , பள்ளி-17 
மயிற்பீலி X அகிலிடு தூபம் , குகப் -58 மல்லல் , மந்திர-98 

மயின் முறைக்குலத்துரிமை , மந் மல்லினுமுயர்தோள் - கங்கை -71 
தரை-64 

மல்லுயர்தோளினன் , குகப் -24 , 
மரக தப்பாறையிலும் ,மாணிக்கப் | திருவடி -56 
யாறையிலுந் தெரிந்தும் மறைந்து மல்லொடுங்கியபுயத்தவன் - பரதன் : 
முள்ள விஞ்சையரடி , சித்திர -20 திருவடி -51 
மரகதமலை x தோள் : பள்ளி-93 மலங்கி - கவங்கி , திருவடி -113 
மரகதமோவடிவு , கங்கை -1 மலங்குதல் = கலங்குதல் , 

, 
மரந்தானென்னு நெஞ்சினள், கை ப் -55 . 
கேசி -34 

மலர்க்குப்பை நின்றிழிதல் , மந்த 
மரநாரினுடை , வனம் - 21 

ரை -85 
மரபிற்சுற்றுதல் , ஆறுசெல்-2 மலர்க்குவை , கைகேசி -56 
மரபின் வாழ்வு - அரசவாழ்க்கை : மலர்களிற் சிலமலரச் சிலகுவிதல் 
பள்ளி -142 

சித்திர -44 
114 


+ 


மக 


கங் 


கை -14 


2 


மலர் தூவுதல் உபசாரம் , வனம் -23 
காசு 

அரும்பதவகராதி முதலியன 
மலர்களும் இராமதுக்கத்தாற் கூம் மழுவாளவனிழுக்கமுறுதல் , 
பியிருந்தமை , தைல -51 

திரப் -44 
மலர்சூடுவது சொல்லால் , 

மழுவாளுடையான் , நகர் -63 

மழுவுடையவன் புகழ் குறுக நீண் 
மலர்த்தவிசு ; கங்தை -52 

டதோள் , மந்திர -63 

மழுவேந்துவான் - பரசுராமன் , நக . 
மலர் நிறைமாலை , வனம் -11 ர் -26 
மலர்ப்பாதம் , மந்திரப் -45 

மழை X கூந்தல் : மந்திர-58 
மலர்புரையடி , வனம் -17 

மழைக்குன்றமனையான் , நகர் -2 
மலர் மகள், மந்திர -42 

மழைக்கை , பள்ளி-67 
மலர்மிசைச்செல்வி , மந்திர -32 மழைகாணு மணிநிறம் , குகப் -26 
மலர்மேற் பெண்செய்த பாவம் மழை நுழைதரு மதி பிதிர்த்தல் 
மண்பாவத்தினும் பெரிது , நகர் x கற்றையிற் சொருகியமாலை சிதை 
105 

த்தல் , மந்தரை -85 
மலர்விரி கோங்கு , வனம் -12 மழைமுகில் , மந்திர -57 
மலரடி , திருவடி -53 

மழைமுகிலோ வடிவு , கங்கை -1 
மலரடி ஒருபோதும் பிரியாமை , மழையனையான் , கங்கை -58 
கங்கை-71 

மழையேந்தியகுழல் , கங்கை -6 
: மலரயன் , ஆறுசெல் -10 

மழையையு திர்ப்பது கடுவன் , சித் 
மலராடை , திருவடி -9 

திர -14 
மலராள் - சீதேவி , மந்திர -95 

மழையொடு கலையுறத் தாழ , மந் 
மலரிருந்த வந்தணனுந் தனைவண் திர -58 
ங்கு மவன் , குகப் -32 

மள்ளர் , பள்ளி -21 
மலரினும் ஒதுங்கத் தக்கிலாள் மற்பக மலர்ந்ததோள் , பள்ளி-52 
சீதை , தைல -22 

மற்றடந்தானை , நகர் -166 
மலரீட்டம் , பள்ளி -20 

மறக்கண்வீரன் , கங்கை -12 
மலருளான் சிறுவ , திருவடி -126 மறத்தல் , நகர்-212 
மலரெனக்குளிர் தல், வனம் -40 மறத்தார் - கொடுமையையுடைய 
கங்கை -71 

வர் , மந்தரை-75 
மலைக்கு வட்டயர்வு றுமயில் x மே மறந்தும் பொய்யிலனாக்குதல் , நக 
ன்மாளிகையி லிரங்கும் மகளிர் , நக ர் -17 
ர் -199 

மறப்பு , மந்திர -23 
மலையில் உச்சிப்போதில் சூரியன் மறம் - வீரம் , மந்தரை -67 : அதரு 
தங்குதல் மா முடி மிலைச்சிய தொக் மம் , தைல -50: கொடிய தொழில் , 
கும் ; சித்திர -26 

திருவடி -27 
மலையினை மண்ணுறவழுத்திய வர மறிகடல் , ஆறுசெல் -45 
று , ஆறு செல் -44 

மறிகடலோ வடிவு, கங்கை -1, 
மழலைவண்டு , சித்திர -10 

மறிதல்-வெட்டப் பெறுதல் , சித் 
மழவிடை , சித்திர-7 

திர -18 
மழு , மந்திர-79 

மறி திரைக்கடல் , மந்திர-13 
மழுக்கள் , நகர் -194 

மறு , நகர் - 85 , குகப்-62 
மழுவாளரசைப்பலகாலெறிவான் மறுக்கு மனக்கலக்கம் : 

பள் 
பரசுராமன் , நகர் -57 

ளி-109 
மழுவாளவற் கடந்த மைந்தற்கு மறுகு - வீதி : நகர் -203 
முடிபுனை நாள் மொழிக, மந்தரை -1 மறுகுதல் - கலங்குதல் : நகர் - 69 , 

மழுவாளவன் - பரசுராமன் , மந்தி 235 , தைல - 62 : புரளுதல் , நக 
ரப் -44 

1-97 


மலை , 


லா 


1 


அரும்பதவகராதி முதலியன 


க்னே 


! 


மறுமையை நாடவேண்டுவது அவ மன்னர் குலக்காவல் - மன்னர் குல் 
சியம் 

அரசு நிச்சயமன்றாதலால் , த்துக் குரிய காத்தற்றொழில், நக 
மந்திர-28 

ர்-128 
மறுவறுகற்பினர் , நகர் -180 

மன்னர் தருமநீதியாற் றேவரர் 
மறுவறுகற்பினிலுலகம் யாவையு தல் , பள்ளி-137 
மாண்டவன் , திருவடி -72 

மன்னர் நெஞ்சில் வேடர் சரந் 
மறுவிலன்பு , நகர் -5 

தைக்கும் , குகப்-16 
மறுவிறொல்குலம் , பள்ளி -112 | மன்னர் மன்னவாவென்றுபாதனை 
மறுவின்மைந்தன் , பள்ளி-123 வாழ்த்துதல் ; பள்ளி -120 
மறை - வேதம் , இரகசியம் : ஆறு மன்னர் மன்னன் , பள்ளி -52 
செல் -1 

மன்னர் மேன்மேல் வந்து முந்தி 
மறைக்குலவு நூல் , ஆறு செல் -56 

வணங்கி 

மிடை தாளான் , கைகே 
மறைகளை மறைந்துபோய் வனத் | சி -25 
துவைகுவான் , தைல -38 

மன்னர் வாழியவென்று சூழ்தல் , 
மறை தந்தார் , நகர் -136 

கைகேசி -1 
மறைநாலு , வனனம் -21 

மன்னரின் றிவையம் வைகுத றொ 
மறைநான்கு x எதிர் தெரிந்து ன்மையன்று, பள்ளி-145 
செப்பும் மாற்றந் துறந்தவன் : நக மன்னரொளி விளக்கொளியை 
ர் -142 

மறைத்தல் , கைகேசி -75 
மறையவர் , கங்கை -57 

மன்னவன் பணியன்றென்றாலும் 
மறையவர்க்குத் திறைப்பொருளை நும்பணி மறுப்பனோ, கைகேசி -110 
புதவுதல் , பள்ளி -61 

மன்னவன் றனக்கறம் புதல்வனை 
மறையவன் - பிரமன் : ஆறுசெல் -9 வனத்துள் விட்டன னெனல் , தை 
மறையவன் சடங்கு காட்டுதல் , ல -32 
திருவடி -81 

மன்னவனானை யெழுதுதல் , தை 
மறையின் நிலை , கோ -33 
மறையை யிழைத்தாருளசென்பவ - மன்ன னிருக்க மகுடஞ் ஆக 
ன் , பள்ளி -100 

இராமனியைந்தது அன்கனேலிய 
மறையோர் , கங்கை -65 

தை மறுக்க வஞ்சியே, திருவடி-117 
மறையோரும் இராமனைப் பிரி மன்னவனேவிய தன்செனாமை 
தற்கு வருந்தல் , கங்கை -65 

மகனே உனக்கறம் , நகர் -6 
மறையோன் ; வனம் -29 

மன்னவனைப்பிரிந்த கோசலை X 
மன் , கேர் -50 

வழ்த்தரசைப்பிரிந்தபிடி , தைல -18 
மன்புகழ் பெருமை , குகப் -36 மன்னவனைமான அழுதல் , நகர் -102 
மன்றல் - வாசனை , நறுமணம் : கை மன்னன் இரந்து பார்ப்போமே 
கேசி -4 , வனம் -3 

ன்று கருதுதல் , கைகேயி -24 
மன் றலந்தார் , ஆறுசெல் -38 மன்னன் என்னின்யார் , பிறகுறி 
மன்றிடைப் பிறர் பொருள் மறை ப்பு : பள்ளி-136 
த்து வௌவினோன் - நியாயசபையிற் மன்னனாவியன்னாள் , கைகேசி -4 
பிறருடைய பொருளை அவர்களுடை மன்னனேயினசெய்யு மடந்தைமா 
யதன்று தன்னுடையதென்று உ . 

ண் 

ரோடேகுதல் , சைகேசி -2 
மறைத்து அப்பொருளைக் மன்னனேவலிற்றிறம்பவஞ்சி உல 
கவர்ந்தவ னெனினுமாம் : 

னெனினுமாம் : பள்ளி- | கந்தாங்கு மின்னலுக்கியைந்தான் , 
105 

கை கேசி -108 
மன்னர் x அளவின் மூர்த்தியாய் மன்னனைமனர் தெருட்டு , தைல 87 
மண்ணிடையிழிந்து வழிக்கொண்ட மன்னுயிர் , மந்திர-17 
கதிரவன் ; ஆறுசெல் -31 

மன்னுயிர்க்குறுதி , மந்திர -36 


ல-77 


மையை 


கூன் 


அரும்பதவகராதி முதலியன் 


: 


மனுவின் 


, 


மனக்கடுப்பு, திருவடி -3 

மாடு - அருகு : மந்திர -90 
* மனக்கினிய துணைவன் , குகப்-27 மாண்ட்சிந்தை , வனம்- 32 
மனக்குறுநெறி செலும்வள்ளியோ மாண்டமாதவர் , 

நகர் -8 
ன் , தசரதன் : பள்ளி-49 

மாணாமற்கு ; நகர் -43 
மனக்கொன்ற தன வரம் , திருவடி -98 மாணாவுரையாள் , நகர் -40 
மனக்கோளில்லாயின் போரொடு மாணிக்கப்பாறையில் முத்து , செ 
ங்கும் , புகழொடுங்காது ; மந்தரை -13 க்கரில் தாரகை : சித்திர-27 
" மனங்கொதித்தல் , சித்திர -12 மாணிக்கம்ணிக்கற்பாறை , சித்தி 

மனங்கொள்ளுதல் - மனத்திற் பதி ர -15 
தல், நகர் - 16... 

மாணிக்கத்திற்குப்பேர்ந்து திரி 
மனத்துக்கொள்ளுதல் , ஆறுசெல் -5 யாமை, சூரியனோடு வேற்றுமை: சித் 
* மனத்துணுக்கம் , நகர் -220 

திர-15 
மனம்வலித்தல் , தைல -71 

மாணைக்கொடி , வனம் -36 
மனமெனுமிழுதை, மந்திர-21 மாதங்கம் வருகலம் * மேருவுடன் 
மனிதர் , மந்திரப்-43 

கூடிய பார் , பள்ளி- 68 
- மனிதன் வடிவங்கொண்ட மனு ,, 

மாதர் - கைகேசி -54 : ஆறுசெல்-30 
நகர் -68 

மாதர்- வயசுசென் றம்களிர் , வேறு 
- மனுகுலநாயகன் , மந்தரை-4 ள் மகளிர் -சிறுபிராயமுள்ள மகளிர் : 

வடிவங்கொண்டவன் கைகேசி -66 
ல்லது முனிவன், நகர் -68 மாதர் x ஓசிபூங்கொடி : நகர்-98 
மனுவின் வழிக்கணவன் , நகர் -42 மாதர்கள் கோசலையையொத்தார் , 
மனுவென்னுங் குன்றொன்றுதோ கை கேசி 66 
ளான் ., நகர் -132 

மாதர் போகம் நுகர்ந்தமை , திரு 
மனை - மனைவி : நகர் -7 

ஆடி -13 
மனை மகளிர்வாய்களால் ஆம்பல்ம மாதர் மக்களை மறத்தல் , நகர் -202 
லர்ந்த பழனம்போலுதல் , நகர்-183 மாதரார்களின் வருண்னை, 
மனையிற் செய்யும்மா தவம் 

மெய் , கேசி -70 
சித்திர-39 - 

மாதரார் கைகளாற் கண்களை யெ 
மனைவாழும்பெண்ணா லந்தரம் வந் ற்றுதல் , நகர் -173 
பந்து , கை கேசி -40 

மாதவந்தொடங்கி நோன்பிழைத் 
மா- வண்டு ; குதிரை பள்ளி-32 , தவர் துயர் துறந்தவரல்லர் , மந்திர 
B3 , குகப்-19: ,மாமரம் ! சித்திர -33 70 

மாகதர் பாடல் X உடற்குயிர் : பள் மாதவப்பள்ளி, கங்கை -13 
ளி - 16 

மாதவம் , மந்திர்-70 
மாகந்தம் - மிக்க பரிமளம் : கங்கை -4 மாதவர் , நகர் -24 , சித்திர -30 
மாகம் - மேலுலகம் , கைகேசி -21 : 

மாதவர்க்குக் கடுவன் நெறிகாட்டு 
2 மணிவேதிகை, தைல -14 - தல் , சித்திர -30 
மாசடைந்த மெய்யான் , குகப் -29 மாதவர்க்குத் துயரஞ்சூழ்ந்தவன் , 
மாசிக்குற்றம் , மந்தரை-16 

பள்ளி-98 
மாசுணம் அச்சத்தால் தம்மணி மாதவன் , மந்திர-47 , 61 
சிந்துதல் , சித்திர-8 

மாதவிச்சூழல் , சித்திர-23 

. 
மாசுணம் வேழத்தை மழையென மா தவிசெய்பந்தல் , தைல -14 
விட்டிடுதல் , சித்திர-8 

மாதுலன் , மந்தரை- 74 
மாசுணம் வேழத்தைவிழுங்குதல் , மாந்தர் , நகர் -96 , தைல -78 
சித்திர- 35 . 

மாந்தர் தயரதனையொத்தார் , கை 
மாடம்கண் குழித்தழுவபோலுதல் , கேசி -66 
நகர்-2017 

மாந்தளிர்மேனி, வனம் 5 


ගර්ණ 


. 


ர் -65 


அரும்பதவகராதி முதலியன 

கூக் 
மாந்துதல் -பருகுதல் , கைகேசி -65 மாவலியவுணர் , ஆறுசெல்-8 
கங்கை -12 

மாவா தஞ்சாய்த்தமராமரம். இரா 
மாரகம் , கங்கை -25 

மனது வனவாசத்தைக் கேட்டு விருந் 
ம . நிலந்தாங்கென்ற சொல் வஞ்ச தும் அரசர் : நகர் 99 
மோ நஞ்சமோ , நகர் -10 

மாவியலுதயம்- அவதாரம் :சித்திர- 40 
மாபூதம் - மந்திர -21 

மாவியறானை , தைல -1 
-மா மணி - சிந்தாமணி யென்னுந் மாவுலாமலர்ப்பாதம் , மந்திர -95 
தெய்வமணி , திருவடி -9 

மாழை , தைல -70 
மாமழையேயனை யான் ; நகர் -40 மாழையுண்கண் , பள்ளி -34 
- - மாலியர் ., நகர்-221 

மாளிகை , மந்திர -98 
மாயன் நெடுமையாலன்றளந்தவுல் மாளிகைத்துகிற்கொடி அமை 
த ; குகப் -69 

யாடுமரவுரி : சித்திர -4 - 
மாயனைத் தன் வயிற்றினடக்குந் மாளிகையகிற்புகை யிழத்தல்,பள் 
தவத்தினாள் , மந்திர-96 

ளி -25 
மாயாப்பழியாள் , நகர் -147 

மாளிகைவீதி ; மந்திர -51 
மாயாவன் பழி , பள்ளி -75 

* மாளுதல் ; கைகேசி -5 . 
மாயை சித்திர -11 

மாற்றம் , நகர் -142 , பள்ளி -60; 
மார்பகஞ் சேர்த்தல்- அணைத்தல்: குகப் - 37 
மந்திர -61. 

மாற்றலன் , பள்ளி-114 . 
மார்பரிதிற்பெற்ற செய்யாள் , நக மாற்றலாற்றுதல் , மந்திர 9 

மாற்றவள் , மந்தரை -54 
மார்பலங்கலிற் கெண்டையும் வ 

மாற்றாள் , நகர் -52 
ண்டுங்கிடந்த , மந்திர -57 

மாற்றுதல், நகர் -29 
மார்பின் மென்றோல் முனிவன் , 

, மாறில் மண்டிலம் , சித்திர-15 . 
நகர் -67 

மாறிவந்து பிறந்தன மாட்சியார் , 
மார்பினுச்கியைவு ற , சித்திர-82 திருவடி -19 
மார்புமுயிரோடுருவின, திருவடி-32 மாறுகொள்ளுதல் , பள்ளி -17 
மார்பெனுங் கல் , கங்கை-38 மாறும் மற்றும் : மந்திர-80 
மாரன் -மன்மதன் ! கைகேசி -54 - மான் , தைல -54 
மாருதம் , வனம் -15 

மான்மறிக்கர்த்தான் , நகர்-26, 
மால் - மத மயக்கம் : மந்தரை -2 மான் விழிகண்டு சீதையைத் தன் 
மால்வரை , சித்திர -39 - 

னின மெனக் கருதுதல் , வனம் -6 
மால்வரைக் கொடுமுடி X அகிற்பு மான்று , திருவடி -15 
கையோடளவிய ஆகுதிப்புகை , சித் மானம் - சீ.றுந்தன்மை , 

தைல-83 : 
திர்-13 

விமானம் , தைல-61 : சித்திர -36 , ப 
மால்வரைத்தோள் , வனம்-37 ள்ளி -126 : பெருமை , குகப் -50 : திரு 
- மாலை- வரிசை , மந்தரை-58 , 53 : வடி -66 , 82 
தன்மை , சித்திர -2 : சாயங்காலம் , மானவ , மந்திர-83 , கங்கை -48 
சித்திர 45 : கூட்டம் , வனம் -18 

மானவரவு , தைல-83 . 
மாலைக்காலவருணனை ,சித்திர -42,43 மானவன் , நகர் -4 : தைல-18 
மாலைச்சிகரம் , நகர்-123 

மானவேந்தர் , பள்ளி-9 
மாலைத்தோள், வனம் -37 

மானின்றோல் , நகர் -66 
மாலையேய்முடி , குகப் -4 

மானுதல் - ஒத்தல்: வனம்-3 
மாலைவாய் நியமம் , கங்கை -50 மானை மாந்தர் , திருவடி-98 
மா -வகிர் கண் : சித்திர-20 

மானையெடுக்கும் யானை x கைகே 
மாவலர் , வனம்-7 

யியைத் தழீஇயெடுக்கும் மன்னன் 
மாவலிதான்னையான் , நகர் -57 

கைகேசி -3 


9;! 


* ண்டுபோதல் , நகர் 
அரும்பதவகராதி முதலியன 
மிஹிறுபாண் ., வனம் -4 

முகடொழுக்குதல் , சித்திர -46 
மிடல் மார்பு , நகர் -65 

முகத்திற்றேக்குதல் , குகப் -35 
மிடைதல் , கைகேசி -25 

முகத்தெதிர் விழித்து நிற்றல் , 
மிதித்தேறல் , சித்திர -35 , மிதித் பள்ளி -116 
தல் - பாதம் வைத்தல் 

முகந்து - மொண்டு , குகப் -57 
மிதிலை நாடி , சித்திர -48 

முகநோக்கி வினாதல், கங்கை -68 
மிதிலைப்பொன் , தைல- (10 

முகம் நகையிழத்தல் , பள்ளி- 25 
மிதிலையர்கோன்மகள் , சித்திர -52 முகம்மகிழ்ச்சிக் காலத்து மலர் 
மிலைச்சுதல் , சித்திர-26 

தல் , கைகேசி -62 
மிளிர் பூஆண் , கங்கை -5-4 

முகம் முன்னுதல் - முகம் நோக்கு 
மின் ; மந்திர -2 

தல் , வனம் -29 
மின்குற்றொளிரும் , நகர் 
நகர் -133 

முகமன் , மந்தரை -1 
மின் பொருவு தேர் , கைகேசி- 94 முகில் துளி துறத்தல் , நகர் -207 
மின்னின் மின்னும் விற் குமரன் , முகில்வாய் மின் துடித்தல் கோ 
நகர்-59 

சலை மன்னன் மார்பிற் றுவளுதல் , 
மின்னின்றனைய மேனி வெறிதா தைல-67 
விடுதல் , நகர் -34 

முகிலின் வண்ணத்துகில் , குக 
மின்னுடன் பிறந்தவாட் பர்தன் , ப் -58 
தைல -45 

முகிலென முரசு ஆர்த்தல் , ‘ மந் 
மின்னுயிர்க்கும் வேல் , திருவ திர -54 

முகிழ்த்தல்- குவிதல் , சித்திர -42 
மின்னென விளங்கும் மெய்யினர் , தோன்றுதல் , வனம் - 

ம் -44 
நகர் -195 

முட்டுதல் - தாக்கியெழுப்புதல் கங் 
மின்னென வெளுத்தல் , மந்திர -2 | கை-5 
மின்னொடுமேகம் வருதல் சீதை முடங்கள் , சித்திர -46 , பள்ளி- 6 
யுடன் இராமன் வருதல் : கங்கை -4 முடங்கலெடுத்தோர் , தைல - 77 
மின்னொளிர் கானம் , கைகேசி -110 

முடிசூட்டி , மந்திர-50 
மின்னோடுலவுகார் x நூல்கஎலு முடிசூட்டுவிழாவைக் காண வின் 
மார்பன் ; கைகேசி -96 

ணவர் முதலினோர் திரளுதல் ; கை 
மீகாமன் , தைல -75 

கேசி -74 
மீத்தருஞ் செல்வம் , மந்தரை -69 முடிசூட்டுவிழாவைக் காணவராத 
மீள்கிலாவுலகம் , தைல -61 வர் நிரு தரும் விலங்கலும் , கைகே 
மீள்விலின் னுலகு , மந்திர -69 

சி-71 
மீளரு நரகு , பள்ளி-102 

முடிசூடப்போனவன் சீரைசுற்றித் 
* ஆம்பல் , சித்திர -42 

188 
மீன் பரந்தரும்புதல் , தைல- 6 முடி சூடி யரசாளுதல் , திருவடி -2 
மீன்பூத்ததாகிலும் மதி நீங்கிய கங் 

முடித்தல் , தைல -67 
குல் மற்றையோர் குடையிருக்கத் 

முடிதுறந்து , கைகேசி -84 
தசரதன் குடையில்லாப்படை : ஆறு முடிபுனை தலைக்கேட்ட நகரத்தவ 
செல் -35 

ரின் மகிழ்ச்சி , மந்தரை 

-27 
மீன் பொலிதர வெயிலொதுங்க , முடிம் ணக்கோலங் காணப்பெற் 
தைல-3 

றிலாமையால் தவத்திற்பற்றிலை யெ 
மீனவேலை , பள்ளி -9 

னல் , பள்ளி -56 
t னீர் வேலை ; தைல -19 

முதலிய காணக் கடவேன் 
முக்கையின் நீரீதல் , திருவடி-81 வற்கலை முதலியன காணா தொழிந் 
முகஞ் சொல்லுதல் , தைல -59 தால் ஈன்று , நகர் -66 


டி -62 


ண 


ண 


அரும்பதவகராதி முதலியன 

கக 
முடிவு , மந்தரை-1 

மும்முறை தொழுதல் , வனம் - 

ம் -23 
முடிவெலா முணர்ந்து மன்னன் மும்மூர்த்திகளாயினும் அமைச்சர் 
முடிந்தன னெனல் , தைல-55 சொல்வழி யாற்றவேணும் , மந்த 

முங்குதல் , தைல -3 , கங்கை -65 , ரை -15 
ஆறுசெல் -24 

மும்மை - மூன்று : நகர் - 5 , 120 
முண்டகக் கானிடை முழையின் மும்மை நூற்சுற்றம்- அந்தணர் , 
மஞ்ஞைX எரிமூழ்குங் கொம்பனார் , ள்ளி-144 
பள்ளி-140 

முயங்குதல் , கைகேசி -57 
முத்தம் X மீன் ; குகப் -59 

முரசறைதல் X கொண்டல் 

முழ 
முத்தவெண்குடை மன்னர் , மந்ங்குதல் , ஆறுசெல் -21 
திர-78 

முரசினம் மழையினார்ப்புறுதல் , 
முத்தினம் X கண்ணீர்த் துளிகள் : மந்திர -4 
மந்திர -58 

முரசு , தைல -79 
முத்துத்தாமம் X மங்கையர் முறு முரசுமிழோதை , பள்ளி -17 
வல் : மந்தரை -30 

முரசுமுகிலெனவார்த்தல் , மந்திர- 54 
முத்துப்பந்தர் பிரித்தாலென மீ முரசோதை செவிதூர்த்தல் , கை 
னொளித்தது வானம் , கைகேசி -50 கேசி -14 

முத்தேவரும் தாம் மேற்கொண்ட முரசோதையின் வருணனை , பள் 
தொழி னடக்க அறம் முதலியவற் ளி -31 
றைக் கைக்கொண்டுள்ளார் , மந்த முரண் - மாறுபாடு , வலிமை , குகப் 
ர -11 

7 , 58 
முதல் - ஏழனுருபு : தைல-39 : ஆதி முருக்கமலர் முழுதும் விரிந்த பழு 
முதற்றரமானது : கங்னகை 

-57 

வம் 

பற்றியெரிவது போலும் , சித் 
முதல்வன்- ராமன் : திருவடி -121 திர -28 
முதல்வனிருக்க யான் மகுடஞ் முருகிற் செவ்வியான் , பள்ளி-47 
சூடுதல் தருமமாமோ, ஆறுசெல் -14 

முருகுநாறுதேன் , சித்திர் -10 
முதல்வன் , பள்ளி-50 

முருங்குதல் - எரிதல் , கைகேசி - 34 
முதலறுத்தல் - வேரோடறுத்தல் , முருந்தம் -இளந்தளிர் , வனம் -45 
மந்திர -3 

முல்லை , வனம்-34 
முதற்கேள்வி , மந்திர-8 

முலைக்குவடு , நகர் -184 
முதற்பொருள் - மூலதனம் : மந்த முலைமுன்றில் , வனம் -15 
ரைர -64 

முலை யிழையிடையே நுழைதல் , 
முதன்மை , மந்தரை -1 

மந்திர -53 
முதிஞர் , கைகேசி -87 

முலையிற்றுகள் X குங்குமமலைப்ப 
முதுகாற்ற , திருவடி -34 

னி ; தைல -16 
முதுகுளுத்தல் , திருவடி -34 

முலைவருடுதல் மகவினியல்பு , தை 
முதுமேதிகள் , கங்கை 8 

ல -13 
முந்தி , மந்திர -14 

முழங்குமோதை , திருவடி- 25 
முந்தி நெருங்குதல் , பள்ளி-14 

முழுக்கல் - பெரும்பாறை , நகர் -194 
முந்திவருதல் , சித்திர-55 

முழுகித்தோன்றுதல் , கங்கை -24 ) 
முந்து , மந்திர -46 

முழுதுணர்சிந்தையான் , திருவடி -49 
முந்துதல் , மந்தரை -4 

முழுதும் , வனம் -41 
முந்து நூலுளோர் , பள்ளி -143 

முழுதுமெண்ணுறுதல் , மந்திர -47 
முந்தை நான் முகத்தவற்கு முன் முழுவில் - பழுதுபடாதவில் , வனம் 41 
தையான் , திருவடி -90 

முழை , சித்திர -38 
முந்தையோர் , பள்ளி-50 
முப்புரஞ் சுடுமொருவன் , திருவடி -41 த்திர -10 

முழையின்று தேன்வாங்குதல் , சி 


கூக 


அரும்பதவகராதி முதலியன 


. 


9 : 


. 


முளரி , நகர் -171 

முனிதல் - வெறுத்தல் , நகர்-42 
முளரித்தாள் , பள்ளி -43 

முனியுஞ்செய்கைக் கொடியாள் , 
முளரிப்போதினுங்குற்றமின் முக கைகேயி , நகர் -42 
த்தவன் , நகர் -1711 

முனிவர் இராமனைக்கண்டு பாடி 
முளரியீட்டம் , தைல -4 

யாடுதல் , கங்கை -12 
முளைத்தல் , சித்திர-55 

முனிவர்க்குக் கிழங்கைக் கரியமா 
முற்ற நோக்கினான் , திருவடி -104 வகழ்ந்து தருதல் , சித்திர-33 
முற்றாமதியம்மிலைந்தான் , நகர் -137 முனிவர்க்கு முப்பழங் கொணர்ந் 

முற்றுணர் முனிவன் , ஆறுசெல் -3 து தருதல் , சித்திர 33 
முற்றுதல் - நிரம்பவணிதல் , கங்கை 

* 

முனிவர்க்குறவாகி வனத் திடை 
முடித்தல் , சூழப்படுதல் , குகப்-59 வாழுங் கோ , குகப் -23 
முற்றுறுமுகை , வனம் -12 

முனிவர் தூசு - சீரம் , திருவடி -2 
முறுவல் , மந்தரை -30 , கைகேசி முனிவர் நாவாயேறித் தீண்டலர். 
75 , கங்கை -42 

மனத்தில் மொய்விசும் போடமாகச் 
முறை - கிரமம் : நகர் -44 , ஆறுசெல் - செல்லுதல் , குகப்-6.1 
9 , பள்ளி-143 : முகமன், வனம் -28 முனிவர்பன்னியர் X தாயர் : திரு 
முறைதிறம்பல் , மந்திர-16 வடி -88 
முறை திறம்பாத தம்பி , நகர்-112 முனிவரன் , ஆறுசெல் -12 
முறைமகன் , நகர் -196 

முனிவரிடம் அன்பு செலுத்துதல் 
முறைமுறை தொழுதல், மந்திர -78 | மன்னற்கு ஆயுதம் , மந்தரை -20 

முறைமை - கிரமம் , மந்திர -14 , தலை முனிவருரையை விதி பின்பற்று 
முறை , மந்திர -79 

கின்றது , மந்தரை -20 
முறைமை யிழித்தகை யாக்குதல் , முனிவரேவின செய்தல் நன்று , 
மந்திர -79 இல் 7 

நகர்-23 
முறைமையினிறைஞ்சி , மந்திரப் -45 முனிவன் , பள்ளி-121 

முறைமைவாய்மை முதலிய யாவும் முனிவன் மொழியுஞ்சாபம் , நகர் -73 
இறைவரேவலாலியைவ , திருவடி முனிவ னிவ்வல்லல் காண்கிலே 
105 

னெனல் , தைல -59 
முறைமைவேந்தன் , ஆறுசெல்-21 முனிவனுடன் ஐயன் வரினும் வரும் , 
முறையாலரசனாக்குதல் , மந்திர -49 

முறையினீங்கிய வரசு , நிறையி முனிவு - கோபம்: வனம் -41 
னீங்கியமகளிர் நீர்மை , திருவடி -100 முனிவெஞ்சுதல் , கைகேசி -34 .. 

முறையுறவு முறையான உறவு : முனைவர் முனிவர் , கைகேசி -87 
கங்கை -59 

மூக்கு - மலர்க்காம்பு , பள்ளி-20 
முன்கை மயிர்வார் தல் , கங்கை -33 மூட்டாதகாலக்கடைத்தீ , நகர் -116 
முன்பன் - வலியன் : , கைகேசி -91 , 

மூடியகளி , வனம் -13 
குகப் - 24 

மூண்டெழுகாதலான் , பள்ளி -43 
முன்பிழைத்தவறுமை , நகர் -13 மூண்டெழுபெரும்பழி , மந்தரை-44 
முன்புளெமொருநால்வேம் , கங் மூண்டெழுமாசை , ஆறுசெல் -27 
கை-74 

மூத்த வரசர்க்கு உரியது துறவு ,, 
முன்னம் , கைகேசி -51 , கங்கை -39 மந்திர-30 
முன்னர் பின்னர் : பள்ளி- 62 

மூத்தவரிருக்க - இளையவரரசுபுரி 
முன்னவன் , குகப் -16 

யார் , ஆறுசெல் -16 
முன்னின் றுசொல்லுதல் , மந்திர-41 மூத்தவற்குரித்தர செனும் முறை , 
முன்னை , பள்ளி -145 

மந்தரை-19 
முன்னைநாள் , கங்கை -55 

மூத்தான் ; குகப் -66 
முன்னையர்முறை, ஆறுசெல் -55 மூப்பிடையேவெறுத்தல் , நகர் -58 


நகர் -70 


- 


. 


அரும்பதவகராதி முதலியன 


கூகங 


மூப்புநிரம்ப அடைதல் , மந்திர-30 மெய்யெனும் மாதவம்புரிந்தவன் - 
மூப்பெனும் வீடு , மந்திர-18 தசரதன் , சித்திர -39 
மூர்த்தி , கைகேசி - 91 , ஆறுசெ மெய்வணக்குறுவேய் , சித்திர -34 
ல் -31 

மெல்லெனப்போதல் , வனம்-47 
மூரல் , கைகேசி -75 

மெழுகு , கங்கை -65 
மூரி - மிகுதி , வனம்புகு -21 . 

மென்றூசு, குகப் -56 
மூரிமாக்கள் , ஆறுசெல் -57 

மேகங்கள் , வனம் -41 
மூரிழாநகர் , ஆறுசெல் -24 

மேகங்குமுறுதல் , வனம் -41 
மூரிவிற்கை , நகர் -236 

மேகந்தோய் தனிக் கோயில் , நக 
மூலம் , வனம் -38 , 44 

-29 
மூலம் வந்து தவியமூவர் , திருவடி -73 மேகலை , நகர் -179 , ஆறுசெல் -40 
மூல மில்கனவு , திருவடி-18 

மேகலைத்தடம் X கடல் , நகர் -184 . 
மூவர்-திரிமூர்த்திகள் , மந்திர -39 மேகலைநாண்வளைகளைச்சிந்துதல் , 
மூவராய் முதலாகி மூலமதாகி , கைகேசி -85 
கைகேசி -62 

மேகலை நிலமகள் , மந்திர -38 
மூவுலகிலும் இராமனைப்போற் மேகலையையறுத்தல் X தன்புகழ் 
பொலிவாரில்லை , நகர் -63 

வல்லியை வேரறுத்தல் , மந்தரை - 85 
மூவெழுமுறைமைகுலங்கள் பொ மேதிகள் , கங்கை -8 
ருது போக்கிய சேவகன் , மந்தி.ர -79 மேதியோடான்புகக் கதிரவனத் 
மூழ்குவ , வனம் -11 

தெகெய்து தல் , தைல -3 
மூன்று நூல் கிடந்ததோண்முனி, மேரு - மலை , நகர் -123 
திருவடி -137 

மேருவும் பொருவருங் கோயில் , 
மூன்றுலகினுக்கு மிடுக்கண்மூட்டு மந்திர-73 
வாள் , மமந்தரை -40 

மேல்வானவர் , திருவடி -66 
மூன்றுலகு , குகப் -65 

மேலைவேலை - மேற்குச் சமுத்திரம் : 
மூன் றுலகு மீன்றானை முன்னீன்றா வனம் -37 
ன்-திருமால் , குகப் -65 

மேவுதல் , நகர் -29 , கங்கை -9 
மெய் - தத்துவஞானம் , நகர் -212 ; மேன்முறை , நகர் -127 
உடல் , நகர் -77 

மேன்மேலுயர்ச்சியணி , 
மெய்க்கொடுநரகு , பள்ளி - 103 
மெய்கணோகின்ற பிடிகள் , சித்தி மேன்மை , மந்திர -9 
ர -37 

மேனாள் , மந்திர-69 
மெய்த்திரு, மந்திர-62 

மேனியும் நீராதல் , நகர் -103 
மெய்த்திறத்துவேந்தன் , நகர் -15 

மேனிவளைத்தல் வணக்கக்குறி , 
மெய்ப்புதல்வராக , திருவடி -126 கங்கை -41 
மெய்ப்புதல்வன் , நகர் -95 

மை - கருமை , நகர்-83 : குற்றம் , 
மெய்ம்மை , மந்திர -23 
மெய்ம்மைநிற்பதாக்கியிறந்தான் , மைந்தர் , வனம் -28 
குகப் -68 

மைந்தர் தோள் தார் துறத்தல் , 
மெய்ம்மைபொதிந்தன , நகர் -16 

பள்ளி -19 
மெய்யாகிய ஆபரணம் , நகர் -27 மைந்தரும் மடந்தையரும் தொ 
மெய்யார் தவம் , நகர் -65 

டா இராமன் தன்கோயி லடைதல் , 
மெய்யின்மெய் , நகர் -59 

மந்திர , 74 
மெய்யின்மெய்யே , நகர் -70 மைந்தரைக்கொன்றுளோன் , பள் 
மெய்யுயிரனையான் , கங்கை -65 ளி -104 
மெய்யெனுநல்லணிபூண்ட வேந் மைந்தரைப் பெறுதல் - துயர்நீங்கி 
தன் , பள்ளி -29 

இருமையும்பெறற்கு , மந்திர -65 
115 


மந்திர 


மை 


குகப் -8 


( 


கூகசு 


அரும்பதவகராதி முதலியன 


. 


கை 


நகர் -197 


- 


மைந்தரை யின்மையின் - வருந்து யாசகர்க்குவேண்டிய பொருளை 
தல் , மந்திர-29 

உண்டு அல்லது இல்லை யென்று 
மைந்தற்கருளுன் வயத்ததெனக் சொல்லாது இழுக்கடித்தவன் , பள் 
கோசலை நேமியானை வேண்டுதல் , ளி -114 
மந்திர -96 

யாண்டு - எப்போது , 

நகர் -130 
மைந்தன் , நகர் - 64 

யாண்டையான் , பள்ளி -43 
மைந்தன் வரவே நோக்கும் மாத யாணர் - புதுமை , ந 

நகர் -149 
வர் , நகர்-82 

யாணர்ப் 

பொங்கு சுற்றம் , கங் 
மைந்தனலா துயிர் வேறிலாத மன் -44 
னன் , கைகேசி -20 

யாதினு மினிய 

நண்பன் , 
மைந்தனுந் தானுமே யாளுதல் , கை -46 

யாதுமிலார்க்கியையாதனயா , சித் 
மைந் நிறைந்தவேல் , சித்திர -37 திர -52 
மையகண்ணி - சீதை , சித்திர- 52 யாமபேரி 

இரவின் முடிவைத் 
மையல் மயல் , மயக்கம் , நக தெரிவிக்கும் முழா, கைகேசி -57 
ர் -173 

யாய் , பள்ளி -58 
மையற்கொடியாள் , தைல-76 யாருமறக்கிலா நாமநம்பி , கைகே 
மையமுேன்றா நெறிவாழ் துணைத் | சி -40 
தம்பி , நகர் -139 

யாருமின்றியவீதி X வாரியின்றிய 
மையோ வடிவு , கங்கை 1 

ஆறு , பள்ளி- 35 
மைவிளக்கிய தன்னவிருள் , தை 

யாரொ டரசாள்வது , 

கைகே 
ல -49 

சி -27 
மொட்டு , குகப் -51 

யாவன் , கங்கை -39 
மொய் , மந்திர -54 

யாவையுஞ்செய்தல் - எவற்றையுஞ் 
மொய்த் தீண்டி , நகர் -111 செய்தல் , சித்திர-52 
மொய்த்துக , நகர் -199 

யாழ் , சித்திர -28 
மொய்ப்புலியன்னான் , குகப் -16 யாழிசை யஞ்சியவஞ்சொல் , கை 
மொய்ம்பு - வலிமையுள்ள மார்பு : | கேசி -1 
ஆகுபெயர் , நகர் -215 : தோள் , திரு யானென வுரியாய் , கங்கை -76 
வடி -47 

யானைக்கன்று இருள் சிந்திப்பின் 
மொய்ம்மாண்வினை , நகர் -43 றின தெனலாகும் , வனம் -10 
மொய்யுறு நறுமலர் , சித்திர -44 யானைச்சேனையின் மிகுதி வருண 

மொழி X கடலமிர் தின் தெளிவு , னை, குகப் -2 
கங்கை -2 

யானை தழைகொண்டு வண்டோச் 
மொழிந்தபேரூழி , ஆறுசெல் -25 சுதல் , சித்திர-10 
மொழிதல் - சொல்லுதல் , மந்த யானை துயிலெழுதலின்வருணனை 
ரை -1 

கைகேசி -49 
மோட்சசாமிராச்சியம் , மந்திர -25 யானை நெருங்கிக் கங்கையினீந்து 
மௌலி , கைகேசி -72, நகர் -2 தல் X ஊழியிறுதியில் முடிவுறமகா 
யா , கங்கை -39 

நீரை முகப்ப இனமழை முற்றுதல் : 
யாக்கை , ஆறுசெல் -22 

குகப்-49 
யாக்கை நீர்மொக்குளின் விளி யானைப்பந்தி , குகப்-53 
யும் , திருவடி -79 

யானைமழைமுழக்கத்தை 

ஆளி 
யாக்கை போக்கிய 
போக்கிய சகரர்புகழ் , முழக்க 

மென்மயங்குதல் , 

ர -33 
யாக்கையைக் காக்கப் பகைவரில் யானை முதலியன மண்ணை மறைத் 
லிடை யுணவேற்றவன் , பள்ளி-113 தல் , ஆறுசெல் -26 


1 


நகர்-25 


அரும்பதவகராதி முதலியன 


கூகரு 


வசை 


ரை . 


கை 


யானையீட்டம் புரை சுற்றத்தான் , வசைக்கசைதல் - பழிக்கு வாடுதல் : 
கங்கை -30 

திருவடி-114 
யுகம் - கற்பம் , குகப் -11 

வசைகொண்டாள் , பள்ளி-78 
யோகரும்து யருழந்தார் , நகர் -217 

வசைப்பொருள் , கைகேசி -19. 
யோகி , சித்திர-11 

பெற்றவர் பிறந்த பயனை 
யோகு உலகத்தைப்பாதுகாக்குஞ் யடையாதவர் , மந்திர-30 
சிந்தனை , மந்திர- 5 

வஞ்சம் - கபடம் : கைகேசி -9 
யோனிகள் , நகர் -78 , திருவடி -76 வஞ்சமில்லாமனத்தான்- தசரதன் : 
வகிர்த் திங்கள் -பிறைச் சந்திரன் . தைல-71 
கங்கை -18 

வஞ்சனை ; நகர் -189 
வகிர்தல் -பிரிதல் , நகர் -189 

வஞ்சனையாலாசெய்திய மன்னர் ; 
வகுத்தல் - படைத்தல் : தைல் -4 

குகப் -14 
வகை தல் - வகைப்படுதல் ; மந்த வஞ்சி , மந்தரை 67; கங்கை -56 
-60 

வஞ்சி டைக்குநாணுதல் , கங் 
வங்க நீர்க்கடல் , குகப் -50 

20 
வங்கம் கூம்பொடு வேலை படர் 

வஞ்சி சென்றிறுத்தவன் - எதிர்த்த 
தல் X யானை கை யெடுத்து நீட்டி 

பகைவன் : பள்ளி -109 
நீந்துதல் : குகப் -49 

வஞ்சித்த பேதை - கைகேசி , 
வங்கியம் சைக்குழல் : கைகே ர் -113 
சி -60 

வட்டம் . தைல-8, சிலா வட்டம் : 
வச்சிராயுதம் , கங்கை -34: 

சித்திர -8 
வசிட்டமாமுனிவன் திருவடி -118 

வடங்கொள் பூண் , சித்திர-4 
வசிட்டன் , மந்தரை-2 

வடதிசை , கங்கை 

75 
வசிட்டன் அந்தணர் குழாத்தொடு வட திசை வரும்போது இராமன் 
தேர் மிசை போதல் , மந்திர -76 வருவேனெனல் , கங்கை-75 

வசிட்டன் இராமபட்டாபிஷே வடமணிமுலை , வனம் .15 
கத்தை யுடன் பட்டுக்கூறல் , மந்திர வடவனல் , தைல 
36-43 

வடவனலையஞ்சி . வேலைகடவாத 
வசிட்டன் ஈமக்கடன் செய்ய கடல் - x முனிபணியால் வைகிடும் 
வந்த பரதனைத் தடுத்தல் , பள்ளி- நகரம் : தைல-87 
132 

வடி - கூர்மை , திருவடி -22 
வசிட்டன் கைகேயியைக் கண்டித் வடிக்கணை , திருவடி -37 
தல் , நகர் -44 , 46 

வடிசிலை , கங்கை -47 
வசிட்டன் சாட்சியாயிருக்கக் கை வடித்தல் -திருத்திச்செய்தல் , வன 
கேயியையும் பரதனையுந் தசரதன் ம் -31 
துறத்தல் , நகர் -50 

வடிதல் - அழகு பெறுதல் , தைல-67 
வசிட்டன் தந்தையிறந்தது குறித் வடிநெடுங்கண் , பள்ளி- 10 
வருந்தலாகாதென வுபதேசித் 

வடிவு , கங்கை -1 
தல் , திருவடி - 70-79 

* வடு - குற்றம் , சித்திர -30 
வசிட்டன் நகரத்தவரின் துயர் வண்டலிடுதல் , நகர் -184 
தணித்தல் , தைல-86 

வண்டாடுத்தார் , நகர் - 25 
வசிட்டன் போய்ச் சொன்னால் இ வண்டு, கைகேசி -6 , x கருவிழி: மந் 
ராமன் கானகஞ் செல்லானென்று திர -56 x இருந்தை , வனம் -8 
தசரதன் கருதுதல் , நகர் -68 

வண்டு கண்ணும் உள்ளமும் ,மந்தி 
வசிட்டனைத் தசரதன் புகழ்ந்தது , ர-52 
மந்திரப் -46 

வண்டு குழலின் படி சுழலுதல் , கங் 
வசை , நகர் -42 , கங்கை -72 

கை -3 


தல -87 


ரதம் 


ம் -20 


வயமா 


வன 


கூகள் . 

அரும்பதவகராதி முதலியன 
வண்டுநறையை வாயில் கொள்ளு வரம் , மந்தரை-77 , மந்திர -73 , 
தில் , வனம் -13 

கைகேசி -8, ஆறுசெல் -11 , குகப் -73 
வண்ணம் , நகர் -41 

வரம்பறு திரு , மந்திர -68 
வண்ணமேகலை , மந்திர -38 

வரம்பறுதுயரால் கண்பனிக்கா 
வண்மை , திருவடி -16 

து இரும்பன மனத்தினராதல் , நகர் 
வண்ண வன்மயிர் , கங்கை -33 -176 
வண்ணவெஞ்சிலை , மந்திர-52 வரம் பில்காலம், மந்திர -29 
வணக்கம் , தைல -38 

வரம்பில் கோடி , ஆறுசெல் -30 
வதனம் நகர் -161 , 

வரம்பிலதோற்றமாக்கள் , கங்கை -55 
வதனமென்னுந் தாமரை, கங்கை -56 வரம்பு -எல்லை: மந்தரை -8 , மந்திர -1 
வதனராசி , தைல -4 

வரம் பெற்றவள் வையஞ் சார 
திட்டன் , திருவடி -67 

முடையாள் , நகர் -138 
வந்தருளுதல் - பிறத்தல் :மந்திர-66 வரமீந்து கணவன் ஆற்றாதயர்ந் 
வந்தினை முதலியமாற்றம் , தைல -33 தான் , நகர் -52 
வந்தனைவைத்தல் ,பள்ளி -53 

வரமீயாவிடின் மாள்வேனெனல் , 
வந்திகள் , பள்ளி- 17 

கைகேசி -19 
வம்பு - வாசனை : குசப் 19 ; கச்சு : வரவீசுதல் - மிகவீசுதல் ; வனம் -15 
தைல 15 

வரவு-வருகை : பள்ளி -1 
வயங்குதல் , சித்திர -8 

வர வெதிர் கொள்ளுதல் , வன 
வயங்கெரி , சித்திர -31 
வயம் , கைகேசி -32 

வரற்பாலர் , திருவடி -69 
புலி ; கங்கை -70 : 

வரன் முறை, மந்திர -14 , 61 , மந் 
ம் -10 

தரை -67, திருவடி-78 , ஆறுசெல் -1 , 
வயமாவைத் திசைதிசைச் செல பள்ளி-4 
நூறுதல் , கங்கை 70 

வரி - கட்டு , சித்திர -18 
வயல் எர்துறத்தல் , பள்ளி-19 வரிகள் - இரேகைகள் : மந்தரை 63 
வயவர் , சித்திர -18 , திருவடி-36 வரிசை - மரியாதை: திருவடி -12 
வயிரப்பைம்பூண் , கங்கை :51 

வரிசை வழாமை மரபுளி , குக 
வயிரவாள் , ஆறுசெல் -7 

ப் -48 
ஆயிரியர் - பாடகர் : பள்ளி -32 

வரித்தல் - கட்டுதல் : கைகேசி- 50 
வயிற்றிற் பெற்றாயு , நகர் -137 

கணுக்களையுடையதாய் ! 
வயிற்றினைக் கையாற் பிசைதல் , கைகேசி -43 
நகர் -11 

வரிவண்டு , கங் -ை 3 
வயின் , மந்திர -71 , பள்ளி - 126 : வரிவில் , கங்கை -50 
திருவடி -45 

வரிவிலெம்பி , நகர் -21 
வயின் வயின்றொறும் , வனம் -45 

வருடை மாக தஞ்சுற்றப் பசும்பரி 
வரங்கொடுத்த நாயகற்கு நன்று புரையும் , சித்திர-3 . இது மானினத் 
நன்று நகர் -110 

தைச் சேர்ந்த தென்றும் , எட்டுக்கா 
வரங்கொடுத்து மகனை நீத்தல்,தைலுள்ளதென்றும் , முதுகிலுங்காலு 
ல -75 

டையதென்றுங் கூறுப . 
வரதன் - இராமன் நகர் -188 , சூரி வருணம் , நகர் -78 
யன் : பள்ளி -92 , தைல -58: தசரதன் வருதல்- சஞ்சரித்தல் , வனம் - 18 
திருவடி -96 

வருந்தா வண்ணம் வருந்துதல் , 
வரந்தந்தேனென்று தசரதன் கூ... 

தைல -80 
றுதல் , கைகேசி -44 

வருந்தித் தரவந்தவமுது , கங்கை -27 
வரநல்கிப்பரிந்தாலென்னாம் , கை வரை -சித்திர-36 

வரைப்புயத் தண்ணல் , நகர் -137 


- 


( 


அரும்பதவகராதி முதலியன 


கூகள் 


. 


தைல -74 


மந்தம்-38 


ரை -70 


வரைபுரையகலம் , மந்தி.ர-57 வழுவுதல் , கங்கை -69 , குகப்-33 
வல்லர் - வித்தகர் : பள்ளி-13 

வள் -உறை : அறுசெல் -7 
வல்லிக்கொடி , வனம் -18 

வள்ளல் ; கங்கை -36 , பள்ளி-122 , 
வல்லிதாங்கமை , சித்திர-13 123 , திருவடி-34 
வல்லை - விரைவு காடு என்பாருமுளர் : வள்ளற்றனம் , நகர் -62 
வனம் -42 

வள்ளி நுண்ணிடை, கங்கை -19 
வல்லையின் , கைகேசி -78 

வள்ளுகிர்ப்புலி , குகப் -10 
வலங்கடிந்து - வலியைவிட்டு: நகர் வள்ளுவர் , மந்தரை-25 
192 

வள்ளுறை , மந்திர - 59 
• வலங்கொள்ளுதல்- பிரதட்சிணஞ் வள்ளை மாக்கள் - செல்வர் , மங்கல 
செய்தல் : மந்திர-99 

பாடகருமாம் : பள்ளி- 32 
வலத்தான் மதியான் வைத்தெண் வளைகள் , சித்திர -29 
ணா நின்றார் , கைகேசி -40 

வளைதெரிதல் , கைகேசி -614 
வலம் - வெற்றி : பல் முமாம் : நக 

வளைந்து நிமிரும் வேங்கைக்கொம் 
ர் -128 

பு காலிற் பணிந்தெழுவது மானும் , 
வலவன் -- சாரதி : குகப் -64 

சித்திர -16 
வலித்தல் - உறுதி கொள்ளுதல் , வளை முகத்தனவாசி , பள்ளி -12 

வற்கலை - மரவுரி , நகர்-147 , வன 
வலித்தல் - கொல்லுதல் , 

வற்கலையினுடையான் , குகப் -29 
வலியபுல் , குகப் -40 

வற்புறுத்துதல் , நகர் -16 : தைரிய 
வலியனென்னுதல், பள்ளி -3 ப்படுத்தல் , நகர் -20 ; உறுதிப்படுத் 
வலியனோ என்று சேமம் விசா தல் , நகர்-16 
ரித்தல் , திருவடி -56 

வற்றாநீர் , தைல -57 
வழக்கிற் பொய்த்துளோன் , பள் 

வற்று , நகர் -61 
ளி -104 - 

வறத்தல்- வற்றச் செய்தல் , மந்த 
வழக்கு , மந்திர-48 

93 ; வற்றுதல் , நகர் - 177 , சித்தி 
வழங்குதல் - சொல்லுதல் : மந்த | ர -19 
-68 

வறிஞர் பொன்னைப் பெற்றுப் பி 
வழாமல் , திருவடி 12 

ழைத்தவர் X இராமனைப்பெற்றுக் 
வழி , மந்திர -24 ; இடம் பள்ளி -51 காட்டுக்குச் செல்லுமாறு இழக்கும் 
வழிக்கொளா முன்னம் , கைகே கோசலை , நகர் -13 
சி -84 

வறியன் , பள்ளி -55 
வழிச் செல்வார் , ஆறுசெல் -54 வறியன வணுகுதல், குகப் -57 
வழிபாடு - பணிவிடை : நகர் -24 , வறியோர் தனம் , நகர் -31 
கங்கை -63 

வறுத்தல் , வனம் -40 
வழியிடையிலே மகளிரை ஆறலை வறுமை இல்லாமை , தாரித்திரி 
ப்பார்க்குக் காட்டிக்கொடுத்துத்தன் யம் , மந்தரை-72 ,நகர் -215 , தைல-51 
னுயிர்கொண் டேகினோன் , பள்ளி வன்கண் , நகர் - 64 
106 

வன்கண்மை கொடுமை , தைல -75 
வழியுடைத்தாய் வரும் மரபு , பள் வன்கணுலோபர் , பள்ளி- 26 
ளி -14 

வன்கேகயர்கோன் மங்கை , நகர் -36 
வழிவருதருமத்தை மறத்தல் , பள் வன்பழி , பள்ளி -82 
ளி -108 

வன்புலக் கன்மன மதியில் வஞ்ச 
வழுக்குதல் , நகர் -194 

ன் , தைல -23 
வழுத்துதல் - துதித்தல் , கொண் வன் மாயக்கைகேசி , நகர் -72 
பாடுதல் ; நதர்-239 

வன்மை மறப்பயனன் று , தைல- 80 


- 


* கவு 


அரும்பதவகராதி முதலியன 


} 


2 


மன் 


கை 


2 


வனஞ் செல்லக் காரணம் திங் வாடை , தென்றற்காற்று , கை 
கிழைத்தா, தெய்வஞ்சீறியா , விதியி கேசி -54, திருவடி -14 
னாலா? பள்ளி -61 

வாடொடுதானையான் , பள்ளி- 94 
வனஞ்செல்வதில் இராமனுக்கு வாணாள் வேண்டேன் வேண் 
வருத்தமில்லை , நகர் -1405 

டேன் , நகர் -58 
வனத்துப் போனது பொறுக்கிலா வாணி-சொல் , கைகேசி -60 
மை உயிர்நீத்தது , பள்ளி (1 ) 

வாணித் திலநகையார் , நகர் -119 
வனம் - நீர் , . நகர் Si : - காடு , நக வாணிமிர் மதியம் X கண்களை 
ர் -90 

யுடைய முகம் : மந்திர -59 
வனம் பன்மரஞ்செடியோடு தொ வாணிலா நகை , பள்ளி- 7 
டர்வது , ஆறுசெல் -23 

வாணிலாநகை மாதராள் , கைகே 
வனம் புகலிடம் , நகர் -183. 

சி -46 
வனம்போனால் என்ளையும் அழைத் வாணிவல்லவர் , மந்தரை-11 
துப் போக எனல் , நகர் -19 

வாமம்- அழகு , கைகேசி -49 
வனம் வெம்பை 

மாறுதல் , வன வாய் கை பிற்புதைத்தல் அடக்கக் 
ம் -40 

குறிப்பு , - கைகேசி -84 , 

101 , கங் 
வனமளித்தல் , நகர் -115 

கை -41 
வனமாளுதல் , கைகேசி -10 

வாய்தந்தனகூறுதி , நகர் -136 
வனமுலைக்கொடி , சித்திர -26 . வாய்மடுத்துண்ணு தல், தைல -9 
வனமேகென்றேவிய இராமன் x வாய்மை - சொல் , மந்திர-80 
அருளுடை யொருவனீக்கப் பிணிய 

வாய்மைக் கினியாருளரினி 
ழ்ந்த காரேறு , கைகேசி -109 

கேசி -30 
வனவாசத்திற்குக்கேடில்லை , மேல் 

வாய்மைக்கு அருக்கனுவமை, பள் 
வரு மூதியம் எல்லையிலின்பம் , சித் ளி -63 
திர -57 

வாய்மைக்கு மெய்யுற்றார் யாருளர் , 
வனைதல் , சித்திர -24 

திருவடி -60 
வனைந்த பொற்கழற்கால் , நகர் -3 வாய்மையினீங்குதல் தீமை , திரு 
வாக்கினால் வரந்தருதல் , பள் வடி -115 
வி -65 

வாய்மையே தூய்மை , திருவடி 
வாக்கு , ஆறுசெல் -1 

115 
வாகை கொள்ளுதல் - வெல்லுதல் வாய்மொழி , சித்திர 55 
நகர் -139 , பள்ளி -109 

வாய்விரித்து - மலர்ந்து , கைகே 
வாங்குதல் - கைக்கொள்ளுதல் ,சித் சி .52 
திர -13 , வளை தல் , நகர் -193, சித்திர வாயல்- வாசல் , கைகேசி -2 
13 : போக்குதல் , தைல-86 

வாயல் நெருக்கநீங்கத் தவக்கிழவன் 
வாங்குவேய் கழை , வனம்- 36 வருதல் , கைகேசி -76 
வாசக்குழல் , வனம்-17 

வாயில் , மந்திர-56 
வாசகம் , மந்திர-44 , 50 

வாயில் கடிதேகாது 

கனகராசி 
வாசகமென்னு மனல் , நகர்-9 முதலிய சொரிவார் , கைகேசி -96 
வாசமாருதம் , கைகேசி -52 , வன வாயொளி மழுங்குதலும் ,நயனங்க 
ம் -15 

ளருவி சோர் தருதலும் துயரத்தால் , 
வாசி , பள்ளி -12 

பள்ளி-46 
வாசி துளை முகத்திற் சுருதிலிளம் வார் - கவசம் , கயிறுமாம் ; மந்த 
பின் , பள்ளி-12 

ரை -37 . தோல்வார் , நகர் -209 கச்சு , 
வாசி மனத்தின் முந்துறுதல் , கை 
கேசி -58 

வார்கடாம் , ஆறுசெல்-47 
வாட்டம் , நகர் -84 

வார் குழற்கற்றை , கங்கை -23 


தைல -22 


அரும்பதவகராதி முதலியன 


. 


நக 


வனம் 


வார்சிலைத் தடக்கை வள்ளல் , வான் - மூலப்பிரகிருதி , மந்திர -1, 
குகப் -39 

மேலுலகம் , ஆறுசெல் -9 
வார்தல் -நீளுதல் , கங்கை -33 வான்பிறங்கிய புகழ்மன்னர்தொல் 
வார்மிசைப்பம்பை , ஆறு செல் -33 குலம் , தைல் -31 
வாரணப்பாகர் , பள்ளி-13 

வான்புனை யிசை, நகர் -154 
வாரணமரற்றக் கராவுயிர் மாற் வான் றருசேனை , திருவடி-137 
றியது , கைகேசி -90 

வான்றொடர்திரு , ஆறுசெல் -19 
வாரம் - அன்பு , மந்திர -41 

வானகங்கை , திருவடி -9 
வாரார் முலையார் , நகர் -96 

வானகம் உன்னின் முன்னம் புகு 
வாரி - கடல் , கைகேசி -77 

வேன் , நகர் -59 
-- வாலுகப்பரப்பு , தைல-9 

வானகம்பற்றிலாவலி , தைல -44 
வாலுகம்- வெண்மணல், தைல -15 , வானங்கார்குறிகாட்டுதல் , வனம் -1 
பள்ளி-35 

வானடைய நானிருந்தேன் ,திருவ 
வாலுகம்வளர்க்கும்பவளவல்லி X டி -65 
மணலிற்றுயிலும் மகளிர் , தைல -15 வானத்து மீன் மலர்தல் X புனல் 
வாவி நீர்நிலை , தைல -10 

வறந்த கான்யாற்றுமணியிமைத்தல் , 
வாழ்க்கை , கங்கை -36 

சித்திர -19 
வாழ்கிலான் - இறப்பான் , 

வானம் X நீர்நிலை , சித்திர -42 
ர் -166 

வானம் பனிபுரை துளிதருதல் , 
வாழ்த்தல் , நகர் -3 

ம் -2 
சி வாழ்விதற்கு 

மேலென் , மந்த வானவமகளிரூரும் மானம் X குழ 
ரை -49 

லாரே று மம்பிகள் , குகப் -59 
வாழ்வினை -நுதலியநாள் - சீரை வானவர் , மந்திர-43 , 70 
சாத்துதல் , நகர் -164 

வானவர் தேவியர் , திருவடி -13 
வாழ்வுச் செல்வம் , தைல-69 வானாட்டுய்க்குவர் , தைல -65 
வாழுநாளு 

வென் றபின் மாய் வானிடைமீன் X குருவிந்தக்கல், 
வரோ , ககர் -231 

சித்திர -17 
வாழை x மங்கையர்குறங்கு , மந் வானி லுள்ளதையும் கொணர் 
தரை -30 , சித்திர -33 

வேம் , கங்கை -61 
வாள் X புருவம் , மந்திர -56 

வானி றவெள்ளம் , கங்கை 

24 
வாள் புரைவிழி , வனம் -17 

வானினும்பரான் ஸ்ரீராமன் , திரு 
வாள் வீரற்கன்பன் , குகப் -24 
வாள் வேந்தர், நகர் -93 

வானுந்நிலனுமான பூதம் வீழ்வ 
வாள் வேலான் முனைமுகத்திறத் போலப் பிராணிகளுடைந்தொதுங் 
தல் , தைல -66 

குதல் , நகர் -120 
வனம் -40 

வானோரீட்டம் , நகர்-34 
வாளி , கைகேசி -54 

விசித்த - தொடக்கிய : மந்திர-64 
வாளிப்புட்டில் , நகர் -118 

விசும்பிடை , திருவடி -130 
வாளின் மேல் வருமாதவம்- நல்லா விசும்பி னூருஞ் சுடரை மன்னர் 
சாட்சி , மந்தரை -14 

மகுடகோடி யொளித்தல் , கைகே 
வாளின் விரிந்த வாண்டொழில் , 

ழில் , சி -75 
பள்ளி -113 

விசும்பு , குகப்-61 
வாளும் வேலும் விட்டளாயின விசும்பு தூர்த்தல் , சித்திர- 36 
வனைய கண்மயில், சித்திர -2 

ஞசை , நகரி -23 . 
வாளுலா நுதலியர் மருங்குல் மின் விஞ்சைகள், திருவடி -124 
னொளி மிளிர்தல் , ஆறு செல் -48 விஞ்சை நாடியர் , சித்திர -20 
வாளுழவன் , மந்திர -61. 

ஞ்சையர் , நகர் -122 


வடி -58 ) 


வாளரவு , 


அரும்பதவகராதி முதலியன 


கங்கை - 


டி -138 


விடங்கொணோக்கி , சித்திர -37 விதிக்கும் விதியாகும் விற்றோ 
விடலை , நகர்-88 

ழில் , நகர் -135 
விடியல் , கங்கை -45 

விதி கொடிது , நகர் -1.06 
விடுஞ்சுவல் , குகப் -5 

தி செய்தவினை , தைல -74 
விடுதல் - துறத்தல் : மந்திர - 22 , விதி தரு நவை , வனம் -25 
உடன் சேர்த்தல் : சித்திர-2 , தங்கு விதி நெஞ்சைப் புண் செய்தது , 
தல் ; நீங்குதல் : தைல -8 

நகர் -105 
விடை , கங்கை --61 

விதியின் பிழைத்தான் வனம் 
விடை கொள்ளுதல் - உத்தரவு ! செல்லுவதெனல் , நகர்-134 
பெற்றுக் கொள்ளுதல் : கைகேசி - ! விதியினைவென்றவருளரோ , தைல56 
110 , கங்கை -77 

விதியும் ஆவதற்கும் அழிவதற்கும் 
விடைதந்தீக , தைல -42 

அந்தணரேவ நிற்கும் , மந்தரை -10 
விடைப்பாகன் , சித்திர -7 

விதியென் தீ , திருவடி -75 
விடையருளுதிரெனக் கேட்டல் , விதியேயோ , நகர் -114 
கங்கை - 64 

விதிவலி , மந்திர-35 
விடையன்ன தொர்நடையான் , விம்மல் - மனவருத்தம் , சோகம் : ப 
2 

ள்ளி -61 , 119 
விண் X கங்கை : குகப் -59 

விமமனோய் , நகர் - 218 
விண்சுடர் கெடுதல் , நகர் -116 விம்மறுதல் - ஐயம் நீங்குதல் , திரு 
விண்டலத் துறையும் வேந்தன் , வடி -20 
நகர்-185 

விம்முதல்- அழுதல் : நகர் -153 ; தி 
விண்டு விண் 

ணுலகு : 

திருவ ருவடி -135 : பள்ளி- 47-121 , கைகே 

சி -14 . கலங்குதல் , நகர்-91 , 124 ; 
விண்டுவினுலகிடை விளங்கினான் , விஞ்சுதல் , நகர் - 218 , தைல - 84 ; 
தசரதன் , திருவடி -77 

ஒலித்தல் , பேரொலி செய்தல் , கை 
விண் டொட நிவந்த கோயில் , கை கேசி -60 , பள்ளி -9 ; பொருமுதல் , 
கேசி -79 

நகர் -43 , பள்ளி-119 , 135 ; துரிதப் 
விண்ணகம் உடலொடு மெய்து படுதல் , வருந்து தலுமாம் : பள்ளி-43 
தல் , மந்திர -77 

விம்முறுதல் - ஒலித்தல்: நகர் - 209 
விண்ணாட்டவர் , நகர் -122 கலங்குதல் : குகப் -29 
விண்ணிடையேகுதல் , பள்ளி-84 விமலன் - திருமால் , ஆறுசெல் -16 
விண்ணுநீர் - மாரிநீர் , திருவடி -79 விமலனுந்தியிற் பூத்தவன் , ஆறு 
விண்ணுறுதல் , பள்ளி -37 செல-16 , அழுதல் , நகர் -9 
விண்ணோர் , தைல -79 

விமானம்சித்திரகூட மலையிற் போ 
விண்ணோரெதிர்கொண்டிடவேகு வது வருவது மாதலின் வருணனை, 

சித்திர -36 
விண் தருதல் ; சித்திர-36 

விரகினெய்தினர் - மந்திரிமார் : ஆறு 
விண்புகுதல் , பள்ளி -62 

செல் -1 
விண் முதலியன் அழிந்தேகுதல் , விரஞ்சு- விரைந்து : திருவடி -41 

விரதம் , தைல -58 , நகர் -138 
வித்தகன் - வல்லமை பெற்றவன் : விரதமா தவம் , மந்தரை-57 
பள்ளி -13 , தைல -46 

விரதமுற்றிருந்தவன் - இராமன் : தி 
வித்துதல் - கீழே வீழ்த்துதல் , வி 
தை விதைத்தல் : வனம் -40 

விரதவேடம் , திருவடி -96 
விதானம்மயிற்பீலியால் வகுத்தல் , விரவலர் வெரிநிடை விழித்தல் , 
சித்திர -49 

பள்ளி- 99 
விதி - முறை : ஆறுசெல் -35 

விரிச்சுமூட்டுதல் , சித்திர-46 


தல் , நகர் -81 


நகர் -18 


ருவடி -27 


அரும்பதவகராதி முதலியன 


- 


விரித்தநாணல் , கங்கை -50 விழாப்போதுதல் , பள்ளி-23 
விரித்தல் -விளங்கச் சொல்லுதல் : விழி - கண் , நகர்-152 , கங்கை -5 , 
மந்தரை-33 

x சேல் : கங்கை -24 
விரிதல் - பரத்தல் , விளங்கு தல் : விழிக்குங்கண் இராமனையன்றி 
கைகேசி -100 

வேறில்லாதவன் தயரதன் , நகர் -49 
விரிதிரைப்புனற்கங்கை , கங்கை -9 

விழிெ 

காள்ளா வண்டு , வனம் -13 
விரியிருள் , கங்கை -19 

விழித்தகண்ணன் , கங்கை -54 
விருகம் - செந்நாய் , கொடுவிலங்கு : விழித்தனள், மந்தரை 54 
நகர் -83 

விழிபுனல் பொழிகண் , கங்கை -58 
விருத்தமாதவர் , கங்கை -42 விழியினெய்தகோல் , ஆறுசெல் -50 
விருத்தர் - வயசுசென்றவர்: ஆறு விழிபோயிற்றின் சொன்னார் ,நகர் -89 
செல் -5 

விருத்தி - அறுதொழில்: வளர்ச்சி , ள்ளுதல் : நகர் -11 
குகப் -73 

விழுந்தரற்று தல் , திருவடி -40 
ருத்தேசனன் , நகர் -79 

விழுந்தாள் , நகர் -9 
விருந்தினன் , சித்திர -39 

விள்ளாநிலைநோன்பு , நகர் -53 
ருந்து , கங்கை -27 , தைல -68 விளக்கு x சீவன் , திருவடி -75 
விருப்பு , பள்ளி -40 

விளங்கிழை , சித்திர-17 
விரும்பலர் , பள்ளி-116 

விளிதல் - அழிதல் ; திருவடி -79 
விரும்பிய 

விரும்பும் பொருட்டு : விளைகட்டி , கங்கை-5 
மந்திர -18 

விளைப்பது , பள்ளி -60 
விரை- வாசனை , நகர் -161 

விளையாடினள் , கங்கை -6 
விரைவின் , மந்திர -50 

விளைவு - முடிவு , நகர்- 35 
விரைவு , மந்திர-51 

விற்கொள்வாணுதல் , சித்திர -17 
விரைவோடு , நகர் -91 

விற்றிருநு தன்மாது , வனம் -12 
வில் X நுதல் : வனம் -12 

னாவி , பள்ளி-4 
வில்லணைத்துயர்ந்ததோள் வீரன் , வினை-கபடம் , தந்திரம் : மந்திரப் 
ஆறுசெல் -58 

71 , செயல் , நகர்-31 , திருவடி -109 
வில்லா ர்தோளான் , பள்ளி -82 வினைக்கழியாமை மந்திரிகுணம் , 
வில்லாலடுமாவல்லாய் , நகர் -57 மந்திர -9 
வில்லாள் , குகப் -15 

வினைத்திறம் , பள்ளி -60 
வில்லி -வில்வீரன் : சித்திர -13 வினைநிரம்புதல் - காரியம் முற்றுதல் , 
வில்லின்கல்வி- த நூர்வித்தை: குகப் -8 மந்தரை -79 

வில்லின்விரிந்த ஆண்டொழில்; வினை முடித்தவன் , பள்ளி-144 
பள்ளி -113 

வினையினீங்கியவேதியர் , சித்திர -39 
வில்லின் வேதம் , பள்ளி-13 

வினையேன் , நகர் -.56 , 65 
வில்லினம் தொகு தியானவில், வினைவென்றோர்மேவிடம் ,வனம் -19 
கங்கை-71 

வினைவேரறவென் றுயர் வான் , நக 
வில்வாளையொழித்துத் தவப்பள் | ர் -43 
ளிவாயிலை நண்ணுதல் , கங்கை -37 வீ- மலர் : சித்திர -42 
வில்வினையுரிமை , மந்தரை-62 வீங்குதல் -வளர்தல் , கைகேசி -100 :, 
விலங்கல் - மலையும் மிருகமும் : கை மயக்கம்மிகுதல் : நகர் -9 
கேசி -71 

வீங்குதோளண்ணல் , வனம் -36 
விலங்கல் தோள் , மந்திர -62 

வீச , சித்திர -14 
விலங்கற்றிண்டோள் , குகப் -67 வீட்டுண்டு விட்டுண்டு, அம்புவிடு 
விலங்கன்மாளிகை , மந்திர -51 ப்பட்டு, விகாரமின்றி ,கொல்லப்பட்டு 
விழவெழுமொலி, நகர் -210 எனினுமாம் : நகர் -84 

116 


, 


கூஉஉ 


அரும்பதவகராதி முதலியன 


வீடு - சுவர்க்கம் : மந்தரை -34 

வெட்டுதல்- கடிந்து கூறுதல் : குக 
வீடு நண்ணுதற்குப் புலன்கெடுதல் , ப் -9 
மந்திர -19 

வெண்குடை , திருவடி -22 . 
வீடுபெறுவோர் துறந்தோரும் வெண்குடை சந்திரனுக்கு உவ 
ஞானிகளும் போரிடைப்பட்டோரு மையாதல், மந்திர-6 
மே , மந்திர -22 

வெண்சோதி 

று , பள்ளி -81 
வீதல் - இறத்தல் : கைகேசி -44 , ந வெண்டளவப்போதாம் பல் , நகர் 
கர் -231 ,காணாமற்போதல் : கங்கை -49 101 
வீதி , மந்திர-51 , கைகேசி -96 , ப வெண்ணிலாப்பரப்பியதன் 

வரு 
ள்ளி 23 

ணனை , தைல- 52 
வீதி முத்துமணி நீலங்களால் நா வெண்ணிறக்கங்கை , கங்கை -18 
ளொத்தல் , மந்தரை-33 

வெண்ணிறத்தருப்பை , மந்தரை -23 
வீர , மந்திர -41 

வெண்ணிறநகை , கங்கை -63 
வீரர் - நெஞ்சுறுதியுள்ளவர் ; மந்திர வெண்ணூ ற்பஞ்சு, தைல -52 
-11 : அந்தணர் , கைகேசி -69 வெதிர்கொள்கோலினர் , கங்கை -12 
வீரர்க்கிரை போதாச்சேனை , குக வெதும்புதல் 

- வாடுதல் : கைகே 
ப் -20 

சி -54 / 
வீரர் வீரன் - இராமன் மந்தரை-51 ; வெந்திறல்வேந்தன் , பள்ளி -49 
வீரன் - இராமன் , நகர் -3 , தைல -58 , வெந்துயர்க்கடல் , பள்ளி-143 
கங்கை -42, 50 , சித்திர -48 

வெந்துயர் நரகம் , பள்ளி -104 
வீரன் முன்யாம்வனமேவுதும் , நகர் வெந்நெறி , நகர் -46 
-237 

வெப்பு - தாபம் : கைகேசி -15 
வீரனுக்கும் சூரியனுக்குஞ் சிலே வெம் தாங்குதல் , வனம் -39 
கங்கை -49 

வெம்பி - வெதும்பி : கைகேசி -18 
வீரியர் வீரம் விழுங்கிநின்ற வேலா வெம்பியவேடர் , குகப் -19 
ன் , கைகேயி -22 : வீரியர் - வீரர் . வெம்பிவெந்தழிதல் , கங்கை -54 

வீழ்ந்தநவ்வி , துயின் றநாடக மயில் , வெம்மை - வெறுப்பு : மந்திர -87 , 
அயோத்தியடைந்ததவ்வை , கைகே துன்பம் : திருவடி -71 
சி : மந்தரை -88 

வெய்தின் , பள்ளி-131 
வீற்றிருத்தல் , கைகேசி -100 , வன வெய்துயிர்ப்பு , குகப்-42 
ம் -36 

வெய்யகானகம் , நகர்-74 
வீறு- வேறொன் றற்கில்லாத அழ வெய்யபா தகம் , கங்கை -25 
கு ; நகர் -125 ; சிறப்பு ; சித்திர-15 வெய்யவன் - சூரியன் : மந்திர -16 , 

வீறுகொள்ளுதல் - மேம்பட்டு ஒலி கைகேசி -61 
த்தல் : பள்ளி-17 

வெய்யவன் குலமுதல் வேந்தர், 
வெஃகுதல் , குகப் -57 , பள்ளி -107 மந்திர -16 
வெகுளி, மந்தரை -40 

வெய்யவன் சந்திரன்போலுதல் , 
வெகுளியைத் தவிர்கென ஆணை எம்-39 
( யிற்கூறியமொழியினும் இங்கிருஎன்ற வெய்யோன் - கொடியவன் : சூரிய 
சொல் கொடிது , நகர் -159 

ன்ன் : கங்கை -1 , பள்ளி-81 
வெங்கணாகம் , கங்கை-18 

வெய்யோனொளி தன்மேனிச்சோ 
வெங்கதிர் , சித்திர -15 

தியில் மறைதல் , கங்கை -1 
வெங்கனல் , சித்திர-28 

வெயில், சித்திர -36; சூரியன் , வ 
வெங்கான் . நகர் -49 

னம் -2 
வெங்கொடுந்துயர் , பள்ளி -58 வெயில்விரிகனகக்குன்று,கங்கை-51 . 
வெஞ்சிலை , மந்திர -52 

வெயிலின்கதிர் இளநிலவுபோல் , 
இலஞ்சுடர்ச்செல்வன் , கங்கை -56 வனம் -2 


டை , 


வன 


அரும்பதவகராதி முதலியன 


கூஉங் 


வெயிறீக்கொடமைந்தவேல் , நகர் | -- வேட்டை வேட்கை , நகர் -74 
-133 

வேடர் தேவரின் வலியார் , கங் 
வெருவர - அஞ்சு: திருவடி -32 , நக 

கை -62 
ர் -76 

வேடர் முனிவர்போல முனிவில 
வெருவுதல் , சித்திர-38 , குகப்-55 ராதல் , வனம் -41 
வெருளுதல் - அஞ்சுதல் : மந்திர -34 வேடு பார்கொடுத்ததெனும்புகழ் , 
வெவ்வரம்பயில்சுரம் , நகர் -168 

குகப் -22 
வெவரம் பொருதவேலரசு , பள் 

வேண்டுதல் , மந்திர-63 
ளி -75 

வேண்டுந்திறத்தாரும் வேண்டா 
வெவ்வாளரசன் , நகர் -35 

வரசாட்சி , திருவடி -64 
வெள்ளநீர் - கடல் : மந்திர -20 வேத்தவை , கைகேசி -101 ; ஆறு 
வெள்ள நீருலகில்விண்ணினாகரில் , செல் -16 
மந்திர -20 

வேதபாரகர் , கைகேசி -76 
வெள்ள நீருலகு , மந்திர-20 வேதமேயன இராமன் , மந்தரை-47 
வெள்ளம் - மிகுதி : கைகேசி -7 , கூ வேதனை , கைகேசி -12 ; திருவடி -52 
ட்டம் : அரசர் வெள்ளம்: கைகேசி- வேதனை வெயிற்கதிர் , ஆறுசெல்-30 
67 ; கடல் : தைல -2,87 , பெருந்திரள் , வேதிகை , தைல -14 
குகப் -62 

வேதியர் , கைகேசி -66 ; மந்திர -41 , 
வெள்ளியாம்பல் , சித்திர -42 சித்திர -18 ; ஆறுசெல் -5 ; குகப்-73 
வெள்ளி வெண்ணிறப்பாற்கடல், வேதியர் வதிட்டனொத்தார் , கை 
கங்கை -19 

கேசி -66 
வெள்ளுறைபொதிந்த செம்மணி வேதியர் வாழ்த்தொலி . முரசொ 
த்தூண் x வனிதையோர்கூற்றினன் லியினும்மிகு தல் , பள்ளி -17 , 
மந்தரை-32 

வேந்தர்க்கெல்லாம்வேந்து , நகர் -70 
வெளி - ஆகாயம் : திருவடி -120 வேந்தர்கள் , ஆறுசெல் -5 
வெளியன்னதொரிடையாள் , கங் வேந்தரா திசிவிகை மாந்தர்காறு 
கை -2 

ம் , திருவடி -12 
வெளிறு நீங்கியபாலை , வனம் -47 வேந்து , மந்திர -1 
வெற்றி கொலைபெற்றவேல்- வெ வேய்கொடோளி, பள்ளி-41 
ற்றியுடனே கொலைத்தொழிலையும் வேய்ங்குழல் , வனம் -34 
பெற்றவேலென்க: திருவடி -61 வேய் தோளெனப்பொலிதல் , வன 
வெறிதேகிட , நகர்-77 

ம்-42 
வெறுநிலம் , மந்தரை -55 

வேய்புற்றோடும் எரிதல், வனம் -42 
வேகடம் - சாணை : வேகடம்வகுக் வேயினம் முத்தஞ்சொரிதல் , சித் 
குமாறும் : ” மந்தரை -28 

திர -27 
வேகம் , கைகேயி -11 ) 

வேயீன்றவரிசி , சித்திர -34 
வேங்கைக்கொம்பர் x மங்கைய வேயும் வேலுமிடைந்த கானம் பு 
ரணிகோலங் கற்றறிகுநர் , வனம் -14 குதல் , கைகேகி -84 

வேங்கைக்கொம்பு வண்டினம்படி வேயுயர்கான் , தைல -60 
ந்தெழுதலால் வளைந்துநிமிர்வ , சித் வேர் , வனம் -38 
திர -16 

வேர்த்தல் , மந்தரை -27 
வேங்கைபொன்மலரைத் தூவுதல் , வேர்பறிதல் , கைகேசி -98 . 
சித்திர-16 

வேரறதூறும்வினை , கைகேசி -33 
வேங்கையின்மலரும் மாசுணமணி வேரறுத்தல் , புள்ளி-75 
யும் வேழநெற்றியிற் சுற்றிய பட்டம் வேல்புண்ணுழைகிற்க வுழைக்கு 
போலுதல் , சித்திர-8 

மானை x வரங்கேட்டதனால் துயர் 
வேட்ட -விரும்பியவற்றை: பள்ளி -31 ) கொண்ட மன்னன் , கைகேசி -15 


க . 


வேறோர்கூ 
கடல் X வாங்கல் செல்லா நம்பிதன டது உன்னைக்கொண்டது, நகர் -48 
கச 

அரும்பதவகராதி முதலியன 
வேலை -கரை , கடல் , நகர் 18 , 112 வேறிடம் , சித்தர் 48 
தைல-87 

வேறிலாவன்பு - மாறுபடாவன்பு , 
வேலைநீருடுத் தபார் , ஆறுசெல் 36 தைல -42 
வேலைமுரசு , தைல் 79 

வேறுமுறை - தமா றான் முறைமை 
வேலையன்று அனிகமேயென்று பள்ளி 
வான்வர்கருதுதல், திருவடி -20 வேறளமக சதையை யொத்தா 
வேலையாடை , திருவடி -34 

கைகேசி 6 
வேலையின் மீது செல்ல வல்லனவர் 

வேறுளோர்கொதித்துச் செற்றது 
சி , பள்ளி -12 

பள்ளி-64 
வேலையின்ற்றர் தொடங்காபாத் 
ணை , நகர் -142 

வேனின்மதனை மதன்ழித்தான் , 
வேலைவாய முதன்னாள் , கங்கை 50 

தைல் -33 
வேழப்படைக்குவிலங்கும் வில்லா வை - கூர்மை , கைகேசி -54 
ளல்லன் குகன் , குகப் -15 

வைகல்- தங்குதல் , கங்கை-50; நா 
வேழம் , சித்திர -3 

ள் , மந்தரை-35 
வேழம் பிடிகளைத் தாங்குதல் , சித் வைகுதல் - சேர்ந்து தங்குதல் , நகர் 
திர -37 

-8 ; வனம் -29 
வேழம்பிடியோடுநடத்தல் X இரா வைகொள்வேல் , சித்திர 37 
மன் சீதையோடு நடத்தல் , ஆறுசெ வைப்பு பொருள்,மந்திர-1 

வையகந்துறத்தல் , திருவடி 40 
வேள்வி , மந்திர-46 , ஆறுசெல் -20 வையகப்போனகன் மந்தரை 22 
வேள்விசெய்து பெற்றவன் இராம் வையக முற்றுநடந்த வாய்மைமன் 
தைல -25 , திருவடி -61 

னன் , கைகேசி -29 
வேள்வியைக்காத்தவ னுலகினைக் வையம் , மந்திர-16 , கைகேசி -58 
காத்தல்நன்று , மந்திர -79 இல் 2 கங்கை -25 
வேற்கணார் , சித்திர -17 

வையம்மா நரகத்திடை வைகாது , 
வேற்றடங்கலர் , பள்ளி -37 கங்கை -25 . 
வேற்றுப்பொருள் வைப்பணி , மந் வையமாண்டது அமைச்சர் மாட் 
கரை-47: நகர் 185 , 231 

சியால் , மந்திர -16 
வேற்றுமை, மந்தரை- 51 ; நகர் - 5 வையமேழு முயிரோடு வணங்கு 
வேற்றுமையணி , கைகேயி -11 மெய்யன் , கைகேசி -59 
வேறழைத்தல் பிரதியாகச் சொல் வைராக்கியம் புகழைத் தரும் , ஆறு 
லப்படுதல் , மந்திர -27 

செல் -20 


ல் -28 


அரும்பதவகராதி முதலியன முற்றும் 


